T.3318 


NGLISH - TAMIL DICTIONARY 


VOLUME – II 


CHIEF EDITOR : 


Dr. A. CHIDAMBARANATHA CHETTIAR 


With the Foreword 


of 


Dr. A. LAKSHMANASWAMI MUDALIAR , 

D.C.L., ( Oxon .) B.A. , M.D. , LL.D. , D.Sc., 

D.Litt . , F.R.C.O.G. , F.A.C.S., M.L.C., 


Vice-Chancellor 


PROMOVET INSIDE ) 


FOREWORD 


of 


THE VICE -CHANCELLOR 


TO THE FIRST VOLUME 


I am glad thai the first volume of the English - Tamil Dictionary is to be issued 
shortly . The publicaton of such a Dictionary was undertaken on the advice of the 
Senate of the University, as it was felt that it will serve a real need in the present 
context of events . I am glad that the Chief Editor and his staff have devoted consider 
able amount of energy and enthusiasm to bring out the first volume, and it is hoped that 
the three volumes will be completed by the year 1965 . 


This scheme formulated by the Syndicate of the University was placed before 
the University Grants Commission which undertook to bear the cost of preparation and 
publication of the Dictionary to the extent of 66 per cent of the total cost during the 
first three years. The scheme has had to be extended and the University hopes that it 
will be possible that grints may be given by the State Government. 


The compilation of the Dictionary naturally demanded a great deal of thought 
and the Chief Editor was helped by an Advisory Committee in the general policy -making 
in bringing out this Dictionary . It is hoped that a Dictionary of this kind will play 
a very useful part in spreading knowledge of Tamil and English to the general public. 


Univers ty Buildings, 

Chepauk , Madras 
26th January 1963 


as.nniachas 


vü 


NOTE 


The principles adopted in Volume I are followed in this volume. 


We tender our thanks to the Vice - Chancellor and the Authorities of the 
University for their continued guidance and support. 


To the colleagues in the department who diligently worked with me I offer my 
sincere thanks. 


I express my thanks to the Members of the Advisory Committee for their 
valuable suggestions. 


Rathnam Press, Madras deserve to be thanked for their hearty co -operation in 
the execution of the work . 


I reported in the Preface to Volume I that an English -Malabar Dictionary 
published in 1786 was not readily available for consultations. Since then , Rev. Dr. 
Winkler of Tranquebar has made available to us for reference a copy of that Dictionary . 
It is in fact an " English - Tamil Dictionary ” , Malabar ( Malayalam ) and Tamil having 
been treated as one . I thank Dr. Winkler for his kindness in sparing the book for our 
use till the completion of the work . 


Madras, 
26th January 1964 


} 


A. C. CHETTIAR 


ix 


EDITORIAL STAFF 


Dr. A. CHIDAMBARANATHA CHETTIAR , M.A. , Ph.D., Chief Editor 


SRI K. APPADURAI, M.A. , L.T. , Assistant Editor 


SRI V. BALASUBRAMANIAM , B.A. , Assistant 


Smt. P. S. INDIRA , M.A. , B.T. , M.Litt ., Assistant 


SRI N. SANJEEVI, M.A. , M.Litt ., Assistant 


i 


xi 


ADVISORY COMMITTEE 


1 : 


Dr. M. VARADARAJAN , M.A. , M.O.L. , Ph.D. , 

Professor of Tamil, 
University of Madras 


2 . 


PROF . T. P. MEENAKSHISUNDARAM , M.A. , B.L. , M.O.L. , 

Professor of Linguistics, 
Annamalai University 


3 . 


Dr. A. C. CHETTIAR , M.A. , Ph.D. , M.L.C. , 

Chief Editor, 
English - Tamil Dictionary , 
University of Madras 


4 . 


PROF . P. ALALASUNDARAM , M.A. , 

Professor of Tamil, 
Madras Christian College, Tambaram 


5 . 


PROF. S. ARUMUGA MUDALIAR , M.A. , B.O.L. , L.T., 

Principal, 
Sri Palaniyandavar College of Oriental Culture, 
Palani, Madurai District 


: 


PREFACE 


to the First Volume 


I. The Senate of the University of Madras resolved at its meeting held on the 27th October 
1955 that necessary steps be taken for the compilation and publication of a standard and authorita 
tive English - Tamil Dictionary . The Syndicate of the University formulated a scheme for the 
implementation of this proposal. The scheme was accepted by the University Grants Commission 
which undertook to bear the cost of the preparation and publication of the Dictionary to the extent 
of 66 per cent of the total cost during the first three years. The scheme originally sanctioned for 
three years had to be extended mainly because the Advisory Committee later recommended that 
phrases also should be included in the Dictionary . 


II . The work commenced on the 16th March 1959. Certain principles for adoption by the 
staff were formulated by the Advisory Committee and they have been followed by the Editorial 
staff. 


These principles are : 
( 1 ) The Oxford English Dictionary ( Concise) ( 1958 Edition ) be taken as the 

basis for preparing the basic word list . 
( 2 ) Each derivative from a word is to be taken as a separate word in order 

to help the consultants . 
( 3 ) Phrases in frequent use are to be included . 
( 4 ) The pronunciation of the English words need not be given in Roman 

or in International phonetic script or in Tamil script . It would suffice to 

indicate the English accents without syllabification . 
( 5 ) The Anglicized pronunciation of French or Latin or German words is to 

be adopted wherever they need transliteration . 
( 6 ) Letters corresponding to Grantha characters are to be used wherever 

necessary in giving th pronunciation of words borrowed from other 

languages. 
( 7 ) Highly specialized technical words need not be taken up . 
( 8 ) Transliteration of the English word need not be given . 


III . Ordinarily , the logical sequence of meanings has been kept in mind in giving 
the Tamil renderings , wherever there are more senses than one for an English word . Occasionally , 
however, the Editor s discretion had to be used in arranging the meanings of a particular word . 
Words which have the same spelling but which are different in origins or have different accents are 
treated as separate words for purposes of convenience . 


In giving the meaning of a particular word which may occur as different parts 
of speech in English , the following order has been followed : noun , pronoun , adjective , verb , 
adverb , preposition , conjunction , interjection . 


IV . Though the Tamil language is one of the earliest of the cultivated languages , it has 
not been put to uses that have been necessitated during the last two centuries by the phenomenal 
growth in the fields of Science, Technology , Medicine, Law etc. Consequently, there are not 
adequate terms for expressing the ideas denoted by the English words. In this Dictionary , therefore , 


xiv 


attempts have been made to make the consultant understand the precise meaning of the English 
term very often by a descriptive meaning given for scientific and technological words . Wherever 
possible, the Tamil equivalents in vogue have been given . And when necessity demanded , efforts 
have been taken to coin Tamil expressions by keeping close to the idea expressed in the English 
language . In such connections , the usual method by which all languages replenish their vocabulary , 
namely , building up words from known prefixes and suffixes has been adopted . 


V. As early as 1786 an English - Malabar Dictionary was published but copies of this 
Dictionary are not now available . There is, however , a copy of this in the University Library 
declared as " unusable. ” In 1844. Rev. J. Knight and Rev. L. Spaulding published an Englisha 
Tamil Dictionary . In 1936 , Mr. P. Ramanathan , M.A. , published his English - Tamil Dictionary 
upto the word " sparre . None of these is available now for sale . The stupendous task undertaken 
by these pioneers in this field deserves to be acknowledged and remembered . " A vocabulary in 
English Teloogoo and Tamil languages ” of about 260 pages prepared by a late student of Mr. Lewis 
and Mr. T. M. Kistanasawmy Pillay published in 1851 , and “ A Builder s Vocabulary in English 
and Tamil ” of about 70 pages prepared by Mr. T. R. Veeraswamy Moodeliar and published in 1880 
deserve to be mentioned as other pioneering efforts in this direction . 

VI . Since then , there have been great strides in the extent to which the English language 
has developed . This Dictionary , which is more comprehensive , takes note of such developments 
and covers many words not attempted in the earlier Dictionaries and gives more meanings 
than one that belong to a particular word . However , the consultant will have to choose and 
decide the meaning according to the context in which the word occurs . 


VII . To Dr. A. Lakshmanaswamy Mudaliar, the revered Vice - Chanceller of the University , 
abundant thanks are due for sponsoring this work and for nurturing this department with the 
kindness characteristic of him . 


I acknowledge with thanks the help and guidance which I received from the late 
Dr. R. P. Sethu Pillai ( Former Professor of Tamil) and from Dr. M. Varadarajan , the present 
Professor of Tamil in the University . 


I offer my sincere thanks to the Members of the Advisory Committee for their valuable 
suggestions given from time to time . 


Sri R. Ramachandran of Mylapore was good enough to place with us for consultation 
a list of certain English words he had rendered into Tamil as a hobby . Mr. C. Rajaratna Mudaliar 
also furnished us with a copy of certain mathematical terms etc. rendered into Tamil by the 
late Mr. P. V. Manikka Naicker. I thank them for their kindness . 


I am deeply indebted to the Assistant Editor , Mr. K. Appadurai and other members of the 
Editorial staff and the Ministerial staff for their unstinted help in the fruition of this work . 


VIII . It has been decided to publish the Dictionary in three volumes and to present all 
the volumes together on the completion of the entire work . This volume is the first in the 
series. Rathnam Press Madras, who took up this work in January 1961 , deserve our thanks for 
their hearty co -operation . 


MADRAS - 5 , 
Dated 26-1-1963 


A. C. CHETTIAR 

Chief Editor 


XV 


HINTS FOR USING THE DICTIONARY 


( 1 ) Words in the Dictionary have been alphabetically arranged. 
( 2 ) A word having the same form in its many parts of speech is treated as one word if its 

etymons are the same. ( E.g. double , n . QTULOG ; a . QOLUUT ; v . Qon 

டிப்பாக்கு ; adi . இருமடங்காக . ) 
( 3 ) If the same word - form has more origins than one , it is treated as so many separate 

words and is serially numbered . ( E.g. coil , n . 5W DOES TOY ; coil , n . syuu .. ) . 
( 4 ) Whenever the word - form varies in accentuation, the word is marked as ! , ! , , etc. in 

the series. ( E.g. es cort , n ; escort , v . ) 
( 5 ) Accents are marked as in authoritative English Dictionaries like the Concise Oxford 

Dictionary . But in the case of French loan words accents are not marked . 
(6 ). Though the tracing of words etymologically to the language of origin is out of place in 

a bi- lingual dictionary, foreign loan words of importance inclusive of loans from Tamil 
and other Indian languages and Eastern languages are shown as such with appropriate 
abbreviations ( like s . for Tamil ( anicut ), Q. for Hindi ( dhal ), 5. for Sanskrit (deodar ), 

JU . for Turkish ( bairam ) , 01. for Arabic ( bulbul) etc. , etc. ] 
( 7 ) Words printed in italics indicate that they have been treated as foreign words in English 

Dictionaries. For instance , double entendre , ( 55. for French ) n . 2QUITO AGOL ; 
brio, ( s . for Italian ) n . Serie : caldarium , ( w . for Latin ) n . #QE in Gentius perQT 

அறை .. 
( 8 ) The meanings of technical words are given with indications of the field to which the 

word belongs . E.g. cell , மின் . for மின்சாரம் ( Electricity ) ; உயி . for உயிர் நூல் ( Biology ) ; 
cribriform , தாவ . for தாவரவியல் ( Botany ) ; affirm , சட் . for சட்டம் ( Legal) ; aetiology , 

மரு . for மருத்துவம் (Medical ) ; crypt, வில . for விலங்கு நூல் ( Zoology ) etc. etc. 
( 9 ) A comma is used after every single entry of meaning but a semicolon is employed to 

show that a different sense or a different shade of meaning follows. ( E.g. cynical, 

நாய்க்குணம் படைத்த , எரிந்து விழுகிற ; குற்றம் நாடுகிற etc. etc. , ) . 
( 10 ) Derivatives of a word are treated as separate words and are placed in the alphabetical 

order . (E.g. clear , clearage , clearnance etc. ) 
( 11 ) Compound words connected ordinarily with a hyphen are treated as separate words 
and are given in the alphabetical order . ( E.g. earth -born , earth - fed , earth - house etc. ) 

Occasionally , however, groups of words without a hypen are also shown 
as separate words if they are important. ( E.g. Chiltern Hundreds ) 
( 12 ) English verbs are rendered into Tamil as verbal roots which are identical with the 

imperative singular forms in the language. ( E.g. deny - Lou ; deploy - ikuulij ; 

abstain - விட்டிரு , தவிர் . ) 
( 13 ) Phrases are arranged alphabetically within the bounds of a word and are shown 

at the end of the main word with an abbreviation enclosed in brackets . [ E.g. ( Q.31 . ) 

call attention to call to mind, call up, etc. ] 
( 14) Grammatical forms with internal changes like bear - bore, can - could are treated in 
their alphabetical order . 

Regular grammatical forms such as plurals in -s or -es, past tenses and past 
participles in -ed or -t , present participles in -ing , abverbs in -ly , comparative and 
superlative forms in -er and -est , and nouns in -ness , -ment , -ship etc. are generally 
not given , unless such forms are in any way important or peculiar. 


ஆங்கிலம் - தமிழ்ச் சொற்களஞ்சியம் 


2 - ஆம் தொகுதி 


த 2லைமைப் பதிப்பாசிரியர் : 


டாக்டர் அ . சிதம்பரநாதச் செட்டியார் 

எம்.ஏ. , எம் எல்.சி. , 


துணை வேந்தர் 


டாக்டர் ஆ . இலட்சுமணசாமி முதலியார் 

எம்.டி. , டி.சி.எல் . , டி.லிட் . , 
டி.எஸ்.சி. , எம்.எல் சி .; 


அவர்கள் 


எழுதிய ஆங்கில முகவுரையுடன் வெளிவருவது 


PROMOVETANSSALE 


சென்னைப் பல்கலைக்கழகம் 


1964 


முன் னுரை 


1955 அக்டோபர் 27 - ஆம் நாளன்று சென்னைப் பல்கலைக் கழகத்தின் செனட்டு கூட்டத்தில் 
தக்கதோர் ஆங்கிலம் - தமிழ்ச்சொற் களஞ்சியம் தொகுத்து வெளியிடுதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்ய 
வேண்டுமென்று ஒரு தீர்மானம் நிறைவேறிற்று . இதனை நிறைவேற்றுதற்காகப் பல்கலைக் கழகத்தின் 
சிண்டிகேட்டு ஒரு திட்டத்தை வகுத்தது . இந்திய பல்கலைக்கழக மானியக் குழுவினர் இத்திட்டத்தை 
ஒப்புக்கொண்டு , இச் சொற்களஞ்சியத்தைத் தயார்செய்து வெளியிடுதற்காகும் செலவினில் மூன்றில் 
இரண்டு பங்கு ஏற்றுக்கொள்வதாகத் தெரிவித்தனர் . இச்சொற்களஞ்சியத்தின் ஆலோசனைக் குழுவினர் 
ஆங்கிலச் சொற்களை மாத்திரமல்லாமல் ஆங்கிலச் சொற்றொடர்களையும் இப்பணிக்கு எடுத்துக்கொள்ள 
வேண்டுமென்று பின்னர்ப் பரிந்துரைத்த முக்கிய காரணத்தால் இத்திட்டம் முதலில் மூன்றாண்டிற்கு. 
என வகுக்கப்பட்டது தொடர்ந்து நீட்டிக்கப்படுவதாயிற்று . 

( 2 ) 1959 மார்ச்சு 16 - ஆந் தேதி வேலை தொடங்கிற்று . பதிப்பாசிரியப் பணியினர் மேற் 
கொள்ளவேண்டிய சில கொள்கைகளை ஆலோசனைக் குழுவினர் வகுத்துத் தந்தனர் . அவற்றைப் 
பதிப்பாசிரியப் பணியினர் பின்பற்றியுள்ளனர் . அக் கொள்கைகளாவன : 
1 . 1958 - இல் வெளியான ஆக்ஸ்போர்டு இங்கிலீஷ் ( சுருக்க ) அகராதியை அடிப்படையாகக் 

கொண்டு ஆங்கிலச் சொற்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்படவேண்டும் . 
2 . சொற்களஞ்சியத்தை நோக்குவோருக்கு உதவியாக இருக்கும்பொருட்டுச் சொல்லினின்று 

விரியும் ஒவ்வொரு வடிவமும் தனித்தனிச் சொல்லாக எடுத்துக்காட்டப்பட வேண்டும் . 
3. பெருவழக்கிலுள்ள சொற்றொடர்கள் சேர்த்துக்கொள்ளப்பட வேண்டும் . 
4 . ஆங்கிலச் சொற்களின் உச்சரிப்பினை ஆங்கில எழுத்திலோ தமிழ் எழுத்திலோ காட்ட 

வேண்டுவதில்லை . ஆங்கில அசையழுத்தங்களை மாத்திரம் காட்டுவது போதுமானது . 
5 . பிரஞ்சு , லத்தீன் , செர்மன் ஆகிய மொழிகளிலிருந்து ஆங்கிலத்திற்கு வந்துள்ள சொற்களின் 

உச்சரிப்பு முறை ஆங்கில உச்சரிப்பு முறையாகவே இருக்கலாம் . 
6. பிற மொழிகளிலிருந்து கடன்வாங்கப்பட்டுள்ள சொற்களை எழுத்திற் காட்டும்பொழுது தமிழ் 

நெடுங்கணக்கின் கிரந்த எழுத்துக்களினால் வேண்டியவிடத்துக் காட்டவேண்டும் . 
7. சிறப்புரிமை பெற்ற கலைச்சொற்களை இச்சொற்களஞ்சியத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டா . 
8. ஆங்கிலச் சொல்லுக்கு நேராகத் தமிழ் எழுத்தில் அச்சொல்லை எழுத வேண்டுவதில்லை . 

( 3 ) ஒரு பொருளுக்கு மேற்பட்ட பொருள்களையுடைய ஆங்கிலச் சொல்லின் அர்த்தத்தினைத் 
தரும்பொழுது தொடர்புடைமை பொதுவாக மனத்திற் கொள்ளப்பட்டுள்ளது . இருப்பினும் , ஒவ்வொரு 
சொல்லின் வெவ்வேறு பொருள்களை வரிசைப்படுத்துதலிற் பதிப்பாசிரியரின் தேர்வுரிமை கைக்கொள்ளப் 
பட்டுள்ளது . எழுத்தினால் ஒத்திருந்து தோற்றுவாய் காரணமாக வேறுபடுஞ் சொற்கள் வெவ்வேறு 
சொற்களாகவே கொள்ளப்பட்டுள்ளன . அசையழுத்தத்தான் வேறுபட்ட சொற்களும் வசதி காரணமாக 
வெவ்வேறாகவே காட்டப்பட்டுள்ளன . 

ஆங்கிலத்தில் வெவ்வேறு இலக்கண உறுப்புக்களாக அமைந்துள்ள ஒரே சொல்லினை எடுத் 
தாளும்பொழுது, பெயர்ச்சொல் , மறுபெயர்ச்சொல் , பெயருரிச்சொல் , வினைச்சொல் , வினையுரிச்சொல் , 
முன்னீடு , இணைப்புச்சொல் , வியப்பிடைச்சொல் என்றவாறு வரிசை ஏற்படுத்தப்பட்டுள்ளது . 

( 4 ) செப்பனிடப்பட்டுத் திருத்தமுற்ற உலக மொழிகள் தம்மில் தமிழ்மொழி மிக்க பழமை 
வாய்ந்ததொன்று . எனினும் , சென்ற இரண்டு நூற்றாண்டுகளாக விஞ்ஞானம் , தொழில்நுட்பம் , 
மருத்துவம் , சட்டம் முதலிய துறைகளில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய வளர்ச்சிக்குப் பொருந்திய வகையில் 
அது பயன்படுத்தப்படவில்லை. ஆதலால் , ஆங்கிலச் சொற்கள் குறிக்கும் பல்வேறு கருத்துக்களைத் 
தெரிவிக்கப் போதுமான பதங்கள் இப்பொழுதில்லை . இக்காரணத்தால் , நுணங்கியல்துறைச் சொற் 
களையும் தொழில்நுட்பத்துறைச் சொற்களையும் தெளிவுபட மக்கள் உணர்ந்துகொள்ளுதற்காகச் சில 
நேரங்களில் விளக்கமான பொருள்கள் தரப்பட்டுள்ளன . இயன்றவிடங்களில் , வழக்கிலுள்ள தமிழ்ச் 
சொற்கள் தரப்பட்டுள்ளன . அவசியமான இடங்களில் , தமிழ்ச்சொற்கள் புதியனவாக அமைக்கப் 


XX 


பட்டுள்ளன . இவ்வாறு , முன்னரே தாம் அறிந்துள்ள பகுதிகளையும் பிற சொற்கூறுகளையும் சேர்த்தமைத்துப் 
புதுச்சொற்களைப் படைத்துக்கொண்டு தத்தம் சொற்களஞ்சியத்தை வளம்படச் செய்துகொள்வது எல்லா 
மொழிகளிலும் வழக்கமாக உள்ளது . இம்முறை இச்சொற்களஞ்சியத்திலும் கையாளப்பட்டுள்ளது . 

( 5 ) 1786 - இல் ஓர் ஆங்கில - மலபார் அகராதி வெளிவந்ததெனினும் , அவ்வகராதியின் 
படிகள் இப்பொழுது கிடைக்கவில்லை . சென்னைப் பல்கலைக்கழக நூனிலையத்திற் பயன்படுத்த முடியாத 
நிலையில் ஒருபடி காட்சிக்கு உளது . 1844 - இல் அருட்டிரு . ஜே . நைட் என்பாரும் அருட்டிரு . 
எல் . ஸ்பால்டிங் என்பாரும் வெளியிட்டதோர் ஆங்கிலம் - தமிழகராதி உண்டு . 1936 - இல் " A " முதல் 
" sparre " என்ற சொல்வரையில் திரு . பி . இராமநாதன் அவர்கள் ஓர் ஆங்கிலம் - தமிழ் அகராதி 
வெளிப்படுத்தினார் . இவற்றில் எதுவும் இப்பொழுது விலைக்குக் கிடைத்தலில்லை . இம்முன்னோடி 
யர்கள் மேற்கொண்ட மாபெரும் பணி நினைவில் வைக்கத்தக்கதொன்று . 1851 - இல் திரு . லூவிஸ் 
என்பாருடைய மாணவரும் , திரு . டி . எம் . கிருட்டின சாமி பிள்ளையும் ஒருங்கேகூடி 260 பக்கத்தில் 
வெளியிட்ட “ இங்கிலீஷ் - தெலுங்கு - தமிழ்ச் சொற்கள் தொகுப்பு என்பதும் , 1880 - இல் திரு . டி . 
எஸ் . வீராசாமி முதலியார் 70 பக்க அளவில் வெளியிட்ட “ கொத்தனாரது ஆங்கிலத் தமிழ்ச்சொல் 
அட்டவணை என்பதும் பிற முன்னோடி முயற்சிகளாகக் குறிப்பிடத்தக்கவை . 

( 6 ) ஆங்கிலமொழி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்துள்ளமை யாவரும் அறிந்தது . 
முந்திய அகராதிகளிற் சேர்க்கப்படாத பல ஆங்கிலச் சொற்களையும் அவற்றின் பொருள்களையும் இச் 
சொற்களஞ்சியத்திற் காணலாம் . அன்றியும் , முந்திய அகராதிகளில் ஒவ்வொரு சொல்லுக்குந் தரப் 
பட்டிருக்கும் பொருள்களைவிட மிக்க எண்ணிக்கையுடைய பொருள்களை அவ்வச்சொல் பெற்றிருக்கு 
மாயின் , அவற்றையும் இதனுள் தந்துள்ள வகையான் இச்சொற்களஞ்சியம் முன்னைய அகராதிகளைக் 
காட்டிலும் விரிவுடையது . சில நேரங்களில் , இடம் நோக்கி வேண்டிய பொருளைத் தேர்ந்தெடுத்துக் 
கொள்ளவேண்டிய பொறுப்பு இச்சொற்களஞ்சியத்தைப் பயன்படுத்துவோருடையதாகிறது . 

( 7 ) இப்பணியைத் தோற்றுவித்து , இத்துறையிற் பணியாற்றுவோரிடத்துத் தமது பெருந்தகை 
மைக்கேற்ப அன்புகாட்டிவரும் மதிப்புமிக்க துணைவேந்தர் டாக்டர் ஆ . இலட்சுமணசாமி முதலியார் 
அவர்களுக்கு மிக்க பெருநன்றி உரியது . 

முன்னாள் தமிழ்ப் பேராசிரியர் ( மறைந்த ) டாக்டர் ரா . பி . சேதுபிள்ளை அவர்களும் , இந்நாள் 
தமிழ்ப் பேராசிரியர் டாக்டர் மு . வரதராசன் அவர்களும் உதவியாகவும் வழித்துணையாகவும் உள்ளமை 
பொருட்டு நன்றியுடையேன் . 

இந்நூலின் ஆலோசனைக் குழுவினராக அமர்ந்து அடிக்கடி நல்ல கருத்துரைகளை வழங்கி 
யுதவிய அறிஞர்கள் திருவாளர்கள் தெ . பொ . மீனாட்சிசுந்தரனார் , அருட்டிரு. தனிநாயகர் , பூ . ஆலால 
சுந்தரஞ் செட்டியார் , சரவண ஆறுமுக முதலியார் 

ஆறுமுக முதலியார் ஆகியோருக்கு என் உள்ளார்ந்த நன்றியைத் 
தெரிவித்துக்கொள்கிறேன் . 

மயிலாப்பூர் திரு . ஆர் . இராமச்சந்திரன் அவர்கள் தாம் பொழுதுபோக்காகத் தொகுத்திருந்த 
சில ஆங்கிலம் - தமிழ்ச் சொற்களை இப் பதிப்பாசிரியர் பார்வைக்கு அனுப்பிவைத்திருந்தார் . முன்னர்ச் 
சென்னை அரசின் மேற்பார்வைப் பொறியாளராக இருந்த திரு . பா . வே . மாணிக்க நாயகர் அவர்களாற் 
கணக்கியல் முதலிய விஞ்ஞானத் துறைகளுக்காக இயற்றப்பட்ட தமிழ்க்கலைச் சொற்களின் பட்டியல் 
ஒன்றைத் திரு . சி . இராசரத்தின முதலியார் அன்புகூர்ந்து கொடுத்துதவினார் . அப்பட்டியலும் பதிப் 
பாசிரியப் பணியினருக்குச் சில வேளைகளிற் பயன்பட்டது . அவர்களது அன்புடைமைக்கு நன்றி உரியது . 

உதவிப் பதிப்பாசிரியர் திரு . கா . அப்பாத்துரை அவர்களுக்கும் , பதிப்பாசிரியப் பணியில் 
என்னுடன் பொறுப்பேற்றுப் பங்குகொண்டு என்னோடு அலுவல் இயற்றிய ஏனைய உதவியாளர்கள் 
திரு . வல்லை . பாலசுப்பிரமணியம் , ( மறைந்த ) திரு . டி . ஏ . வி . நாதன் , திருவாட்டி பி . எஸ் . இந்திரா, 
திரு . ஏ . சகதீசன் , திரு . ந . சஞ்சீவி ஆகியோருக்கும் பெரிதும் கடமைப்பட்டுள்ளேன் . இப்பணியைச் 
செவ்வனே முடித்தற்கு உதவிய இவ்வலுவலக எழுத்தர்களுக்கும் என் நன்றி உரியது . 

( 8 ) இச்சொற்களஞ்சியத்தை மூன்று பாகங்களாக வெளிப்படுத்துவதென்றும் முழு வேலை 
முடிந்ததும் மூன்று பாகங்களையும் சேர்த்து ஒரு தொகுதியாக வெளிப்படுத்துவதென்றும் முடிவுகள் செய்யப் 
பட்டுள்ளன . இப்பணியினை 1961 ஜனவரியில் தொடங்கிய சென்னை இரத்தினம் அச்சகத்தாரது 
மனமுவந்த ஒத்துழைப்பிற்கு மிக்க நன்றி . 
சென்னை -5 , 

அ . சிதம்பரநாதன் 
26-1-1963 

தலைமைப் பதிப்பாசிரியர் 


xxi 


இப்புத்தகத்தைப் 


பயன்படுத்துவோருக்குச் சில குறிப்புகள் : 


( 1 ) ஆங்கில அகர வரிசையிற் சொற்கள் அமைக்கப்பட்டுள்ளன . 


( 2 ) ஆங்கில எழுத்துக்களால் ஒரே வடிவமுடைய சொல் வெவ்வேறு உறுப்பிலக்கணம் உடைய 

தாயினும் , ஒரே சொல்லாக எடுத்துக்கொள்ளப்பட்டுப் பொருள் தரப்பட்டுள்ளது . ஒரே சொல் 
பெயராகவும் வினையாகவும் இருந்தால் அச்சொல்லுக்குரிய பத்தியில் n . பெயர்ச்சொல் 
என்றும் , V. வினைச்சொல் என்றும் காட்டப்பட்டுப் பொருள்கள் தரப்பட்டுள்ளன . ( எ - டு . 
double , n . இருமடங்கு ; a . இரட்டிப்பான ; V. இரட்டிப்பாக்கு ; adv . இருமடங்காக .) 


( 3 ) ஆங்கிலச் சொல் ஒரே எழுத்துவடிவம் உடையதாயினும் ; வெவ்வேறு தோற்றுவாய்கள் 

உடையதாக இருப்பின் , வெவ்வேறு சொற்களாக மதிக்கப்பட்டு மேலே எண்கள் இடப்பட் 
டுள்ளன . ( எ - டு . coil " , n . கயிற்றுச்சுருள் ; coile , n . குழப்பம் .) 


( 4 ) ஆங்கிலச் சொல் அசையழுத்த வகையான் வேறுபடும் இடங்களில் அச்சொல் 1 , 2 , 3 , முதலிய 

எண்கள் கொடுத்துக் காட்டப்பட்டுள்ளது . ( எ - டு . es cort 1 , n . , escort 2 , v . ) 


( 5 ) ஆக்ஸ்போர்டு ஆங்கில அகராதி முதலிய அளவைச் சொற்களஞ்சியங்களினுடைய துணைக் 

கொண்டு அசையழுத்தங்கள் குறியிடப்பட்டுள்ளன . எனினும் , பிரஞ்சு சொற்களின் 
அசையழுத்தங்கள் காட்டப்படவில்லை . 


( 6 ) இருமொழி அகராதிகளில் அடிவேர்களினுடைய தொடர்புகள் காட்டப்படுவது வழக்கமில்லை 

யாயினும் , தமிழ் முதலிய இந்திய மொழிகளிலிருந்தும் , ஏனைய கீழ்த்திசை மொழிகளி 
லிருந்தும் ஆங்கிலம் கடன் வாங்கியுள்ள முக்கிய சொற்களின்பின் குறியீடுகள் வழங்கப் 
பட்டுள்ளன . [ தமிழ் என்பதைக் காட்ட ( த . ) ; சம்ஸ்கிருதம் என்பதைக் காட்ட ( ச . ) ; அராபிக் 
என்பதைக் காட்ட ( அரா .) போன்ற சுருக்கங்கள் கையாளப்பட்டுள்ளன . பிற சுருக்கங்களை 
அட்டவணையிற் காண்க . ) 


( 7 ) சாய்வெழுத்திற் காட்டப்பட்டுள்ள ஆங்கிலச் சொற்கள் ஆங்கில அகராதிகளில் அன்னிய 

மொழிச் சொற்களாக மதிக்கப்பட்டுள்ளவை . ( எ - டு . double entendre , ( பிர . = French )) 
n . இருபொருட் சிலேடை ; brio , ( இத் . = Italian ) n . கிளர்ச்சி ; caldarium , ( ல . = 
fatin , n . சுடுநீரிற் குளிப்பதற்கான அறை .] 


( 8 ) கலைச்சொற்கள் எவ்வெக் கலைத்துறைக்குச் சிறப்பாகப் பொருந்தியன - என்பது அவ்வவ் 

விடத்துச் சில சுருக்கக் குறியீடுகளாற் காட்டப்பட்டுள்ளன . ( எ - டு . cell , மின் . = மின் 
சாரம் ( Electricity ) ; உயி . = உயிர் நூல் ( Biology ) ; cribriform , தாவ . = தாவரவியல் 
( Botany ) ; affirm .. சட் . = சட்டம் ( Legal ) ; aetiology , மரு . 

, = மருத்துவம் 
( Medical ) ; crypt , வில . = விலங்கு நூல் ( Zoology . ) ] 
( 9 ) சொல்லின் பொருள் ஒவ்வொன்றும் காட்டப்பட்டவுடன் ஒவ்வொரு காற்புள்ளி இடப்பட் 

டுள்ளது . பின்வரும் பொருள் முந்திய பொருளின் வேறுபட்டதாக அல்லது சிறிது வேறு 


xxiil 


பட்ட சாயலுடையதாக உள்ள இடங்களில் அரைப்புள்ளி கொடுக்கப்பட்டுள்ளது . ( எ - டு . 
cynical , நாய்க்குணம் படைத்த , எரிந்து விழுகிற ; குற்றம் நாடுகிற ) . 


( 10) ஆங்கிலச் சொல் ஒன்றிலிருந்து பிரிந்து விரிவுற்ற பல்வேறு வடிவங்கள் தனித்தனிச் சொற்கள் 

ளாக மதிக்கப்பட்டு அகர வரிசைப்படி காட்டப்பட்டுள்ளன . ( எ - டு . clear , clearage , 
clearance ) . 


( 11 ) சிறு இணைப்புக்கோடு உடைய ஆங்கிலத் தொகைச்சொற்கள் தனித்தனிச் சொற்களாகக் 

கொள்ளப்பட்டு அகர வரிசையில் அமைக்கப்பட்டுள்ளன . ( எ - டு . earth - born , earth -fed , 
earth - house ) . 


சில நேரங்களில் சிறு இணைப்புக்கோடு இல்லாத சொற்றொகுதிகளும் தத்தம் சிறப் 
புடைமை காரணமாக வெவ்வேறு சொற்களாகக் காட்டப்பட்டுள்ளன . ( எ - டு . Chiltern 
Hundreds ) . 


( 12 ) ஆங்கில வினைச்சொற்களுக்குப் பொருள் தரும்பொழுது முன்னிலையேவல் வடிவங்கள் 

கையாளப்பட்டுள்ளன . ( எ - டு . deny - மறு ; deploy - மடிப்பவிழ் ; abstain - விட்டிரு , 
தவிர் ; disagree - இசையாதிரு ). 


( 13 ) ஒவ்வோர் ஆங்கிலச் சொல்லின்கீழே அதனையொட்டிய சொற்றொடர்கள் அகர வரிசைப்படி , 

தரப்பட்டுள்ளன . ( எ - டு . ( தொ . ) call attention to , call to mind , call up . ] 


( 14 ) வினைக்கூற்றின் வேறுபாடுகளைக் காட்டுதற்காகச் சொல்லின் உள்ளீடாக மாறுதல்களைப் 

பெறும் ஆங்கிலச் சொற்கள் அகர வரிசையின்படியே அமைக்கப்பட்டுள்ளன . ( எ - டு . bear . 
bore , can - could ). 


வழக்கமாக மரபுப்படி முடியும் பன்மை வடிவங்களும் , கால வடிவங்களும் , இன்ன. பிற 
வடிவங்களும் பொதுவாகத் தனித்தனியே காட்டப்பட்டில ; சிறப்பு நோக்கிச் சில இடங்களில் 
மாத்திரம் காட்டப்பட்டுள்ளன . 


xxiii 


ENGLISH ABBREVIATIONS 


adv . 


art . 


conj. 
fem . 
f.t. 


int. 


masc . 


pl. 


poss.pron . 
p.p. 
pref. 


Adjective 
Adverb 
Article 
Conjunction 
Feminine gender 
Future tense 
Interjection 
Masculine gender 
Noun 
Plural 
Possessive Pronoun 
Past participle 
Prefix 
Preposition 
Pronoun 
Present tense 
Past tense 
Passive voice 
Reflexive verb 
Relative adjective 
Relative adverb 
Relative pronoun 
Singular 
Verb 


prep . 


pron . 


pr.t. 
p.t. 
pov . 
refl.v. 
rel.a. 
rel.adv. 
rel.pron. 
sing. 


- 


xxiv 


TAMIL ABBREVIATIONS 


சுருக்க வடிவங்கள் 


அச்சு . 


அர . 


அரா . 


அரு . 
அள . 


அற . 


இசை . 
இத் . 


இ- ப . 


இயங் . 
இலக் . 
இழி. 
இறை . 


உ.ப. 


உயி . 


உருவி . 
உலோ . 


உள் . 


உள . 


எகி . 
எ-டு . 
எபி. 
எல் . 


அச்சுத்தொழில் 
அரசியல் 
அராபிய மொழி 
அருவழக்கு 
அளவையியல் 
அறநூல் 
இந்தி , இந்துஸ்தானி 
இசைத்துறை 
இத்தாலிய மொழி 
இயற்படி 
இயற்பியல் 
இயந்திரத்துறை 
இலக்கணம் 
இழிவழக்கு 
இறையியல் 
உடல் நூல் 
உறழ்படி 
உயிர் நூல் 
உருது 
உருவியல் 
உலோகத்தொழிலியல் 
உள்ளமைப்பியல் 
உளநூல் 
எகிப்திய மொழி 
எடுத்துக்காட்டு 
எபிரேய மொழி 
எல்லை அளவை 
ஏற்றுயர்படி 
ஒலியியல் 
கட்டிடக்கலை 
கட்டியம் 
கணக்கியல் 
கப்பல்துறை 
கருவியல் , கரு உயிரியல் 
கனிப்பொருளாராய்ச்சி 
கிரேக்கம் 
சமஸ்கிருதம் 
சட்டத்துறை 
சித்திரம் 
சுரங்கத்துறை 
சுருக்கம் 
சுருக்கவடிவம் 
செதுக்குருவக்கலை 
செய்யுள் வழக்கு 
செர்மன் மொழி 
சொற்கோப்புக்கலை 
சோதிட நூல் 


Printing 
Politics 
Arabic 
Rare usage 
Logic 
Ethics 
Hindi , Hindustani 
Music 
Italian 
Positive degree 
Physics 
Mechanics 
Grammar 
Slang 
Theology 
Physiology 
Comparative degree 
Biology 
Urdu 
Mensuration 
Metallurgy 
Anatomy 
Psychology 
Egyptian 
Example 
Hebrew 
Survey 
Superlative degree 
Phonetics 
Architecture 
Heraldry 
Mathematics 
Nautical 
Embryology 
Mineralogy 
Greek 
Sanskrit 
Legal 
Painting 
Mining 
Abbreviation 
Abbreviated form 
Sculpture 
Poetical usage 
German 
Rhetoric 
Astrology 


ஏ.ப. 
ஒலி . 


க.க. 


கட் . 


கண . 


கப் . 


கனி . 
கிரே . 


சட் . 
சித் . 
சுரங் . 


சு - வ . 


செது . 


செய் . 
செர் . 
சொல் . 
சோதி . 


XXV 


டே . 


டச்சு 
டேனிஷ் 
தமிழ் 
தாவரவியல் 


துருக்கி 


தாவ . 
துரு . 
தொ . 
தொல் . 
நகைச் . 
நி - ப . 


நில . 


படை 


பூச் . 
பெர் . 


பெரு . 
பெரூ . 
பே - வ . 
பொரு . 


பொறி . 
போர் ., போர்ச் 


ம . 


மண் . 


மரு . 
மலே . 
மால் . 
மின் . 


தொடர் 
தொல்பொருளாய்வு 
நகைச்சுவை 
நிழற்படக்கலை 
நிலவியல் 
படைத்துறை 
பிரஞ்சு 
பூச்சி நூல் 
பெர்சியன் மொழி 
பெரும்பொருளியல் 
பெரூவிய மொழி 
பேச்சு வழக்கு 
பொருளியல் 
பொறியியல் 
போர்ச்சுகீசிய மொழி ; போர்ச்சுகல் 
மலையாளம் 
மண் நூல் 
மருத்துவம் 
மலேயா மொழி 
மால்டாதீவு மொழி 
மின்சாரம் 
மெய்விளக்கியல் 
மொழிநூல் 
யாப்பியல் 
ருசியா ; ருசியமொழி 
ரோமன்ஷ் மொழி 
லத்தீன் 
வங்கமொழி 
வடிவியல் 
வரலாறு 
வானியல் 
வானிலை நூல் 
விசையியக்கவியல் 
விலங்கு நூல் 
விவிலிய நூல் வழக்கு 
வேதியியல் 
ஸ்காத்லாந்துமொழி 
ஸ்பானிய மொழி 
ஸ்வீடிஷ் 
ஜப்பானிய மொழி 


Dutch 
Danish 
Tamil 
Botany 
Turkey ; Turkish 
Phrase 
Archaeology 
Jocular 
Photography 
Geography 
Military 
French 
Entomology 
Persian 
Theosophy 
Peruvian 
Colloquial 
Economics 
Engineering 
Portuguese ; Portugal 
Malayalam 
Geology 
Medical 
Malayan 
Maltese 
Electricity 
Philosophy 
Philology 
Prosody 
Russia ; Russian 
Romansh 
Latin 
Bengali 
Geometry 
History 
Astronomy 
Meteorology 
Dynamics 
Zoology 
Biblical usage 
Chemistry 
Scottish 
Spanish 
Swedish 
Japanese 


மெய் . 


மொழி . 
யாப் . 
ருசிய . 
ரோ . 


ல . 


வங் . 


வடி . 


வர . 
வான் . 
வானிலை . 


விசை . 
வில . 
விவி . 
வேதி . 
ஸ்கா . 
ஸ்பா . 
ஸ்வீ . 


Cab, 11. பிதற்றுரை ; உளறல், பொருளில் உரை ; ( தொ . ) 


நாடக 


ஆன 


அரண் 


G 
Gab 

galatea 
gag , n . 

வாயடைப்பு ; வாய்க்கட்டு , வாய் திறந்தபடியே 
gift of the gab , பேச்சுவன்மை ; வம்பளப்பு . 

இருக்கும்படியாகப் பல்மருத்துவர் இடும் பொறியமைப்பு ; 
gab ardine, 1 . 

சட்டமன்றத்தின் பேச்சு நிறுத்த ஆணை ; நாடக உரையாட 
கம்பளி உள்வரி இணைவுடைய பருத்தி 

லிடையே நடிகர் இடையீட்டுரை ; இசை நாடக நிகழ்ச்சி 
அல்லது பட்டுத்துணிவகை ; மழைகாப்புச் சட்டைக்குரிய 

களிடையே திட்டமிடப்பட்டு அமைக்கப்பட்ட நகைத்திறத் 
துணிவகை . 

துணுக்கு ; கேலிக்கூத்து ; மோசடி ; 3. வாயடைப்புச் செய் ; 
gab ble , n . பிதற்றல் , உளறல் ; விளங்காப் பேச்சு ; 
. 

பேச்சடக்கு ; பேச்சுரிமை அடக்கு ; சட்ட மன்றத்திற் பேச்சு 
வாத்துப்போலக் கத்து ; சளசளவென்று பேசு ; தெளிவில் 

நிறுத்த ஆணையிடு ; 

உரையாடலிடையே இடை 
லாமற் பேசு ; இணைப்பில்லாமற் பேசு ; உரத்தகுரலுடன் 

யிட்டுப்பேசித் தடங்கல்செய் ; குதிரைக்கு வாய்ப்பூட்டிடு ; 
கடகடவென்று படி ; மிகுவிரைவாகப் பேசு . 

ஏமாற்று ; ஏ மாற்றிப்பழகு ; மூச்சுமுட்டு ; ஓங்கரி , குமட்டல் 
gab bro, n . பளிங்குருவான எரிமலைப்படிகப் பாறைவகை . 

கொள்ளு . 
gabelle , n . பிரான்சு நாட்டில் புரட்சிக்காலத்துக்கு முற்பட்ட 

gag -bit , n . குதிரைகளை ஒடுக்கிப் பழக்குவதற்குப் பயன் 
உப்புவரி ; வரி . 

படுத்தப்படும் வாய்ப்பூட்டுக் கருவி . 
gab erdine, n . = gabardine . 

gage , n . அடகுப் பொருள் ; மற்போர் அழைப்புக்காக எறியப் 
gab ion , n . அரண் கட்டுமானப் பாளச்சட்டம் , அரண் கட்டு 

படும் கையுறை ; 3. அடகு வை , பணயம் வை , பந்தயம் வை . 
தலில் அல்லது பொறியமைத்தலில் மண்ணால் நிறைக்கப்பட்ட 
பிரம்பால் அல்லது உலோகப்பட்டைகளால் 

gage , n . = gauge . 

நீள் 
-ருளைச்சட்டம் . 

gage , n . மணமுள்ள பச்சை முந்திரி வற்றல் . 
gabionade , n . 

கட்டுமானப் பாளச்சட்டங்களின் gag gle , n . வாத்துக்களின் திரள் ; பெண்டிர்கும்பு ; V. வாத்து 
வரிசை . 

வகையில் கத்து , கூச்சலிடு , கொக்கரி . 
ga ble, 11. மஞ்சடைப்பு , கன்ன முக்கோணச்சுவர் ; மஞ்ச gag - man , n . இசை நாடக நிகழ்ச்சிகளிடையே திட்டமிட்ட 
டைப்பு முகடுடைய சுவர் ; கதவு பலகணிக்குரிய மஞ்சடைப்பு நகைத்திறத் துணுக்குகளை அமைப்பவர் . 
வடிவான மேற்கட்டி . 

gag - rein , n . குதிரைகளைப் பயிற்சிசெய்வதற்குப் பயன் 
ga ble - end , n . கட்டிடக் கோடியிலுள்ள மஞ்சடைப்புச் சுவர் . படுத்தப்படும் வாய்ப்பூட்டுக் கருவிகளமைந்த வலுவுள்ள 
ga blet, n . சிறு முக்கோணச் சுவர் முகடு . 

கடிவாள வார் . 
gab y , n . பேதை . 

gai eties , n . pl . களியாட்டங்கள் , வேடிக்கை விளையாட்டுக் 
gad , n . வீணாக அலைந்துதிரிதல் ; 3. வீணாக அலைந்துதிரி , 

கள் ; விழாக்காலம் ; விழா நிகழ்ச்சிகள் ; அவிர்மை . 
சோம்பித்திரி ; படை வகுப்பிலிருந்து அணிமீறிச்சென்று gai ety, n . மகிழ்ச்சி ; களிகிளர்ச்சி . 
அலை . 

Gaik war , n . இந்தியாவில் பரோடா நாட்டின் தலைவர் . 
gad , int . அட கடவுளே ! கடவுளாணை ! 

gail y , adv . மகிழ்வொடு . 
gad about, gadd er , n . சுற்றித்திரிபவர் . 

gain , n . பேறு ; ஊதியம் ; இலாபம் ; செல்வப்பேறு , உடைமைப் 
gadd i , ( இ . ) n . தவிசு , அரியணை ; அரசுநிலை . 

பெருக்கம் , வருவாய்ப்பெருக்கம் ; U. பெறு ; ஈட்டு ; ஆதாயம் 
gad - fly , n . உண்ணி ; தொந்தரவு கொடுப்பவர் , எரிச்சலூட்டு பெறு ; வெற்றியடை , கெலி , கெலிப்புப் புள்ளிகள் பெறு ; 
பவர் ; திடீர்த்தூண்டுதல் . 

( தொ . ) gain ground , முன்னேறு ; gain ground upon , 
gadg et , n . இயந்திர நுணுக்கப் பகுதி ; சிறு பொறியமைப்பு ; நெருங்குறு ; gain on , gain upon , கடந்துசெல் ; gain the 
சிறு சூழ்ச்சித்திறம் . 

ear of , சொற்செல்வாக்குப் பெறு ; gain the upper hand , 
Gadhel ic , n . ஸ்காத்லாந்து - அயர்லாந்து - மேன் தீவு 

மேற்படு , வெற்றி எய்தப்பெறு ; gain time , சாக்குப்போக்குக் 
( Isle of Man ) ஆகிய பகுதிகளிலுள்ள கெல்டிக் இனத்தவர் 

களால் காலநீட்டிப்புப் பெறு . 
மொழி ; a . ஸ்காத்லாந்து - அயர்லாந்து - மேன் தீவு ஆகிய gain ful , a . ஊதிய மிகுதியுடைய ; ஆதாயமுள்ள . 
பகுதிகளிலுள்ள கெல்டிக் இனத்தவருக்குரிய . 

gain ings , n . pl . ஆதாயம் ; ஈட்டம் . 
gad i, ( இ . ) n . = gaddi . 

gains , n . pl . ஈட்டிய பொருள்கள் ; ஊதிய வகைகள் ; பெறு 
gad oid , n . கடல்மீன் இனப்பிரிவு ; a . கடல்மீன் இனப்பிரிவு 
பலன்கள் . 

சார்ந்த . 
gadroon s, n . pl . விளிம்பு ஒப்பனைக்குரிய உட்குவிந்த 

gainsaid , v . gainsay என்பதன் இறந்தகால முடிவெச்சம் . 
வளைவு வரிசை . 

gainsay , v . மறுத்துப்பேசு , மறு , 
Gael , n . ஸ்காத்லாந்து நாட்டின் பழங்குடி மக்கள் இனத்தவர் . gainst , gainst , prep . = against . 
Gael ic , n . ஸ்காத்லாந்து நாட்டின் கெல்டிக் இனத்தவர் 

gait , n . இயலுந்திறம் , நடக்கும் பாணி . 
மொழி ; ஸ்காத்லாந்து - அயர்லாந்து - மேன் தீவு ( Isle of Man ) gait er , n . காலுறை ; ( தொ . ) ready to the last gaiter button , 
ஆகிய இடங்களிலுள்ள கெல்டிக் இனத்தவர்களின் மொழி ; முழு ஏற்பாட்டோடு . 
a . ஸ்காத்லாந்து நாட்டின் கெல்டிக் இனத்தைச் சார்ந்த ; gal a , 11. மகிழ்வு ; ( தொ . ) gala day , மகிழ்ச்சி விழா நாள் 
ஸ்காத்லாந்து நாட்டுக் கெல்டிக் இனத்தவர் மொழி சார்ந்த ; gala dress , மகிழ்வுநாள் உடுப்பு . 
ஸ்காத்லாந்து - அயர்லாந்து - மேன் தீவு ஆகிய இடங்களிலுள்ள 

galac tic , a . வானிலுள்ள பால்மண்டலத்தைச் சேர்ந்த , வான் 
கெல்டிக் இனத்தவர்களைச் சார்ந்த . 

கங்கை சார்ந்த . 
gaff 1 , n . மீன்குத்தும் ஈட்டி ; கோல் ; பாய்மரத்தின் மேற் 
புறத்திலுள்ள நீள்கம்பு ; 3. இரும்புக்கொக்கித் தடியால் 

galac togogue , 11. பால்சுரப்பு மருந்து . 
மீனைப் பற்று . 

galactom eter , 11. பாலியல்புமானி, பால் ஒப்புச்செறிவுமானி . 
gaff ; n . மறை திட்டம் , சதி ; ( தொ . ) blow the gaff, சதித் galactorrhoe a , n . மிகு பால்சுரப்பு . 
திட்டத்தை வெளியாக்கு . 

galac tose , n . பாற்சர்க்கரைப்பொருள் . 
gaff , n . எளிய அரங்கு . 

gal antine, n . சுவையூட்டப்பட்டுச் சமைத்த வெள்ளை 
gaffe , 11. பெருந்தவறு ; ஆராயாத செயல் அல்லது கூற்று . இறைச்சிக் குளிர்ப்பு . 
> , 
gaff er , n . நாட்டுப்புறக் கிழவர் ; பணியர் தொகுதியின் galan ty show , n . பொம்மை நிழலாட்டம் . 
தலைமைப் பொறுப்பாளி ; முதிய ஆண் . 

galate a , n . கோடுபோட்ட உயர் தரப் பருத்தியாடைத் துணி . 
54 


. 


படை 


பல 


422 
galaxy 

gallivant 
gal axy , n . வானிலுள்ள பால்மண்டலம் , வான்கங்கை ; புறமும் கட்டிட அறைவாயில் பலகணிகளையுடைய இடைவழி ; 
அழகியர் குழாம் ; சிறந்தோர் கூட்டம் , அறிவாளிகள் குழாம் . 

டத்துறை ஒடுங்கிய இடைவழி ; சுரங்க நிலவறை வழி ; 
gal banum , 11. பாரசீக நாட்டு மரத்திலிருந்து எடுக்கப்படும் சுற்றுமேடை வழி ; திருக்கோயில் பேச்சுமேடை ; பாடகர் 
பிசின்வகை . 

மேடை ; மன்ற இருக்கைப் படியடுக்கு வரிசை மேடை ; கலைக் 

காட்சிக்கூடம் ; நாடகக்கொட்டகை உச்சப்படியடுக்கிருக்கை ; 
gale , n . கடுங்காற்று ; ( கப் . ) புயல் ; ( செய் . ) இளமென் 

உச்சப்படியடுக்கிலுள்ள மிகத்தாழ்ந்த நிலைப் பொதுமக்கள் ; 
காற்று . 

விளக்குப்புகைக்குழாய் தாங்கி ; ப . படியடுக்கு 

மேடை 
gale , 11. காலந்தக வாடகை செலுத்துதல் ; ( தொ . ) hanging 

ஏற்படுத்து ; சுரங்க நிலவறைவழி குடைந்து உருவாக்கு ; 
gale , வாடகைப் பாக்கி . 

( தொ . ) gallery hit , gallery shot , gallery stroke , பகட்டார 
gale , n . சதுப்புநில மணமலர்ச் செடிவகை . 

வாரமான நாடகப்பகுதி ; பகட்டாரவாரமான பந்தடி ; 
gal ea , n . ( தாவ . , வில . ) தலைச்சீராவைப் போன்ற அமைப்பு ; play to the gallery , கீழ்த்தரமான சுவையினருக்குப் பிடித்த 

தலையணி வடிவுடையது ; தலையணியின் இயல்புடையது ; மாய் நடி ; பாராட்டுவதற்கான நடவடிக்கை பின்பற்று . 
தலைச்சீராவின் அமைப்பு உடையது . 

gall ey , 11. ஒரே தளமுள்ள தட்டையான தாழ்ந்த கப்பல் , 
galeen y , n . கினிக்கோழி . 

அடிமைகளாலும் குற்றவாளிகளாலும் துடுப்புகளினால் தள்ளிச் 
Gal en , n . மருத்துவர் . 

செலுத்தப்படுங் கப்பல் ; பண்டைய கிரேக்கரின் அல்லது 
galen a , n . ஈயச் சுரங்கக் கலவை ; ஈயக்கந்தகை ; பளபளப் 

ரோமாபுரியினரின் போர்க்கப்பல் ; போர்க்கப்பலின் தளபதி 

பயன்படுத்தும் பெரிய படகு ; கப்பலில் சமையலறை ; அச் 
பான ஈயச் சுரங்கக் கலவை வகை . 

செழுத்துக்கள் அடுக்கும் நீண்ட தட்டு ; ( தொ . ) galley proof , 
galen ic, galen ical, a . sourir ( Galen ) GT GOT MO LICOOT WOLÁS 

பக்கங் கட்டாத அச்சுப் பார்வைப்படி . 
கிரேக்க மருத்துவரைச் சார்ந்த ; கலெனின் மருத்துவமுறைக்கு 
இணங்கிய ; பூண்டு மருத்துவம் சார்ந்த , பூண்டு முறை 

gall ey - slave, n . கப்பலில் துடுப்பு வலிக்கும்படி தண்டிக்கப் 
சார்ந்த . 

பட்ட குற்றவாளி ; ஊழியன் . 
Galile ant , n . பாலஸ்தீன் நாட்டிலுள்ள கலீலி ( Galilee ) 

gall eyworm , 11 . துடுப்புப்போன்ற அமைப்புள்ள 
பகுதியைச் சார்ந்தவர் ; கிறித்தவர் ; a . கலீலி பகுதிக்குரிய . 

கால்களுடைய பூச்சிவகை . 
Galile an , a . கலிலியோ ( Galileo ) என்ற வான நூலறிஞ 

gall - fly , n . மரவகையில் காழ்ப்பூட்டும் பூச்சிவகை . 
ருக்குரிய ; ( தொ . ) Galilean telescope , உட்குவிந்த இரு galliam bic , a . காடுல்லஸ் ( Catullus ) 6T GOT கிரேக்க 
கண்ணாடித் துண்டுகளும் புறங்குவிந்த இரு கண்ணாடித் கவிஞன் பயன்படுத்திய 8 அசையுடைய இருசீரடி யாப்புக் 
துண்டுகளும் உள்ள தொலைநோக்கி . 

குரிய . 
Gal ilee , gallilee , n . திருக்கோயில் நுழைவு வாயிலிலுள்ள galliamb ics , n . pl . காடுல்லஸ் ( Catullus ) என்ற கிரேக்கக் 
முகப்பு மண்டபம் . 

கவிஞன் பயன்படுத்திய 8 அசையுடைய இருசீரடியாப்புச் 
galimatias , ( பிர . ) n . குழப்பமான 

பேச்சு ; பொருளற்ற 

செய்யுள் வகை . 
பேச்சு ; சுற்றிவளைத்த பேச்சு . 

gall iard , n . மூன்றாம் காலப் பாணியில் இருவர் ஆடற்குரிய 
gallingale , n . நறுமண மருந்துக்கிழங்கு வகை . 

விரைதுடி நடனவகை . 
galilot, n . ஆலந்து நாட்டுச் சரக்குப் படகுவகை ; ஆலந்து gall ic , a . மரவகைக்காழ் சார்ந்த , ஒட்டுயிர்ப்பூச்சி வகையின் 
நாட்டு மீன்படகு வகை ; குட்டையான சிறு கப்பல் வகை . 

செயலால் மரவகையில் உண்டான கரணையிலிருந்து எடுக்கப் 
gal ipot , n . கெட்டியாக்கப்பட்ட கற்பூரத் தைலவகை . 

பட்ட ; 

( தொ . ) gallic acid , காழகிக்காரம் , மரவகைக் 
gall , 11. கல்லீரலின் சுரப்பு ; கீழ்த்தர விலங்குகளின் பித்தநீர் ; 

கரணையிலிருந்து எடுக்கப்பட்டு மைசெய்வதிற் பயன்படுத்தப் 
கசப்புப் பொருள் ; கசப்பு ; உள்ளடங்கலுடன் கூடிய பித்த 

படும் மணிப்படிகக்கார வகை . 
நீர்ப்பை ; கடுமை , காழ்ப்பு , தீராப்பகை ; ( தொ . ) dip one s Gall ic , a . கால்ஸ் ( Gauls ) என்ற பண்டைப் பிரஞ்சு 
pen in gal ] , கடுமையாகத் தாக்கி எழுது . 

நாட்டுப் பழங்குடி மக்களினத்தைச் சார்ந்த ; பிரஞ்சு நாட்டுக்கு 

உரிய . 
gall2 , 11. வீக்கம் ; கொப்புளம் ; திறந்த மேனியாக உராய் 
வுற்ற இடம் ; உராய்வதாலுண்டான காயம் ; மனப்புண் , Gall ican , n . போப்பாண்டவருக்கு முற்றிலும் கட்டுப்படா 
மனவேதனை ; மனவேதனை தருஞ் செய்தி ; வயற்காட்டிடை உரிமைகோரிய பிரஞ்சு ரோமன் கத்தோலிக்கக் கோட்பாட்டுக் 
வெட்டை ; ப . புண்ணாகும்படி தேய் , தேய்த்துப் புண்ணாக்கு ; கிளை இயக்கத்தின் சார்பாளர் ; a . பிரான்சின் பண்டைத் 
தொந்தரவு செய் ; துயரளி ; மனம் புண்படுத்து ; அவமானப் திருக்கோயிலைச் சார்ந்த . 
படுத்து . 

gall ice , adv . பிரஞ்சு மொழியில் . 
gall , n . மரங்களின் மீது பூச்சிகளின் செயலால் ஏற்படும் galligas kins , n . pl . காற்சட்டை . 
கரணை வளர்ச்சி . 

gallimau fry , n . கூலக்கலவை . 
gall ant , 11. நடப்புநயத்தான் , பழகினியன் , சிங்காரன் ; காதற் 

gallina ceous , a . கோழிகள் - கௌதாரிகள் அடங்கிய பறவை 
பாங்கன் ; கள்ளக்காதலன் ; a . பகட்டான ; நடப்புநயம் 

யினத்தைச் சேர்ந்த . 
வாய்ந்த ; ஒய்யாரமான ; கருணை மறமுடைய ; காதல்சார்ந்த ; 
U. மகளிர் தோழனாயிரு ; பழகினியனாயிரு . 

gallina zo , 11. அமெரிக்க வல்லூறு வகை ; துருக்கி நாட்டு 

வேட்டைப்பருந்து . 
gall antry , 11. கருணைமறம் ; நடைநயம் ; பெண்பாலாரிடம் 
காட்டப்படும் பண்பார்வம் ; பெண்டிரிடம் நன்மதிப்பு ; காதலூ 

gall io, n . அத்துமீறித் தலையிட மறுக்கும் பணியாளர் ; 
டாட்டம் ; சிற்றின்ப நடத்தை ; சிற்றின்ப நெறிபிறழ்ச்சி . 

பொறுப்பேற்க விழையாத கவலையில்லா மனிதர் . 
gall - bladder , n . பித்தப்பை . 

gall iot , n . ஆலந்து நாட்டின் சரக்குப்படகு ; ஆலந்து நாட்டு 
gall - duct , 1. பித்தநீர்க்குழாய் . 

மீன் கலம் ; சிறு சிறைக்கப்பல் . 
gall eon , 11 . பெரிய கப்பல்வகை ; 

Gallip oli , n . தேவதாரு எண்ணெய் . 

போர்க்கப்பல் வகை ; 
பண்டை ஸ்பானிய நாட்டுப் போர்க்கப்பல் ; அமெரிக்க 

gall ipot , n. சாடி வகை , தைலம் வைக்கப் பயன்படும் சிறு 
வாணிகத்திற் பயன்படுத்தப்படும் பெரிய ஸ்பானிய கப்பல் . 

பளபளப்பான மட்பாண்டம் . 
gall ery , 11 . நுழைமாடம் , இருபுறமும் அரைகுறையாகத் 

gall ium , n . மென்மையான நீலஞ்சார்ந்த வெண்ணிற 
திறந்த வழியுடைய மூடுபாதை ; முகப்புத்தளம் ; எறிபயிற்சி 

உலோகவகை . 
களுக்குரிய நீண்ட அறைக்கூடம் ; ஊடுவழிக்கூடம் , இரு gallivant , . வீணாகச் சுற்றித்திரி . 


வகை . 


423 
gall -nut 

game 
gall - nut , 11. கசப்புக்காய் , மர வகையில் மை செய்யப்பயன் gal vanize , v . மின்னாற்றலால் இயக்கம் தூண்டு ; மின்னாற் 
படுகிற புற வளர்ச்சியான கரணை . 

றலின் செயல் போன்ற இயக்கம் தூண்டு ; போலி உயிர்ப்புத் 
galloman ia , n . பிரஞ்சு நாட்டுப் பழக்கவழக்கங்களில் 

தோற்றங் கொடு ; மின்பிரி இயக்கமூலம் உலோகப்பூச்சிடு ; 

இரும்பு துருப்பிடிக்காமல் துத்தநாகப் பூச்சுப்பூசு ; ( தொ . ) 
வெறியார்வம் . 

galvanized iron , துத்தநாகத்தால் மேற்பூச்சுப் பூசப்பட்ட 
gall on , n . காலன் , நீர்மப்பொருள்கள் கூலவகைகள் 

இரும்பு ; galvanize into life , அதிர்ச்சி அல்லது கிளர்ச்சி 
முதலியவற்றைக் கணிக்கும் முகத்தலளவைக்கூறு ; ( தொ . ) 

யினால் இயக்கம் தூண்டி எழுப்பு . 
imperial gallon , 2274 கன அங்குலம் கொள்ளும் அளவை . 

galvanog raphy , n . செப்புத்தகடுகளின் மின்பிரிப்பூச்சுமூலம் 
galloon , n . கட்டு இழைக்கச்சை ; ஆடைவிளிம்பில் இணைக்கப் 

செதுக்குவேலை செய்யும் முறை . 
படும் கசவாலான இழைக்கச்சை . 

galvanom eter , n . மின்னோட்டமானி . 
gall op , n . நாலுகாற் பாய்ச்சல் ; நாலுகாற் பாய்ச்சற் குதிரை 

இவர் தல் ; U. நான்குகால் பாய்ச்சலிற் செல் , பாய்ந்தோடு ; gal vanoplasty, 11. மின்பிரிப்பூச்சுமானம் , மின்பிரி இயக்க 
குதித்தோடு ; குதிரையை நாலுகாற் பாய்ச்சலிற் செலுத்து ; 

மூலம் உலோகத்தின்மேல் மற்றோர் உலோகத்தினால் மேற் 
விரைவேகத்தில் வாசி ; வேகமாக ஒப்பி ; விரைந்து பேசு ; 

பூச்சிடும் முறை . 
வேகமாகச்செல் ; விரைந்து இயங்கு ; வேகமாக முன்னேறு . Galwe gian , m.pa. = Gallovidian . 
gallopade , n . சுறுசுறுப்பான எழுச்சியுள்ள அங்கேரிய gam ba , gam ba stop , n . சுர மண்டலியில் நரப்பிசை ஒலி 
( Hungarian ) நாட்டு நடனம் . 

தரும் இசைமேளத் தடைப்புழை . 
gall oper , n . நான்குகாற் பாய்ச்சலிற் செல்பவர் ; வேகமாகச் gambade , gambad o, n . குதிரைக்குதிப்பு ; முரண்புனைவான 
செல்வது . 

இயக்கம் ; இயற்கைக்கு மாறான வழு ; இயல்பிழுக்கம் ; தப்பி 
Gall ophil , n . பிரஞ்சு நாட்டுமீது பற்றார்வம் கொண்டவர் . யோடல் ; தவறாக நடத்தல் . 
Gallovid ian,. ஸ்காத்லாந்திலுள்ள காலோவே ( Galloway) gam bier , n . பதச்சாறு , தோல் பதனிடுதலிற் பயன்படும் 
என்னும் பகுதிக்குரியவர் ; a . காலோவே பகுதியைச் 

காரமும் உவர்ப்புமுள்ள மூலிகைச்செடிச் சாறு . 
சேர்ந்த , 

gam bist , 71. சுரமண்டல இசைக்கருவி வாசிப்பவர் . 
gall oway , n . உறுதிவாய்ந்த குட்டையான வளர்ப்பினக் 

gam bit , n . சதுரங்க ஆட்டத்திற் காலாட்களை வெட்டுக் 
குதிரைவகை ; குட்டையான குதிரை ; கால்நடை வளர்ப்பின கொடுத்து இலக்கினை அடையும் ஆட்டத்தொடக்கமுறை : 

தொடக்கச் செயற்கட்ட நடவடிக்கை . 
gall ows , 11. pl . தூக்குமரம் , கொலைமரம் ; தூக்குதண்டனை ; gam ble , 11. சூதாட்டம் ; இடருள்ள முயற்சி ஈடுபாடு ; U. 
தூக்குமர அமைப்பை ஒத்த சமையற்கட்டின் உறி ; உடற் சூதாடு ; போரிலும் பணத்துறையிலும் பெருவெற்றிகளை 
பயிற்சிக்குரிய கருவி ; ( தொ . ) a gallows look , கடுந் 

அடைவதற்காகப் பேரிடர்ப்பாடுகளை மேற்கொள் ; பெரு 
தோற்றம் ; cheat the gallows , தூக்கு தண்டனைக்குரிய வெற்றி நாடித் துணிவு முயற்சியில் ஈடுபடு ; ( தொ . ) gamble 
குற்றஞ்செய்தும் அதிலிருந்து தப்பு ; have the gallows in 

away , சூதாடி முற்றிலும் இழ . 
one s face , தீய பயக்குந் தோற்றங்கொள் . 

gam bler , n . சூதாடி ; செயல் துறைகளில் சூதாட்டமாடுபவர் . 
gall ows - bird , 11. தூக்குதண்டனைக்குத் தகுதியானவர் . 

gamboge , n . மக்கி , மஞ்சள் வண்ணப்பொருளாகப் பயன்படும் 
gall ows - free , a . தூக்கு தண்டனை இடரினின்று விடுபட்ட . 

மரப்பிசின் வகை . 
gall ows - ripe, a . தூக்குதண்டனைக்குத் தகுதியான . 

gam bol , n . குதியாட்டம் ; துள்ளிவிளையாடல் ; ப . துள்ளி 
gall ows - tree, n . தூக்குமரம் . 

விளையாடு . 
gall - stone , n . பித்தப்பையில் விளையும் கல்போன்ற கடும் game , 11. விளையாட்டு , வேடிக்கை ; ஆட்டமுழு நிகழ்ச்சி ; 
பொருள் . 

போட்டி விளையாட்டு ; சீட்டுவிளையாட்டிலும் வரிப்பந்தாட் 
Gall up poll , n . பல்திறக் குழுக்களிலிருந்தும் தனி ஆட்கள் டத்திலும் ஆட்டப்பிரிவு ; ஆட்டத்தில் வெற்றிக்குரிய எண் 
கருத்தறிந்து பொதுமக்கள் கருத்தறியும் முறை ; பொது 

ணிக்கைத்தொகுதி ; ஆட்டமுறைமை ; வாணிகத்துறையில் 
மக்கள் வாக்குரிமை முடிவை முன்கூட்டியே சோதித்தறியும் ஆட்டத் துணைக்கருவிகலத் தொகுதி ; வேட்டையாடப்பட்ட 
முறை . 

விலங்கு புள்ளினத்தின் தசை ; தொடரப்பட்ட இலக்கு ; 

வளர்ப்பு 
gallop , n . இரண்டாவது நாலாவது காலத்துக்குரிய சுறுசுறுப் 

அன்னத்திரள் ; a . வேட்டைவிலங்கு புள்ளி 

சண்டை 

னத்துக்குரிய ; 
பான நடனவகை ; 3. இரண்டாவது நாலாவது காலத்துக்கு 

டக்கோழிபோன்ற இயல்புடைய ; 
உரிய விரைநடனவகை ஆடு . 

ஆண்மையுடைய , வீரதீரப்பண்புடைய ; செயற்கிளர்ச்சி 

யுடைய ; செயல்நடிப்புமிக்க , துடிப்பார்வமிக்க ; செயல் 
galore , n . நிறைவு ; ads . நிறைய . 

விருப்பார்வமிக்க ; U. பணயம் வைத்தாடு ; சூதாடு ; சூதாடி 
galosh , 1. புதைமிதியடி மேலுறை , மிதியடிமீது ஈரமும் யிழ ; ( தொ . ) be off one s game , தன்னியல்பான செயல் 
அழுக்கும் படாமற் காக்கும் தொய்வக உறை . 

தகுதி நிலையற்றிரு ; be on one s game , தன்னியல்பான செயல் 
galumph , ப . வெற்றிக் கும்மாளம் அடித்துச்செல் ; பரணி தகுதிநிலையோடிரு ; fair game , முறைப்படி வேட்டையாடத் 
பாடிச் செல் : 

தக்க விலங்கு ; நேர்மையாக மேற்கொள்ளத்தக்க முயற்சி ; 
galvan ic , a . ( வர . ) மின் ஆற்றல் சார்ந்த ; மின் ஆற்றலால் 

forbidden game , சட்டமுறைப்படி வேட்டையாடக்கூடாத 
விளைந்த ; மின் ஆற்றலுண்டுபண்ணுகிற ; திடீரென நிகழ்கிற ; 

விலங்கு ; முறைப்படி மேற்கொள்ளத்தகாத முயற்சி ; game 
மின் ஆற்றல் போன்றியங்குகிற ; புன்னகையிலும் அசை 

and game , இருபுறமும் முழுஎண் கெலிப்புநிலை ; game not 
விலும் திடீரென்றும் செயற்கையாகவும் தே 

worth the candle , முயற்சியளவுக்கோ செலவுக்கோ பொருந் 

தோன்றுகிற ; 
( தொ . ) galvanic battery , galvanic cell , galvanic pile , 

தாத சிறுசெய்தி ; have the game in one s hands , ஆட்ட 
பழைய வழக்கின்படி மின்னாக்கமூலச் சேமகலம் ; galvanic belt , 

வெற்றி எளிதில்கிட்டும் நிலைபெறு ; make game of , ஏளனம் 
மின்னோட்டத்தை உண்டுபண்ணி அணிபவர்களுக்கு நன்மை 

செய் , இகழ்ந்து பேசு ; none of your games , இத்தகைய 
பயப்பதாகக் கருதப்படும் இடுப்புக்கச்சை ; galvanic electri 

சூழ்ச்சி எதுவும் வேண்டா ; play a good game , திறமையோடு 
city , மூல மின்சேமகல அடுக்குக்களிலிருந்து பாயும் மின்வலி . 

செயலாற்று ; play a poor game , திறமையற்றவராகச் செய 
gal vanism , n . ( வர . ) மூல மின்சேமகல அடுக்கிலிருந்து 

லாற்று ; play the game , விதிகளைப் பின்பற்றி நட ; நேர்மை 

யாக நட ; round game , ஆட்டக்காரர் எண் வரையறையற்ற 
பாயும் மின்னியக்கம் ; மருத்துவத்துறையில் பயன்படுத்தப் வட்டமேசைக்குரிய ஆட்டம் ; the game is up , ஆட்டம் 
படும் நேர்மின்னோட்டம் . 

தொடங்கியாயிற்று . 


424 

gantry 
game 
game , a . கால் கை முடமான , நொண்டியான , உறுப்புக் gam ut , n . ( வர . ) ஏழிசைத்தொகுதி ; நிறைசுரத்தொகுதி ; 
குறைந்த . 

மக்களினத்தின் முழுச்சுரவட்டம் ; காலப்பிரிவின் நிறைசுர 

வட்டம் : இடைநிலைக் காலச்சுரத் தொகுதி ; இடைநிலைக்கால 
game - act, n . விலங்கு - புள் வேட்டை உரிமை பற்றிய சட்டம் . 

அடிச்சுரம் ; குரல் இசைச்சுர முழு ஏற்றவிறக்க நிலை ; இசைக் 
game -bag , n . வேட்டையாளர் கொல்லப்பட்டவற்றைக் 

கருவி முழு ஏற்றவிறக்க வீச்சு ; ஆற்றல் முழு எல்லை , செயல் 
கொள்ளும் பை . 

திற முழுவீச்சு . 
game - chick en , n . சண்டைக்காகப் பயிற்றுவித்து வளர்க் 
கப்படும் கோழிக்குஞ்சு. 

gam y , a . வேட்டைவிலங்கு புள்வளம் நிறைந்த ; வேட்டை 

விலங்கு புள்ளினங்கள் முழுச்சுவைப்பதம் பெறும்வரை 
game - cock , n . சண்டைச் சேவல் . 

பேணி வளர்க்கப்படும் நிலையுடைய . 
game -egg , n . சண்டைக்கோழிக்காகத் தனிப்படப் பேணப் 

gan der , n . ஆண் வாத்து ; அறிவிலி, பேதை ; ( தொ . ) sauce 
படும் முட்டை . 

for the goose is sauce for the gander , உனக்கு எப்படியோ 
game - fow ] , 11. சண்டைக் கோழி . 

அப்படித்தான் எனக்கும் , ஒருவருக்கு எது நல்லதோ அது 
game keeper , n . வேட்டைக்காட்டுக் காவலர் , பறவைகளைப் தான் மற்றவருக்கும் நல்லது . 
பயிற்றி வளர்ப்பதற்கும் திருட்டு வேட்டையாடுதலைத் தடுப் 

gan der - par ty , n. ஆண்கள் மட்டும் கூடி அளவளாவும் 
பதற்கும் அமர்த்தப்பட்ட பணியாளர் . 

விருந்துக்கூட்டம் . 
game -law , n . = game - act . 

gang , n . தனிக்கும்பு , கூட்டுக்குழு ; வேலையாள்களின் தொகுதி ; 
game - licence , n . விலங்குகளை அல்லது புள்ளினங்களை அடிமைகள் அல்லது சிறைக்கைதிகளின் கும்பு ; குற்றம் 
வேட்டையாடவும் வாணிகம் செய்யவும் உரிய தனி இசை செய்யும் நோக்கத்தோடு இயங்கும் அல்லது செல்லும் கும்பல் ; 
வுரிமை . 

விரும்பாத செயலில் ஈடுபடுங் குழு ; ஒரே சமயத்தில் வேலை 
game - preserve , n . வேட்டைக்காவற்காடு , வேட்டைக் செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட கருவிகலங்களின் 
காகச் சேகரித்துப் பாதுகாத்து வைக்கப்பட்ட விலங்கு பறவை 

தொகுதி ; 3. விரும்பாத செயலில் ஈடுபடுவதற்காகக் கும்பு 
இனமுள்ள நிலப்பரப்பு . 

சேர் ; குழுவுணர்ச்சியுடன் ஒன்றுபட்டு ஒத்தியங்கு ; கருவி 
game - preserv er , n . வேட்டைக்காவற்காட்டு 

உரிமை 

முதலியவற்றை ஒத்திசைவிக்க ஒழுங்குபடுத்து . 
யாளர் , வேட்டை உரிமைச் சட்டங்களைச் செயற்படுத்தும் gang - board , n . படகில் ஏறியிறங்குவதற்குரிய பலகையாலான 
வேட்டைக் காட்டு உரிமையாளர் . 

ஊடிணைப்பு வழி . 
games , n . pl . பண்டை ரோமாபுரியில் உடற்பயிற்சிப் பொதுக் gange , ப . தூண்டில் முனையை மென்கம்பி வரிந்து காப்பீடு 
காட்சிகள் ; மற்போர் வாட்போர் அரங்குகள் ; இசைநாடகக் 

செய் . 
காட்சிகள் ; ஏய்ப்பு முறைகள் , சூழ்ச்சிமுறைகள் ; தட்டிக் gang er , n . குழுமுதல்வர் , கும்புக் கண்காணி . 
கழிப்பு முறைகள் . 

Ganget ic , a . கங்கை ஆறு சார்ந்த . 
game some , a . விளையாட்டியல்பான , விளையாட்டு விருப்ப 

gang liate, gang liated , a . நரம்பு முடிப்புகளுடைய , நரம்பு 
முள்ள . 
game ster , n . சூதாடி . 

gang ling , a . தளர்நிலையிற் கட்டப்பட்ட , தடுமாற்றமுள்ள 
gamete , 11. பாலணு , இனப்பெருக்கவகையில் இருபால்களின் கட்டுமானமுடைய . 
சார்பாகவும் இணைந்துகலந்து ஒன்றையொன்று பொலிவு gang lion , n . நரப்புக்கணு ; நரப்பு மண்டல மையப்பிழம்பு , 
படுத்தும் பாலினச்சார்பான ஊன்மத் துகட்கூறு . 

மங்கிய சாம்பல்நிற மாப்பொருள் நிரம்பிய நரம்புமண்டல 
game - tenant , n . வேட்டையாடுவது மீன்பிடிப்பது முதலிய மையம் ; ஆற்றல் மையம் ; செயல் மையம் ; உயிர் மையம் , 
உரிமையுடைய நிலக் குத்தகையாளர் . 

முக்கியகூறு ; pl . gang ] ia , 
gamin , ( பிர . ) 11. தெருக்கொடுக்கு , 

gang lion - cell , gang lion - corpuscule , gangʻlion - glo 
gam ing - house , 11. சூதாடுமனை . 

bule , n . நரம்பு மையக் கருவணு . 
gam ing -ta ble, n . சூதாடு மேசை . 

ganglion ic , a . நரம்பு மையஞ் சார்ந்த ; நரம்புக்கணுச் 

சார்ந்த . 
gamm a , n . கிரேக்க நெடுங்கணக்கில் மூன்றாவது எழுத்து ; 
அந்துப்பூச்சி வகை ; 

gang rene , n . தசையழுகலுடன் கூடிய உடலின் உட்கூற் 
( தொ . ) gamma plus , மூன்றாந்தரத் 

றழிவு ; மரத்துப்போதல் ; 3. அழுகிக்கெட வை ; மரத்துப்போ. 
துக்குச்சற்று மேற்பட்ட ; gamma rays , மிகக் குறுகிய ஒளிக் 
கதிரலையுள்ள ஊடுருவு கதிர் , சிற்றலை ஒளிக்கதிர் வகை . 

gang ster , n . கொள்ளைக்கூட்டத்தான் . 
gammad ion , n . சுவஸ்திகை வகை . 

gangue , n . கனிப்பொருள் உலோகக் கலவையுள்ள பாறை , 
gamm er , n . நாட்டுப்புற வழக்கில் கிழவி . 

gang way , n . இருக்கைவரிசைகளின் ஊடாகச் செல்லும் 

இடைநெறி ; கப்பல் ஏற்ற இறக்க இடைவழி ; ஊடுவழி ; 
gamm on , 1. உப்பிட்டு உலர்த்திய பன்றியின் பின்கால் 

சட்டமன்றப் பின்னிருக்கைகளுக்குச் செல்வதற்குரிய குறுக்கு 
விலா அடிப்பகுதி இறைச்சி ; பன்றித் துடை இறைச்சி ஊடுபாதை ; int . வழி விலகுக ! 
வற்றல் ; புகைப்பதனமிட்ட அல்லது பதனப்படுத்தப்பட்ட 
பன்றி இறைச்சி ; U. பன்றி இறைச்சியைப் பதனஞ்செய்து 

gan ister , n . உலை அடுப்புக்களில் உட்சுவராகப் பூசப்பயன் 
பக்குவப்படுத்து . 

படும் நுண்மணல் கலந்த களிமண் வகை . 
gamm on , n . வட்டாடலில் இரட்டை முழுக்கெலிப்பு வெற்றி 

gann et , n . வாத்துப்போன்ற கடற்பறவை வகை . 
எண்ணிக்கை ; 3. இரட்டை முழுக்கெலிப்பு எண்ணிக்கை 

gan oid , n . பளபளப்பும் வழவழப்பும் உடைய மீன் செதில் 
கொண்டு தோற்கடி . 

கள் ; பளபளப்பும் வழவழப்பும் உடைய செதிள்கள்வாய்ந்த 
gamm on , n . மோசம் , ஏய்ப்பு ; 3. நம்பக்கூடிய முறையாக 

மீன் ; a . பளபளப்பும் வழவழப்பும் உடைய ; பளபளப்பும் 
நடித்துப்பேசு ; பாசாங்கு செய் ; ஏமாற்று , மோசஞ் செய் ; 

வழவழப்பும் உடைய செதிள்கள் வாய்ந்த . 
int . மண்ணாங்கட்டி ! 

gan oin , n . மீன் செதிள்களுக்குப் பளபளப்பைத் தரும் 

சுண்ணச்சத்து . 
gamm on , n . கப்பல் முன்புறமீது நீட்டுகோலின் மோதல் ; 
3. நீட்டுகோல் வகையில் கப்பல் முன்புறமீது அடித்துக்கொள் . 

gan try , n . மிடா வைப்பதற்கான நான்கு கால்களுள்ள மரத்தா 

லான நிலைதாங்கி ; பாரந்தூக்கி - கைகாட்டி முதலியவற்றை 
gamogen esis , n , பாலிணைவுச்சார்பான இனப்பெருக்கம் . 

ஓரிடத்திலிருந்து மற்றோரிடத்திற்குக் கொண்டுசெல்லுவதற் 
gamopet alous , a . புறவிதழ் இணைவுடைய . 

குரிய அடிச்சட்டம் . 


மையமான . 


425 
Ganymede 

garreteer 
Gan ymede , 11. கலமேந்தி , உணவுவிடுதிச் சிற்றாள் ; ( வான் . ) gard en - glass , n . செடிகளைக் கவித்து மூடுவதற்கான மணி 
வியாழனின் மிகப்பெரிய துணைக்கோள் . 

வடிவக் கண்ணாடி மூடி . 
gaol , n . காவற்கூடம் , சிறைச்சாலை ; 3. சிறையிடு . 

Garden ia , n . மஞ்சள் வெள்ளை வண்ணமுள்ள மலர்ச்செடி 

இனம் . 
gaol - bird , n . அடிக்கடி சிறைசெல்பவர் . 

gar dening , n . தோட்டப் பயிர் செய்தல் , தோட்ட 
gaol - delivery, 11. மொத்தவிசாரணை , விசாரணைக்குக் காத் 

வேளாண்மை . 
திருக்கும் காவற் கைதிகள் எல்லோரையும் ஆணையாளர் 
மன்றக்கூட்டத்தில் மொத்தமாக ஒருங்கே விசாரணைக்கு gard en - party , n . தோட்ட விருந்து , புல்வெளியில் நடக்கும் 
அனுப்புதல் . 

தேநீர் விருந்து . 
gaol er , n . சிறைக்காவலர் , சிறைக்காவற் பொறுப்பாளர் . gard en -plot , 11. தோட்டத் துண்டுநிலம் . 

gard en - stuff , n . காய்கனி வகைகள் . 
gaol -fever , n . சிறைச்சாலைகளில் தொற்றுநோயாயிருந்து 
வந்த கடுமையான குடற்காய்ச்சல் . 

gar den - sub urb , n . தோட்ட நகர்ப்புறம் . 

gar den - vill age , n . தோட்ட நத்தம் . 
gap , n . பிளவு ; வெடிப்பு ; கீறல் ; உடைப்பு ; தொடர்ச்சியில் 

இடை முறிவு ; இடையீடு ; இடைவெளி ; இடுங்கிய வழி ; gard en - warbler , n. பறவை வகை . 
மலையிடைக் கணவாய் ; மலைக்குவடுகளின் இடைப்பள்ளம் ; gard en - white, n . வண்ணத்துப்பூச்சி வகை . 
வேலி இடைவெளி; இடைவாயில் ; பள்ளம் , விடர் ; கருத்துக் Gard ner , Gard ner gun , n . பல குழல்கள் கொண்ட முற் 
களிடையே வேறுபாடு ; பண்புகளிடையே அகல் முரண்பாடு ; கால இயந்திரத் துப்பாக்கி வகை . 
ஆட்களிடையே ஒப்புணர்வின்மை ; V. பிளவு உண்டுபண்ணு ; 

gare fowl , n . துடுப்புகள் போன்ற சிறகுகளையுடைய கடற் 
( தொ . ) fill a gap, stop a gap, supply a gap , குறைபாட்டை 

பறவை . 
நீக்கு , விட்ட இடத்தை நிரப்பு . 

gargan tuan , a . மிகப்பெரிய , பிரம்மாண்டமான . 
gape , n . வாய்பிளத்தல் ; வாய்பிளப்பெல்லை ; வாய்பிளப்புக் 

garg et , n . ஆடுமாடு பன்றி கோழி ஆகியவற்றின் 
கோணம் ; அலகுதிறப்பெல்லை ; திறக்கும் அலகுக்கூறு ; 

தொண்டை வீக்கம் ; ஆடுமாடு பன்றி கோழிகளின் தலைவீக்க 
0. வாயைப்பிள ; கொட்டாவிவிடு ; திற ; அகலமாகத் திறக்கப் 

நோய் ; பசுவின் மடி வீக்கம் . 
பெறு : உற்றுநோக்கு ; வியப்போடு நோக்கு ; திகைத்துப் 
பார் ; ( தொ . ) the gapes , வாய்பிளப்பினைச் சின்னமாகக் gar gle , n . தொண்டை கழுவு நீர்மம் ; U. கொப்புளி , கழுவு 
கொண்ட கோழியின் நோய் ; ( பே - வ . ) அடுத்தடுத்துக் 

நீர்மத்தைப் பயன்படுத்தித் தொண்டையைக் கழுவு . 
கொட்டாவிவிடுங் கோளாறு . 

garg oyle, gurg oyle , n . விலங்கு மனித வடிவுகளுடன் 
gap er , n . வியப்போடு உற்றுநோக்குபவர் ; பறவைவகை ; 

கூடிய பழைய சிற்பப்போக்கில் அமைந்த நீர்த்தாரைத் 
நத்தைவகை . 

தூம்பு . 
gapp y , a . இடைவெளிகள் நிறைந்த , பிளவுகளுள்ள , இடை 

garibal di , n . பெண்டிர் தளர்சட்டை ; குழந்தையின் மார்புச் 
முறிவுகள் உள்ள . 

சட்டை ; உலர் முந்திரிப்பழமுள்ள பிஸ்கோத்து . 
ga rage , n . பொறிவண்டிக்கொட்டில் ; மோட்டார் வண்டியை 

gar ish , a . கண்ணைப் பறிக்கும் பகட்டொளி வண்ண அழ 

குடைய . 
வைத்துப்பேணிப் பழுதுபார்க்கும் குச்சில் ; U. பொறிவண்டி 
யைக் கொட்டிலிற் கொண்டுவிடு . 

garl and , n . மலர் அல்லது இலை மாலை ; இலக்கியத் திரட்டு , 
garb, n . சிறப்புடுப்பு ; ஆடைத்தோற்றம் , வேடம் ; U. உடை 

கவிதைத் தொகுப்பு ; வெற்றிச் சிறப்பு ; புகழ்மாலை ; பரிசு ; 
யுடுத்து ; தன்னிசைவான ஆடையணி , 

ப . மாலையிடு ; மாலையிட்டணி செய் . 
garb age, n . கழிவுப்பொருள் , குப்பை , கூளம் ; பயனற்ற 

gar landry , n . பூந்துணர் ; இலக்கியமாலைத் தொகுதி . 
பொருள் ; விலங்கின் கழிபொருள் இரை . 

garl ic , n . வெள்ளைப்பூண்டு . 
gar bage- man, 1. குப்பைக்காரன் . 

gar licky , a . வெள்ளைப்பூண்டு போன்ற கார வன்மண 

முடைய . 
gar ble, v . திரித்தெடுத்துரை , தீய நோக்கத்துடன் சாதக 
மானவற்றை மட்டும் பிரித்தெடுத்துக்காட்டு ; சிதைத்துக் 

garm ent , n . ஆடை ; மேலங்கி , மேற்சட்டை ; மேலுறை . 

garm ents , 11. pl . உடைவகைகள் . 
garb oard , garb oard strake , n . மரக்கலங்களின் அடிக் 

garn er , n . களஞ்சியம் , பத்தாயம் ; சேமவளம் ; 3. சேமித்து 
கட்டைக்கு அடுத்துப் பரப்பப்பட்டிருக்கும் பலகைகளின் 

வை , திரட்டி வை . 
முதல்வரிசை ; தற்காலக் கப்பல்களில் அடித்தளப் பாளத்தை garn et , 11. பளிங்குபோன்ற கனிப்பொருள்வகை ; செந்நிற 
அடுத்து இடப்படும் முதல்வரிசைத் தகடுகள் . 

ஒண் மணிக்கல் . 
garcon , ( பிர . ) 11. பிரஞ்சு உணவுவிடுதியில் தட்டேந்தி . 

garn ish , 11. உணவுமேசைக்குரிய அழகுச் சுவைப்பொருள் 
gard en , 11. தோட்டம் ; இன்மகிழ்வுதரும் இடம் ; வளமான 

தொகுதி ; இலக்கியச் சொல்லணி வகை ; U. அழகுபடுத்து ; 
நிலப்பரப்பு , 3. தோட்டம் பேணிவளர் ; தோட்டம் பயிர் 

நிறைவளி , வளமூட்டு ; ( சட் . ) கடன்பட்டவன் உடைமை 
செய் ; 

உரிமை கட்டுப்படுத்துவதைத் தடைசெய்து அறிக்கைவிடு ; 
( தொ . ) garden seat , தோட்ட அமர்விருக்கை , 
தோட்ட விசிப்பலகை ; hanging garden , தொங்கல் தோட்டம் , 

பிறர் வழக்கிடைப் புகுந்து பங்குகொள்ளும்படி அழைப்பு விடு . 
ஒன்றின்மேலொன்றாக எழுந்த மாடிகளில் வளர்க்கப்படும் garn ishing, garn ishment , gar niture , n . அழகுச் 
தோட்டம் ; philosophers of the garden , எ பி கூ ரஸ் 

சுவைப்படுத்துவது ; ஒப்பனைப்பொருள் . 
( Epicurus ) OT GOT IN பண்டையுலக அறிஞரைப் பின்பற்றிய garotte , n . = garrotte. 
வர்கள் ; the Garden , எபிகூரஸ் என்ற அறிஞரின் கோட்பாடு ; 
எபிகூரஸின் கோட்பாட்டுக்குழு , எபிகூரஸைப் பின்பற்றிய 

ga rret , 1. மச்சில் , மோட்டு மச்சு அறை , உச்ச மேன்மாடி 
அறிஞர் குழாம் . 

அறை . 
gard en - cit y , n . தோட்ட நகர் . 

ga rret , . கரடுமுரடான செங்கல்வேலைப்பாட்டின் வரம்பு 

விளிம்புகளில் சிறிய கல்துண்டுகளை இடைப்புகுத்து . 
gard en - engine, n . தோட்ட விசைநீர்க்குழாய் . 
gard ener , n . தோட்டப்பணியர் . 

garr eted , a . மோட்டு மச்சறைகள் வாய்ந்த ; மோட்டு 

மச்சறையில் தங்குகிற . 
gard en - frame, 1. செடிவளர்ப்புச் சட்டம் , செடிகளை 
விரும்பியவாறு வளரும்படி செய்வதற்குரிய சட்டம் . 

garreteer , n . மச்சில் வாழ்பவர் , மோட்டு மச்சறையில் தங்கு 
பவர் ; கூலியெழுத்தாளர் . 


கூறு . 


426 
garrison 

gas - ring . 
ga rrison , n . கோட்டைக் காவற்படை ; 3. அரண் காவல் gas eous , a . வளிநிலையிலுள்ள ; வளியுருவான ; வளிக்குரிய . 
செய்யப் படைவீரரை அமர்த்து ; காவற் கோட்டைகளாற் 

gas - escape , n . வளி ஒழுக்கு , ஆவி வெளியேற்றம் . 
பாதுகாப்பு வலுவூட்டு . 

gas - field , 11. இயல்பான வளி தோன்றும் நிலப்பகுதி . 
ga rron , 11. சிறு குதிரை , ஸ்காத்லாந்து - அயர்லாந்து ஆகிய 

gas - filled , a . வளி நிரம்பிய . 
நாடுகளிற் பயிற்றி வளர்க்கப்படும் சிறு குதிரை . 

gas - fired , a . வளியினால் வெப்பமூட்டப்பட்ட . 
ga rrot , n . கடல்வாத்துவகை . 

gas - fitter , 11. வீடுகளுக்குரிய வளிவிளக்குகளுக்கான குழாய் 
garrotte , 11. குரல்வளை நெரிப்புத் தண்டனை , குரல்வளையை 

களையும் கவரணைகளையும் பொருத்துபவர் . 
நெரித்துக் குற்றவாளிகளைக் கொல்லும் ஸ்பெயின் நாட்டு 

gas - fittings , n . கட்டிடத்தில் வளிவிளக்குகள் பொருத்து 
முறை ; குரல்வளை நெரிப்புத்தண்டனை முறையில் பயன் 

வதற்கான குழாய் கவரணைத்தொகுதி . 
படுத்தப்படும் துணைக்கருவித் தொகுதி ; குரல்வளை நெரிப்பு 
முறையைப் பின்பற்றும் வழிப்பறிக்கொள்ளை ; 3. குரல்வளை gash , n . திறந்த ஆழமான வெட்டு ; வெட்டுப்போன்ற பிளவு ; 
நெரிப்புத்தண்டனை நிறைவேற்று ; குரல்வளை நெரித்துக் ஆழ வெட்டுவடு உண்டுபண்ணுஞ் செயல் ; 3. ஆழமான 
கொள்ளையிடு . 

வெட்டு உண்டுபண்ணு . 
garrul ity , n . வாயாடித்தனம் , வம்பளக்கும் இயல்பு . 

gas -heat er , 11. நிலக்கரி வளி பயன்படுத்தப்படும் சூட்டடுப்பு 
ga rrulous , a . சளசள என்று பேசுகிற , மிகுதியாகப் பேசும் gas - hel met , n . நச்சுப் புகைகாப்பு முகமூடி . 
இயல்புடைய . 

gas holder , n . நிலக்கரி வளி சேமிப்புக்குரிய பெரிய சேமகலம் . 
ga rrulousness , 11. = garrulity . 

gasifica tion , n . ஆவியாக மாற்றுதல் அல்லது மாறுதல் ; 
gart er , n . காலுறையைக் கட்டும் இழைக்கச்சை ; 3. கால் சுரங்கமிடப்படாத அடிநிலை நிலக்கரியிலிருந்து நிலக்கரிவளி 
உறையை இழைக்கச்சையினாற் கட்டு ; ( தொ . ) Garter King - of உண்டுபண்ணுதல் . 
Arms , ஆங்கில அரசின் உயர் தனிச் சிறப்புப்பட்ட அமைப்பின் gas ify , U. ஆவியாக மாற்று . 
தலைமைக் கட்டியர் ; the Garter , ஆங்கில அரசின் உயர் தனிச் gas - jar , 11. வேதியியல் செயலாய்வுகளில் ஆவியைச் சேமித்து 
சிறப்புப்பட்டச் சின்னம் ; ஆங்கில அரசின் உயர் தனிச் 

வைத்திருப்பதற்கான சாடி . 
சிறப்புப்பட்டம் பெற்றவர் குழாத்தின் உறுப்பினர் நிலை . 

gas -jet , n . வளித்தாரை , ஆவிப்பீற்று , வளிச்சுடர் ; வளி 
Gart er2, 11 . ஆங்கில அரசின் உயர்தனிச் சிறப்புப்பட்ட அடுப்பு . 
அமைப்பின் தலைமைக் கட்டியர் . 

gas ket , gas kin , n . சுருட்டப்பட்ட கப்பல்பாய்மரத் துணி 
gar ter - snake , n . நெடுவரியுடைய நஞ்சற்ற வட அமெரிக்க யைக் குறுக்குச் சட்டத்துடன் இணைத்துக் கட்டுவதற்கான 
பாம்பு வகை ; கறுப்புச் சிவப்பு வளையங்களையுடைய தென் சிறுகயிறு ; உந்து தண்டு முதலியவற்றைச் சிப்பங் கட்டு 
ஆப்பிரிக்க நச்சுப்பாம்பு வகைகளில் ஒன்று . 

வதற்கான கயிற்றுத்துண்டு . 
gar ter -stitch , 11. எளியமுறைத் தையல் வகை ; எளிய 

gas light , 11. ஆவி விளக்கு , வளிவிளக்கு ; a . வளி விளக்குக்கு , 
குறுக்குத் தையல் முறை . 

உரிய ; வளி விளக்குக்குப் பயன்படுத்துகிற . 
gas , n . வளி , ஆவி ; 

காற்றுப்போன்ற பொருள் ; வடிவள gas - lime , 11. ஆவியைத் துப்புரவாக்குதற்குப் பயன்படுத்தப் 
வின்றி இயல்நிலையில் வெற்றிடம் பரவவல்ல நிலையுடைய பட்ட சுண்ணம் . 
பொருள் ; நிலக்கரி வளி , எரி வளி ; எரிவளிக்கீற்று ; சுரங்க 

gas -liquor , n . ஆவி உண்டாக்குவதற்குப் பயன்படுத்தப்படும் 
நச்சுவளி ; போர்த் துறை நச்சுப்புகை ; வளி விளக்கு ; கல் நவச்சார ஆவியும் நவச்சிய உப்பு வகைகளும் கலந்த நீர்மம் .. 
லெண்ணெய் ; புகைக்கூண்டுக்குரிய நீரக வளி ; நகைப்பு 

gas - lit , a . ஆவிவிளக்குகளினால் ஒளிபெறுகிற . 
வளி , உணர்வகற்றியாகப் பயன்படுத்தப்படும் வெடிய உயி 
ரகை வளி ; வெற்றுரை ; வீம்புரை ; போலியுரை , வெற்றுச் 

gas - main , 11 , நிலக்கரிவளி வழங்கும் தலைக்குழாய் . 
சொல்லாடல் ; 3. அறைக்கு வளிவாய்ப்பு வழங்கு ; ஊர்திப் 

gas - man , 1. நிலக்கரிவளி உண்டாக்குபவர் ; நிலக்கரிவளிக் 
பெட்டிக்கு வளிவசதி அளி ; எதிரிமீது நச்சுப்புகை வீசு ; 

கட்டணத் தண்டலர் . 
எதிரி நிலமீது நச்சுப்புகை பரப்பு ; நச்சுப்புகைமூலம் நச்சூட்டு ; gas - man tle , n . வளிவிளக்கு வலை , ஆவிப்பீற்றுக்கு முகப்பாய் 
வெற்றுரையாடு ; தற்பெருமை பேசு ; ( தொ . ) step on the gas , அமைந்து சூடேற்றப்படுவதனால் வெண்சுடர் வீசி எரியும் 
வேகத்தை விரைவுபடுத்தும் கருவியைக் காலினால் அழுத்தி மெல்வலை . 
மோட்டார் ஊர்தியின் விரைவு பெருக்கு ; விரைவுபடுத்து . gas - mask , n . = gas - helmet . 
gas - bag , n . வளிப்பை ; வான்கலத்தின் வளிகொள்கலம் ; gas - me ter , 1. ஆவிமானி. 
வாயாடி . 

gas - mo tor , 11. = gas - engine. 
gas bracket , n . வளி விளக்குக்கான சுவர் மாட்டி . 

gas ogene , n . கரியுயிரகி ஊட்டப்பட்ட குடிநீர் வகைகள் 
gas -burn er , n . வளி அடுப்பு . 

செய்யும் துணைக்கருவித் தொகுதி . 
gas - car bon , 11. வளிபடி நிலக்கரி , நிலக்கரிவளிக் குடுவையில் gas olene , gas oline , 1. கல்லெண்ணெய் , ஒளி விளக்குக்கும் 
படியும் கெட்டியான அடர்த்தியுள்ள கரியம் , கரியப்படிவு . 

கொதி சூட்டுக்கும் பயன்படுத்தப்படுகிற எளிதில் ஆவியாகித் 
gas - coal , n . வளி வழங்கும் நிலக்கீல் சத்துடைய நிலக்கரி தீப்பற்றக்கூடிய நில எண்ணெய்வடிப்புக் கிளைவிளைவான 

நீர்மம் . 
gas - coke , 11. வளி நீக்கப்பெற்ற சுட்ட நிலக்கரி . 

gasom eter , n . ( வேதி . ) வளிச் சேமிப்புத்தொட்டி ; வளிமானி . 
Gas con , n . கேஸ்கனி என்ற பிரஞ்சுநாட்டு மாவட்டப் gas - oven , n . நிலக்கரிவளிச் சூட்டடுப்பு . 
பகுதிக்குரியவர் ; தற்புகழ்ச்சியாளர் ; a . கேஸ்கனி யைச் gasp , 1. மூச்சுத்திணறல் ; 3. மூச்சுத் திணறு ; ஏங்கியுரை ; 
சார்ந்த . 

ஆவற்படு , ஏக்கமுறு ; பேரயர்ச்சியுறு , மலைப்புறு ; ( தொ . ) 
gasconade , n . தற்புகழ்ச்சியான பேச்சு ; U. அளவுமீறித் 

the last gasp , கடைசிக் கடுமூச்சு , சாகுந் தறுவாய் . 
தற்புகழ்ச்சியாகப் பேசு . 

gas - pipe , n . ஆவியைக் கொண்டு செல்லுதற்கான குழாய் . 
gaselier , 11. தொங்கல் கொத்துச்சர ஆவிவிளக்கு , கூரை gas - po ker , 11. எரிபொருளினூடே தீமூட்டுதற்காக அதனை 
யிலிருந்து தொங்கவிடப்படும் பல கிளைகளையுடைய வளி 

நோக்கிச் செலுத்தப்படும் ஆவிப்பீற்று . 
விளக்கு . 

gas - retort , n . ஆவி வாலை . 
gas - en gine , n . வளி வெடிப்பாற்றற் பொறி , ஆவி வெடிப்ப gas - ring , n . வளி பீறிடுந் துளைகளையுடைய சமையல் அடுப்பு 
தனால் இயங்கும் பொறி . 

வளையம் . 


வகை 


. 


2 


427 
gas - shell 

gaufre 
gas -shell , n . நச்சுப் புகைக்குண்டு . 

gate -legged , a . மேசைவகையில் மேற்புறத்தின் பகுதிகள் 
gass ing , n . ஆவியைக்கொண்டு நஞ்சூட்டுதல் ; பயனில 

மடிந்து விழுவதற்கு வசதியாகக் கதவுச்சட்டம் போன்ற 
பேசுதல் , வெற்றுரையாடல் . 

அமைப்புடைய கால்களைக் கொண்ட ; ( தொ . ) gate.legged 

table , மடிப்புமேசை வகை . 
gas - stove, n . சூடேற்றுவதற்கு அல்லது சமைப்பதற்குக் கரி 
யாவி பயன்படுத்தப்பெறும் அமைவு . 

gate - man , n . = gate - keeper . 
gass y , a . வளி நிறைந்த , வளி மிகுதியாயுள்ள அல்லது gate - meeting , n . நுழைவுக்கட்டண வாயிலிடம் . 

வெளிவிடுகின்ற ; ஆவி வடிவான ; வெறுமையான ; வெற் gate - money , 11. நுழைவுத் தொகை . 
றுரையான ; சொற்பெருக்கமுள்ள . 

gate - post , n . வாயிற்படிக் கம்பம் , கதவு மாட்டப்பெறுகிற 
gas -tank , n . வளி சேமித்து வைப்பதற்கான தொட்டி . 

அல்லது மூடப்பெறுகிற கம்பம் ; ( தொ . ) between you and 
gas - tar , m . வளி உண்டாக்கும்போது உற்பத்தியாகும் 

me and the gate.post , மிக மறைவடக்கமாக . 
எண்ணெய் , கீல் , கரியெண்ணெய் . 

gate - tower , n . வாயிற்கோபுரம் , நுழைவாயில் தூபி . 
gas teropod , n . வயிற்றால் ஊர்ந்துசெல்லும் நத்தையின gate way , n . நுழைவாயில் ; நுழைவாயிலண்டையிலுள்ள 
உயிர்வகை . 

கட்டுமானம் . 
gas tight , a . வளி நுழையாத , ஆவி உட்புகாத . 

gath er , 1. ஆடைத்திரைவு , ஊடு நூலிழுப்பதனால் பெறப் 
gastrae a , n . இரண்டு உயிரணுத்திரள் வரிசைத்தளங்களை படும் ஆடைச் சுருக்கம் ; 3. திரட்டு , ஒருங்குகொணர் ; திரள் 

வுறு ; ஒருங்கு 

கூடு , 
யுடைய பை போன்ற வடிவுள்ள முற்காலக் கற்பித உயிரினம் . 

கூட்டமாகக் கூடு ; ஈட்டிச்சேர் , 

பொருள் திரட்டிக் குவி ; அறுவடையில் விளைவாகப் பெறு ; 
gas -trap , n . சாக்கடை நச்சுக்காற்று வெளிவராமல் தடுக்கும் 

இணைந்து மிகுதியாகு ; ஆற்றல் முதலியவற்றை வரவழை ; 
பொறி . 

மீளப்பெறு ; ஊடுநூலிழுத்து ஆடை திரைவி ; மலர் கொய்து 
gas tric , a . அடிவயிறு சார்ந்த , இரைப்பைக்குரிய ; ( தொ . ) 

சேர் , பறி ; நிலத்திலிருந்து பொறுக்கியெடு ; சிதறியவற் 
gastric fever , குடற் காய்ச்சல் ; gastric juice , இரைப்பை றைச் சேர்த்துக்குவி , திரட்டிக்குவி ; சீழ் கட்டியாகி வீங்கு ; 
நீர் , சேமிப்புநீர் . 

மொத்தையாகு ; உய்த்தறி , அனுமானி ; அறியப்பெறு ; 
gastrit is , n . ( மரு . ) இரைப்பை அழற்சி , 

திரண்டெழு ; நெருக்கடிநிலையை அடை ; ( தொ . ) be gathered 
gas trocele , 11. வயிற்றுக்கட்டி . 

to one s fathers , இற ; gather breath , மூச்சு மீளப்பெறு ; 

gather ground , முன்னேறு , நல்விளைவு பெறு ; gather 
gastrocne mius , n . ( உள் . ) கெண்டைக்கால் புடைத்திருக்கச் 

oneself together , ஆற்றலை முழுதும் ஒருங்கு திரட்டிக்கொள் ; 
செய்யும் தசை ; pl . gastrocne mii . 

gather to a head , முதிர் , ஆயத்தநிலை எய்து ; gather up , 
gastro - enteric, a . இரைப்பை -குடல் சார்ந்த . 

சேர் ; பொறுக்கியெடு ; புற உறுப்புக்களை இழுத்துச் சுருக்கு , 
gastrology , 1. சமையல் நூல் , பாக சாத்திரம் . 

உரு அடக்கு ; மொத்தமாக்கு ; வரவழைத்துத் திரட்டு ; 
.gas tromancy , n . அயற்குரலில் பேசுவதுபோலப் பேசுவதன் gather way , செல்லத்தொடங்கு ; விரைவுபெருக்கிச் செல் . 

மூலம் வருவதுரைத்தல் ; பெரிய பளிங்குகளை உற்றுப்பார்த்து gath erer , n . திரட்டுபவர் , குவிப்பவர் ; பறிப்பவர் ; கண்ணாடி 
வருவதுரைத்தல் . 

செய்தொழில் வகையில் ஊதுகுழலின் முனையில் 
gas tronome , gastron omer , n . அவிச்சுவை ஆய்வாளர் , குழம்பைத் தோய்த்தெடுப்பவர் . 
சமையற் செவ்வி காண்பவர் . 

gath ering , n . சேகரிப்பு ; சீழ்கொண்ட வீக்கம் ; மக்கள் 
gastron omy , n . சுவையுணவுக்கலை . 

திரள் ; கூட்டம் , 
gas tropod , n . = gasteropod . 

gath ering - coal, n . காலைநேரம் வரையில் எரிந்து கொண் 
gastrot omy , n . உணவு ஊட்டுதற்காக இரைப்பை அறுவை . டிருப்பதற்காக நெருப்பிற் போடப்படும் பெரிய நிலக்கரித் 
gas - turbine , n . வளிப் பொறி உருளை . 

துண்டு . 
gas - works, 11. வளியுற்பத்தித் தொழிற்சாலை . 

gath ering - cry , n . பொருநர் கூவொலி . 
gate, n . வாயில் ; கோட்டை முன்வாயில் ; வாயில் முகப்பு ; 

gath ering - ground , 11. மழைநீர் வாங்கும் நிலப்பரப்பு . 
முகப்பு வளைவு ; வாயிற் கதவம் ; வாயிற் கதவுச்சட்டம் ; gath ers , n . pl . கொய்சகமாக்கப்பட்ட அல்லது இழுத்துச் 
செல்வழி ; இடுக்கமான மதகு , மடைவாய்க் கதவு ; மலைக் சுருக்கப்பட்ட ஆடையின் பகுதி . 
கணவாய் ; நகரின் அல்லது கோயிலின் வாயிலில் அமைந் 

Gat ling , Gat ling gun , n . sugri ( Gatling ) GT GOT LIGU 
திருந்த பண்டை முறைகூறு மன்றம் ; ஆட்டத்தளங்களில் ரால் 1861 - இல் புதிதாக அமைக்கப்பட்ட இயந்திரத் துப்பாக்கி 
வாயில் கடந்து செல்லும் மக்கள் தொகை ; வாயிற் கட்டணப் 
பிரிவுத்தொகை ; .வாயில் அமைத்து இணை ; குறிப்பிட்ட நேரத் 
துக்கு வாயிலடைப்புச் செய்து மாணவரைத் தண்டி ; ( தொ . ) 

gauche , ( பிர . ) a . செயல்நயமற்ற ; அருவருக்கத்தக்க . 
gate of horn , கிரேக்க புராண மரபிலும் கவிஞர் கற்பனை 

gaucherie , ( பிர . ) n . நயமற்ற செயல் ; பண்பின்மை . 
மரபிலும் உண்மைக்கனவுகள் வருதற்குரிய தாகக் கூறப் gauch o , n . அமெரிக்க வெள்ளையர் செவ்விந்தியர் குருதிக் 
படும் வாயில் ; gate of ivory , கிரேக்க புராண மரபிலும் கலப்புடைய குதிரை வீரர் இனக்குழு ; pl . gauch os . 
கவிஞர் கற்பனை மரபிலும் பொய்க்கனவுகள் வருதற்குரிய gaud , n . பகட்டணிமணி , ஆரவாரப் பொருள் , சிறு விளை 
தாகக் கூறப்படும் வாயில் . 

யாட்டுப்பொருள் . 
gate - crash , U. கட்டணம் செலுத்தாமல் அல்லது அழைப் 

gauds , n . pl . பகட்டான கொண்டாட்டங்கள் . 
பின்றி நுழை . 

gaud y , n . ஆண்டுப் பெருவிழா ; இங்கிலாந்துநாட்டுக் 
gate - crasher , n . அழையாது நுழைபவர் . 

கல்லூரியின் 

பழைய மாணவர்களுக்கு அளிக்கப்படும் 
gat ed , a . வாயிலையுடைய ; வாயில்களைக்கொண்ட ; மாணவர் கல்லூரிப் பெருவிருந்து ; a . நயநலமின்றிப் பகட்டாயுள்ள ; 
வகையில் குறிப்பிட்ட நேர வாயிலடைப்புத் தண்டனைக்கு 

நயநாகரிகமின்றி வீண் பளபளப்பாயிருக்கிற ; பண்புத் தகுதி 
ஆளாகமக்கப்பட்ட . 

யில்லாது வெற்றழகுடைய . 
gate house , n . ( க - க . ) நுழைவாயிற் கட்டிடம் ; பூங்கா gaud y - day , n . களியாட்ட நாள் , கல்லூரிப் பெருவிருந்து 
மனை ; நகர வாயில்மீதாக அமைவுறும் சிறைக்கூடம் . 

நாள் . 
gate -keeper , n . வாயிலோன் , வாயிற்காவலன் ; வண்ணத்துப் gauff er, n . , v . = goffer. 
பூச்சி வகை . 

gau fre , n . = gofer . 


உருகு 


வகை . 


428 


gear 


வலை ; 


gauge 
gauge, 1. அளவெல்லை ; தரமதிப்பு ; மதிப்பீடு ; மதிப்பீட்டு 
வகைமுறை அமைவு ; தேர்வு வகைதுறை அமைவு ; தேர்வு 
மூல அளவை ; கட்டளை அளவை ; முகத்தற் படியளவை ; 
குண்டின் விட்ட அளவு , வெடிக்குழாயின் உள்வாய்த் தர 
அளவு ; இருப்புத்தகட்டின் திட்ப வரையளவு ; கம்பிகளின் 
குறுக்குவிட்ட அளவு ; இருப்பூர்திப் பாதையின் அகலத்தரம் ; 
கட்டளைக்கிசையச் சரிசெய்யும் வகைமுறை ; பதிவளவைக் 
கருவி , மழையளவு வீதத்தையும் காற்றோட்ட நீரோட்ட வேலை 
ஏற்ற இறக்க வேக ஆற்றல்களையும் அளந்து பதிவுசெய்து 
காட்டும் நுண்ணளவைப் படிகள் குறித்த கருவிகளில் ஒன்று ; 
தச்சரின் இணை தளச் சறுக்குச் சட்டக் கருவி ; அச்சகத் 
துறையில் ஓர ஒழுங்குமுறைச் சறுக்குச்சட்டக் கருவி ; கொள் 
கல நீர்ம ஆழங் காட்டும் அமைவு ; திசைத்தொடர்புநிலை , 
காற்றோட்டம் பிற கப்பல்கள் ஆகியவற்றின் நிலைக்குத் 
தொடர்பான கப்பலின் சார்பமைவுநிலை ; ப . சரிநுட்பமாக 
அளவை மதிப்பெடு ; அளவிட்டுக் காண் ; ஆழக்கோலால் 
அளன 

வையிட்டுக் கணித்து நீர்மப்பரும அளவு காண் ; ஆளின் 
பண்பாற்றல்களை மதிப்பிட்டறி ; ஒருநிலைப்பட வரிசைப் 
படுத்து , கட்டளைத்தரப்படுத்து ; கட்டளையுடன் சரிசெய் ; 
( தொ . ) broad gauge , இருப்புப்பாதை வகையில் வரையள 
வாகிய 56 } அங்குலத்துக்கு மேற்பட்ட இடைவெளியுள்ள ; 
narrow gauge , இருப்புப்பாதை வகையில் வரையளவாகிய 
561 அங்குலத்துக்குக் குறைவான இடைவெளியுள்ள ; 
standard gauge , இருப்புப்பாதை வகையில் 56 ; அங்குல 
இடைவெளியுள்ள . 
gauge able , a . அளவிட்டுக் காணத்தக்க . 
gau ger , 11. அளவெடுப்பவர் ; ஆயத்துறை அலுவலர் . 
gaug ing , 11 . ஆயத்தீர்வை விதிக்கப்படத்தக்க 

சாராய 
வகைகள் கொண்டுள்ள மிடாக்களை அளத்தல் . 
gaug ing - rod , 11. மிடாக்களில் உள்ள நீர்மங்களின் ஆழப் 

பரும அளவுகளை அளந்து கணிப்பதற்கான படிக்கோற்கருவி . 
Gaul , 11 பண்டைய பிரஞ்சுநாட்டின் பெயர் ; பண்டைய 

பிரஞ்சு நாட்டில் வசித்தவர் . 
Gau leiter , ( செர் . ) 11 . செர்மனியில் நாசிக் கட்சி ( Nazi ) 

ஆட்சிக்காலத்து மாவட்ட அரசியல் தலைவர் . 
Gaul ish , 11. பண்டைய பிரஞ்சுநாட்டு மக்களினத்தின் மொழி ; 

a . பண்டைய பிரஞ்சு நாட்டு மக்களினஞ் சார்ந்த . 
Gaull ist , 11 , தளபதி டிகால் ( General Charles A. J. M. de 
Gaulle , பிறப்பு 1890 ) என்ற பிரஞ்சுநாட்டு வல்லாளரைப் 
பின்பற்றுபவர் . 
gault , 11. களிச்சுண்ணக் களிப்பாறைப்படுகை . 
gaunt , a . மெலிந்த , ஒட்டியுலர்ந்த ; ஒற்றைநாடியான ; கடு 

கடுத்த முகமுடைய . 
gaunt let , n . ( வர . ) இரும்புக் கையுறை , கவசக் கையுறை ; 
( தொ . ) fling down the gauntlet , throw down the gauntlet , 
போருக்கழை , மல்லுக்குக் கூவி அழை ; pick up the gauntlet , 
take up the gauntlet , அறைகூவலை ஏற்றுக்கொள் . 
gaunt let , 11 . ஊடணிவரிசைத் தண்டனை , படைத்துறை 
கடற்படைத்துறைப் பள்ளிகளில் இருபுறமிருந்தும் கைத் 
தடியை அல்லது அடிக்கும் வார்வடத்தை ஓச்சியடிக்கும் அணி 
வரிசையூடு செல்லும்படி ஒருவரைச் செலுத்தும் தண்டனை 
முறை ; 

( தொ . ) run the gauntlet , ஊ ட ணிவரிசைத் 
தண்டனை பெறு ; அனைவரின் கண்டனத்துக்கும் ஆளாகு . 
gaun tree, gaun try , n . மிடாக்களை வைப்பதற்கான நான்கு 
கால்களுள்ள மரநிலைச் சட்டம் ; இயங்கு பாரந்தூக்கிகள் - 
இருப்புப்பாதை தொலைவுக்குறிகள் முதலியவற்றைத் தாங்கு 
வதற்கான கட்டுமானம் . 
gaur , ( இ . ) 1. காட்டெருது . 
gauss , n . காந்த மண்டலத்தின் செறிவலகு ; காந்த ஆற்ற 

லின் தாவியல் விசையலகு . 
Gauss ian , a . செர்மன் கணக்கியல் இயற்பியலறிஞரான 
காரல் காஸ் ( Karl Gauss 1777-1855 ) என்பாரைச் சார்ந்த ; 
காரல் காஸ் கண்டுபிடித்த . 


gauze , 1. மென் துணி வலை ; மென்பட்டு வலை ; மென்கம்பி 

ஒளி ஊடுருவவல்ல மென்பஞ்சியற் பொருள் ; 
புகை போன்ற தோற்றம் . 
gave , v . give என்பதன் இறந்தகாலம் . 
gav el 

1, 11. ஏலமிடுபவர் கைச்சுத்தி ; நடுவர் கைச்சுத்தி ; 
கூட்டத்தலைவர் கைச்சுத்தி . 
gav e12 , 21. ( வர . ) கப்பம் , திறை . 
gav elkind , 11. ( சட் . ) ஆங்கிலநாட்டுக் கெண்ட் ( Kent ) 
மாவட்டப் பகுதியில் விருப்ப ஆவணம் எழுதிவைக்காமல் 
இறந்துபோனவரது உடைமையை அவர் மைந்தர்களுக்கெல் 
லாம் சமமாகப் பங்கிடும் முறை . 
gavotte , n . நாட்டுப்புற ஆடல்வகை ; நாட்டுப்புற ஆடலுக்கு 

ஏற்ற இசையமைப்பு . 
gawk , 11. மருண்ட நோக்கினர் ; அருவருப்பான நடையுடைப் 

பாங்கினர் . 
gawk y , n . மிகு நாணமுடையவர் ; அருவருப்பான நடை 
யுடைப் பாங்கினர் ; a . அருவருப்பான ; மிகு நாணங் , 
கொண்ட . 
gay , a . மகிழ்ச்சி நிரம்பிய , களிப்புடைய ; கிளர்ச்சி வாய்ந்த ; 
கவலையற்ற ; விளையாட்டு விருப்பமுள்ள ; ஒழுக்கக் கட்டற்ற , 
ஒழுக்கக்கேடான ; ஒளிர்வுடைய ; வண்ண வனப்புடைய ; 
பகட்டழகுடைய . 
gay some, a . மகிழ்ச்சி வாய்ந்த . 
gaze , n . துரித்த நோக்கு , கருத்தூன்றிய பார்வை ; உற்றுப் 
பார்க்கப்பட்ட பொருள் ; V. உற்றுப்பார் , கூர்ந்து நோக்கு ; 
( தொ . ) at gaze , உற்றுப்பார்க்கும் நிலையில் ; stand at gaze , 
உற்றுப் பார்த்துக்கொண்டு நில் . 
gaze bo , n . மேற்கட்டி ; மண்டபம் . 
gaze - hound , 11. நோட்டம் வைத்துத் தொடரும் வேட்டை 

நாய் . 
gazel , gazelle , 1. வனப்பும் மென்னோக்குமுடைய சிறு , 

மான்வகை ; அராபிய நாட்டு மான் . 
gazette , 11. செய்தித்திரட்டுத் தாள் ; அரசினர் செய்தியிதழ் ; 
பணித்துறை வெளியீடு ; U. பணித்துறைச் செய்தித் தாளில் 
வெளியிடு , அரசியல் செய்தியேட்டிற் பதிவுசெய் . 
gazetteer , n. கருப்பொருட் களஞ்சியம் , விவரத்தொகுப்புக் 

சுவடி ; 3. கருப்பொருட் களஞ்சியத்தில் விரித்துரை . 
gaz ing - stock , n . தூற்றப்படுபவர் ; தூற்றப்படும் பொருள் . 
gaz ogene , n . கரியீருயிரகி ஊட்டப்பெற்ற குடிநீர் வகைகளை 

ஆக்குவதற்கான அமைவு . 
gaz y , a . பரந்த காட்சிக்கு வாய்ப்பளிக்கிற ; உற்றுப்பார்க்கும் . 

இயல்புடைய . 
gear , 11 . 

இழுவை விலங்குகளின் சேணம் ; துணைக்கலம் , 
துணைப்பொருள் ; துணை அமைவு , துணைக்கருவி ; கப்பல் 
பாய்மரக்கருவிகளின் தொகுதி ; கருவிதளவாடங்களின் 
குவை ; சக்கரங்கள் - நெம்புகோல்கள் முதலிய தட்டுமுட்டுப் 
பொருள்களின் தொகுதி ; சக்கர நெம்புகோல் இணைப்பு ; 
பற்கள் 

முதலியவற்றால் ஒன்றையொன்று இயக்கும் 
சக்கரங்கள் ; இயந்திரப் பொறியையும் அதன் துணைப்பொறி 
களையும் இணைக்கும் வகைமுறைகள் ; கப்பல்பாய் இழுப்புக் 
கயிறுகள் ; வீட்டுத் தட்டுமுட்டுப் பொருள்கள் ; V. இழுவை 
விலங்குக்குச் சேணம் பூட்டு ; இயந்திரம் இயங்குவதற்கு 
ஆயத்தப்படுத்து ; தளவாடம் பொருத்து ; பற்சக்கரம் வகை . 
யில் சரியாகப் பொருந்து ; தொழில்களில் அல்லது தொழிற் 
சாலைகளில் ஒன்றை மற்றொன்றுக்குக் கீழ்ப்பட்டதாக்கு அல் 
லது துணையான தாக்கு ; பெருந்திட்டத்தின்கீழ்க் கொண்டுவா ; 
( தொ . ) bottom gear, உறு தாழ்விசை இணைப்புத்திறம் ; 
gear down , இயக்கும் உறுப்பின் வேகத்தைவிட இயக்கப் 
பெறும் உறுப்பின் வேகத்தைக் குறைவாக்கு ; gear up , 
இயக்கும் உறுப்பின் வேகத்தைவிட இயக்கப்பெறும் உறுப் 
பின் வேகத்தை மிகுதிப்படுத்து ; in gear , இயக்கியுடன் 
இணைக்கப்பட்ட ; செயற்படும் நிலையிலுள்ள , சீரான நிலையி, 
லிருக்கிற ; out of gear , இயக்கியின் தொடர்பு நீக்கப்பட்ட ; 


7. மணி 


429 
gearing 

genealogy 
செயற்படும் நிலையிலிராத , சீர்கெட்ட ; three.speed gear , gem , 11. மணிக்கல் , இரத்தினம் ; பட்டையிட்ட மணிக்கல் ; 
two - speed gear , variable gear, விருப்பம் போல் பொறி உருவம் செதுக்கப்பெற்றுள்ள மணிக்கல் ; பெருமதிப்புப் 
யமைப்பை மாற்றுவதற்கான கருவி ; top gear , 

பொருள் , அரும்பொருள் ; அரும்பொருளின் மிகச் சிறந்த 
விசைக்கு நெம்புகை . 

கூறு ; 

இழை , 

இரத்தினக் கற்களைக்கொண்டு 

ஒப்பனைசெய் ; - குயிற்று . 
gear ing , n . குதிரைச்சேணம் ; தொழிற்றுறைக் கருவிகலத் 
தொகுதி ; இயந்திர இயக்கங் கொண்டுசெல்லும் நெம்பிணைப் Gemar a , n . யூதர் திருமுறை நூலின் பிற்பகுதி . 
புக்களின் அமைப்பு ; ( தொ . ) bevelled gearing , ( பொறி . ) 

gem inate , a . இரட்டைகளாக இணைந்துள்ள ; 3. இரட்டை 
சாய் இயக்க இணைவு , பற்கள் மட்டும் சாய்வாக இணைந்து 

யாக்கு , இரட்டிப்பாக்கு ; திரும்பச்செய் ; இரட்டைகளாக 
ஒன்றை ஒன்று இயக்கும்படி அமைக்கப்பட்ட வேறுவேறு 

ஒழுங்குபடுத்து . 
தளத்திற் சுழலும் சக்கர அமைவு ; multiplying gearing , 
சுழல் வேகத்தைப் பெருக்கும் பொருட்டுப் பெரிய பற்சக்கரங் gemina tion , 11. இரட்டையாதல் ; இரட்டையாக்குதல் . 
கள் சிறிய பற்சக்கரங்களை இயங்குவிக்கும் ஒருங்கிணைவு Gem ini , n . pl . மிதுனராசி , இரட்டை விண்மீன்கள் . 
ஏற்பாடு ; straight gearing , இயங்கு தளங்கள் ஒருபோகு gem inous , a . ( தாவ . ) இரட்டிப்பான , இரட்டைகளாயுள்ள . 
ஆக இருக்கும் அமைவு . 

gemm a , n . ( தாவ . ) தளிர்மொட்டு ; பாசி முளையரும்பு ; 
gecko, N. வெப்ப வானிலைப்பகுதிகளிற் காணப்படும் வீட்டுப் ( வில . ) தனி உயிரினமாகும் மொக்குப் போன்ற வளர்ச்சி . 
பல்லி ; pl . geck oes , geck os . 

gemma ceous , a . மொட்டுப் போன்ற ; இலைமொட்டுக்கள் 
gee1 , 11. ( பே - வ . ) குதிரை . 

சார்ந்த ; மொக்குப் போன்ற வளர்ச்சிக்குரிய . 
gee , int . = gee - ho . 

gemm ate , a . 

மொட்டுக்களையுடைய ; மொக்கு விட்டு 
gee , int . சூளுரை- கண்டுபிடிப்பு முதலிய தறுவாய்களில் 

இனப் பெருக்கமடைகிற . 
பயன்படுத்தப்படும் வியப்பிடைச்சொல் . 

gemmate 2 , . மொட்டுக்கள் தோற்றுவி ; மொட்டுக்கள் 
gee - gee , n . = gee . 

விட்டு இனம்பெருக்கு . 
gee - ho , gee - hup , int . குதிரை முதலியவற்றைத் தூண்டும் gemma tion , 1. தளிர்த்தல் , மொட்டுவிடுதல் ; மொட்டு 
குறிப்பிடைச்சொல் ; செல் ; விரைந்துசெல் ! 

விடும் முறை ; 

மொட்டுக்களின் ஒழுங்கமைப்பு ; மொட்டு 

விடுதல் மூலமான இனப்பெருக்கம் ; தாய்ச்செடியில் அல்லது 
geese , n . goose என்பதன் பன்மை . 

உயிரில் மொக்குகளாக வளர்ந்து பின் தாய் உருவிலிருந்து 
gee - up , gee - wo , int . = gee - ho . 

பிரிந்து புதிய செடி அல்லது உயிராதல் . 
Gehenn a , n . நரகம் , அளறு ; எரியூட்டுமிடம் ; சித்திரவதை 

gemm ative , a . உயிர் மொட்டுவிடுதல் சார்ந்த . 
செய்யுமிடம் ; துன்பத்துக்குரிய இடம் . 

gemm ery , n . மணிக்கற்களின் தொகுதி . 
Geig er coun ter , Geig er - Mull er coun ter , n . கதிர் 

gemmif erous , a . மணிக்கற்களைத் தோற்றுவிக்கிற ; 
இயக்கத்தைக் கண்டுபிடிப்பதற்கான கருவிவகை . 

மொட்டுக்கள் அல்லது தளிர்கள் தாங்கியுள்ள . 
gei sha , ( ஜப் . ) 1. ஜப்பானிய ஆடல் மகள் . 

gemmip arous , a . மொட்டுக்கள் விட்டு இனம்பெருக்குகிற ; 
Geiss ler tube, 11 , மின்னோட்டம் கடந்துசெல்லும்போது வெள் 

முகைவிடுதல் சார்ந்த . 
ளொளி பரப்பும் அழுத்தம் மிகக் குறைக்கப்பட்ட வளிநிரம்பிய 
குழாய் . 

gemmol ogy , n . மணிக்கற்கள் பற்றிய ஆய்வு நூல் . 

gemmula tion , 1. மரபுக்கூறுகள் தோன்றுதல் . 
geist , ( செர் . ) 1. அறிவுணர்வியக்க ஆற்றல் ; ஆர்வத்திறம் ; 
ஆர்வப்பாங்கு ; ஊக்கமூட்டுந் திறம் ; ஆட்கொள்ளும் ஆற்றல் . 

gemm ule , n . ( உயி . ) உடலின் பகுதிதோறும் அதன தன் 

மரபுப் பண்பு பொருந்தப் புத்தாக்கம் பெற்று இனப்பெருக்கம் 
gel , n . கூழ்ப்போலியான அரைத் திண்மக்கரைசல் ; 3. அரைத் 

தூண்டுவதாக டார்வின் கருதிய மரபுக்கூறு . 
திண்மக் கரைசலாகு . 
gel atin , n . = gelatine . 

gemm y , a . மணிக்கல் பதித்த ; சுடர்வீசுகிற . 
gelat inate , v . ஊன்பசையாக்கு ; இழுதாகச்செய் . 

gems bok , n . தென் ஆப்பிரிக்க மான் வகை . 

genappe , 11. மழமழப்பான கம்பளி நூல் வகை . 
gel atine , n . ஊன்பசை , எலும்பு தோல்களிலிருந்து எடுக்கப் 
பட்டு உணவுப்பொருள் துறை - நிழற்படத்தகடு - பசைகள் 

gendarme, ( பிர . ) 1. பிரஞ்சுக் காவற்றுறை அலுவல்களில் 
முதலியவற்றிற் பயன்படும் கூழ்போன்ற பொருள் ; ( தொ . ) 

அமர்த்தப்பட்டுள்ள படைவீரர் ; மலையேற்றத் துறையில் 
blasting gelatine, வெடிக்கும் இயல்புள்ள வெடியக் கரிநீர்ப் 

மோட்டு வடிவப்பாறைச் சரிவிடையே செங்குத்தாய் எழும் 
பாகுக் கலவை . 

கோபுரம் போன்ற குவடு . 
gelat inize , v . = gelatinate . 

gendarinerie, ( பிர . ) 11. படைக்கலந் தாங்கிய காவல்துறைப் 
gelat inous , a . ஊன்பசைக்குரிய ; 

பிரிவு . 
ஊன்பசை 

போன்ற ; 
இழுதுநிலைப்படுத்தப்பட்ட . 

gen der1 , 11. ( இலக் . ) சொல்லின் பால்வகை , ஆண் - பெண் 
gela tion , n . உறைய வைத்துக் கெட்டியாக்குதல் . 

முதலிய பால்களைக் குறிக்கும் சொல்வேறுபாடு . 
geld 1 , n . ( வர . ) முற்கால வரி ; 3. வரி விதி . 

gan der , v . ( செய் . ) பெறு , பிறப்பி ; கல , கூடு , புணர் . 
geld , V. காயடி , விரையெடு , ஆண் தன்மை நீக்கு ; கருப்பை 

gene , 11. ( உயி . ) உயிர்மத்தின் இணை மரபுக் கீற்று . 
அகற்று ; உயிர்க்கூறு அகற்று ; வலுக்குறை ; நீக்கிக் genealo gical , a . குடிவழிப் பட்டியலுக்குரிய , குடும்ப மரபு 
குறை . 

மூலங் காட்டுகிற ; ( தொ . ) genealogical tree , வழி விளக்க 
gel ding , 11. காயடித்தல் ; விரைநீக்கப்பட்ட குதிரை ; காய் 

அட்டவனை . 
அடிக்கப்பட்ட விலங்கு . 

geneal ogist , n . குடிவழிப் பட்டியல்களை ஆய்பவர் ; மரபு 
gel id , a . பனிமயமான , பனிபோல் குளிர்ந்த ; குளிரான , 

வழிகளுக்கு மூலங்காட்டுபவர் . 
குளிர்ச்சிமிக்க. 

geneal ogize , 1. மரபுவழி மூலங்காட்டு ; குடிவழிப் பட்டி 
gel ignite , n . வெடியக் கரிநீர்ப்பாகடங்கிய வெடிமருந்து 

யல்கள் எழுது . 

geneal ogy , 11. குடிவழிப் பட்டியல் ; மூதாதை மரபு வரலாறு ; 
gelt , v . geld : என்பதன் இறந்தகால - முடிவெச்ச வடிவங்களில் கால்வழி ; உயிர் மலர்ச்சி மரபு விளக்கப்பட்டி ; மரபு வரியை 
ஒன்று . 

ஆய்வு . 
55 


வகை . 


430 


Geneva 


genera 
gen era > n . pl . genus என்பதன் பன்மை . 
gen eral , 1. படைப்பெருந்தலைவர் ; ஆன்மிக வீடுபேற்றுப் 
படை (Salvation Army ) அமைப்பு முதல்வர் ; போப்பாண்ட 
வருக்கே பொறுப்புடைய சமயப் பணியமைப்பு முதல்வர் ; 
பொதுமுறைப்பணி முதல்வர் ; துறையரங்க முதல்வர் ; 
படைத்தலைமைத் திறமுடையவர் ; போர்த்துறை நயத்திற 
முடையவர் ; செயலாட்சித் திறமுடையவர் ; பலவகைக் கிளை 
களை யுடைய இனக்குழு ; a . இனம் முழுவதற்கும் உரிய ; 
பல்வேறுவகைகளை உள்ளடக்கிய ; தனித்துறை சாராத ; 
வரையறையற்ற ; தனிநிலை அற்ற ; முழு மொத்தமான ; 
அனைவர்க்குமுரிய ; எல்லாவற்றையும் பாதிக்கிற ; பெரும் 
பான்மைக்குரிய ; பொதுநிலையான ; பொதுப்படையான ; 
பெருவழக்கான ; பொது நடைமுறையிலுள்ள ; 

பொது 
வாழ்வு சார்ந்த ; பொது மக்களுக்குரிய ; எங்கும் 
பரவியுள்ள ; 

விளக்கமற்ற , தெளிவற்ற , ஐயத்துக்கு 
இடமான ; முதன்மையான , மேல்நிலைப்பட்ட ; பலதுறைத் 
தலைமையான ; ப . தலைமை ஏற்று நடத்து , தலைவராகச் 
செயலாற்று ; ( தொ . ) General Assembly , பொதுப்பேரவை , 
ஸ்காத்லாந்திலும் அயர்லாந்திலும் அமெரிக்காவிலும் உள்ள 
பிரிஸ்பிட்டீரியா ( Presbyterian ) திருச்சபை மீயுயர் நீதி 
மன்றம் ; General Certificate of Education , உயர் தரப் 
பள்ளிப் பல்பாடப் பொதுத்தேர்ச்சிச் சான்றிதழ் ; general 
dealer , பலவகைச் சரக்கு வணிகர் ; general election , 
பொதுத் தேர்தல் ; general epistle , திருச்சபை வாசகர் 
களுக்கு எழுதப்பட்ட விவிலிய நூல் நீள்முடங்கல் ; general 
hospital , தலைமை மருத்துவமனை ; பெரிய படைத்துறை 
மருத்துவமனை ; general post , முதல் தடவைக் கடிதக் 
கொடுப்பு ; உட்கூட விளையாட்டு வகையின் பெயர் ; 
General Post Office , தலைமை அஞ்சல் அலுவலகம் ; general 
practitioner , பொதுத்துறை மருத்துவர் ; general principle , 

, 
பொது மெய்ம்மை , தன் எல்லைக்குள் விலக்குகளைப் பெற்றிராத 
கோட்பாடு ; general reader , பல்வகை இலக்கியப் படிப் 
பாளர் ; general resemblance , மேலீடான பொது ஒப்புமை ; 
general servant , பல்வகை வீட்டுவேலை ஆள் ; in general , 
பொதுவாக ; பொது நடைமுறைகளிலெல்லாம் ; பொதுவாகப் 
பேசுமிடத்து ; சில தனிப்பட்ட செய்திகளை நீக்கிப் பார்த் 
தால் ; பெரும்பாலும் , 
general e , n . பொதுக்கோட்பாடு ; pl . general ia. 
generaliss imo, n . பலதிறப்படை மாபெருந்தலைவர் ; கடல் 
நிலவான்படை இணைப்புப் பெருந்தலைவர் ; pl . generaliss 
imos . 
general ity , 1. பொதுநிலை , பொதுத்தன்மை ; எடுத்துக் 
காட்டுக்களின் முழுமைக்கும் பொருந்தும் நிலை ; தெளி 
வற்ற நிலை ; பொதுச்செய்தி , பொதுக்கோட்பாடு , பொது 
விதி , பொது அறிக்கை ; முக்கியமான பகுதி , பெரும் 
பகுதி , பெரும்பான்மை ; முழுப் பெரும்பகுதி மக்கள் ; 
முழுப்பெரும்பகுதிச் செய்திகள் ; பெரும்பான்மையினர் ; பெரும் 
பான்மையன . 
generaliza tion , 11. பொதுவிதி , பொதுமெய்ம்மை ; பொதுக் 
கருத்து ; பொதுமைப்பாடு ; விதிவரு முறையினால் பெறப்பட்ட 
பொதுக்கருத்து ; விதிவரு முறையினால் பொதுக் கருத்து 
உருவாக்குதல் . 
gen eralize , v. பொ துவிதி வடிவத்துக்குக் கொண்டுவா , 
பொதுக் கருத்தாக உருவாக்கு , பொது இயல்பினை ஏற்று ; 
பொதுப்பெயரிட்டழை ; விதிவரு முறையினால் விதி-முடிவு 
பெறு ; நிகழ்ச்சிச் செய்தி அடிப்படைமீது பொதுக் கோட் 
பாட்டை 

அமை , ( கண . , மெய் . ) பொதுவிதி உருவில் 
அடக்கு ; வண்ணப்பட வகையில் சிறப்பியல்புகளை மட்டும் 
தீட்டிக்காட்டு ; ஐயத்துக்கிடமான தாக்கு ; பொதுக்கோட் 
பாடுகள் -விதிகள் முதலியவற்றைக் கையாள் ; தெளிவற்ற 
வகையிற் பேசு ; பொது ஆட்சிக்குக் கொண்டுவா . 
gen erally, adv . பெரும்பாலும் , பரவலாக ; 
படையாக ; பொதுநிலையில் ; விவரங்களைக் கருத்திற் 
கொள்ளாமல் , தனிப்பட்ட முறையிலன்றி ; பொது விதியாக ; 
மொத்தத்தில் . 


gen eralship , 11. படைத்தலைவர் பதவி ; போர்முறைத்திறம் ; 
நடைமுறைத்திறம் ; படைடத்துறைத் திறமை ; திறமைமிக்க 
செயலாட்சி , செயல்நயம் , வெல்திறம் . 
gen erant , n . பிறப்பிப்போர் , பெற்றோர் ; உண்டாக்குவது ; 
( வடி . ) வடிவாக்கி , தனது இயக்கக்தினால் மற்றொரு வடி 
வத்தை ஆக்கும் வரி - புள்ளி அல்லது உருவம் . 
gen erate , v . தோற்றுவி , பிறப்பி , உண்டாக்கு ; உற்பத்தி 
செய் ; உருவாக்கு ; மலர்வி ; ( கண . ) இயக்கத்தால் படியுரு 
வாக்கு . 
genera tion , n . பிறப்பித்தல் ; தோற்றுவித்தல் ; உண்டாக்கு 
தல் ; இனப்பெருக்கம் ; ஈனுதல் ; ஈனப்பெறுதல் ; இயற்கை 
அல்லது செயற்கை முறையினால் உண்டாக்குதல் ; தலைமுறை , 
வழிவழி மரபில் ஒருபடி ; தலைமுறையினர் ; ஏறத்தாழ ஒரே 
காலத்தில் பிறந்தவர் அனைவரின் தொகுதி ; ஒத்தகாலத்தவர் ; 
தலைமுறைக்காலம் , தலைமுறை இடையீட்டுக்காலம் , 30 அல் 
லது 33 ஆண்டுகள் ; ( தொ . ) spontaneous generation , 
உயிரற்ற பொருளிலிருந்து உயிர்ப்பொருள் தோன்றுதல் . 
gen erative , a . மகப்பேறு சார்ந்த ; உண்டாக்கவல்ல ; பய 

னுடைய ; பிறப்புக்குரிய ; இனப்பெருக்கத்துக்குரிய . 
gen erator , 11. மகப்பெறுபவர் ; ஆவி வகைகளையும் மின் 
ஆற்றலையும் விளைவிக்கும் அமைவு ; மின் ஆக்கி , மின் 
ஆற்றல் உண்டாக்கும் பொறி , பொறிவிசையை மின்விசை 
யாக்கும் பொறி . 
gene ric , a . இனப்பொதுவியல்பான ; இனத்துக்குரிய ; 

பொதுப்படையான . 
generos ity , 1. பெருந்தகைமை ; உயர் குணமுடைமை , தாராள 

மனப்பான்மை ; வண்மை ; இயற்கை வளப்பம் . 
gen erous , a . பெருந்தன்மையுள்ள ; பரந்த மனப்பான்மை 
யுடைய ; புன்மையற்ற ; தப்பெண்ணக் காழ்ப்பேறியிராத ; 
உயர்குணம் வாய்ந்த ; இழிகுணமற்ற ; ஈகைக்குணமுள்ள , 
கஞ்சத்தனமற்ற ; செழிப்பான ; எராளமான , மல்கியுள்ள ; 
உணவு - நிறம் - இன்தேறல் வகையில் 

செழுமையான ; 
நிறைவான . 
gen erousness , 11. = generosity . 
Gene siac , Gene siacal , a . விவிலிய 

உலகத் 
தோற்றம் பற்றிக் கூறும் முதற் பிரிவு சார்ந்த . 
gen esis 1 , n . தோற்றம் , மூலம் ; உருவாகும் வகை , உண் 

டாகும் முறை . 
Gen esis , n . விவிலிய நூலில் 

நூலில் உலகத் தோற்றம்பற்றிக் 
கூறும் முதற்பிரிவு . 
Genesit ic , a . = Genesiac . 
gen et , n . புனுகுப்பூனை வகை ; புனுகுப்பூனை வகையின் மென் 

மயிர்த்தோல் . 
genet ic , a . தோற்றம் பற்றிய ; பிறப்பு மூலத்துக்குரிய , மரபு 

வழிப் பண்பியல் சார்ந்த . 
genet icist , n . மரபுவழிப் பண்பியல் பயிலும் மாணவர் . 
genet ics , n . pl . மரபுவழிப்பண்பியல் , பரம்பரை உள்ளிட்ட 

உயிர் நூல் ஆராய்ச்சி . 
genev a , 11. கூலச் சாராய வகை . 
Genev a 2 , 11. ஸ்விட்சர்லாந்து நாட்டுப் பெருநகரம் ; சர்வதேச 
சங்கம் ( League of Nations , 1920-1946 ) ; சர்வதேச சங்க 
நடவடிக்கைகள் ; உலக நாடுகளிடையே 1865 - இல் போர் நட 
வடிக்கைபற்றி ஏற்பட்ட ஒப்பிணக்க முறைகள் ; ( தொ . ) 
Geneva bands , குருமார் அணியும் பட்டைச்சின்ன வகை ; 
Geneva Bible , 1560 - இல் நாடுகடத்தப்பட்ட ஆங்கிலேயர் 
களால் ஜெனிவாவில் வகுத்தமைக்கப்பட்ட விவிலிய நூலின் 
பதிப்பு ; Geneva Convention , போர்க்கால நடைமுறைகள் 
பற்றி 1865 - இல் ஏற்பட்ட அனைத்துநாட்டு ஒப்பிணக்க 
முறைகள் ; Geneva cross , போர்க்கால மருத்துவ உதவிப் 
பணியாளர் அணியும் செஞ்சிலுவைக்குறி ; Geneva gown , 
கால்வின் 

கோட்பாட்டாளர்களும் ( Calvinists ) ஆங்கில 
நாட்டுத் திருச்சபைக் குருமார் சிலரும் அணியும் கறுப்பு 
மேலங்கி . 


11 


நூலில் 


பொதுப் 


431 


Genevani 


Genev an , n . ஸ்விட்சர்லாந்து நாட்டில் ஜெனீவா நகரத்தவர் ; 
ஸ்விட்சர்லாந்தில் கால்வின் ( Calvin ) என்பவரது தீவிரச் சீர் 
திருத்தச் சமயத்தின் கோட்பாட்டாளர் ; a . ஜெனீவா நகரம் 
சார்ந்த ; ( தொ . ) Genevan theology , ஜான் கால்வின் என்ப 
வரின் இறைமைக் கோட்பாடு . 
gen ial , a . வளர்ச்சிக்குகந்த ; நலமார்ந்த , நல்லிசைவான 
உடல் நலமூட்டுகிற , ஊக்கமளிக்கிற ; ஆர்வமான ; மகிழ்ச்சி 
தருகிற ; ஆர்வக் கிளர்ச்சியுடைய ; அன்பான , ஆதரவான , 
அன்புடன் பழகுகிற . 
geni al , a . ( உள் . ) மோவாய் சார்ந்த . 
genial ity , 11. இன்னிணக்கமுடைமை ; மகிழ்வுடைமை ; அன் 

பாதரவு , ஆர்வமாகப் பழகும் தன்மை ; ஆர்வ ஒத்துணர்வு . 
gen ialize , v . மகிழ்வி . 
genic ulate , a . முழங்கால்போன்ற கணுக்களையுடைய , முழங் 
கால் போல வளைந்த ; முண்டுகள்வாய்ந்த ; 3. முண்டுகளாக 
அமைவி . 
genic ulated , a . முழங்கால்போன்ற கணுக்களையுடைய , 

முண்டுகள் வாய்ந்த . 
gen ie , 1. வேதாளம் , அரபிக்கதைகளில் வரும் பூதம் , பேயுரு . 
gen ii , 11. pl . பூதங்கள் , ஆவியுருக்கள் , பேயுருக்கள் , சிறு 

தெய்வங்கள் . 
geni o - hy oid , a . மோவாய் அடிநா எலும்புகளைச் சார்ந்த . 
genis ta, n . ( தாவ . ) மஞ்சள்நிற மலர்களையுடைய புதர்ச் 

செடியினம் . 
gen ital , a . பிறப்புக்குரிய . 
genita lia , gen itals , n. pl . பிறப்புறுப்புக்கள் , ஜனனேந் 

திரியம் . 
gen itive, n . ( இலக் . ) ஆறாம் வேற்றுமை ; கிழமைப்பொருட் 
சொல் ; a . ( இலக் . ) ஆறாம் வேற்றுமைக்குரிய ; ( தொ . ) 
genitive absolute , பண்டை மொழிகளில் வினைமுதலும் 
வினையும் ஆறாம் வேற்றுமையாகவுள்ள தனித்தொடர்மொழி . 
gen itor , n . தந்தை , பெற்றோர் ; முன்னோர் ; ஊங்கணோர் . 
genito - ur inary , a . பேறு-சிறுநீர் தொடர்பான உறுப்புக்கள் 

சார்ந்த . 
gen iture , 1. பிறப்பு , மகப்பேறு . 
gen ius, n . மேதகவு , இயல்பாயமைந்த தனிச்சிறப்புத் 
தன்மை ; கூர்மதி , மாண்புலம் ; மேதை , இயல்பாயமைந்த 
தனிச் சிறப்புத் திறமையுடையவர் ; கூர்மதி வாய்ந்தவர் , 
நுண்ணறிவாளர் ; தனிச்சுவைச் சார்பு ; தனித்திறச் சார்பு ; 
உடனின்றியக்கும் ஆவி ; ஆக்க அழிவுக்குரிய செல்வாக் 
காற்றல் உடையவர் ; ஆவியுரு , பேயுரு , பூதம் ; சிறு 
தெய்வம் ; பொதுப்போக்கு ; நட்புக்கருத்து ; பரவலாக 
நிலவும் பண்பு ; இனமாதிரிப் படிவம் ; உயிர்க்கூறு ; நாட்டின் 
பண்புத்திறம் ; காலத்தின் பண்பமைதி ; மொழியின் தனித் 
திறம் ; சட்டத்தின் போக்கு ; திணைக்குரிய நினைவு அலைக் 
கூறுகளின் தொகுதி ; ( தொ . ) genius loci , திணைப்பண்புத் 
தெய்வம் , அதிட்டான தேவதை . 
gen iuses , n . pl . மேதைகள் , கருவில் திருவுடையவர்கள் ; 

கற்பனைப் படைப்பாற்றலுடையவர்கள் . 
Gen oa , n . இத்தாலி நாட்டு நகரம் ; ( தொ . ) Genoa cake , 

வாதுமை மாப்பண்டவகை . 
gen ocide, 1. இன அழிவு . 
Genoese , n. ஜெனோவா ( Genoa ) நகரத்தவர் ; a . ஜெனோவா 

நகர் சார்ந்த . 
gen otype, n . ( உயி . ) கால்வழியமைப்பு ; மாறுபடாப் பரம் 

பரையமைப்புக் குழு . 
genre , ( பிர . ) n . வகை ; இலக்கிய நடை , பாணி ; வாழ்க்கை 

நடைமுறைக் காட்சி ஓவியப்பாணி . 
genre - paint ing , n . வாழ்க்கை நடைமுறைக்காட்சி ஓவியப் 
பாணி . 


gentleman 
Gen ro , n . pl . ஜப்பானிய அரசியல் முதுவிரகர் . 
gens , ( ல . ) n . குலப்பிரிவு . 
gensdarmes , ( பிர . ) 11. pl . gendarme என்பதன் பன்மை 

வடிவங்களில் ஒன்று . 
gent , n . = gentleman . 
genteel , a . உயர் வகுப்புத் தனியுரிமையுடைய , உயர்வகுப் 
புக்குச் சிறப்பியல்பான ; நாகரிகப் பாங்குடனொத்த ; புதுப் 
பாணி மேற்கொண்ட ; பகட்டு நல்லுடையணிந்த ; வீறமைதி 
வாய்ந்த . 
genteel ism , 11. உயர்மதிப்பு வழக்கு , மதிப்புமிக்க சொல்வழக் 

காற்றுக் குறிப்பு . 
gen tes , ( ல . ) n . gens என்பதன் பன்மை . 
gen tian , n . மலைப்பாங்கர் நீல மலர்ச்செடி வகை . 
gen tian - bitter , 1. மலைப்பாங்கர் நீலமலர்ச் செடிவகையின் 

வேர் ஊட்ட நன்மருந்து . 
gen tile , n . யூதரல்லாதவர் , யூதர் வழக்கில் புற இனத்தவர் ; 

a . யூ தரல்லாத , யூதர் வழக்கில் புற இனம் சார்ந்த ; புறச் 
சமயம் சார்ந்த ; குடியினம் குறித்த ; சொல் வகையில் இனம் 
குறித்த . 
gentilesse , 11. பண்பமைதி , மரியாதை . 
gentili tial , a . பெயர் வகையில் மக்களினம் சார்ந்த , குடி 

யினம் சார்ந்த , குடி சார்ந்த . 
gentil ity , 11. உயர்குடி மரபு ; உயர்குடி நடை ; உயர்குடிப் 
பழக்க வழக்கப்பாங்கு ; குடியிறுமாப்பு ; உயர்குடித்தன்மை ; 
நன்னடத்தை ; ( தொ . ) shabby gentility , உயர்குடித் 
தோற்றம் பேணிக்காப்பதற்கான கேலிக் கடுமுயற்சி நிலை . 
gen tle1, 1 , தூண்டில் இரை ஈவகையின் முட்டைப்புழு ; 
பயிற்றுவிக்கப்பட்ட பருந்து ; கூட்டிலிருந்து எடுத்து 
வளர்க்கப்பெறாத தொலை மண்டலப் பருந்து . 
gen tle ", 11. உயர்குடியாளர் , நற்குடிப் பிறந்தவர் ; a . உயர் 
குடிப்பிறந்த ; நற்குடிசார்ந்த ; நன்னிலையிலிருக்கிற ; உயர் 
குடிக்குரிய தகுதி வாய்ந்த ; மேன்மக்களுக்குரிய ; படைக்கலம் 
தாங்கும் உரிமையுடைய ; மதிப்புவாய்ந்த ; மேலான ; 
இணக்க வணக்க நடையுடைய ; அமைதியான ; பண்பார்ந்த , 
பண்புமிக்க நடையுடைய ; கீழ்ப்படிதலுள்ள ; எளிதில் வசப் 
டக்கூடிய ; 

படிமானமுடைய ; முரட்டுத்தனமாயிராத ; 
வன்செயல் மேற்கொள்ளாத ; மருந்து வகையில் கடுமையாகச் 
செயற்படாத ; கடுவேகமாயிராத ; துயராற்றுகிற ; கொந் 
தளிப்பாயிராத ; எளிதில் பழகுகிற ; அன்புள்ள , கனிவான , 
இரக்கமுள்ள ; தயவான ; 

நட்பிணக்கமான ; மட்டமைதி 
யுடைய ; படிப்படியான ; U. மேம்படுத்து , மேன்மையுடைய 
தாக்கு ; பதுக்கமாகக் கையாளு; ( தொ . ) gentle and simple , 
உயர் குடியினரும் பொதுக்குடி மக்களும் ; gentle craft , 
தூண்டிலிட்டு மீன்பிடிக்கும் தொழில் ; செருப்புத் தைக்கும் 
தொழில் ; gentle reader , பண்பமைதியுடைய வாசகர் ; 
gentle sex , 

, 

பெண்பாலர் . 
gen tlee , v . குதிரையின் மூர்க்கத்தனத்தை அடக்கு ; மென்மை 

யுடனும் உறுதியுடனும் குதிரையைக் கையாளு. 
gen tlefolk , gen tlefolks , n . pl . நற்குடிமக்கள் , மேன் 

மக்கள் . 
gen tle - heart ed , a . இளகிய மனமுள்ள , அருளுள்ளம் 

வாய்ந்த . 
gen tlehood , 11. நற்குடிப்பிறப்புக்கியைந்த நிலை , நற்குடிக் 

குரிய இயல்பு . 
gen tleman , 71. நற்குடியாளர் , படைக்கல உரிமை பெற்றவர் , 
அரசர் முதன்மக்கள் பரிவார உயர்குடியினர் ; வணிகர் 
உழவர் உழைப்பாளி ஆகியோரல்லாதவர் , ஓய்வு வளம்பெற்ற 
செல்வர் ; நாகரிகக் குடிப்பயிற்சிப் பண்பாளர் , 
மரபினர் ; நாகரிகர் ; பொறுப்புணர்ச்சியுடையவர் ; நன்மகன் , 
பண்பாளர் , நயமுடையவர் ; பெருந்தன்மையர் , உணர்ச்சி நய 
முடையவர் ; நாகரிகமாக விளித்தற்குரியவர் ; நயநாகரிகமாகக் 
குறித்தற்குரிய ஆடவர் ; ( தொ . ) gentleman at large , வேலை 
எதுவும் இல்லாமலே அரசவைத் தொடர்பு கொண்டுள்ளவர் ; 


நாகரிக 


5 


432 

Georgian 
gentleman - at - arms 
gentlemen commoner , ஆக்ஸ்போர்டு கேம்பிரிட்ஜ் பல்கலைக் geod esy , ni புவிப்பெரும்பரப்பளவைக் கணிப்பியல் , நில 

கணக்கிய 

ல் 
கழகங்களில் தனி உரிமைபெற்ற பட்டம்பெறா மாணவர் ; வுலகப் பரப்பளவைக் கணிப்புக்கள் சார்ந்த 

ம் 
gentleman farmer , நாட்டுப்புற நிலக்கிழார் ; gentleman துறை ; நிலவுலகக் கோளவளைவுக்கு எதிரீடு செய்த பெரு 
ranker , படைவீரராயிருந்து பின் ஆணைபெற்ற படைத் பரப்பளவைக்கணிப்பு. 
துறைப் பணி முதல்வரானவர் ; gentleman s agreement , 

geodet ic , geodet ical , a . = geodesic . 
மேதகுவாய்ச்சொல் உடன்படிக்கை ; gentleman s gentleman , 

geog nosy, geog nosis, 11. நில அமைப்புக் கருவள நூல் , 
ஏவலர் ; gentlcman usher , பெருங்குடிமகன் ஏவலர் . 

நாட்டுப்பிரிவுக்குரிய பாறை நிலை அமைதி - கருவள ஆராய்ச்சி 
gen tleman - at - arms , n . அரசரது மெய்க்காப்பாளர்களில் மண்ணூல் துறை . 
ஒருவர் . 

geog ony , n . புவித்தோற்றமூல இயல் ; புவித்தோற்ற மூலக் 
gen tleman - cadet , n . படைத்துறைக் கல்லூரி முதிர் கோட்பாடு . 
மாணவர் . 

geograph ic , geograph ical , a . நில இயல் சார்ந்த 
gen tlemanhood , 11. பெருந்தகைமை , நன்மகன் நிலை . 

geography , n . நில இயல் , நில இயல் செய்திகளின் தொகுதி ; 
gen tlemanlike, a . நன்மகனுக்குச் சிறப்பியல்பான ; நன் 

நில அமைப்பொழுங்கு முறைமை ; நில இயல் பற்றிய ஏடு . 
மகனுக்குகந்த ; பெருந்தன்மையான ; பண்பாளருக்குரிய , geol atry , n . புவி வழிபாடு . 
gen tlemanly , a . பெருந்தன்மையான ; பெருந்தகையாள 

geol ogize , v . மண்ணியல் அமைப்பு ஆராய்ச்சியில் ஈடுபடு ; 
னுக்குப் பொருத்தமான ; நன்முறையில் வளர்க்கப்பட்ட ; 

மண்ணியல் அமைப்பு வகையில் இடங்களைத் தேர்ந்தாராய் . 
மதிப்பு வாய்ந்த ; தாராள குணமுள்ள ; பண்புநயமுடைய ; geol ogy , n . மண்ணூல் , நிலவுலக மேல்தோட்டின் அடுக்கு 
மேன்மக்களுக்கு ஏற்ற . 

வளர்ச்சி மாறுபாடுகள் பற்றிய ஆராய்ச்சித் துறை ; மண்ணி 
gen tlemanship , n. பெருந்தகையாளரின் நிலை ; நன்மகன் 

யல் ஆராய்ச்சிக் கூறுகள் , நாட்டுப்பிரிவுக்குரிய மண்ணியல் 
இயல்பு . 

கூறுகள் ; ( தொ . ) dynamical geology , இயற்கை மாறுதல் 

களை விளக்கும் மண்ணூல் துறை ; structural geology , 
gen tleness , 11. இரக்கம் , கருணை ; மென்பண்பு , மென்னயம் ; அமைப்பியல் மண்ணூல் . 
திடீர் ஏற்ற இறக்கமின்மை ; சரிவுவகையில் மென்படுகை 
நிலையான தன்மை ; கடுமையின்மை ; வன்செயலின்மை . 

ge oinancy , n . மண்குறி நூல் , கைப்பிடி மண் எறிந்த 

தடவரைகளிலிருந்து குறிகூறல் ; கைக்குவந்த புள்ளிகளிட்டு 
gen tlewoman , 11. fem . நற்பெருமாட்டி ; உயர்குடிமங்கை . வடிவிணைத்துக் குறிகூறல் ; கூடலிழைப்பு . 
gen tlewomanly , a . பண்பார்ந்த பெண்மைநலம் வாய்ந்த geom eter , n . வடிவியலார் , நிலக்கணக்கியல் வல்லார் ; 
gen tly , adv . பெருங்குடி மரபில் ; அமைதியாக ; மட்டாக ; 

கம்பளிப்பூச்சி வகை ; விட்டில் வகை . 
மெல்ல , மென்னயமுடன் ; மென்படிமையாக , மெல்ல மெல்ல ; 

geomet ric , geomet rical , a . வடிவியல் சார்ந்த , வடி 
மெல்லென , விரைவின்றி ; கனிவாக , கடுமையின்றி . 

வியலுக்கிணங்கிய உருவுடைய ; ( தொ . ) geometrical 
gen try , n . நற்குடிமக்கள், இடைநிலை மக்கள் . 

progression , பெருக்க வேற்றத்தொடர்பு , ஒரேவீதத்தில் ஏறிச் 

செல்லும் எண் தொடர்பு ; geometrical proportion , உறுப்புக் 
gents , 11. pl . = gentlemen . 

களுக்குரிய தகவுப் பொருத்தம் ; geometrical tracery , 
gen ual , a . ( உள் . ) முழங்கால் சார்ந்த 

வடிவியல் உருவுடைய இடைடக்கத்தரிப்பு வெட்டுக்களாலான 
gen uflect , v. வழிபாடு வணக்க வகையில் முழங்காலிடு , 

செதுக்குப்படிவம் . 
மண்டியிடு . 

geom etrize , v . வடிவியல்முறையைப் பயன்படுத்திக் கணி . 
gen uine , a . மெய்யான , போலியல்லாத ; தூய்தான , கலப்பட 

geom etry , 11. வடிவியல் , நிலக்கணக்கியல் . 
மில்லாத ; தூயமரபில் வந்த ; தன்னியல்பான . 

geomorphol ogy , n . நில 

உருவாக்க இயல் , நிலவுலகப் 
gen us , 11. ( உயி. , வில . , தாவ . ) இனம் , ஒன்றுக்கொன்று 

பரப்பின் இயற்கூறுகளையும் மண்ணியலமைப்பையும் பற்றி 
நெருங்கிய தொடர்புடைய பலவகைகள் கொண்ட முழுநிறை 

ஆராயும் நில இயல் பிரிவு . 
( அள . ) பலவகைக் கிளைகளாயுள்ள பொருள்களின் 

geoph agism , geoph agy , n . சோகைநோய் , மண் தின்னல் . 
தொகுதி . 

geophys ics , 11. நிலவுலகக்கோளச் சார்பான இயற்பியல் 
geocen tric , geocen trical , a . நிலவுலகையே மையமாகக் 

துறை . 
கொண்ட ; புவி மையமாகக் கருதப்பட்ட ; நிலவுலக மையத்தி 

geopol itics , n . நிலவியல் அமைப்புக்கூறுகளின் வழியாக 
லிருந்து நோக்குவதாகக் கொள்ளப்பட்ட ; ( தொ . ) geocentric 

வரையறைப்பட்ட அரசியல் நூல் ; நிலவியல் சார்ந்த அரசியல் . 
latitude of planet , நிலவுலக மையக் காட்சிக் கோளின் நேர் geopon ic , geopon ical , a . வேளாண்மை சார்ந்த . 
வரை வட்டம் . 

George , n . இங்கிலாந்தின் காப்புப்பெருந்தகையான தூயதிரு 
geocen tricism , n. அண்டத்தின் மையம் நிலவுலகு என்ற ஜார்ஜ் ( St. George ) ; தூயதிரு ஜார்ஜ் வேதாளத்தை 
கோட்பாடு . 

அடர்த்துக்கொல்லும் சித்திரமமைந்த சிறப்பு விருதுப்பதக்கம் ; 
geochronol ogy , 11. மண்ணியல் ஊழிக்கால அளவை பற்றிய 

தானியங்கு வானூர்தியில் பொறி வலவன் ; ( தொ . ) Brown 
ஆய்வு தூல் . 

George , பழுப்புநிற மட்கலங்கள் ; by George , சூளுரைக் 
ge ode, 11 . ( மண் . ) படிகப்பொருள்களை அல்லது கனிப் 

குறிப்புத்தொடர் ; வியப்புரைக் குறிப்புத்தொடர் ; George 
பொருள்களை உள்ளீடாகக் கொண்ட உட்குடைவுப்பள்ளங் 

Cross , George Medal , பெருவீரர்களுக்கு 1940 - ஆம் ஆண்டி 
களையுடைய அடர்பாறைக்கல் ; அடர்பாறைக்கல்லில் படிகப் 

லிருந்து வழங்கப்படும் பதக்கம் ; St , George s cross , 

வெண்மையான 
பொருள் அல்லது கனிப்பொருள்களை உள்ளீடாகக்கொண்ட 

பின்னணியினையுடைய சிவந்த சிலுவை ; 
உட்குடைவுப்பள்ளம் . 

St. George s day , ஏப்ரல் மாதம் இருபத்து மூன்றாம் நாள் . 
geodes ic , geodes ical , a . புவிப்பெரும்பரப்பளவைக் கணிப் 

georgette , 11. மென்பட்டுத் துகில்வகை . 
பியல் சார்ந்த ; புவிப் பெரும்பரப்பளவைக் கணிப்பினால் 

Geor gian , m . 

காக்கஸஸ் பகுதியில் ஜார்ஜியாப் பகுதி 
வரையறுக்கப்பட்ட ; ( தொ . ) geodesic line , புவியின் மேற் 

சார்ந்த குடிமகன் ; ஜார்ஜியாப் பகுதிக்குரிய மொழி ; a . 
பகுதிக்கோடு , நிலவுலகப் பரப்பின் இருபுள்ளிகளுக்கிடையே 

ஜார்ஜியாப் பகுதியைச் சார்ந்த ; ஜார்ஜியாப் பகுதியின் 
யுள்ள குறைந்த தூர அளவு . 

மொழியைச் சார்ந்த . 
geod esist , n . புவிப்பரப்பு அளவைக் கணிப்பு வல்லுநர் . 

Geor gian , a . இங்கிலாந்தில் ஜார்ஜ் என்னும் பெயருடைய 
ஆறு அரசர்களின் காலத்துக்குரிய . 


வட 


வட 


பொது 


433 
Georgic 

gerund - grinder 
Geor gic , n . உழவுத்தொழிலைப்பற்றி வர்ஜில் ( Virgil ) என்ற மொழிகள் அடங்கிய செர்மானிய மொழிக்குழு ; கீழைச் செர் 
லத்தீன் மொழிக்கவிஞர் எழுதிய நூலின் பிரிவு . 

மானியப் பொதுமூல மொழி ; North Germanic , 

செர்மானியம் , நார்வீஜிய டேனிய ஸ்வீடிய ஐஸ்லாந்திய 
Geor gics , n . வர்ஜில் என்ற லத்தீனக் கவிஞர் உழவுத் 

( Icelandic ) மொழிகள் அடங்கிய செர்மானிய மொழிக்குழு ; 
தொழிலைப்பற்றி இயற்றிய ஏடு . 

செர்மானிய 

மூலமொழி ; West Germanic , 
geostroph ic , a . ( வானிலை . ) புவிச்சுழற்சியைப் பொறுத் 

மேலைச் செர்மானியம் , செர்மன் மொழியும் ஆங்கிலம் 
துள்ள . 

பிரிசியன் ( Frisian ) டச்சு ( Dutch ) மொழிகளும் உள்ளடக்கிய 
geot ropism , n . செடியின வளர்ச்சியில் புவியீர்ப்புத் 

செர்மானிய மொழிக்குழு ; மேலைச் செர்மானியப் பொதுமூல 
தொடர்பு ; ( தொ . ) negative geotropism , புவியீர்ப்பு 

மொழி . 
மையத்தினின்று விலகிச்செல்லும் வளர்ச்சி இயல்பு ; positive 

Ger manish , a . ஓரளவு செர்மானிய பண்புடைய . 
geotropism , புவியீர்ப்பு நோக்கிய வளர்ச்சி இயல்பு . 

Ger manism , 11 . செர்மானிய மொழிமரபு ; 

செர்மானிய 
geran ium , n . நாரை அலகு போன்ற கனியீனும் காட்டு 
மலர்ச்செடி வகை ; பகட்டான மலர்களையும் மணமுள்ள இலை 

கருத்துக்கள் , செர்மானிய முறைகள் . 
களையுமுடைய தோட்டச் செடிவகை ; நல்லசிவப்பு மலர் 

Ger manist , n . செர்மானிய மொழி நூல் அறிஞர் ; செர் 
வண்ணம் . 

மனியைப் பற்றிய செய்திகளில் அறிஞர் . 

Germanis tic , a . செர்மானிய மொழிக்கல்வியைச் சார்ந்த . 
ger falcon , 11. ஐஸ்லாந்து போன்ற வடபுலங்களிலுள்ள பெரு 
வடிவ வல்லூறு வகை . 

German ity , n . 

செர்மானிய தனி இயல்பு, செர்மானிய 
geriat ric , a . மூப்பியல் மருத்துவத்துறை சார்ந்த . 

தனிச்சிறப்புப் பண்புக் கூறுகளின் தொகுதி . 
geriat rics , n . pl . மூப்பியல் மருத்துவத்துறை , மூப்புப் 

germa nium , n . எளிதில் முறிவுறும் வெண்ணிற உலோகத் 
பற்றியும் மூப்புக்குரிய நோய்கள் பற்றியும் ஆராயும் மருத்து தனிமம் . 
வத்துறை . 

Germ anize , . செர்மானியராகு ; செர்மானியராக்கு ; செர் 
germ , n . நுண்மம் ; நோய் நுண்மம் ; செடி உயிரினங்களின் 

மானிய பாங்குகளைப் பின்பற்று . 
கருமூல வடிவம் ; முதிரா உறுப்பின் செயற்படாத் தொடர்ச் German ophil , n . செர்மன் ஆர்வலர் . 
சின்னம் ; இளங்கருமுளை ; மொக்கு , தளிர் , மொட்டு ; கரு German ophobe , n . செர்மன் வெறுப்பாளர் . 
உயிர்மம் ; கரு உயிர்மங்களின் தொகுதி ; விதை மூலமான 
பொருள் ; மூல முதல் தோற்றப் பொருள் ; 3. முளை விடு ; 

germ - cell , 11. கருநிலை உயிர்மம் , இனமரபுத்தொடர்ச்சியை 

முன்னிட்டு உடலின் பிற உயிர்மங்களிலிருந்து தனிப்படுத்தப் 
தளிர்விடு ; அரும்பு ; ( தொ . ) in germ , முதிரா நிலையில் , கரு 

பட்டு மறுபாலுயிர்மத்துடன் கலக்கும் வரை முதிராநிலையில் 
விதை நிலையில் . 

வைக்கப்பட்டிருக்கும் உயிர்மம் ; 

கருஉயிர்மம் ; 

கருவின் 
germ an , a . உறவின் முழுநிறை அளவும் உட்கொண்ட , உச்ச 

உயிரணுக்கூறு. 
அளவு நெருங்கிய உறவுடைய ; ( தொ . ) brother german , 
brothers german , இருதிசைப் பெற்றோரையும் பொதுவாகக் 

germ en 11. கருமூல விதை , விதையின் கருவடிவம் ; கரு 
கொண்ட உடன்பிறந்தார் , cousin german , cousins german , 

வகம் , மலரின் பெண்ணுறுப்பு ; தண்டுமுளை . 
இருதிசைப் பெற்றோரையும் பொதுவாகக்கொண்ட உடன் germ icide , n . நுண்மக் கொல்லி , நோய் நுண்மமழிக்கும் 
பிறந்தாரின் பிள்ளைகள் . 

மருந்து . 
Germ an , 11. செர்மன் நாட்டுக் குடிமகன் ; செர்மன் நாட்டு germ inal , a . முதிரா உயிர்மம் சார்ந்த ; முதிரா உறுப்பின் 
மொழி ; a . செர்மன் 

நாட்டுக்குரிய ; செர்மன் நாட்டு செயற்படாத் தொடர்ச்சின்னம் சார்ந்த , முதிரா நிலையில் 
மக்களைச் சார்ந்த ; செர்மன் மொழி சார்ந்த ; செர்மன் நாடு உள்ள , கருவிதை நிலையில் உள்ள ; முளை பற்றிய ; கருவினுக் 
மொழி பண்பு ஆகியவற்றின் தனிப்பட்ட இயல்பு வாய்ந்த ; குரிய ; வளர்ச்சித் தொடக்கப்படியில் உள்ள , கருவிலேயே 
( தொ . ) German flute , தற்காலத்திய புல்லாங்குழல் ; German 

உள்ள . 
measles , சின்னம்மை போன்ற தொத்துநோய் ; German germ inant , a . அரும்புகிற ; துளிர்க்கிற ; முளைவிடுகிற ; 
Ocean , இங்கிலாந்துக்கும் செர்மன் நாட்டுக்கும் இடைப் 

வளர்ச்சித் தொடக்கநிலையில் இருக்கிற . 
வடகடல் ; German sausage, 

பக்குவப்படுத்தப் 
பட்ட இறைச்சியை உள்ளீடாகக் கொண்ட உணவுப்பண்ட 

germ inate , v . முளைவிடு , அரும்பு , தளிர் ; துளிர்க்கச் செய் ; 
வகை ; German silver , செர்மன் வெள்ளி, வெள்ளிரும்பு , துத்த 

வளரத் தொடங்கு ; புதிது வளரச்செய் ; உண்டுபண்ணு . 
நாகம் செம்பு ஆகியவை ( 1 : 1 : 3 வீதத்தில் ) கலந்த வெண் germ - layer , 11. கருவின் மூல அடுக்குக்களில் ஒன்று . 
கலவை ; German text , பழய செர்மன் எழுத்துவடிவம் ; gerin on , 11 . நீண்ட துடுப்புக்கள் கொண்ட பெருங்கடல் 
High German , மேல்வரைச் செர்மன் மொழி ; முன்பு தென் உணவு மீன் வகை . 
செர்மனியின் மொழிவகையாயிருந்த செர்மன் மொழியின் germ - plasm , 11 . ஊன்மத்தில் மரபுவழிக்கூறுகளைத் 
இலக்கிய நடை ; Low German , தாழ்வரைச் செர்மன் மொழி , தொடர்ச்சியாகத் தாங்கி நிற்கும் மூலப்பொருள் . 
செர்மானிய திசை மொழி ; ஆங்கில டச்சு மொழிகளை 
உள்ளடக்கிய மேலைச் செர்மானிய மொழிக்குழு . 

gerontoc racy , n . முதியவர் ஆட்சிமுறை ; முதியவர் 

ஆட்சிக்குழு . 
Ger man -band , n . தெருப்பாடகர் தொகுதி . 

gerontol ogy , n. மூப்பியல்நூல் , மூப்புப்பற்றியும் மூப்புக் 
german der , 11. வயிற்று நோய் தீர்க்கும் மூலிகைப் பூண்டு . குரிய நோய்கள் பற்றியும் ஆராயும் இயல் நூல் துறை . 
germane , a . நெருங்கிய உறவுடைய ; தக்க , உகந்த , பொரும் gerontotherapeut ics , n . மூப்பு நோய் சிகிச்சை ஆய்வு 
திய , இசைவான . 

நூல் துறை . 
Germanesque , a . செர்மானியச் சிறப்புப் பண்புகள் 

gerryman der , 11. தேர்தலில் கட்சி நலன்நோக்கித் தொகுதி 
கொண்ட . 

யில் செய்யப்படும் திருகுதாளம் ; 3. தேர்தலில் கட்சிக்குப் 
( German ic , 11. செர்மானிய இனத்தவரின் பொதுமூல மொழி ; 

பெரும்பான்மை வருவதற்கு நேர்மையற்றமுறையில் சூழ்ச்சிப் 

பிரிவினை செய் . 
a . செர்மானிய இனம் சார்ந்த ; செர்மானிய இனத்தவரின் 
முழுமொத்தப் பரப்புடைய ; செர்மானிய இனத்தவரின் மொழி 

ge rund , 11. லத்தீன் மொழியில் வினையாகவும் செயலாற்றும் 
சார்ந்த ; செர்மன் நாட்டுமக்கள் சார்ந்த ; ( தொ . ) East 

தொழிற் பெயர் ; ஆங்கில மொழியில் தொழிற்பெயராக 
Germanic , கீழைச் செர்மானியம் , வழக்கிழந்துபோன காதிக் 

இயலும் தொடரெச்சவடிவம் . 
( Gothic ) மொழியுடன் கிட்டத்தட்டத் தடமற்றழிந்துபோன ge rund - grinder , 11. லத்தீன்மொழி ஆசிரியர் ; கல்விச் 
பர்கண்டியன் ( Burgundian ) வாண்டல் ( Vazdal ) முதலிய செருக்குடைய ஆசிரியர் . 


434 


geyser 


. 


சைகை 


கலந்து 


உடைமையாக 


gerundial 
gerun dial , a . லத்தீன் மொழியில் வினையாகவும் செயலாற் 
றும் தொழில் பெயருக்குரிய ; ஆங்கில மொழியில் தொழிற் 
பெயராக இயலும் தொடரெச்ச வடிவத்துக்குரிய ; தொழிற் 
பெயர்வடிவான , தொழிற்பெயர் போன்ற . 
gerun dive, 11. லத்தீன் மொழியில் தொழிற்பெயரிலிருந்து 
உருவான பெயரடைவடிவம் ; a . லத்தீன் மொழியில் வினை 
யாகவும் செயலாற்றும் தொழிற்பெயருக்குரிய ; ஆங்கில 
மொழியில் தொழிற்பெயராக இயலும் தொடரெச்ச வடிவத் 
துக்குரிய ; தொழிற்பெயர் வடிவான , தொழிற்பெயர்போன்ற . 
gess o , n . வண்ணந்தீட்டலிலும் சிற்பக் கலையிலும் பயன் 

படுத்தப்படும் உறைகள் . 
Gestalt , ( செர் . ) n . ( உள . ) சினைகடந்த முழுமுதல் ; சினைகளின் 
செயல் எதிர்ச்செயல்கள் முலம் சினைத்தொகுதி கடந்த பண் 
பாற்றலுடைய முழுஉரு . 
ges tant , a . பளுவேற்றப்பட்ட , 
Gesta po , ( செர் . ) n . செர்மன் மறை ஒற்றுக் காவற் படை . 
gesta tion , n . சூல்நிலை , கருக்கொண்டிருக்கை ; கருவில் 

இருக்கும் நிலை . 
gestator ial , ges tatory , a . ஊர்திசார்ந்த . 
gestic ulate , U. மெய்ப்பாடு தோன்ற உறுப்பசைவுசெய் , 
உறுப்பமைதிகொள் , உடலுறுப்பு இயக்கிச் சாடை காட்டு ; 
அவிநயக்குறிப்பால் தெரிவி ; பேச்சுடன் 
தெரிவி . 
gesticula tion , n . உறுப்பசைவுகள் , அங்கச்சேட்டை . 
ges ture, n . சைகை ; குறிப்புணர்த்தும் உடலுறுப்பசை 
வியக்கம் ; மெய்ப்பாட்டசைவு ; உணர்ச்சிக்குறிப்பு ; மெய்ப் 
பாடியக்கும் அணிநயத்திறம் ; செயல் தூண்டும் செயற் 
குறிப்பு ; கருத்தறிவிக்கும் செயற்குறிப்பு , 0. உடலுறுப் 
பியக்கிச் சாடைகாட்டு ; அவிநயக்குறிப்பால் தெரிவி ; 
பேச்சுடன் சைகை கலந்து தெரிவி . 
get , n . உழைப்பின் விளைவு ; ஈன்றெடுத்த குஞ்சுகுட்டித் 
தொகுதி ; 3. கொள் ; விலைக்குப்பெறு , வாங்கு ; விலையாக 
அடை ; அடையும்படி செய் ; அடை ; ஈட்டு ; நாடிப்பெறு ; 
தேடிப்பெறு ; பெற்றுக்கொடு ; பெற்றெடு ; ஊதியமாகப்பெறு ; 
ஆதாயமாய்ப் பெறு ; நன்கொடையாகப் பெறு ; கொடுக்கப் 
பெறு; எய்தப்பெறு ; நோய்வரப்பெறு ; தண்டனையாகப்பெறு ; 
துய்க்கப்பெறு ; விளைவாகப் பெறு ; கைக்கொள் ; பிடி , 
கைப்பற்று ; சென்று சேர் ; சென்றடை ; வென்றடை ; 
வென்று கீழ்ப்படுத்து ; விஞ்சிமேம்படு ; தொல்லைப்படுத்து ; 
திகைக்க வை ; உணர்ச்சிமூலம் வசப்படுத்து ; கவர்ச்சிக்கு 
ஆளாக்கு ; சுவையுணர்வு கண்டு பயன்படுத்திக்கொள் ; புரிந்து 
கொள் ; பொருளுணர்ந்துகொள் ; கற்றுணர் ; மறவாமல் 
நினைவில் வைத்துக்கொள் ; திடுமென நினைவுபடுத்திக்கொள் ; 
கணித்துக்காண் ; காண் ; கண்டுணர் ; கம்பியில்லாத் தந்தியில் 
தொடர்பு கண்டுபிடி ; தொடர்புகண்டு மேற்கொள் ; தொடர்பு 
ஏற்படுத்திக்கொள் ; தூண்டு ; இயங்குவி ; ஆகுவி ; செயல் 
முற்றுவி ; வென்றுகொள் ; அமர்வி ; ஆகு ; பெற்றிரு ; 
கடவ தாயிரு , வேண்டியதாயிரு ; ( தொ . ) be getting on for , 
அணுகிக்கொண்டிரு , நோக்கிச் சென்றுகொண்டிரு ; get 
about , இங்குமங்கும் செல் ; நோய்க்குப்பின் நடமாடத் 
தொடங்கு ; செயல் தொடங்கு ; பரவு ; get abroad , பரவு ; 
தொலைசெல் ; வெளிநாடு செல் ; get ahead , get along, முன் 
னேறிச்செல் ; முந்து ; தொடர்ந்து முன்னேறிக் கொண்டிரு ; 
get at , அடை , சேர் ; கிட்டு , எட்டு ; get a thing for a person , 
ஒருவருக்காக ஒருபொருள் பெற்றுக்கொடு ; get away with it , 
முயற்சியில் வெற்றியடை ; தண்டனை பெறாமல் தப்பு : 
பணிவச்சமின்றிச் செய்துமுடி ; திண்ணமாகச் செய் ; get 
back , திரும்பி வா ; திரும்பிச்செல் ; இழந்ததை மீண்டும் பெறு ; 
get by , நிறைவேற்றுவதில் வெற்றியடை ; get down , இறங்கு ; 
get in , நுழை ; பாராளுமன்ற உறுப்பினராகத் தேர்ந் 
தெடுக்கப்படு ; விளைச்சலை வீட்டிற்குக் கொண்டுவா ; கடன் 
மீட்டுப் பிரி ; கொடுத்த காலத்திற்குள் செய்துமுடி ; திருப்பி 
அடிப்பதில் வெற்றிபெறு ; get it , தண்டிக்கப் பெறு ; get it 
into one s head , நம்பு ; get knowledge of , get wind of , 
தகவல் உணர் ; கேள்விப்படு ; செய்தி அறியப்பெறு ; get off , 


தப்பியோடு , தப்பிப்பிழை ; மன்னிக்கப் பெறு ; குற்றமற்றவ 
ரென்று தீர்ப்பளிக்கப் பெறு ; தண்டனை குறைக்கப் பெறு ; 
புறப்படு ; உறக்கங்கொள் ; இறங்கு ; விடுபடு ; விலகிச்செல் ; 
get off with , காதல் தொடர்பு கொள் ; காதல் உறவாடு ; 
get on , ஏறு ; எழுந்துநில் ; முன்னேறு , வெற்றியடை ; 
செழிப்படை ; இணங்கு ; ஒத்திசை ; அணிமணிகளைப் பூட்டு , 
குமிழ்மாட்டியுடன் கால்புதைமிதிகளை மாட்டு ; get one a 
place , ஒருவருக்கு ஒரு பணியிடம் பெற்றுக்கொடு ; get one s 
hand in , சில செயல் முறைகளில் நன்கு பழக்கமடைந்து விடு ; 
get on one s nerves , எரிச்சலேற்படும்படி செய் ; get on the 
brain , வேறெதிலும் கருத்துச்செல்ல.ரமல் தனிப்பட மறவாமல் 
எண்ணிக்கொண்டிரு ; 

get on to , எடுத்த காரியங்களில் 
வெற்றியடை ; get out , வெளியேறு ; வெளிப்படு ; வெளிப் 
படுத்து ; வெற்றிகரமாக வெளிச்செல் ; உண்டுபண்ணு ; 
ஆக்கு ; சிக்கலிலிருந்து விடுவித்துக்கொள் ; 

get out of 
hand ,, கையிலிருந்து நழுவு ; கட்டுப்பாட்டினின்று 
மீறு ; வேலையை முடி ; பழக்கத்தை மெல்லக் கைவிடு ; 
செயலைத் தட்டிக்கழித்துவிடு ; தகவல் கிளறிப்பெறு ; பணம் 
தட்டிப்பறி ; get out of sight , get out of one s depth , 
மறைந்து போ ; நீரில் நிலைகொள்ளா ஆழத்திலிரு ; கண் 
ணிற்குப் புலப்படாது நீருக்கடியில் மறை ; get over , ஏறிக் 
கடந்து செல் ; தாண்டு ; வெல் ; வெற்றிகொள் ; விடுபடு , 
நலம் பெறு ; தொல்லை தருஞ் செயலுக்கு முடிவுகட்டிவிடு ; 
get person upon a subject , பொருள் பற்றிப் பேசவை ; get 
possession of , அடை ; 

அடையப்பெறு ; 
வசப்படுத்திக்கொள் ; get round , பசப்பிப்பேசு ; தட்டிக்கழி ; 
ஏமாற்று ; வஞ்சி ; சிக்கவை ; இணங்கச் செய் ; தூண்டி 
வயப்படுத்து ; பேசி இணங்கச்செய் ; get round to , ஒருமட்டில் 
செய்ய ஒருப்படு ; get ship under way , கப்பலை ஓடச்செய் ; 
கப்பல் புறப்படச்செய் ; get the best of it , முழு வெற்றியடை ; 
get the upper hand , நலமடை , ஆதாயமடை ; விஞ்சு , 
மேம்படு ; வெற்றிபெறு ; get the wind up, செயற்கையாக 
உணர்ச்சி வேகத்தை எழுப்பு ; தேர்வுக்காகக் கடுமையாக 
உழை ; get the worst of , மிகு கேடுறு ; பெருந்தோல்வியடை ; 
முழு இழப்பும் அடை ; get through , முடித்துக் கொள் ; 
இருசட்டமன்றங்களிலும் நிறைவேற்று ; இருசட்டமன்றங் 
களிலும் நிறைவேற்றப்பெறு ; நேரம் போக்குவி ; தொலைபேசி 
மூலம் தொடர்பு கொள்ள வை ; get through with , செயல் 
வெற்றிபெறு ; பொறுத்திருந்து தாங்கி முடிவு காண் ; get 
together , ஒருங்குகூட்டு ; ஒருங்கு கூடு ; திரட்டு ; ஒருங்குகூடிக் 
கலந்தாய்வுசெய் ; ஒருங்குகூடித் திட்டத்துக்கு ஆக்கம்தேடு ; 
get under , தணித்தடக்கு ; அடக்கு ; get up , எழு ; மேலேறு ; 
கிளர்ந்தெழு ; அழன்றெழு ; ஏற்பாடு செய் ; முன்னேற்பாடு 
முற்றுவி ; வேட்டைவிலங்கு புள் வகையில் மறைவிலிருந்து 
வெளிப்படு ; நிகழ்ச்சிக்காக முன்னொருக்கம் செய்துவை ; 
பாடம்செய் ; ஏட்டைக் கட்டடமிட்டு அமை ; get up stream , 
இயந்திரத்துக்குப் போதிய நீராவி சேமித்துவை ; கோப 
மீதூரப்பெறு ; ஆற்றல் மீதூரப்பெறு ; get well , get better , 
நோய் நீங்கிக் குணம்பெறு ; 

நோயினின்று விடுபடு ; 
get wise to , தெரிந்துகொள் ; அறிந்துகொள் ; get with child , 
கருவுறச் செய் ; சூலடை யச்செய் ; have got to do , செய்து 
தீரவேண்டியதாயிரு. 
get - at - able , a . எளிதில் காணக்கூடிய ; 

எளிதில் காணக்கூடிய ; கிட்டக்கூடிய ; 
கிடைக்கக்கூடிய , பெறத்தக்க . 
get away , n . தப்பியோடல் ; தொடக்கம் ; புறப்படுகை ; 

மூடியைத் திறத்தல் . 
gett ing , n . இலாபம் , ஆதாயம் ; பலன் ; பிறப்பித்தல் . 
get -together , 11. தலைக்கூடுதல் ; சமுதாயப் பொதுக்கூட்டம் ; 

I. கலந்து ஆய்வுசெய் . 
get - up , 1. கட்டமைப்புத் தோற்றம் ; ஒழுங்கமைதி ; இணை , 

வமைதி . 
ge um , n . ரோசா இனச் செடிவகை . 
gew gaw , n . பகட்டு விளையாட்டுப் பொருள் ; சிங்கார 

அணிமணி ; சிறுபொருள் ; பயனற்ற துணுக்கு . 
gey ser , n . வெந்நீரூற்று ; வெந்நீர்க் கொதிகலம் 


கானா 


435 
geyserite 

gig 
gey serite, n . நீரூற்றுப் படிவுகளால் ஏற்படும் சுண்ணப் gi ant -powder , n . சுரங்க வெடிமருந்து வகை . 
பாறை . 

giant s - stride , gi ant - stride , n . இராட்சத நடைக்கருவி . 
Ghana ian , 11. கானா ( Ghana ) நாட்டவர் ; கானா நாட்டுக் 

giaour, ( பெர் . ) n . இஸ்லாமிய வழக்கில் புறச்சமயி ; கிறித்தவர் . 
குடியுரிமையாளர் ; a . கானா நாட்டைச் சார்ந்த , 

gib , n . பொருத்தும் உலோகமுளை ; மர ஆப்பு . 
நாட்டுக்குரிய . 

gibb er , n . புரியாப்பிதற்றல் ; குரங்கின் சலசலப்பு ஒலி ; 
gha rri , gha rry , ( இ . ) 1. வாடகைக் குதிரைவண்டி . 

3. புரியாது பிதற்று , குரங்கின் சலசலப்பு ஒலிசெய் ; பிதற்று ; 
ghast ly , a . கோரமான ; பேய் போன்ற ; பேய்த்தன்மை 

உளறு ; பரபரப்பாகப் பேசு . 
வாய்ந்த ; அதிர்ச்சி உண்டுபண்ணுகிற ; நடுக்கம் தருகிற ; 

gibb erish , n . தெளிவற்ற பேச்சு , புரியா மொழி ; பொரு 
சாவுக் களையுடைய ; விளறிய ; வெறித்த தோற்றமுடைய ; 

ளற்ற ஒலி ; இலக்கண வழுவுடைய குற்றம் செறிந்த 
மயிர்க்கூச்சிட வைக்கும் வண்ண வடிவமுடைய ; புன்முறுவல் 

பேச்சு . 
வகையில் போலியாக வருவித்துக்கொள்ளப்பட்ட ; adu . 
கோரமாக , வெறிப்பாக . 

gibb et, n . கொலைக்கம்பம் , தூக்குக் கம்பம் ; 

தூக்கிடு 
ghat , ghaut , ( இ . ) 11 . மலைத்தொடர் ; மலைக்கணவாய் ; 

தண்டனை ; 3. தூக்கிலிடு ; பொது இகழுக்கும் கண்டனத் 

துக்கும் ஆளாக்கு . 
ஒடுக்கமான வழி ; ஆற்றில் இறங்குதுறை ; ( தொ . ) burning 
ghat , ஆற்றின் படிமேடையில் இறந்தவர்களை எரிக்குமிடம் . gibb on , n . கிழக்கிந்தியத் தீவுகளிலுள்ள நீண்ட கைகளுள்ள 
Gha zi , ( அரா . ) n . இஸ்லாமிய புனிதப் போர்வீரர் ; புறச் 

குரங்குவகை . 
சமயிகளை எதிர்த்தழிக்கும் இஸ்லாமியர் ; இஸ்லாமிய மத gibb ose , gibb ous , a . குவிவான ; தொங்கலாகப் புடைத்து 
வெறியர் ; துருக்கிய உயர்மதிப்புப் பட்டம் . 

உந்திக்கொண்டிருக்கிற , தொப்பை போல முன் தள்ளிய ; 
ghee , ( இ . ) 1 , நெய் . 

கூனலான , குவிந்து வளைந்த முதுகுடைய ; திங்கட்கோளில் 

அரைவட்ட அளவிற் கவிந்து முழுவட்டத்தில் குறைந்த , 
gherk in , 1. ஊறுகாய் போட உதவும் வெள்ளரிவகைப் 

ஏற்றத்தாழ்வாய் இருபுறமும் புறங்குவிந்த . 
பிஞ்சு . 
ghett o , n . ( வர . ) நகரத்தில் யூதர்கள் வாழும் பகுதி ; pl . 

gibe , 11. இகழ்ச்சி , ஏளனம் ; 3. இகழ்ச்சிசெய் ; எள்ளிநகை 

யாடு . 
ghett os. 
Ghib elline , 1. இத்தாலி நாட்டில் இடைநிலைக்காலத்தில் 

gib lets, n . pl . வாத்தின் கரள் , சமைப்பதற்கு முன் வெட்டி 
பேரரசரை ஆதரித்த கட்சிகளுள் ஒன்று ; a . இடைநிலைக்கால 

எடுக்கப்படும் வாத்தின் ஈரல் இறக்கை அரைவைப் பை முதலி 
இத்தாலியில் பேரரசரை ஆதரித்த கட்சி சார்ந்த . 

யவற்றின் தொகுதி ; ( தொ . ) giblet soup , வாத்தின் கரள் 

வடிசாறு . 
ghost , n . ஆவி , கடவுளின் தூய ஆவி ; ஆன்மா ; பேய் , பேய் 
உரு , பேய்த்தோற்றம் ; நிழலுருவம் , பொய்த்தோற்றம் ; 

gib us , 11. இசைநாடகத்தில் அணியப்படும் தொப்பி ; நீள 
உருவெளிக்காட்சி ; நலிந்து மெலிந்தவர் , எலும்புக் கூடு ; 

மடிப்புக் குல்லாய் . 
உள்ளீடற்ற பொருள் ; சாரமற்ற பொருள் ; வெற்றுரு வரை ; gidd y , a . கிறுகிறுப்பான , தலைசுற்றுகிற ; மயக்கங்கொண்ட , 
நிழற்பண்பு ; சாயல் , உருவரைத் தடம் ; கூலிக் கலைஞர் ; மயங்கிக் கீழே விழத்தக்க , தள்ளாடுகிற ; தலைசுற்றவைக்கிற , 
தொலை நோக்கிக் கண் ணாடி வில்லையின் 

கோளாறு 

மயக்கம் ஊட்டுகிற , தடுமாற்றம் தருகிற ; தலைசுற்றுகிற 
காரண மாகத் தோற்றும் ஒளிப்பட்டை அல்லது இரட்டித்த வேகத்திற் சுழல்கிற ; சுழன்றோடுகிற ; இறுமாந்த ; தன்னை 
உருவம் ; தொலைக் காட்சியில் காலந்தாழ்த்தி அனுப்பப்பட்ட மறந்த ; எளிதில் உணர்ச்சி வசப்படுகிற ; முன்னாய்வற்ற , 
அடையாள அலையுடன் பின் அலை கலப்பதால் ஏற்படும் ஆழ்ந்தாய்வற்ற ; மனஉறுதியற்ற , ஒருநிலைப்படாத ; அடிக்கடி 
இரட்டைத் தோற்றக் குளறுபடி ; ( தொ . ) give up the ghost , மாறுகிற ; சிறுபிள்ளைத்தனமான , விளையாட்டியல்புடைய ; 
உயிர்விடு ; Holy Ghost , பரிசுத்த ஆவி ; lay ghost , பேய்த் ப . கிறுகிறுக்கப்பண்ணு ; மயங்கச்செய் ; கிறுகிறுப்புறு , 
தோற்றம் மறையச் செய் , பேயொழி ; not the ghost of a மயங்கு ; மனஉலைவு உண்டுபண்ணு . 
chance , சிறிதுகூட வாய்ப்பில்லா நிலையில் ; raise ghost , 

gift , n . கொடை ; கொடைப்பொருள் ; நன்கொடை ; பரிசில் ; 
பேய் உருத்தோற்றுவி , பேய் வரவழை . 

அரும்பெறற் பேறு , அருந்திறம் , அரும்பண்பு , அருங்குணம் ; 
ghost ly , a . பேய்த்தோற்றமுள்ள ; ஆவி சார்ந்த , உடற் அருட்கொடை , வரம் ; இயற்கைத்திறம் , இயற்பேறு , இயற் 
பண்பற்ற ; ஆன்மிக ; சமயம் சார்ந்த ; ( தொ . ) ghostly பண்பு ; பண்புக்கூறு ; 

கையுறைக்கொடை , கைக்கூலி ; 
adviser , ghostly director , ghostly father , UITGLD GO cofluy ( சட் . ) மனமார்ந்த உடைமை மாற்றம் ; 3. கொடையளி ; 
அளிக்கும் குரு ; ghostly comfort , ghostly counsel , சமய நன்கொடையாக வழங்கு ; பண்புத்திறமாக இயலுவி ; 
குருவின் பாவமன்னிப்பு ஆறுதல் ; ghost ] y weapons , சமய ( தொ . ) at a gift , மனமார்ந்த கொடையாக ; free gift , மன 
வாதங்கள் ; திருச்சபை சார்ந்த தண்டனைகள் ; our ghostly மார்ந்த கொடை ; gift coupon , விலைச்சரக்குடன் பெறும் 
enemy , பேய்முதல்வன் , சைத்தான் . 

நன்கொடைச்சீட்டு ; gift of the gab , ( பே - வ . ) பேச்சுத்திறம் ; 
ghost - word , n . எழுத்துப் பிழையாலோ அச்சுப்பிழையாலோ வம்பளக்கும் இயல்பு ; gift of the tongues , அயல் மொழிகள் 
தோன்றி உளதாகப் பாவிக்கப்பட்டு வழக்கிலேற்படும் சொல் , பேசும் திறம் ; முற்காலக் கிறித்தவர்களிடையே தெரியாத 
போலிச்சொல் , 

மொழிபேசும் அருள் திறம் . 
ghoul , 11. கீழை நாட்டுக் கதைகளில் வரும் பிணந்தின்னும் gift - book , n . பரிசு ஏடு , பரிசிற் புத்தகம் . 
பேய் . 

gif ted , a . இயற்கைப் பேறுகள் நிரம்ப வாய்க்கப்பெற்ற ; 
ghyll , n . = gill . 

இயல்பாகத் திறமையுள்ள . 
gial lo anti co , ( இத் . ) 11. இத்தாலிய இடிபாடுகளில் காணப் gift - horse , n . பரிசிற் குதிரை , நன்கொடைக் குதிரை ; 
படும் உயர்ந்த செம்மஞ்சள் சலவைக்கல் . 

( தொ . ) look a gift -horse in the mouth , கொடைப்பொருளில் 
gi ant , 11. அரக்கர் , இராட்சதர் ; பேராற்றல் வாய்ந்தவர் ; குற்றங்காண் . 
இயல்பு மீறிய உயரமுடையவர் ; இயற்கை மீறிய உயர gig 1 , 11. இருசக்கர ஒற்றைக் குதிரைவண்டி ; கப்பல் பாய்மரங் 
முடைய விலங்கு ; மட்டுமீறிய உயரமுடைய மரம் ; பெருந் களும் துடுப்புகளும் வைக்கப் பயன்படும் குறுகிய சிறுபடகு ; 
திறலாளர் ; a . அளவிற்பெரிய பேராற்றல் வாய்ந்த . 

பந்தயப்படகு . 
gi ant - cement , 11. உறுதிச் சீமைக்காரை . 

gig , n . மீன் ஈட்டிவகை . 
gi ant - hood , gi antism , n . அரக்க நிலை ; அரக்கத்தன்மை ; 

gig *, 11. பம்பரம் சுற்றும் போது தெறித்து வீழ்ந்து தானும் 
கதையில் அரக்கர் நிகழ்ச்சியியல்பு ; பெரிய அளவு , பேருருவம் . சுற்றும் பம்பரத்தின் மீதுள்ள முகட்டுப்பம்பரம் ; துடுக்குப் 
giantom achy , 11. தேவாசுரப் போர் . 

பெண் . 


436 
gigantean 

ginger - nut 
gigante an , gigan tic , a . பேருருவம் படைத்த ; மிகப்பெரிய ; gilt , n . பொன் பூச்சுமானம் ; பொன்வண்ணப் பளபளப்பு ; 
இயற்கை மீறிப் பெரிதான , அரக்கனைப்போன்ற . 

a . பொன்வேய்ந்த ; தங்க மெருகேற்றப்பட்ட ; பொன்வண்ண 

மான ; ( தொ . ) cloth gilt , பொன் எழுத்துப் புத்தகக் 
gigantesque , a . அரக்கனுக்கேற்ற ; பெரும்பேருருவத்தைக் 
குறிக்கிற . 

கட்டிடம் ; gilt spurs , வீர விருதுச் சின்னவகை ; take the gilt 

off the gingerbread , மேற்பூச்சு அகற்று ; மேலீட்டுக் 
gig gle , 11. கொக்கரிப்பு , இளிப்பு , ஒழுங்கு கெட்ட பெண்ணின் 

கவர்ச்சியை விலக்கிக்காண் . 
பண்பற்ற சிரிப்பு ; 0. இளி ; பண்பற்ற சிரிப்புச் சிரி ; 
ஒழுக்கிலிபோல் நகை . 

gilt ) , 11. பெண் பன்றிக்குட்டி . 
gig let , gig lot , 11. பண்பற்ற பெண் ; பண்பின்றி நகைப் gilth , v . gild என்பதன் இறந்தகால முடிவெச்ச வடிவங்களுள் 
பவள் . 

ஒன்று . 
gig man , 11. இருசக்கர ஒற்றைக் குதிரைவண்டி வைத்திருப் gilt - cup , 71. மஞ்சள் நிற மலர் வகை . 
பவர் ; ஆன்மிகக் கலையுணர்ச்சியற்ற சமுதாயக் கட்டுப்பாட்டு 

gilt -edged , a . விளிம்புகள் பொன்வண்ணக் கவர்ச்சியூட்டப் 
மதிப்புடைய நடுத்தர வகுப்பின் உறுப்பினர் . 

பெற்ற ; உச்ச உயர் தரமான ; ( தொ . ) gilt.edged paper , 
gigman ity , 11. ஆன்மிகக் கலை உணர்ச்சியற்ற சமுதாயக் gilt - edged securities , gilt - edged stocks , m60. AT0460LW 
கட்டுப்பாட்டு மதிப்புடைய நடுத்தர வகுப்பு . 

பத்திரங்கள் . 
gig mill , 11 . இழை தூக்கும்பொறி , துணியின் பரப்பை sim bals , 11. கடலில் திசைகாட்டி முதலிய கருவிகளைத் தள 
உயர்த்தும் பொறி ; இழை தூக்கும்பொறியாலை ; 

இழை 

மட்டமாக வைத்திருப்பதற்கான இயந்திரக் குழையச்சு 
தூக்கும் பொறியாலைக் கட்டிடம் . 

அமைவு . 
gig olo , 11. இணைப்பு ஆண் ஆட்டக்காரர் ; pl . gig olos . gimºcrack , 1 . பயனற்ற பகட்டுப்பொருள் ; விளையாட்டு 
gig ot , 11. ஆட்டுக்கால் இறைச்சி ; ( தொ . ) gigot sleeve , உடைமை ; பயனற்ற அணிகலன் ; a . பகட்டான ; போலி 
ஆட்டுக்காலிறைச்சி போன்ற உடுப்பின்கையுறுப்பு. 

யான ; பயனற்ற . 
gilamon ster , 11 . அமெரிக்காவில் நியூ மெக்சிகோ gim let , n . துறப்பணம் , மரவேலைத் துளைப்புக்கருவி . 
( New Mexico ) அரிசோனா ( Arizona ) முதலிய பகுதிகளிற் gim let - eyed , a . மிகக் கூரிய பார்வையுள்ள . 
காணப்படும் பெரிய நச்சுப் பல்லிவகை . 

gimp , 11. கெட்டியான நடுப்பகுதியுள்ள இழை ; உள்ளீடான 
gil bert , 11. காந்த இயக்க ஆற்றல் அலகு . 

கம்பியுடைய கெட்டி இழை ; பூவேலையில் சித்திர விளிம்புக் 
Gilbert ian , a . கில்பர்டு சலிவன் ( Gilbert & Sullivan ) கெட்டி இழை ; கம்பியிணைத்த பட்டுத் தூண்டில் இழை . 
துணைவர்களின் இசை நாடகத்தில் தனிச்சிறப்பாகவுள்ள 

gin1 , 11. கண்ணி , வலை , பொறி ; பாரந்தூக்கி ; பளுத்தூக்கி ; 
முரண் நகைச்சுவைக்குரிய . 

பருத்தியினின்று விதைகளை அகற்றும் பொறி ; 3. கண்ணி 
gild , 11. = guild . 

யில் அல்லது வலையில் சிக்கவை ; பஞ்சினின்று விதைகளை 
gild , 0. பொன்வேய் , மெல்லிய தங்கத்தகடிட்டுப் பொதி ; இயந்திரத்தினால் நீக்கு . 
பொன் மெருகிடு , தங்கமுலாம்பூசு ; பொன்னிற மூட்டு ; gin , 11. சாராய வகை , தானியங்களினின்று அல்லது 
பொன் சாயல் கொடு ; கட்டுப்பாடுகளுக்குப் பண மூலம் வைத்த மாவினின்று இறக்கப்பட்ட கடுந்தேறல் குடிவகை ; 
கவர்ச்சியூட்டு ; பகட்டுச் சொற்களால் போலிக்கவர்ச்சியூட்டு ; ( தொ . ) gin and it , கடுந்தேறலும் இத்தாலிய நாட்டு இன் 
புறக்கவர்ச்சியால் பூசி மெழுகு , போலிப் பகட்டுச்செய் ; ( தொ . ) தேறலும் கலந்த பானம் . 
gild pill , கசப்புப் பொருளைப் புறக்கவர்ச்சி உடையதாக்கு . 

gine , v . ( செய் . ) begin . 
gild ed 1 , 11. gild என்பதன் இறந்தகால முடிவெச்ச வடிவங் 

gin gal , gin gall , ( இ . ) n . சுழலச்சின்மீது வைத்துச் சுடப் 
களுள் ஒன்று . 

படும் துப்பாக்கி வகை . 
gild ed , a . பொன்முலாமிட்ட , தங்க மெருகு பூசிய , பொன் 

gin gelly , ( இ . ) 11. எள் ; நல்லெண்ணெய் . 
வேய்ந்த ; ( தொ . ) Gilded Chamber , பிரிட்டன் நாட்டு 
மாமன்றத்தின் மேல் அவை ; பெருமக்கள் அவை ; gilded 

gin ger , 1. இஞ்சி ; இஞ்சிக்கிழங்கு ; எழுச்சி , கிளர்ச்சி , 
spurs , வீர விருதுச் சின்னவகை ; gildcd youth , புதுநாகரிகப் 

ஊக்கம் , சுறுசுறுப்பு ; தூண்டுதல் ; மங்கிய செம்மஞ்சள் 
பாணியுடைய இளை ஞர் . 

நிறம் ; a . மங்கிய செம்மஞ்சள் நிறமான ; 3. இஞ்சியிட்டு 

மணமும் சுவையுமுண்டாக்கு ; இஞ்சிதிணி ; குதிரையின் 
gill , 11. செவுள் , மீன் முதலிய நீர்வாழ் உயிர்களின் கன்னத்தி 

மூலத்தில் இஞ்சியிட்டுச் சுறுசுறுப்புக் கொள்ளச்செய் ; எழுச்சி 
பனருகேயுள்ள உயிர்ப்பு உறுப்பு ; கோழியின உயிர்களின் 

யூட்டு ; ( தொ . ) black ginger, தோல் நீக்கப்படா இஞ்சி 
தொங்குதாடை ; காளான் தலைப்பின் அடியிலுள்ள சுற்றுக் 

வகை ; ginger group , சட்ட மன்றத்தில் அரசியலை விறு 
கீற்றுத்தொகுதி ; மனிதர் காதருகில் தாடையின் கீழுள்ள தசை ; 

விறுப்பாகச் செயலாற்றும்படி தூ ண்டும் கட்சிக்குழு ; 
3. செவுள் அகற்று ; நாய்க்குடையின் தலையடிக்கீற்றுத் தொகு 

ginger shall be hot in the mouth , இன்பத்தின் மீதுள்ள பற்று 
தியை வெட்டு ; செவுளினைப் பற்றும் வலையையிட்டு மீன்பிடி ; 

அழிவில்லாதது ; white ginger , தோல் நீக்கப்பட்ட இஞ்சி 
( தொ . ) rosy about the gills , உ.டல்நலத் தோற்றமுள்ள . 
gill " , n . மரங்களடர்ந்த ஆழ்ந்த மலைப்பள்ளத்தாக்கு ; ஒடுங்கிய 

gingerade , ginger -ale , ginger - beer , ginger- pop , n . 
கானாறு . 

இஞ்சியின் மணமும் சுவையும் ஊட்டப்பெற்ற கரியுயிரகி 
gill , 11. சில்லறை நீர்ம முகத்தலளவை வகை . 

கலந்த குடிவகை . 
Gill , 11. பெண் , சிறுமி ( கதை இலக்கியச் சுட்டுக் குறிப்பு ) ; 

gin gerbrandy , 11. உடல் வலிமை தரும் மருந்தாகப் பயன் 
( தொ . ) Jack and Gill , சிறுவனும் சிறுமியும் , ஆணும் படும் கடுந்தேறல் வகை . 
பெண்ணும் . 

gin gerbread , 11 . இஞ்சியப்பம் ; இஞ்சியினால் கவையும் 
gillaroo , 11. அயர்லாந்து நாட்டில் உணவுக்குரிய நன்னீர் 

மணமும் ஊட்டப்பெற்ற வெல்லப் பண்டம் ; 
மீன்வகை . 

( தொ . ) 
gingerbread nut , GLOIT ... வடிவுடைய 

சிறுஇஞ்சி 
gill - cover , 11. செவுள் பொதிந்த எலும்பு , செவுள் முள் . 

அப்பம் ; take the gilt off the gingerbread , மேற்பூச்சை 
sill ie , 11. ஸ்காத்லாந்து நாட்டில் மேட்டு நிலப் பகுதித் தலை நீக்கு ; மேலீடான கவர்ச்சிப் பொருளை அகற்று . 
வனின் பணியாள் ; ஸ்காத்லாந்தில் வேட்டையாளருடன் gin gerly , a . விழிப்புடன் மெல்லச் செல்கிற ; adu . முன் 
செல்லும் துணைவர் ; வேட்டைத்துணைச் சிறுவன் . 

னெச்சரிக்கையுடன் , மெல்லமெல்ல . 
gill .net , 11. மீனைச் செவுள்களின்மூலம் சிக்கவைக்கும் வலை . gin ger - nut , 11. குமிழ்மாட்டி போன்ற சிறு வடிவுடைய 
gill yflower , 11. கிராம்பு மணம் வீசும் மலர் வகை . 

இஞ்சியப்ப வகை . 


ஊற 


வகை . 


| 


மணமாகா 


வகை . 


3. உடலை 


437 
gingerous 

give 
gin gerous. a . இஞ்சிபோன்ற ; இஞ்சிச் சுவையொத்த . 

கட்டு ; வட்டமாகச் சூழ்ந்துகொள் ; மரத்தைச் சுற்றிப் 
gin ger - race, n . இஞ்சிவேர் , இஞ்சிக்கிழங்கு . 

பட்டையகற்றி வளையமிட்டு மரத்தின் புதுவளர்ச்சி ஊக்கு ; 

( தொ . ) hjp girdle , pelvic girdle , இடுப்பு அரை சூழ்ந்துள்ள 
gin ger - snap , n . இஞ்சியப்ப மாச்சில்லு , இஞ்சிச் சுவையும் 
மணமும் கொண்ட பிஸ்கோத்து . 

GT GOT YOUR ww ; pectoral girdle , shoulder girdle , CGTGT 

எலும்பு வளையம் . 
gin ger - wine , 11. தட்டியிட்ட இஞ்சியும் புளித்த சர்க்கரையும் 

girl , 11. பெண் மகவு ; 
நீரும் கலந்து உண்டுபண்ணிய பிரித்தானிய இன்தேறல் 

இளம்பெண் ; சிறுமி ; 
பெண் ; காதலி ; வேலைக்காரி ; a . பெண்பாலரான ; ( தொ . ) 

Girl Guide , Girl Scout , சாரணப் பெண்கள் படையினர் ; 
ging ham , 11. வண்ண இழைகளால் கோடுகள் அல்லது கட் 

old girl , முன்னாளைய மாணவி ; பெட்டைக் குதிரை . 
டங்களிட்டு நெய்யப்பட்ட பருத்தி அல்லது மென்சணல் துணி . 

girl hood , n . சிறுமிப் பருவம் ; கன்னித் தன்மை . 
gin gili , n. = gingelly . 

girl ish , a . சிறுமிக்குரிய ; சிறு பெண் போன்ற ; 

சிறு 
gingiv al , a . பல்லெயிறு சார்ந்த . 

பெண்ணின் பண்பு வாய்ந்த . 
gingivi tis , n . பல்லெயிற்று வீக்கம் . 

Giron dist , n . பிரஞ்சுப் பேரவையில் 1791 முதல் 1793 வரை 
ging ko , 11. விசிறி மரவகை . 

யிலிருந்த மிதவாதக் குடியரசுக் கட்சி உறுப்பினர் ; பிரஞ்சு 
gi nglymus , 7. (உள் . ) இரு திசைகளில் மட்டும் இயங்கக் மிதவாதக் குடியரசுக் கட்சியின் கொள்கை உடையவர் ; 
கூடிய கீல்மூட்டு . 

a . பிரஞ்சு மிதவாதக் குடியரசுக் கட்சி சார்ந்த ; பிரஞ்சு மித 
gin - horse , n . ஆலையை இயக்கும் குதிரை . 

வாதக் குடியரசுக் கட்சியின் கருத்துக்களையுடைய . 
sin - house , 1. பஞ்சினின்று கொட்டைகளை அகற்றும் ஆலை , girt , n . முரண்கணிப்பீட்டளவை , தட்டையாயிராத பரப்புக் 
பஞ்சரைக்குமிடம் . 

களில் மேடுபள்ளக் கணிப்புக்களுடன் குறுக்காகவும் சுற்றியும் 

எடுக்கப்படும் அளவை ; 3. முரண்கணிப்பீட்டளவை எடு . 
ginn er , n . பஞ்சினின்று பருத்திக் கொட்டைகளை நீக்குபவர் . 
ginn ery, 11. = gin - house. 

girt , v . gird 1 என்பதன் இறந்தகால முடிவெச்ச வடிவங் 

களுள் ஒன்று . 
gin palace , n . இன்தேறற் பகட்டில்லம் . 

girth , 1. சேணக்கச்சு , சேணத்தைக் குதிரையின் உடலுடன் 
gin seng , n . மருந்துவேர் . 

இணைத்துக் கட்டும் துணி அல்லது தோல்வாரினாலான சுற்றுப் 
gin - shop , n . இன்தேறல் விடுதி . 

பட்டை ; பக்கச் சுற்றளவு , நீள்உருளை ஒத்த வடிவுடைய 
gin sling , 10. நல்மணத் தண் குடிவகை . 

வற்றின் சுற்றுப்பட்டை அளவு ; 

வட்டமாக 
gin - trap , n . பல்லுடைத் திண் விசைப்பொறி . 

அணைந்துகிட ; சேணத்தை இறுகக்கட்டு ; வரிந்து கட்டு ; 
gip sy , 11. நாடோடி இனவகை சார்ந்தவர் ; நாடோடி ; சூழ்ச்சி 

சுற்றி வளை , சூழ் ; சுற்றுப்பட்டை அளவு எடு . 
மிக்க கயவர் ; குறும்புக்காரர் ; கருநிற உடலுடையவர் ; 

gist , n . கருப்பொருள் ; பிண்டப் பொருள் , சாரம் ; உயிர்க் 
குறும்புக்காரப் பெண் ; கருநிறப் பெண் ; a . நாடோடி இன கருத்து ; சுருக்கம் . 
வகை சார்ந்த ; மனைப் புறவாழ்வுப் பண்பு தோய்ந்த ; சமு gitt ern , n . தொடக்கக்கால நரப்பிசைக் கருவி வகை ; ப . நரப் 
தாயக் கட்டுப்பாடற்ற ; U. நாடோடி இனவகையினர்போல பிசைக் கருவி வகையை மிழற்று . 
மனைப்புற வெளிகளில் அல்லது கூடாரங்களில் தங்கி 

give , n . இழைவு , தொய்வு , நீண்டு கொடுத்துச் சுருங்கும் 
உண்டாடி வாழ் . 

இயல்பு , விட்டுக்கொடுப்பு ; ப . தா , கொடு ; பரிசாக அளி ; 
gip symoth , n . இலை தழைகளுக்குச் சேதம் விளைக்கும் இரவலர்க்கு ஐயம் கொடு ; விலைக்குக் கொடு ; செலவழி ; 
அந்துப் பூச்சிவகை . 

வீணாக்கு ; 

மணஞ்செய்து கொடு : உடைமை வழங்கு ; 
gip sywort , 11. தோல் நிறம் மாற்றப் பயன்பட்ட செடிவகை . ஒப்புவி ; துற ; மரபுரிமையாக விட்டுச்செல் ; விளைவித்து 
giraffe , 11. ஒட்டைச்சிவிங்கி . 

உதவு ; பயனாக வழங்கு ; செயல் உதவு ; ஆட்படுத்து ; 
gi randole, 1. சுழல் வாணம் , சுழலும் சக்கரத்திலிருந்து 

ஈடுபடுத்து ; தெரிவி ; அறிவி ; இசைவளி ; வாய்ப்பளி ; 

வசதிசெய்து கொடு ; இணக்கமளி ; சலுகையளி ; தரு 
வாணங்களை எறியும் வெடியமைவு ; சுழலும் நீர்த்தாரை ; 

வித்துக் கொடு ; தேடிக்கொடு ; ஏற்படுத்திக் 

கொடு ; 
மெழுகுதிரிக் கொத்துவிளக்கு ; சிறுமணிக்கற்களால் சூழப் 

தோற்றுவி ; காட்டு ; குறித்துக் காட்டு ; செலுத்து ; இடங் 
பட்ட பெரிய மணிக்கற் காதணி ; பெரிய மணிக்கல்லைச் 

கொடு ; விட்டுக்கொடு ; தொய்வுறு ; விழு ; தகர் ; தளர் 
சூழச் சிறுமணிகளையுடைய தொங்கட்டம் . 

வுறு , தளர்ந்திறு ; கரை ; சுருங்கு ; திற ; ( தொ . ) give 
gi rasol , gi rasole , n . சிவப்பு ஒளிகாலும் நீரகப்படிக்க and take , கொடுத்து வாங்கல் ; பரிமாற்றம் ; ஒருவர்க் 
மணிக்கல் வகை . 

கொருவர் விட்டுக்கொடுத்தல் ; give away , ஒன்றும் பெற்றுக் 
gird , v . சுற்றிக்கட்டு , வரிந்து கட்டு ; கச்சையினால் இறுக்கிக் 

கொள்ளாமல் கொடு ; காட்டிக் கொடு ; மணமகளை மண 
கட்டு ; சூழ் , வளை ; சுற்றியிரு ; சூழ்எல்லையாய் அமை ; 

மகனிடம் கைப்பிடித்துக் கொடு ; பரிசாக வழங்கு ; give back . 
அணி ; பூட்டு ; வலிமையும் ஆற்றலும் அளி ; கச்சையில் 

திருப்பிக்கொடு ; பழைய நிலையில் வை ; give birth to , பெறு ; 
வாள் செருகிக்கொள் ; கச்சையின்மேல் வாள் முதலியவற்றை 

ஈனு ; தோற்றுவி : give chase , துரத்து ; பின் தொடர்ந்து 
வைத்துக்கட்டு ; ( தொ . ) gird oneself , gird one s loins , செல் ; give ear , கேள் , செவிசாய் ; give forth , வெளியிடு ; 
ஆடைகளை வரிந்து கட்டிக்கொண்டு புறப்படு , மடிதற்று புறந்தள்ளு ; give ground , இடங்கொடு , விட்டுக்கொடு 
முந்துறு , செயலாற்ற ஆயத்தமாகு . 

இணங்கு ; give head , give line , give rein , இன்னும் மிகுதி 
gird , n . வசை மொழி ; ஏளனம் ; 3. ஏளனம் செய் , இகழ் . 

உரிமை அளி , மேலும் வாய்ப்புக் கொடு ; give in to , கீழ்ப் 
gird er , n . தூலம் , தள ஆதாரமாக இடப்படும் பெரிய உத்த 

படி , விட்டுக்கொடு ; give in to one , ( பே - வ . ) செம்மையாகத் 

திட்டு , நன்கு அடி ; give off , வெளியிடு , உமிழ் , புறந்தள்ளு ; 
ரம் ; தூலமாகப் பயன்படும் இரும்புப் பாளம் ; பாலங் 
களுக்கும் மோடுகளுக்கும் ஆதாரமான எஃகுக்கட்டுமானச் 

give oneself away , தன்னை அறியாது அல்லது வாய்தவறி 
சட்டம் . 

மறை செய்தியை வெளியிட்டுவிடு ; give out , வெளியிடு , 

சொல் , தெரிவி ; பங்கிடு ; முட்டுப்பாடுறு ; முற்றிலும் களைப் 
gird ing , n . வட்டமாகச் சூழ்ந்துள்ள பொருள் . 

படைந்துவிடு ; give over , செயல் நிறுத்து , செய்யாமலிரு ; 
gir dle , m . அரைக்கச்சை , அரைஞாண் ; ஒட்டியாணம் ; கச்சை கைவிட்டுவிடு ; தவிர் , ஒப்புவி ; give place , give place to , 
போல் சூழ்ந்துள்ள பொருள் ; ( உள் . ) கைகால்களைத் தாங்கும் இணங்கு , விட்டுக்கொடு ; give rise to , காரணமாகு , விளைவி ; 
என்புவளையம் ; பட்டை வளையம் ; பட்டை அகற்றுவதனால் give the lie to , ஒருவர் பொய்யரெனப் பலரறியக் குற்றம் 
மரத்தைச் சுற்றி ஏற்படும் வளையம் ; ஒளிபிறங்கும்படி சாட்டு ; give tongue , வேட்டை நாய் வகையில் மோப்பங் 
பட்டை தீட்டப்பட்ட மணிக்கல்லின் விளிம்பு ; 3. கச்சையினால் கண்டு குரை ; give up , கைவிடு , விட்டுவிடு ; சரணடை , 

56 


பை வகை . 


ஞான 


438 
given 

glass 
கீழ்ப்படி ; செயல் தவிர் ; தொடர்பினின்றும் விலகிக்கொள் , Glad stone , Glad stone - bag , 11. பளுக்குறைவான பயணப் 
நோய் வகையில் தீராதெனக்கூறு ; நம்பிக்கையிழ ; give way , 
பின் தங்கு , பின்வாங்கு , இடங்கொடு , விலகிக்கொள் , 

Glad stone claret , 11 , மலிவான பிரஞ்சுக் குடிவகை . 
பெரும்பாரம் தாங்காமல் அறு ; பிளந்து இறு ; இடிந்து விழு . 

glair , 1. முட்டையின் வெண்கரு ; முட்டை வெண்கருவி 
gi ven , a . கொடுக்கப்பட்ட ; குறிப்பிடப்பட்ட ; மனம் பற்றிய னின்றும் செய்யப்படும் பசைப்பொருள் வகை ; முட்டை 
நிலையுடைய ; பழகி அடிமைப்பட்டுவிட்ட , ஏற்றுக்கொள்ளப் 

வெண்கருவையொத்த பசைப்பொருள் வகை ; ப . முட்டை 
பட்ட ; ( தொ . ) given name , தீக்கை அல்லது 

களின் வெண்கருவினை மேலே பூசு . 
ஸ்நானத்தின்போது சூட்டப்பட்ட பெயர் ; given over , தீய 

glaive , 1. ( செய் . ) அகல்வாள் , வாள் . 
நெறிகளுக்கு ஆளாகிவிட்ட . 

glam orous , a . மருட்டுகிற , மயக்குகிற , ஏமாற்றி மனத்தைக் 
giv er , 11. கொடுப்பவர் , கொடையாளி . 

கவர்கிற. 
giv ing , n . கொடுத்தல் ; கொடுக்கப்பட்ட பொருள் ; a . glam our , n . மயக்கும் அழகு ; மாயக் கவர்ச்சி ; மந்திர 
கொடுக்கிற . 

ஆற்றல் , வசியத்திறம் ; 3. மயக்கு , மாயவித்தையால் மருட்சி 
gizz ard , 11. பறவைகளின் குடற்பைகளுள் இரண்டாவதான 

செய் ; மாயத்தினால் வசப்படுத்து . 
அரைவைப்பை , கற்குடல் ; மீன் - பூச்சி - நத்தை வகைகளின் glance , n . கண்ணோட்டம் ; நொடிநேரப்பார்வை ; கணநேர 
சதைப்பற்றுள்ள இரைப்பை ; ( தொ . ) fret one s gizzard , நோக்கு ; சாய்வியக்கமோ தல் ; சாய்வியக்கம் ; பட்டுத்தெறிப்பு ; 
தேவையின்றி மனதைத் தொல்லைப்படுத்திக் கொள் ; stick in மின்னொளி ; மின்னியக்கம் ; மின்னொளி வீச்சு ; மின்னியக்க 
one s gizzard , விருப்பமற்றதாயிரு . 

வீச்சு ; 

மட்டையைச் சாய்வானநிலையில்கொண்ட பந்தடி ; 
glab rous , a . மயிர் அல்லது மென்மயிர் அற்ற , மழமழப்பான 3. பட்டுத் தெறித்தோடு ; பட்டுப்படாமல் விரைந்தோடு ; 

மின்னிடு , பளிச்சிடு ; மின்வெட்டு ; அம்புபோல் பாய் ; கதிர் 
தோலுடைய ; துய்யில்லாத , சிலிம்பிலாத . 

பாய்ச்சு ; கண்பார்வை செலுத்து ; கண நேரம் நோக்கு ; 
glace , ( பிர . ) a . துணி - பதனிட்ட தோல் முதலியவற்றின் வகை 

மேலீடாகக் குறிப்பிட்டு விரைந்து செல் ; கவனித்துங் கவனி 
யில் மழமழப்பான , மெருகிட்ட ; பழங்கள் வகையில் சர்க்கரை 

யாதது போல் விரைந்து மேலே செல் ; போகிற போக்கில் 
யிட்டுக் குளிர் பதனம் செய்யப்பட்ட . 

குறிப்பிடு ; ஏளன மாகக் குறிப்பிட்டுச் செல் ; குறிப்பாக 
gla cial , a . பனிக்கட்டிக்குரிய ; பனிக்கட்டி மயமான ; 

வாசித்துச் செல் , மேலீடாக வாசித்துச்செல் . 
உறைந்த ; இயல்பாய் உறைநிலையிலுள்ள ; எளிதில் 

glance , n . ஒளிரும் தனி உலோகக் கலவை வகை . 
உறைநிலைப்படுகிற ; ( வேதி . ) மணிஉருப்பட்ட ; ( மண் . ) 
பனிப்பாளம் பரவிய ; பனிப்பாளத்தின் செயலாலான ; ( தொ . ) 

glance - coal , n . அனல்மலி நிலக்கரி வகை . 
glacial epoch , glacial era , glacial period , பனிக்கட்டி ஊழி , gland , 11. ( உட . ) சுரப்பி , கழலை ; ( தாவ . ) செடியினத்தின் 
நிலவுலக வடபாதி முழுதும் பனிக்கட்டியால் மூடப்பட்ட புறம்பேயுள்ள உயிர்மத் தொகுதி . 
மண்ணியல் ஊழிக்காலம் . 

glan dered , a . குதிரைச் சயநோயினால் பீடிக்கப்பட்ட . 
gla cialist , n . மண்ணியல் பனிக்கட்டியூழியின் செயற்பாட் glan ders , n . pl . குதிரைச் சயம் , மனிதரையும் தொற்றிக் 
டினை ஆய்பவர் . 

கொள்ளும் குதிரைத் தொற்றுநோய் வகை . 
glac iate , " . பனிக்கட்டியின் செயலால் மெருகூட்டு ; நிலத் glandif erous , a . கொட்டை வகைகளைக் கொண்டுள்ள . 

தின்மீது சறுக்கும் பனிக்கட்டியின் செயலுக்கு உட்படுத்து . glan diform , a . சுரப்பிபோன்ற ; கொட்டை வகை வடிவ 
gla ciated , a . பனிக்கட்டியின் செயலுக்குட்பட்ட வடுவுடைய ; 

முள்ள . 
பனிக்கட்டியின் செயலால் மெருகிடப்பட்ட ; பனிக்கட்டிப் gland ular , a . சுரப்பிகள் கொண்டுள்ள ; சுரப்பிகளடங்கிய ; 
பாளங்களால் மூடப்பட்ட , சறுக்கு பனிக்கட்டித் தேக்கங் சுரப்பிகள் சார்ந்த . 
களால் மூடப்பட்ட . 

gland ule, n . சிறு சுரப்பி ; நுண்கழலை . 
gla cier , n . சறுக்கு பனிக்கட்டிப்பாளம் , சறுக்கு பனிக்கட்டி gland ulous , a.rglandular . 
யாறு ; பனிக்கட்டிக்குவியல் . 

glare, 11. கூசொளி ; கடுவெயில் வெக்கை , படரொளி வெப்பு ; 
glaciol ogist , n . = glacialist . 

வெறிப்புப் பேரொளி ; பளபளக்கும் பனிப்பரப்பு ; பளபளக்கும் 
gla cis , 11. எதிரிகள் எளிதில் சுடப்படுவதற்கு வாய்ப்பான 

கண்ணாடிப் பரப்பு ; வெறித்த நோக்கு ; குத்திட்ட பார்வை ; 
கோட்டைப் புறவாரச் சரிவு ; pl . gla cia , glac ises . 

பேரொளி வீசு , கண்ணை உறுத்தும் ஒளிகாலு ; 

முனைப்பான காட்சியளி , வெறித்த தோற்றமளி ; அச்சந் 
glad , a . மகிழ்ச்சியுடைய ; செய்தி வகையில் மகிழ்ச்சி தருகிற ; 

தோன்றப் பார் , குத்திட்டுப் பார் ; உறுத்த நோக்கினால் 
அகமகிழ்வு தெரிவிக்கிற ; இயற்கை வகையில் மகிழ் தோற்ற 

கடுவெறுப்பினைக் காட்டு . 
முடைய , இன்பக்காட்சிகள் நிரம்பிய , இன்னொளியார்ந்த ; 3 . 
மகிழ்வூட்டு ; ( தொ . ) glad neck , சட்டைவகையில் முன்புறம் 

glar ing , a . ஒளிவீசுகிற , பளபளப்பான ; கண் கூசச்செய்கிற ; 
தெரியும்படித் திறந்துகாட்டப்படும் கழுத்து , தாழ்வாகத் 

வெளிப்படையான , முனைப்பான . 
தைத்த கழுத்துப் பகுதி . 

glar ingly , adu . முனைப்பாக . 
gladd en , U. உவப்பூட்டு ; இன்பங்கொடு ; ஊக்கு . 

glass , n . பளிங்கு ; கண்ணாடி ; கண்ணாடி போன்ற பொருள் ; 
glade, n . காட்டினுள் திறந்த வெளி ; காட்டுவழிப்பாதை . 

கண்ணாடியின் இயல்பும் பண்பும் உடைய பொருள் ; மணி 

உரு அமைப்பற்ற பாறை வகை ; மணிஉரு அமைப்பற்ற 
glad iate , a . வாள் வடிவமுள்ள . 

பாறைத்துண்டு ; கண்ணாடியால் செய்யப்பட்ட பொருள் ; 
glad iator , 11 . பண்டைய ரோமாபுரிக் காட்சியரங்குகளில் கண்ணாடிக் குவளை ; கண்ணாடிக் குவளை நீர்மஅளவு ; 
வாட்போர் வீரன் ; காட்சிச் சண்டை வீரன் , மல்லன் ; அரசியல் கண்ணாடிக் குவளையிலுள்ள குடிவகை ; கண்ணாடிக் குவளைப் 
முதலிய துறைகளில் சொற்போர் வல்லுநர் . 

பானம் ; கண்ணாடிக் கலம் ; முகக் கண்ணாடி ; மூக்குக்கண்ணாடி 
glad iole , n . = gladiolus . 

வில்லை ; கடிகார முகப்புவட்டில் ; முற்கால நாழிகை வட்டில் ; 
gladiol i , n . pl . gladiolus GT GOT LI GGİT LIGOT MLD Olgunaafici 

வானிலை வட்டில் ; தொலை 

நோக்காடி ; தொலைஆடி ; 
ஒன்று . 

நுண்ணோக்காடி ; காற்றழுத்தமானி ; வண்டியின் கண்ணாடிப் 
gladiol us , 11. ( தாவ . ) வாள்போன்ற இலைகளையுடைய செடி 

பலகணி ; கண்ணாடிக் கருவிகலத்தொகுதி ; பலகணிக் கண் 

ணாடித்தொகுதி ; செடிகளுக்கான காப்புமனைக் கண்ணாடித் 
வகை ; 

( உள் ) மார்பெலும்பின் நடுப்பாகம் ; pl . 
gladiol uses . 

தொகுதி ; a . கண்ணாடியினால் செய்யப்பட்ட ; U. பளபளப் 

பாக்கு ; மெருகிடு ; கண்ணாடியில் மாட்டு , கண்ணாடிக்குள் வைத் 
glad some , a . மகிழ்ச்சி மிக்க , இன்பந்தருகிற , உவப்பான . 

தமை ; கண்ணாடியின் கீழ்வை ; கண்ணாடிக்குப் பின்னால் வை ; 


கூசு 


439 


glass - blower 


glide 


கண்ணாடி 


கண்ணாடிபோடு ; 

அமைத்துக்கொடு ; ஒளி 
கண்ணாடியில்பட்டு மீளச்செய் , எதிர் உருக்காட்டு , நிழலிடு ; 
( தொ . ) glass wool , வெப்பத் தடையாகவும் கட்டுமான 
இடையடைப்பாகவும் பஞ்சுபோலப் பயன்படும் நுண்ணிழை 
வடிவான கண்ணாடி ; live in a glass house , தாக்குதலுக்கு 
அல்லது சுடுசொல்லுக்கு எளிதில் உள்ளாகு ; soluble glass , 
water glass , சாம்பர சிலிகை , உவர சிலிகை . 
glass - blower , n . கண்ணாடிப்பொருள்களை உருகுநிலையில் 

ஊதி உருவாக்குபவர் . 
glass - blowing , n . ஊதிக் கண்ணாடிப் பொருள்களை உரு 

வாக்கும் முறை . 
glass - case , 1. கண்ணாடி மூடுகாப்புப் பேழை . 
glass - cloth , 11. கண்ணாடிகளைத் துடைத்து உலர்த்துவதற் 
கான துணி ; கண்ணாடி இழைகளைக் கொண்டு நெய்யப்பட்ட 
பொருள் ; தேய்ப்புத் துணி , கண்ணாடித்துகள்கள் தூவப் 
பட்ட மெருகிடுவதற்கான துணி . 
glass - crab , 11. பளிங்கனைய நத்தையின முட்டைப்புழு வகை . 
glass - culture , 11. கண்ணாடிக்காப்பு மூடிகளில் செடியினம் 

பேணி வளர்க்கும் முறை . 
glass - cutter , n . கண்ணாடித் தகடுகளை வெட்டுவதற்கான 

கருவி ; கண்ணாடி வெட்டும் தொழில்செய்பவர் . 
glass - cutting , n . கண்ணாடி வெட்டி உருவாக்கும் முறை . 
glass es , n . pl . மூக்குக்கண்ணாடி : கண்ணாடிவில்லைகள் ; 

( தொ . ) musical glasses , இசைக்கருவி வகை . 
glass - eye, 11. கண்ணாடிச் செயற்கைக் கண் ; குதிரைகளின் 

பார்வை குருடாக்கும் நோய் வகை . 
glass ful , n . கண்ணாடிக்கலம் கொள்ளும் அளவு ; pl . 

glass fuls . 
glass - gall , 11. உருக்கப்பட்ட கண்ணாடியின்மேல் படியும் 

அழுக்கேடு . 
glass - house , 11. கண்ணாடித்தொழிற்சாலை ; செடிகளை வளர்ப் 
பதற்கான கண்ணாடிக் காப்பகம் ; கண்ணாடிமோடிட்ட நிழற் 
படத் தொழில்மனை . 
glassine , 1. பளிங்கு போன்ற தாள் . 
glass ing - jack , n . தோல் பதனிடுபொறி . 
glass - man , n . கண்ணாடி செய்பவர் ; கண்ணாடி விற்பவர் . 
glass - painting , n . வேதியியல் முறையில் கறைப்படுத்துவது 

மூலமாகக் கண்ணாடியின்மேல் படங்கள் எழுதும் கலை . 
glass - paper , 11. கண்ணாடித் தூள் தூவப்பட்ட தாள் . 
glass -snake , n . எளிதில் ஒடிந்துவிடும் வால் உடைய கால் 

அற்ற தென் அமெரிக்க பல்லி வகை . 
glass - soap , n . கண்ணாடி செய்பவர்கள் கண்ணாடியிலிருந்து 
வேண்டாத நிறத்தை அகற்றுவதற்குப் பயன்படுத்தும் 
மங்கனிய ஈருயிரகை போன்ற பொருள் . 
glass ware, 1 . 

கண்ணாடிக் 

கருவிகலப் பொருள்களின் 
தொகுதி . 
glass work , 11. கண்ணாடித் தொழிற்சாலை ; கண்ணாடித் தட்டு 

முட்டுப் பொருள்கள் ; கண்ணாடித் துணைக்கருவிகலங்கள் . 
glass wort , 1. கண்ணாடி செய்வதில் முன்பு பயன்படுத்தப் 

பட்ட செடிவகை . 
glass y , a . கண்ணாடி போன்ற , கண்ணாடியின் இயல்புள்ள ; 
கண்வகையில் பார்வை 

மங்கலான , உணர்ச்சியின் 

தட 
மற்ற , துரித்த தோற்றமுடைய ; தண்ணீர் வகையில் படிகம் 
போன்ற , அலையற்ற , அமைதியுடைய , ஒளிர்கிற . 
Glaswe gian , n . கிளாஸ்கோ ( Glasgow ) நகரவாசி ; 
a . 

கிளாஸ்கோ நகரம் சார்ந்த . 
glau berite , 11. சாம்பல்நிற வெள்ளைக் கனிப்பொருள் வகை , 
பாறை உப்புவகையில் பெரும்பாலும் காணப்படும் உவர 
சுதைய கந்தகை . 


Glaub er s salt , Glaub er s salts , 11 .. செர்மன் வேதி 
யியலாரான கிளாபர் ( J. R. Glauber 1604-68 ) என்பவரால் 
கண்டுபிடிக்கப்பட்ட பளிங்கனைய நீருடை உவரக் கந்தகை . 
glaucom a , n . ( மரு . ) கண்விழி விறைப்புநோய் . 
glauc ous , a . கடற்பச்சை நிறமுள்ள , சாம்பல் நிறங்கலந்த 
நீலவண்ணமுடைய ; ( தாவ . ) கொடிமுந்திரிப் பழங்களைப் 
போல நேர்த்தியான பசுமை போர்த்த . 
glaze , 1. மட்பாண்டத்தின் மெருகிட்ட பரப்பு ; மண்பாண் 
டத்தை மெருகூட்டுவதற்குரிய பளிங்கியற்பொருள் ; துணி 
தோல் அப்பங்கட்குரிய மேல் மெருகுப் பரப்பு : கண்ணின் 
ஆடை படர்ந்த தோற்றம் ; வண்ணங்கள்மீது தோய்விக்கப் 
பெறும் பளபளப்பான பளிங்குத்தாள் ; பளபளப்பான 
தோற்றம் ; 3. பலகணிச்சட்டங்களில் கண்ணாடி பதி ; படங் 
களுக்குக் கண்ணாடிப்பலகணிகளமை ; மட்பாண்டங்கள் மீது 
மெருகுப் பரப்பிடு ; மட்பாண்டங்கட்கு வண்ணமெருகிடு ; 
வண்ணங்கள் மீது மெருகுத்தாள் பொருத்து ; துணிதோல் 
அப்பங்கள் மீது மெருகுத்தோடு அமை ; கண்மீது வெண் 
படலம் படர்வி ; தேய்த்துப் பரப்பைப் பளபளப்பாக்கு . 
glaz en , a . கண்ணாடிபோன்ற ; பளபளப்பாக்கப்பட்ட . 
glaz er , n . மட்பாண்டமெருகிடுபவர் ; தாள் மெருகிடுபவர் ; 

பொருள்களைப் பளபளப்பாக்குபவர் . 
gla zier , n . சாளரச் சட்டங்களுக்குக் கண்ணாடி பொருத்து 

பவர் . 
glaz ing , 11. கண்ணாடி பொருத்துதல் ; கண்ணாடி பொருத்தும் 
கலை ; பளிங்குப்பூச்சுப் போர்த்தும் கலை ; மெருகிடுவதற்குப் 
பயன்படுத்தப்படும் பொருள் ; சாயங்களின்மீது பொதியப் 
படும் வண்ணக்கண்ணாடித் தாள் . 
gleam , 11. மினுமினுப்பு , பளிச்சிடுதல் ; மெல்லிய ஒளிக்கதிர்க் 
கற்றை ; தடம் , சாயல் , இடைப்பட்டுத் தோன்றும் பண்பின் 
மென்கூறு ; 3. மங்கலாக ஒளிவீசு , மின்னு ; பளிச்சிடு . 
gleam y , a . மங்கலாக மினுங்குகிற , மங்கல் ஒளிக்கதிர்கள் 

வீசுகிற . 
glean , n . பொறுக்கிச் சேர்க்கப்பட்ட பொருள் ; பொறுக்குதல் ; 
ப . சிதறிக்கிடக்கும் கூலக்கதிர்களைப் பொறுக்கு , பொறுக்கிச் 
சேர் ; கொந்து , கொய் ; சிறு அளவுகளாகத் திரட்டு , 
தூர்த்துத்துடைத்துச் சேர் ; செய்திகளைத் திரட்டித்தொகு . 
glebe , n . ( செய் . ) மண் ; மண்கட்டி ; நிலம் ; வயல் ; திருக் 

கோயில் பணியுடன் இணைவுற்ற நிலம் . 
glebe - house, 11. சமயகுருவின் குடியிருப்பிடம் . 
glee , 11. மகிழ்ச்சி , எக்களிப்பு ; பல் குரற் பாட்டு . 
gleep , n. அணு ஆற்றல் உண்டாக்கவல்ல அமைவு வகை . 
gleet , n . சீநீர் , புண்ணீர் ; புறமேகம் , வெட்டைநீர் ; 

, U. 
சிலைத்து ஒழுகு . 
glen , 11. இடுங்கிய பள்ளத்தாக்கு . 
glen doveer , 11. கந்தருவர் போன்ற தேவதை . 
glenga rry , n . வட ஸ்காத்லாந்து மேட்டு நிலத்தவர் தொப்பி 


வகை . 


Glenliv et , n . ஸ்காத்லாந்து நாட்டுச் சாராய வகை . 
glen oid , glen oidal , a . ( உள் . ) எலும்பு வகையில் கிண்ணம் 

போற்குழிவான . 
glib , a . வழவழப்பான , இயங்கும்வகையில் தங்கு தடையற்ற , 
எளிதாக வழுக்கிச் செல்கிற ; பேச்சுவகையில் ஆற்றொழுக் 
கான , தடைப்படாத , கருத்தின்றிச் சொல்லோட்டமுள்ள ; 
வெறுஞ்சொல் வளமுடைய ; ப . வழவழப்பாக்கு ; adv. வழ 
வழப்பாக ; தங்கு தடையின்றி ; பேச்சளவில் , வெறுஞ்சொல் 
லோட்டமுடன் ; சொல்வளமாக . 
glide, 11. இழைவியக்கம் , தடையின்றி நழுவிச்செல்லும் போக்கு ; 
சுரநிலையிலிருந்து மறுசுரநிலைக்கு இடையறாது இயங்கும் 
ஒழுகிசை ; ( ஒலி . ) ஒலியுறுப்புக்களில் ஓரிடத்திலிருந்து பிறி 
திடத்துக்கு இடைவிடாது படிப்படியாக இயங்கும் இணை 
இழையொலி ; இழைபு நடன இயக்கம் ; மென்சரிவு ; மென் 


j 


440 

glossarial 
glider 
சரிவுச் சறுக்குதளம் ; ஒழுகியல் ஆறு ; ஆற்றின் ஒழுகியற் globe - trotting , n . உலகச்சுற்றுலா வரல். 
பகுதி ; மரப்பந்தாட்டத்தில் தடவடி ; V. இழைந்துசெல் , glob ular , a . உருண்டையான , கோளவடிவமுள்ள ; சிறு 
மிதவலாகத் தடவிச்செல் , நழுவிச் செல் , சறுக்கு ; நீர்வகையில் 

கோளங்களாலான . 
ஒழுகலாகச் செல் ; பறவைவகையில் மிதவலாகச்செல் ; 

glob ule , n . சிறு கோளம் , உருண்டைத்துகள் ; துளி ; 
பாம்பு வகையில் தவழ்ந்து ஊர்ந்துசெல் ; வண்டிவகையில் 

மாத்திரை , குளிகை . 
தடையற்று ஊர்ந்துசெல் ; கப்பல்வகையில் மிதந்துசெல் ; 

glob ulin , n . உப்பு நீரில் கரையும் இயல்புடன் உயிரினத் 
ஆள்வகையில் மெல்ல நழுவிச்செல் ; பனிக்கட்டி மீது சறுக் 

தசைக்கூறுகளில் காணப்படும் புரத வகை . 
காடிச்செல் ; பொழுதுவகையில் மெல்லக் கடந்துசெல் ; 
விமானவகையில் இயங்குபொறி இல்லாமலே சறுக்கிச் செல் ; 

glob ulite, n . பாறை வகைகளில் காணப்படும் மிக நுண்ணிய 

உருப்பளிங்குக் கோளம் . 
மறைவாக நழுவு ; முன்னேறுவது தெரியாமல் மெல்ல நகர்ந்து 
செல் ; வேறுபாடு தெரியாமல் படிப்படியாக மாறுதலடை ; glochid iate , a . ( தாவ . ) நுனியில் சுணையுடைய , முனையில் 
இழைவுபடச் செலுத்து . 

ஈட்டி முனைபோன்ற கூறுடைய . 
glid er , n . இழைந்து செல்பவர் ; இழைந்து செல்வது ; பொறி glock enspiel , n . மொத்துச்சலாகை இசைக்கருவி , சம்மட்டி 
அமைப்பில்லாச் சறுக்கு விமானம் ; கடல் விமானம் . 

யால் அடித்து மிழற்றப்படும் உலோகக் கட்டைகளையுடைய 

இசைக்கருவி வகை . 
glid ing , 11. நழுவிச்செல்கை ; பொறியற்ற வானவூர்தியிற் 
பறத்தல் . 

glom erate , a. ( தாவ . ,உள் . ) நெருக்குக் கொத்துக்களாயுள்ள ; 

U. திரட்டு , உருட்டு . 
glim , 11. கணநேரத் தோற்றம் . 
glimm er 1 , n . மினுக்கம் , மங்கிய ஒளி ; நடுங்கொளி; தொலைச் 

glom erule , 1. ( தாவ . ) சிதல் விதைகள் கொண்ட சிறு 
சிற்றொளி , மினுங்கொளி ; தொலைத் தோற்றம் ; கணநேரத் 

உருண்டை ; குறுங்காம்புள்ள பூங்கொத்து ; சிற்றுயிர்களின் 

திரள் மொத்தை வடிவம் ; நாடி நரம்புகளின் திரள் முடி ; 
தோற்றம் , அரைத்தோற்றம் ; 3. விட்டொளிர் . 

தசைக் கூறுகளின் இணைக்குச்சம் . 
limm er , n . அப்பிரகம் , காக்காய்ப் பொன் . 

gloom , n . இருள் ; தெளிவற்ற நிலை ; மனச் சோர்வு ; முக 
glimm ering , n . மங்கல் ஒளி ; தொலைத்தோற்றம் . 

வாட்டம் ; கையறவு ; V. முகவாட்டமாயிரு , சீறிய தோற்றங் 
glimpse , n . கணநேரத் தோற்றம் ; மங்கலான மினுக்கொளி; 

கொள் ; ( வானிலை . ) மப்புமந்தாரமாயிரு ; குமுறலாயிரு ; 
அரைகுறைத்தோற்றம் ; விட்டுவிட்டுத் தோன்றும் தோற்றம் ; அச்சுறுத்துவதாயிரு ; இருண்டு தோன்று , இருளடைந்திரு ; 
தெளிவற்ற காட்சித் துண்டுத் துணுக்கு ; 3. கணநேரத் தெளிவற்றதாயிரு ; இருள் பரப்பு ; துயர் பரப்பு . 
தோற்றமாகக் காண் ; விட்டுவிட்டுக்காண் ; அரைகுறையாகப் 
பார் ; மங்கலாகத் தோன்று ; காட்சிக்குப் புலனாகு . 

gloom y , a . இருண்ட ; வெளிச்சமில்லாத ; சோர்ந்த தோற்ற 

முடைய ; சிடுசிடுப்பான ; துயருற்ற , மனச்சோர்வு தருகிற . 
glint , n . பாயொளி, மின்னொளி , மினுக்கம் , ஒளிர்வு ; V. பளிச் 
சிடு , மின்னு , ஒளிர் ; எதிர் ஒளிகாட்டு . 

glor ia , ( ல . ) n . இறை புகழ்ப்பாடல் ; தலைசூழ் ஒளிவட்டம் . 
glissade , 11. சரிவில் கீழ்நோக்கிச் சறுக்கிச் செல்லுதல் ; 

glorifica tion , 11. மேன்மைப்படுத்துதல் ; இறைபுகழ்ப் 
வழுக்கல் நடனம் ; ப . சரிவில் கீழ்நோக்கிச் சறுக்கு . 

பாட்டு ; இறைபுகழ்ப்பாடல் தொகுதி . 
glis ten , 11. மினுமினுப்பு , மின்னொளிர்வு ; ப . விட்டுவிட்டு 

glor ify , U. பெருமைப்படுத்து ; புகழொளி சார்த்து ; வான 
ஒளிர் , மினுமினு , பளபள என்று ஒளிகாலு . 

ளாவப் புகழ் ; அருஞ்சிறப்பேற்று ; எளிய பொருளுக்குக் 

கவர்ச்சியூட்டு ; புகழ்பாடிப் போற்று . 
glis ter , o . ( செய் . ) ஒளிர் , மின்னு . 
glitt er , 11. பளபளப்பு , மினுமினுப்பு ; சுடரொளி வீச்சு ; 

glor ious , a . புகழ்பெற்ற ; மேன்மை பொருந்திய ; கீர்த்தி 
ப . பளபளப்பாக மின்னு , சுடரொளி வீசு , மின்னி மினுமினுப் 

வாய்ந்த ; மிகுபுகழ் தருகிற ; மதிப்பு வாய்ந்த ; சிறந்த ; 
பாகப் பகட்டு . 

பெருந்தக்க ; பேருவப்புத் தருகிற . 
gloam ing, n . அந்தி ஒளி , மாலை அரைஒளி . 

glor iole , n . மிகுபுகழ் ; தலைசூழ் ஒளிவட்டம் . 
gloat , n. அவல மகிழ்வு ; 3. அவலமகிழ்வுகொள் ; அவலமகிழ் 

glory , 1. புகழ் ; சீர்த்தி ; பெருஞ்சிறப்பு ; பெருமைப் 
வுடன் நோக்கு ; சிற்றின்ப எண்ணத்துடன் நோக்கி மகிழ்வில் 

படுவதற்குரிய செய்தி ; பெருமைக்குரிய செய்தி ; புகழ் வழி 
திளை ; பேராவலுடன் நோக்கி மகிழ் ; காழ்ப்புடன் நோக்கி 

பாடு ; நன்றியறிவிப்பு வழிபாடு ; செயற் பெருவெற்றி ; 
மகிழ்வுறு ; சிற்றின்பத்தில் தோய் ; பேராவலிற் கிடந்து 

செயல் வெற்றி முகடு ; வெற்றி வீறு ; வள நிறைவு ; பெரு 
மகிழ் ; தேடிக்கண்டுமகிழ் ; வெறுப்பில் ஆழ்ந்து ஈடுபட்டு 

மிதச் செய்தி ; பேரணிகலம் ; பேரொளி; கதிரொளிப் பிறக்கம் ; 
மகிழ் . 

நிலா வட்டம் ; வானவில் வட்டம் ; முகிலொளி வட்டம் ; 

புகழ் ஒளி ; சூழொளி வட்டம் ; இறை ஒளிமாட்சி ; வானுலக 
glob al , a . கோள வடிவமான ; உலகெங்கும் பரவியுள்ள ; மாட்சி ; பேரெழில் ; தனிப்பேருயர்வு ; பேரின்பம் ; நிலவுலகு 
மிகப் பரந்த ; முழு உலகளாவிய ; அனைத்துலகையும் பாதிக் காணாக் கற்பனைப் பேரழகு ; V. பெருமைகொள் , மகிழ்ந்தாடு ; 
கிற ; மக்களனைவரையும் கருத்திற்கொண்ட ; இன எல்லை 

( தொ . ) be in one s glory , வள உச்ச நிலையிலிரு ; glory be , 
முழுதளாவிய . 

போற்றி ! வாழ்க ! ; glory of the snow , அல்லி இனத்தைச் 
glob ate, glob ated , a . கோளவடிவமான . 

சேர்ந்த நீலமலர்ச் செடி வகை . 
globe, 11 , உருண்டை வடிவப்பொருள் ; நிலவுலகம் ; கோள் ; gloss 1 , 11. மேல் மினுக்கு ; மாயத் தோற்றம் , அழகிய புற 
வான் கோளம் ; விண்மீன் , ஞாயிறு ; வான்கோளகை ; வான் வடிவம் ; U. மேற்புறத்தைப் பளபளப்பாக்கு ; போலிப் புறத் 
கோளகை வடிவ விளக்கப்படம் ; அரசுச்சின்னமாகிய பொன் தோற்றம் கொடு ; கவர்ச்சி மிகுத்துக் காட்டு ; தீங்கு 
உருண்டை ; ( உள். ) கண்விழி உருளை ; உருண்டை வடிவக் குறைத்துக் காட்டு . 
கண்ணாடியாலான விளக்கு மூடி ; 

உருண்டை வடிவக் 
கண்ணாடிக் கிண்ணம் ; 3. உருண்டை வடிவமாக்கு ; கோள 

gloss 2 , 11. ஓர விளக்கக் குறிப்பு ; வரியிடை விளக்கக் குறிப்பு ; 

உரை விளக்கம் , விளக்கவுரை ; பொருள் விளக்கம் , பொழிப் 
globed , a . உருண்டை வடிவமான ; கோளமுடைய . 

புரை ; திரித்துரைப்பு ; அரும்பதவுரை ; வரிவரியான இடை 

மொழி பெயர்ப்பு ; குறிப்புரை ; ப . மூலவாசகத்தில் விளக்கக் 
globe - fish , 11. தன் உருவத்தை உருண்டையாகப் பெருக்கிக் குறிப்புகள் செருகு ; விரிவுரை எழுது ; மறுப்புரை வரை ; 
கொள்ளக்கூடிய மீன்வகை . 

வேறு பொருள் கண்டுரை ; விளக்கங் கூறியமை . 
globe - flower , n . வட்டக் கிண்ண வடிவமான மஞ்சள் நிற gloss al , a . ( உள். ) நாவுக்குரிய , 

மலர்ச் செடிவகை . 
globe - trotter , n . அண்டசாரணர் . 

glossa rial , a . அரும்பதவுரை சார்ந்த ; அரும்பதவுரையின் 
உருவான ; விளக்கம் அடங்கிய . 





மாகு . 


வகை . 


ணை ; 


போன்ற . 


441 
glossarist 

glycol 
gloss arist , n . விளக்கவுரை வரைபவர் . 

gloze , n . பொய்த்தோற்றம் ; 3. போலி விளக்கம் கூறியமை ; 
gloss ary , 11. அரும்பதவுரைத் தொகுதி , அருஞ்சொல் விளக்கக் குற்றந் தணித்துக் காட்டு , குற்றங்களை மூடி மழுப்பு ; 

இன்சொல் கூறு , பசப்புரை கூறு ; முகமன் உரை , கெஞ்சு , 
கோவை ; விளக்கத் திரட்டு ; தனித்துறைச் சொல் விளக்கக் 
களஞ்சியம் ; திரிசொல் விளக்கத் தொகுதி ; திசைச்சொல் இச்சகம் பேசு . 
விளக்கக் களஞ்சியம் . 

glo zing , n . முகப் புகழ்ச்சி , ஏமாற்று . 
glossat or , n . உரையாசிரியர் , இடைநிலைக்கால நாட் gluci na , n . வெள்ளை உலோகத் தனிம வகையில் கெட்டி 
டுரிமைச் சமய உரிமைச் சட்டத் தொகுதிகளின் விளக்க உயிரகை . 
உரையாளர் . 

glucin ium , glucin um , n . ( வேதி . ) கடல்வண்ணக் கல்லி 
Gloss ic , 11. எல்லிஸ் ( A.J. Ellis 1814-90 ) என்பவரால் திட்ட லிருந்து பெறப்படும் கெட்டியான வெள்ளை உலோகத் தனிம 

மிட்டமைக்கப்பட்ட ஒலிக்குறி நெடுங்கணக்கு வகை . 
glossi tis , n . ( மரு . ) நாக்கின் அழற்சி . 

glu cose , n . ( வேதி . ) பழ வெல்லம் , கொடிமுந்திரிப்பழச் 

சர்க்கரை . 
glossog rapher , 11. விளக்கவுரையாளர் . 

glu coside , n . காடி - காரங்களின் மூலம் பழவெல்லம் போன்ற 
glossog raphy , 1. விளக்கவுரை எழுதுதல் . 

பொருள்களைத் தரும் தாவரப் பொருள் வகை . 
glossola lia , 11. இயல்பு மீறிய உளவியல் உணர்வுநிலையில் 

glucosu ria , n . = glycosuria . 
தெரியாத மொழிகளில் பேசும் ஆற்றல் . 

glue , 1. பசைப்பொருள் , திண்ணிய பசைப்பொருள் வகை ; 
glossol ogy , n . துறைச்சொல் தொகுதி . 

வச்சிரப் பசை ; I. பசையிட்டு ஒட்டு ; பசையிட்டு 
gloss y , 1. ( பே - வ . ) கவர்ச்சிகரமான பெண்டிருக்குரிய இதழ் ; நெருக்கமாகச் சேர் ; இறுக்கமாக இணை . 
a . வழுவழுப்பும் பளபளப்பும் வாய்ந்த ; மெருகிடப்பட்ட ; 

glue - pot, n . வச்சிரப்பசைக் கலம் ; பசபசப்பான இடம் . 
( தொ . ) glossy magazine , பளபளப்பான தாளில் படங்க 

glu ey , a . வச்சிரப்பசை அடங்கிய ; ஒட்டிக்கொள்கிற ; பிசுக் 
ளுடனும் விளம்பரங்களுடனும் வெளியிடப்படும் கவர்ச்சிமிக்க 
பெண்பாலாருக்குரிய இதழ் . 

குள்ள , களியான . 

glum , a . சூம்படைவான , சோர்வார்ந்த ; வாட்டங்கொண்ட ; 
glott al , a . குரல்வளை வாய் சார்ந்த ; ( தொ . ) glottal stop , 

எழுச்சி குன்றிய , கிளர்ச்சியற்ற ; சிடுசிடுப்பான . 
( ஒலி . ) குரல்வளை வெடிப்பொலி . 

gluma ceous , a , ( தாவ . ) உமி போன்ற ; கதிர்த்தாள் 
glott ic , a . குரல்வளை வாய்க்குரிய , நாவிற்குரிய ; மொழி 
சார்ந்த . 

glume , n . ( தாவ . ) உமி ; கதிர்த்தாள் . 
glott is , 71. குரல்வளை முகப்பு . 

glumell a , 11. தவிட்டுத்தாள் ; சூரலின் செதில் . 
Glouces ter , 1. பாலடைக்கட்டி வகை . 

glumps , n . pl . வெறுப்பு காரணமாகப் பராமுகமாயிருக்கும் 
glove , 10. கையுறை , கைச்சாடு ; குத்துச்சண்டைக்கான கைக் நிலை . 
கவசம் ; 3. கையுறையிடு ; கையுறை வழங்கியுதவு ; கையுறை glump y , a . கடுகடுப்பான . 
போல் பொதிந்து மூடு ; ( தொ . ) fit like a glove , சரி 
நுட்பமாகப் பொருந்து ; hand and glove , hand in glove , 

glut , 11. மட்டிலா மிகுதி , தேக்கம் ; செறிமிகை , மடுப்பு , திசை, 

மறிவு ; தெவிட்டு நிலை ; தேவைக்கு மேற்பட்ட வளம் ; V. 
மிக நெருங்கிய பழக்கமுள்ள நிலையில் ; நெருங்கிய கூட்டுற 

பேராவலுடன் விழுங்கு ; தெவிட்டுகிற வரையில் ஊட்டு ; 
வுடன் ; take off the gloves , வாதிடும் வகையில் கண்டிப்பா 

திகையும் வரையில் நுகர் ; தெவிட்டு நிலை எய்து ; செம்மு , 
யிரு ; எதிர்ப்பில் கண்ணோட்டம் தவிர் ; take up the glove , 

திணற வை ; தேவைக்கு மேற்பட இருப்புக் குவித்து வை . 
அறைகூவலை ஏற்றுக்கொள் ; throw down the glove , அறை 
கூவி அழை ; without the gloves , வாதத்தில் கண்டிப்புடன் ; glu ten , 1. ஒட்டிக்கொள்ளும் பொருள் , பசைப்பொருள் ; 
எதிர்ப்பில் கண்ணோட்டம் காட்டாமல் . 

விலங்குகளிலிருந்து சுரக்கும் பசைப்பொருள் ; மாப்பிசின் ; 

மாப்புரதம் . 
glove - fight , 11. கைகளுக்குத் திண்ணுறையணிந்து செய்யப் 
படும் குத்துச்சண்டை . 

glu tinous , a . ஒட்டிக்கொள்ளுகிற , பசையான , களியான .. 
glove - money , n . கைக்கூலி , இலஞ்சம் . 

glutt on , 11. பெருந்தீனியர் , வயிறுதாரி ; சுவடிகளைப் பேராவ 
glov er , 11. கையுறை செய்பவர் ; கையுறை விற்பவர் . 

லுடன் படிப்பவர் ; வேலை செய்யும் பெரு வேட்கையுடையவர் ; 

பெருந்தீனிகொள்ளும் கீரியின விலங்குவகை . 
glove - shield , 11. அடிகளைத் தவிர்ப்பதற்காக வீரன் இடக் 
கையுறைமீது அணியும் கேடயம் . 

glutt onish , a . பெருந்தீனி கொள்ளும் இயல்புடைய ; பெருந் 

தீனி கொள்ளும் இயல்புக்குரிய . 
glove - stretcher , 11. கையுறை விரல்களைப் பெரிதாக்குவதற் 
கான கத்தரிக்கோல் வடிவமுள்ள கருவி வகை . 

glutt onize , v . பெருந்தீனி கொள் . 
glow , n . கனலொளி , வெந்தழலொளி ; பிறங்கொளி ; வெப்பு ; 

glutt onous , a . மீதூண் விரும்புகிற , மீதூண் இயல்புடைய . 
ஒளிவண்ணம் , செந்தழல் வண்ணம் ; அழகொளி ; ஒளி 

glutt ony , 11. பேருண்டி , மீதூண் . 
மிக்க தோற்றம் ; சிவப்பு வண்ணம் ; முகச் சிவப்பு ; எழுச்சி gly cerin , n . = glycerine . 
யார்வம் , ஆர்வத் தணல் ; ஆர்வ உணர்ச்சி ; 3. அழன்றெழு ; gly cerinate, v . கரிநீர்ப்பாகு கலந்து செயலாற்று . 
தீக்கொழுந்தின்றி ஒளியும் வெப்பமும் காலு ; கனன்றெரி ; 

gly cerine, 11. கரிநீர்ப்பாகு , கொழுப்பிலிருந்து காரம் சேர்ப்ப 
நின்றொளிர் , தளராது ஒளி வீசு ; அழலொளி வீசு ; ஒளி 

தால் விளைவிக்கப்பட்டு மருந்துக்கும் பூச்சுநெய்க் களிம்பு 
வண்ணம் காட்டு ; உடலுளங்கொதித்தெழு ; உணர்ச்சியுடன் 

களுக்கும் வெடிமருந்துக்கும் பயன்படுத்தப்படும் நீர்மப் 
உடல் விதிர்விதிர்ப்புறு ; முகஞ்சிவப்புறு ; ஆர்வமுறு . 

பொருள் . 
glow er , n . வெறித்த நோக்கு , அச்சுறுத்தும் பார்வை ;; 

gly cerol , n . = glycerine . 
U. உறுத்துப் பார் ; சினத்தினால் புருவங்களை நெரி , புருவங் 
களை நெரித்து நோக்கு . 

glyc ogen , n . ( வேதி . ) விலங்கு இழைமங்களில் பழ வெல்லம் 

விளைவிக்கப் பயன்படும் பொருள் . 
glow - lamp , n . மின் விளக்கு . 

glycogen ic , a . ( வேதி . ) விலங்கு இழைமங்களில் பழச்சீனி 
glow .worm , 11. மின்மினி . 

போன்ற பொருளை உண்டாக்குகிற . 
Gloxin ia , 1. ( தாவ . ) மணிவடிவ அமெரிக்க மலர்ச்செடி glyc ol , n . கொழுப்புவாய்ந்த ஈரணும வெறிய வகைகளில் 


( 


வகை , 


ஒன்று . 


விளைவுறு ; 


உரிய 


442 
glyconic 

go 
glycon ic, n . கிரேக்க லத்தீன் மொழிகளில் நாலுசீர்ப் பாடல் gnu , 1. எருது போன்ற தோற்றமுடைய மான் வகை . 
வகை , நெடில் குறில் ஈரசைச்சீர் மூன்றினுடன் பலவகையில் 

go , 11. போக்கு , போதல் ; புகல் , வழிவகை ; செய்தி ; தெம்பு , 
இடைப்பெய்த நெடில் குறில் குறில் மூவசைச்சீர் ஒன்று உரம் ; ஊக்கம் , விசை ; வரிசையான செயல் முறை ; திருப்ப 
கொண்ட யாப்பு வகை ; a . நாற்சீர்ப் பாடல் வகையாலான . 

முயற்சி , முயற்சி ; உணவு குடியின் படையல்கூறு ; சீட் 
gly cose , n . = glucose . 

டாட்ட வகையில் ஆட்ட ஏலாமை முறை ; ஏலாமுறைக் 
glycosur ia , n . ( மரு . ) சிறுநீரில் இனிப்பு கலந்திருக்கும் குரிய எதிர்ப்பக்க மதிப்பெண் ; ( பே - வ . ) இக்கட்டுநிலை ; 
நோய் நிலை . 

இயலுந்திறம் ; ( பே.வ. ) இயற்செயல் ; ( பே - வ . ) செயற் 
பண்பு ; இயக்கநிலை ; ப . போ , செல் , 

ஏகு ; இடம் 
glyph , n . ( க - க . ) செங்குத்தான ஒப்பனைச் சால்வரி ; சிற்ப 

மாறு ; அப்பாற்செல் ; பயணஞ் செல் ; புறப்படு ; திசைப் 
வேலைப்பாட்டு அடையாளம் . 

படு ; கிட ; கொண்டு செல் ; பரவியிரு ; எல்லையளாவியிரு ; 
glyphograph, 11. கடித அச்சு வகை மின்செதுக்குப் புடைப் 

முன்னேறு , இயங்கு ; நடைபெறு , நடப்புறு ; நடைமுறையி 
புருத் தகடு . 

லிரு ; நடைமுறை வழக்கமாயிரு ; நடைமுறைப்படு ; துறைப் 
glyphography , n . கடித அச்சுவகைச் செதுக்குப் புடைப் படு ; பொதுநிலையாக அமை ; மொத்தநிலையாக அமை ; 
புருத் தகட்டு மின்முறை . 

காலத்தில் இயங்கு ; தொடர்புறு ; தொடர்ந்து செல் ; 
glyp tic, a . மணிக்கற்களின் செதுக்குவேலை பற்றிய . 

காலங்கழிவுறு , செல்லாகு ; காலங்கழி ; செயல்விரவி நில் ; 
glyp todon , n . மரபற்றுப்போன தென் அமெரிக்க நாற்கால் செயற்படு ; செயலைக்கொண்டு செல் ; செயல் மேற்கொள் ; 
விலங்கு வகை . 

தொழில்நாடு ; நாடி மேற்கொள் ; செலவு ஆகு ; விற்கப் 
glyptog raphy , 11. மணிக்கல்லிழைப்புக் கலை . 

பெறு ; பின்பற்று ; கடைப்பிடி ; சார் ; சேர் ; இணை ; சொல் 

தொடர்புறு ; பொதுக் கருத்துப் போக்குக்கொள் ; நடை 
gnar ] , 1. மரத்திலுள்ள கரணை , கணுப்புடைப்பு . 

உடையதாயிரு ; ஓசைபெறு ; மணி வகையில் அடிக்கப்பெறு ; 
gnarled , gnarl y , a . மரவகையில் கரணைகள் வாய்ந்த , துப்பாக்கி குண்டு வகைகளில் வெடிக்கப்பெறு ; வேட்டிடப் 
கணுப்புடைப்புக்களுடன் திருகிமறுகிய ; முண்டு முடிச்சுக் 

பெறு ; கணிப்புறு ; அழைக்கப்பெறு ; தெரியப்பெறு ; 
களையுடைய ; வளைந்து நெளிந்த . 

பரவலாயிரு ; எங்கும் பேசப்பெறு ; செல்லுபடியாயிரு ; 
gnash , V. பற்களை நெரி , பற்கள் வகையில் கடகடவென்றடித் கருக்கொண்டிரு ; ஆகு , ஆகு நிலை பெறு ; சார்பு 
துக்கொள் . 

அமைவுறு ; மாறுபட்டமை ; 

விளைவில் 

ஒருகூறாயுதவு ; பங்குகொள் ; உள்ளடக்கமாகக் கொள் ; 
gnat , n . ஒலுங்கு , கொசு வகை ; மிகவும் சிறிய பொருள் ; 

இயல்வுறு ; வழி செய் ; பிளவுறு , இறு , தகர் ; தளர் ; 
சிறு தொல்லை ; ( தொ . ) strain at gnat , சிறிதைப் பெரிதாக்கு , 
சிற்றியற் பொருள்களைக் குறித்துக் குற்றங் காண் . 

அழி ; தோல்வியுறு ; ஒழி ; இற ; எடு ; கொள் ; புகு ; 

பதாகு ; உரிமையாகச் செல் ; மரபாகச் செல் ; சென்றெட்டு ; 
gnath ic , a . தாடைகளைச் சார்ந்த . 

தாவிக்கட ; புகு ; ஊடுருவிச்செல் ; பந்தயம் வை ; 
gnat ling, n . சிறிய கொசு ; சாதாரண மனிதர் , பொருளல்லவர் ; ஆட்டங்கேள் ; ( தொ . ) be gone , போய்விடு , விலகிச் செல் , 
குறிப்பிடத்தகாதவர் . 

ஓடிவிடு ; far gone , மிகவும் நோயுற்ற ; ஆழ்ந்து சிக்கிக் 
gnaw , U. பல்லால் கறி , கரம்பு ; பல்லால் கொந்து ; பிடிவாத 

கொண்ட ; go about , அங்குமிங்குஞ் செல் ; ஓரிடத்திலிருந்து 
மாக விடாமல் கடி ; வெந்துயரால் பல்லைக் கடி ; சினத்தால் 

மற்றோரிடத்திற்குச் செல் ; செய்வதற்கு முயல் ; வேலை 
பற்களை நெரி ; அரித்துத்தின் ; அரித்தழி ; சித்திரவதை செய் . செய்யத் தொடங்கு ; go about one s business , தன் காரி 

யத்தைப் பார்த்துச் செல் ; go abroad, வெளிநாடு செல் , 
gnaw er , 11. பல்லைக் கடிப்பவர் ; கொறிக்கும் விலங்கு . 

வீட்டைவிட்டு வெளியே 

சுற்று ; 

go against ,, 
gneiss , 11. படிகம் களிமம் அப்பிரகம் முதலியவை கலந்த 

எதிராகத் திரும்பு ; பகையாகு , மிகு வெறுப்பாகு ; 
அடுக்குப்பாறை வகை . 

go ahead , தயக்கமில்லாமல் முன்னேறு , தடையின்றி முன் 
gnome , n . கூளி , அடிநிலக் கனிச் செல்வங்களைக் காப்ப 

செல் ; go a long way , நீடித்து உழை , நீடித்துப் பயன்படு ; 
தாகக் கருதப்படும் குறளித் தெய்வங்களில் ஒன்று . 

பேரளவில் வலிவு தருவதாயிரு ; go along with , go with , 
gnom e , 11. முதுமொழி , மூதுரை ; மந்திர வாசகம் ; திட்ப 

உடன் செல் ; ஒன்றுபடு ; பின்பற்று ; இணை ; இணையாயிரு ; 
நுட்ப வாசகம் , பொருள் செறிதொடர் , சூத்திரம் ; மேற் 

go aside , தவறிழை , பின்வாங்கு ; விலகு ; ஒதுங்கு ; go at , 
கோளுரை ; நீதிமொழி . 

தாக்கு , ஊக்கத்துடன் செயலைக் கைக்கொள் ; go back from 
gnom ic, a . முதுமொழி சார்ந்த ; மூதுரை கொண்ட ; நீதி 

one s word , go back upon one s word , சொல் தவறு ; go bail , 
மொழியைப் பயன்படுத்துகிற ; பொருட்செறிவுள்ள , திட்ப 

பிணையமாயிரு ; உறுதி கூறு ; go behind , மீண்டும் ஆராய் ; 
நுட்பமான ; ( தொ . ) gnomic aorist , ( இலக் . ) பொதுப்படை 

go better , go one better, எதிரியைப் போட்டியில் தோற்கடி , 
உண்மைகளைத் தெரிவிப்பதற்குப் பயன்படும் காலம் 

எதிரியைவிட மிகுதியாக ஏலங்கூறு ; எதிரியைவிடச் செயலில் 

மேம்படு ; go black , go brown , go native , கீழ்த்திசை மக்க 
அற்ற வினை . 

ளுடைய வாழ்க்கைமுறை பின்பற்று ; தாய்நில மக்களின் 
gnom on , n . கதிர்மணிப்பொறியின் கம்பம் , கதிர்நிலைக் 

வாழ்க்கை முறையைப் பின்பற்று ; go by , கடந்து செல் ; 
காட்சிக் கம்பம் ; கடியாரமுள் ; இணைவகக்குறை , மூலையில் go down , மூழ்கு ; தோல்வியுறு ; பணிந்திணங்கு ; எழுத்திற் 
இணைவகப் பகுதி குறைக்கப்பட்ட இணைவக வடிவம் . 

பதிவாகு ; விழுங்கப்பெறு ; ஏற்புப் பெறு , பல்கலைக்கழகத்தை 
gnomon ic , gnomon ical, a . கதிர்மணிப்பொறிக்கலை விட்டு நீங்கு ; go for , போய்க்கொண்டு வா ; தாக்கு ; பெறு 
சார்ந்த ; கணிப்பு வட்டில் சார்ந்த , முகப்புவட்டில் மூலம் வதற்காகச் செல் ; கைப்பற்ற முயற்சிசெய் ; பொருத்தமா 
கணிப்பறிவிப்புக் கலை சார்ந்த . 

யிரு ; go for little , go for nothing , பயனற்றதாகக் கருதப் 
gnomon ics , 11 , கதிர் மணிப்பொறிக்கலை , கணிப்பு வட்டிற்கலை . படு ; go halves , go shares , சரிசமமாகப் பங்குபிரி , சம நிலை 

யாகப் பங்கீடு செய் ; go hard with , கெடுதலாக முடிவுறு , 
gnos is, n . மறையியல் ஞானம் ; முற்பட்ட காலக் கிறித்தவ 

தீங்காயமை ; go hot and cold, சுரத்தால் பீடிக்கப்பெறு ; 
சமயக் கிளையினர் சமரச மறைஞானக் கோட்பாடு ; நம்பிக் 
கையைவிட மெய்யறிவு தான் வீடுபேறு அடைவதற்குரிய 

அவமதிப்பு அடை ; go in , போட்டியாளராகச் செல் ; go in for , 

நாடி மேற்கொள் ; சென்றீடுபடு ; பழக்கப்படுத்திக்கொள் ; 
சாதனம் என்னும் முற்கால மறைஞானியர் கோட்பாடு . 

go into , நுழை ; பணிபுகு ; அடிக்கடி சென்று பழகு ; 
Gnos tic , n . சமரச மறையியல் ஞானக் கோட்பாடுடைய கலந்துகொள் ; ஆட்படும்படி செய்துகொள் ; தனி உடை 
முற்பட்ட காலக் கிறித்தவ சமயக்கிளையினர் . 

அணிந்துகொள் ; அலசியாராய் , தேர்ந்தாராய் ; go it alone, 
gnos tic , a . மறையியல் ஞானம் சார்ந்த ; முற்காலக் கிறித்தவ துணையின்றித் தனியாகச் செய் ; go off , நீங்கு ; தொடங்கு , 
சமயக் கிளையினருக்குரிய ; முற்காலக் கிறித்தவ சமயக் கிளை வெடி ; இற ; சென்று தேய்ந்திறு ; நிலைமை மோசமாகு ; 
யினர் கோட்பாட்டுக்குரிய 

தன்னை மற , உணர்ச்சியிழ ; விற்பனையின் மூலம் தொலைத்து 


போ ; 


யான 


443 
goad 

god 
விடு , நன்றாக வெற்றியுறு ; அரைகுறை வெற்றியுறு ; go off goat beard , 11. புல்வெளிகளில் வளரும் ரோசாக் குடும்ப 
one s head , தலை திரிவுறு , மூளை பிறழ்வுறு ; பித்தங்கொள் ; மலர்ச்செடி வகை . 
go on , முன் செல் ; தொடர்ந்து மேற்செல் ; தொடர்ந்து நிகழ் , 

goatee , 11. வெள்ளாட்டின் தாடி . 
தொடர்ந்து செல் ; விடாமுயற்சி செய் ; அடுத்தபடிக்குச் 

goat - ig , 11. காட்டு அத்தி வகை ; காட்டு அத்திப்பழம் . 
செல் , அடுத்த முயற்சியில் முன்னேறு ; நாடகமேடைமீது 

goat - fish , 11. நீளுருளை வடிவான சுவைமிக்க மீன்வகை . 
தோன்று ; மரப்பந்தாட்டத்தில் பந்து வீசுவதைத் தொடங்கு ; 
ஏதாவது செய்வதற்குத் தன்னுடைய முறையை மேற்கொள் ; 

goat .god , n . கிரேக்க நாட்டு இயற்கைத் தெய்வம் . 
go on the streets , விலைமகளாகு ; 

go out ,, 

வெளியேறு ; goat herd , 11. வெள்ளாடு மேய்ப்பவர் . 
அணைந்து போ ; இருவர் வகையில் கைச்சண்டை செய் ; கால 

goat ish , a . வெள்ளாடு போன்ற ; வெள்ளாட்டின் வாடை 
வண்ணமுறைகளை நீக்கு ; கைவிடு ; குடியேற்றப் பகுதி முதலிய 

யுடைய ; சிற்றின்ப விருப்புள்ள ; கட்டற்ற , குறும்புத்தன 
வற்றிற்குச் செல் ; பெண்டிர் வகையில் வீட்டை விட்டு வேலை 

மான . 
நாடிச் செல் ; சமுதாயத்தோடு கலந்து பழகு ; தொழிலாளர் 

goat ling , n . இரண்டு வயதுக்குட்பட்ட வெள்ளாட்டுக்குட்டி . 
வகையில் வேலை நிறுத்தஞ் செய் ; காதலால் விரிவடைந்து 

goat s - hair , n . சுருள் இழைகள் போன்ற மேகக்கூட்டம் . 
நாடு ; go over , கட்சிமாறு , மதம் மாறு ; 

நுணுக்க 

goat skin , n . வெள்ளாட்டுத்தோல் ; 
விவரங்களை மேற்பார்வை செய் ; ஒத்திகை பார் , திருத்தியமை ; 

வெள்ளாட்டுத் 
go over the top , go over the bags , எதிரியைத் தாக்குவதற் 

தோலாடை ; வெள்ளாட்டுத் தோலாலான புட்டி ; வெள் 
காகப் பதுங்கு குழியிலிருந்து வெளியேறு ; go round , பொது 

ளாட்டுத் தோலாலான தேறல்மிடா. 
முறை இயல்பாகப் பார்க்கப் போ ; போதுமான அளவு நீள goat sucker , 11. ஆட்டுக் குருதியை உறிஞ்சுவதாகத் தவறாகக் 
மாக இரு ; போதுமான தாயிரு ; go sick , படைத்துறையில் கருதப்பட்ட இரவுப் பறவைவகை . 
நோயாளிகள் பட்டியலிற் பதிவுசெய்துகொள் ; go slow goat s wool , 11. இல்லாப் பொருள் . 
policy , எதிர்ப்பக்கத்தாரை வலியுறுத்திச் சலுகை பெறுவதற் 

gob , n . உமிழ்ந்த எச்சில் ; வாய் ; பசைப்பொருள் கூறு ; 
காக வேண்டுமென்றே முயற்சி விளைவைக் கட்டுப்படுத்திக் நிலக்கரிச் சுரங்கத்தில் கரிபறித்த குழி ; கரி பறித்த குழியில் 
குறைக்கும் கோட்பாடு ; go the whole hog , கடைபோகக் 

சேரும் கழிவுப் பொருள் ; ப . துப்பு . 
காண் ; go through , நுணுக்க விவரமாக ஆராய் , முழுதும் 

gobang , 11. கட்டமிட்ட பலகைமீது ஆடும் விளையாட்டு வகை . 
தேர்ந்தாராய் ; துருவி ஆராய் ; துருவி உசாவு ; முழுதும் முடி ; 
விரைந்து அரைகுறையாக முடித்துவிடு ; படு , பொறு , தாங்கு , gobb et , 11. கவளம் , வாய் நிறை அளவு ; வாய்நிறை அளவு 
அனுபவி ; நூல் வெளியீட்டு வகையில் பல பதிப்புக்கள் 

உணவு ; மொழிபெயர்ப்பிற்கு அல்லது கருத்துரைக்கு 
கடந்துவிடு ; go through fire and water , எவ்வகை இடர்களை அளிக்கப்பட்டுள்ள வாசகப்பகுதி . 
யும் இடையூறுகளையும் பொருட்படுத்தாமல் கடக்கத் துணி ; gob ble , n . விரைவாகவும் நேராகவும் குழிக்குள் விழும்படி 
go through with , குறைவற முடி ; go to , எரிச்சல் அவநம் வீசப்படும் அடி . 
பிக்கை தடுப்புரை விளிக்குறிப்பு ; go to Canossa , மீறுதலுக்குப் 

gob ble , v . ஓசையோடு விரைவாக உண்ணு . 
பின் செருக்கைவிட்டுத் தற்பணிவுடன் சரணடை ; go to one s 
heart , மனத்தைத் துயர்ப்படுத்து ; கனிவுடையதாக்கு ; 

gob ble 3 , ப . வான்கோழி போன்று தொண்டையில் களகள 
go to pieces , பிளவுறு ; 

வென்று ஒலியெழுப்பு ; வெகுளி முதலியவற்றினால் பேசும் 
தகர்வுறு ; மனமிடிவுறு ; நிலை 
மையை ஏற்று நடத்த ஏலாநிலையுறு ; go to the bar , வழக் 

பொழுது களகளவென ஒலிசெய் . 
கறிஞராகு ; go to the country , பொதுத்தேர்தல் மூலம் gobb ler , 11. வான்கோழிச் சேவல் . 
மக்கள் கருத்தை அறிய முனை ; go to the wall , புறக்கணிக்கப் Gob elins , Gob elin tapestry , 11. ஓவியத் திரைச்சீலை 
படு , கடந்து ஒதுக்கப்படு ; go under , அமிழ் ; தோல்வியடை ; வகை . 
இறந்துபோ , அழிந்துபோ ; எதிர்ப்புக் கைவிடு ; முயற்சி gobe mouche , n . எளிதில் எதையும் நம்பும் தன்மையுள்ள 
யிழ , கீழ்ப்படி ; go up the line , போர்முனைக்குச் செல்வதற் 

செய்திப் பரப்பாளர் . 
காக மூல தளத்தை விட்டு நீங்கு ; go without , இல்லாமற் 
கழி ; இல்லாமல் குறைப்படு ; go without saying , கூறாமல் 

go between , 11. இடையீட்டாளர் ; பேரம் செய்பவர் , தரகர் . 
தானே விளங்கத்தக்கதாயிரு ; go with tide , go with times , 

gob let , 11. மூடியும் பாதமுமுடைய கைப்பிடியில்லாத குடி 
மற்றவர்களைப் போல நடந்துகொள் ; he will go far , தனிச் 

கிண்ணம் . 
சிறப்புக்கு உரியராவார் ; let go , விடுதலை செய் ; பிடி நீக்கு . gob lin , n . பூதம் , அருவருப்பான தோற்றமுடைய குறும்புத் 
goad , 11. தாற்றுக்கோல் ; துன்புறுத்தும் பொருள் ; தூண்டுதல் 

தெய்வம் . 
அளிக்கும் பொருள் ; 3. தாற்றுக்கோல்கொண்டு குத்து ; gob y , 11. வயிற்றுப்புறமாக உணவை உறிஞ்சும் வட்டத் 
எரிச்சலூட்டு ; தொல்லை தந்து தூண்டுதலளி . 

துடுப்புள்ள சிறுமீன்வகை . 
goads man , goad ster, 11. தாற்றுக்கோலால் விரைவுபடுத்து go - by , 1. கடத்தல் , கடப்பு ; ( தொ . ) give the go -by to , 
பவர் . 

தாண்டிச் செல் ; பின்னடையச் செய் ; நழுவிச் செல் ; புறக் 
go - ahead , 11. மேல் தொடர்வதற்கான இசைவு ; a . துணி 

கணி ; ஏளனஞ் செய் ; அவமதித்து நடத்து . 
வான முயற்சியுள்ள . 

go cart , 11. குழந்தை நடைவண்டி ; தள்ளுவண்டி . 
goal , n . இலக்கு , குறிக்கோள் ; முயற்சி நோக்கம் ; உயர் God , 11. கடவுள் , இறைவன் , படைப்பாளர் , ஆண்டவர் ; 
அவா நோக்கம் ; பயண எல்லை ; பந்தய முடிவெல்லை ; ஆட்ட ( தொ . ) act of God , 

கட்டுப்படுத்தமுடியாத 

இயற்கை 
இலக்குக்குறியிடம் ; பந்தாட்டத்தில் பந்தைக் குறியிடம்பட நிகழ்ச்சி ; by God , கடவுள் ஆணையாக !; God forbid , கடவுள் 
அடித்த கெலிப்பெண் ; பண்டை ரோமாபுரியில் தேரோட்டப் தடுத்துக் காப்பாராக !; God grant , கடவுள் அருள்பாலிப்பா 
பந்தயத்தில் திரும்புகட்டக் கம்பம் . 

ராக !; God knows, எனக்குத் தெரியாது ; மனித அறிவுக்கு 
goal keeper , 11. இலக்குக் காவலர் , பந்தாட்ட இலக்குக் குறி 

அப்பாற்பட்டது ; கடவுள் சான்றாகக் கூறுகிறேன் ; God s 
யிடப் பாதுகாப்பாளர் . 

earth , நிலவுலகம் ; God s image , மனித உடல் ; God s truth , 
goal - line, n . பந்தாட்டக் குறியிலக்குக் கள எல்லை . 

கலப்பற்ற உண்மை ; good God , my God , வியப்பு இரக்கக் 

குறிப்பு ; thank God , மகிழ்ச்சிக் குறிப்பு ; under God , உச்ச 
goal - posts , 11. பந்தாட்டக் குறியிலக்குக் கம்பங்கள் . 

அளவு மனித முயற்சியால் , மனிதமுயற்சி பற்றியமட்டில் 
go - as - you - please , a . கட்டுப்பாடில்லா மல் செல்லத்தக்க. 

முழு அளவும் உறுதியாக . 
goat , 11. வெள்ளாடு ; தகர்மனை , மேடராசி ; ஒழுக்க வரம் god ? , 11. தேவர் ; தெய்வம் , தெய்வ உருவம் ; தெய்வத்தன்மை 

பற்றவர் ; ( தொ . ) get one s goat , எரிச்சலூட்டு ; உடைய விலங்கு ; வணக்கத்துக்குரிய தெய்வச்சிலை ; வணங்கத் 
play the giddy goat, முட்டாளாக நட . 

தக்கவர் , போற்றிப் பணிந்து பாராட்டற்குரியவர் ; செல்வாக் 


( 


நிலை ; 


உடைய 


444 
godchild 

goldenberry 
குடையவர் ; நாடகமேடை அடுக்குவரிசை இருக்கைகளில் goggles , n . p . பாதுகாப்புக் கண்ணாடி , வலைகாப்புடைய 
இருப்பவர் ; ( தொ . ) blind god , god of love , காதல் தெய்வம் , வண்ண மூக்குக் கண்ணாடி வகை ; ஆட் 

நோய் வகை . 
மாரவேள் ; feast for the gods , sight for the gods , உளங் 

gog let, n . மண் கூசா . 
கவர் செய்தி ; கண்கவர் பொருள் ; god of day , கதிரவன் ; 

goid el , 11. ஸ்காத்லாந்து - அயர்லாந்து மக்களின் தொன் மூதா 
household gods , குடும்பத் தெய்வங்கள் , குல தெய்வங்கள் , 

தையரின் இனத்தவர் . 
இல்லுறை தெய்வங்கள் ; ரோமரின் வீட்டுத் தெய்வங்கள் . 

go ing , n . செல்லுதல் ; புறப்பாடு ; வாழ்க்கைப்போக்கு ; வழி 
god child , 11. வளர்ப்புக்குழந்தை ; ஞானக் குழந்தை , ஞான 

பயணநிலை ; முன்னேற்றம் ; a . போகிற ; செயற் 
ஸ்நான நிகழ்ச்சியில் குழந்தையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட 

படுகிற ; இயக்க நிலையிலுள்ள ; உளதான நிலையுடைய , 
பிள்ளை . 

கைக்குக் கிடைக்கக் கூடிய ; செயற்பட இருக்கிற ; வயது 
godd ess , n . பெண் தெய்வம் ; ஆர்வக் காதலுக்குரிய பெண் . 

வகையில் அணுகுகிற ; ( தொ . ) going concern , இயங்கிக் 
go det , 1. ஆடையில் இடையிட்டுப் பொருத்தப்பட்ட முக் கொண்டிருக்கிற வாணிகம் ; going on for , அணுகி நெருங்கு 
கோணத் துண்டுத் துணி . 

கின்ற ; going strong , ஊக்கத்துடன் முன்னேறுகிற ; முழு 
gode tia, n . அமெரிக்க மலர்ச்செடி வகை . 

அளவிற் செயற்படுகிற . 
god fearing , a . உண்மைச் சமயப்பற்றுடைய . 

go ings - on , n . நடத்தை . 
god forsaken , a . நற்பண்புகள் சிறிதுமற்ற ; காலத்துக் goi tre , n . குரல்வளைச் சுரப்பி வீக்கம் , குரல்வளை தொங்கு 
கொவ்வாத ; பாழான ; பழியார்ந்த ; இருளடைந்த ; இரங்கத் சதையாக வீங்கி ஆறாத கோளாறு . 
தக்க நிலையிலுள்ள ; துயரஞ்செறிந்த . 

goit rous , a . குரல்வளைச் சுரப்பி வீக்கமுடைய ; குரல்வளைச் 
God head , god head , 11. இறைமை , பரத்துவம் ; கடவுள் சுரப்பி வீக்கம் போன்ற . 
தன்மை . 

Golcon da , 11. செல்வக் களஞ்சியம் . 
god less , a . கடவுளற்ற ; கடவுள் ஏற்பற்ற , நாத்திக ; கடவுள் gold , n . பொன் , தங்கம் ; பொன் அணிகலத் தொகுதி ; 
நம்பிக்கையில்லாத ; தெய்வ வழிபாடற்ற ; கெட்ட , பழி பொன் நாணயம் ; பணம் ; செல்வம் ; விலை மதிப்பற்ற 
சார்ந்த . 

பொருள் ; அழகும் ஒளியும் 

பொருள் ; அம்பு 
god like , a . கடவுள் போன்ற ; தெய்வத்தன்மையுள்ள ; எய்வதற்குரிய இலக்கு ; பொன் நிறம் , தங்கவண்ணம் ; 
தெய்வத்துக்குத் தகுந்த . 

a . பொன்னாலான ; தங்கம் போன்ற ; பகுதி பொன்னாற் 
god liness , n . கடவுட் பற்று ; திப்பிய நேர்மை . 

செய்யப்பட்ட ; நாணய வகையில் மதிப்புக்குறையா முகப்பு 
god ly , a . சமயப்பற்றுடைய ; கடவுட் பற்றுடைய ; 

மதிப்பு உடைய ; ( தொ . ) gold amalgam , நெகிழ் நிலைப் 

பாதரசத் தங்கக் கலவை ; gold bloc , தங்க நாணய ஏற்பள 
பற்றுறுதியுள்ள . 

வைப் பிணைப்பு நாட்டுத் தொகுதி ; gold crest , பொன்சிகை 
God man , 1. இயேசுநாதர் . 

உடைய பறவை வகை ; gold ink , தங்கநிற மை , தங்கம் 
godown , n . கிடங்கு , கொட்டாரம் , பண்டகசாலை . 

அல்லது போலித்தங்கப்பொருள் மிதக்க எழுதும் மை ; 
god parent , n . பெயரீட்டுப் பெற்றோர் , ஞானஸ்நானப் gold standard , தங்க நாணய ஏற்பளவை ; தங்க நாணயத் 
பெற்றோர் ; வளர்ப்புத் தாய் தந்தையர் . 

திட்டம் ; Gold Stick , காவற்படைப் பிரிவுத் தலைவன் முன் 

கொண்டு செல்லப்படும் பொற்கோல் ; பொற்கோலேந்தி ; 
god s - acre, 11. கிறித்தவத் திருக்கோயில் முற்றம் . 

off the gold standard , தங்க நாணயத் திட்டம் வழங்காத ; 
god send , 11. நல்லதிர்ஷ்டம் ; எதிர்பாரா விருப்பு நிகழ்ச்சி . 

தங்க நாணய ஏற்பளவைக் கட்டுப்பாட்டிலிருந்து விலகிய ; 
godspeed , 11. வெற்றி பெறக் கடவுள் துணை செய்க என்ற 

on the gold standard , தங்க நாணயத் திட்டத்தைப் பயன் 
வாழ்த்து . 

படுத்துகிற , தங்க நாணயத் திட்டமுள்ள . 
god ward , a . கடவுளை நோக்கிய ; adu . கடவுளை நோக்கி ; 

gold , n . மஞ்சள் வண்ண மலர்ச்செடி வகை . 
இறைவனின் தொடர்பாக . 

gold - beater , n . மெல்லிய தங்கத் தகடு அடித்துருவாக்குபவர் . 
god wit , n . மேல்நோக்கி வளைந்த அலகும் நீண்டு மெலிந்த 

gold - beaters -skin , 1. 
கால்களுமுடைய சதுப்புநிலப் பறவை வகை . 

எருதினுடைய குடலின் புறப் 

பகுதி . 
go er , n . செல்லுபவர் ; செல்லுவது ; செல்லும் பொருள் . 

gold - brick , 11. தங்கப்பாளம் ; ( பே.வ. ) போலி . 
Goeth ian , n . கெதே ( Goethe 1749-1832 ) என்னும் செர்மன் 

gold - bug , n . வண்டு வகை ; பெருஞ்செல்வர் ; தங்க நாணயத் 
கவிஞரைப் பின்பற்றுபவர் ; a . கவிஞர் கெதேயைச் சார்ந்த ; 

திட்டத்தை ஆதரிப்பவர் . 
கெதேயைப் போன்ற ; கெதேயின் நூல்களைச் சார்ந்த ; 
கெதேயின் கருத்துக்களுக்குரிய . 

gold - digger , 11. பொன்னுக்காக நிலத்தைக் கிளறுபவர் , 

பொன் அரிப்புக்காரர் ; பொருட்பெண்டிர் . 
gofer , n . பிஸ்கோத்து வகை , தேன்கூடுபோன்ற வரியமைப் 

gold - dust , 11. பொற்றுகள் , ஆறு நீர்நிலைகளில் மணலிற் 
புடைய மாப்பண்டம் . 

காணப்படும் பொன் தூசு . 
gof er , goff er, n . மடிப்புகள் சுருக்கங்கள் அலைவளைவுகள் 
முதலியன செய்வதற்குப் பயன்படும் இரும்புக்கருவி ; கொய் 

gold en , a . பொன்னாலான ; பொன்மயமான ; பொன்னிறஞ் 
சக ஒப்பனைக்குப் பயன்படும் அழகிய பின்னல் ; 3. சால்வரி 

சார்ந்த ; பொன்வளமிக்க ; பொன்னை வழங்குகிற ; ஒளி 
யிடு ; சூடாக்கப்பட்ட இரும்புக் கருவிகளால் ஓரங்களை அலை 

யுடைய ; விலைமதிக்கமுடியாத ; மகிழ்ச்சியளிக்கிற ; ஆதரவு 
யலையாக மடிப்படையச்செய் ; ( தொ . ) goffered edges of book , 

மிக்க ; நேர்த்தியான ; மிகச் சிறந்த மதிப்புடைய ; உச்ச 

உயர்வான ; உயர்திறம் வாய்ந்த ; முழுநலமார்ந்த ; ( தொ . ) 
முனைப்பியலாகச் செதுக்கப்பட்ட புத்தக ஓரங்கள் . 

golden age , பொற்காலம் ; golden fleece , ஸ்பானிய - ஆஸ்தி 
goff ering, n . மடிப்புகள் , சுருக்கங்கள் ; மடிப்புக்கள் சுருக் 

ரேலிய நாடுகளின் வீரப் பெருந்தகைப் பட்டம் ; Golden Horn , 
கங்கள் செய்யும் முறை ; புத்தக விளிம்பில் பற்களாக 

துருக்கி நாட்டில் கான்ஸ்டாண்டினோப்பிள் ( Constantinople ) 
வெட்டும் வேலை . 

துறைமுகம் ; golden key , செல்வம் ; golden mean , நடுநிலைச் 
go - gett er , n . ( பே - வ . ) விடாக்கண்டன் ; தன்முனைப்புக்காரர். செவ்வி ; golden number, விழாக்கால அறுதி செய்வதற் 
gog gle , a . விழி பிதுங்கியுள்ள ; விழி வகையில் உருண்டு குதவிய முற்காலக் கணிப்பு மூல எண் ; பத்தொன்பது 
திரண்ட ; உருட்சி வாய்ந்து சுழல்கிற ; V. விழிகளை யுருட்டிப் போன்ற அதிர்ஷ்ட எண் ; golden rain , எறிவாண வகை ; 
பார் ; சாய்த்துப் பார் . 

golden syrup , மஞ்சள்நிறப் பாகு வகை ; golden wedding , 
gog gle - eyed , a . முட்டைக் கண்ணுடைய , பெந்தை விழி 

திருமணப் பொன்விழா . 
யுடைய ; திருகு விழியுடைய ; விழிசுழல்வுடைய . 

gold enberry , 11. நெல்லிக்காய் வகை , 


445 


good 


படகு 


golden -crested 
gold en - crest ed , 4. பொன் சிகையுடைய ; ( தொ . ) golden 
crested wren , பொன் வண்ண உச்சிக்கொண்டையுடைய 
பறவை வகை . 
golden - eye , n . கடல்வாத்து வகை . 
gol den - knop , n . கரும்புள்ளிகள் கொண்ட செம்பழுப்பு நிறம் 

வாய்ந்த வண்டு வகை . 
gol den -mouthed , a . சிறந்த சொல்லாற்றலுடைய . 
gold en - rod , n . மஞ்சள் நிறக் குடைமஞ்சரிப் பூங்கொத்துக் 

களையுடைய செடிவகை . 
gold -fever , n . பொன் பேராசை . 
gold - field , n . தங்க வயல் ; பொன் செறி நிலப்பரப்பு . 
gold inch , n . தித்திரி பறவை . 
gold fish , 1. பொன்மீன் . 
gold -foil , 11. மென் பொன் தகடு . 
gold ilocks, n . பொன்னிறத் தலைமுடியர் ; பொன்னிறக் 

கிண்ண வடிவ மலர்ச் செடிவகை . 
gold ish , a . சற்றே பொன் வண்ணமான . 
gold - lace , 11. பொற்சரிகை . 
gold -leaf , 11. மென் தங்கத்தகடு , தங்கரேக்கு . 
gold - mine , n . தங்கச் சுரங்கம் ; மிகு ஆதாய வழிவகை . 
gold plate , 1. பொற்கலத் தொகுதி . 
gold - rush , n . புதிய தங்கவயல் நாடிச் செல்லும் மக்களின் 

விரைவு . 
gold -size , 11. பொற்றகட்டு ஒட்டுப்பொருள் . 
gold smith , 11. பொற்கொல்லர் . 
gold - thread , 11. பொன்னிழை , பொன்னாடை நெய்ய உதவும் 
பொன்னூல் ; பொன்முலாம் பூசப்பட்ட கம்பியால் சுற்றப் 
பட்ட பட்டிழை ; மஞ்சள்நிற வேர்களையுடைய செடிவகை . 
gold - washer , n . பொன்னரிப்பாளர் ; பொன்னரி தொட்டி , 

தங்கம் கழுவும் கலம் . 
gold - wasp , n . 

பொன் வண்டு , பளபளப்பான உலோக 
வண்ண வண்டு வகை . 
gold y , a . சற்றே பொன்போன்ற . 
golf , 1. குழிப்பந்தாட்டம் , இருவராடும் பந்தாட்ட வகை ; U. 

குழிப்பந்தாட்டமாடு . 
golf - bag, n . குழிப்பந்தாட்ட மட்டைகளை எடுத்துச் 

செல்லும் பை . 
golf - club , 11. குழிப்பந்தாட்ட மட்டை ; குழிப்பந்தாட்டம் 
ஆடுவோர் சங்கம் ; குழிப்பந்தாட்டம் ஆடுவோர் சங்கப் 
பணிமனை . 
golf - course, n . குழிப்பந்தாட்டம் ஆடும் மைதானம் , குழிப் 

பந்தாட்ட அரங்கம் . 
golf er , 1. குழிப்பந்தாட்டக்காரர் . 
Goliath , 11. இராட்சதன் , பேருருவ மனிதன் . 
goll iwog , n . கறுப்புப் பொம்மை ; விசித்திர உருவம் , 

பூச்சாண்டி . 
goll y , int. அட கடவுளே ! 
golosh , n . = galosh . 
golop tious , golup tious , a . மணமும் சுவையுமிகுந்த ; 

நறுஞ்சுவையான ; மகிழ்ச்சியான . 
gombeen , n . கடுவட்டி வாங்குதல் . 
gombeen - man , n . கடுவட்டி வாங்குபவர் . 
gombroon , n . = gomroon . 
Gomo rrah , n . கொடிய நகரம் . 
gomroon , n . பெர்சிய மட்பாண்ட வகை . 
gon ad , n . (உயி . ) ஆண்பெண் கருப்பை இரண்டுக்கும் 
பொது நிலையான திரிபுறாத நுண்ம உயிர்மம் . 

57 


gon dola, 11. தோணி , வெனிஸ் நகரத்தில் வழங்கிய பளுவற்ற 
தட்டை அடியுடைய 

வகை ; விமானத்தின் கீழ் 
இணைக்கப்படும் உந்துகலம் . 
gondolier , 11. தோணி வலவர் . 
gone , v . go என்பதன் முடிவெச்சம் . 
gone , a . சென்ற , கழிந்த ; இழக்கப்பட்ட ; திருத்தும் நம்பிக்கை 
இல்லாமல் கெட்டுப்போன ; பிரிந்து போன ; இறந்துபோன ; 
கடந்து போன , கழிந்த காலத்தைச் சேர்ந்த ; வலுவற்ற ; 
மயக்கமான ; கிளர்ச்சி குன்றிய ; குறி தவறிய ; ( தொ . ) 
gone under , மீட்க முடியாதவாறு அழிந்துபோன . 
gon falon , n . குறுக்குச்சட்டத்தினின்றும் தொங்கவிடப்படும் 

நீண்ட கொடிவகை ; இத்தாலியக் குடியரசுகளின் கொடிவகை . 
gonfalonier , n . நீண்ட குறுக்குச்சட்டக் கொடிபிடிப்பவர் ; 

இத்தாலியக் குடியரசுகளில் முதன்மைக் குற்ற இயல் நடுவர் . 
gong , n . சேகண்டி , சேமக்கலம் ; கண்டாமணி ; U. சேகண்டி 

அடித்துப் பொறியூர்தியை நிறுத்தச் சொல் . 
gon gorism , n . செயற்கை அணிநடை , பண்டைய கிரேக்க 
லத்தீன் நூல்களிலிருந்து மேற்கோள்களுடன் முரணணி 
முதலியவை கொண்ட ஸ்பானிய இலக்கியக் கடுநடை வகை . 
gong ster , n . சேகண்டியடித்துப் பொறியூர்தியை நிறுத்தச் 

சொல்லும் அமெரிக்கக் காவல் துறையினர் . 
goniom eter , n . கோணமானி . 
gonococc us , 11. மேகவெட்டைநோய் உண்டாக்கும் நுண்மம் . 
gonorrhoe a , n . ( மரு . ) மேகவெட்டை நோய் . 
good , n . நல்லது , பயனுடையது ; நல்வாழ்வு ; நன்மை , பொது 
நலம் ; பொதுவளப்பம் ; ஒழுக்கத்துறை நலம் ; புண்ணியம் , 
ஆன்மநலம் ; பலன் , பயன் , ஆதாயம் ; விரும்பத்தக்க 
முடிவு ; விரும்பத்தக்க பொருள் ; முயன்று பெறத்தக்க 
பொருள் ; a . நல்ல , 

நலமார்ந்த , நலம் பயக்கிற ; 
ஒழுக்க நலம் வாய்ந்த ; நன்னெறியில் வாழ்கிற , விரும்பத் 
தக்க பண்புகள் வாய்ந்த , பண்பார்ந்த ; சமுதாயப் பழக்க 
முள்ள ; அளவளாவியூடாடுகிற ; நன்னடத்தையுடைய ; 
தொல்லை தராத ; நற்பெயர் வாய்ந்த ; உடல்நலத்துக்கு ஒத்த ; 
உடல்நலம் பேணி வளர்க்கிற ; நல்ல வடிவமைந்த ; இன்பம் 
அளிக்கிற ; மகிழ்வூட்டுகிற ; நலநிறைவுக்குரிய ; நேரம் போக்க 
உதவுகிற ; மனநிறைவளிக்கிற ; போதிய ; செழிப்பான , 
வளமான ; வலிமை வாய்ந்த ; சரியான ; சரியான இயல் 
புகள் வாய்க்கப் பெற்ற ; தகுதிவாய்ந்த ; இசைவான ; 
மனத்துக்கொத்த ; பொருத்தமான ; உரிய ; நோக்கத்துக்கு 
ஏற்ற ; பரிந்துரைக்கத்தக்க ; பாராட்டத்தக்க ; காலத்துக்கு 
ஏற்ற ; நிலைமைக்கேற்ற ; முழு நிறைவான ; பயனிறை 
வுடைய ; விளைவுத்திறம் வாய்ந்த ; திறமையுடைய ; தனித் 
திறமிக்க ; குறைவற்ற ; குறையாத ; மிக்க ; கிட்டத்தட்ட 
நிறைவான ; திருந்திய ; செயல் தகுதி வாய்ந்த ; சட்டத்துக்கு 
உகந்த ; செல்லுபடியான ; செலாவணியிலுள்ள ; சமயப் 
பற்றுமிக்க ; அன்புள்ள ; கனிந்த உள்ளம் வாய்ந்த ; கருணை 
மிக்க ; உதவி செய்கிற ; பயன்படுகிற ; இரண்டகமற்ற ; 
மனமார்ந்த , வாய்மையுடைய ; நம்பகமான ; உறுதிவாய்ந்த ; 
இடர் காப்பான ; அச்சத்துக்கு இடமற்ற ; கடன் வகையில் 
மீட்டும் பெறும் நம்பிக்கைக்குரிய ; வாழ்க்கை வகையில் 
நீடிக்கிற ; ஆதரவான ; சார்வான ; 

மட்டான ; 

கவர்ச்சி 
வாய்ந்த ; சுவைமிக்க ; ads . நன்றாக ; int . நன்று , நல்லது !; 
சரி ; அவ்வாறே ஆகுக ! ( தொ . ) as good as , ஒத்த நிலை 
யுடையதாகவே , ஒப்பீட்டில் குறைவற்றதாகவே ; செயலள 
வில் கிட்டத்தட்ட ; be as good as one s word , வாக்குறுதியை 
நிறைவேற்று ; for good , for good and all , நிலையான முடி 
வாக , செயல்மாற்ற முடியாத வகையில் ; good for anything , 
எவ்வேலைக்கும் பொருத்தமான ; good looks , அழகுத்தோற் 
றம் ; good luck , நற்பேறு , தற்செயலான நல்வாய்ப்பிணைவு ; 
good offices , இடையீட்டு இணக்கத்திறம் ; good sense , 
திடமான மதிப்பீட்டுத்திறன் , செயலறிவு , பொது அறிவு , 
அனுபவ அறிவு ; இயல்பான செயல்துறை அறிவுத்திறம் ; 
good temper , சிடுசிடுப்பின்மை , இன்முகப்பண்பு , 
முகத்திறன் ; Good Templar , குடி ஒழிப்புக்கழக உறுப்பினர் ; 


நகை 


446 
good -breeding 

good thing , பயன் தரும் பேரம் ; ஆதாயம் தரும் பொருள் 
துறை முயற்சி ; நகைத்திறமுடைய கூற்று ; good things , 
சுவைப் பொருள்கள் ; make good , ஈடுசெய் , சீர்ப்படுத்து ; 
செலவுகளைக்கொடு ; நிறைவேற்று ; செய்துகாட்டு ; காரணம் 
காட்டி விளக்கு ; பதவியைப்பெற்று அதிலேயே அமர்ந்திரு, 
ஒருவர் முயன்றதைச் செய்துமுடி ; திடீர் என்று ஆக்கம் பெறு ; 
no good , பயனற்ற , எதற்கும் உதவாத ; stand good , நிலையான 
நன்மையுடையதாயிரு , தங்கியிரு , நிலைத்திரு ; தொடர்ந்திரு ; 
the good people, வன தெய்வங்கள் ; think good , விருப்பங் 
கொள் ; மனஞ்சார் . 
good - breed ing , n . நல் வளர்ப்பு ; மரியாதை நடத்தை . 
good - broth er , n . மனைவியுடன் பிறந்தவன் ; உடன் பிறந் 

தாள் கணவன் . 
good - bye , 11. பிரியாவிடை வாழ்த்து ; int . கடவுள் உன்னைக் 

காப்பாராக ! வாழி ! போய் வா ! 
good - condi tioned , a . நல்ல நிலைமையிலுள்ள . 
good -dame , n . பாட்டி . 
good - day , n . கூடும்போது அல்லது பிரியும்போது பொது 

வாகச் சொல்லப்படும் முகமனுரை , சந்திப்பு அஞ்சலி . 
good - ev en, good - eve ning , n . , int . மாலை நேரத்தில் 
கூடும்போது அல்லது பிரியும்போது சொல்லப்படும் 
முகமனுரை . 
good - fath er , n . மாமனார் . 
good fell ow , n . களிப்புமிக்க தோழன் , மனமொத்த பாங்கன் . 
good - fell owship , 11. மகிழ்வூட்டும் தோழமை , களியாட்டுக் 

கூட்டு . 
good - for - nothing , n . சோம்பேறி ; a . பயனற்ற , ஒன்றுக் 

கும் உதவாத . 
Good -Friday , n . புது வெள்ளிக் கிழமை , இயேசுநாதர் 
சிலுவையிலறையப்பட்டதை நினைவுகூர்தற்கான ஈஸ்டர் 
நாளுக்கு ( Easter - day ) முந்திய வெள்ளிக்கிழமை . 
good - hu mour , 11. இன்முகச் செவ்வி . 
good iness , n . அப்பாவியாயிருக்கும் இயல்பு . 
good ish , a . மட்டாக நல்ல பண்பு உள்ள ; மட்டியல் 

அளவுடைய . 
good - King -Hen ry , n . அமெரிக்க வானிலைக்கு இணக்கு 

விக்கப்பட்ட ஐரோப்பியச் செடிவகை . 
good - lack , int . ஆகா ; அடடா ! ஐயோ ; வியப்பு அல்லது 

இரக்கத்தைக் குறிக்குஞ் சொல் . 
good lier , a . goodly என்பதன் உறழ்படி . 
good liest , a . goodly என்பதன் ஏற்றுயர்படி . 
good -look ing , a . அழகு வாய்ந்த . 
good looking , a . நன்னெறித் தோற்றமுடைய . 
good ly , a . அழகான , நேர்த்தியான ; போதிய ; adu . 

அன்புடன் , அன்பாக ; நேர்த்தியாக . 
good - morn ing , n . காலை நேரத்தில் கூடும்போது அல்லது 

பிரியும்போது சொல்லப்படும் முகமனுரை . 
good - moth er , n . மாமியார் . 
good -na ture, n . அன்புள்ளம் , ஒப்புரவியல்பு ; தன்னலந் 

தளரவிடும் தன்மை , விட்டுக்கொடுக்கும் இயல்பு ; அடக்கம் . 
good ness , 11. நன்மை ; நற்குணம் ; மேம்பாடு , சிறப்பு , 
நேர்த்தி , மிகுநலம் ; அன்புடைமை , தாராள குணம் ; அற 
ஆர்வம் ; பொருளின் நற்கூறு , பொருளின் சாரம் அல்லது 
வலிமை . 
good - night , n . இரவிற் பிரியும்போது பொதுவாகச் சொல்லப் 

படும் முகமனுரை . 
goods, n. pl . புடைபெயர்ச்சிப் பொருள்கள் ; 

பொருள்கள் ; வாணிகச் 
சரக்குகள் ; இருப்பூர்தி முதலியவை மூலமாக அனுப்பப்படு 
வதற்குரிய பொருள்கள் ; ( தொ . ) goods train , சரக்குத் 
தொடர்வண்டி, 
goodsire , n . பாட்டன் . 


gopher 
good -sis ter , n . மைத்துனி , உடன் பிறந்தார் மனைவி ; 

மனைவியுடன் பிறந்தவள் . 
good - son , 1. மருகர் , மகள் கணவர் . 
good speed , 11. வெற்றி ; int . வெற்றி கிட்டுவதாக ! 
good - tem pered , a . நற்செவ்வியுடைய , இனிய உள்நிலைச் 

செவ்வியுடைய . 
goodwill , n . நல்லெண்ணம் ; ஆதரவு ; மகிழ்விணக்கம் ; 

நட்பார்வம் ; வாணிக நற்பெயர் உரிமை . 
Good wins , Good win sands , n . pl . ஆங்கிலக் கால்வாய் 

( English Channel ) இடையிலுள்ள மணல்திட்டு . 
Good wood , 11. இங்கிலாந்தில் சஸ்ஸெக்ஸ் ( Sussex ) மாவட் 
டத்தில் பந்தய ஓட்டத்துக்குப் பயன்படுத்தப்படும் இடம் ; 
சஸ்ஸெக்ஸ் மாவட்டப் பந்தய ஓட்டம் . 
good y , 1. திண்பண்டவகை . 
good y , good y - goody , a . அப்பாவியான , அருவருப்புண் 
டாக்கும் அளவுக்கு நல்லவராயிருக்கிற , திறனின்றி அற 
ஆர்வமுள்ள . 
go - off , n . தொடக்கம் ; ( தொ . ) at the first go - off , முதன் 

முதல் , தொடக்கத்தில் . 
goon , 11. தொழிலாளிகளை அச்சுறுத்துவதற்காக எதிரிகளால் 

கூலிக்கு அமர்த்தப்பட்டவர் ; மட்டி . 
goosan der , n . வாத்து வகை . 
goose , 11. வாத்து ; பெண்வாத்து ; வாத்திறைச்சி ; அப்பாவி , 
முட்டாள் , பேதை ; உடுப்புத் தேய்ப்புப்பெட்டி வகை ; 
அட்டையின்மேல் வில்லைகளை வைத்து ஆடப்படும் தற்செயல் 
வாய்ப்பு விளையாட்டு வகை . 
goose berry , n . முட்செடி வகை ; முட்செடி வகையின் 
உண்ணத்தக்க பழம் ; முட்செடிப் பழத் தேறல் ; வேண்டப் 
படாத அயல் மனிதர் ; ( தொ . ) gooseberry tomato , மழைக் 
காலத்தில் பலன் தரும் சிறு பழச்செடிவகை ; சிறுசெடி 
வகையின் பழங்கள் ; play gooseberry , காதலரிடையே 
துணைச் செவிலியாய் இயங்கு . 
goose berry - fool , 11 . முட்செடிவகைப் பழங்களைக் 
கொண்டும் கடைந்த பாலாடையைக் கொண்டும் செய்யப் 
படும் இனிப்புப் பண்ணிய வகை . 
goose - cap , n . அறிவற்றவர் . 
goose - club , 11. கிறித்துமஸ் விழாவை எதிர்நோக்கிச் சிறு 

தவணைப்பணம் பெற்று வாத்துக்கள் வழங்கும் கூட்டமைப்பு . 
goose - flesh , 11. தோலின் சிலிர்ப்பு நிலை. 
goose - flower , 11. ஆடுதின்னாப் பாளை வகை . 
goose foot , n . அக்காரக் கிழங்கினத்தைச் சேர்ந்த செடிவகை ; 

pl . goose foots . 
goose - girl , 11. வாத்து மேய்க்கும் சிறுமி . 
goose - grass , 11. ஒட்டுப்புல் வகை . 
goose herd , 11. வாத்து மேய்ப்பவர் . 
goose - neck , 11. வாத்தின் கழுத்தைப்போல் வளைந்துள்ள 

கொக்கி - குழல் - தாங்கி முதலியவை . 
goose - quill, 11. பழங்கால வாத்து இறகுப் பேனா. 
goos ery , 11. வாத்துக்களை வைத்திருப்பதற்கான இடம் ; 

அறிவின்மை . 
goose - skin , 11. = goose - flesh . 
goose -step , n . ( படை . ) வாத்து நடப்பதைப் போன்ற 


படை நடை வகை . 


goose - wing , 11. கப்பலின் முதன்மையான பாயின் கீழ்மூலை 

களில் ஒன்று . 
goos ey , 11. வாத்து ; மூடன் . 
goph er , 11., v. = gofer . 
goph er , 11. வளைதோண்டும் அமெரிக்க கொறிவிலங்கு 
வகை ; வட அமெரிக்க நில அணில் ; வளைதோண்டும் , 
நில ஆமைவகை ; 3. வளைதோண்டு , சிறு அளவில் அடிநிலச் 
சுரங்கம் அறு . 


447 


gopher 


Gothicism 


goph er , n . மரவகை . 
gor al , n . இந்திய மான்வகை . 
gor cock , n . சிவப்புக் காட்டுக்கோழி வகைச் சேவல் . 
Gord ian , a . பண்டைய ப்ரிஜியா ( Phrygia ) நாட்டு அரசனாகிய 
கார்டியஸ் ( Gordius) வகுத்திருந்த சிக்கலான முடிச்சுக்குரிய ; 
சிக்கலான , மிகக் கடினமான ; ( தொ . ) cut the Gordian knot , 
வன்முறைக் குறுக்கு வழியில் இடரைக் கடந்து வெற்றிகாண் . 
gore , n . சிந்தி உறைந்துபோன குருதி . 
gore , n . முக்கோண நிலத்துண்டு ; உடையை அகலமாக்கச் 
செருகப்படும் முக்கோண வடிவத்துணி ; குடை வட்டத்தின் 
முக்கோணக் கூறு ; உருளைக் கூறு ; குவிமாடக் கூறு ; 
பறவைக் கப்பலின் 

கூறு , வளைந்த பரப்பின் பகுதி ; 
ப . முக்கோணத் துண்டுகளைப் போன்ற வடிவங்கொடு ; 
முக்கோணத் துண்டுகளை வைத்துப் பொருத்து ; முக்கோணத் 
துண்டுகளால் அகலம் பெருக்கு அல்லது சுருக்கு . 
gore , . கூர்மையான விளிம்புடைய பொருள்களால் குத்தித் 

துளை , கொம்பினால் குத்திக் கிளறு . 
gorge , n . தொண்டை , மிடறு ; விழுங்கப்பட்ட பொருள் ; 
இரைப்பையிலுள்ளவைகள் ; கோட்டை கொத்தளங்களில் 
ஒடுங்கிய பகுதி ; மீனால் விழுங்கப்படும் தூண்டிலிரை வகை ; 
பருந்தின் தொங்கு கழுத்துப் பை ; இரைப்பை ; பெருங் 
கட்டிடத்தின் பின்புற நுழைவாயில் ; அருவியரித்த மலைச் 
சந்து , விடர் ; சுருங்கை , இடுக்கு வழி ; ( தொ . ) have one s 
gorge rise , பெரிதும் வெறுப்புக்கொள் ; heave the gorge , 
குமட்டு . 
gorge , n . தெவிட்டுதல் ; ஆவலுடன் விழுங்குதல் ; கழிமிகு 
தீனி ; 5. பேராவலோடு தின்னு ; தெவிட்டு , பெருந்தீனி 
கொள் ; பேராசையுடன் விழுங்கு ; திணி , விரியச்செய் ; 
தொண்டை அடைத்துக்கொள் . 
gorged , a . தொண்டையுடைய ; தெவிட்டிய ; ( கட் . ) கழுத்தைச் 

சுற்றி வளையமுள்ள . 
gor geous, a . ஒளி வண்ணமார்ந்த ; பகட்டான , சிறப்பான ; 

சொல்லணிகள் நிறைந்த , சொல்வளமுடைய . 
gor get , 11. தொண்டைக்காப்பு ; முற்காலப் படைத்துறைப் 
பணியாளர் பதக்கம் ; ஆடையின் கழுத்து விசிறிமடிப்புக் 
கூறு ; கழுத்தட்டிகை , கழுத்தணி வகை ; பறவை முதலிய 
வற்றின் கழுத்து நிறத்திட்டு . 
gor get , 11. அறுவை மருத்துவத்திற் பயன்படுத்தப்படும் 

நீண்ட சால்வரியுடைய எஃகுக் கருவிவகை . 
Gor gio , ( ரோமனி ) 11. நாடோடி அல்லாத ஒருவர் ; pl . 

Gor gios . 
Gorg on , n . பாம்புகளையே மயிராகக்கொண்டு பார்ப்பவர் 
களைக் கல்லாக மாற்றும் ஆற்றலுடைய கிரேக்கபுராண 
அரக்கியர் மூவரில் ஒருத்தி ; கோரப்பெண் . 
gorgonei on , 11. கிரேக்க புராணக் கதைகளில் வரும் பாம்பு 

களையே மயிராகவுடைய அரக்கியின் முகமூடி . 
Gorgon ia, n . பவழப்பூச்சி வகை ; 

pl. Gorgon iae , 
Gorgon ias .. 
gorg onize , U. கல்லாக மாற்று . 
Gorgonzol a , n . செழுமையான பாலேட்டுக் கட்டி . 
gorill a , n . ஆப்பிரிக்க வாலில்லாப் பெருங்குரங்கு வகை . 
gor ing, n . கோணமாக வெட்டப்பட்ட துண்டு ; 

முக்கோணத் துண்டாகவுள்ள . 
gor mand , n . = gourmand . 
gor mandism , n . பெருந்தீனி தின்னுதல் . 
gorm andize , n . வயணமாகச் சாப்பிடுந்திறன் ; 
மாகச் சாப்பிடும் பழக்கம் ; குதிர்மை ; U. பெருந்தீனி கொள் ; 
பேராசையுடன் விழுங்கு . 
gorse , n . மஞ்சள் நிற மலர்களும் முட்களும் உடைய புதர்ச் 

செடி வகை . 
Gors edd , n . வேல்ஸ் நாட்டுப் பாணர்கள்- மதகுருக்கள் 
மாமன்றத்துக்கு முன்னீடான நாட்கூட்டம் . 


gor y , a . உறைந்த குருதிபோன்ற ; குருதிக் கறைபடிந்த ; 
குருதி தோய்ந்த ; ( தொ . ) gory dew , ஈரச் சுவரில் பாசி 
வகை காரணமாகக் காணப்படும் களிபோன்ற திண்சிவப்பு 
மென்படலம் ; பாசி வகை . 
gos hawk , n . குறுஞ்சிறகுடைய பெரிய வல்லூறு வகை . 
Gosh en , 1. ஒளிவள இடம் . 
gos ling , n . வாத்துக் குஞ்சு . 
gos pel , 1 . நற்செய்தி , இயேசுநாதர் அறிவுறுத்திய 
நல்வாழ்வுக் கோட்பாடு ; இயேசுநாதரும் அவரது 
மாணவரும் அருளிச்செய்த போதனை ; திருவருள் வெளிப்பாடு ; 
இயேசுநாதர் வாழ்க்கை வரலாறு ; இயேசுநாதர் வாழ்க்கை 
வரலாறடங்கிய விவிலிய ஏடுகள் நான்கனுள் ஒன்று ; திரு 
நல்லேடு , திருமறை நூல் ; திரு நல்லேடுகளிலிருந்து வழி 
பாட்டுரையில் மேற்கொள்ளப்படும் பகுதி ; உறுதியாக மேற் 
கொள்ளப்படும் பகுதி ; உறுதியாக மேற்கொள்ளத்தக்க 
செய்தி ; நம்பத்தக்க உறுதியான பற்றுக்கோடு ; செயலில் 
பின்பற்றத்தக்க உறுதிப்பொருள் ; நல்லுறுதியுடன் பரப்பிப் 
போதிக்கத்தக்க உயிர்த் தத்துவம் ; வலங்கொண்ட பரப் 
பாதரவுக்குரிய மெய்ம்மை ; பரப்பா தரவுக்குரிய முறைமை ; 
உறுதிவாய்ந்த கடைப்பிடி மெய்ம்மை ; ( தொ . ) gospel oath , 
விவிலிய நூல்மீது 

சூளுரை ; gospel side , விவிலியத் 
திருநல்லேடு படிக்கப்படும் பலிமேடையின் வடபக்கம் ; 
gospel truth , மறைமொழி , மறை நூல்களிற் கண்ட உண்மை ; 
மறை நூல்களில் உள்ளதைப்போன்ற உறுதிப்பாடான 
செய்தி . 
gos pel - book , n . கூட்டுத்தொழுகையின்போது படிக்கப்படும் 

திருநல்லேட்டுப் பகுதிகள் அடங்கிய சுவடி . 
gos pelize , U. மறைநூற் பொருள்களை எடுத்துரை ; மறை 

நூலுக்கேற்ப மாற்றியமைத்துக்கொள் . 
gos peller, n . கூட்டுத்தொழுகையின்போது திருநூல் படிப் 
பவர் ; சமய போதகர் ; சமய ஆர்வலர் ; ( தொ . ) hot gospeller , 
வெறி ஆர்வலர் ; வெறி ஆர்வக் கோட்பாட்டினர் ; மூர்க்கக் 
கோட்பாட்டுப் பரப்பாளர் . 
gos pel - shop , n . மெதடிஸ்ட் ( Methodist ) என்னும் கிறித்தவ 

உட்சமய வகுப்பைச் சார்ந்தவர் தொழுமிடம் . 
goss amer , n . சிலம்பி நூல் , காற்றில் ஊசலாடும் மெல்லி 
ழைச் சிலந்தி நூல் , புதர்களுக்கிடையில் படரும் இலேசான 
மென்படலப் பொருள் ; நொய்ம்மைப் பொருள் ; நொய்தான 
மெல்லிய வலைத்துணி ; a . இலேசான , நொய்தான. 
goss amery , a . சிலம்பி நூல்போன்ற , நொய்தான . 
goss ip , n . பயனில பேசுபவர் , செய்தி பரப்புகிறவர் ; வம்பர் ; 
வீண்பேச்சு ; வதந்தி ; துழாவாரம் , மனம்போன போக்கிலான 
வரம்பற்ற பேச்சு ; பழிமொழி ; U. வறுமொழி பேசு ; வாய்க்கு 
வந்தன கூறு , வீணுரையாடு ; மனம்போன போக்கில் எழுது . 
gossoon , 1. ஏவற்சிறுவன் . 
got , v . get என்பதன் இறந்தகால முடி வெச்சம் . 
Goth , 11. முற்காலச் செர்மன் இனத்தவர் ; கல்வியறிவும் 

நாகரிகமும் அற்றுக் கலைப்பொருள்களை அழிக்கும் முரடர் . 
Got ham , n . கற்பனைக் கோமாளி நகரம் ; ( தொ . ) wise man 

of Gotham , அறிவிலி . 
Goth amist , Goth amite , n .. பேதை , படித்தவன்போல் 

நடிக்கும் முட்டாள் . 
Goth ic , n . முற்காலக் கிழக்குச் செர்மானிய இனத்தவரின் 
மொழி ; இடைநிலைக்காலக் கூர்மாடச் சிற்பப் பாணி ; 
அச்சுருப் பழம்படிவ வகை ; a . கிழக்குச் செர்மானிய இனத் 
தவருக்குரிய ; கிழக்குச் செர்மானிய இன மொழிக்குரிய ; 
( க - க . ) இடைநிலைக்காலக் கூர்மாடச் 

சிற்பப்பாணியில் 
அமைந்த , பண்படாத , முரடான ; அச்சுருப் பழம்படிவ வகை 
யில் அமைந்துள்ள ; பழங்கால ஆங்கில அச்சுருப் படிவத்தில் 
உள்ள . 
Goth icism , 11. முற்காலக் கிழக்குச் செர்மானிய இன மொழி 
மரபு ; இடைநிலைக் காலக் கூர்மாடச் சிற்பப்பாணி ; பண் 
படாப் பழக்க வழக்க நிலை , முரட்டுப் பண்பு . 


வயண 


4 


448 
go- to - meeting 

grace 
go -to - meeting , a . தொப்பி ஆடை முதலியவற்றின் go vernment , n . ஆட்சி முறை ; ஆட்சி ; ஆளுநர் குழு , 
வகையில் திருக்கோயிலுக்குச் செல்வதற்குத் தகுதியான . 

ஆட்சி உரிமை பெற்றவர் குழு ; அரசு , அரசியல் , அரசிய 
got - up , a . செயற்கையான ; போலியான ; இட்டுக் கட்டப் லார் ; அமைச்சரவைக் குழு ; ஆளுநர் கால எல்லை ; ஆளுநர் 
பட்ட ; போலிப் பகட்டான ; ஏமாற்றும் நோக்கத்துடன் ஆட்சிப் பரப்பு , மாகாணம் ; ( இலக் . ) மற்றொரு சொல்லின் 
போலியாகப் புனையப்பட்ட . 

வேற்றுமையை அறுதிசெய்வதற்குரிய சொல்லின் ஆற்றல் ; 

a . அரசியலாருக்குரிய ; அரசியலாரால் கடைப்பிடிக்கப்படுகிற ; 
gouache, ( பிர . ) 11. நீரில் அரைத்துப் பசையைக் கொண்டும் 

( தொ . ) Government house , ஆளுநர் இருக்கை . 
தேனைக்கொண்டும் அடர்த்தியாக்கப்பட்ட மந்தமான 
வண்ணங்களில் படந்தீட்டும் முறை ; மந்தமான வண்ணங் government al , a . அரசாங்கத்துக்குரிய ; ஆட்சிக்குரிய . 
களில் தீட்டப்பட்ட ஓவியம் . 

go vernor , 1. ஆளுநர் , மாநில ஆட்சித் தலைவர் , ஆட்சிப் 
Goud a , m . ஆலந்து நாட்டுப் பாலேட்டுக்கட்டி வகை . 

பகுதியில் அல்லது குடியேற்ற நாட்டில் அரசரின் பிரதிநிதி ; 

கோட்டைக் காவலர் ; கோட்டைப் பாதுகாப்புப் படையின் 
gouge , 11. நகவுளி , தச்சு வேலையிலும் அறுவை மருத்துவத்தி 

மேலாளர் ; நிறுவனத்தின் தலைவர் , நிறுவனத்தின் ஆட்சிக் 
லும் பயன்படுத்தப்படும் உட்குழிவான அலகுடைய உளி 

குழுவினருள் ஒருவர் ; சிறைச்சாலைப் பொறுப்பாளர் ; மேற் 
வகை ; 3. நகவுளியால் வெட்டு ; நகவுளியால் தோண்டு ; 

பணி முதல்வர் ; தலைவர் ; தந்தை ; ஆசான் ; இயந்திரத்தில் 
நகவுளியால் தோண்டியெடு ; கண்ணைத் தோண்டியெடு . 

வேகங்காக்கும் விசை அமைவு ; தூண்டில் முள்ளில் இரை 
Goulard , 11. ஈயத் துணைக்காடி.கக் கரைசலடங்கிய கழுவுநீர் 

யாகச் செருகப்படும் செயற்கைப் பூச்சிவகை . 
மருந்து . 

gov ernor - gen eral , n . மாநில ஆட்சித் தலைவர் முதல்வர் ; 
gou lash , n . இறைச்சித் துண்டுகளையும் காய்கறிகளையும் 

pl . gov ernors- gen eral. 
வதக்கிச் சமைக்கப்பட்ட உண்டிவகை ; மறுவகை பிரிப்பு , 
சீட்டாட்ட வகையில் வரிசைப்படுத்தப்பட்டுள்ள சீட்டுக்களை 

gown , n . அங்கி , நிலையங்கி , பெண்களின் நெடுஞ்சட்டை ; 

மேலங்கி ; பண்டைய ரோமாபுரியினரின் புற உடுப்பு ; நகரத் 
வகைப்படுத்தி மீண்டும் பகிர்ந்து கொடுக்கும் முறை . 

தந்தை - நீதிபதி - வழக்குரைஞர் - மதகுரு - பல்கலைக் கழகத்தினர் 
gourd , n . சுரைக் கொடியினம் ; சுரையினக் கொடியின் காய் ; 

முதலியோர் அணியும் வெவ்வேறு வடிவங்களிலுள்ள பணி 
சுரைக்காய் ; சுரைக் குடுக்கை . 

முறை அங்கி ; 3. நெட்டங்கி உடுத்திக்கொள் ; மேலங்கி 
gourd - worm , n . பூசனி விதையையொத்த ஈரல் கிருமிவகை. யணிவித்துப் பதவியிலமர்த்து ; ( தொ . ) town and gown , 
gourd y , a . கால்களில் வீக்கங் கண்டுள்ள . 

ஆக்ஸ்போர்டிலும் கேம்ப்ரிட்ஜிலும் பல்கலைக்கழகத்தினரல் 

லாதவர்களும் பல்கலைக் கழகத்தினரும் . 
gourm and , n . வயணமாகச் சாப்பிடுவதில் விருப்பமுள்ளவர் , 
நல்ல சாப்பாட்டினை மதிப்பிடுபவர் ; பெருந்தீனிக்காரர் ; a . 

gown man , gowns man , 11. படைத்துறைசாராப் பொது 
பேருண்டியரான , பெருந்தீனி கொள்கிற ; தீனிவிருப்பமிக்க . 

மகன் ; பல்கலைக் கழக உறுப்பினர் . 
gourmandise , ( பிர . ) 1. , v . = gormandize. 

goy , n . செர்மானிய யூதவழக்கில் யூதர் அல்லாதவர் ; பிற 

இனத்தவர் . 
gourm et , n . உணவு குடிவகைச் சுவையுணர்வாளர் ; இன் 
தேறல் வகைகளின் சுவையுணர்வுமிக்கவர் . 

Graaf ian , n . ஆலந்து நாட்டு உள்ளுறுப்பியலாரான கிராப் 

(Graaf 1641-73 ) என்பவருக்குரிய ; ( தொ . ) Graafian follicle , 
gout , n . ( மரு .) கீல் வாதம் , சந்து வாதம் , ஊளைச்சதை நோய் ; 

Graafian vesicle , பாலுண்ணிகளின் கருப்பையில் கருச்சத்துத் 
கோழி முதலிய பறவைகளுக்கு வரும் சிலேட்டும் சூலை ; 

தங்கி முதிர்ச்சியடைகிற சிறு பைகளில் ஒன்று . 
கோதுமைத் தண்டு புடைப்பு ; துளி ; அழுக்குத் தெறித்த 

grab , n . கீழ்த்திசைக் கரையோரக் கப்பல் . 
புள்ளி . 
gout , 11. இன்சுவை , நறுஞ்சுவை . 

grab , 11, இறுகு பிடிப்பு ; பறிப்பு ; பறிக்கும் பண்பு , சுரண்டல் ; 

அரசியல் சூறை ; வாணிகக் கொள்ளை ; பற்றமைவுப் பொறி , 
gout -fly , 11. கோதுமைத் தண்டுகளைத் துளைத்து வீங்கு 

பற்று கருவி ; சிறுவர் சீட்டாட்ட வகை ; ப . திடீரெனப் பறி ; 
விக்கும் முட்டைப்புழுக்களை ஈனும் ஈ வகை . 

சடுதியில் கைப்பற்று ; பற்றிப் பறி ; சுரண்டு ; பேரவாக் 
gout weed , gout wort , n . கீல்வாதத்துக்கு நல்லதென்று கொண்டு பிடுங்கு ; கொள்ளையிட்டுத் தனதாக்கிக்கொள் , 
நெடுங்காலம் கருதப்பட்டு வந்த குடைப் பூங்கொத்துடைய தடுத்து நிறுத்து . 
செடிவகை . 

grabb er , n . பேரவாவுடன் பறிப்பவன் , பேராசைக்காரன் . 
gout y , a . சந்து வாதம் சார்ந்த ; கீல்வாத நோய்க்கு ஆளான . grab ble , . தடவித் தேடு ; கைகால்களைப் பரப்பிக்கொண்டு 
go vern , v . ஆளு ; நேரடியாக ஆட்சி நடத்து ; கோட்டையின் துழாவு . 
பொறுப்பாட்சி செய் ; நகரத்தின் பாதுகாப்பாட்சி ஏற்று 

grace , 7. நயம் , பண்பு ; கவர்ச்சிக் கூறு , இனிமைப் பண்பு ; 
நடத்து ; செயலாட்சி செய் ; செயல்முறைக்கான கோட் வனப்பு , அழகுக் கூறு ; அணிநயம் ; செயற்பாங்கு , செயல் 
பாடுகளை வகுத்தியக்கு ; ஆட்சிச் செயல்முறைகளை ஒழுங்கு 

வண்ணம் ; அருள் ; அருள்பாலிப்பு , அனுக்கிரகம் ; அருட் 
படுத்து ; வகைப்படுத்து , நெறிப்படுத்து , தூண்டு , 

கடவுட்பேறு ; அருட்கொடை ; தெய்வத்திறம் ; 
ஆட்கொண்டியக்கு , வசமாகக்கொண்டு 

டத்து , செல் 

தெய்வ அருளிரக்கம் ; தயவு , பரிவு , அருட்கனிவு , கருணை ; 
வாக்கால் செயற்படுத்து ; அடக்கியாளு ; கட்டுப்படுத்து ; நல்லெண்ணம் ; தகவு , இசைவுநயம் ; மன்னிப்புப் பண்பு ; 
செயலுறுதி செய் ; ஆற்றலில் முதன்மை பெற்றிரு ; சட்டக் 

சலுகை , அருண்முறைத் தவணை விட்டுக்கொடுப்பு ; தடை 
கட்டுப்பாடுடையதாயிரு ; உரிமையெல்லைக்குரியதாய் அமை , யற்ற தன்விருப்புரிமை ; கமகம் , இசை அதிர்வுநயம் ; திரு 
தொடர்புடையதாயிரு ; அறுதி 

அறுதி செய்ய 

உரியதாயமை ; மேனி , கோமான் கோமாட்டியர் சமய மாவட்ட முதல்வர் 
( இலக் . ) தனிச்சார்புடையதாகப் பெற்றிரு , அவாவி நில் , 

முதலியோரின் அருட் பட்டம் ; உணவுமேடை வந்தனை 
தனிப்பட்ட வேற்றுமையை வேண்டிநில் . 

வழிபாடு ; பல்கலைக் கழகச் செயற்குழுவின் இசைவு ; பல் 
go vernance , 11. ஆளுகை ; ஆட்சி ; ஆட்சி முறை ; கட்டுப் கலைக் கழகச் செயற்குழுவின் தீர்ப்பு ; U. கவர்ச்சியூட்டு , அணி 
பாடு ; கட்டளை ; அதிகாரம் ; நடத்தை . 

செய் , அழகு செய் ; மதிப்பளி ; இணைந்து சிறப்பளி ;; 
go verness , 11. ஆசிரியை , வீடுகளில் குழந்தைகளுக்குப் பாடம் 

மதிப்பு மேம்படுத்து ; பண்புகளை முனைப்பாக எடுத்துக் 
கற்பித்துப் பார்த்துக் கொள்பவள் ; 3. ஆசிரியையாகச் செய 

காட்டு ; பட்டம் முதலியன வழங்கிச் சிறப்புச்செய் ; ( தொ . ) 
லாற்று ; ஆசிரியையாகத் தொடர்பு கொண்டிரு. 

days of grace , சலுகை நாட்கள் ; fall from grace , ஒழுக்க 
gov erness - car , gov erness - cart , 11. இருக்கைகள் எதி 

நிலையினின்றும் இழி , அருள்நிலையினின்றும் வழுவு ; saving 
ரெதிராயமைந்த பளுவற்ற இருசக்கர வண்டி . 

grace , முத்தி வழங்கும் தெய்வ அருள் ; ஈடு செய்யும் பண்பு ; 

take heart of grace , வழங்கப்பட்ட சலுகையினின்றும் 
gov erning , a . கட்டுப்படுத்தும் ஆற்றலுடைய . 

ஊக்கங்கொள் ; with bad grace,, 

வெறுப்பைத் தருகிற 


பேறு , 


நட் 


449 


Grace 


grail 


பாங்குடன் ; with good grace , நல்லிணக்கமான பாங்குடன் ; 
year of grace, இயேசுநாதரின் பிறப்பிலிருந்து கணிக்கப் 
படும் ஆண்டு , கி . பி . ஆண்டு . 
Grace , 11 . 

உள்ளூரொடும் நெடுந்தொலைவொடும் நேரே 
தொடர்பு கொள்ளக்கூடிய தானியங்கி தொலைபேசி . 
grace -cup , 11. விருந்தின் முடிவில் அருந்தப்படும் கிண்ணத்து 

தேறல் . 
grace ful , a . இயல் நயமுடைய , நேர்த்தியான , நாகரிகமான , 

அழகிய ; தகவுடைய , பொருத்தமான ; அருள் நிறைந்த ; 
அருள் பாலிக்கிற . 
grace less , a . நற்பாங்கு அற்ற , நல்லுணர்ச்சியில்லாத ; 
நாணங்கெட்ட , சிறப்பில்லாத ; இரக்கமற்ற , கொடிய , சீர் 
கெட்ட ; நயமுறையற்ற . 
grace - note, 11. ( இசை . ) கமகம் , இசைத்திறத்துக்கு வேண்டா 

விடினும் அழகுக்காகப் புகுத்தப்படும் இசைமானம் . 
graces , 11. Pl . நட்பாதரவு . 
Graces ; n . pl . கிரேக்க புராண மரபில் அழகும் கவர்ச்சியும் 
அளிப்பவர்களென்று கருதப்பட்ட மூன்று உடன்பிறப்பு 
நயத்தெய்வங்கள் . 
grace - stroke , n . முற்றுவிக்குஞ் செயல் . 
gra cile , a . மெல்லிதான ; வலிவற்ற. 
gra cious , a . அன்புள்ள , இன்முகமார்ந்த ; கனிவார்ந்த ; 
அற ஆர்வமுடைய ; நய ஆதரவான ; பண்பமைதியுள்ள ; 
அருள்பாலிக்கிற , கருணை நிறைந்த ; மதிப்பு விட்டிறங்கிச் 
செயலாற்றுகிற ; சலுகை தரும் பான்மை மேற்கொண்ட ; 
தகவார்ந்த ; சாதகமான , சார்வு நலமுடைய ; int . கடவுளே ! , 
ஆ ! அப்படியா ! , வியப்பு ஆர்ப்பரிப்புக் குறிப்பு ; ( தொ . ) 
good gracious , ஆ ! அப்படியா ! , வியப்பு ஆர்ப்பரிப்புச் 
சொற்றொடர் . 
grac kle , 11. காக்கையினப் பறவை . 
gradate , . படிப்படியாக ஒன்று மற்றொன்றில் இழையும்படி 

செய் ; படிநிலை ஏற்ற இறக்கமாக ஒழுங்குபடுத்து , தரப்படுத்து . 
grada tim , adv . படிப்படியாக . 
grada tion , n . படித்தர வரிசை ; படித்தர வரிசையொழுங்கு ; 
கவின்கலைத் துறையில் வண்ணங்களின் ஏற்ற இறக்கப் 
படி இழைவு ; ( மொழி . ) உள்ளுயிர் மாற்றம் ; படிநிலை ஏற்ற 
இறக்கம் ; ( இசை . ) சுர வரிசை . 
grada tioned , a . படி நிலைகளால் ஆன . 
grada tions , n . pl . மாறுதல் படிநிலை வரிசை ; மாறுதல் 

வரிசைப் படிநிலைகள் . 
grad atory , a . படிப்படியாக முன்னேறிச் செல்கிற ; நடப் 

பதற்கு இசைவாக்கப்பட்ட . 
grade, n . படிநிலை ; படித்தரம் ; பண்பின் தரநிலை ; மதிப்பின் 
படி ; வளர்ச்சிப்படி ; முன்னேற்றப்படியின் ஒரே தளத்தி 
லுள்ள ஆட்கள் அல்லது பொருள்களின் தொகுதி ; படி உயர் 
வின் தரம் ; அளவுகருவியின் படியளவு நிலை ; வகை பிரிவு ; 
வகை பிரிவின் உட்படித்தரம் ; சரிவு ; சாய்வு வீதம் ; ஏற்ற 
வீதம் ; இறக்க வீதம் ; பள்ளி வகுப்பு ; பள்ளிப்படிவம் ; 
கால்நடைகளில் தூய உயரினக் கலப்பால் ஏற்படும் உயர் 
திரிபு வகை ; ( கண . ) செங்கோணத்தில் நூறில் ஒரு கூறு ; 
( மொழி . ) உள்ளுயிர் மாற்றத்தின் ஒரு படி ; ( வில . ) ஒரே 
வளர்ச்சித் தசையில் தாய்க் குடும்பத்திலிருந்து பிரிந்துபோன 
தாகக் கருதப்படும் விலங்கு வகைகளின் தொகுதி ; a . இனக் 
கலப்பால் உண்டான ; 3. தரப்படுத்து ; வகைப்படுத்து ; 
தரங்களாக வரிசைப்படுத்து ; வகைப்படுத்தி ஒழுங்குசெய் ; 
தர அறுதிசெய் ; படிநிலைத் தரமாக வகைப்படும்படி உரிய 
வீதத்திற் கல ; இடைநிலைச் சாயல்கள் மூலம் வண்ணத்துடன் 
வண்ணம் இழையும்படி செய் ; வாட்டங்கொடு ; பாதைக்குப் 
படிநிலை ஏற்ற இறக்கம் கொடு ; கால்வாய்க்குப் படிநிலைச் 
சாய்வு அளி ; வேறுபட்ட சாய்வுகளைச் சரிசெய்து ஒருசீர்ப் 
படுத்து ; ஒரு சீர்ப்படு ; கால்நடைவகையில் உயர்படி தூய 
இனத்துடன் கலப்புச் செய் ; ( மொழி . ) உள்ளுயிர் மாற்றப்படி 
வேறுபாடு செய் . 


grad ient , n . சரிவு வாட்டம் , பாதை இருப்புப்பாதை முதலி 
யவற்றின் வகையில் சம தளத்திலிருந்து ஏற்ற இறக்கமாக 
ஏற்படும் சாய்வளவு வீதம் ; ஏற்ற இறக்க வாட்டம் , வெப்ப 
மானி அழுத்தமானி முதலியவற்றின் வகையில் இடத்துக்கு 
இடம் ஏற்படும் அளலை ஏற்ற இறக்க மாறுபாட்டு வீதம் . 
grad ienter , n . நில அளவையாளரின் சரிவு வாட்டமானி . 
grad in , grad ine , n . இருக்கைப்படி வரிசை ; பலிமேடையின் 

பின்புறப் படி , படித்தட்டு . 
grad ual , n . ரோமன் கத்தோலிக்கக் கோயிலில் திருமுகப் 
பகுதிக்கும் நற்செய்திப் பகுதிக்கும் இடையே எழுப்பப்படும் 
எதிர்க் குரற்பாடல் பகுதி ; எதிர்க்குரற் பாடற் பகுதிகள் 
அடங்கிய சுவடி . 
grad ual , a. படிப்படியாக நிகழ்கிற , மெல்ல நடைபெறுகிற , 

விரைவாயிராத ; திடீரென்று தோன்றாத ; செங்குத்தாயிராத 
grad ually , adv . படிப்படியாக , பைய . 
grad uand , 11. பல்கலைக்கழகப் பட்டம் பெறவிருப்பவர் . 
grad uate, 11. பட்டதாரி , கல்விப்பட்டம் பெற்றவர் ; வேதி 
யியலாரின் அளவு 

குறிக்கப்பட்ட கண்ணாடிக்கலம் ; 0 . 
கல்விப்பட்டம் பெறு , பட்டதாரியாகு ; துறையின் முழுத் 
திறமைக்குரிய தகுதி பெறு ; நுண் கூறுகளாக அளவின் 
அடையாளமிடு ; படிநிலைகளாக வரிசைப்படுத்து ; குறிப்பிட்ட 
படிநிலை வீதப்படி வரிவிதிப்பை வகுத்தமை ; படிப்படியாக 
மறைவுறு ; படிப்படியாக மாறு ; நீர்வற்றச் செய்வது மூல 
மாகக் கரைசலைச் செறிவுப்படுத்து . 
grad uated , a . நுண்படிகளாக அளவுக்கூறுகள் குறிக்கப் 

பெற்ற . 
gradua tion , n . நுண்படியளவிடுதல் ; நுண்படியளவு நிலை ; 
வண்ணத்தின் படிநிலை இழைவு ; படியளவுக் குறியீடு ; படி 
யளவுக் குறி ; படிப்படியாக ஆவியாவதற்குக் காற்றுப்பட 
வைத்திருக்கை ; பட்டத் தகுதிப்பேறு . 
grad uator , 11. ஒழுங்கான இடைவெளிகள் விட்டுக் கோடுகளை 

வகுப்பதற்கான கருவி . 
grad us , n . கிரேக்க அல்லது லத்தீன் யாப்பிலக்கணச் சொற் 

களஞ்சியம் . 
Grae cism , 11. கிரேக்க பண்பு ; கிரேக்க சொல்மரபு ; கிரேக்க 
நடை ; கிரேக்க மரபைப் பின்பற்றியமைத்தல் ; கிரேக்க 
மாதிரிப் போலி . 
Grae cize, 3. கிரேக்க பாணியில் அமை ; கிரேக்க இயல்பு 
அளி ; கிரேக்க வடிவங்கொடு ; கிரேக்கர் சார்பாயிரு ; 
கிரேக்கர்களைப் பின்பற்றி நட . 
Graeco - Ro man , a . பண்டைய கிரீஸ் - ரோம் நாடுகள் சார்ந்த ; 
ரோம ஆதிக்கத்தின்கீழ்த் தொடர்ந்து பயின்ற கிரேக்க 
கலைப்பாணிக்குரிய . 
graffi ti, n . graffito GT GOTU SGT LUSOT SO LO . 
grafi to, 11 , தொல்பழங்கால நகரச் சுவர்களில் சுரண்டு வரி 
களால் அமைக்கப்பட்டுள்ள சித்திர வடிவம் ; சுவர் அடித் 
தளத்தின் பல்வண்ணங் காட்டும் சுரண்டு வரி ஓவிய ஒப்பனை . 
graft , 1. ஒட்டுச்சினை ; ( மரு . ) அறுவையில் இடம் மாற்றிப் 
பொருத்திவைக்கப்பட்ட உயிரிழைமம் ; ஒட்டுமுறை ; ஒட்டுச் 
சினை செருகப்படுமிடம் ; U. ஒட்டுச் சினையைச் செருகிவை ; 
பொருத்தி இணை , இரண்டறப் பிணை ; ( மரு. ) அறுவையில் 
உயிரிழைமத்தை இடம் மாற்றிப் பொருந்தவை ; ( கப் . ) 
தாழ்ப்பாள் வளையத்தை இழைக்கயிறு வரிந்து இறுக்கு . 
graft , 1. வெட்டுமான அலகு , ஒருதடவை மண்வெட்டி 
எடுத்தெறியும் மண் ஆழ அளவு ; 

பிறைவடிவ 

அல 
குடைய மண்வெட்டி வகை ; சுரண்டல் , பணித்துறை 
கைப்பொருள் . 
graft ing , n . ஒட்டு , ஒட்டவைத்தல் . 
graft ing -clay , graft ing - wax , n . ஒட்டுச்சினை இணைக்கப் 

படுமிடத்தை மூடுவதற்கான பொருள் . 
grail , n . - gradual . 


( 


- 


சாய 


450 
grail 

grand 
grail , 1. திருக்குருதிக்கலம் , இயேசுநாதர் சிலுவை gram - centimetre, 7. ( இய . ) ஒரு சீரெடையைச் செங்குத் 
யேற்றத்தின் பின் அவர் குருதி சேமிப்புக் கலமாக அமைந்த தாக ஒரு சென்டிமீட்டர் உயர்த்துவதற்கு வேண்டிவரும் 
இறுதியுணவின் வட்டில் . 

பணியாற்றல் . 
grail , n . சீப்புச் செய்பவரது அரம் . 

gramer cy , int . நன்றி ! 
grail , n . சரளைக்கல் . 

gramina ceous , a . புல்சார்ந்த ; புல்போன்ற ; புல் நிறைந்த 
graint , n . கூலம் , தானியம் ; கூலமணி ; செறிவார்ந்த சிறு Gramin eae , n . pl . புல் இனம் . 
தனி வித்து ; கடுஞ்செறிவார்ந்த சிறு துணுக்கு ; அரிமணி , gramin eous, a . = graminaceous. 
சிறு துகள் , உள்ளணு ; அரிமணல் பொடி ; பொன் துகள் ; 

graminiv orous , a . புல் தின்கிற . 
உப்புத்துணுக்கு , வெடிமருந்துப்பொடி , மணப்பொருள் துகள் ; 

gramm a, n . = grama . 
மிகச் சிறிய அளவு ; நெல்மணி எடை , மிகச் சிறிய எடை 

gramm alogue, n . ( சுருக்கெழுத்து ) ஒரு கீற்றுச்சொல் , ஒரே 
வகை ; முன்பு வித்துக்கள் எனக் கருதப்பட்ட உணங்கிய 
இந்திரகோபப் பூச்சித்தோடு ; உணங்கிய இந்திரகோபப் 

எழுத்துக்கீற்றால் குறிக்கப்படுஞ்சொல் . 
பூச்சியிலிருந்து செய்யப்படும் செக்கர்நிறச் வகை ; gramm ar , n . இலக்கணம் ; மொழிவழிக் கற்ற கலை , 
கெட்டிச்சாய வகை ; பொருள்களின் உட்கட்டுச் செறிமானம் ; இலக்கண விதிகளைக் கையாளும் முறை ; இலக்கண விதி 
பொருள்களின் புறக் கரண்பரப்பு ; தசை தோல் மரம் கல் முறைப்படி அமைந்த எழுத்துநடை ; இலக்கண விதிமுறைப் 
ஆகியவற்றின் உள்ளணுத் துகள் கட்டமைப்பு ; உள்ளணுத் படி அமைந்த பேச்சுநடை ; மொழிப்படிவ மரபு அமைதி ; 
துகள் ஒழுங்கமைதி ; உள்ளணுத் துகள் பரும அளவு ; மரக் கலைத்துறையின் அடிப்படைக் கூறுகள் ; இயல்துறையின் 
கட்டைகளில் நார்வரி அமைதி ; நிலக்கரி கல் ஆகியவற்றில் தொடக்கக் கூறுகள் ; அடிப்படைத் தொடக்க ஏடு ; ( தொ . ) 
அடுக்கு வரி அமைவுமுறை ; உள்ளார்ந்த இயல்பு ; தொய் comparative grammar , ஒப்பிலக்கணம் ; general grammar , 
வாற்றல் , இழைவாற்றல் , உழைப்பாற்றல் ; மனநிலை ; பொது இலக்கணம் ; historical grammar , வரலாற்று வழி 
போக்கு , பாங்கு ; V. உள் அணுத்துகள் கட்டமைப்பு உரு இலக்கணம் ; philosophical grammar , மெய்யுணர்வு இலக் 
வாக்கு ; உள் அணுத்துகள் கட்டமைப்பு உருவாகு ; புறக் கணம் ; 

universal grammar , அனைத்துலக மொழியிலக் 
கரண் பரப்பமை ; மரம் சலவைக்கல் ஆகியவற்றின் உள் கணம் . 
அணுத்துகள் வரியமைதியின் செயற்கை வண்ணம் தோய்வி ; grammar ian , n . இலக்கணப் புலவர் ; இலக்கண ஆசிரியர் ; 
கெட்டிச்சாயமிடு ; மயிர்களைந்து தோற் பதனிடு ; ( தொ . ) இலக்கண நூலாசிரியர் ; மொழி நூல் வல்லுநர் . 
against the grain , மரச் சிராயின் போக்குக்கு என் 

எதிராக ; 

gramm ar -school , 11. முற்கால லத்தீன் இலக்கணப் பள்ளி ; 
மனப்பாங்குக்கு மாறாக ; dye in grain , கெட்டிச் சாயமிடு ; 

இங்கிலாந்தில் இக்கால இடைநிலைப்பள்ளி . 
in grain , முழுநிறைவாக ; உண்மையாக ; பிண்டப்பிழிவாக , 
இயல்பாக ; தீர்மானமாக ; நிலையாக ; with & grain of salt , 

grammat ic , grammat ical, a . இலக்கணம் சார்ந்த , இலக் 
முழுதும் நம்பாமல் , மிகைபட்டதாயிருக்கலாம் என்ற ஐயத் 

கண விதிகளையொட்டிய ; ( தொ . ) grammatical gender , 
துடன் , மெய்ம்மை துணியும் உணர்வு தனியாகக் கொண்டு . 

இலக்கண வகைப் பால் வேறுபாடு . 
grain , n . கவடு ; கவர்முள் . 

grammat icism , n . இலக்கண விதிமுறைச் செய்தி . 
grain age , n . கூல வரி . 

grammat icize, . இலக்கண விதிகளையொட்டியதாக்கு ; 

இலக்கண விதிகளாக்கு . 
grained , a . உட்கட்டமைந்த , மணிக்கட்டான ; தோல் பத 
னிடும் வகையில் மயிர் களையப்பட்ட ; கெட்டிச்சாயமிடப் gramm atist , n . இலக்கண ஆசிரியர் , இலக்கணப் புலவர். 
பட்ட ; மேற்கரண் பரப்புடைய ; சொரசொரப்பான ; சால் gramme, n . சீரெடை , சீர் அளவை முறையில் பொதுநிலை 
வரியிடப்பட்ட . 

எடையலகு . 
grain er , n . அகவரி வண்ணம் தோய்ப்பவர் ; சால்வரி gram - mol ecule, n . = gram - atom . 
வண்ணத்தூரிகை . 

gram ophone , n . இசைத்தட்டுப் பெட்டி , ஒலிப்பதிவுப் பேழை . 
grain ing , n . மரச்சிராய்போல அகவரி வண்ணங் கொடுத் 

gram pus , n . திமிங்கிலகிலம் , தண்ணீர்பீறிட்டு வெளிப்படப் 
தல் ; தோல் பதனிடும் வகையில் மயிர் களையும் வேலைமுறை . பேரிரைச்சலுடன் மூச்சுவிடும் திமிங்கிலம் போன்ற கடலுயிர் 
grain ing , 1. ஐரோப்பிய நன்னீர் மீன் வகை . 

வகை ; உரக்க மூச்சுவிடுபவர் . 
grains , 11. pl . நறுமணப்பொருளாகவும் மருந்து சரக்காக 

granadill a , grenadill a , 11. சிலுவையேற்றத் தோற்றம் 
வும் பயன்படுத்தப்படும் மேற்கு ஆப்பிரிக்கச் செடிவகையின் உடைய மலர்க்கொடி வகை . 
விதை மேலுறைகள் ; சாராயங் காய்ச்சி வடித்த பிறகு எஞ்சி 

gran am, 11. = grannom . 
நிற்கும் மாவூறல் சக்கை ; ( தொ . ) grains of Paradise , Guinea 
grains , நறுமணப்பொருளாகவும் மருந்து சரக்காகவும் பயன் 

gran ary , n. கூலக்களஞ்சியம் , தானிய உற்பத்தி நிறைவுப் 

பகுதி. 
படுத்தப்படும் மேற்கு ஆப்பிரிக்கச் செடிவகையின் விதை 
மேலுறைகள் . 

grand , a . வீறார்ந்த ; விழுமிய தோற்றமுடைய ; மதிப்பு 
grains , n . மீனைக் குத்திப் பிடிப்பதற்கான ஈட்டி வகை . 

வாய்ந்த ; பேரழகு வாய்ந்த ; வண்ணப்பகட்டான ; மிக 

நேர்த்திவாய்ந்த ; ஆரவாரமான ; பகட்டழகுடைய ; மலைக்க 
grain y , a . கூலம் - பருப்பு அல்லது கொட்டைகளையுடைய . 

வைக்கிற ; மேதக்க , மாட்சி மிக்க ; மேம்பட்ட ; முதன்மை 
Grall ae , Grallato res , n . pl . ( வில . ) நீரில் நடக்கும் நீண்ட 

வாய்ந்த , தலைமைசான்ற ; உயரிய ; மேலான ; நிறைபேருரு 
காலுடைய பறவையினம் . 

வமைந்த ; முழுநிறைவான ; முழுநிலையான ; முடிவான ; களிப் 
grallator ial , a . ( வில . ) நீரில் நடக்கும் நீண்ட காலுடைய பூட்டவல்ல , நிறைவளிக்கிற ; இரண்டாந் தலைமுறையான ; 
பறவை இனஞ்சார்ந்த . 

( தொ . ) grand air , தனிச்சிறப்பு வாய்ந்த தோற்றம் ; Grand 
grall och , 11. இறந்துபோன மான் உடலின் உள்ளுறுப்புகள் ; Almoner , இன்னும் நீடித்துவருகிற பழைய மதிப்பு வாய்ந்த 
ப . மானின் குடலை வெளிப்படுத்து . 

அறம் வழங்கும் பணியினை 

மேற்கொண்டவர் ; grand 
gram , n . காராமணி , பருப்பு வகைப் பொது ; கொள்ளு , 

committee , சட்டத்தொழில் சட்டப்படி மூலங்களை ஆய்வதற்கு 
குதிரைத்தீனியாகப் பயன்படும் பயறுவகை . 

அமர்த்தப்படும் நிலைக்குழுக்கள் இரண்டில் ஒன்று ; Grand 
gram , 11. = gramme . 

Duchess , சிறுவட்ட ஆட்சிக்கோமாட்டி ; சிறுவட்ட ஆட்சிக் 

கோமான் துணைவி ; Grand Duchy , சிறுவட்டக் கோமக்கள் 
gram a , gram a grass , n . அமெரிக்க மேய்ச்சற் புல்வகை . 

ஆட்சிப்பகுதி ; Grand Duke , சிறுவட்ட அரசுக்கோமான் ; 
gram - at om , n . ( வேதி . ) அணுக்கட்டு நிறை , தனிமத்தின் grand duke , பேராந்தை வகை ; grand march , ஆடல்வகை 
அணு எடை அளவின் பரும அளவெண் . 

நடனத்தொடக்க வரிசையணி ; Grand Master , இராணுவ 


1 


ப 


வகை . 


451 
grandam 

granulation 
வீரத்திருத்தகைக் குழுவின் தலைவர் ; Grand Monarch , 

gran ger , n . பண்ணைக்காவலர் . 
பிரஞ்சு நாட்டின் 14 - ஆவது லூயி (Louis XIV ) என்னும் 

gran gerism , n . கழிமிகைப் படவிளக்கம் , வேறு பல நூல் 
அரசர் ; grand opera , உரையாடல் இல்லாத இசைநாடகம் ; 

களிலிருந்து விளக்கப்படங்களையும் தலைப்புப் பக்கங்களையும் 
grand piano , upright piano , பெரிய இன்னிசைப்பெட்டி 

வெட்டியெடுத்து உடன் வழங்கும் முறை . 
வகை ; grand stand , குதிரைப்பந்தய மைதானத்தில் உயர் 

gran gerize, v . கழிமிகைப் படவிளக்கம் அளி , வேறு பல 
காட்சி மேடை ; grand total , மொத்தக் கூட்டுத்தொகை ; 

நூல்களிலிருந்து விளக்கப் படங்களையும் தலைப்புப் பக்கங் 
Grand Turk , துருக்கி சுல்தான் ; Grand Vizier , துருக்கி 

களையும் வெட்டியெடுத்து மற்ற விளக்கங்களுடன் கலந்து 
நாட்டு முதலமைச்சர் . 

வழங்கு . 
gran dad , 11. = grand - dad . 

granif erous , a . கூலவகை விளைவிக்கிற ; தானியம் போன்ற 
gran dam , 11. பாட்டி , 
பாட்டி , கிழவி ; குலமூதாட்டி ; விலங்கி 

விதையை வழங்குகிற . 
னுடைய தள்ளையின் தள்ளை . 

gran ite, n . கருங்கல் , கட்டிடத்துக்குப் பயன்படுத்தப்படும் 
grand - aunt , n . பாட்டன் அல்லது பாட்டியின் உடன்பிறந் திண்பாறை வகை ; a . கருங்கல்லாலான ; கருங்கல் போன்று 
தவள் . 

கடினமான ; ( தொ . ) bite on granite , பயனின்றித் தொடர்ந்து 
grand child , n . பேரக்குழந்தை . 

முயற்சிசெய் , விழலுக்கு நீர் இறை ; the granite city , ஸ்காத் 

லாந்திலுள்ள அபர்டீன் நகரம் . 
grand - dad , n . பாட்டனார் . 
grand daughter , 11. பேர்த்தி . 

gran ite - ware , n . கருங்கல் போன்ற தோற்றத்தோடு கூடிய 

புள்ளிகளுள்ள மட்கலம் ; மெருகிடப்பட்ட இரும்புக்கல வகை . 
Grand - ducal , grand - ducal , a . சிறுவட்ட அரசுக்கோமா 

granit ic , a . கருங்கல் சார்ந்த ; கருங்கல்லாலான ; கருங்கல் 
னுக்குரிய ; சிறுவட்ட அரசுக் கோமானைச் சார்ந்த ; சிறு 

போன்ற . 
வட்ட அரசு சார்ந்த . 
grande , ( பிர . ) a . சிறப்புமிக்க ; ( தொ . ) grande passion , 

gran itite, n . அப்பிரகக் கருங்கல் , வெள்ளை அப்பிரகம் கலந்த 

கருங்க 
முழுதும் ஆட்கொண்ட காதல் ; grande toilette , சிறப்பு 

gran itoid , a . கருங்கல் வடிவம் போன்ற , கருங்கல் தோற்ற 
முறையான ஆடை . 

முள்ள . 
grandee , n . ஸ்பெயின் போர்ச்சுகல் நாடுகளில் உயர் தரப் 
பெருங்குடி மகன் ; 

கூலம் தின்கிற ; 
உயர் பதவியாளர் ; பெரும்புகழ் graniv orous , a . 

தானிய விதைகள் 

தின்கிற . 
படைத்தவர் . 
gran deur , 1. பேராற்றல் ; பெரும் பதவி ; உயர்நிலை ; 

grann om , n . நீர் ஈ வகை ; மீன் பிடிப்பதற்கு ஈப் போன்று 

பயன்படுத்தப்படும் போலிப் பொருள் . 
மேதகைமை ; பேரழகு ; வீறார்ந்த தன்மை ; பெருமித உணர்வு ; 
வாழ்க்கை மேம்பாடு ; சூழல் மாட்சி ; வாழ்க்கை ஆரவாரம் . grann y , n . பாட்டி ; ( தொ . ) granny s bend , granny s knot , 

தவறாகக் கட்டப்பட்ட கப்பற் பாய்க்கயிற்று முடிச்சு . 
grand father , n . பாட்டனார் , தாய் அல்லது தந்தையின் 
தகப்பனார் . 

granodi orite , n. கருங்கல் போன்ற படிகக் கல்லுள்ள பாறை . 
grand father s - clock, n . தரையில் நிற்கும்படி நீண்ட 

granolith ic , a . சீமைக்காரை சார்ந்த , சிமிட்டியும் கருங்கல் 
பெட்டி வடிவாக அமைந்த பழங்கால மணிப்பொறி வகை . 

துண்டுகளுங் கொண்ட . 
Grand Guignol , 11. ஆழ்ந்த உணர்ச்சி செறிந்த சிறு grant , 11. கொடை ; கொடை வழங்கீடு ; நன்கொடை ; கொடைப் 
தொகுப்புக்களடங்கிய நாடகக் காட்சி . 

பொருள் ; மானியத்தொகை , அரசின் பொருளுதவி ; கொடைப் 
grandil oquent , a. சொல்லாரவாரமுடைய , 

பத்திரம் , பட்டயம் ; செலவுப்படி , வாழ்க்கைப்படி ; பத்திரத் 
சொற்பகட் 

தின் மூலம் சொத்துரிமையைக் கொடுத்தல் ; சட்டப்படியான 
டான ; வீம்புபேசும் பழக்கமுடைய . 

உரிமை மாற்றம் ; 3. அளி , கொடு , வழங்கு ; மெய்யென 
gran diose, a . பெருமிதப் பகட்டாள , பெருமித நடிப்புடைய ; 

ஒப்புக்கொள் ; விட்டுக்கொடு ; இசைவு கொடு ; சலுகையளி. 
ஆரவாரமான . 

grant ed , a . கொடுக்கப்பட்ட ; வழங்கப்பட்ட ; இசைவளிக்கப் 
Grandison ian , a . வீறார்ந்த நடைநயமும் வீர மரபார்ந்த 

பட்ட ; ஒத்துக்கொள்ளப்பட்ட ; ( தொ . ) take for granted, 
பெருமிதமுங் கொண்ட . 

ஆராயப்புகாமலே முன்ன தாக மெய்யென ஏற்றுக்கொள் , 
grand -ju ror , n . தனிச் சிறப்புச் சான்றாளர் குழுவின் உறுப் 

உண்மையென அப்பொழுதைக்காக ஒப்புக்கொள் . 
பினர் . 

grantee , n . கொடையளிக்கப்பட்டவர் ; ( சட் . ) பட்டய 
grand -ju ry , n . தனிச்சிறப்புச் சான்றாளர் குழு . 

உரிமையாளர் . 
grand ma , grand mamma , n . பாட்டியார் . 

grant er , grantor , n . ( சட் . ) நன்கொடை வழங்குபவர் ; 
grand mother , 11. பாட்டியார் ; தாய் அல்லது தந்தையின் மானியம் அளிப்பவர் ; உரிமைப்பத்திரம் கொடுப்பவர் . 
தாய் . 

Granth , ( இ . ) n . சீக்கியச் சமய நூல் தொகுதி . 
grand motherly , a . பாட்டியைப் போன்ற , பாட்டி போன்று 

grant - in - aid , n. பணித்துறை உதவித்தொகை . 
நடத்துகிற ; . ஒருவர் வாழ்க்கையைப் பெருங்கவலையுடன் 
முழுதும் இயக்க விரும்புகிற . 

gran ular , gran ulary , gran ulose , gran ulous , a . சிறு 

மணி சார்ந்த , சிறுமணி போன்ற ; மணியடர்த்தியுள்ள , அக 
grand pa , grand papa , n . பாட்டனார் . 

வரிச் செறிவுள்ள ; சொரசொரப்பான மேற்பரப்போடு கூடிய . 
grand parent , n . பெற்றோரைப் பெற்றவர் , பாட்டன் அல்லது 
பாட்டி . 

gran ulate, a . சிறுமணி சார்ந்த , சிறுமணி போன்ற ; சிறு 

மணியடர்த்தியுள்ள , அகவரிச் செறிவுள்ள ; 
grand sire , n . பாட்டனார் , மூதாதை . 

சொரசொரப் 

பான மேற்பரப்போடு கூடிய ; சிறு முனைகளை மேற்பரப்பில் 
grand -slam , n . சீட்டாட்ட வகையில் எல்லாப் பிடி கொண்ட ; V. சிறு மணிகளாகும்படி செய் ; சிறு மணிகளாகு ; 
ஆட்டத்தையும் கொள்ளும் நிறைவெற்றி . 

மணிக்கட்டாக அமை ; மணிக்கட்டமைவி ; மேற்பரப்பைச் 
grand son , 1. பேரன் . 

சொரசொரப்பாக்கு ; புண் முதலியவற்றின் வகையில் குண 
grand -un cle , n . பாட்டனார் அல்லது பாட்டியார் உடன் மாவதற்குத் தொடக்கமாக சிறு முளைகள் காணப்பெறு , 
பிறந்தார் . 

காய்ந்து குணமடையத்தொடங்கு , புண்ணாறு . 
> grange , n . பண்ணை மனை , குதிரைக்கொட்டில் முதலிய கட்டி granula tion , 1. சிறுமணிகளாக உருவாக்கும் செய்கை , 

டங்களடங்கிய வளைவு ; கம்பத்தம் , நாட்டுப்புற மனை ; உருக்கிய உலோகத்தைச் சூடுள்ள போதே சல்லடையின் மூலம் 
படைத்துறையில் கூலக்களஞ்சியம் . 

நீருட் பாய்ச்சிச் சிறு துணுக்குக்கள் ஆக்குதல் . 


452 
granulations 

grass -moth 
granula tions , 11. pl. ஆறிவரும் புண்மீது முதலில் உருவா graph iure , n . மயிர்க்குஞ்ச நுனிவாலுடைய தென்னாப் 
கும் புது வளர்ச்சிக் கூறுகள் . 

பிரிக்க கொறிவிலங்கு வகை . 
gran ule , 11. சிறு மணி ; சிறு துகள் ; நுண்பொடி . 

graphol ogy , n . கையெழுத்து மூலம் நடத்தை முதலியவற்றை 

ஆய்தல் ; கையெழுத்தின்மூலம் நடத்தை முதலியவற்றை 
grape , n . கொடிமுந்திரி , திராட்சைப்பழம் ; குதிரையின் காலில் 

மதிப்பிடுங் கலை ; விளக்கக் குறிவரை வாய்பாடு . 
ஏற்படும் கட்டி ; பீரங்கி சுடும் போது பரவலாகத் தாக்கும் 
சிறு குண்டுகளின் தொகுதி , கொத்துக்குண்டு ; ( தொ . ) graph otype , n . மேற்பரப்பை அச்சிடுவதற்கான புடைப் 
sour grapes , TLDIT IS G OUT( Gir ; the grape , the juice of the பகழ்வுச் சித்திரக் கட்டை ; புடைப்புகழ்வு அச்சுக்கட்டையின் 
grape , கொடிமுந்திரித் தேறல் , இன்தேறல் . 

செய்முறை . 
grape - brandy , n . கொடிமுந்திரிப்பழத் தேறல் . 

grap nel , n . wou வளை நகங்களையுடைய சிறு நங்கூரம் ; 

பாதாளக் கரண்டி , இறுகப்பிடிக்கும் இரும்புக் கொளுவி , 
grape fruit , n . சிறந்த புளிச்சுவைப் பழவகை . 

கொக்கி மாட்டுங் கருவி ; கருவிரலூகம் , எதிரிக் கப்பலைப் 
grape - house, n . கொடிமுந்திரி சேமப்பண்ணை , செயற்கை பிடிக்க உதவும் வளைநகப்பிடி நங்கூரம் . 
வெப்பநிலையில் திராட்சைக்கொடி வளர்க்கும் இடம் . 

grap ple , 1. கருவிரலூகம் , பற்றிப்பிடிக்குங் கருவி ; மல்லர் 
grape - hy acinth , n . கொடிமுந்திரிப் பழம் போன்ற மலர்க் பிடி ; நெருங்கிய போட்டிச் சண்டை ; U. கொளுவியால் 
கொத்துள்ள செடிவகை . 

பற்றிப்பிடி ; இறுகப் பற்று ; நெருங்கி அருகே சென்று 
grape less , a . கொடிமுந்திரியின் தனிச்சுவை மணமற்ற . 

மல்லாடு ; போராடு ; ( தொ . ) grapple with , போராடி வெற்றி 

யடைய முயல் ; போராடிச் செய்துமுடி ; கடுமுயற்சியில் 
grape -louse, n . கொடிமுந்திரிப்பழம் அழிக்கும் ஈ வகை . 

ஈடுபடு . 
grap ery , n . கொடிமுந்திரித் தோட்டம் . 

grap pling, n. கொளுவியால் பிடித்தல் . 
grape - scissors , n . கொடிமுந்திரிக் கொத்துக்களைக் கத்த 

grap pling- i ron , n . இரும்புக் கொளுவி , கருவிரலூகம் , 
ரிக்கும் கத்தரிக்கோல் ; உணவு மேசையில் கொடிமுந்திரிப் கடற்போரில் எதிரிக் கப்பல்களைக் கைப்பற்றுவதற்குப் பயன் 
பழக்கொத்தைக் கத்தரிக்கப் பயன்படும் கத்தரிக்கோல் . 

படும் எறிகொக்கி . 
grape seed ,.n . கொடிமுந்திரி விதை . 

grap y , a . கொடிமுந்திரிப் பழங்களாலான ; கொடிமுந்திரிப் 
grape seed - oil , 11. கொடிமுந்திரி விதை நெய் . 

பழங்கள் போன்ற . 
grape - shot , n . தெறிகுண்டு , பீரங்கி சுடும்போது பரவலாகத் grasp , n . பிடிப்பு , கைப்பிடி ஆற்றல் ; பற்றும் ஆற்றல் ; 
தாக்கும் சிறு குண்டுகளின் தொகுதி . 

எட்டுந் தொலை ; கட்டுப்படுத்தும் சக்தி ; அடக்கியாளும் 

திறம் ; மனம் பற்றிக்கொள்ளும் திறம் , மூளையில் வாங்கிக் 
grape - stone , n . கொடி முந்திரி விதை . 

கொள்ளும் ஆற்றல் ; 3. பற்றிப்பிடி ; பிடிபடு ; பற்ற முயற்சி 
grape -sugar , n . பழச்சர்க்கரை . 

செய் ; எட்டிப் பற்று ; பேராவலுடன் கைப்பற்று ; பறி ; ( தொ . ) 
grape tree , n . அமெரிக்க வெப்பமண்டல மர வகை , வெப்ப beyond one s grasp , பிடிப்புக்கு அப்பாற்பட்ட ; அறிவாற்ற 
மண்டல மரவகையின் பழம் . 

லுக்கு எட்டாத ; grasp nettle, துணிவுடன் துன்பத்தையும் 

இடர்ப்பாட்டையும் ஏற்றுச் சமாளி ; within one s grasp , 
grape - vine, 11. முந்திரிக்கொடி ; இயல்பான விரைசெய்திப் 

கைப்பற்றும் எல்லைக்குட்பட்ட ; எட்டுகிற ; அறிவாற்றலுக்கு 
பரப்பு , அலருரை ; பொய்யான அவதூறு . 

உட்பட்ட . 
graph , n . அடையாள விளக்கக் குறிவரைவு ; வரைக்கட்டம் ; 

grasp ing , a . பேராசைபிடித்த , பிறர் பொருள் வௌவுகிற . 
3. அடையாள விளக்கக் குறிவரையிடு ; அடையாளக் குறி 

grasp less , a . வலுவற்ற , தளர்ந்த . 
வரைமூலம் விளக்கஞ்செய் . 
graph , 11. படியெடுக்கும் எலும்புப் பசையாலான அமைவு ; 

grass , n . புல் ; புல்வகை ; மேய்ச்சல் ; மேய்ச்சல் நிலம் , புல் 
U. எலும்புப் பசையாலான அமைவுமூலம் படியெடு ; எலும்புப் 

நிலம் ; புல்மூடிய நிலம் ; சுரங்கத்தொழில் வகையில் நிலத் 

தின் மேற்பரப்பு , சுரங்கத்தின் தலைப்பு ; V. புல் தீனி கொடு ; 
பசையாலான அமைவுமூலம் படிபெருக்கு . 

புல்கரண் கொண்டு மூடு ; மென்சணலின் நிறம் வெளுக்கும் 
graph ic , a . சித்திரம் சார்ந்த ; ஓவியம் சார்ந்த ; செதுக்குக் படி வெயிலில் உலர வை ; எதிரியைக் கீழே வீழ்த்தியடி ; 
கலை சார்ந்த ; எழுத்துருவான ; எழுதும் கலை சார்ந்த ; மீனைக் கரைக்குக் கொணர் ; பறவையைச் சுட்டு நிலத்தில் 
விளக்கவரை சார்ந்த ; குறிவரைக்குரிய ; உயிர்ச்சித்திரம் 

வீழ்த்து ; ( தொ . ) at grass , வேலையின்றி ; விடுமுறையாகக் 
போன்ற ; 

விரிவிளக்கமான ; கனிப்பொருள் வகையில் மேற் கழிக்கும் நிலையில் ; go to grass , மேயவிடப்பெறு ; தள்ளாத 
பரப்பில் எழுத்துருப்போன்ற வரைத் தடங்கள் உள்ள ; கனிப் குதிரை வகையில் வெளியே திரிந்து மேயும்படி விடப்பெறு ; 
பொருள் வகையில் வெட்டுவாயில் வரைத்தடங்களையுடைய ; ஓய்வு பெற்றுக்கொள் ; நாட்டுப்புறத்திற் சென்று நாட்கழி ; 
( தொ . ) graphic arts , ஓவியம் , படவரைவு , சித்திரம் - செதுக் 

தடாலென்று கீழே விழு ; grass widow , கணவன் வேறிடத்தில் 
குதல் போன்ற வரையுருவக்கலைகள் ; graphic formula , 

இருக்கப் பெற்ற மனைவி hear the grass grow , இயல்பு 
தொடர்புக் குறிவரையிட்ட வேதியியல் வாய்பாடு ; graphic 

கடந்த கூரறிவுள்ளவராயிரு ; let grass grow under one s feet , 
granite , 

எபிரேய ( Hebrew )) மொழியெழுத்துக்களைப் சோம்பியிருந்து காரியம் கெடு , வேலையின்றிச் சோம்பியிரு ; 
போன்ற வரிவடிவங்களுள்ள படிகக் கனிப்பொருள் பாறை send person to grass , கீழே வீழ்த்து . 

grass - cutter , 11. குதிரைக்குப் புல் தீவனம் சேகரிக்கும் பணி 
graph ical , a . = graphic. 

யாள் ; புல்செதுக்கி . 
graph ically , adv . படத்தோற்றம் போன்று ; விளக்கமாக , grass er , n . அச்சகத் தற்காலிகப் பணியர் , தேவைக்கு 
தெளிவாகத் தெரியும்படி ; உயிர்ச்சித்திரம் போன்று ; எழுத்து மேற்பட்ட அச்சகப் பணியாள் . 
மூலம் விளக்கமாக ; 

விளக்கவரை மூலமாக ; குறிவரை 

grass - green , a . பசும்புல்லார்ந்த ; புல்போன்று பசுமையான . 
மூலமாக . 

grass - grown , a . புல் வளர்ந்த , புல்லால் மூடப்பட்ட . 
grahp ics , 11. விளக்கக் குறிவரைக் கணிப்பியல் . 

grass hopper , 11. தத்துக்கிளி, வெட்டுக்கிளி . 
Graph is , 11. எழுத்துப்போன்ற விதையமைப்புக் காளான் grass hopper - beam , 11. மையத்திலிருந்து அகன்ற கோடியில் 

சுழல் அச்சுக்கொண்ட பொறியின் விட்டம் . 
graph ite , 11. காரீயகம் , கனிப்பொருள் வகை . 

grass ing , n . புல்லின் மீது பரப்பி நிறம் நீக்குதல் . 
graph ium , 11. கரியகத் தாள்களின் மூலம் பல படியெடுத்தற் grass land , n . மேய்ச்சல் வெளி . 
குப் பயன்படும் முனைக்கூருடைய கருவி . 

grass - moth, 11. மென்னிற வண்ணத்துப் பூச்சிவகை . 


வகை . 


வகை . 


453 
grass - oil 

gravitate 
grass - oil , n . புல் எண்ணெய் வகை ; எளிதில் ஆவியாகும் gravam en , n . குறை ; குறைமுறையீடு ; குற்றச்சாட்டின் 
எண்ணெய் வகை . 

சாரம் ; குற்றச்சாட்டின் மோசமான பகுதி ; திருக்கோயில் 

மாமன்றத்தின் கீழவையிலிருந்து மேலவைக்கு அனுப்பப் 
grass - plot , n . புல் திடல் , புல் தரை . 

படும் முறையீட்டுப் பத்திரிகை இதழ் ; pl . gravam ina . 
grass - snake, n . நஞ்சில்லாத பாம்பு வகை . 

grave , 1. கல்லறை , புதைகுழி ; கல்லறைத் திடல் , பிணக்குழி 
grass - tree , n . ஆஸ்திரேலிய மரவகை ; நீண்ட கம்பி போன்ற 

மீதிடப்படும் மண்மேடு ; கல்லறை நினைவுச்சின்னம் ; 
இலைக் கொத்துக்களையும் நீள் குழல் வடிவ மலர்களையும் 

சாவு ; மாண்டார் உலகு , கீழுலகம் ; அழிவுக்களம் ; முடி 
கொண்ட செடி வகை . 

விடம் ; உருளைக்கிழங்கு முளைகளை இட்டு மூடுவதற்கான 
grass - wrack , n . கடல்நீரில் வளரும் புல் போன்ற மலர்ச் நெடுங்குழி ; ( தொ . ) feel some one walking on one s grave , 
செடியினம் . 

காரணமில்லா நடுக்கவுணர்வு பெறு ; grave of reputations , 
grass y , a . புல் போன்ற ; புல்லையொத்த ; புல்படர்ந்த ; 

பலர் புகழ்ச்செயல்கள் பழுதுபட்டுப்போகக் காரணமாயிருந்த 
புல்லால் மூடப்பட்ட , 

இடம் ; make one turn in his grave , மாண்டவர் உயிருட 

னிருந்தால் கண்டு மனமுளையுஞ் செயலைச் செய் ; secret as 
grate , n . கிராதி ; இரும்பு அடுப்புத்தட்டம் , தீத்தாங்கி , தீத் 

the grave, மிக இரகசியமான ; with one foot in the grave, 
தட்டு , நெருப்புவைக்கும் கணப்புத்தட்டு . 

இறக்குந் தறுவாயில் , சாவெல்லையில் . 
grate , v . சொரசொரப்பான மேற்பரப்பில் தேய்த்துச் சிறு 

grave , 1. படுத்தல் ஒலியழுத்தம் ; a . முதன்மைவாய்ந்த , 
பொடியாக்கு ; அராவிப் பொடியாக்கு ; பற்களை நறநற 

முக்கியமான ; மதிப்பேறிய ; மறக்கமுடியாத ; ஆழ்ந்த 
வென்று கடி ; உராய்ந்து வெறுப்பைத் தரும் ஒலியுண்டாக்கு ; 

கவனத்துக்குரிய ; மறுத்தற்கியலாத ; பெரும் பொறுப்பு 
எரிச்சலுண்டாக்கு ; மனம் புண்படுத்து ; தொல்லைப்படுத்து ; 

வாய்ந்த ; அச்சந்தரத்தக்க ; பேரிடருக்குள்ளாக்கத்தக்க ; 
கோபமூட்டு . 

வீறார்ந்த ; துயரார்ந்த ; சோர்ந்த , கிளர்ச்சியற்ற ; வேடிக்கைக்கு 
grat ed , a . இரும்புக் கிராதியுள்ள ; நெருப்புத்தாங்கும் உரியதல்லாத , ஆர்ந்தமைந்த சிந்தனைக்குரிய ; அமைந்த , 
தீத்தட்டுள்ள , கணப்புச் சட்டியில் தீத்தட்டுள்ள . 

தாமதமான , மெல்லமைதி வாய்ந்த ; விரைவற்ற ; கிளர்ச்சி 
grate ful, a . நன்றியுடைய ; நன்றியறிதலுள்ள ; ஏற்றுக் 

ஊட்டாத ; மங்கலான ; கருமை தோய்ந்த ; பகட்டற்ற ; 
கொள்ளத்தக்க ; இனிமையான . 

முனைப்பற்ற ; கட்டெளிமை வாய்ந்த ; ஒலியழுத்த வகையில் 

படுத்தலான ; ( தொ . ) grave accent , படுத்தல் ஒலியழுத்தம் ; 
grat er , n . அரம் , அராவு கருவி . 

படுத்தல் ஒலியழுத்தக் குறி . 
grat icule . n . தொலையாடி வரை அளவுக் குறிப்பு ; நில அள 

graves, v . செதுக்கு ; செதுக்கிவரை ; செதுக்கி உருவாக்கு ; 
வையில் நேர்நிரைக் கோடுகள் காட்டும் பின்னல் வரைத்தாள் . 

பொறித்துவை ; அழியா நிலையிற் பதியவை ; மனத்தில் 
gratifica tion , n . மனநிறைவு ; மனநிறைவுணர்ச்சி , திருப்தி ; அழுத்திப் படியவை . 
மனமகிழ்ச்சி ; மகிழ்ச்சி தருஞ் செய்தி ; தடையிலா நுகர்வு ; 

grave , . கப்பல் அடித்தளத்தில் கழிசடை எரித்துக் 
நுகர்வுக்குரிய செய்தி ; விருப்பந்தருஞ் செய்தி ; கைம்மாறு ; 

கீலடித்துத் துப்புரவு செய் . 
கைக்கூலி. 

grave - clothes , n . பிணத் துணி . 
grat ify , 0. மகிழ்வி ; தாராளச்சலுகை அளி ; விட்டுக்கொடுத்து 

graved , v . grave GT GÖTUI SKOT இறந்தகால முடிவெச்ச 
ஆறுதலளி ; இசைவாக நடத்தி மகிழச்செய் ; உகந்தன 

வடிவம் . 
செய்து உவப்பூட்டு ; மனநிறைவடையச்செய் ; விருப்பம் 
நிறைவேற்று ; அவா நிறைவுசெய் ; மன 

grave -digger , n . புதைகுழி தோண்டுபவர் ; முட்டைகளி 

ஆறுதலடைவி ; 
நலஞ்செய் ; நன்றிக் கடப்படுத்து ; கையுறை கொடு , கைக்கூலி 

னின்று வெளிவரும் புழுக்களுக்கு உணவாகும்படி பூச்சிகள் 
அளி ; பரிசளி ; ஊ பதியம் வழங்கு . 

முதலியவற்றைப் புதைத்துவைக்கும் வண்டு வகை . 
gratin , ( பிர . ) n . பொரியப்பளரொட்டி , இருதிசைத்தணல் 

grav el , n . சரளைக்கல் ; ( மண் . ) சரளைப்படுகை அடுக்கு ; 

பொன் உட்கொண்ட பரற்கல்லடுக்கு ; ( மரு . ) கல்லடைப்பு , 
இடையே வைத்துப் பக்குவப்படுத்திய ரொட்டிப்பொதி 

சிறுநீர்ப்பையில் மணிக்கற் கட்டல் ; 3. சரளையிடு ; பரற்கல் 
அல்லது பாலேட்டுச் சீவல் ; பொரியப்பள ரொட்டி செய்யும் 
சமையற் பக்குவ முறை . 

கொண்டு பாவு ; திகைப்பூட்டு , மலைக்கச் செய் ; ( தொ . ) pay 

gravel , ஆதாயந் தருமளவில் பொன்னடங்கிய சரளைக்கல் . 
grat ing , n . கணப்புச் சட்டியில் நெருப்புத் தாங்கும் குறுக்குச் 

grav el - blind , a . பாதிக்கு மேற்பட்ட அளவில் கண் 
சட்டம் ; தடுப்பு இரும்புக்கிராதி ; ஒளிக்கோட்ட மூலம் நிறப் 

பார்வை கெட்ட , 
பட்டை தோற்றுவிக்கும்படி இணைவரை இரும்புக்கம்பி 
அல்லது புறவரியிட்ட நோக்காடி வகை . 

grav el - pit , 11. சரளைக் கற்குழி . 
grat ing , a . உணர்ச்சியைப் புண்படுத்துகிற ; சினமூட்டுகிற ; 

grav el - voiced , a . கரகரப்புக் குரலுடைய . 
தொல்லை தருகிற . 

grav el - walk , n . சரளைக்கல்லிட்ட நடைபாதை . 
grat is , adv . கைம்மாறுகருதாமல் ; விலையில்லாமல் . 

grav en , v . grave , என்பதன் முடிவெச்ச வடிவங்களுள் 

ஒன்று . 
grat itude , n . நன்றி , நன்றியறிதல் . 

grav er , n . செதுக்குபவர் , சித்திரந் தோண்டுவோர் ; எஃகு 
gratu itous , a . நன்கொடையான ; கைம்மாறு கருதாத ; 

உளி வகை . 
உள்நோக்கமற்ற ; தூண்டுதல் காரணமற்ற ; தன் விருப் 
பார்ந்த ; தன்னியல்பாகச் செய்யப்பட்ட ; தானாக வலிந்து தரப் 

Graves , 71. பிரஞ்சு நாட்டில் செய்யப்படும் மென்மையான 

வெண்ணிறமுள்ள இன்தேறல் வகை . 
பட்ட ; புரியாத்தனமான ; பொருத்தமற்ற ; தெளிவற்ற ; 
ஆதாரமற்ற ; ( சட் . ) ஒருகட்சியினருக்கு மட்டும் நலந்தருகிற . 

grave stone , 11. புதைகுழிக் கல் ; கல்லறை நினைவுச் சின்னம் . 
gratu ity , 1 . நன்கொடை ; பணிக்கொடை ; 

grave yard , n . புதைகுழி முற்றம் , கல்லறை வெளி, இடுகாடு . 

ஊழியக் 
கைம்மாறு ; விருப்பு தவித்தொகை ; நன்மதிப்புத்தொகை ; 

grav id , a . சூல்கொண்ட , கருவுற்ற . 
ஓய்வுதவி ; படைவீரன் பதவியிலிருந்து விலகும்போது grav ing - dock , 11. கப்பல்களைத் துப்புரவாக்குதற்கும் பழுது 
அளிக்கப்படும் நல்லெண்ணக் கொடை . 

பார்ப்பதற்கும் உள்ள நிலத்துறை இறவு . 
grat ulate, 0. பாராட்டு ; மகிழ்ச்சி தெரிவி ; வரவேற்று மகிழ் , 

grav itate , v . நிலவுலகம் முதலிய கோளங்களால் ஈர்க்கப் 
நல்வரவு அளி , 

பட்டுச் செல் ; இயல் ஈர்ப்பாற்றலுக்கு உட்பட்டியங்கு ; ஈர்க்கப் 
gratula tion , n . = congratulation . 

படு ; நோக்கிச் சாய்வுறு ; இயல்பாக ஆழ் , தாழ் , படிவுறு ; 

வலங்கொண்ட கவர்ச்சிக்கு ஆட்படு ; வைர அகழ்வில் 
grat ulatory , a . = congratulatory . 

பளுவான கற்கள் அடியில் தங்கும் முறையைக் கையாளு. 
58 


454 


gravitation 


Greats 


மைய 


gravita tion , n . இயலீர்ப்பாற்றலுக்கு உட்பட்டு இயங்குதல் , 
இயலீர்ப்பாற்றல் , பாரிப்பு , பொருள்களிடையே உள்ள 
கவர்ச்சி . 
grav ity , 11. நிலவுலக மைய ஈர்ப்பாற்றல் ; விசை ஏற்றத்தால் 
அளவிட்டுணரப்படும் நிலவுலக 

ஈர்ப்பாபாற்றலின் 
வலிமைத்தரம் ; பொருள்களிடையே உள்ள இயலீர்ப்பின் 
வலிமைத்தரம் ; கனம் ; வீறமைதி ; வினைமை ; முக்கியத்துவம் ; 
முதன்மை ; அமைந்த தன்மை , அமைதிவாய்ந்த நடை ; 
( தொ . ) center of gravity , ஏண்மையம் , பொருள் சமனிலை 
யாக நிற்பதற்குரிய ஆதார மையம் ; specific gravity , ஒப்பு 
எடைமான வீதம் , சம அளவு நீருடன் ஒப்பிட்ட எடை வீதம் . 
gravure , n . நிழற்படச் செதுக்குப்பாளப்பாடம் , நிழற்பட 
மறிபடிவத்தை உலோகத் தகட்டுக்கு மாற்றிச் செதுக்கி அதன் 
மூலம் கிடைக்கும் படம் ; நிழற்படச் செதுக்குப் பாள முறை , 
நிழற்பட மறிபடிவத்தை உலோகத் தகட்டில் மாற்றிப் படம் 
உருவாக்கும் முறை . 
grav y , n . இறைச்சி வடிநீர் , சமைக்கும் முன்னும் பின்னும் 
இறைச்சியிலிருந்து கசியுஞ் சாறு ; வடிசாறு , கறி வகைகளில் 
கலக்கப்படும் வடிநீர்க்கலவை ; ( தொ . ) gravy beef , வடி 
சாற்றுக்காகச் சமைக்கப்படும் மாட்டுக்கால் பகுதி . 
grav y - boat , n . வடிசாறு சமைப்பதற்கான படகுருவக் கலம் . 
grav y - soup , 11. வடிநீர்ச்சாறு , இறைச்சி வடிநீர் போன்ற 

வடிசாறு . 
gray , 11., a . , . = grey . 
grayl ing , n . வெண்ணிறங்கலந்த சாம்பல் வண்ண மீன்வகை ; 
பழுப்பு நிறமான சிறகடி வாய்ந்துள்ள வண்ணத்துப் பூச்சி 


வகை . 


graze , n . மேலீடான உராய்வு ; தோலுராய்வு ; a . மெல்ல 
உராய்ந்து செல் , தடவலாகச் செல் ; தோலுராயவிடு , மேற் 

பரப்பு உராய்வுறு . 
graze , . புல்மேய் ; புல்மேயவிடு , புல்லுணவளி, புல்லைத் 
தருவித்து வழங்கு ; புல்தின் ; மேய்ச்சலுக்கு இட்டுச்சென்று 
பேணு , மேய்த்துக் காப்பாற்று . 
graz er , n . புல்வாய் . 
gra zier , n . சந்தையில் விற்பதற்காக ஆடுமாடுகளை மேய்த்து 

வளர்ப்பவர் . 
graz ing , n . மேய்ச்சல் ; புல்தின்னல் , மேய்தல் ; மேய்த்துப் 

பேணல் , மேய்த்துக் கால்நடை வளர்த்துப் பெருக்குதல் . 
grease , n . கொழுப்பு ; பசையுள்ள எண்ணெய்ப்பொருள் ; 
மான் கொழுப்பு ; வேட்டை விலங்குகளின் கொழுப்பு ; இறந்த 
விலங்குகளின் உருக்கியெடுக்கப்பட்ட கொழுப்பு ; மசகெண் 
ணெயாகப் பயன்படும் பொருள் ; தூய்மைப்படுத்தப்படாத 
கம்பளியிலுள்ள எண்ணெய்ப் பசைப்பொருள் ; குதிரைக் 
குளம்புகளிலுள்ள நோய் 

வகை , ( தொ . ) hart of grease , 
0314.5 l Goor LOIT GOT ; in grease , in pride of grease , in 
prime of grease , கொல்லத்தகுதியான , கொழுத்த. 
grease , v . கொழுப்புப் பூசு ; எண்ணெய் பூசு , எண்ணெய்க் 
கறையாக்கு ; கொழுப்பினால் மாசுபடுத்து ; மசகிடு ; 
குதிரைக்குக் குளம்புநோய் வருவி ; ( தொ . ) grease one s 
palm , கைக்கூலி கொடு ; grease the wheels , காரியங்களைத் 
தங்கு தடையின்றிச் செயற்படுத்து ; பணத்தால் வேலையை 
எளிதாக்கு . 
grease - box , n . மசகிடுவதற்காகப் புகைவண்டிச் சக்கரத்தில் 

பொருத்தப்பட்டுள்ள பெட்டி . 
grease - heels , n . குதிரைக் குளம்புகளில் வரும் நோய்வகை . 
grease - paint , n . நடிகர்களின் முகத்தை அழகுபடுத்தப் 

பயன்படும் கொழுப்புக் கலந்த முகப்பூச்சு . 
grease - proof , a . கொழுப்பு புகமுடியாத , மசகெண்ணெய் 

நுழையவிடாமல் தடுக்கிற . 
greas er , n . மசகெண்ணெய் பூசுபவர் , எரியோம்பு பணியாளர் 

களின் முதல்வர் . 
grease -trap , 1 . 

பசைப்பொருளைத் தடுத்துப் 
பிடிக்கும் அமைவு . 


grease wood , n . எண்ணெய்ப்பசையுள்ள அமெரிக்க புதர்ச் 

செடிவகை . 
greas y , a . கொழுப்புப்போன்ற ; மிகு கொழுப்பார்ந்த ; எண் 
ணெய்ப் 

பசையுடைய ; வழவழப்பான ; பிசுக்குள்ள ; 
வழுக்குகிற ; சேற்றுக்களியார்ந்த ; நனைவுற்ற ; கம்பளி 
வகையில் துப்புரவாக்கப்படாத ; குதிரை வகையில் 
காலழற்சி வீக்கங் கண்டுள்ள ; வெறுப்பூட்டும் மட்டுமீறிய 
இன்னய நடைவாய்ந்த , பசப்பு நடையுடைய ; கீழ்த்தரச் 
சிற்றின்ப உணர்ச்சியுடைய ; கீழ்த்தர உணர்ச்சி சார்ந்த ; 
( தொ . ) greasy fritillary , வண்ணத்துப் பூச்சிவகை ; greasy 
pole , வழுக்குமரம் , சறுக்குமரம் , பந்தயங்களில் ஏறுவதற்கும் 
நடப்பதற்கும் பயன்படுத்தப்படும் எண்ணெய் பூசிய கம்பம் . 
great , 11. பெரியது ; தொகுதி ; முழுமை ; a . பெரிய ; பரந்தகன்ற ; 
மொத்தையான ; மிகுந்த ; பெரும்படியான ; வழக்கத்துக்கு 
மேற்பட மிகுதியான ; அகல் விரிவான ; எழுத்தில் தலைப்புரு 
வான ; ஆற்றலில் மிக்க ; பதவியில் உயர்ந்த ; தரத்தில் மேம் 
பட்ட ; அறிவாற்றலில் தலைசிறந்த ; அருந்திறல் வாய்ந்த ; உயர் 
பண்புத் திறங்கள் அமைந்த ; இயற்றிறம் சிறந்த ; மேலான ; 
உயரிய ; வீறார்ந்த ; பெருந்தன்மை மிக்க ; தகுதிவாய்ந்த ; 
முக்கியமான ; தலைமையான ; முதன்மையான ; தலைசிறந்த ; 
வல்லமை வாய்ந்த ; பெரும்புகழ்வாய்ந்த ; பேர்போன ; 
முனைத்த சிறப்புடைய ; சூலுண்ட ; கருவளமுடைய , பெரு 
வளம் தருதற்குரிய ; வருங்காலச் சிறப்பு வாய்ந்த ; 
நற்கட்டமான ; தனித் தேர்ச்சிமிக்க ; பழகித் தேர்ந்த ; நட்பு 
ஆர்ந்த ; நெருங்கிய தோழமையுடைய ; உணர்ச்சி ததும்புகிற ; 
விருப்பார்ந்த ; மதிப்பார்ந்த ; போற்றுதலுக்குரிய ; வழக்க 
மான ; வாடிக்கையான ; நல்ல ; முழுநிறைவான ; ( தொ . ) 
a great deal , மிகப்பெரிய அளவு ; a great many , மிகப்பலர் ; 
மிக்கப்பல ; Great Assize , Great Day, Great Inquest, கடைத் 
தீர்ப்பு நாள் ; Great Bible , 1539 - ஆம் ஆண்டில் வெளியிடப் 
பட்ட கவர்டேல் ( Coverdale ) விவிலிய நூற்பதிப்பு ; Great 
Dane , மயிரடர்த்தியுடைய பெரிய நாய் வகை ; great go, 
கேம்பிரிட்ஜ் பல்கலைக் கழகத்தில் பி . ஏ . பட்டத் 
திற்கான இறுதித்தேர்வு ; Great God ! Great Caesar ! Great 
Scot ! Great Scott !, வியப்பைத் தெரிவிக்கும் சொற்கள் ; 
great gross , பன்னிரண்டு மடங்கு , 144 உருப்படி ; great 
organ , பெரிய இசைப்பெட்டி வகை ; great toe , பெருவிரல் ; 
Great unwashed , பொதுமக்களைக் குறிக்கும் இழிவுப் புறக் 
கணிப்புச்சொல் ; the great majority , மிக்கப் பெரும்பான் 
மைப் பகுதி ; The Great Powers , வல்லரசுகள் ; the great 
world , உயர்ந்தோர் . 
great - aunt , 11. பாட்டனார் அல்லது பாட்டியாரின் உடன் 

பிறந்தாள் . 
great - circle , a . நிலவுலகக் கோளப் பெருவட்டம் சார்ந்த , 
நிலவுலகக் கோள மையமே மையமாகக் கொண்ட நிலவுலகக் 
கோளத்தின் மேற்பரப்பிலுள்ள வட்டம் சார்ந்த ; நிலவுலகக் 
கோளப் பெருவட்டம் வழிச் செல்கிற . 
great coat , n . புறமேற்சட்டை . 
great en , V. பெரிதாக்கு , மிகப் பெரிதாக்கு ; பெரிதாகு ; 

மேன்மையாகு . 
great - grand child , 11. பேரனின் அல்லது பேர்த்தியின் 

பிள்ளை , கொள்ளுப் பெயரன் ; கொள்ளுப் பேர்த்தி . 
great - hearted , a . பரந்த மனப்பான்மையுள்ள , பெருந்தன்மை 

யுள்ள , மேதக்க ; அஞ்சாத . 
great ly , adu . மிகுதியாக ; மிகு அளவில் ; நிரம்ப ; பெருந் 

தன்மையாக . 
great - nephew , n . உடன் பிறந்தாரின் பேரன் . 
great ness , 11 , பெருமை , மேன்மை . 
great - niece , n . உடற்பிறந்தாரின் பேர்த்தி . 
Greats , n. pl . ஆக்ஸ்போர்டு பல்கலைக் கழகத்தில் பண்டை 
உயர் தர இலக்கியம் அல்லது தற்கால மெய்யறிவுத் துறையில் 
முடிவான தேர்வுச் சிறப்பு ; ( தொ . ) classical Greats , 
பண்டைய உயர் தர இலக்கியத் தேர்வுச்சிறப்பு ; Modern 
Greats , இக்கால மெய்யறிவுத் துறைத் தேர்வுச் சிறப்பு . 


வடிகால் 


455 
greaves 

green -peak 
greaves 1 , 11. pl . முழங்காலுக்குக் கீழுள்ள காலின் போர்க் 

வாடாத ; உலராத , பழுக்காத ; முற்றாத ; முதிராத ; 
கவசம் ; முழந்தாள் முன்புறக் காப்புத்தகடுகள் . 

இளமையான ; காய்கறி சார்ந்த ; வளர்கிற ; உரமான , வலி 
greaves , n . pl . தூண்டில் இரையும் நாய் உணவும் ஆகும் மையுள்ள ; ஊக்கமுடைய ; திடமான , நன்னிலையிலுள்ள , 
உருக்கப்பட்ட மெழுகின் வண்டற்பொருள் , 

உடல்நலங் கெடாத ; புதிய ; தேர்ச்சியில்லாத ; அனுபவம் 
grebe, 11. வாலில்லாத் தோற்றமுடைய நீர்மூழ்கு பறவை அற்ற ; எளிதில் ஏமாற்றப்படுகிற ; எளிதில் மலைப்புக்கு 
வகை ; ஒப்பனைப் பொருளாகப் பயன்படும் நீர் மூழ்கு பறவை 

ஆளாக்கப்படுகிற ; சமைக்கப்படாத ; பக்குவமடையாத ; 
வகையின் இறகு . 

பதனுறாத ; தாளிக்கப்பெறாத ; முற்றுப்பெறாத ; உருவா 

காத ; விளறிய , நோய்ப்பட்ட நிறமான ; பொறாமையுள்ள ; 
Gre cian , 11. கிரேக்க நாட்டினர் ; கிரேக்கமொழி இலக்கிய 
அறிஞர் ; கிரேக்கமொழி இலக்கிய மாணவர் ; கிறைஸ்ட்ஸ் 

U. பசுமை நிறமாகு ; இலைதழை பெருக்கமுறப்பெறு ; பசுமை 
ஹாஸ்பிட்டல் ( Christ s Hospital ) நிலையத்து ஒற்றுயர்படி 

நிறமாக்கு ; பசுமை போர்த்து ; பச்சைவண்ணம் தோய்வி ; 

பச்சை நிறக் கரையூட்டு ; ( தொ . ) green cheese , பக்குவம் 
மாணவர் ; கிரேக்க மரபில் பயின் றீடுபட்ட யூதர் ; a . கிரேக்க 
நாடு அல்லது மொழி சேர்ந்த ; கிரேக்க சிற்பக்கலை சார்ந்த ; 

அடையாத பாலேடு ; green eye, பொறாமை ; a green Christ . 

mas , a green Yule , பனியற்ற கிறிஸ்துமஸ் பருவம் , மட் 
கிரேக்க முகவெட்டுடைய ; கிரேக்க மரபு பின்பற்றிய ; 

டான குளிருடைய கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காலம் ; green fat , 
கிரேக்க பாணி பின்பற்றுகிற ; ( தொ . ) Grecian bend , 
கிரேக்க சிலையின் சாய்நிலையைப் பின்பற்றுவதாக மேற் 

சுவையுணர்வாளர் உயர்வாக மதிக்கும் ஆமைக்கொழுப்பு ; 

green light , தொடர்ந்து திட்டத்தில் மேற்செல்ல இசைவு ; 
கொள்ளப்பட்ட போலி நடை ; Grecian gift , கேடு விளைவிக்க 

green jaundice , காமாலை நோய் வகை ; green manure ,, 
எண்ணி அளிக்கப்படும் நன்கொடை ; Grecian knot, தலை 
யின் பின்புறம் முடியப்பட்ட பெண்கள் 

கொண்டை ; 

பசுந்தாள் உரம் ; green tea , நீராவியால் உலர்த்தப்பட்ட , 

தேயிலை வகை . 
Grecian nose , நெற்றியோடு ஒரே சமனாகத் தொடர்ந்த மூக்கு ; 
Grecian profile , நெற்றியோடு தொடர்ந்த நேர்சமமாகப் green back , 11. பச்சை நிற அமெரிக்க அச்சுத் தாள் நாணயம் . 
பள்ளமில்லாமல் அமைந்த மூக்கோடு கூடிய முகத்தோற்றம் ; green - bag , 11. வழக்குரைஞரின் பை . 
Grecian slippers , கீழை நாட்டு மிதியடி வகைப்பெயர் . 

green - blind , a . பச்சைநிறக் கதிர்கள் கட்புலனாகாத . 
Gre cism , 11. = Graecism . 

green - book , n . பணித்துறை வெளியீடு . 
Gre cize, v . = Graecize . 

green - bottle , 11. பொன்வண்டு , பசுமஞ்சள் நிற ஈ வகை . 
Gre co - Roman , 11. = Graeco - Roman . 

green - cloth , 11. சூதாட்ட மேசை ; அரசுமாளிகையின் 
greed , n . பேரவா , பேராசை . 

பண்டகசாலைத் துறையரங்கம் . 
greed y , a . பேராவலுள்ள ; தணியாப் பேராசையுடைய ; green - crop , 11. பச்சை வண்ணநிலையிலேயே உணவாகப் 
பெருந்தீனி தின்கிற , மிகுந்த பசியுடன் உண்கிற ; பெரும் பயன்படும் விளைவு வகை . 
பொருளவாவுள்ள ; கொடுங்கொள்ளையிடுகிற ; ஆர்வமிகுந்த ; 

green - drake , 11. மே மாதத்தில் தோன்றும் சில்வாழ்நாள் 
முனைப்பான விருப்பமுள்ள . 

உடைய வண்டு வகை . 
Greek , 111. கிரீஸ் நாட்டவர் ; கிரேக்க இனத்தவர் ; கிரேக்க 

green - earth , n . நிறப்பொருளாகப் பயன்படும் பச்சை 
குடியேற்றப் பகுதிக்குரியவர் ; கிரேக்க மரபீடுபாடுடைய 

வண்ணக் கனிப்பொருள் வகை . 
யூதர் ; கிரேக்கத் திருக்கோயில் உறுப்பினர் ; கிரேக்க 
மொழி ; விளங்காமொழி ; விளங்காச்செய்தி ; சூழ்ச்சித் 

green ery , n . பசுமையான செடிகொடித் தொகுதி ; பசுந்தழை . 
திறமையுள்ளவர் , எத்தர் , மோசடி செய்பவர் ; களிமகன் ; green ery - yall ery , a . பச்சை மஞ்சள் நிறங்களில் மாத்திரம் 
கோமாளி ; a . கிரீஸ் நாடு சார்ந்த ; கிரேக்க இனத்துக்குரிய ; 

ஈடுபடுகிற ; அழகுணர்ச்சி கெட்ட . 
கிரேக்க மக்களுக்குரிய ; கிரேக்க மொழியைச் சேர்ந்த ; ( தொ . ) green - eyed , a . பொறாமையுள்ள , அழுக்காறுள்ள ; ( தொ . ) 
Greek architecture , பண்டைக்காலக் கிரீஸில் பேணி வளர்க் green - eyed monster , பொறாமை , அழுக்காறு . 
கப்பட்ட கட்டிடக்கலைப் பாணி ; Greek Church , ரோமத் திருச் green finch , green linnet , 11. பசுமைநிறமும் பொன் நிறமும் 
சபையிலிருந்து 9 - ஆவது நூற்றாண்டில் பிரிந்து கான்ஸ் கலந்த இறக்கைகளையுடைய சிறு பறவை வகை . 
டாண்டிநோபிள் நகரிலுள்ள சமயத் தலைவரைப் பின்பற்றிய 
திருச்சபை ; Greek Cross , எங்கும் ஒரே அளவான குறுங் 

green -fly , 11. செடிப்பேன் வகை . 
கைகளுள்ள செங்குத்துச் சிலுவை வகை ; Greek Fathers , 

green gage, 1 . உருண்டையான பச்சை நிறமுடைய 
கிரேக்க மொழியில் எழுதிய கிறித்தவத் துறவிகள் ; 

இன்சுவைப் பழவகை . 
Greek fire , நீர் பட்டால் நெருப்பெரியும் கலவைப் green - goose , 11. வாத்துக்குஞ்சு ; உள்ளீடின்றிச் சமைத் 
பொருள் , பைசாண்டைன் கிரேக்கர்கள் ( Byzantine Greeks ) துண்ணப்படுவதற்குரிய நாலு மாதமாகாத இளவாத்து ; 
நீண்டகாலம் ரகசியமாக வைத்திருந்ததும் போரில் பயன் 

பேதை , மட்டி . 
படுத்தப்பட்டதுமான நெருப்பெரியும் கலவைப் பொருள் ; 
Greek fret , நேர்வரை செங்கோடுகளால் இணைக்கப்பட்ட 

green grocer , n . பாசவர் , பச்சைக் காய்கறி விற்பனையாளர் . 
விளிம்பு ஒப்பனை வேலை ; greek gift, கேடு விளைவிக்க எண்ணி 

green - hand , 11. தாழ்படியிலுள்ள கப்பலோட்டி . 
அளிக்கப்படும் நன்கொடை ; Greek to me , என்னால் புரிந்து 

green heart , n . மிக உறுதிவாய்ந்த பலகை தரும் தென் 
கொள்ள இயலாத ; விளங்காத ; when Greek meets Greek , 

அமெரிக்க மரவகை . 
எதிரிகள் இரு திசைகளிலும் சமநிலையாயிருக்கும் நிலையில் ; green - horn , 1. அனுபவமற்ற இளைஞன் ; அறிவிலி, பேதை 
the Greek calends , ஒருபொழுதும் இல்லாமல். 

green house , n . அருஞ் செடி கொடிகளை வளர்க்கப் பயன் 
Greek dom , n. கிரேக்க உலகம் ; கிரேக்க சமுதாயம் . 

படுத்தப்படும் கண்ணாடிக் கூடு . 
Greek less , a. கிரேக்கமொழி அறியாத. 

green ing , n . பச்சையாகுதல் அல்லது பச்சையாக்குதல் ; 
Greek ling , 11. வெறுக்கத்தக்க அல்லது இழிவான கிரேக்கர் . 

பழுத்த நிலையிலும் பச்சை நிறமாயுள்ள ஆப்பிள் பழ வகை . 

green - keeper , 1. குழிப்பந்தாட்டப் பசும்புல் தரையைக் 
green , n . பசுமை நிறம் ; ஒளிக்கதிர் நிறப்பாட்டையில் நீலத் 

கண்காணிப்பவர் . 
துக்கும் மஞ்சளுக்கும் இடைப்பட்ட வண்ணம் ; பச்சை 
நிறப் பொருள் ; பொருளின் பசும்பகுதி ; பசும்புல் தரை ; 

green let , 11. அமெரிக்க பறவை வகை . 
பச்சைப்புல்வெளி ; பசும்புல் திட்டு ; குழிப்பந்தாட்டத்தில் 

green ly , adv . முதிராமல் ; திறமையின்றி . 
குழிகளைச் சுற்றிச் செம்மைப்படுத்தப்பட்ட நிலம் ; a . பச்சை green - man , n . குழிப்பந்தாட்ட ஆட்டக்களக் காவலர் . 
நிறமான ; இலை தழை வண்ண மான ; பசுந்தழை போர்த்த ; green - peak , Green Woodpecker , 11. பச்சை நிறமுள்ள 
இலையடர்ந்த ; செழிப்பான ; இலையுதிர்வற்ற ; பனிபடாத ; மரங்கொத்திப் பறவை வகை. 


வகை . 


456 

grey - coat 
greenroom 
green room , n. நாடகக் கொட்டகையில் நடிகர்களின் ஓய்வு தொடக்கம் ( கி . பி . 1582 ) ; ] Gregorian style , பதின்மூன்றாம் 

கிரகரீயால் திருத்தியமைக்கப்பட்ட ஆண்டுக் குறிப்பின்படி 
அறை . 

கணக்கிடப்படும் முறை ; Gregorian tones , முதலாம் கிரகரீ 
Greens, 11. pl . கிழக்கு ரோமாபுரியில் பேரரசர் ஜஸ்டினியன் 
( Justinian ) காலத்தில் கான்ஸ்டாண்டினோப்பிள் ( Constanti யால் ரோமன் கத்தோலிக்கத் திருக்கோயில்களில் பாடுவதற் 

கான வரையறை செய்யப்பட்ட எட்டுப் பொதுமுறை இசைப் 
nople ) நகரிலிருந்த கட்சியின் பெயர் . 

பாடல்கள் . 
greens , n . pl . கீரை ; கீரைவகைகள் . 

greg ory - powd er , gregory s mixture, n . சீன திபேத்திய 
green sand , n . பச்சை நிறங்கொடுக்கும் கனிப்பொருள் 

நாட்டு மூலிகைகளின் வேர்களினின்று எடுக்கப்பட்ட பேதிப் 
நிறைந்த மணற்கல் ; பச்சைநிற மணற்கல்லடுக்குப் படுகை . 

பொருட்கலவை மருந்து . 
green shank , n . தெளிவான கீச்சொலியிடுகிற பசுமையான 
கால்கள் வாய்ந்த ஆற்றோரப் பறவை வகை . 

grem ial , 11. கிறித்தவ சமயவட்டத் தலைவரின் மடியிற் சில 

நிகழ்ச்சிகளின்போது போடப்படும் மென்பட்டாடை . 
green sickness , 11. இளம் பெண்களின் சோகை நோய் , 
பசலை நோய் . 

grem lin , n . விபத்துக்களுக்குக் காரணராகக் கருதப்பட்ட 

சிறு குறும்புத் தெய்வங்களின் வகை . 
green snake , n . நஞ்சற்ற தென் அமெரிக்கப் பச்சைப் பாம்பு 

grenade , 1. எறிகுண்டு ; துப்பாக்கித் தெறிகுண்டு ; நெருப் 

பணைக்கப் பயன்படும் வேதிப் பொருள்களடங்கிய கண்ணாடி 
green stick , 11. எலும்பு முறிவு , குழந்தைகள் வகையில் 

எறிகலம் ; வடிகால்களைச் சோதிக்க உதவும் வேதிப்பொருட் 
ஒருபுற எலும்பு வளைக்கும் மறுபுற எலும்பு முறிவு . 

கள் கொண்ட கண்ணாடிக் கொள்கலம் ; ( தொ . ) rifle grenade , 
green stone, 11. பச்சைக்கல் வகை , மரகத வகை . 

சுழல் துப்பாக்கிக்குண்டு . 
green - stuff , 1. பசுங் காய்கறித் தொகுதி ; காய்கறிப் பயிர் ; 
கோசுக்கீரைத் தொகுதி . 

grenadier , 1. காலாட்படை முதற் பிரிவாளர் ; எறிகுண்டு 

வீரர் ; கூடு இழைக்கும் தென் ஆப்பிரிக்க பறவை வகை . 
green sward , 11. பசும்புற்றரை . 

Grenadiers , Grenadier Guards , n . pl . காலாட்படையில் 
green tail , 11. நீர்வாழ் ஈ வகை . 

முதற் பிரிவுப்பகுதி . 
green weed , 11 . சாயமிடுவதற்குப் பயன்படும் மஞ்சள்நிற 

gren adine , n . கன்றின் இறைச்சிக் கீற்று உணவுவகை ; 
மலருடைய செடி வகை . 

கோழி இறைச்சிக் கீற்றுக்களாலான உணவுவகை . 
Greenw ich , 11. கெண்ட் ( Kent ) மாகாணத்தில் இங்கிலாந் 

gren adine , n . ஆடை செய்வதற்கான பட்டு அல்லது 
தின் அரசாங்க வானாய்ச்சி நிலையம் அமைந்துள்ள நகரம் ; 

கம்பளித்துணி வகை . 
( தொ ) Greenwich Hospital , ஆங்கிலேய அரசின் கப்பற் 
படை அதிகாரிகளாகப் பயிலும் மாணவர்களுக்கான கல்லூரிக் 

gren adinee , n . மாதுளம்பழச்சாறு கலந்த தேம்பாகு . 
கட்டிடம் ; முற்கால ஏலாக் கடற்படையினர் மருத்துவ மனை ; 

Gresham s law , 1. நாணயங்களுள் போலியான அல்லது 
Greenwich Time , கீரீன்விச் வானாராய்ச்சி நிலைய உச்சநேர 

மட்டமான நாணயம் நல்ல நாணயத்தைச் செலாவணியி 
சராசரிக் காலக் கணக்கு ; பிரிட்டனிலும் வேறு சில நாடு 

லிருந்து விலக்கிவிடுமென்னும் பொருளியல் விதிச்சட்டம் . 
களிலும் வழங்கும் நிலையான பொது அளவுக்கால அறுதி . gressor ial , a . ( வில . ) நடக்கிற ; நடப்பதற்கு ஏற்றவாறு 
green wood , 1 . வேனிற்காலப் 

வளமிக்க காடு ; அமைக்கப்பட்ட . 
இனிய காட்சிக்குரிய பசுஞ்சோலை வளம் . 

grew , v . grow என்பதன் இறந்தகாலம் . 
green yard , 11. அலைந்து திரியும் கால்நடைகளை அடைக்கும் grey , n . சாம்பல் நிறம் ; கதிரவனிடமிருந்து நேரடியாக வராத 
பட்டி . 

குளிரொளி ; சாம்பல் வண்ணமூட்டும் பொருள் ; சாம்பல் 
greet , v . முகமன் கூறு , வரவேற்பு அளி ; வரவேற்று வணக்கம் வண்ண ஆடை ; சாம்பல்நிறக் குதிரை ; a . சாம்பல் நிற 
தெரிவி ; வரவேற்புரை கூறு ; வரவேற்புக்குரிய செயல் முறை மான 

கருமைக்கும் வெண்மைக்கும் இடைப்பட்ட நிற 
ஆற்று ; வரவேற்று மகிழ்ச்சி தெரிவி , வரவேற்பாரவாரம் முடைய ; அரையிருளான , ஒளி இருள் கலந்த நிலையிலுள்ள ; 
செய் ; கண்ணுறு , ஆர்வத்துடன் நோக்கு . 

ஒளி மயங்குகிற ; மந்தாரமான ; முகில் மூடாக்கான ; சோர் 
greet ing, n . வரவேற்பு ; பாராட்டுரை ; வணக்கவுரை . 

வான ; மகிழ்ச்சியற்ற ; நரைத்த ; நரைக்குரிய ; மூப்பினால் 
greff ier , 11. பதிவாளர் , ஆயத்துறைக் கணக்கர் . 

முடி நரைத்த ; மூப்புச் சார்ந்த ; பழமைப்பட்ட ; பண்டைய; 
grega rian , a. பொதுத்தரத்திலுள்ள . 

தொல்பழங் காலத்திய ; நினைவுக்கு எட்டாத ; பட்டறி 
grega rianism , 11. கூடிவாழும் தன்மை ; இணைந்து வாழு 

வுடைய , அனுபவம் வாய்ந்த ; U. சாம்பல் நிறமாக்கு ; சாம்பல் 

நிறமாகு ; நரை ; ஒளி மங்கவை ; ஒளி மயங்குவி ; நிழற் 
மியல்பு ; மந்தையாக வசிக்கும் தன்மை . 

படத்துறையில் கண்ணாடியின் மேற்பரப்பை மங்கலாக்கு ; 
gregar ious, a, மந்தையாக வாழ்கிற ; கூடி வாழ்கிற ; மறிபடிவத்தின்மீது மங்கலாக்கப்பட்ட கண்ணாடியிட்டு 
இணைந்து வாழ விரும்புகிற . 

நிழற்படத்துக்கு அரைச் செயற்படிவத் தோற்றம் அளி ; 
grege, 11. இயற்கம்பளி நிறம் , சாம்பல் நிறத்திற்கும் பழுப்பு ( தொ . ) grey crow , பிடரிக் கவிகையுடைய வகை ; 
நிறத்திற்கும் இடைப்பட்ட வண்ணம் ; a . இயற்கம்பளிநிறம் 

grey eminence , தனிமுறை மறைச் செயலாளர் ; பின்னணி 
வாய்ந்த . 

யிலிருந்து செயலாற்றும் மறைநிலைச் செயலாளர் ; grey friar , 
Gregor ian ,, முதலாம் கிரகரீ ( Gregory I ) என்ற முற் 

தூய பிரான்சிஸ் (St. Francis ) என்பவரால் 1209 - இல் நிறுவப் 
காலப் போப்பாண்டவரால் வரையறை செய்யப்பட்டது ; 

பட்ட கிறித்தவ சமயத் துறவியர் குழுவினைச் சார்ந்தவர் ; 
பதின்மூன்றாம் கிரகரீ ( Gregory III ) என்ற முற்காலப் போப் 

grey mare is better horse , கணவனை அடக்கி மனைவி 
பாண்டவரால் அறுதி செய்யப்பட்டது ; கிரகரீ என்ற பெய 

ஆளுதல் ; grey inatter , விரைந்து தொழிலாற்றும் மூளைப் 
ருடையவரின் வழி பின்பற்றுபவர் ; ஆங்கில நாட்டில் 18 - ஆம் 

பகுதி ; grey sister , தூய பிரான்சிஸ் என்பவரால் 1209- ஆம் 
நூற்றாண்டில் நிறுவப்பட்டிருந்த கூட்டமைப்பின் உறுப் 

ஆண்டில் நிறுவப்பட்ட கிறித்தவ சமயப்பிரிவின் கிளை 
பினர் ; a . முதலாம் கிரகரீ என்ற போப்பாண்டவரால் வரை 

சார்ந்த பெண் துறவி ; the Greys , Scots Greys, 1683 -ஆம் 
யறுக்கப்பட்ட ; பதின்மூன்றாம் கிரகரீ என்ற போப்பாண்டவ 

ஆண்டில் நிறுவப்பட்ட புகழ்பெற்ற துப்பாக்கித் தாங்கிய 
ரால் வரையறுக்கப்பட்ட ; கிரகரீ என்ற பெயருடையவரின் 

குதிரை வீரர்களடங்கிய படைப்பகுதி . 
வழி பின்பற்றுகிற ; ( தொ . ) Gregorian calendar , பதின் 

grey beard , 11. முதியவர் , கிழவர் ; நரைத்த கிழவர் ; இன் 
மூன்றாம் கிரகரீயால் திருத்தியமைக்கப்பட்ட ஆண்டுக் கணிப் 

தேறல் சாடி ; பாசி வகை . 
பேடு ; Gregorian epoch , பதின்மூன்றாம் கிரகரீயால் புதிய grey - coat , n . இங்கிலாந்தில் கம்பர்லாந்து ( Cumberland ) 
ஆண்டுக் கணிப்பேடு வரையறுக்கப்பட்ட காலமுறைத் மாவட்டத்தைச் சார்ந்த குடியானவர் . 


பசுமை 


காக 


1 . 


457 


grey - drake 


grindery 


grey - drake , n . ஒரேநாள் வாழும் உயிரின வகை . 
grey -goose , 7. காட்டு வாத்துவகை ; ( தொ . ) grey - goose 

quill , grey - goose shaft , grey - goose wing , அம்பு , பகழி . 
grey - headed , a . வயது முதிர்ந்த ; நீண்ட நாள் பணியாற்றிய ; 

தொல் பழமையான ; பழமைப்பட்ட ; காலங்கடந்த . 
grey -hen , 71. இறகுடைய கால்கள் கொண்ட பெட்டைக்கோழி 


வகை . 


grey hound , n . நீண்ட மெல்லிய கால்களும் கூரிய பார்வை 
யும் விரைவோட்டமுடைய முயல் வேட்டைநாய் வகை ; 
( தொ . ) ocean greyhound , கடிதாகச் செல்லக்கூடிய கப்பல் . 
grey hound -racing , 11. பணயம் வைத்து விளையாடுவதற் 
காகச் செயற்கை இயந்திர முயலை வேட்டைநாய் பிடிப்பதற் 
கான விளையாட்டு வகை . 
grey ish , a . சிறிதே சாம்பல்நிறமான . 
grey lag , n . காட்டுவாத்து வகை . 
grey stone, n . எரிமலைப் பாறைவகை . 
grey wacke , n . உருண்டையான கூழாங்கற்களும் மணலும் 

சேர்ந்து உருவான கலவைப் பாறைவகை . 
grey - weth er , n . மேயும் ஆட்டுத் தோற்றமளிக்கும் பாறை 


வகை . 


வலை ; 


grid , 11. கம்பி அழிச்சட்டம் ; சமையற் கம்பி வலைச்சட்டம் ; 
மின் துறையில் கம்பி 

மின் ஆற்றல் நிலைய 
இணைப்பு வரைச்சட்டம் ; நிலப்படக் குறுக்குக் கோட்டுச் 
சட்டம் ; இருப்பூர் திக் கம்பி அமைவு . 
griddle, n . அப்பம் சுடும் இருப்புக்கல் ; சுரங்கத் துறையில் 
இரும்பு வலைத்தட்டி ; ப . சுரங்கத் துறையில் இரும்பு வலைத் 
தட்டியால் மறை . 
gride , n . வெறுப்புண்டாக்கும் ஓசை ; சுரண்டும் ஒலி ; 3 . 

ஓசைபடச் சுரண்டு , கிறீச்சொலியிடும்படிக் கொத்து . 
grid iron , n . இறைச்சி மீன் முதலியன சுடுதற்கான இருப்புக் 
கம்பிச் சட்டம் ; ( கப் . ) கப்பற் பட்டடை ; நாடக மேடையில் 
திரைகளைக் கீழே விடுவதற்காக மேலே அமைக்கப்பட்டச் 
சட்டம் ; கப்பல் கட்டுமானச் சட்டம் ; மணிப்பொறியின் சரி 
மான ஊசற்குண்டின் இணைப்பமைவு . 
grid iron - pendulum , n . மணிப்பொறியில் கம்பிகள் வெவ் 
வேறு வகையான உலோகங்களால் செய்யப்பட்டு இணைக்கப் 
பட்ட சரிமான ஊ 

ஊசற்குண்டு . 
grief , n . துயரம் , கவலை ; ஆழ்ந்த மனத்துன்பம் ; கடுங்கழி 
விரக்கம் ; ( தொ . ) come to grief , இடர்ப்பாடு அடை , இடர் 
உறு ; தோல்வியுறு , வீழ்ச்சியுறு ; அழிவுறு . 
griev ance , 11. மனக்குறை , குறை . 
grieve , v . வருந்து , துயரப்படு ; துயரமளி . 
griev ous , a . துன்பந்தருகிற ; பொறுக்கமுடியாத ; பெருங் 

கேடு செய்கிற ; இடர்ப்பாடான ; தீங்கான . 
griff , griff in , 7. ஆங்கிலோ இந்திய வழக்கில் புதிதாக 
வந்திறங்கிய ஐரோப்பியர் , அனுபவமற்றவர் ; பந்தயத்தில் 
மாட்டப்படாத புது மட்டக் குதிரை ; சிறு பெண்ணின் 
காவலர் , துணைக் காவற்பெண்டு . 
griff in , griff on 1 , 1. சிங்கத்தின் உடலிற் கழுகின் தலையும் 
இறகுகளும் கொண்ட பழங்கதைக் கற்பனை விலங்கு ; ( தொ . ) 
the Griffin , லண்டன் நகரெல்லை வாயிற் கற்பனை விலங்குருச் 
சிலை . 
griff on , முரட்டு முடிகொண்ட அயல்நாட்டு வேட்டை நாய் 


grill , n . = grille . 
grillade , n . வறுவல் , இரும்புத் தட்டத்திலிட்டு வறுக்கப் 

பட்டது . 
grill age , n . சதுப்பு நிலத்து வீடுகளுக்குக் குறுக்கு உத்திரங் 

களால் போடப்படும் கனத்த அடித்தளம் . 
grille , n . பின்னல் அழித்தட்டி , வலைத்தட்டி ; கன்னி மாடங் 
களில் பின்னலழிப் புழைக்கதவு ; மாமன்றப் பொது அவைப் 
பின்னற் புழைவாய்க் கதவு ; வரிப்பந்தாட்ட மதிற்புழைவாய் ; 
மீன் குஞ்சுபொரிக்கும் சட்டம் . 
grilled , a . நீண்ட சிறு சதுரப் புடைப்பாக அழுத்தப்பட்ட . 
grill room , 11. வெளியார் கோரிக்கைக்கு இறைச்சி வறுத்துக் 

கொடுக்கப்படும் அருந்தகப் பகுதி . 
gri lse , n . கடலில் வாழ்ந்து ஆற்றுத்தலைப்பில் சினையிடும் 
மீன் வகையில் ஒரே ஒரு தடவை கடலுக்குச் சென்றுள்ள இள 
மீன் சால்மன் . 
grim , a . கொடிய , இரக்கமற்ற ; கடுமையான , கண்டிப்பான ; 
விட்டுக்கொடுக்காத , பிடிவாதமிக்க ; அச்சந்தருகிற , நெருங்க 
முடியாத ; கடுகடுப்பான ; சிடுசிடுப்பான ; பேய்த்தன்மை 
வாய்ந்த ; வன்கண்மையுடைய ; கிளர்ச்சியற்ற ; கனிவில்லாத . 
grimace , n . முகச்சுளிப்பு ; இளிப்பு ; முக நெளிப்பு ; செயற் 
கையான தோற்றம் ; முகக்கோட்டம் ; அழகு காட்டுதல் ; 
ஏளனப் பழிப்பு ; போலி நடை ; 3. அழகு காட்டு ; பழிப்பு 
காட்டு , முகத்தை நெறி . 
grimal kin , 11. கிழப் பெண்பூனை ; வெறுக்கத்தக்க பொறா 

மைக்காரக் கிழவி . 
grime, 11. புகைபிடித்த கறை ; கரிபற்றிய அழுக்கு ; தூசு 

படிந்த மாசு ; 3. கருமையாக்கு ; அழுக்காக்கு ; அழுக்கடை . 
Grimm s law , n . மூல இந்தோ - செர்மானிய வல்லெழுத்துக் 
கள் செர்மானிய மொழியில் அடைந்த ஒலிமாற்றம் பற்றிய 
ஜேக்கப் கிரிம் ( Jacob Grimm 1785-1863 ) என்பவர் கண்டு 
வகுத்த விதிமுறை . 
grin , n . இளிப்பு , பல்லைக்காட்டுதல் , அசட்டுச்சிரிப்பு ; . 
பல் இளி , அசட்டுச்சிரிப்பு சிரி ; வெறுப்புக்காரணமாகப் 
பல்லைக்காட்டு ; இறுமாந்து பல்லை இளித்துக்காட்டு ; பல்லைக் 
கடித்துக்கொண்டு பொறுத்துக்கொள் ; ( தொ . ) grin and 
bear it , துன்பத்தை வெளிக்காட்டாது பொறுத்துக்கொள் ; 
grin like Cheshire cat , இடைவிடாத அசட்டுச்சிரிப்பு சிரி ; 
ஓயாது காரணமின்றி இளித்துக்கொண்டிரு. 
grind , n . அரைப்பு ; தேய்ப்பு ; அரைப்பொலி , கிறீச்சொலி ; 
கிறீச்சொலியினால் ஏற்படும் நரம்பு அதிர்ச்சி ; கடு உழைப்பு ; 
சோர்வூட்டும் இடைவிடா உ.ழைப்பு ; முசிவுணர்ச்சி ; தேர் 
வுக்கான கடுமையான படிப்பு ; உடற்பயிற்சிக்கான கடுநடை ; 
கடுவழிக் குதிரைப்பந்தய ஓட்டம் ; படகில் ஆறு கடத்தல் ; 
3. அரை ; நொறுக்கு ; ஒன்றுடனொன்று தேய் ; அரைத்து 
மாவாக்கு ; இயந்திரத்திலிட்டு அரை ; அரைபடு ; பொடிபடு ; 
தேய்த்துப் பொடிசெய் ; அராவிச் சொரசொரப்பாக்கு ; 
அராவித்தீட்டு ; பட்டையிடு ; பற்களால் அரை ; 

மென்று 
பொடிசெய் ; தேய்த்து வழவழப்பாக்கு ; உராய்வுமூலம் கூர் 
மைப்படுத்து , சாணையிட்டுத் தீட்டு ; திருகு இசைக்கருவியின் 
திருகை இயக்கு ; திருகிசைக் கருவி இயக்கு ; கடுமையாக 
உழை ; கொடுமைப்படுத்து , அடக்குமுறை செய் ; தொல்லைப் 
படுத்து ; மிகுவரியால் கடுந்துயர்ப் படுத்து ; ( தொ . ) 
grind lenses , அரைத்துக் கண்ணாடிச் சில்லு உருவாக்கு ; 
have an axe to grind , செயல் வகையில் தனக்கெனத் தனித் 
தன்னல நோக்கம் கொண்டிரு ; hold one s nose to the grind 
stone , keep one s nose to the grind stone ,, இடைவிடாது 
வேலைவாங்கு , கடுமையாக அயரவிடாது வேலைவாங்கு . 
grind er , n . அரைப்பவர் ; தீட்டுபவர் ; இயந்திரம் , அரைக்கும் 
கருவி ; இயந்திரத்தின் மேற்பகுதி , திரிகைக் கல் ; கடைவாய்ப் 
பல் , உணவை அரைக்கும் பல் ; தேர்வுக்காக மாணவர்களைப் 
பயிற்றுவிப்பவர் ; கடுமையாக உழைக்கும் மாணவர் . 
grind ery , 11. கத்தி முதலியவற்றைச் சாணைபிடிக்கும் இடம் ; 
மிதியடி செய்பவர்களின் துணைப்பொருட்கள் . 


வகை . 


grig , n . சிறு விலாங்குமீன் ; வெட்டுக்கிளி ; சுவர்க்கோழி . 
grill , 1. இறைச்சி முதலியன சுடும் இருப்புத்தட்டம் ; இருப்புத் 
தட்டத்திலிட்டுச் சுட்ட உணவு ; ப . வறு ; சுடு , வாட்டு ; 
சித்திரவதை செய் ; கடுந்துயரில் ஆழ்த்து ; கடுந்துன்பத்திற்கு 
ஆளாகு ; காவல் துறையில் குறுக்குக் கேள்விகளுக்கு ஆட் 
படுத்து ; சிப்பியைத் தட்டத்திலிட்டுச் சமை . 


கடை . 


453 
grinding 

grosbeak 
grind ing , n . மாவரைத்தல் ; மாவரைக்கும் ஓசை , உராய் groan , 11. ஏங்கொலி , வேதனைக்குரல் , புலம்பல் ; அழுகை , 
வொலி ; ஊழிய வேலை ; கடின வேலை ; சிறப்புத் தேர்வுக் தேம்புதல் , கரைவு ; முனகல் , நெட்டுயிர்ப்பு ; கரகரப்பொலி ; 
காக கடுமையாகப் படித்தல் ; a . கொடுமைப்படுத்துகிற . 

U. ஏங்கு , தேம்பு , இரங்கு , கரைவுறு ; முனகு , நெட்டுயிர் 
grind stone, 11. இயந்திரம் , மாவரைக்கும் இயந்திரம் ; சாணை பெறி ; அழுதரற்று , புலம்பு ; பொருமு , கடுந்துயருறு ; சுமை 

தாங்கமாட்டாமல் அவதியுறு ; கொடுமை பொறாது துன்புறு ; 
தீட்டும் கருவி . 

( தொ . ) groan down , பேசுபவரை முனகல்களால் அடக்கு ; 
grin go , n . அயலார் , அயல்நாட்டவர் ; pl . grin gos . 

groaning board , உணவுமேசை ; groan inwardly , கடுந் 
grip , n . பிடி , இறுக்கப்பிடிப்பு ; கைப்பிடிப்புப்பாணி ; அடை துயரிலாழ் . 
யாள வகையான பிடிப்புமுறை ; பற்று கருவி ; இயந்திரத் 

groat, n . ( வர . ) நான்கு பென்னி வெள்ளி நாணயம் ; சில்லறைக் 
தின் பிடிக்கும் பகுதி ; கைப்பிடி ; பிடிப்பாற்றல் ; பிடிப் 

காசு ; சிறு அளவு ; ( தொ . ) don t care a groat , ஒரு சிறிதும் 
பாற்றல் தடை ; பிடிப்பாற்றல் வலு ; துயரின் பிடி , நெருக்கடி ; 

பொருட்படுத்தாதிரு. 
அடக்கியாளும் ஆற்றல் ; ஆட்சித்திறம் ; கட்டுப்பாடு ; 
புரிந்துகொள்ளும் ஆற்றல் ; கவனத்தைக் கவரும் சக்தி ; groats , n . pl . உமி நீக்கப்பட்ட கூலவகை . 
உணர்ச்சியை அடக்கும் திறல் ; சளிக் காய்ச்சல் ; U. பிடி ; 

Grob ian , n . கோமாளித்தனம் வாய்ந்த நடையுடை ஒழுங் 
இறுகப்பற்று ; பிடிப்பு விடாதிரு ; கவனத்தைக் கவர் ; கற்ற மனிதர் . 
மனத்தை ஈர்த்துப்பிடி ; உணர்ச்சிகளை அடக்கு ; ( தொ . ) gro cer , 11 . பலசரக்கு வணிகர் , மளிகைக் கடைக்காரர் ; 
at grips , நெருங்கி மோதும் நிலையில் , சச்சரவு நிலையில் ; ( தொ . ) grocer s itch , சர்க்கரையைக் கையாளுவதால் மளி 
cone to grips , நெருங்கி மோது , சச்சரவில் ஈடுபடு . 

கைக் கடைக்காரருக்கு ஏற்படும் கரப்பான் வகை . 
grip , 11. சிறு பள்ளம் , குழி ; வடிகால் . 

gro cery , m . பலசரக்குப் பொருள்களின் தொகுதி ; மளிகைக் 
gripe , n . இறுகுபிடி ; கையால் பற்றுகை ; வன்முறைக்காவல் 
வைப்பு ; பிடிப்பாற்றல் , கட்டுப்பாடு ; கைப்பிடி ; 3. பற்று , grocete ria , n . தற்பரிமாற்ற மளிகைக்கடை , 
இறுகப் பிடி.; கொடுமைப்படுத்து ; அல்லற்படுத்து ; நோவூட்டு : grog , 1. நீர்த்தேறல் , இனிப்பில்லா நீர்சேர் சாராய வகை ; 
வயிற்று வேதனை உண்டுபண்ணு ; படகைக் கயிற்றால் நீர்த்தேறல் அருந்தும் கூட்டுக்குழாம் ; U. நீர்த்தேறல் 
பிணித்து அசையாமல் கட்டு ; கப்பல் வகையில் காற்றின் அருந்து ; வெறுமையாய்விட்ட மிடாவில் வெந்நீரூற்றிச் 
உந்தலுக்கு ஆளாகு . 

சாராயம் பெறு . 
gripes , n.pl. கடு வயிற்றுவலி , குடல் நோய் ; நோவு ; படகு grog - blossom , n . மட்டிலாக் குடியினால் மூக்கில் ஏற்படும் 
களைத் தளத்துடன் இறுக்கிக்கட்டும் கயிறு . 

செந்நிறக் கொப்புளம் . 
gripe - water , 1. குடல்வலி மருந்து . 

grogg iness , 11. வெறிமயக்க நிலை . 
grippe , ( பிர . ) n . பெருஞ் சளிக்காய்ச்சல் . 

grogg y , a . குடித்த ; மட்டுமீறிக் குடித்த ; குடிப்பழக்கமுள்ள ; 
grip - sack , 11 , கைப்பை . 

குதிரை வகையில் வலிவற்ற முன்னங்கால்களுடைய ; குத்துச் 

சண்டையில் தளர்வினால் நிலைதடுமாறுகிற ; தள்ளாடு நிலையி 
grisaille , n. ஒருவண்ணத்திறமாகச் சாம்பல்நிறச் சாயல் 

லுள்ள . 
களில் அமைவுறும் புடைப்பியல்திற ஓவிய ஒப்பனை . 

grog ram , 11. பட்டும் கவரிமான் மயிரும் கம்பளியும் சேர்த்து 
gris eous , a . ( தாவ . , வில . ) நீலஞ்சார்ந்த ; முத்துநிறச் நெய்யப்பட்டுப் பசையால் விறைப்பாக்கப்பட்ட முரட்டுத் 
சாம்பல் வண்ணமுடைய . 

துணி வகை . 
grisette , ( பிர . ) n . பிரான்சு நாட்டில் பணிமுறை வகுப்புச் grog - shop , 11. சாராயக்கடை , தேறல்விடுதி . 
சார்ந்த பெண் . 

groin , 1. அரை , இடுப்பு , வயிறு தொடை சேருமிடம் ; 
gris kin , n . இறைச்சிக்குரிய கொழுப்பற்ற பன்றித் தசைப் 

( க- க . ) இரு வளைவுமாடங்கள் சேரும் கட்டுமான இடை 
பற்று இறைச்சி . 

கோணம் ; கட்டுமான இடைக்கோணப்பட்டி ; V. கட்டுமான 
gris ly , a . அச்சுறுத்துகிற ; பேரச்சமூட்டுகிற . 

இடைக்கோணமமை ; இடைக்கோணப்பட்டியுடன் கட்டு . 
grist , n . அரைப்பதற்கான கூலம் ; சாராயம் காய்ச்சுவதற் groin ?, n . , v. = groyne . 
காக ஊறவைத்து அரைத்த மாவு ; ( தொ . ) all is grist that grollier , n . ஜீன் கிரோலியர் ( Jean Grolier 1479.1565 ) என்ற 
comes to his mill , அவன் அனைத்தையும் ஆதாயப்படுத்திக் பிரஞ்சு ஏட்டார்வலர் கண்டு பின்பற்றிய பகட்டணியுடைய 
கொள்கிறான் ; brings grist to the mill , ஆதாயம் தருவதா புத்தகக் கட்டடமுறை ; கிரோலியர் ஏடகத்திலுள்ள புத்தகம் ; 
யுள்ளது ; பயன் விளைவிப்பது . 

( தொ . ) Grolier binding , கிரோலியர் கண்ட புத்தகக் கட்டட 
grist , 11. கயிற்றின் திட்பத்திறம் ; நூலிழையின் பரும முறை . 
அளவு . 

grom et , gromm et , n . = grummet . 
gri stle, n . குருத்தெலும்பு ; ( தொ . ) in the gristle , முதிராத . grom well , n . முன்பு மருந்தாகப் பயன்படுத்தப்பட்ட கல்லை 
grit , n . சிறு கல்பொடி , கடு மணல்பொடி ; கற்கணை , பரல் ; 

யொத்த விதைகளையுடைய செடிவகை . 
இயந்திரங்களின் ஓட்டத்தைத் தடைசெய்யும் மணல்துகள் ; groom , n . அரசமாளிகைப் பணியாளர் ; குதிரைக்காரன் , 
நொய் அரிசி ; பாறை வகையின் சிரை ; காயின் சிராம்பு ; குதிரை நலம்பேணும் பணியாள் ; மணமகன் , மாப்பிள்ளை ; 
திராணி , திறல் ; உளத்திட்பம் , மன உறுதி ; 3. வெறுப் ப . குதிரையைப்பேணு ; குதிரைக்குத் தீனியிட்டு வளர் ; 
பைத் தரும் ஓசையோடு இயங்கு ; சொரசொரப்பான அல்லது குதிரையைத் தேய்த்துவிடு . 
கரகரப்பான ஒலியுண்டாக்கு ; நறநறவென்று பற்களைக் கடி . grooms man , n . மாப்பிள்ளைத் தோழன் . 
grits , n . pl . கூலநொய் , தீட்டப்படாத உமிபோக்கிய 

groove, n . வரிப்பள்ளம் ; சால்வரி ; தவாளிப்பு , பள்ள 

இணைவரி ; வரித் தடம் , செல்தடப்பள்ளம் ; தடம்பட்ட வழி , 
grizzle, 1. நரை ; V. சிணுங்கு , தேம்பியழு . 

பழக்கப்பட்ட நாள் முறை நடப்பு , மாறா வழக்க நடைமுறை ; 
grizzled , a . நரைத்த ; தலை நரைத்த , நரைமயிருடைய . 

U. வரிப்பள்ளமிடு , சால்வரி அகழ் , நீண்ட பள்ளத்தடமிடு . 
grizz ly , n . கொடிய வட அமெரிக்கப் பெருங்கரடி வகை ; a . grope , U. தட்டித் தடவித் தேடு ; இருட்டிலே தடவிப்பார் ; 
சாம்பல் நிறமான ; சிறிது சாம்பல் வண்ணமான ; தலை 

கண் மூடிக்கொண்டு துழாவித் தேடு . 
நரைத்த : ( தொ . ) grizzly bear , கொடிய வட அமெரிக்கப் grop er , n . = grouper . 
பெருங்கரடி வகை ; grizzly king , grizzly queen , மீன் தூண் gros beak , 11. கொட்டைகளை உடைத்துத் தின்னவல்ல உறுதி 
டில் இரையாகப் பயன்படும் பெரிய ஈ வகை . 

யான அலகுடைய சிறுபறவை வகை . 


டக் 


கூல 


வகை . 


சம் 


நய 


459 
groschen 

ground - ice 
gro schen , n . செர்மனி நாட்டின் வழக்கொழிந்த சிறு வெள்ளி திட்டவகையில் கைவிடப்பெறு ; திட்டத்தில் தோல்வியுறு ; 
நாணயம் . 

forbidden ground , விலக்க வேண்டிய செய்தி , நீக்க வேண்டிய 
gros de naples, ( பிர . ) n . கனமான பட்டுத்துணி வகை . 

செயல் ; gain ground , முன்னேறு ; விஞ்சி மேம்படு ; get in 

on the ground floor , வணிக நிலையம் முதலியவற்றில் நிறுவு 
gross , 11. பன்னிரண்டு உருப்படிகளடங்கிய தொகுதிகளின் 

வோருடன் உரிமைகளுடன் இடம்பெறு ; ground 
பன்னிரண்டு , நூற்று நாற்பத்துநாலு ; pl . gross ; ( தொ . ) 

landlord , கீழ்வாரத்தார் , கட்டிடத்திற்காகக் குத்தகைக்கு 
great gross , பன்னிரண்டு பன்னிரண்டின் பன்னிரு தொகுதி , 

விடப்பட்ட நிலத்தின் உரிமையாளர் ; ground sea , காரணம் 
ஆயிரத்து எழுநூற்று இருபத்தெட்டு உருப்படி . 

தெரியா நிலையிலே கொந்தளிக்கும் கடல் ; ground speed , 
gross , n . முழு மொத்தம் ; பெரும்பருமன் ; a . முழு மொத்த 

வானூர்தியின் நிலத்தொடர்பான விரைவு வேகம் ; ground 
மான ; நிறை முழுமையான , கழிவு நீக்காத ; செழிப்பான , 

torpedo , கடலடியுடன் இணைத்து வைக்கப்பட்ட நீர்மூழ்கி 
காடாக வளர்ந்துள்ள ; கொழுத்த ; பருத்த , தடித்த ; மிகுதி 

வெடிகுண்டு ; lose ground , give ground , பின்வாங்கிச் செல் ; 
யாக உணவூட்டப்பட்ட ; பிழம்பியலான , பருப் பொருளியல் 

குறைபடு , தளர் ; on the ground of , என்னுங் காரணத்தைக் 
புடைய : அடர்த்தியான , செறிந்த ; ஒளி எளிதில் ஊடுரு 

கொண்டு ; காரணங்காட்டி ; சாக்குப்போக்குக் காட்டி ; 
வாத ; தெளிவாகத் தெரியாத ; தொட்டுப் பார்க்கக்கூடிய ; shift one s ground, வாதப்போக்கு மாற்று ; நோக்கமாற்றிக் 
புலன்கள 

ளால் அறியப்படத்தக்க ; கண்ணுக்குத் தெரிகிற ; கொள் ; stand one s ground , வாதத்தில் உறுதியாயிரு ; 
முனைப்பான ; படுமோசமான ; கீழ்த்தரமான ; வெறுக்கத் நோக்கம் வலியுறுத்து ; take ground , ( கப் . ) தரை தட்டு . 
தக்க ; முரடான , நுட்பமற்ற ; உணர்ச்சி மந்தமான ; பிசு 

ground , v . grind என்பதன் இறந்தகால முடிவெச்ச வடிவம் 
பிசுத்த ; மாசடைந்த ; மடத்தனமான ; நயமற்ற ; 
நாகரிகமற்ற ; சுவைநயமற்ற ; நடைநயமற்ற ; ஒழுக்கங் ground , a . அரைக்கப்பட்ட ; ( தொ . ) ground glass , நன்றாக 
கெட்ட ; நாணமில்லாத ; திருத்தப்பெறாத ; ( தொ . ) gross 

அரைத்து மங்கலாக்கப்பட்ட கண்ணாடி , தேய்த்த பளிங்குக் 

கல் . 
feeder , வெறுக்கத்தக்க உணவை விரும்புபவர் ; in gross , in 
the gross , மொத்தமாக ; பொதுவாக ; நுண்விளக்கந் தவிர்த் ground age, n . கப்பல் துறைமுக நுழைவுக் கட்டணம் ; 
துப் பார்க்கும் முறையில் . 

கரையோரக் கப்பல் கட்டணம் . 
grot , n . ( செய் . ) குகை , குகைபோன்ற உட்கவிவிடம் . 

ground -ang ling , n . மிதவையின்றி மீன் பிடித்தல் , தூண்டி 
grotesque , n . விசித்திரமான கற்பனைக் கதம்பம் , ஓவிய லுக்கருகில் பளுவை வைத்து நீரடியில் மீன்பிடித்தல் . 
சிற்பத் துறைகளில் மனித விலங்கு செடி கொடிகளின் முரண் 

ground .ann ual, n . ( சட் . ) 

( சட் . ) நிலத்திற்கான ஆண்டுக் 
கலவைப் பண்பு ; கோமாளித்தனமான உருவம் ; a . பொருக் கட்டணம் . 
தாக் கற்பனைக் கூளமான ; இயற்கையிலில்லாத ; முரண் 
கலவையான ; விசித்திரமான ; கோமாளித்தனமான, நகைப்புக் 

ground - ash , n . மரவகையின் இளங்கன்று ; மரவகை இளங் 
கிடமான ; ஒவ்வாத . 

கன்றினால் செய்யப்பட்ட கைக்கோல் . 
grott o , n . அழகுச் செறிவான குகை ; கண்கவர் வனப்புடைய 

ground - bait , n . அடித்தளத் தூண்டிலிரை , நீரின் அடித்தளத் 

திற்குப் போகும்படிப் போடப்படும் தூண்டிலிரை ; 3. அடித் 
செயற்கைக் குகை ; pl . grott oes , grott os ; ( தொ . ) the 

தளத் தூண்டிலிரையிட்டு மீன்பிடி , அடித்தளத் தூண்டிலிரை 
Grotto , சிப்பிகள் கிடைக்கும் பருவ முடிவில் ஆகஸ்டு மாதம் 

பொருத்து . 
5 - ஆம் தேதி லண்டன் மாநகரச் சிறுவர்கள் கொண்டாடும் 
கொண்டாட்டம் , 

ground - bass , n . முற்பகுதி பன்முறை இரட்டிவரும் மட்டக் 
grouch , n . ( பே - வ . ) முனகுபவர் ; மனக்குறையுடையவர் ; 

குரலிசைக்குரிய குறுகிய இசைப்பகுதி . 
மனக் குறையால் மூலையில் சோர்ந்திருத்தல் ; 

5. முனகு , 

ground -box , 11. தோட்டப்பண்ணை ஓரங்களில் அணைத்து 
முணுமுணு . 

வைக்கப்படும் பெட்டி , 
ground 1 , n . நிலத்தளம் ; தரை , நிலப்பரப்பின் ஒரு பகுதி ; ground - colour , 11. உடல் நிறம் , வண்ணத்தின் அடிப்படை 
நிலம் ; நில உடைமை ; மண் ; மின் துறையில் மண்தொடர்பு ; மூல முதற்பூச்சு . 
நிலை ; சூழமைவு ; செயற்களம் ; நிலைக்களம் ; அடித்தளம் ; ground - control , n . விமானத்துறையின் நில அறிவிப்பாட்சி , 
அடிப்படை ; வண்டல் , கசடு , அடிமண்டி ; போதிய காரணம் ; விமானம் இறங்கும் வகையில் வானலைவாங்கித் தகவலின் 
எண்பித்தற்கான அடிப்படை ; பரப்பு ; சுற்றெல்லை ; கலைத் துணையால் நிலப்பரப்பு அலுவலகம் செலுத்தும் அறிவிப் 
துறையில் பின்னணித் தளம் ; அடிப்பூச்சு , முதற்பூச்சு பாட்சி . 
வண்ணம் ; சுரங்க வேலையில் சூழ்தளப்பாறை ; மரப்பந்தாட் 

ground - cuckoo , 11. நிலக்குயில் வகை . 
டத்தில் மட்டையை வைக்கும் ஆட்டக் கோட்டிற்குப் பின்புற 
முள்ள இடம் ; ஆட்டக் களங்களில் ஊதியம்பெற்ற நிலை 

ground - dove , n . தரைப் பழக்கவழக்கமுள்ள அமெரிக்க சிறு 
ஆட்டக்காரர் ; 3. நிலைநிறுத்து , அடித்தளத்தில் உறுதியாக புறா வகை . 
நிலை நாட்டு ; கொள்கையில் ஊன்றுவி ; நம்பிக்கையில் உறு ground ed , a . உறுதியாக நிலைநாட்டப்பட்ட ; நன்கு நிலை 
திப்பட வை ; ஆதாரமாகக்கொள் ; மூலமாகக் கொள் ; மூலக் நாட்டப்பட்ட . 
கூறுகளில் ஊன்றிப் பயிற்றுவி ; பூவேலைக்கியையப் பின்ன 

grounded ] y , adv . போதிய காரணங்களோடு ; போதிய 
ணியை உகந்ததாக்கு ; ஓவியப் பின்னணியாகச் சுவரில் நீறு ஆதாரத்தின் மீது . 
பூசு ; செதுக்கு வேலைக்காகப் பரப்பில் பூச்சுமானமிடு ; மின் 

ground er , 11. நிலத்தோடு தாழ்ந்து செல்லும் பந்து . 
னாற்றலுக்கு நிலத் தொடர்பு உண்டுபண்ணு ; நிலத்தில் 
இறங்கு ; விமானத்திலிருந்து இறங்கு ; கப்பலிலிருந்து 

ground -feeder , 11. நீரின் அடித் தளத்தில் உணவுண்ணும் 

மீன் வகை . 
இறங்கு ; 

தரை தொடு , கரைமீது தட்டிப் பதிந்து 
கொள்ளவை ; பறப்பதிலிருந்து விமானியைத் தடு ; பறக் 

ground - fish , n . நீரடியில் வாழும் மீன் . 
காமல் விமானத்தைத் தடுத்து நிறுத்து ; நிலத்தில் வை ; ground - fishing , n . நீரடித் தூண்டிலிரையால் மீன்பிடித்தல் . 
நிலத்தின்மீது அமர் , ஓய்வு கொள்ளு ; விமானத் துறை ground - floor , 71. கட்டிட அடித்தளம் , வெளி நிலத்தள மட் 
யின் நிலக்கிளைப் பணிக் குழுவுடன் இணைவி ; ( தொ . ) டத்திலுள்ள வீட்டுத்தளம் . 
above ground , உயிரோடு வாழ்ந்திருக்கிற ; break ground , 
தொடங்கு ; முயற்சியில் முதன் முதலாக 

ground -game , n . வேட்டையாடற்குரிய விலங்கு வகை . 

ஈடுபடு ; classic 
ground , வரலாற்றுச் சிறப்புடைய இடம் ; cut the ground 

ground gudgeon , n . நன்னீரில் வாழும் சிறிய உணவுமீன் 
from under one s feet , திட்டங்களையும் வாதங்களையும் முன் 
னறிந்து தடுத்துப் பயனற்றதாகச் செய் ; fall to the ground , ground hog , n . வளைதோண்டி வாழும் கொறிவிலங்கு வகை . 
be dasbed to the ground , நம்பிக்கை வகையில் இழக்கப்பெறு ; ground -ice, n. நீரின் அடித்தளத்தில் உருவாகும் உறைபனி, 


வகை . 


வகை . 


460 

groyne 
grounding 
ground ing , n . அடிப்படை ; பொருள் பற்றிய ஆழ்ந்த பொது group ing , 11. கலைத்துறையில் தொகுதியாகப் பிரித்தல் . 
அறிவு : பூ வேலையின் பின்னணி வண்ணம் ; நிலத்தைப் group ist , 11. ஒரு கட்சி அல்லது தொகுதிச் சார்பாளர் . 
பண்படுத்திச் சுத்தம் செய்யும் முறை ; நிலத்தளத்தைச் சீர் 

grouse , n . சதுப்புநிலக் கோழி ; ( தொ . ) black grouse , 
செய்யும் செயல் ; நிலந்தட்ட வைத்தல் ; நிலந்தட்டுதல் , 

சதுப்பு நிலக் கோழிவகையின் சேவல் ; great grouse , wood 
ground ivy , n . செந்நீல மலரும் குண்டிக்காய் வடிவ இலை grouse , ஸ்காத்லாந்திலிள்ள பெரிய சதுப்புநிலக் கோழி வகை ; 
களும் கொண்ட பிரித்தானிய நிலம் படர் கொடிவகை. 

white grouse , கோடைக் காலத்தில் பழுப்புகிற இறகுத் 

தொகுதிகளையும் குளிர் காலத்தில் வெண்மையான இறகுத் 
ground less , a . ஆதாரமற்ற ; காரணமில்லாத ; அடிப்படை 

தொகுதிகளையும் கொண்ட காட்டுக் கோழி வகை . 
யற்ற . 

grouse , 1. மனக்குறை ; V. குறைபட்டுக் கொள் , முணு 
ground ling, 11. நீரின் அடியில் வாழும் மீன்வகை ; நாடகக் 

முணுத்துக் கொள் . 
கொட்டகையில் கடைசி வகுப்புப் பார்வையாளர் , பொது 
வகுப்பினரில் ஒருவர் ; சுவை உயர்வற்றவர் ; கொடி வகை ; grout , 1 , அரைசாந்து . கட்டிட இடை வெளிகளை நிரப்புதற் 
குறும் புதர்ச் செடிவகை . 

கான நீராளமான நீறு ; U. அரை சாந்து பூசி இடைவெளிகளை 

நிரப்பு. 
ground man , 1. மரப்பந்தாட்ட ஆட்டவரம்பு நிலப் பாது 
காப்பாளர் ; வானூர்தி நிலையத் தொழில் நுட்ப வேலைக் 

grout , . குத்திக் கிளறு . 

grove , # . சோலை ; சாலை ; அறகலக் கழக மனையிடம் . 
ground mass , 11. எரிமலைப் பாறையில் பெரும்படி மணித் grov el , 3. ஊர்ந்து செல் , நகர்ந்து செல் ; மானங்கெட்டு நட ; 
துகள் பொதிந்த சிறுபொடித் திரட் பிழம்பு . 

அடிமையாய் இயங்கு ; அஞ்சி அஞ்சி கட . 
ground .moraine , 11. நகர்ந்து செல்லும் பனிப்பாறையின் grov elling . a . நிலத்தில் ஊர்கிற ; தலை குனிந்துள்ள ; 

அடிப்புறத்திலிழுத்துச் செல்லப்படும் சேறு கல் மணல் கூளம் . கீழான , அடிமைத் தனமான ; அஞ்சி அஞ்சி நடக்கிற . 
ground .note, 11. மட்டக்குரல் அடிப்படையான தாய்ச்சுரம் . grow , V. வளர் , வளர்ச்சியுறு ; வளரச் செய் ; பேணி வளர் ; 
ground - nut, 11 . மணிலாக்கொட்டை , வேர்க்கடலை , நிலக் 

நிலைபெற்று வளர்ச்சியடை ; வளர்ச்சியால் மூடு , கவிவுறச் 
செய் : பயிரிடு ; விளைவி ; விளை , உண்டாகு : நீளு, பாவு ; 

பெருகு : இயல்பாகப் பெருக்க முறு; பெரிதாகு ; முதிர்வுறு ; 
ground .off icer , 11. பண்ணை நில மனையிட மேலாளர் . 

உயரமாக ; உயர்வுறு ; ஆற்றல் மேம்பாடுறு ; த 1 உயர்வுறு ; 
ground -pine, 11. குங்கிலியம் போன்ற மணமுள்ள மூலிகை 

விரைவு மிகுதியுறு ; மிகுதியாகு ; படிப்படியாக முன்னேறு ; 

மலிவாகு , பொது நிகழ்வாகக் காணப்பெறு ; எழு ; முளை ; 
ground plan , 11. கட்டிடத்தின் நிலத்தள மாதிரிப்படம் ; 

முளைவிடு ; 

காணப்பெறு ; ஆகிச்சமைவுறு ; மாறுபட்டு 
பொதுமாதிரித் திட்டம் , 

முன்னேற்றமடை , மாறி அமைவுறு ; உருவாகு ; உளத்தில் 
ground .plot , 11. கட்டிடத்துக்குரிய மனை யிடம் , கட்டிடம் இடம்பெறு ; உளத்தில் இடம்பெற்று வார் ; உளத்தில் 
எடுக்கப்பட்டிருக்கும் எல்லையுட்பட்ட மனை நிலம் . 

எழுந்து தோன்று : { தொ . } grow downwards , தேய்ந்து போ ; 
ground -rent , n . கீழ்வாரம் , நில உரிமையாளருக்கு அளிக்கப் குறைந்து போ ; சிறிது சிறிதாகக் குறைபடு ; grow into one , 
படும் மனை தில வரி . 

grow together , par DI 3 : 1 ; 29 ; grow on , grow upon , 
grounds , 11. p !. மதிலகச் சுற்றுநிலம் , கட்டிடத்தைச் சுற்றி 

மிகுந்த பிடிப்பு அடை ; மேம்பட்ட மதிப்புப் பெறு ; grow 
விடப்பட்ட நிலப்பரப்பு . 

on one , மிகுதியாகச் செல்வாக்கடை ; மிகுதியும் விரும்பிப் 

பாராட்டப்படு ; grow out of இடங்கொண்டு தோன்று , 
ground sel , ground sell , ground sill , 11. கட்டுமானத் 

மூலப்பொருளாகக்கொண்டு 

விகள ; 

வளர்ச்சியில் 
தின் கீழ்ப்பகுதியிலுள்ள உத்திரம் அல்லது குறுக்கு விட்டம் . 

கடந்து செல் ; அளவிற்குமேல் மிகப் பெரிதாகு ; grow up . 
ground sheet , 11. நீர்புகா விரிப்பு வகை . 

முதிர்வு நோக்கி முன்னேறு ; பக்குவநிலை நாடி முன்னோக்கிச் 
ground sloth , 11. மரபற்றுப்போன பெரிய பல்லற்ற 
பாலுண்ணி விலங்குவகை. 

grow er , n . வளரும் செடி ; செடி வளர்ப்பவர் ; Hus ப் 
grounds man , n . = groundman . 

2... மூவர். 
ground -staff, 11. நிலத்திலிருந்து வேலை செய்யும் வானூர்திப் grow ing , a . வளர்கிற ; மிகுகிற ; ( தொ . ) growing pains , 
பொறி வேலைக்காரர் , வானூர்திப் பொறி கம்மியர் ; ( மட்டைப் இளம்பிள்ளை நரம்பு நோவு, 
பந்தாட்டம் ) ஊதியம் பெறும் ஆட்டக்காரர்கள் தொகுதி , grow ingly , adv . வரவர மிகுதியாக . 
ground - swell , 11. தொலைப்புயல் முற்பட்ட புயல் நில அதிர்ச் gow ing - point , n . செடிகளின் வளர் நுனி ; 
சிகள் காரண மாகத் தோன்றும் ஆழ்ந்தகன்ற பேரலை உயர்வு நுனியிலுள்ள ஆக்குத் தசைப்பகுதி , 
தாழ்வு . 

growl , n . று முதல் ; முறுமுறுப்பு , கோபத்தோ 
ground - tack le , 11 . நங்கூரமிட்ட கப்பலப் 

முறுத்தல் ;; குறை முறையீட்டுக்குரல் ; 
நிறுத்தும் கருவி . 

பேசு ; குறையீடு செய் ; ( தொ , ) growl out , சீறி உ ... ரை . 
ground work , 11. அடிப்படை ; அடித்தளம் ; கடைகால் ; growl er , n . உறுமுபவர் ; முறுமுறுப்பவர் ; முனகுபவர் ; 
இன்றியமையாப்பகுதி ; முதற்கொள்கை . 

புணுமுணுக்கும் அகன்ற வாயுள்ள வட அமெரிக்க ஆற்று 
ground - zero , 11. வானிலிருந்து அணுகுண்டு நிலத்தில் விழு மீன் வகை ; கடலில் மிதக்கும் சிறு பனிக்கட்டி , 
வதற்குரிய நேரிடம் . 

growl ery , 11. முனங்குதல் ; உறு முதல் ; முறுமுறுத்தல் ; 
group , n . கூட்டம் ; தொகுதி ; பிரிவு ; வகுப்பு ; ஒருங் முறுமுறுப்பதற்கான இடம் ; தனிப்பட்ட இடம் . 
கிணைந்து ஓருருவாயமையும் தழு ; v. கூட்டமாகக் கூட்டு , grown , v . grow என்பதன் முடிவெச்சம் . 
தொகுதியில் சேர் ; இனமாக இணை ; இனமாகப் பிரி ; தரப்படி 
பிரி ; இசைவிணக்கமுடைய முழுமையாக்கு ; இணை குழுவில் 

grown - up , 1. வளர்ந்தவர் ; வயது வந்தவர் ; a. வளர்ந்த , 
இடம்பெறு , இனமாக இணைவுறு ; இனமாகப் பிரிவுறு ; 

வயது வந்த . 
தரப்படி பிரிவுறு . 

growth , 11. வளர்த்தி ; வளர்ச்சி ; முன்னேற்றம் ; மிகுதி ; 

பயிர் விளைச்சல் ; விளைபொருள் ; நோயினால் உடலில் ஏற்படும் 
group - captain : n . விமானப்படைத் தொகுதித் தலைவர் , 
விமானப்படைத் தளபதி . 

சதை வளர்ச்சி ; வளர்ந்தது ; வளர்வது ; ( தொ . ) fall growth , 

நிறை வளர்ச்சி , வளர்ச்சி முடிவுற்றநிலை . 
group er , n . ஆஸ்திரேலிய ( Australia ) மேலை இந்தியத் 
தீவுகளிற் ( West Indies ) காணப்படும் மீன்வகை . 

groyne , 11. மரத்தாலான கடலரிப்புத் தடுப்பு அரண் ; 0 . 
கடலரிப்புத் தடுப்புக்கான மர அரண் அமை . 


பிணித்து 


மன 


461 
grub 

guard 
grub , 11. பூச்சிகளின் முட்டைப்புழு ; அறிவிலா ஊழியவேலை guacha ro , 1. எண்ணெய் எடுக்கப்பெறும் தென் அமெரிக்க 
செய்பவர் ; இலக்கிய வகையில் சிறு கூலிக்கு மட்டுமிஞ்சிய பறவை வகை . 
உழைப்புச் செய்பவர் ; ஒழுங்கற்றவர் ; தூய்மையற்றவர் ; guai ac , n . மருந்து சரக்காகப் பயன்படுத்தப்படும் மேற்கு 
குறுகிய நோக்கமும் தற்பெருமையுமுடையவர் ; மட்டைப் இந்திய புதர்ச்செடி வகையின் பச்சைப் பழுப்புநிறக்கட்டை : 
பந்தாட்டத்தில் தரையோடு சேர்ந்தாற்போல் வீசப்படும் 

புதர்ச்செடி வகையிலிருந்து கிடைக்கும் பிசின் ; புதர்ச்செடி 
பந்து ; உணவு ; உண்டி ; U. தோண்டு ; மேலீடாகக் கிளறு ; 

வகையின் பிசினிலிருந்து கிடைக்கும் மருந்து சரக்கு . 
நிலத்தினின்று வேர் முதலியவற்றைப் பறித்தெறி ; தோண்டி 

guai acum , n . மேற்கிந்திய மரவகைகளின் புதர்ச்செடி 
யெடு ; கிளறித் தேடு ; ஓயாது உழை ; துன்பப்பட்டு வேலை 

இனம் ;புதர்ச்செடி வகைகளின் பச்சைப் பழுப்புநிறக்கட்டை ; 
செய் ; உணவளி ; உணவு ஏற்பாடு செய் . 

புதர்ச்செடி வகைகளிலிருந்து கிடைக்கும் பிசின் ; புதர்ச் 
grub - axe , n . தாளரி கருவி . 

செடி வகையின் பிசினிலிருந்து கிடைக்கும் மருந்து 
grubb er , n . கிளறுபவர் ; அகழ்ந்து பறிப்பவர் ; தாளரி சரக்கு . 
கருவி , களைக்கொட்டு . 

guan , n . வேட்டையாடுதற்குரிய அமெரிக்க கோழியினப் 
grubb y , a . அழுக்கான ; களிம்பான ; ஒழுங்கற்ற ; புழு 

பறவைவகை. 
நிரம்பிய ; தூய்மையற்ற . 

gua na , n . உடும்பு ; பெரிய பல்லி வகை . 
Grub - street , n . ஏழைக் கூலி எழுத்தாளர்களின் இருப்பிடம் ; 

guana co , 1. ஒட்டை இனத்தைச் சேர்ந்த செம்பழுப்புக் கம்பிளி 
கூலி எழுத்தாளர் குழு . 

மயிரையுடைய தென் அமெரிக்க காட்டு விலங்கு வகை . 
grudge , n . காழ்ப்பு , 
காழ்ப்பு , பொல்லாப்பு ; வன்மம் , கறுவுதல் , 

guanazo ] o , n . புற்றுநோயில் புற்றுப் பகுதிகளை ஊட்ட 
மாற்சரியம் ; U. கொடுக்கத் தயங்கு ; தர விருப்பமில்லாமலிரு ; 

மறுத்து ஒழிக்கும் முயற்சிக்குத் தேர்வு முறையான மருந்தா 
கருமித்தனம்பண்ணு ; இசைய மனமொப்பாதிரு : 

யுதவும் பல்கூட்டுச் சேர்மப்பொருள் வகை . 
வெறுப்புக் காட்டு . 

gua nin , gua nine , n . கடற்கோழி எச்சத்தின் கூறு ஆகிய 
gru el , n . புற்கை , பாழ்ங்கூழ் , நோயாளிக்கான நீராளக் 

இளமஞ்சட் பொருள் . 
கஞ்சி ; பாற்கஞ்சி ; ( தொ . ) have one s gruel , get one s 

gua no , 11. உரமாகப் பயன்படுத்தப்படும் கடற்கோழியின் 
gruel , தண்டிக்கப்படு ; கடுமையாகத் தோற்கடிக்கப்படு ; 

எச்சம் ; மீனிலிருந்து செய்யப்படும் செயற்கை உரம் ; 
கொல்லப்படு ; give one his gruel , தண்டி ; தோற்கடி ; 

pl . gua nos ; V. கடற்கோழி எச்சத்தைக் கொண்டு உரமிடு . 
கொல்லு . 
grue some , a . அருவருப்பான ; கோரமான ; அச்சமூட்டுகிற ; 

guarantee , n . உத்தரவாதம் ; பொறுப்புறுதி ; உறுதியுரை ; 

ஈடு , பிணையப்பொருள் ; உத்தரவாதம் கொடுப்பவர் ; பிணையம் 
கொடிய ; வெறுப்புத்தரத்தக்க . 

நிற்பவர் ; ஈடுகட்டுபவர் ; செயல் ஒப்பந்தம் செய்பவர் ; 
gruff, a . வெடுவெடுப்பான ; சீறிவிழுகிற ; கண்டிப்பான ; 

உத்தரவாதி , செயற் பொறுப்பு ஏற்பவர் ; உறுதியுரை 
மிகச் சுருக்கமான ; முரட்டுத்தனமான ; பண்பாடற்ற ; 

கொடுக்கப் பெறுபவர் : V. பிணைப்படு ; உத்தரவாதம் செய் ; 
கரகரத்த ஒலியுடைய . 

ஒப்பந்தப் பொறுப்புறுதி ஏற்றுக்கொள் ; நிகழ்ந்தது அல்லது 
grum ble, n . முணுமுணுப்பு ; குறுகுறுத்தல் ; குறைபட்டுக் 

நிகழ இருப்பது பற்றிச் சான்றுறுதி கூறு ; செயலுறுதி 
கொள்ளுதல் ; 5. முணு முணு ; இரை ; குறைப்படு ; கூறு ; பெற்றுத் தரும் உறுதி கூறு , காப்புறுதி செய் ; 
குறையுரை . 

( தொ . ) guarantee association , guarantee company , 
Grumbleto nian , n . ( வர . ) 17.ஆம் நூற்றாண்டின் இங்கி guarantee society , காப்புறுதிக் கோட்பாட்டின் பேரில் 
லாந்து அரசியலில் அரசவைக் கட்சிக்கு மாறான நாட்டுக் பிணையமாக நிற்கும் கூட்டுப் பங்குக் கழகம் ; guarantee fund , 
கட்சியினர் . 

பொறுப்புறுதிப்பணம் , உத்தரவாதப்பணம் . 
grume, n . ( மரு . ) கட்டிக்குருதி ; பசை நீர்மம் . 

guar antor , 11. உத்தரவாத ஒப்பந்தத்தார் , பொறுப்புறுதி 
grumm et , n . கயிற்றுவட்டு வளையம் ; கயிற்றுவிளிம்பு 

அளிப்பவர் . 
பொருத்தப்பட்ட துளை ; 

அடிக்குமுன் அடியில் gua ranty , 11. உத்தரவாத ஒப்பந்தம் ; ஈடு , பிணை ; உத்தர 
பொருத்தும் மாப்பசை சணல் விளிம்புடைய வளைவட்டு ; வாதம் அளிப்பவர் ; உத்தரவாதத் தன்மை . 
இரட்டுக்களின் துணை விளிம்பாகப் பொருத்தப்பட்ட உலோக guard , n . காவல் ; காப்பு ; விழிப்புநிலை , எச்சரிக்கைநிலை ; 
வட்டு வளையம் ; உலோக வட்டு வளையம் , சிறு துளை . 

குத்துச்சண்டை வாட்போர் முதலியவற்றின் வகையில் தற் 
grummlet , n . கப்பலின் பணிப் பையன் . 

காப்புநிலை ; தற்காப்பியக்கம் ; காவலர் ; பாதுகாப்பவர் ; 
grum ous , a . தடித்த ; உறைந்த . 

மெய்க்காவல் வீரர் ; வாயிற்காவலர் ; படைக்காவல் வீரர் ; 
காவற்படை ; பாதுகாப்புப் 

ப.ை- ; 

இடர்காப்பமைவு ; 
grum pish , grum py , a . முரணியல்புடைய ; சிடுசிடுப்புள்ள . 

வாளின் கைப்பிடி ; சிறு மணிப்பொறியின் சங்கிலி ; கரை ; 
Grun dyism , n. போலி ஆசாரம் , பிறர் மெச்சுவதற்கான 

ஓரக்குஞ்சம் ; ஏட்டில் தாள் படம் கடிதம் முதலியன ஒட்டு 
நன்னடடத்தை . 

வதற்கான விடுதாள் துண்டு ; மரப்பந்தாட்டக்காரரது பட்டை 
grunt , n . பன்றியின் உறுமல் ; உறுமல் ஒலி ; மீன்வகை ; மெத்தை ; மரப் பந்தாட்டத்தில் இலக்குக் கட்டைகளைக் காப் 
ப . உறுமு , முறுமுறுப்புக் காட்டு ; உறுமுதல் வாயிலாகக் பதற்கேற்ற மட்டைநிலை ; 3. காவல் செய் ; பேணிப்பாது 
குறைபட்டுக்கொள் ; சலிப்புக்காட்டி உறுமு ; சீறியுரை ; காப்புச் செய் ; அரண்காப்புச் செய் ; சேமக்காப்புச் செய் ; 
( தொ . ) grunt out , சீறியுரை . 

வழித்துணையாகச் செல் ; காப்பாற்று ; விளக்கச் சொற்கள் 
grun ter , n . முறுமுறுப்பவர் ; பன்றி ; மீன் வகை . 

மூலம் பொருள் மாறாட்டமேற்படாமல் தடுத்துப்பேணு ; 
grunt le , n. உறுமொலி ; விலங்கின் நீண்ட மோவாய் ; 

( மரு . ) தக்க துணையால் மருந்தின் குணம் பேணு ; பேச்சைத் 
ப . உறுமு , உறுமிக்கொண்டேயிரு . 

தடுத்தாள் ; எண்ணம் உணர்ச்சி ஆகியவற்றை அடக்கியாளு; 
gru yere , n . சுவிட்சர்லாந்தில் செய்யப்படும் இளமஞ்சள் 

இடர் தடுத்துக் காத்துக்கொள் ; தற்காப்பு நிலை மேற்கொள் ; 
நிறமுடைய பசும்பாலாடைக் கட்டி . 

பாதுகாப்பு ஏற்பாடு செய் ; காவற்படைகளை அமைத்து வலுப் 

படுத்து ; வழித்துணை செல் , வழிக்காவல் செய் ; கவனி , விழிப் 
grys bok , n . சிறிய சாம்பல் நிறத் தென்னாப்பிரிக்க மான் வகை ; 

பாயிரு , முன்னெச்சரிக்கையாயிரு ; முன்னேற்பாடு செய் , முன் 
வெள்ளைத் துய் உடைய சிவப்புநிற மரக்கொட்டை வகை . 

எச்சரிக்கை செய் ; கரைகாப்பிடு , ஓரக்குஞ்சமிடு ; ( தொ . ) 
g - suit , n . விசைகாப்பங்கி ; பெருவிசையியக்கத்தின்போது off one s guard , விழிப்பின்றி , கவனமின்றி , எதிர்பாராத 
மூளையிலிருந்து குருதியிறங்கி உணர்விழப்பு உண்டாகாமல் நிலையில் ; on one s guard , விழிப்பாக , கவனமாக , எதற்கும் 
தடுப்பதற்காக விமானிகளணியும் விரிவாற்றல் கண்ணறை சித்தமாயிருக்கிற நிலையில் ; run the guard , காவற்காரரால் 
களையுடைய இறுக்கமான அங்கி . 

கண்டுபிடிக்கப்படாமல் கடந்து செல் . 
59 


ஆணி 


462 
guardant 

guide - post 
guard ant , a . ( கட் . ) பார்ப்பவரை நோக்கி முகப்புப்பக்கம் guerd on , 11. பரிசு , பயனூதியம் ; 3. பரிசுகொடு , ஊதியப் 
திருப்பப் பெற்றுள்ள . 

பயனளி , உழைப்பீடு செய் . 
guard - boat , 11. துறைமுகத்தில் காவல் வேலைக்கென விடப் 

guerill a , n . = guerrilla . 
பட்ட படகு . 

Guern sey , 11. இங்கிலிஷ் கால்வாயிலுள்ள தீவுகளில் ஒன்று ; 
guard - book , 11. நெடுந்துண்டுகளுள்ள வெற்றுச் சுவடிச் கேன்சி தீவைச் சேர்ந்த பசுவகை ; ( தொ . ) guernsey , 
சட்டம் . 

guernsey coat , guernsey frock , guernsey shirt ,, கப்ப 
guard - cell , n . ( தாவ . ) செடியினங்களின் பசும்புழை லோட்டிகள் அணியும் இறுகலான பின்னல் மேற்சட்டை 
வாயருகிலுள்ள காப்புயிரணு . 

வகை . 
guard - chain , n . கைம்மணிப்பொறி முதலியவற்றைக் கட்டித் guerrill a , 11. முறையற்ற போர் , சிறுசிறு கும்பல்கள் தனித் 
தொங்கவிடும் சங்கிலி . 

தனியாகத் தொடுக்கும் போர் ; முறையற்ற போரில் ஈடுபடு 
guard ed , a . விழிப்புடைய , எச்சரிக்கையான ; விழிப்புடன் பவர் ; a . போர்வகையில் முறையற்ற , முறையற்ற போர்வகை 
அளந்து கூறப்பட்ட ; செம்மையாக்கப்பட்ட ; கரை இணைக்கப் சார்ந்த . 
பட்ட . 

guess , n . உய்த்துணர்வு , ஊகம் ; குத்துமதிப்பு , பாணிப்பு ; 
guard .house , n . படைவீரர்கள் தங்கியிருப்பதற்கான விடுதி ; வைப்புக்கோள் , தற்பொழுதைய முடிபு , மேற்கொள் முடிபு , 

தவறிழைத்தவர்களை அடைத்து வைத்திருப்பதற்கான இடம் . குருட்டுப்போக்கான குறிப்பு ; V. ஊகி , உய்த்துணர் ; குத்து 
guard jan , 11. பாதுகாப்பாளர் ; ஆதரவாளர் ; ( சட் . ) முது 

மதிப்பாகக் கருது ; நேரடியாக அறியாமலே மதித்துணர் ; 
கணாளர் , சிறுவர் - பித்தர் போன்றவர்களின் பொறுப்பேற்கும் 

இயன்முடிவாகக் கருது ; குருட்டுப்போக்காகக் குறிப்பிடு ; 
பாதுகாவலர் ; இரவலர் சட்டச் செயலாற்றும் குழு உறுப் 

தற்பொழுதைய முடிய மேற்கொள் ; ஆராய்வின் துணையில்லா 
பினர் , பிரான்சிஸ்கன் ( Franciscan ) துறவி மடத்து முதல்வர் ; 

மலே கூறத்துணி . 
a . ஆதரவாயிருக்கிற ; பாதுகாக்கிற ; ( தொ . ) guardian guess rope, n . = guest -rope. 
angel , தனி மனிதரின் காவல் தெய்வம் ; ஒருவரிடம் நல guess work , 11. உய்த்துணர்தல் , ஊகித்தல் ; ஊக விளைவு. 
நாட்டமிக்க பேராதரவாளர் . 

guest , 11. விருந்தினர் ; உணவுவிடுதி முதலியவைகளில் தங்கி 
guard ianship , n . பாதுகாவலர் பதவி ; சட்டப்படியான இருப்பவர் ; விலங்கு தாவர ஒட்டுண்ணி . 
காப்பு :நிலை ; பொறுப்பு , பாதுகாப்பு , காவல் . 

guest - chamber , n . விருந்தினர் அறை . 
guard less , a . ஆதரவற்ற ; காப்பற்ற ; காவலற்ற . 

guest - house , 11. விருந்தினர் மாளிகை , உயர் தரத் தங்கல் 
guardl -rail, n . விழாதபடி தடுக்கும் கைப்பிடிக் கம்பியழி . 

விடுதி ; மடத்து வரவேற்பு மனை , ஆதரவகம் . 
guard -ring, n . தடை , ஒத்து , விரல் மோதிரம் நழுவா திருக்கச் guest night , n . விருந்திரவு , கழகங்களிலும் கூட்டுப் பந்திக் 
செய்யும் காப்புக் கணையாழி . 

குழுக்களிலும் கல்வி நிலையங்களிலும் வெளி விருந்தினரை வர 
guard room , n . = guard - house . 

வேற்று மகிழும் நாளிரவு . 
guards , n . pl . மன்னரின் மெய்க்காவல் படையினர் ; படைப் guest - room , 11. விருந்தறை , விருந்தினர் தங்கும் பகுதி . 
பிரிவு வகைகள் . 

guest - rope , 11. வால் கயிறு , படகினை நிலைப்படுத்துவதற் 
guard - ship , 11. துறைமுகத்தைக் காப்பதுடன் மாலுமிகள் காக இணைக்கப்படும் இரண்டாவது கயிறு ; தொங்கு கயிறு , 
தங்கள் தங்கள் கப்பல்களில் சென்று சேருகிற வரையில் அவர் கூடவேவரும் படகுக்குப் பிடி கொடுப்பதற்காகக் கப்பலுக்கு 
களுக்குத் தங்க இடங்கொடுக்கும் போர்க்கப்பல் . 

வெளியே தொங்கவிடப்படும் கயிறு . 
guards man , n . மன்னரின் மெய்க்காவல் படைடயினருள் ஒருவர் . guest wise, adv . விருந்தினர் என்னும் முறைமையில் . 
guard - tent , n . = guard - house . 

guffaw , 1. வெடிப்புச் சிரிப்பு ; U. உரக்கச்சிரி . 
gua va , n . கொய்யா மரம் ; கொய்யாப்பழம் . 

guggʻle , n . , v . = gurgle . 
guayule , n . தொய்வகத்துக்கு மாற்றீடான பொருள் தரும் gui chet , n. கதவிற் புழைவாயில் ; மதில் இடைவழி மாடம் ; 
சாறுடைய மெக்சிகோ ( Mexico ) நாட்டுச் செடிவகை ; மாற் 

கம்பியிட்ட பயணச்சீட்டுப் புழைமாடம் . 
றீட்டுத் தொய்வகம் . 

guid ance , 11. வழித்துணை ; கற்பித்தல் , அறிவுரை , போதனை ; 
gu bernator , 1. ஆளுநர் . 

மேலாண்மையுதவி ; தலைமைப் பெறுப்பு . 
guberna tion , n . கட்டுப்பாடு , ஆட்சி . 

guide , n . வழிகாட்டி ; வழித்துணைப்பணியாளர் , ஊதியம் 
gubernator ial, a . ஆளுநரைச் சார்ந்த ; ஆளுநருக்குரிய ; 

பெற்றுப் பிரயாணிகளுடன் செல்லுபவர் ; ஸ்விட்சர்லாந்து 
ஆட்சிக்குரிய . 

நாட்டில் மலையேறு தலைத் தொழிலாகக் கொண்டவர்கள் ; 
gudg eon , 11. தூண்டில் இரையாகப் பயன்படுத்தப்படும் 

படைத்துறை வேவுப் பணியாளர் ; கடற்படைக் கப்பல்கள் 
சிறு நன்னீர் மீன் வகை ; ஏமாளி ; a . அறிவில்லாத , ஏமாளி 

இயங்க மூலமாதிரியாயியங்கும் கலம் ; முன்மாதிரி ; தலைவர் ; 
யான . ஏமாற்று . 

வாழ்க்கை வழிகாட்டி ; அறிவுரையாளர் ; ஆசிரியர் ; பெண் 
guig eon , 11 , உந்து தண்டின் இணைகோல் ; இயந்திரச் சுழல் 

சாரண இயக்கத்தினர் , பெண் சாரணர் ; வழிகாட்டுவது ; 
தண்டின் தலைப்பொருத்து ; வண்டியிருசின் தலைத்தண்டு ; 

வழிகாட்டும் தத்துவம் ; வழிகாட்டும் நூல் ; பயண வழி 
மணியின் உத்திரப் பொருத்து ; கதவின் திருகு குடுமி ; ( கப் . ) 

விளக்க நூல் ; மூலக் கோட்பாடுகளடங்கிய சுவடி ; கையேடு ; 
பயின்கருவியின் திருகு பொருத்து ; கற்பாளங்களின் இணைப் 

இயந்திர வகையில் இயக்கும் தண்டு , இயக்கம் தூண்டும் 
புக் கம்பி . 

உறுப்பு ; குறித்துக்காட்டும் அடையாளம் , நிலை சுட்டிக் 
gudg eon - pin , 11. பொறிவண்டி வகையில் உந்து தண்டின் 

காட்டும் குறி ; ப . வழிகாட்டு ; வழிகாட்டியாகச் செயலாற்று ; 
முளை . 

வழித்துணை செல் ; இட்டுக்கொண்டு செல் ; முன்செல் ; நடத்து ; 
Gue ber , Gue bre , 11. பார்சி நெறியாளர் , நெருப்பு வழிபாடு 

செயற்படுத்து ; தூண்டு ; முறைப்படுத்து ; வழிப்படுத்து : 

நெறிப்படுத்தும் கோட்பாடாயமை ; கடைத்தேற்றும் இலக்கா 
செய்பவர் . 

யமை ; தூண்டுதற் காரணமாயியங்கு ; தலைமை ஏற்று 
guel der - rose , 11 . பனிவெள்ளை நிறமான வட்ட மலர்க் 

ஆட்சி நடத்து ; ( தொ . ) guided missile , ஏவு 
கொத்துச் செடிவகை 

வானொலி போன்ற கருவிகளைக் கொண்டு தொலைவிலிருந்தே 
Guelf , Guelph , n . பேரரசருக்கெதிராகப் போப்பாண்டவரை 

வேண்டிய நெறியில் செலுத்தப்படக்கூடிய படை . 
ஆதரித்த இடைடைநிலைக்சால இத்தாலிய நாட்டின் கட்சி guide - book , 11. பயணத் துணைச்சுவடி , வழிகாட்டு ஏடு . 
உறுப்பினர் , 

guide .post , 1 , கைகாட்டி மரம் , வழிவிளக்கக் கம்பம் , 


படை , 


463 
guider 

gum 
guid er , n . வழிகாட்டுபவர் , நெறிப்படுத்துகிறவர் ; வழிகாட்டு guin ea - hen , 1. கினியாக் கோழியின் பெடை . 
வதற்கான அமைவு ; பெண் சாரணப்படையின் தலைவர் . 

guin ea - pig , n . சீமைப் பெருச்சாளி, சிறு தென் அமெரிக்க 
guide - rail , n . வளைவிலே வண்டிகள் தண்டவாளங்களி கொறி விலங்கு வகை ; மருத்துவத்துறையில் தேர்வாய்வுக்குத் 
லிருந்து விலகாமல் செல்ல உதவும் மிகைத் தண்டவாளம் . 

தம்மை ஒப்படைப்பவர் . 
guide - rope, n . பாரந்தூக்கியில் பொருள் இயக்க நெறிப் Guin ea - worm , n . நரம்புச் சிலந்திப்புழு . 
படுத்தும் கயிறு . 

Guinn ess , n . இன்தேறல் வகை ; இன்தேறல் வகை கொண்ட 
guide way , n . வழித்தடம் . 

கண்ணாடிக்கலம் . 
guid on , n . பறக்கும் முனை கூரிய தாயிருக்கும் படைத்துறைத் guipure , ( பிர . ) சித்திரப் பின்னல் கரை வகை ; கயிறு அல்லது 
துகிற்கொடி , 

கம்பி ஊடே செலுத்தப்பெற்றுள்ள பட்டு - கம்பளி அல்லது 

பருத்தி நூலிழை வகை . 
guild , n . கூட்டுறவுக் குழு , தொழிற் சங்கம் , ஒருவர்க்கொருவர் 
உதவிக்கான சங்கம் , பொதுநோக்கத்தை நிறைவேற்றிக் guise , n . உடுக்கும் பாணி , உடை ; புறத்தோற்றம் ; கோலம் , 
கொள்வதற்கான கழகம் ; ( தொ . ) Guild Socialism , தொழிற் மேற்கொண்ட தோற்றம் ; புனையுரு , வேடம் ; பாவனை , புனைவு . 
சங்கப் பொதுவாயம் , தொழில் ஒவ்வொன்றினுடைய வளங் guis er , n . கிறிஸ்துமஸ் விழாவில் மாறுவேடம் பூண்டு 
களும் முறைகளும் ஆதாயங்களும் அதைச் சேர்ந்தவர்க ஊமையாட்டம் ஆடுபவர் ; மாறுவேடம் புனைந்தவர் . 
ளடங்கிய சபையின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டிருக்கவேண்டு 

guitar , 21. யாழ்வகை , ஆறு நரம்புள்ள இசைக்கருவி வகை ; 
மென்னும் தொழிற் கூட்டு முறைமை . 

U. ஆறு நரம்புள்ள நரப்பிசைக் கருவி வகை வாசி . 
guil der , n . பழைய ஆலந்து - செர்மன் தங்க நாணயம் ; தற் 

gul den , n . ஆலந்து ஆஸ்ட்ரியா - அங்கேரி ( Austro - Hungarian ) 
கால ஆலந்து வெள்ளி நாணயம் . 

நாடுகளில் வழங்கும் வெள்ளி நாணய வகை . 
Guild - hall 1 , 11. ( வர . ) இடைநிலைக் காலத் தொழிற்சங்க 

gules , 11. ( கட் . ) சிவப்பு நிறம் ; a . சிவப்பு நிறமான . 
மண்டபம் ; நகர மாளிகை . 
Guild hall , 1. லண்டன் மாநகராட்சி மண்டபம் . 

gulf , n . ( நில . ) வளைகுடா ; ஆழ்கடற்கயம் ; ஆழ்கயம் ; படு 

குழி ; ஆழ்கெவி ; பாதாளப்பள்ளம் ; நீர்ச்சுழல் ; நிரம்பா 
guile , n . வஞ்சம் , மோசம் , கபடம் , இரண்டகம் , சூழ்ச்சித் 

நெடுநீள் பள்ளம் ; பெரும் பிளவு , கடக்க முடியா இடைப் 
திறம் . 

பள்ளம் ; பல்கலைக்கழகச் சிறப்புத் தேர்வில் தவறிப் பொதுத் 
guiled , a . வஞ்சனையுள்ள , நம்பிக்கைக்கேடு செய்கிற . 

தேர்வுப்பட்டம் பெறுபவர் நிலை ; 3. வளைந்து சூழ் ; கவிந்து 
guile ful , a . ஏமாற்றுகிற , கபடமுள்ள . 

உட்கொள் ; விழுங்கு ; பல்கலைக்கழகத்தில் சிறப்புப்பட்டத் 
guile less , a . கபடமற்ற , வஞ்சனையில்லாத . 

தேர்வு எழுதித் தவறியபின் பொதுநிலைத் தேர்ச்சிப் பட்டம் 
guill emot , 1. கடற்பறவை வகை . 

பெறும் நிலை அளி . 
guilloche , 11. பின்னற்சடை போன்ற சிற்பக்கலை ஒப்பனை ; Gulf stream , n . மெக்சிகோ வளைகுடாவினின்றும் ( Gulf of 
3. பின்னற் சடைச் சிற்ப ஒப்பனை செய் . 

Mexico ) வெளிப்பட்டுச் செல்லும் வெப்பக் கடல் நீரோட்டம் . 
guill otine , n . தலைவெட்டு பொறி , தலைவெட்டுவதற்கான 

gulf weed , n . கிளைவிட்டு வளரும் கடற் களைப்பூண்டு வகை . 
கத்தி அலகுடைய கொலைத்தண்டனை இயந்திரம் ; உண்ணாக்கு gulf y , a . வளை குடாக்கள் அல்லது நீர்ச்சுழல்கள் நிறைந்துள்ள . 
முதலியவற்றை வெட்டியெடுப்பதற்கான அறுவை மருத்துவக் gull1 , 11. நீள் சிறகும் தோலடியும் உடைய கடற்பறவை வகை . 
கருவி ; தாள் வெட்டுவதற்கான இயந்திரக் கருவி ; வைக் 

gull , 1. ஏமாளி , பேதை ; மோசடி ; ப . மயக்கி ஏய் , ஏமாற்று . 
கோல் தறிக்கும் கருவி ; சட்டமன்ற நடைமுறை வகையில் 
விவாதத்தைச் சுருக்கும் பொருட்டுக் கையாளப்படும் கண்டிப் 

gull ery , 1. வஞ்சனை . 
நடைமுறை ; ப . தலைவெட்டு பொறியால் தலையை gull et , n . உணவுக்குழாய் , இரைக்குழல் ; தொண்டை , மிடறு ; 
வெட்டு ; கண்டிப்பான நடைமுறையைப் பயன்படுத்து ; 

நீர்க்கால் ; கடல் இடுக்கு ; இடுமுடுக்கு , ஒடுக்கமான வழி . 
விவாதத்தைச் சுருக்கு . 

gull ey , n . , v . = gully . 
guilt , 1. குற்றப்பழி , குற்றப் பொறுப்பு , குற்றத்தன்மை ; gullible, a . எளிதில் ஏமாற்றப்படும் இயல்புள்ள . 
சட்டத்தை மீறியுள்ள நிலை ; தண்டனைக்குள்ளாகத்தக்க நிலை . 

gull y , n . நீர் அரித்தோடிய மலை இடுக்கு ; ஆழமான செயற்கை 
guilt less , a . குற்றமற்ற , பழி பாவமற்ற ; பாவம் செய்தறி நீர்க்கால் ; சாக்கடை , வடிகால் ; சால்வரி ; சால்வரியிட்ட 

இருப்புப் பாதை ; மரப்பந்தாட்ட வகையில் மட்டையாள 
guil ty , a . குற்றமுடைய , குற்றவாளியான ; குற்றத் தண்ட 

ருக்குப் பின்னால் சற்றுப் பக்கவாட்டத்திலுள்ள ஆட்டக்களம் ; 
னைக்குரிய ; குற்றமெனத் தெரிந்திருக்கிற ; குற்றம் பொருந்திய 

3. சால்வரி இடு , அரித்தகழ்ந்து நீண்ட இடுக்கப்பள்ள வழி 
எண்ணத்தினால் தூண்டப்பட்ட ; குறிப்பிட்ட குற்றம் செய் 

உண்டாக்கு . 
திருக்கிற ; கொடிய ; ( தொ . ) guilty conscience, குற்ற gull y , n . பெரிய கத்தி வகை . 
முள்ள நெஞ்சம் . 

gull y - drain , 11. வடிகால் , சாக்கடைக்கால் . 
guimp , n . = gimp . 

gull y - hole , 11. தெருப்பக்கச் சாக்கடைத்தொட்டி . 
Guin ea 1 , 11. ஆப்பிரிக்காவின் மேற்குக் கடற்கரைப் பகுதி ; 

gull y - trap , n . சாக்கடை வளியடைப்பு அமைவு . 
( தொ . ) Guinea Grains , நறுமணப் பொருளாகவும் 
மருந்து சரக்காகவும் பயன்படுத்தப்படும் மேற்கு ஆப்பிரிக்க 

gulos ity , n . பேரூண் , கழிபேர் இரை . 
செடி வகையின் விதைகள் . 

gulp , 11. பேராவலோடு விழுங்குதல் ; விழுங்க முயலுதல் ; 
guin ea , n . செலாவணியற்றுப்போன 21 வெள்ளி மதிப்புடைய 

பெருங்கவளம் ; 3 . அவசரமாக விழுங்கு ; பேராவலோடு 

உண் ; பெருமுயற்சி செய்து உட்கொள் ; இடர்ப்பட்டு விழுங்கு ; 
ஆங்கில நாட்டுத் தங்க நாணய வகை ; கினி நாணயத்தின் 
மதிப்பு ; a . ஒரு கினி விலையுள்ள . 

மூச்சுத் திணறு , தொண்டை அடைத்துக்கொள் ; அடக்கு ; 

( தொ . ) gulp down , முயற்சிசெய்து அடக்கு , அடக்கிக்கொள் . 
guin ea - corn , n . தானிய வகை . 
guin ea - fowl , 1. கினியாக் கோழி , வெள்ளைப் புள்ளிகளுடன் 

gum , n . மரப்பிசின் , கோந்து ; கண்பீளை ; இனிப்புத் தின் 

பண்டம் செய்ய உதவும் பொருபொருப்பான கடும் பிசின் 
சாம்பல் நிறமுள்ள ஆப்பிரிக்க மாநிலப் பறவை 

பொருள் , அதுக்குவதற்குரிய சவ்வுப் பண்டம் ; பிசின் வெளிப் 

படுத்தும் மரவகை ; நோய்ப்பட்ட பழமர வகைகளிலிருந்து 
guin ea - grass , n . கின்னிப் புல் , தினை இனத்தைச் சேர்ந்த கசியும் பிசின் ; 3. பிசின் தடவு ; பசை தடவி விறைப்பாக்கு ; 
நீண்ட ஆப்பிரிக்க புல் வகை . 

பசை தடவி ஒட்டு ; பசைப்பொருளாகு ; பிசின் கசியவிடு . 


பான 


யாத . 


கூடிய 


வகை . 


வகை . 


464 

gush 
gum - ammoniac 
gum - ammo niac , gum - ammoni acum , 11. குங்கிலியப் gunn er , 11. துப்பாக்கி சுடுபவர் ; துப்பாக்கி வீரர் ; பீரங்கிப் 
பிசின் . 

படைவீரர் ; கப்பல் படைக்கலப் பணித்துறையின் பொறுப்பு 
gum - ar abic , n . வேலம் பிசின் . 

வகிக்கிற ஆணை பெற்ற அலுவலர் ; ( தொ . ) gunner s 

daughter , தண்டனைக்காகக் கப்பலோட்டியை வைத்துக் 
gum boil , n . பல் ஈறுகளில் தோன்றும் சிறுகட்டி . 

கட்டும் துப்பாக்கி ; kiss the gunner s daughter , கசையால் 
gum - drag on , 11. முட்புதர்ச்செடிப் பிசின் ; முட்புதர்ச்செடி 

அடிக்கப்படுவதற்காகத் துப்பாக்கியுடன் சேர்த்துக் கட்டப் 
வகை . 

பெறு . 
gum -ju niper , 11. மெருகெண்ணெய் செய்வதற்குப் பயன் 

gunn era, n . ( தாவ . ) நீண்டுயர்ந்த மிகப் பெரிய இலைகளை 
படும் குங்கிலியப் பிசின் வகை . 

யுடைய சதுப்புநிலச் செடியினம் . 
gum lah , ( இ . , n . நீர் வைப்பதற்கான பெரிய மண்சாடி 

gunn ery , n , பீரங்கி இயக்கும் கலை ; பீரங்கி இயற்றும் கலை ; 

பீரங்கிப் பழக்கம் . 
gumm a , n . ( மரு . ) மேகக்கட்டி , பிசின் போன்ற செறிவுள்ள 

gunn y , ( இ . ) n . கோணிப்பை , சாக்கு . 
புடைப்பு ; pl . gumm as , gumm ata . 

gun - pit , n . பீரங்கிப்பள்ளம் ; பகைவரது தாக்குதலினின்றும் 
gumm atous , gummif erous , a . பிசின் உண்டாக்குகிற . 

பீரங்கிகளுக்குக் காப்பளிக்கும் குழி . 
gumm ing, n . பிசின் கொண்டு ஒட்டுதல் ; கல் அச்சு முறை 
வகையில் கல்லின்மேல் பிசின் நீர் தடவுதல் ; செடிகளுக்குக் 

gun - port , 71 . பீரங்கி சுடுவதற்கான கப்பலின் பக்கத்துத் துளை . 
காணும் நோய்க்கூறு வகையில் உயிர்மச் சுவர்கள் பிசினாக 

gun powder , n . வெடிமருந்து , துப்பாக்கி மருந்து ; நுண் 
மாறுதல் . 

மணிகள் போன்ற நேர்த்தியான பச்சைத் தேயிலைத் தூள் 
gummos ity , n . பிசின் போன்ற நிலை . 

வகை ; ( தொ . ) Gunpowder Plot , ( வர . ) பிரிட்டனில் பாராளு 

மன்றத்தைத் தகர்த்தெறிவதற்காக 1605 - ஆம் ஆண்டில் 
gumm ous , gumm y , a . பிசுக்குள்ள , களியான ; ஒட்டிக் 

நிகழ்ந்த சதி . 
கொள்ளுகிற ; பிசின் மிகுந்துள்ள , பிசின் கசிகிற ; கால் 
கணைக்கால் வீக்கங் கண்டுள்ள . 

gun - room , n . போர்க்கப்பலில் பீரங்கிப்படை வீரரும் 
gump tion , n . ( பே - வ . ) செயல்துறை அறிவு ; அறிவுக் 

அவருடைய துணைவர்களும் உணவு கொள்வதற்காகப் பயன் 
கூர்மை ; அறிவுவன்மை , ஊக்கவளம் , விரைசெயல் திறம் ; 

படுத்தும் அறை . 
வண்ணக்கலப்புக் கலை , படம் எழுது தற்கான வண்ணப் gun -runner , n . சார்புநாட்டில் சட்டத்தை மீறி வெடி 
பொருள்களை ஆயத்தப்படுத்தும் துறை . 

படைக்கலங்களைக் கொண்டு செல்பவர் . 
gum - rash , n . ( மரு ) எயிற்றுப்புண் . 

gun -running , n. சார்பு நாட்டில் சட்டத்தை மீறி வெடி 
gum -res in , n . பிசின் கலந்த குங்கிலியம் . 

படைக் கலங்களைக் கொண்டு செல்லுதல் . 
gums , n . pl . ஈறு , எயிறு , பல்நிற்கும் தசை . 

gun shot , n . துப்பாக்கிக் குண்டு பாயுந்தூரம் ; a . துப்பாக்கிக் 
gum - tree , n . பிசின்.குங்கிலிய 

குண்டு தாக்கிய தனால் விளைந்த . 
மரவகை ; ( தொ . ) up a 
gum - tree , இக்கட்டான நிலையில் , 

gun -shy , a . துப்பாக்கி வேட்டுக்களினால் அச்சங்கொள்ளுகிற . 
gun , 11. துப்பாக்கி ; சுழல் துப்பாக்கி ; பீரங்கி விசைப்பீற்று 

gun smith , n . துப்பாக்கி செய்பவர் ; துப்பாக்கி செப்ப 
கருவி ; பூச்சிகளைக் கொல்வதற்காகத் தூவப்படும் மருந்து ; 

னிடுபவர் . 
துப்பாக்கி வேட்டு அடையாளம் ; துப்பாக்கி தாங்கிச் 

gun stick , n . துப்பாக்கியில் மருந்து திணிக்க உதவுங் கோல் . 
செல்பவர் ; துப்பாக்கி தாங்கி வேட்டையாடச் செல்பவர்களில் gun stock, n . பீரங்கிக்குழல் ஏற்றப்பெறுவதற்குரிய மரச் 
ஒருவர் ; ப . வேட்டிடு ; குறிபார்த்துச்கடு ; துப்பாக்கிகளைத் சட்டம் . 
தருவித்துக்கொடு ; வெடி தீர் ; துப்பாக்கி தாங்கி வேட்டை gun ter , n . இரண்டடி நீளமுள்ள மரத்தினாலாய தட்டை 
யாடச் செல் ; ( தொ . ) as sure as a gun , உறுதியாக , 
கட்டாயமாக ; மறுப்புக்கிடமின்றி ; blow great guns , புயற் 

அளவு கோல் வகை ; கப்பலின் உச்சிப்பாய்மரம் ; கப்பலின் 

உச்சிப்பாய்மரத்துணி ; ( தொ . ) Gunter s chain , அறுபத் 
காற்று வகையில் வேகமாக வீசு ; great gun , சிறப்புப் 
பொருந்தியவர் ; gun moll , கீழோர்களுடன் பழகுபவர் ; 

தாறடி நீளமுள்ள நில அளவைச் சங்கிலி ; Gunter s scale , 
துப்பாக்கி வீரன் காமக்கிழத்தி ; son of a gun , இகழ்ச்சிக் 

இரண்டடி நீளத் தட்டை அளவுகோல் வகை . 
குரியவர் , திருட்டுப்பயல் ; stand to one s guns , stick to one s 

gun wale , n . கப்பலினது அல்லது படகினது பக்கத்தின் 
guns , கொள்கை - நிலை முதலியவற்றைப் பற்றுறுதியாகக் 

மேல்விளிம்பு . 
கடைப்பிடித்து நில் . 

gun yah , 1. ஆஸ்திரேலிய நாட்டுக் குடிசை , 
gun - barrel , n . துப்பாக்கிப் புழை ; துப்பாக்கிக் குழல் . 

gup , ( இ . ) 11. வம்பளப்பு . 
gun boat , 11. சிறு பீரங்கிப் போர்க்கப்பல் . 

gurgita tion , n . அலையெழுச்சி ; குமிழியிட்டுக் கொங் 
gun - carriage , 11. பீரங்கி வண்டி. 

தளித்தல் ; குமிழியிட்டுக் கொந்தளிக்கும் ஒலி . 
gun - cotton , 11. வெடிப்பஞ்சு , வெடிப்பாற்றலுள்ள நீர்மங் 

gur gle , ? . களகள வென்னும் நீர்பாயுமொலி ; ப . களகள் 
களில் தோய்ந்த பஞ்சு . 

என நீர்பாயும் ஒலியெழுப்பு . 
gun - fire, n . துப்பாக்கி வெடிப்பு ; காலங் காட்டும் வேட்டடை 

gur jun , n . குட்டநோய் களிம்பு தைலம் தரும் கிழக்கிந்திய 
யாளம் ; புலர்காலைத் தேநீர் , 

மர வகை . 
gun - flint , 11. துப்பாக்கித் தீக்கல். 

gurn ard, gurn et , n. கடல்மீன் வகை , பெரிய தலையும் 
gun - harpoon , 11. துப்பாக்கி ஈட்டி . 

கவசக்காப்புடைய மூன்று கை போன்ற உறுப்புக்களும் 
gun - house , 11. ( கப் . ) பீரங்கிப் பாதுகாப்புக் கட்டமைவு . 

செவுள்களும் கொண்ட கடல்மீன் வகை . 
gun - lock , n . துப்பாக்கி வெடி தீர்ப்பதற்குரிய பொறி அமைவு . 

gu rrah , 11. மட்கலம் , சாடி . 
gun - metal , 11. கருங்கலம் , துப்பாக்கி செய்யப் பயன்படுத்தப் 

gu rry , ( இ . ) 1. சிறிய கோட்டை . 
பட்ட செம்பு துத்தநாகம் வெள்ளீயக் கலவை உலோகம் . 

guru , ( ச . ) 11. குரு , ஞான ஆசிரியர் . 
gunn age , 11. போர்க்கப்பல் ஏற்றிச் செல்லும் பீரங்கிகளின் 

gush , 11. பொங்கி வழியும் நீர்த்தாரை ; உணர்ச்சியின் எழுச்சி ; 
எண்ணிக்கை . 

கிளர்ந்தெழும் கனிவு ; பேச்சுநடையில் உணர்ச்சிவளம் ; 
gunn el , n . விலாங்கு போன்ற சிறு கடல் மீன் வகை . 

U. பொங்கிவழி , பீறிட்டு ஒழுகு ; கொப்புளி ; பீறிட்டு 
gunn el , n . = gunwale . 

ஒழுகும்படி செய் ; தேனொழுகப் பேசு , இனியது கூறு , அன்பு 
ததும்பும்படி பேசு . 


465 
gusher 

gynaecology 
gush er , n . பொங்கிப் பீறிடும் மண்ணெண்ணெய்க் கிணறு . gutt er - man , gutt er merchant , n . தெருவோரச் சிறு 
gush y , a . மன உணர்ச்சி பொங்குகிற ; பொங்கி வெளிப் வணிகன் . 
படுகிற மன உணர்ச்சியுள்ள . 

gutt er -snipe , n . துணையற்ற குழந்தை , பெற்றோரை இழந்த 
guss et , n . கொளு , அகலப்படுத்தவும் உறுதிப்படுத்தவும் குழந்தை . 
ஆடைகளுக்கு உள்ளே கொடுக்கப்படும் முக்கோண வடிவான guttif erous, a . துளிகள் புறங்கசிகிற ; இருவிதையிலைச் 
துணி ; கட்டுமானக் கோணத்தை வலுப்படுத்துவதற்காகக் செடி வகை சார்ந்த . 
கொடுக்கப்படும் இரும்பு வளைகொண்டி . 

gut tle, v . பேராவலோடு உண்ணு . 
gust , n . காற்றுவீச்சு , வன்காற்றலை ; புயல்வீச்சு , மழை gutt ural , 11. மிடற்றொலி ; a . மிடறு சார்ந்த ; தொண்டையில் 
வீச்சலை ; வெப்பலை ; புகைவீச்சலை ; ஒலியலை ; உணர்ச்சியின் ஒலிக்கின்ற , முதல் நா அண்ணத்தினிடைப் பிறக்கின்ற . 
திடீர்த்தாக்குதல் அலை . 

gutt uralize , U. மிடற்றொலி ஆக்கு ; தொண்டையில் ஒலி . + 
gust , n . ( செய் . ) சுவையுணர்வு ; சுவை ஆர்வநயம் ; நுகர் 

gutt uro -maxill ary, a . மிடற்றையும் தாடைகளையும் 
வார்வம் , நுகர்வுநயம் ; ( தொ . ) have a gust of , நலம் 

சார்ந்த . 
பாராட்டு , நய நுகர்ந்து மகிழ் . 

gutt y , n . குழிப்பந்தாட்டத்தில் பயன்படுத்தப்படும் கட்டிப் 
gusta tion , 11. சுவை நுகர் தல் ; சுவையுணர்வு . 

பிசின் பந்து . 
gust ative, gust atory , a . 

சுவையுணர்வைச் 

சார்ந்த , 

guy , n . சமநிலைப் பிணிப்பு , பாரந்தூக்கி கூடாரம் முதலிய 
சுவையறிகிற . 

வற்றைச் சமநிலைப்பட இழுத்து நிறுத்தும் கயிறு அல்லது 
gust ful , a . புயலான , கொந்தளிக்கிற ; எரிச்சலூட்டுகிற ; சங்கிலி முதலியவற்றாலான பிணைப்பு ; 3. சமநிலைப் பிணைப்பு 
எளிதிற் கோபிக்கிற . 

மூலம் பிணித்துவை . 
gust ful , a . சுவையான , சுவையுடைய ; மகிழத்தக்க . 

guy , n . நவம்பர் 5 - ஆம் நாள்தோறும் கட்டியிழுக்கப்படும் 
gus to, 11. சுவைநயம் , சுவை ஆர்வம் . 

‘ கொடும்பாவி உருவம் ; விசித்திர ஆடை அணிந்த மனிதன் ; 
gust y , a . = gustful . 

கோரமானவர் ; ஆள் , பேர்வழி ; 3. கொடும்பாவியாக்கிக் 

காட்டு ; ( தொ . ) do a guy , மறைந்துகொள் ; ஒளித்துக் 
gust y , a . சுவையான , சுவையுடைய , நாவில் நீர் சுரக்கும்படி 

கொள் ; காணாமற் போ ; give the guy to , தப்பித்துக்கொள் . 
நறுமணமும் இன்சுவையும் ஊட்டப்பட்ட . 

Guy s , Guy s Hospital , n . லண்டன் மாநகர மருத்துவமனை . 
gut , n . உணவு செரிமான அடிக்குழாய் ; குடற்கூறு , குடல் 
நாளம் ; குடல் நாளங்களால் முறுக்கப்பட்ட யாழ் நரம்பு ; 

guz zle , U. பேரார்வத்துடன் உண்ணு ; பேராவலுடன் குடி ; 
பட்டுப்புழுக் கழலையினால் முறுக்கப்பட்ட இசைக்கருவி நாண் ; 

தின்று குடித்துப் பெரும்பணம் அழி . 
பட்டுப்புழுக் குடலிலிருந்து இயற்றப்படும் தூண்டிலிழை ; gwin iad , gwyn iad , n . வெண்ணிறத் தசையுடைய ஏரி 
இடுங்கிய நீர் ஓடை ; கால்வாய் ; கடற்கால் ; படகுப் 

மீன் வகை . 
பந்தயத்தினிடையிலுள்ள ஆற்று வளைவு ; தெருவின் இடுக்குப் 

gybe , v . கப்பலின் பாயை வெட்டி இழுத்து மாற்று ; பாயை 
பகுதி ; 3. மீனின் குடலெடு , உள்ளீடெடு ; மீனைத் துப்புரவு 

வெட்டியிழுத்துக் கப்பல் பாதை மாற்று ; கப்பல் பாதை 
செய் ; வீட்டு உள்ளீடழி , வீட்டின் உள்ளமைப்புக்களை 

மாறிச் செல் . 
அகற்று ; ஏட்டின் கருப்பொருளை வாங்கு , சாரத்தை எடு ; 
( தொ . ) blind gut , குடல்வால் . 

gyle , n . ஒரு தடவை வடித்த மாத்தேறல் ஈடு ; புளியாக்கப் 

பட்ட மாவூறல் சத்து ; புளிப்பாக்க உதவும் மிடா . 
guts , n . pl. குடல் ; விலங்குடலின் உள்ளீடு ; உள்ளீடு ; 
உள்ளார்ந்த தகுதி ; வயிறு ; உந்தாக்கம் , முந்தாற்றல், 

gymkha na , n . உடற்பயிற்சிப் போட்டி விளையாட்டுப் 
தாங்குறுதி ; 

பொதுவிடம் ; உடற்பயிற்சிப் போட்டி விளையாட்டுக் காட்சி 
( தொ . ) has no guts in it , உண்மையான 
மதிப்பு அற்றது ; மெய்யார்ந்த 

யணி ; போட்டி விளையாட்டுக் கூட்டம் . 
வலிமை 

இல்லா தது ; 
take out guts of, மீனின் உள்ளீடு எடு , மீனைத் துப்புரவு 

gymna siarch , n . உடற்பயிற்சிக் களரி முதல்வர் . 
செய் , 

gymnas iast , n . உடற்பயிற்சிப்பள்ளி மாணவன் ; உடற் 
gut -scrap er , 11 , நரப்பிசைக்கருவி வாசிப்பவர் , நரப்பிசைக் 

பயிற்சி அறிஞர் , உடற்பயிற்சி ஆசிரியர் . 
கருவியாளர் . 

gymna sium , n . களரி , 

, 

உடற்பயிற்சிக்கூடம் ; உடற் 
gutt a , n . ( க- க. ) கிரேக்கச் சிற்ப வகையில் துளி போன்ற 

பயிற்சிக்கான இடம் ; உடற்பயிற்சிப் பள்ளி ; செர்மன் 
அணி ஒப்பனை ; pl . gutt ae . 

உயர் தரப்பள்ளி. 
gutta -perch a , n. கட்டிறுக்க சாம்பல்நிற மரப்பால் பிசின் 

gym nast , 11. உடற்பயிற்சித்துறை வல்லுநர் . 
வகை ; a . மரப்பால் பிசினாலான . 

gymnas tic , 11. கட்டுப்பாட்டுப் பயிற்சி அமைப்புமுறை ; 
gutt ate , gutt ated , a . துளிகள் கொண்டுள்ள ; ( தாவ . ) 

a . உடற்பயிற்சிகள் சார்ந்த . 
புள்ளிகள் உள்ள . 

gymnas tics, n . pl . தசைகளை வலுப்படுத்துவதற்கான உடற் 

பயிற்சிகள் . 
gutt er , n . சாக்கடை , தெரு ஓரக்கால்வாய் ; வடிநீர்க்கால் , 
நீர்ப்பொருள் வழிந்தோடுவதற்கான திறந்த குழாய் ; வாரி 

gym nosoph , gymnos ophist, n . பண்டைக்கால இந்திய 
இறப்பிடையில் மழை நீர் 

திகம்பரத் துறவி ; உண்முகச் சிந்தனையாளர் , மறையிய 
ஓடும் 

பள்ளம் ; 
சால்வரி , நீள்வரிப்பள்ளம் ; ஓரவெட்டு வரிப்பள்ளம் ; அச்சுத் 

லறிஞர் , 
துறையில் வரிச்சட்டத்தில் பக்கங்களை இடைப்பிரிக்கும் gymnosperm ous , a . விதைவகையில் பொதியப்பெறாத , 
வெட்டு வரிப்பள்ளமிட்ட பட்டிகை ; சேரிவாழ்வு ; சமுதாய 

திறந்த மேனியான , தோடற்ற . 
இழிநிலை ; U. வடிகால் உருவாக்கு ; சால்வரியிடு , வரிப்பள்ள gymnot us , 11. மின் விலாங்கு , மின் அதிர்ச்சி ஆற்றலுடைய 
மிடு ; பள்ளமாக அகழப்பெறு ; ஓடையாக ஒழுகு ; வடிகால் 

மீன்வகை . 
வழி ஓடு ; துளித்துளியாய் விழு ; விளக்கில் மெழுகுதிரி gynaece um , n . உவளகம் , பண்டைக் கிரேக்க ரோமரிடையே 
உருகிச் சொட்டுக்களாக விழு ; ( தொ . ) gutter journalism , வீட்டில் பெண்டிர் பழகும் பகுதி ; ( தாவ . ) மலரின் பெண் 
gutter press , 

இழிசுவைப் பத்திரிகை ; take out of gutter , உறுப்புக்கள் . 
ஏழ்மையான சூழ்நிலைகளினின்று வெளியே கொணர் . 

gynaecoc racy , gynoc racy , n . பெண் ஆட்சி ; பெண்களின் 
gutt er - blood , n . இழிபிறப்பாளர் ; நகர உள்ளூர்வாணர் , 

ஆட்சி . 
நகரத்திலேயே பிறந்து வாழ்பவர் . 
gutt er - child , n . யாருமிலாக் குழவி , துணையற்ற குழந்தை . 

gynaecol ogy , n . பெண்நோய் மருத்துவக்கலை , பெண்களின் 
நோய்களைப் பற்றிய ஆய்வியல்துறை . 


நீரோடை , 


466 
gynandrous 

gyves 
gynan drous, a . ( தாவ . ) மலரில் துய்யும் சூலகமும் ஒரே gyr o - car , n . சுழல்வேகமானியால் சமநிலைப்படுத்தப்பட்டு 
தண்டில் இணைந்துள்ள . 

ஒரே தண்டவாளத்தில் இயங்கும் பொறியூர்தி அல்லது 
gyn obase, 11. ( தாவ . ) மலரின் பெண் உறுப்புக்களைத் 

வண்டி . 
தாங்கும் கொள்கலத்தின் விரிவகற்சி . 

gyr o - com pass , 11. சுழல்வேகமானியால் இயங்கும் திசை 
gyn ophore , n . ( தாவ . ) மலரின் கருப்பையைத் தாங்கும் காட்டி அல்லது திசையறி கருவி , காந்தக் கவர்ச்சியால் 
சிறுகாம்பு போன்ற பகுதி ; ( வில . ) நீர்வாழ் உயிரின இயங்கும் திசைகாட்டி பயனற்றபோது திசையறிவதற்கு 
வகையின் புத்துயிர்க்கிளையின் முனை . 

உதவும் சுழல் வேகமானி . 
gyp , 1. கேம்பிரிட்ஜ் ( Cambridge ) 

( Cambridge ) நகரிலும் 

நகரிலும் டர்ஹாம் gyr ograph , n . சுழற்சிகளைப் பதிவுசெய்யும் கருவி . 
( Durham ) நகரிலுமுள்ள கல்லூரி வேலையாள் . 

gyroid al , a . திருகு சுருளான , திருகிச் சுழலுகின்ற , சுழற்சி 
gyp - room , 11. கேம்பிரிட்ஜ் அல்லது டர்ஹாம் நகரிலுள்ள யுள்ள , சுழலுகின்ற . 
கல்லூரி வேலையாளுக்குரிய சாக்கறை . 

gyr omancy , n . வட்டமாகச் சுழன்று சுழன்று சென்று 
gyps , n . = gypsum . 

தலைசுற்றி மயக்கமாக விழுந்து வருவதுரைத்தல் . 
gypsoph ila , n . நூலிழைபோன்ற காம்புகளுடன் நுடங்கி gyr oplane , gyrop ter , n . தலைக்கு மேலே விரைவாகச் 
யாடும் தோட்டச்செடி வகைகள் . 

சுற்றும் காற்றாடிப் பொறிகளின் இயக்கத்தால் உயர்ந்து 
gyp sum , n . கனிக்கல் , மருத்துவர் பயன்படுத்தும் கட்டு செல்லும் வானூர்தி வகை , செங்குத்தாக மேலெழும் 
காரைக்குரிய மூலக்கனிப்பொருள் வகை . 

வானூர்தி வகை , மீவான் கலம் , நிமிர் வானூர்தி . 
gyp sy , n . = gipsy . 

gyr oscope , n . சுழல் பொருள்களின் இயக்க இயல்பை 
gyr ate , a . ( தாவ . ) வளையங்களாயமைந்த , மடிப்புச் சுருள் 

விளக்குங் கருவி ; சுழலாழி விளையாட்டுக் கருவி ; ஒரு 
களாக ஒழுங்குபடுத்தப்பட்ட . 

தண்டூர் தியின் சுழலாழி . 
gyrate , . திருகு சுருளாகச் சுற்றிச்செல் ; விரைவாகச் gyrose , a . ( தாவ . ) மடிப்புச் சுருள் பரப்புடைய ; அலை குறி 

யடையாளங்களையுடைய . 
சுழலு . 
gyra tion , n . விரைவாகச் சுற்றும் இயக்கம் , சுழற்சி ; திருகு 

gyrostab iliser , 1. கப்பல் ஆடி உருளாமல் காக்கும் சுழல் 
சுருளின் ஒருவட்டச் சுற்று ; சிறுகிளையின் ஒருவரிசைச் 

விசைக் கருவி . 
சுற்று . 

gyr ostat , 11. சுழல் பொருள்களின் இயக்க இயல்பை விளக்குங் 
gyr atory , a . சுற்றுகிற , சுழலுகிற ; போக்குவரத்துவகையில் கருவி . 
ஒருவழி முறையாகச் சுற்றி வருகிற . 

gyr us , n . இரு பள்ளங்களிடையேயுள்ள 

முகடு ; 
gyr e , n . வட்டம் , சுற்று ; திருகுசுருளாகச் சுழலுதல் , 

மூளையின் மடிப்புச்சுருள் . 
சுற்றுதல் ; 3. சுழலு , சுற்று . 

gyve , v . விலங்குமாட்டு , தளையிடு . 
gyr o , n . = gyroscope . 

gyves , n . pl . தளை , விலங்கு . 


வரை 


HHI 


Ha 


haemostat 


HFra , int .வியப்பு - மகிழ்ச்சி - ஐயம் -வெற்றி முதலியவற்றைத் 


வாயை 


வாடகை 


தெரிவிக்கும் வியப்பிடைச்சொல் , 
ha ) , v . தாழ்ந்த குரலில் முணங்கு அல்லது பாடு , 

மூடிக்கொண்டே பாடு ; மந்த ஓசை செய் , முரலு . 
haaf, 11 . 

ஷெட்லாந்திலும் ஆர்க்னியிலும் ( Shetland and 
Orkney ) ஆழ்கடல் மீன்பிடிப்பு நிலப்பகுதி . 
hab eas corp us, 11. கைதியைக் கொண்டு வரும்படி நடுவர் 
இடும் ஆணை , ( தொ . ) Habeas Corpus Act , ஆட்கொணர் 
சட்டம் . 
hab erdasher , 11. சிறுபொருள் விற்போர் . 
hab erdashery , n . சில்லறை உடுப்புக்கள் - நாடா போன்ற 

சாமான்கள் விற்பனை . 
hab ergeon , n. ( வர . ) கையில்லாத இருப்புப் போர்க் கவச 

மேலங்கி . 
hab ile , a . திறமைவாய்ந்த , கைவல்ல . 
habil iment , 11. தளவாடம் . 
habiliments , n . pl . கஞ்சுகம் , பணி உடுப்புக்கள் . 
habil itate , v . சுரங்கத் தொழிலிற்குச் செயல் மூலதனம் 

அளி ; பல்கலைக்கழகப் பதவிக்குத் தகுதியாகு . 
hab it , 11. பழக்கம் ; மனப்பாங்கு ; உடற்பாங்கு ; வளரும் 
வகை அல்லது முறை ; மகளிர் குதிரைச் சவாரிஉடுப்பு ; 
சமய நெறியினர் உடுப்பு ; 3. உடையணி , உடுத்திக்கொள் . 
hab itable , a . குடியிருக்கத்தக்க , வசிக்கத்தக்க . 
hab itant , n . குடியிருப்பவர் , வசிப்பவர் ; பிரஞ்சு மரபைச் 

சேர்ந்த கனடா நாட்டினர் . 
hab itat , n . தாவரம் அல்லது விலங்கின் இயற்கையான 

இருப்பு ; மனை . 
habita tion , n . உறைவிடம் ; பிரிம்ரோஸ் லீக் ( Primrose 

League ) என்னும் கழகத்தின் கிளைச்சங்கம் . 
habit ual , a . பழக்கத்திலுள்ள ; தொடர்ச்சியான ; அடிக்கடி 

நிகழ்கிற ; குறிப்பிட்ட பழக்கத்துக்கு ஆளாகிவிட்ட . 
habit uate , v . பழக்கப்படுத்து . 
hab itude , n . மனப்பாங்கு ; உடற்பாங்கு ; பழக்கம் ; போக்கு , 
habitue , ( பிர . ) 11 , பழக்கமாக வருபவர் அல்லது தங்குபவர் . 
hachures, ( பிர . ) n . pl . தரைப்படங்களில் மலைச்சரிவுகளைக் 

காட்டுவதற்கான கோடுகள் . 
hacien da , ( ஸ்பா . ) n . குடியிருப்பு மனை யோடு கூடிய 

தோட்டம் . 
hack , n மண்வெட்டி வகை ; சுரங்கத் தொழிலரின் கடப் 
பாரை ; ஆழமான வெட்டு ; காயம் , புதைமிதியடியின் பெரு 
விரற் பகுதியால் உதைக்கப்பட்டு விளையும் காயம் ; 1 . 
வெட்டு ; அடையாளம் ஏற்படும்படி வெட்டு , கீறு ; சம்மட்டி 
யால் அடித்துச் சொரசொரப்பாக்கு ; அடித்துக் காயப்படுத்து ; 
காற்பந்தாட்டத்தில் எதிர்த்தரப்பு ஆட்டக்காரரின் கீழ்க்கால் 
முன்புறத்தின் மீது உதை ; காயப்படும்படி அடி ; சிறிது 
சிறிதாக வறட்டு இருமல் இருமு ; ( தொ . ) hacking cough , 
குறுகுறு வறட்டு இருமல் . 
hack , n . பருநீதிறைச்சி பரப்பி வைக்கப்படும் பலகை ; செங் 
கல் காயவைக்கும் சட்டம் ; கால்நடைகளுக்குத் தீனி வைக்கப் 
படும் மரவடைப்பு . 

வாடகைக் குதிரை ; களைத்த குதிரை ; சவாரிக் 
குதிரை ; கடும் வேலை செய்வோன் ; ப . பொதுவாக்கு ; 
வாடகைக்கு விடு ; குதிரைச்சவாரி செய் , சாதாரண வேகத்தில் 
சாலை வழியாகச் சவாரி செய் ; வாடகைக் குதிரைகளைப் 
பயன்படுத்து . 
hack ery , n . மாட்டு வண்டி . 
hac klet, n . சணலுக்கான எஃகுச் சீப்பு , சணலைத் துப்புரவு 
செய்யும் சீப்பு ; கோழி முதலிய பறவைகளின் கழுத்திலுள்ள 
நீண்ட இறகுகள் ; சேவலின் கழுத்திறகு ; 7. எஃகுச் சீப்பைக் 
கொண்டு சணலைச் சிக்கறு , சிக்கெடு . 


hac kle ) , v . வெட்டு , நையச்சிதை , உருக்குலை ; அடித்துக் 

காயப்படுத்து . 
hack -log , n . இறைச்சி வெட்டும் மரக்கட்டை . 
hack ] y , a . வெட்டப்பட்டதைப் போன்று சொரசொரப் 

புடைய ; ( கனி . ) தாறுமாறும் கரடுமுரடும் ஆன . 
hack matack , n . அமெரிக்க சவுக்கு மரவகை , அமெரிக்க 

ஊசியிலை மரவகை . 
hack ney , n . சவாரிக்குதிரை ; கடும் வேலை செய்பவன் ; கூலிக்கு 
உழைப்பவன் ; a . வாடகைக்கு விடப்பட்ட ; U. பொது 
வாக்கு ; பழகியதாக்கு ; சிறுதிறமாக்கு . 
hack ney- carr iage , hack ney -coach , n . 

வண்டி . 
hack neyed , a . பொதுவாகப் பயன்படுத்தப்படுகின்ற , 
பொதுப்பயனுக்கான ; பழகிப்போன ; சிறுதிறமான ; அதிக 
மாகப் பயன்படுத்தப்பட்டதால் சலித்துப்போன . 
hack neyman , 1. வாடகைக் குதிரைக்காரன் ; சவாரிக் குதிரை 

கள் வைத்திருப்பவன் . 
hack - saw , n . உலோகப் பொருளை வெட்டும் வாள் , உலோக 

இரம்பம் . 
hack stand , n . வாடகை வண்டி நிறுத்துமிடம் . 
hack - work , n . நூல் வெளியீட்டார்க்குச் செய்யும் இலக்கியக் 

கூலிவேலை . 
hack writer , 11. கூலி எழுத்தர் . 
had , v . have என்பதன் இறந்தகாலம் . 
hadd ock , 11. ஆடாக் மீன் , காட் ( cod ) இனத்தைச் 

சேர்ந்த கடல்மீன்வகை . 
hade , v . ( மண் . , சுரங் . ) செங்குத்தான 

நிலையிலிருந்து 
சாய்ந்திரு. 
Had es , 7. கிரேக்க புராண வழக்கில் கீழுலகம் , பாதாளம் , 

ஆவி உலகம் , நரகம் . 
Hadj i , Hajj i , n . மெக்கா சென்று திரும்பிய இஸ்லாமிய 

யாத்திரிகர் பட்டம் . 
haecce ity, n . ( மெய் . ) இது என்ற தன்மை , தனிப்பண்பு . 
haem , n . குருதிச்சிவப்பு வண்ணப்பொருள் , குருதிச் சிவப்புப் 

பொருளில் பிசிதம் சேர்ந்த வண்ணம் . 
haem al , a . ( உள் . ) குருதி சார்ந்த ; இருதயமும் பெரிய 
குருதிக் குழாய்களும் உள்ள உடற்பகுதியில் அமைந்திருக் 


கின்ற . 


haeman thus , n . குருதி வண்ண மலர்வகை , தென்னாப் 

பிரிக்க வேர்ப்பூண்டு மலர்வகை . 
haemat ic , n . குருதிவினை மருந்து ; a . குருதி சார்ந்த ; குருதி 

யுள்ள . 
hae matin , n . உலர்ந்த குருதியிலிருந்து கிடைக்கும் பழுப்பு 

நிற இரும்புச் சத்துப் பொருள் . 
haem atite , hem atite , n . சிவந்த அல்லது ஒருவாறு 

கறுத்த இரும்பு உயிரகைக் கனிப்பொருள் . 
hae matocele , he matocele , n . குருதிக்குழிவு , இரத்தக் 

குழி , இரத்தவண்டம் . 
haematogen esis , 11. குருதி உருவாதல் . 
haematol ogy , n. குருதியியல் . 
haematur ia , n . ( மரு . ) சிறுநீரில் குருதி உள்ளமை . 
haemoglob in , hemoglob in , n . செந்நிறக் குருதியணு 

உடலியின் வண்ணப்பொருள் . 
haemophil ja , hemophil ia , 11. ( மரு. ) சிறு காயத்தி 

லிருந்தும் குருதிப்பெருக்கிடும் பரம்பரை நோய் . 
haem orrhage , hem orrhage , 11 . குருதிக்குழாய்களில் 

இருந்து இரத்தம் வெளிப்படுதல் , இரத்தப்போக்கு , 
haem orrhoids , hem orrhoids , n . மூலநோய் . 
hae mostat , n . குருதிப்போக்கினை நிறுத்தும் கருவி . 


hack * , 11 . 


468 


hafiz 


halberdier 


ha fis , ( அரா . ) n . திருக்குரானை மனப்பாடம் செய்துள்ள 

இஸ்லாமியரைக் குறிக்கும் பட்டம் . 
haf nium , n , ( வேதி . ) 1923 - ஆம் ஆண்டில் கண்டுபிடிக்கப் 

பட்ட உலோகத் தனிமம் அல்லது உலோக மூலம் . 
haft , n . கைப்பிடி ; 0. கைப்பிடி பொருத்து . 
hagi , n . அருவருப்புத்தோற்றமுள்ள கிழவி ; மந்திரக்காரி , 

சூனியக்காரி ; பெண் பேய் . 
hag , 11. சதுப்பு நிலத்தில் மென்மையான நிலப்பகுதி ; சதுப்பு 

நிலத்தில் உறுதியான நிலப்பகுதி . 
hag fish , n . விலாங்கு போன்ற மீன்வகை . 
hagga dah , 11 . எபிரேய மொழி வழக்கில் யூதர் சட்டப் 

புராணப் பகுதி . 
hagg ard , 11. பருந்து , இராசாளி , வல்லூறு ; a . பருந்து 
வகையில் வளர்ச்சியுற்ற சிறகமைப்போடு பிடிக்கப்பட்ட ; 
வேட்டைக்குப் பழக்கப்படாத ; பயிற்றுவிக்கப்படாத ; அரு 
வருப்புத் தோற்றம்உடைய . 
hagg ed , a . அருவருப்பான கிழவி போன்ற தோற்றமுடைய , 
சூனியக்காரி 

போன்ற தோற்றமுடைய , விகாரமான ; 
சோர்ந்த , நலிவடைந்த தோற்றமுடைய . 
hagg is , n . ஆடு முதலியவற்றின் இருதயம்- நுரையீரல் - கல்லீ 
ரல் முதலியவற்றைக் கொத்திய இறைச்சிக் கொதிப்புணவு 


வகை . 


hag gle, n . சண்டை , சச்சரவு ; V. வா தமிடு, சச்சரவு செய் ; 

பிசிர் பேசு . 
hag iarchy , n . மெய்ஞ்ஞானிகளின் ஆட்சி ; மெய்ஞ்ஞானி 

களின் அமைப்பு . 
hagioc racy , n . தூய்மையாளர்களின் அரசு . 
Hagiog rapha , n . pl . எபிரேய வேத புத்தகங்கள் ; விவிலிய 
வேதத்தின் பழைய ஏற்பாட்டில் சட்டமும் வருவதுரைப் 
பவர் களும் என்ற பகுதியிற் சேர்க்கப்படாத பகுதிகள் , 
hagiog rapher , n . விவிலிய வேதத்தின் பழைய ஏற்பாட்டுப் 
பகுதியில் சில நூல்களை எழுதியவர் ; திருநிலையான தெய்விக 

நூல்களை எழுதுபவர் ; திருத்தொண்டர் வரலாறு எழுதுபவர் . 
hagiography, n . திருத்தொண்டர்களின் வாழ்க்கை 

வரலாற்றியல் . 
hagiol ater , 11. திருத்தொண்டர்களை வழிபடுபவர் . 
hagiol atry , n . திருத்தொண்டர் வழிபாடு . 
hagiol ogist, n . திருத்தொண்டர் புராண எழுத்தாளர் . 
hagiol ogy , n . திருத்தொண்டர்களின் வாழ்க்கை வரலாறு 

புராணம் ஆகியவற்றைப் பற்றிய இலக்கியம் . 
hag ioscope , n . உயர் பலிபீடத் தோற்றத்தைக் காணக் 
கூடிய திருக்கோயிற் சுவரின் கோணல் திறப்பு அல்லது 

துளை . 
hag ridden , a . தீக்கனவுகளால் துன்பப்படுகிற . 
hah , int . , v . = ha , 2 . 
ha ha , int . ஒலியோடு கூடிய சிரிப்பு . 
ha - ha , n . பூங்கா அல்லது தோட்டத்தைச் சுற்றியுள்ள கால் 

வாயிற் பதிந்த வேலி . 
ha ick , ha ik , ha ique , hyke , n . தலையையும் உடலையும் 

மூடுவதற்கான அராபியப் புற உடை . 
hail1 , 11. கல் மழை , ஆலங்கட்டி மழை ; கனமாகப்பெய் , 
பொழி . 

வணக்கம் , முகமன் ; ப . வணங்கு , முகமன்கூறு , 
வரவேற்பளி; கவனத்தைக் கவரும்படி கூவியழை ; int . 
வரவேற்கும் வியப்பிடைச் சொல் ; ( தொ . ) hail from , இடத்தி 
லிருந்து வருகை தா , புறப்பட்டு வா . 
hail - fellow , hail - fellow- well - met , a . எளிதில் அல்லது 

விரைவில் பழகுகிற அல்லது நண்பராகுகிற . 
hail shot , n . ஆலங்கட்டி மழை போன்று பரவி விழும் சிற 
குண்டு . 


hail stone, n . ஆலங்கட்டி . 
hail storm , 11. புயற்காற்றோடு கூடிய ஆலங்கட்டி மழை ; 

வசைமாரி ; வினா மழை . 
hair , n . மயிர் , முடி ; தாவரங்களில் புரணியிலிருந்து வளரும் 
நீண்ட உயிரணு ; மயிர் போன்ற பொருள் ; புள்ளி , 
மயிரிழை 

அளவு ; துப்பாக்கி பீரங்கி முதலியவற்றி 
லுள்ள பாதுகாப்பு மூடுபொறி ; ( தொ . ) against the hair , 
விருப்பத்திற்கு மாறாக ; & hair of the dog that bit him , 
தொந்தரவு கொடுத்ததன் மிகச் சிறுபகுதி ; do the hair , put 
up the hair , let down the hair , முடியை அழகுபடுத்து , முடி 
யைத் திருத்து , முடியை ஒப்பனைசெய் , முடியைத் தொங்க 
விட்டு அழகுபடுத்து ; lose one s hair , சினங்கொள் ; 
make one s hair stand on end , மயிர்க்கூச்செறியச் செய் ; 
அச்சமூட்டு ; பெருவியப்பூட்டு ; not turn & hair , கலக்க 
முறாதிரு , குழப்பமடையா திரு ; put up the hair , தலைமுடி 
யைத் தூக்கிக் கொண்டை போடு ; split hairs , சிறிதைப் 
பெரிதாக்கு ; to a bair , to the turn of a hair, மயிரிழைகூடப் 
பிசகாத , சரிநுட்பமாக . 
hair -ball , 11. இரைப்பையில் தொகுதியாகும் மயிர் . 
hair breadth , hair s - breadth , 11. மயிரளவு தொலைவு , 

மிகக்குறுகிய தொலைவு , மிகச்சிறு தொலைவு ; a . மிக நெருங் 
கிய , மிகக்குறுகிய ; ( தொ . ) hairbreadth escape , மயிரிழை 

யில் தப்பிப் பிழைத்தல் . 
hair - brush , n . மயிர்க்குச்சு , முடிச்சிக்கல் எடுக்க உதவுங் 

கருவி . 
hair cloth , n . கம்பளம் , முழுவதும் அல்லது அரைகுறை 

யாக முடியினால் செய்யப்படும் துணி . 
hair cut , n . முடி திருத்துதல் , சிகை வெட்டுதல் . 
hair dresser , n . முடியலங்காரர் , முடி திருத்துவோர் . 
hair - dressing , 11. முடி திருத்துதல் , முடி அலங்கரித்தல் . 
hair - line , n . முடியாலான வரிக்கோடு , மயிரிழைக் கோடு ; 

எழுத்து அச்சு முதலியவற்றில் மிக நுட்பமான வரிக்கோடு ; 
மிக நுண்ணிய கோடுகளிட்ட துணி . 
hair - net , n . பிச்சோடா வலை , கொண்டை வலை . 
hair -pen cil , n . மெல்லிய வண்ணத் தூரிகை . 
lhair pin , 1. கொண்டை ஊசி ; a . சாலையிற் குறுகலான 

வளைவுடைய . 
hair - rais er , 11. பயங்கரக் கதை . 
hair - seal , n . கடல் நாய் , புறச் செவிகளும் முரட்டு முடிகளும் 

உடைய கடல் நாய் . 
hair -shirt , n . பாவ மன்னிப்புத் தேட்டாளர் அணியும் சுணைச் 

சட்டை ; அந்தரங்கமான வருத்தம் , மன நோய் . 
hair space, 1 . 

அச்சுக்கோப்போர் பயன்படுத்தும் இடை 
வெளிக்கான மிக மெல்லிய உலோக அச்சு . 
hair - splitt er , n . அறக்கூராய்வாளர் . 
hair - splitt ing, n. நுண் கூர் வேறுபாட்டு அமைப்பு . 
hair spring , 11. கடிகாரச் சுருள்வில் . 
hair - stroke , n . மயிரிழைக்கோடுபோன்று அழகாக எழுதக் 

கூடிய திறமை , கையெழுத்துத் திறன் . 
hair y , a . முடியாலான ; முடிபோன்ற ; முடியால் மூடிய . 
1. கடல்மீன் 

வகை , காட் ( cod ) என்பதைப்போன்ற 
கடல்மீன் வகை . 
hake 2 , 11. செங்கற்களைக் வைப்பதற்குப் பயன்படும் 

மரச்சட்டம் . 
hakeem , hakim , ( அரா . ) 1. மருத்துவர் . 
ha kim , n . நடுவர் , தலைவர் , மாநில ஆளுநர் . 
hal ation , n. ( நி.ப. ) எதிர் மூலப்படியில் இயல்பான வரம்பிற்கு 

அப்பால் ஒளியைப் பரப்புதல் . 
hal berd , hal bert , 11. ஈட்டிக்கோடரி . 
halberdier , 11 , ஈட்டிக்கோடரிக் கையர் . 


hake , 


. 


hail , n . 


காய 


, 


469 


halfwitted 


கேள் ; 


halcyon 
hal cyon , n . 

சிச்சிலிப் பறவை ; ( தொ . ) halcyon days , 
அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த காலம் . 
hale , a . திடமான , உடல் நலமுடைய . 
hale , . வலிந்து இழு . 
half , n . அரை , பாதி , இரு சமக்கூறுகளில் ஒன்று ; அரை 
யாண்டு காலக் கூறு , அரையாண்டு காலப் பிரிவு ; காற் 
பந்தாட்டம் - வளைகோற் பந்தாட்டம் முதலியவற்றில் இலக் 
குப் பகுதியைக் காக்கும் ஆட்டக்காரர் ; குழிப்பந்தாட்டத்தில் 
அரைக்குழி தூர அளவு ; a . அரைப்பகுதியான , இரு சமக் 
கூறுகளில் ஒன்றான அல்லது ஒன்றைக் கொண்ட ; அரை 
குறையான , முழு நிறைவற்ற ; adu . அரையளவில் , பாதி 
யளவில் ; பகுதியாக , அரைகுறையாக ; ( தொ . ) better half, 
மனைவி , இல்லாள் ; cry halves , சரிசமமாகப் பங்கிடும்படி 

do a thing by halves , அரைகுறையாகச் செய் ; 
go halves , சரி சமமாகப் பங்கிடு ; half- way house , இரு 
பட்டணங்கள் முதலியவற்றிற்கு இடை வழியிலுள்ள தங்கு 
மிடம் . 
half - and - half , n . ஒத்த அளவான இரு பொருட்கலவை ; 

a . ஒன்றுக்கு ஒன்றான , ஒத்த அளவுடைய . 
half - ape , 1. மனிதக்குரங்கு ; வாலில்லாக் குரங்கு ; காட்டு 

மனிதன் . 
half - back , n . காற்பந்தாட்டம் முதலியவற்றில் முற்புற 
ஆட்டக்காரர்களுக்குப் பின்னணியிலுள்ள ஆட்டக்காரர் ; 
ரக்பி ( Rugby ) ஆட்டத்தில் முற்புற ஆட்டக்காரர்களுக்கும் 
முக்கால்புற ஆட்டக்காரர்களுக்கும் இணைப்பாகவுள்ள ஆட் 
டக்காரர் . 
half - baked , a . அரைகுறையான , அரைகுறையாகச் செய் 
யப்பட்ட ; அரைவேக்காடான ; முழு நிறைவற்ற ; பண் 
படாத ; முதிராத , பக்குவமடையாத . 
half - ball , 1. குறிக்கோள் பந்தின் ஓரத்தை நோக்கி ஆட்டப் 

பந்தைச் செலுத்துதல் . 
half - baptise , ப . தனியாகவும் விரைவாகவும் ஞானஸ்நானம் 

செய்வி . 
half - beak , n . ஈட்டி போன்ற கீழ்த்தாடையுடைய மீன்வகை . 
half - binding , n . புத்தக மூலையும்முதுகுப்புறமுந் தோலால் 

அமைந்த கட்டுமானம் . 
half - blood , n . பெற்றோரில் ஒருவர் பொதுவாக உள்ள உற 
வுத்தொடர்பு ; இருசாதிப் பெற்றோருக்குப் பிறந்த பிள்ளை , 
இருதார மகவு . 
half - blue , n . ஆக்ஸ்போர்டு அல்லது கேம்பிரிட்ஜ் பல்கலைக் 
கழக ஆட்டக் குழுவில் ஆட்டக்காரரது பதிலாள் ; ஆட்டக் 
காரர் உடை வகை . 
half -board , n . ( கப் . ) பயணம் செல்லும் கப்பல் காற்றை 

எதிர்த்துச் செல்வதற்குரிய சூழ்ச்சித்திறச் செயல் . 
half - boot , n . அரை முழங்காலளவுள்ள புதைமிதியடி . 
half - bound , a . புத்தகத்தின் முதுகுப் புறமும் மூலைகளும் 

தோலினாற் கட்டுமானஞ் செய்யப்பட்ட . 
half - bred , a . இழி பிறப்பான , கலப்பட இனமான , நன் 
னடக்கை 

அறியாத , கலப்புச் சாதியான , கலப்புச் சாதிக்குப் 
பிறந்த . 
half .breed , n . இருசாதிப் பெற்றோருக்குப் பிறந்த பிள்ளை , 

கலப்பு இனப் பிள்ளை . 
half - brother , half - sister , n . ஒன்று விட்ட உடன்பிறந் 

தார் . 
half - cap , n . அசட்டையான வணக்கம் . 
half - caste , n . ஐரோப்பிய - ஆசிய கலப்பு இனப் பெற்றோர்க் 

குப் பிறந்தவர் . 
half - close , n . ( இசை . ) அரைகுறையான சந்த ஒலி . 
half - cock , 1. சுடுவதற்குமுன் துப்பாக்கிக் குதிரை அரை 
யளவில் நிற்கும் நிலை ; மட்டைப் பந்தாட்டத்தில் முன்புறம் 
பாயாமலும் பின்புறம் சாயாமலும் பந்தை அடிக்கும் அடி . 

60 


half - crown , 1. இரண்டு ஷில்லிங்கும் ஆறு பென்சும் 

கொண்ட மதிப்புடைய ஆங்கில நாணயம் . 
half - deck , n . வணிகக் கப்பலில் பயிற்சியாளர்களும் இளம் 

மாலுமிகளும் வசிக்கும் இடம் . 
half - doll ar , n . 50 செண்டுகள் மதிப்புள்ள அமெரிக்க 

நாணயம் . 
half - done , a . அரைவேக்காடான ; அரைகுறையாகச் செய்யப் 

பட்ட . 
half -face , n . பக்கத்தோற்றம் . 
half - hard y , a . மழைக்காலம் தவிர்ந்த மற்றக் காலங்களில் 

திறந்த வெளியில் வளரும் ஆற்றலுடைய . 
half - heart ed , a . அரை மனதான , முனைப்பார்வமற்ற , சுறு 

சுறுப்புக் குறைந்த . 
half - hitch , 11. ஒரு பொருளைச் சுற்றிக் கட்டப்பட்ட சாதா 

ரண முடிச்சு . 
half - kir tle, n. 16-17 - ஆம் நூற்றாண்டுகளில் பெண்கள் 

அணிந்த ஒருவகைச் சிறுசட்டை , அரைக்கச்சு . 
half - length , n . உடலின் மேற்பகுதியைக் காட்டும் உருவப் 

படம் ; a . முழுநீளத்தில் அரைப் பகுதியான . 
half .life , 1. அணு ஆற்றல் சக்திப்பொருள் இயல்பாக 
வானிலிருந்து விழும் அளவில் அரைப்பகுதி விழும் கால 
அளவு . 
half - light, n . 

அரைகுறை ஒளி , மங்கலான வெளிச்சம் , 
அந்தி ஒளி . 
half lin , n . பென்னி என்ற வெள்ளி நாணயத்தில் அரைப் 

பகுதி ; a . அரைகுறையாக வளர்ந்த , பாதி அளவில் வளர்ந்த . 
half - lings , half - lins , a . அரைப்பகுதி வளர்ந்த ; ads . 

அறைகுறையாக . 
half - mast , n . இறந்தவர்களுக்கு மரியாதை காட்டுதற்குக் 
கொடிமரத்தில் அரைப்பகுதிக்குத் தாழ்த்திக் கொடியைப் 
பறக்கவிடும் நிலை . 
half - meas ure , 11. அரைகுறைச்சாதனம் . 
half - nel son , 1. குத்துச்சண்டையில் ஒருவகைப் பிடிவரிசை ; 
கைக்குள் கையும் கழுத்தின் பின்புறம் ஒரு கையும் கொண்ட 

பிடிவகை . 
halfp enny , n . ஆங்கில நாணயமாகிய பென்னி யில் 
அரைமதிப்புள்ள நாணயம் ; இந்நாணய மதிப்பு ; pl . 
halfp ence , half - p ennies .. 
halfp ennyworth , hap orth , n . அரை ‘ பென்னி க்கு விற்கக் 

கூடிய அளவு , அரை ‘ பென்னி நாணய மதிப்புடைய அளவு . 
half - plate , n . நிழற்பட அரைத்தகடு , 

நிழற்பட அரைத்தகடு , 4X4 அங்குல 
அளவுள்ள நிழற்படத் தகடு . 
half - pound er , 11. அரை ‘ பவுண்டு எடையுள்ள மீன் அல்லது 
வேறு பொருள் ; அரை பவுண்டு எடையுள்ள வெடி 
குண்டுச் சுடும் பீரங்கி . 
half - toy al , 11. புத்தகக் கட்டுமானம் செய்வதற்குப் பயன் 

படும் தடித்த அட்டை வகை அல்லது அட்டைப் பலகை . 
half .seas - o ver , a . கடலின் பாதிவழியில் ; குடிமயக்கத்தில் , 
half .shift , 1. யாழ் அல்லது நரம்பிசைக் கருவியை 

வாசிக்கும்போது அரையொலி கொடுக்கும் கை அமைவு நிலை . 
half - sword , n . அரைவாள் தூரச் சண்டை . 
half - text , n . மூல ஏட்டின் அரை அளவுள்ள கையெழுத்து . 
half - tim er , n . அரைநேரம் வேலை செய்பவர் , பாதிநேரம் 

பணியாற்றிப் பாதிநேரம் கல்வி பயிலுபவர் . 
half -ti tle, 1. புத்தகத் தலைப்புப் பக்கத்திற்கு அல்லது 

புத்தகப் பிரிவுக்கு முன்னுள்ள சிறுதலைப்பு . 
half - tone , n . நுண்பதிவுப்படம் ; ( இசை . ) மைய இசை ; 
a . நிழற்படத்தில் ஒளி நிழல் மாறுபாட்டளவுப் புள்ளிகளைக் 
காட்டுகின்ற . 
half - truth , n . அரைகுறையான உண்மை . 
half witt ed , a . மந்த மதியுள்ள . 


470 


halibut 


hamshackle 


ham , 1. ( வர . ) நகரம் ; கிராமம் . 
hamadry ad , 11. தான் வாழும் மரத்துடனேயே மடியும் வன் 
தேவதை ; இந்திய நச்சுப்பாம்பு வகை ; அபிசீனியக் குரங்கு 


வகை . 


உடைய 


hal ibut , hol ibut , n . பெரிய தட்டை உணவுமீன் வகை . 
halieut ic , 11. மீன் பிடித்தல் ; a . மீன் பிடித்தலைப் பற்றிய . 
halieutics , 11. pl . மீன்பிடிக்குங் கலை . 
halitos is , n . ( மரு . ) ஊத்தை நாற்றம் . 
hall , n . மன்றம் , அரண்மனை முதலியவற்றில் உள்ள நீண்ட 
பொது அறை ; நிலக்கிழாரின் வசிப்பிடம் ; ஆங்கிலேயக் 
கல்லூரிகள் முதலியவற்றிற் பொது உணவிடம் ; சங்கக் 
கட்டிடம் ; ( தொ . ) Liberty Hall , முழுச் சுதந்திர மன்றம் , 
எது வேண்டுமென்றாலும் செய்யும் வாய்ப்புள்ள சுதந்திர 
மன்றம் ; servants hall , பணியர் உணவறை , வேலைக்காரர் 
களின் உணவறை . 
hall - door , 11. முகப்பு வாயிற் கதவு . 
hallelu jah , hallelu iah , n . தெய்வப்புகழ்ப் பாட்டு . 
hall iard , 11. ( கப் . ) பாய்மரத்தை உயர்த்தவும் தாழ்த்தவும் 

பயன்படுங் கயிறு . 
hall mark , n . அதிகார முத்திரை ; தரக்குறியீடு , தூய்மைக் 
குறி ; பொன் அல்லது வெள்ளிப் பொருள்கள் மீது பொற் 
கொல்லர் மன்றம் பொறிக்கும் முத்திரை. 
hallo , haloa , n . அகவு குரல் ; ப . விளி , கூப்பிடு ; int . 

கவனத்தை ஈர்க்கும் வியப்பிடைச்சொல் . 
halloo , n . நாய்களை ஏவிவிடும் கூக்குரல் ; 

U. நாய்களைத் 
தூண்டிக் கூக்குரலிடு ; கவனத்தைக் கவரும்படி கூக்குரலிடு ; 
int . வேட்டையாடுவதற்கு நாய்களைத் தூண்டும் வியப் 
பிடைச்சொல் ; ( தொ . ) don t halloo till you re out of the 
wood , do not halloo until you are out of the wood , 
பாதுகாப்பான இடஞ்சேரும் வரையில் கூக்குரலிடாதிரு . 
hall ow , 11. தூய்மையர் , திருத்தொண்டர் ; V. தூய்மை 

யாக்கு ; தூய்மையெனப் போற்று . 
hall ow , 0. கூக்குரல்களுடன் துரத்திச்செல் ; கூக்குரலிட்டுத் 

தூண்டு ; நாய்கள் முதலியவற்றை ஏவுதற்காகக் கத்து . 
Hall statt , a . புராதனக் கற்காலத்தின் நாகரிகப் பகுதியைக் 

குறிக்கிற . 
hallu cinate , v . 

மாயக்காட்சி விளை , மருட்சியுண்டாக்கு , 
மயங்கச் செய் . 
hallucina tion , n . மாயக்காட்சி , மருட்சி .. 
halm , n . காம்பு , அடிமரம் , தண்டு . 
hal ma , n . சதுரங்க ஆட்ட வகை , 256 சதுர வடிவ கட்டங்கள் 

உடைய பலகையின்மீது ஆடும் ஆட்டம் . 
hal o , n . ஒளிவட்டம் , அகல்வட்டம் ; வட்டம் , வளையம் ; 

சீர்த்தி ; ஒன்றனிடத்துள்ள கவர்ச்சியாற்றல் ; 
pl . hal oes ; 3. ஒளிவட்டமாகச் சூழ் . 
hal ogen , n . ( வேதி . ) உப்பீனி . 
halog enate, v . உப்பீனியோடு சேர் . 
hal oid , n . ( வேதி . ) உப்பினம் ; a . சாதாரண உப்பினதுது 
போன்ற கூட்டுகை உடைய ; உப்பினஞ்சார் 

சார்ந்த . 
halt ", 1. தங்குதல் ; நிற்குமிடம் ; அசையாநிலை ; v . அசை 

வின்றி நில் ; சிறிது தங்கு ; நிறுத்திவை . 
halt , n . நொண்டி நடத்தல் ; a . நொண்டியான , முடமான , 

நொண்டுகிற ; ப . தயங்கி நட ; நொண்டு ; தயங்கு . 
hal ter , 11. ஆடு மாடு குதிரைகளுக்கான கண்ணிக் கயிறு 
அல்லது தோற்பட்டை வார் ; தூக்குக் கயிறு ; தூக்குச் 
சாவு ; V. கண்ணியுடைய கயிற்றினால் கட்டு ; தூக்கிலிடு . 
hal ter - break , . கண்ணிக்கயிறு பூட்டிக்கொள்ளக் குதிரை 
யைப் பழக்கு . 

பாதிகளாகப் பிரி ; சமமாகப் பங்கிடு ; பாதியாகக் 
குறை ; குறுக்குவெட்டு மரம் ஒவ்வொன்றின் கனத்தையும் 

பாதியாகக் குறைத்து இணை . 
hal yard , n. கப்பலின் பாயை உயர்த்துதற்கும் இறக்குதற்கும் 

உரிய கயிறு அல்லது கருவி . 
ham , n. தொடையின் பின்புறம் , உப்பிட்ட பன்றித்தொடை 

உணங்கல் . 


Ham burg , n . கறுப்பு வகைத் திராட்சை ; சிறு வீட்டுக் 

கோழி வகை . 
hames , n . pl . சுமை இழுக்குங் குதிரைக் கழுத்துப்பட்டைச் 

சட்டங்கள் . 
ham - fist ed , ham - hand ed , a . செப்பமற்ற . 
Ham ite , 1 . எகிப்திய அல்லது ஆப்பிரிக்க இனத்தைச் 
சேர்ந்தவராகிய ஹாம் ( Ham ) என்பவரின் வழிவழி மரபினர் 
எனக் கருதப்படுவர் . 
ham ite , 11. கொக்கிவடிவத் தோட்டினை 

புதை 
படிவ நத்தையின உயிர்வகை . 
ham let , n . 

சிறு கிராமம் , திருக்கோயில் இல்லாத சிறு 
கிராமம் , தொட்டி , சிற்றூர் . 
hammam , hamm um , 11. நீராடுதற்கான விடுதி ; துருக்கி 

நாட்டுக் குளிக்கும் அறை . 
hamm er , n . சுத்தி , சம்மட்டி ; கடிகார நரம்பு ; இசைப்பெட்டி 
நரம்பு ; சுடும் படைக்கலத்தில் மருந்தினை வெடிக்கவைக்கும் 
பொறியமைவு ; ஏலம் போடுபவர் ஒரு பொருள் விற்கப் 
பட்டுவிட்டது என்பதை அடித்து அறிவிக்கப்பயன்படுத்தும் 
மரக்கொட்டாப்புளி; காதில் உள்ள சிறு எலும்பு ; V. சம்மட்டி 
யால் அடி , சம்மட்டியால் அடித்துச் செலுத்து ; சம்மட்டியால் 
அடித்து உருவாக்கு ; கடுந்தண்டனை கொடு ; போரில் அல்லது 
விளையாட்டில் அடியோடு தோல்வியுறும்படி செய் ; பங்கு 
மாற்ற வகையில் சம்மட்டியால் மூன்று முறை அடித்துத் 
தவறியவரென்று அறிவி ; பண்டத்தின் விலை இறங்கும்படி 
செய் ; விற்றல் வாங்கல்களில் சோர்வூட்டு ; ( தொ . ) bring 
to the hammer , ஏலத்திற்குக் கொண்டுவந்து விற்க ; come 
under the hammer , ஏல மூலமாக விற்கப்பெறு ; hammer 
and tongs , கடுஞ் சுமையுடன் ; hammer out, திட்டஞ்செய் ; 
knight of the hammer , கருமான் ; throwing the hammer, 
கனத்த சம்மட்டியைக் கொண்டு டத்தப்படும் போட்டிப் 
பந்தயம் . 
hamm er- beam , 11. ( க - க. ) முதன்மையான உத்தரத்துக்குக் 

கீழே சுவரிலிருந்து பிதுங்கி வந்திருக்கும் தூலம் . 
ham mer- cloth , n . வண்டியில் வலவன் இருக்கையை மூடி 

இருக்கும் ஒப்பனைத் துணி . 
hamm er - fish , 11. சம்மட்டி போன்ற தலையையுடைய சுறாமீன் 


ந 


பிரபை ; 


வகை . 


ஏணை 


hamm er - head , n. சம்மட்டியின் தலைப்பாகம் ; சம்மட்டி 
போன்ற தலையையுடைய சுறாமீன் வகை ; ஆப்பிரிக்க 
பறவை வகை . 
ham mer - lock , 11. முதுகுக்குப்பின் வளைத்து வைத்துக் 

கொள்ளும் மல்லன் கைப்பிடி . 
hamm erman , hamm er - smith , 1. கருமான் . 
hamm er - toe , n . ( மரு. ) கால் விரல்களில் ஒன்று நிலையாக 

மேல் நோக்கி வளைந்து மடிந்திருக்கும் அங்கக்கோணல் . 
hamm ock , n . கித்தான் அல்லது வலையினாலான 
போன்ற தூங்கு மஞ்சம் ; ( தொ . ) hammock chair , கித் 
தான் சரிவு நாற்காலி, கித்தான் தொட்டில் . 
ham per , 11. சிப்பங்கட்டுதற்கான கூடைப்பெட்டி ; பெரிய 

கூடை ; தின்பண்ட அடைப்பை ; மதுக்குப்பி அடைப்பை . 
ham per , 11. கப்பல் அடைசத் தளவாடம் ; ப . தடுத்து இடர் 

செய் ; இடையூறுக்குள்ளாக்கு . 
Hamp ton Court , n. தேம்ஸ் ஆற்றின் கரையில் லண்ட 

னுக்கு அருகே அரசர்களின் அரண்மனையாய் இருந்த கட்டிடம் . 
ham shackle, v. குதிரை முதலியவற்றின் தலையையும் முன் 
னங்காலையும் கயிற்றால் பிணைத்துத் தளைபூட்டு ; விலங்கிடு ; 
தடைசெய் . 


halve , 


. 


1 . 


471 


hamster 


handmaid 


ham ster , 11. கன்னப்பைகளுள்ள பெரிய எலிபோன்ற கொறி 

விலங்கு வகை . 
ham string , 11. மனிதர்களின் பின் தொடைத் தசைநார் ; 
நாற்கால் விலங்குகளின் பின்னங்கால் பின் தொடையிலுள்ள 
பெரிய தசைநார் ; ப . பின் தொடை நரம்புகளை வெட்டி 
முடமாக்கு . 
ham ulus , n . ( உள் . , வில . , தாவ . ) கொக்கி போன்ற முனைப்பு . 
hand , 1. கை ; நுதிக்கை ; குரங்கின் நான்கு கால்களிலும் நுதிப் 
பகுதி ; நாற்கால் விலங்கின் முன்னங்கால் ; மேலாண்மை 
உரிமை , செயலாட்சி ; செயல்முதல் ; செயலிற் பங்கு ; திரு 
மண வாக்குறுதி ; ஏதாவதொன்றைச் செய்பவர் ; ஒன்று 
வெளிப்படுவதற்கு மூலமாயிருப்பவர் அல்லது மூலமாயிருப் 
பது ; திறமை , வேலைப்பாட்டுத்திறம் அல்லது பாணி ; 
மேடைக்கோற்பந்தாட்டம் - மரப்பந்தாட்டம் முதலிய வை 
வகையில் வரிசை முறை-ஆவட்டம் ; எழுதும் விதம் அல்லது 
பாணி ; கையெழுத்து ; கைபோன்ற பொருள் ; கடிகாரத்தின் 
முள் அல்லது ஊசி ; வாழைக்குலை சீப்பு ; புகையிலைக்கட்டு 
என்பதுபோல் பல்வேறு பண்டங்களின் குறிப்பிட்ட அளவு ; 
நான்கு அங்குலம் கொண்ட நீட்டலளவை ; சீட்டாட்ட வகை 
யில் ஓர் ஆட்டக்காரருக்குக் கிடைத்த சீட்டுக்கள் ; சீட்டுகளை 
வைத்துக்கொண்டு இறங்க இருப்பவர் ; U. கையினால் ஒரு 
வருக்கு உதவி செய் , கைகொடுத்து உதவு ; ( கப் . ) பாய் 
சுருட்டு ; கொடு , ஒப்புவி ; ( தொ . ) at first band , மூலத்தி 
லிருந்து நேரடியாக ; at hand , அருகே ; at the hand of , இன் 
னாருடைய செயலினால் ; bear a hand , பங்குகொள் ; உதவு ; 
by hand , உடலுழைப்பினால் , கையினால் இயக்கப்படும் கருவி 
களைக்கொண்டு ; by the strong hand , வலுக்கட்டாயமாக ; 
come to hand , வந்துசேர் ; தோன்று ; வரவேற்கப்படு ; 
do a hand s turn , குறுஞ் சிறு முயற்சி செய் ; for one s own 
hand , தனக்காகவே ; from hand to mouth , சிக்கனமின்றி ; 
get one s hand in , சீட்டாட்ட வகையில் தனக்குக் கிடைத்த 
சீட்டுகளை நன்முறையில் பயன்படுத்திக்கொள்ளும் விதத்தில் 
ஆட்டத்தை வசப்படுத்திக்கொள் ; hand and foot , முழுக்க ; 
ஊன்றிய கருத்துடன் ; hand and glove , நெருங்கிப்பழகும் 
முறையில் ; hand down , மரபுரிமை வழியாக ஒப்புவி ; 
hand in glove , நெருங்கிய பழக்கத்தோடு ; hand in hand , 
கைகோத்துக்கொண்டு ; hand of God , மின்னல் - புயல் ஆகிய 
வற்றைப்போல் எதிர்பாராத தவிர்க்க முடியாத நிகழ்ச்சி ; 
hand on , 

மரபு வழக்கமாகக் கொடு அல்லது ஒப்புவி ; 
hand over fist , hand over hand , கயிற்றைப் பிடித்து ஏறும் 
போது அல்லது நீச்சல் வகையில் செய்வதைப்போல் ஒவ் 
வொரு கையையும் அடுத்தடுத்து மேலே மேலே வைத்துக் 
கொண்டு ; hand over head , தலைகீழாக , பதற்றமாக ; 
hand to hand , மிக நெருங்கி , கை கலந்து ; have one s hand 
in , தொழில் நடத்திக் கொண்டிரு ; வழக்கமாகக் கொண்டிரு ; 
in hand , தயாரிப்பில் ; கட்டுக்கடங்கி ; lend a hand, கை 
கொடுத்துதவு , உதவிசெய் ; off hand , ஆயத்தமின்றி , உட 
னுக்குடன் ; old hand , அனுபவமுள்ளவர் ; on hand , ஆயத் 
தமாக , எளிதில் கிடைக்கக்கூடியதாக , ஒருவர் உடைமையுட் 
பட்டதாய் ; on the one hand , ஒருசார் ; on the other hand , 
மற்றொரு சார் ; out of hand , உடனே , முன் ஆலோசனை 
யின்றி ; கட்டுக்கடங்காமல் ; poor hand , திறமையற்றவர் ; 
set one s hand to , ஒன்றில் ஈடுபடு , மேற்கொள் ; கையெழுத் 
திடு ; take in hand , மேற்கொள் ; take off one s hands ,, 
விடுவித்துக்கொள் ; to one s hand , ஆயத்தமாக ; under 
one s hand , ஒருவரது சரியான கையெழுத்துடன் ; upper 
hand , அதிகாரம் , மேம்பாடு ; with a heavy hand , வன்முறை 
யாக , கொடுமையாக ; with a high hand , தைரியமாக , 

செருக்குடன் . 
hand - bag , 11. மகளிர் கைப்பை . 
hand - ball , 11. எறிந்து பிடிக்கும் பந்து விளையாட்டு . 
hand bell , n . கைப்பிடி மணி . 
hand - bill , 1. துண்டறிக்கை ; மெல்லிய அரிவாள் வகை . 
hand - book , n . கையேடு , கைச்சுவடி , வழிகாட்டு நூல் . 
hand breadth , n . கையகலம் . 


hand craft , n . சிறு கைத்தொழில் , கைவினை , கைப்பணி . 
hand cuff , v . கைவிலங்கு பூட்டு . 
hand cuffs, n . pl . கைத்தளை . 
hand ed , a . கைகளை உடைய . 
hand er , n . கொடுப்பவர் ; ஒப்புவிப்பவர் ; அனுப்புபவர் ; கை 

மேல் விழும் அடி . 
hand fast , n . உறுதியான பிடி ; காவல் ; ஒப்பந்தம் ; திரு 
மண உறுதி ; a . கட்டுப்பட்ட , ஒப்பந்தம் செய்துகொண்ட ; 
உறுதியான பிடியுள்ள ; 3. திருமண உறுதிசெய் ; உறுதி 
யாகப் பிடித்து இணை . 
hand fasting , n . திருமண உறுதிப்பாடு . 
handfeeding , n . விலங்குகளுக்குக் கையினால் தீனி ஊட்டுதல் ; 

இயந்திரங்களில் மூலப்பொருள்களைக் கையினாற் செலுத்துதல் . 
hand ful , n . கைப்பிடி , கைப்பிடியளவு , சிறிதளவு , சிறங்கை ; 
சிற்றெண்ணிக்கை ; ( பே - வ . ) தொல்லை தரும் ஆள் அல்லது 
வேலை . 
hand - gall op , 1. கடிவாளப் பிடிப்பிற் செல்லுங் குதிரையின் 

எளிய பாய்நடை . 
hand - glass , 11, செடிகளின் பாதுகாப்புக்கான கண்ணாடிச் 
சட்டம் ; கைப்பிடியுடன் கூடிய கண்ணாடி ; சிறு உருப்பெருக் 
காடி . 
hand - grenade , n. கையினால் எறியப்படும் வெடிகுண்டு . 
hand grip , n . கையினால் இறுகப்பிடித்தல் ; கையிற் பிடித்துக் 

கொள்வதற்கான பொருள் . 
hand grips , n . pl . நெருங்கிப்பொருதல் , கைகலப்பு . 
hand hold , n . கைப்பிடிப்பு ; கையினால் பற்றுறுதியாகப் 

பிடித்தல் . 
han dicap , n . போட்டியிடுபவர்களிடையே சமவாய்ப்புக்கு 
வகை செய்யப் பெற்றுள்ள பந்தயம் - போட்டி ; கூடுதலான 
சுமை ; இடையூறு , தடங்கல் ; 3. போட்டியிடுபவர்மேல் 
தடைவிதி ; ஒருவரை வாய்ப்புக் குறைவான நிலையில் 
இருத்து . 
hand icapper , n . பந்தயக் குதிரைகள் இன்ன சுமைகளைத் 
தாங்கிச் செல்ல வேண்டுமென உறுதிசெய்யும் அலுவலர் ; 
கட்டுப்பாட்டுப் பந்தயத்தில் போட்டியிடும் ஆள் அல்லது 
விலங்கு . 
han dicraft , 7 , கைவினை , கைவினைத்திறன் . 
hand icraftsman , n . 

கை வினைக் கலைஞன் ; fem . 
hand icraftswoman . 
hand icuffs , n . pl . குத்துச்சண்டை . 
han diwork , 1 , கைவினை , கைவேலைப்பாடு . 
hand kerchief , n . கைக்குட்டை , சவுக்கம் , கழுத்துக்குட்டை ; 
( தொ . ) throw the handkerchief , சில விளையாட்டு 
களில் பின் தொடரும்படி கூப்பிடு ; வரிசை முறையை ஏற்கு 
மாறு அழை . 
han ale , 1. பிடி , கைப்பிடி ; காம்பு , மிதிவண்டி முதலிய 
வற்றின் கைப்பிடிக் காம்பு ; பகைவனுக்குப் பயன்படும் 
செய்தி அல்லது நிகழ்ச்சி ; ( தொ . ) a handle to one s name , 
பட்டம் , விருது . 
han dle , . கையினால் பிடி ; கையினால் துழாவு , வழங்கு ; கை 
களினால் தொடு அல்லது உணர் ; கையாளு ; நடத்து ; 
விவகரி ; வாணிகஞ்செய் . 
hand le - bar , n . மிதிவண்டி முதலியவற்றின் கைப்பிடிக் 

காம்பு . 
hand led , a . கைப்பிடி உடைய . 
hand - line , 11. கோல் இல்லாத தூண்டிற் கயிறு . 
hand list , n. கைச்சிட்டை . 
hand loom , 11. கைத்தறி . 
hand maid , hand maiden , n . சேடி , ஏவற்பெண் , வேலைக் 
காரி . 


வகை 


472 


hand - me - down 


hankie 


hand - me - down , n . உடன் உடுப்பு ; a . உடன் உடுப்பதற் 

காகச் செய்யப்பட்ட . 
hand mill , 11. ஏந்திரம் , திரிகை ; கையினால் இயக்கப்படும் 


சூளை . 


யாக 


hand - off , 11 . உதை பந்தாட்டத்தில் எதிரியை உந்தித் 

தள்ளும் செயல் அல்லது விதம் ; 3. உதை பந்தாட்டத்தில் 
எதிரியை உந்தித் தள்ளு . 
hand - pa per , n . கைபோன்ற நீரெழுத்துள்ள தாள் வகை . 
hand - pick , . ஒவ்வொருவராகத் தெரிந்தெடு . 
hand - play , n . கைகலப்புச் சண்டையில் ஒருவரையொருவர் 

குத்திக்கொள்ளுதல் . 
hand - post , n . வழிகாட்டிக்கம்பம் . 
hand rail , 1. கைப்பிடிக்கிராதி . 
hands , n . pl . கைகள் ; தொழிற்சாலையிற் கைவேலையர் ; ( தொ . ) 
change hands , கைமாறிச் செல் , வேறொருவர் உடைமை 

மாறு ; clean hands , குற்றமின்மை , தீதற்ற நிலை , 
மனத்தூய்மை ; good hands , நம்பத்தகுந்த ஆதாரம் ; நல்ல 
பொறுப்பான இடம் , நன்கு நடத்துவார்களென நம்பிக்கை 
கொள்ளத் தக்கவர்களின் பாதுகாப்பு ; hands off , எட்டிநில் ! 
தாடாதே ! hands up , தலைக்குமேல் கைகளை உயர்த்து ; 
தோல்வியை ஒப்புக்கொள் ; lay hands on , கைப்பற்று ; பெறு ; 
கண்டுபிடி ; முரட்டுத்தனமாக நடத்து ; கையினால் தொட்டு 
வாழ்த்துரை ; laying on of hands , தீக்கையின்போது சமயத் 
தலைவர் தீண்டுதல் ; off one s hands , ஒருவர் பொறுப்புக்கு 
உட்பட்டிராத நிலையில் , கைமீறிப்போய்விட்ட நிலையில் ; 
on all hands , எல்லாப் படியாலும் , எப்படிப் பார்த்தாலும் ; 
அனைவராலும் ; on one s hands , ஒருவரது பாதுகாப்பில் 
அல்லது பொறுப்பில் ; சுமையாக அல்லது வில்லங்கமாக 
உள்ள ; show of hands , கைகளைத் தூக்கி அளிக்கப்படும் 
வாக்கு ; strike hands , ஒப்பந்தம் செய்துகொள் ; take off 
one s hands , இன்னாரை இன்ன வேலையினின்றும் விடுவி ; 
wash one s hands , wash one s hands of , பொறுப்பைத் தட் 
டிக்கழி , கை கழுவிவிடு . 
hand - screen , n . நெருப்பு அனல் அல்லது வெய்யில் படாத 

படி கையில் பிடித்துக்கொள்ளும் மறைப்பு . 
hand - screw , 11. பற்றிறுக்கி ; சுமை உயர்த்து கருவி . 
hand sel, 1 . புத்தாண்டுத் தொடக்கத்தில் புதிய முயற்சி 
மேற்கொள்ளும்போது வழங்கப்படும் பரிசு ; அச்சாரப்பணம் ; 
வரப்போவதன் முன சுவை ; முன் உணர்ச்சி ; U. புத்தாண்டுப் 
பரிசு கொடு ; போணிசெய் ; தொடங்கி வை ; முயன்று 
பார்ப்பதில் முதல்வனாயிரு ; ( தொ . ) Handsel Monday , பரிசு 
கள் வழங்கப்படும் நாளாகிய புத்தாண்டு நாளுக்குப் பின்னர் 
வரும் முதல் திங்கட்கிழமை . 
hand shake, hand shaking , 11. கைகுலுக்குதல் . 
hand some , a . அழகிய வடிவமைந்த ; நேர்த்தியான உருவ 
மைந்த ; தாராள குணமுள்ள , பெருந்தகைமை வாய்ந்த ; 
மிகுதியான , 
hand spike, 71. நெம்புகோலாகப் பயன்படுத்தப்படும் கோல் . 
hand staff , n . சாட்டையின் கைப்பிடி ; வேல் , ஈட்டி ; தடி ; 

pl . hand staffs , hand staves . 
hands turn , 1. சிறு செயல் . 
hand - to - hand , a . மிக நெருங்கிய ; adu . மிக நெருங்கிய 

நிலையில் . 
hand -to - mouth , a . கஷ்ட சீவனமுடைய , போதும் 

போ தாத ; adu. அன்றாடம் தள்ளிக்கொண்டு போகிற நிலை 
யில் , போதும் போதாமல் . 
hand work , n. கைவேலை , கையினால் இயன்ற வேலை . 
hand writing , n . எழுத்து , கையெழுத்து ; எழுதும்விதம் ; 

( தொ . ) handwriting on the wall , கேட்டின் முன்னறிவிப்பு . 
han dy , a . எட்டக்கூடிய , அருகிலுள்ள ; வாய்ப்பான , 
கையாளுவதற்கேற்ற வசதியுள்ள ; கைத்திறமுடைய . 


hand y - dand y , 1. எந்தக் கையில் பொருள் மறைக்கப்பட்டி 

ருக்கிறதென்பதை ஊகிக்குஞ் சிறுவர் விளையாட்டு வகை . 
han dywork , n . = handiwork .. 
hang , n . கீழ்நோக்கிய சரிவு அல்லது வளைவு ; ஒருபொருள் 
தொங்கும் விதம் ; 3. தொங்கவிடு , தளர்த்தியாக மாட்டிவை ; 
இறைச்சி முதலியவற்றை உலர்த்துவதற்காகத் தொங்க 
விடு ; படங்களைச் சுவரில் மாட்டு ; ஒட்டு , பொருத்திவை ; 
தடையின்றி இயங்கும் வகையில் கதவினை முளையின்மேல் 
அமர்த்திவை ; தொங்கு , தொங்கவிட்ட 

நிலையில் இரு ; 
தொங்கல்களைக் கொண்டு ஒப்பனைசெய் . 
hang , ப . தூக்கிலிடு ; சோர்வுறு ; தலைகுனி ; ( தொ . ) get the 
hang of , தெரிந்துகொள் , ஒன்றன் நுண்திறம் அறிந்துகொள் ; 
hang about , சோம்பித்திரி , வட்டமிடு ; hang back , விருப்ப 
மின்மை தெரிவி அல்லது காட்டு ; hang behind , பின்தங்கு ; 
hang by a thread , உறுதியற்ற நிலைகளைச் 

சார்ந்திரு ; 
hang, draw , and quarter , குற்றவாளியைத் தூக்கிலிட்டு 
உயிரோடிருக்கும்போதே வெட்டிக் குடலைப் பிடுங்கிப் பல 
இடங்களிற் காட்டுவதற்காகத் துண்டுகளாக வெட்டு ; 
hang fire,, சுடுபடைக்கல வகையில் நேரம் கடந்துவெடி ; 
செயற்படுவதிற் சுணங்கு ; தயங்கு ; hang heavy , மெது 
மெதுவாகக் கழி ; hang in the balance , உறுதியற்ற நிலையில் 
இரு , ஐயத்துக்கிடமாயிரு ; bang off, போகவிடு , தொலைவி 
லேயே வைத்திரு ; hang on , நெருங்கியிருந்து பாராட்டிக் 
கொண்டிரு , ஒட்டிக்கொண்டிரு , கொண்டது விடாதிரு ; 
தயங்கு ; காத்திரு ; அண்டியிரு ; சுமையாயிரு , அழுத்து ; 
hang one s head , வெட்கப்படு ; hang out , அடையாளமாகக் 
கட்டி வை ; hang up , தொங்கவிடு , காலந்தாழ்த்து ; 
hang up one s hat , இருப்பிடம் அமர்த்திக்கொள் . 
hang able, a . தூக்குத் தண்டனைக்குரிய . 
hang ar , n . விமானம் - வண்டிகள் முதலியவற்றை விட்டு 

வைப்பதற்கான கொட்டகை . 
hang - dog , n . இழிசினன் ; a . கள்ளப்பார்வை பார்க்கிற . 
hanged , v . hang என்பதன் இறந்தகால - முற்றெச்ச 

வடிவம் . 
hang er 1 , 11. செங்குத்தான குன்றின் சரிவிலுள்ள காடு . 
han ger , n . தூக்கிலிடுபவர் ; தூக்கிலிடச் செய்பவர் ; 
கொக்கி ; தூக்குச் சங்கிலி ; தூக்குக் கம்பி ; சிறுவாள் ; எழுத் 
தில் இரட்டை வளைவுடை வடிவம் . 
hang er - on , 1. ஒருவரோடு அல்லது ஓரிடத்திலேயே ஒட்டிக் 

கொண்டிருப்பவர் , அட்டை , அண்டி வாழ்பவர் . 
hang fire, n . சுடுபடைக்கலம் வெடிப்பதில் காலந்தாழ்த்தல் . 
hang ing , n . தூக்கிலிட்டுக் கொல்லுதல் ; a . தொங்குகிற ; 
தொங்கவிடப்பட்டுள்ள ; சோர்வுற்றிருக்கிற , வாட்டமான ; 
தூக்கிலிட்டுக் கொல்லப்படத்தக்க , தூக்கிலிட்டுக் கொல்லப் 
பட இருக்கிற . 
hang ings , 11. pl . தொங்கல் திரைச்சீலைகள் 

போன்று 
தொங்கவிடப்படும் பொருள்கள் . 
hang man , 11 . கொலையாளி , மரண தண்டனையை நிறை 
வேற்றும் வகையில் தூக்கிலிட்டுக் கொல்பவர் ; a . போக்கிரித் 
தனமான . 
hang nail, 11. நகத்தடியில் உரிந்த தோல் . 
hang - nest , n . தொங்கும் 

கூடு 

கட்டுகிற பொற்குருவி 


வகை . 


hang - over , n . எச்சம் ; குடியின் பின் விளைவுகள் . 
hank , n . வட்ட நூற்சுருள் , சிட்டம் , வட்டநூற்கண்ணி , 
நூற்கழி , நூன்முடி ; பாய்மரக் கயிறுகளைக் கொண்டு பாய் 
மரங்களைக் கட்டுவதற்கான கயிறு - இரும்பு முதலியவற்றா 
லான வளையம் ; தடைப்படுத்தும் பிடி ; 3. கண்ணிபோட்டுப் 
பிடி ; கட்டுப்படு , சிக்குறு . 
hank er , n . மிகுவிருப்பம் , ஆவல் ; 3. வேணவாக்கொள் . 
hank ie , hank y , n. ( பே - வ. ) கைக்குட்டை . 


473 


hard - favoured 


hanky - panky 
hank y - pank y , n . மாயவித்தை ; மறைவான வஞ்சக நட 

வடிக்கை , கீழறுத்தல் . 
Han over , n . இங்கிலாந்து வரலாற்றில் ஹானோவர் அரச 
மரபு , முதலாம் ஜார்ஜ் ( George I ) முதல் 

முதல் விக்டோரியா 
வரையுள்ள பிரிட்டிஷ் மன்னர்கள் . 
Hans , n . செர்மானியருக்கு அல்லது ஆலந்து நாட்டவருக்கு 

வழங்கும் மறுபெயர் . 
Han sard , 11 , பிரிட்டிஷ் மாமன்ற நடவடிக்கைகளின் அதிகார 

பூர்வமான அறிக்கை . 
Han sardize, v . ஒருவருடைய முந்தைய பதிவான கருத்துக் 

களை எடுத்துக்காட்டித் திணறவை . 
Hanse , 1. ( வர . ) வாணிகக்குழு ; செர்மன் வாணிக நகரங் 

களின் கூட்டுக்குழு . 
han som , han som - cab , 11. வலவனுக்காகப் பின்புறம் 
உயர்ந்த இருக்கையுடன் கூடிய இரண்டு சக்கர வாடகை 
வண்டிவகை. 
hap , n . தற்செயல் நிகழ்ச்சி , எதிர்பாரா நற்பேறு ; 3. தற் 

செயலாக நிகழ் , நேர் . 
hap ax legom enon , ( கிரே . ) 1. ஒரேவொருமுறை ஆளப் 

பட்ட சொல் . 
haphaz ard , n . வெறும் தற்செயல் நிகழ்ச்சி ; a . தற்செய 

லான ; ads . தற்செயலாக . 
hap less , a . ஆகூழ் இல்லாத , மகிழ்ச்சியற்ற . 
haplog raphy , n . இருமுறை எழுதவேண்டியதை 

முறையே எழுதுவதால் விளையும் தவறு . 
haplol ogy , n . ( மொழி . ) அண்மையில் உள்ள ஒலியைப் 

போன்றதோர் ஒலியை உச்சரிக்காமல் விடுதல் . 
hap ly , adu . தற்செயலாக , ஒருவேளை . 
happ en , U. நிகழ் , சம்பவி , வாய் ; நேர் , தற்செயலாக நேரிடு ; 
நற்பேறு உறு ; ( தொ . ) if anything should happen to me , 
நான் இறந்துபோனால். 
happ enings , 11. pl . சம்பவங்கள் , நிகழ்ச்சிகள் . 
happ iness , n . நற்பேறு , அதிர்ஷ்டம் , செழுமை , வளமை , 

நிலைத்த நல்வாழ்வுற்ற நிலை . 
happ y , a . நல்வாய்ப்புடைய , அதிர்ஷ்டமுடைய , நற்பேறுற்ற ; 
மனநிறைவுடைய ; தக்க ; நல்வாழ்வுடைய , இன்பமான ; 
( தொ . ) happy dispatch , ஜப்பானில் மானங்கெட்டபோது 
அல்லது மரண தண்டனை விதிக்கப்பட்டபோது குடலைப் 
பிடுங்கிக்கொண்டு தற்கொலை செய்துகெள்ளுதல் . 
happ y - go-luck y , a . சோம்பல் வாழ்வுடைய , வருவது 

வரட்டும் என்றிருக்கிற ; adv . விரும்பியவாறு . 
hara - ki ri , ( ஜப் . ) 1 . = happy dispatch . 
har am , 11. = har em . 
harangue , n . கும்பல்முன் உயர்குரலுரை ; வீராவேசப் 

பேச்சு , வாய்சாலம் ; 1. ஆவேசமாகப் பேசு . 
ha ras , 11. குதிரைப்பண்ணை . 
ha rass , U. அலைக்கழி , நச்சரி , தொல்லைகொடு , கவலையுண் 

டாக்கு . 
harb inger , 11.2 முன்னோடி , குயிலோன் , கட்டியக்காரன் ; U. 

வரவு அறிவி . 
harb our , n . துறைமுகம் , கப்பல்துறை ; புகலிடம், மறை 
விடம் , காப்பிடம் ; 3. புகலிடம் அளி ; இடங்கொடு ; தஞ்சம் 
புகு ; துறைமுகத்தில் நங்கூரம் பாய்ச்சிநில் . 
harb ourage, n . புகலிடம் . 
har bour - bar , n . துறைமுக வாயிலில் உள்ள மணல்மேடு . 
hard , n . கரையோரச் சரிவுச்சாலை ; கடினம் ; கெட்டியான 
நிலம் ; உறுதியான கடற்கரை ; கடின உழைப்பு ; a . உறுதி 
யான , தொட்டால் நெகிழாத , கெட்டியான ; கண்டிப்பான ; 
எளிதாயிராத ; உணர்ச்சியற்ற , கொடிய ; தகுதிக்கு மிஞ்சிய 
துன்பம் விளைக்கிற , நேர்மையின்றி இன்னல் பயக்கிற ; கஞ் 
சத்தனமுள்ள ; பொறுக்கமுடியாத , முரணிய ; கண்ணுக்கோ 


செவிக்கோ இன்பம் பயவாத ; தேறல் வகையில் வெறி 
யூட்டுகிற , சாராயங் கலந்துள்ள ; விலைவாசிகள் வகையில் 
அகவிலையான , எட்டாத ; ( ஒலி . ) வல்லோசையுள்ள ; பெரு 
முயற்சி செய்யவேண்டியுள்ள , உழைத்துத் துன்பப்படுகிற ; 
நீர்வகையில் உப்பு வகைகள் கலந்திருப்பதால் நுரைவிடாத ; 
செய்திகள் 

வகையில் திட்டவட்டமான , ஆதாரமுள்ள ; 
ads . மிக உழைத்து ; விடாமுயற்சியுடன் , கடுமையாக , மிகுதி 
யாக , காலஇடச்சூழ்நிலை வகையில் சிறிதுகூட அனுகூலமா 
யிராமல் ; முழு அளவுக்கு ; ( தொ . ) a hard bargain , 
சலுகையற்ற கண்டிப்பான பேரம் ; hard and fast , விதிகள் 
வகையில் கண்டிப்பான ; hard by , அருகில் ; hard cash , 
ரொக்க நாணயம் ; hard court, நிலக்கீல் - காரை முதலிய 
வற்றைக்கொண்டு பா பட்ட வரிப்பந்தாட்ட மேடை ; hard 
currency , உலோகப்பணம் , மதிப்பு திடீரெனக் குறையாத 
பணம் ; hard drinker, விடாமிடாக்குடியன் ; hard facts , மறுக் 
கொணா உண்மைகள் அல்லது செய்திகள் ; hard fight , இடை 
விடாச் சண்டை ; hard hit , கடுந்துன்பத்துக்காளான ; hard 
labour, சில குற்றவாளிகளுக்குத் தண்டனையாக விதிக்கப் 
படும் கடும் உழைப்பு ; hard life , தாங்கமுடியாத வாழ்க்கை , 
கஷ்ட சீவனம் ; hard lines , துரதிர்ஷ்டம் , போகூழ் , காலக் 
கேடு ; hard- lying money , அலுவலில் உள்ள இடர்ப்பாடுகளை 
முன்னிட்டு நீர்மூழ்கிக் கப்பல் முதலியவை தொடர்பான பணி 
களில் அமர்ந்திருப்பவர்களுக்குக் கொடுக்கப்படும் கூடுதலான 
ஊதியம் ; hard of hearing , சற்றே செவிடாயுள்ள ; hard on , 
ஒருவரைக் கண்டிப்பதிலோ நடத்துவதிலோ மிகக் கடுமை 
யோடிருத்தல் ; hard pad , நாய்க்குட்டிகளின் அடிக்கால்களை 
மரத்துப்போகவைக்கும் நச்சுநோய் வகை ; hard pressed , 
நெருக்கமாகப் பின்தொடரப்படுகிற ; hard put to it , மிக்க 
இடரான நிலையில் ; hard question , விளங்காத அல்லது 
விளக்க முடியாத கேள்வி ; hard row to hoe , கடினமான 
வேலை ; hard set , கெட்டியாக அமைக்கப்பட்ட ; முட்டை 
வகையில் அடைகாக்கப்பட்ட ; hard swearing , அடிப்பட்ட 
சத்தியம் ; பொய்க்கரி ; hard times , பொல்லாங்கான காலம் ; 
காலக்கேடு ; hard up , பணமுடையான , தேவைப்பொருள் 
களைப் பெற்றிராத ; hard water , கனி உப்பு வகைகள் கலந் 
திருப்பது காரணமாக மண்ணு நீராகப் பயன்படாத 
hard winter, கடுங்குளிர்காலம் ; hard words , அரைகுறைப் 
படிப்புள்ளவருக்கு விளங்காத சொற்கள் ; காரமான சொற் 
கள் , சினத்தினால் மூண்ட சொற்கள் ; hold hard , நில் , 
நிறுத்து . 
hard - a - lee , adu . காற்றிற்கு மறைவான பகுதிக்கருகில் . 
hard - bake, n . வா துமைப் பண்ணிய வகை . 
hard - baked , a . அப்பம் முதலியவை வகையில் கெட்டியா 

கிற வரையில் சுடப்பட்ட . 
hard - billed , a . கெட்டியான அலகுடைய . 
hard - bitt en , a . மூர்க்கமாகச் சண்டையிடுகிற . 
hard board , n . மரக்கழிவிலிருந்து செய்து கட்டைக்குப் பதி 
லாகப் பயன்படுத்தப்படும் விறைப்பான அட்டைப்பலகை 
வகை . 
hard - cured , a . மீனைப்போல் உப்பிட்டு வெயிலில் நன்றாக 

உலர்த்தப்பட்ட . 
hard - drawn , a . உலோகக் கம்பி முதலியவை வகையில் 
வேண்டிய திண்மை பெறும் பொருட்டுக் குளிர்ந்திருக்கும் 
போதே இழுக்கப்பட்ட . 
hard - earned , a . வருந்தி ஈட்டிய . 
hard en , . கெட்டியாக்கு , கடினமாக்கு ; கெட்டியாகு , கடின 
மாகு , இறுகு , வயிரங்கொள் ; உணர்ச்சியறச்செய் ; உணர்ச்சி 
யற்றுப் போ ; வலிமையுள்ள தாக்கு ; வலிமையுள்ளதாகு ; 
தீமை செய்வதில் காழ்ப்பேறு . 
hard ened , a . கெட்டியாக்கப்பட்ட ; உணர்ச்சியற்ற . 
hard face , n, இரக்கம் சிறிதுமற்றவர் .. 
hard -fav oured , hard - feat ured , a . அருவருப்பான 
முகத்தோற்றமுடைய . 


நீர் ; 


474 


harmonic 


hare - and - hounds , n. சிலர் 

ஓடிக்கொண்டே 

காகிதத் 
துண்டுகளைக் கிழித்தெறிவதும் அவற்றைக்கொண்டு மற்ற 
வர்கள் அவர்களைப் பின்தொடர்வதுமான விளையாட்டு வகை . 
hare bell , n . நீலமலர் வட்ட இலைப் பூண்டு வகை . 
hare .brained , a . மயக்கமான ; கவலையற்ற ; துடுக்கான ) 

வெறிகொண்ட , 
hare - foot , a . விரைந்த நடையுடைய . 
hare - lip , n . முயலுக்கிருப்பதைப் போன்ற பிளவுபட்ட மேல் - 

உதடு , ஒறுவாய் . 
har em , 1. அந்தப்புரம் , உவளகம் , உள்ளில் , முஸ்லீம்கள் 
வீட்டில் பெண்கள் புழங்குமிடம் ; முஸ்லீம்களது புனித இடம் ; 
( தொ . ) harem skirt , இருபதாம் நூற்றாண்டுத் தொடக்கத் 
தில் வழக்கத்திலிருந்த காற்சட்டை போன்ற அமைப்புடைய 


பாவாடை வகை . 


hare s - ear , n . மஞ்சள் மலர்க் குடைப்பூங்கொத்துச் செடி 


வகை . 


hard - fisted 
hard .ist ed , a . உறுதியான அல்லது வலிய முட்டிகள் அல் 

லது கைகளை உடைய ; முடிய முட்டியுடைய ; கஞ்சத்தனமான . 
hard - fought , a . தீவிரமாகப் போட்டியிடப்பட்ட . 
hard .got , hard - gotten , a . வருந்தி ஈட்டிய , பாடுபட்டுப் 

பெற்ற . 
hard - grained, a . நெருக்கமும் உறுதியும்வாய்ந்த நுண்மணி 

அமைப்புள்ள ; கவர்ச்சியற்ற , அச்சந்தருந் தோற்றமுடைய . 
hard - hand ed , a . உறுதியான கைகளையுடைய ; மட்டு 

மதிப்பற்ற , திருத்தமற்ற ; கடுமையான . 
hard - head ed , a . கூரிய அறிவுள்ள , காரியத்தில் கண்ணா 

யிருக்கிற , உணர்ச்சி வசப்படாத . 
hard - heart ed , a . உணர்ச்சியற்ற , வன்னெஞ்சுடைய , 

இரக்கமற்ற . 
hard ihood , 11 , நெஞ்சுரம் , அஞ்சாமை . 
hard ish , a . சற்றே கடினமான . 
hard -laid , a . கயிறு-துணி முதலியவை வகையில் இறுக்க 

மாக முறுக்கப்பட்ட அல்லது நெய்யப்பட்ட . 
hard ly , adv. கடினமாக ; கொடுமையாக ; இடர்ப்பட்டு ; 

கண்ணற்று ; அரிதாக , போதாமல் . 
hard - mouthed , a . கடிவாளத்தினால் எளிதிற் கட்டுப்படுத்த 

முடியாத ; எளிதில் மேலாண்மை செய்ய இயலாத . 
hard ness , 

n . வன்மை , திண்மை , வன்குணம் ; ( கனி . ) 
மற்றொன்றைக் கீறும் ஆற்றல் ; மற்றொன்றின் கீறலைத் 
தாங்கும் ஆற்றல் . 
hard - pan , 11. மேலீடான மண்ணுக்கு அடிப்படையாயுள்ள 

கெட்டியான நிலப்படலம் ; மிகக்கீழான மட்டம் . 
hard - paste , a . சீனக் களிமண்ணினாலும் கருங்கற் பொடியி 

னாலும் செய்யப்பட்ட . 
hard - pressed , hard pushed , a . இக்கட்டுகளுக்காளான . 
hard - rid ing, a . குதிரையேறி விரைந்து செல்லுகிற . 
hard - run , a . பெரிதும் நெருக்கப்பட்ட , அலக்கண் உற்ற . 
hard - set , a . இன்னல்களால் நெருக்கப்பட்ட ; உறுதியான , 

வளையாத , முறைப்பான . 
hard shell , a . கெட்டியான தோட்டினையுடைய ; பிடிவாத 

மாகப் பழமைக்குக் கட்டுப்பட்ட ; விடாப்பிடியான . 
hard ship , n . இன்னல் , துன்பம் ; வறுமை ; படமுடியாத் 

துயரம் ; தீவினைப் பயன் ; பொல்லாங்கான சூழல் . 
hard - vis aged , a , வெறுப்புணர்ச்சி தூண்டும் அல்லது 

விகாரமூட்டும் முகத்தோற்றமுடைய . 
hard ware , n . இரும்பு - செம்பு போன்ற வலிய உலோகங் 

களாற் செய்யப்பட்ட பொருள்கள் , இரும்பு செம்பு வாணிகம் . 
hard wareman , n . இரும்புச்சாமான் வணிகன் ; கன்னான் . 
hard - won , a . அரிதிற் பெற்ற . 
hard wood , n . 

இலையுதிர்க்கும் மரவகைகளின் வயிரம் 
பாய்ந்த கட்டை . 
hard y , 11. கொல்லன் பட்டடை , உலோகத்தை வெட்டும் 
போது கீழே 

ஆதாரமாக வைத்துக்கொள்வதற்கான 
கெட்டியான இரும்புத் தடை . 
hard y , a . துணிவுள்ள , முனைப்பான , ஆண்டு முழுதும் 
திறந்த வெளியில் வளரக்கூடிய ; ( தொ . ) balf hardy , குளிர் 
காலத்தில் மட்டும் பாதுகாப்பு வேண்டியுள்ள ; hardy annual , 
திறந்த வெளியில் விதைக்கக்கூடிய 

ஓராண்டுப் பயிர் ; 
ஆண்டுதோறும் விவாதத்துக்கு வரும் பொருள் . 
hare, n . முயல் ; ( தொ . ) first catch your hare , first catch 
your hare then cook him , ஒன்றினை என்ன செய்வதென்று 
யோசிப்பதற்குமுன் அது உனக்குக் கிடைப்பதை உறுதி 
செய்துகொள் ; hold with the bare and run with the 
hounds , run with the hare and hunt with the hounds, 
குழந்தையைக் கிள்ளித் தொட்டிலையும் ஆட்டு ; பாலுக்குங் 
காவல் பூனைக்குந் தோழனாயிரு; ஒரே சமயத்தில் எதிரெதிரான 
இரண்டு கட்சிகளிலும் இரு . 


hare s - foot, hare s - foot tre foil, n . BOOTL . QUOQgc 

பஞ்சுபோன்ற நுனிப்பாகங்களையுடைய மணப்புல் வகை . 
ha ricot , n . ஆட்டிறைச்சியும் மொச்சை முதலிய காய்கறி 
களும் சேர்த்து அவித்த உணவு வகை ; பிரஞ்சு அவரை ; 
( தொ . ) haricot bean , பிரஞ்சு அவரை . 
hark , 11. குசுகுசுத்தல் ; U. உற்றுக்கேள் , செவிமடு ; உசாவு ; 
தேடிப்புறப்படு ; ( தொ ) hark away , வேட்டை நாய்களையும் 
வேட்டைக்காரர்களையும் தூண்டும் வகையில் ஓடு ! முன் 
னேறிச்செல் ! hark back , வேட்டை நாய் வகையில் மோப்பம் 
பற்றுவதற்காகச் சென்ற வழியே திரும்பிவா ; முன்சொன்ன 
பொருளை மீண்டும் குறிப்பிடு ; வேட்டைநாய்களைத் திரும்ப . 
அழை ; திரும்பிவா ! 
harl , harle , n . சணல்-இறகுகள் முதலியவற்றின் நார் 

அல்லது மெல்லிழை . 
Harlei an , a . ஆக்ஸ்போர்டு கோமான் ராபர்ட் ஹார்லி 
( Robert Harley Earl of Oxford 1661.1724 ) சார்ந்த ; ஹார் 
லியின் நூலகம் சார்ந்த . 
harl equin , n . இத்தாலிய கேலிக்கூத்தில் ஒரு நாடகப் பாத் 
திரம் ; இங்கிலாந்து ஊமைக்கூத்தில் ஊமைப்பாத்திரம் ; 
கோணங்கி , நகைவேழம்பர் ; பலநிறச் சிறகுகளையுடைய கடல் 
வாத்து வகை ; புள்ளிகளையுடைய சிறுநாய் வகை ; 3. 
கோணங்கிக் கூத்தாடு . 
harlequinade , n . ஊமைக்கூத்தில் நகைவேழம்பர் முதன் 

மைப்பங்கு கொள்ளும் பகுதி . 
Harl ey Street , n . மருத்துவ வல்லுநர் வசிக்கும் லண்டன் 

தெரு ஒன்று . 
harl ot, 11. விலைமகள் , பரத்தை ; a . இழிந்த ; காமவெறி 

பிடித்த ; 3 , வேசித்தொழில் புரி . 
har lotry , n . பரத்தைமை ; ஒழுக்கக்கேடு ; போலி . 
harm , n . தீங்கு , பொல்லாங்கு ; 3. தீங்கு செய் . 
harmatt an , 1. மேற்கு ஆப்பிரிக்காவிலுள்ள பாலைவனத்தி 

லிருந்து வீசும் வறண்ட வடகிழக்குப் புழுதிக் காற்று . 
harm ful , a. புண்படுத்துகிற . 
harm less , a . தீங்கற்ற , குற்றம் இழைக்காத ; தீங்கு செய்யப் 

பெறாத . 
harmon ic , n . நரப்பிசைக் கருவிகளில் வில்லினை ஒரு நரம்பின் 
மேல் இலேசாக இழைப்பதன்மூலம் உண்டாக்கப்படும் குழல் 
ஒலி ; a . ஒத்திருக்கிற , இணக்கமான ; ஒத்திசையான , இன் 
னிசையான ; முரண்பாடில்லாத , சரியான அளவுகளில் உள்ள; 
( தொ . ) harmonic mean , ( கண . ) மூன்றுறுப்புக் கொண்ட 
இசைத்தொடரில் நடுத்தொடர் ; harmonic minor , ( இசை. ) 
சிறுதிறச் சுரவரிசை வகை ; harmonic motion , ( இய . ,கண . ) 
வட்டத்தின் சுற்று வரையைச் சுற்றி ஒரு சீராகச் செல்லும் 
புள்ளியிலிருந்து இறங்கும் குத்துக்கோட்டின் அடித்தலம் 
அவ்வட்டத்தின் விட்டம் நெடுகச் செல்லும் இயக்கம் ; தனி ப 
யிசை இயக்கம் ; harmonic pencil , ( கண . ) இசைக்கற்றை ; 


475 


harmonica 


harvest 


harmonic progression , ( கண . ) இசை விருத்தி , இசைத் 
தொடர் ; harmonic proportion , ( கண . ) இசைத்தகவுப் 
பொருத்தம் ; harmonic range , ( கண . ) இசை வீச்சு ; 

harmonic triad, இசைக்கருவிகளின் பொதுநரம்பு . 
harmon ica , n . பல்வேறு இசைக்கருவிகளின் பொதுப்பெயர் . 
harmon icon , n . = harmonica . 
harmon ics , n . pl . இசை ஒலிகள் பற்றிய கோட்பாடு 

அல்லது ஆய்வு நூல் ; கிளைச்சுரம் . 
harmon ious , a . இணக்கமான , ஒத்திருக்கிற ; பொருத்தமான , 

மனத்துக்கொத்த ; முரண்பாடில்லாத ; இன்னிசையான , 
ஒத்திசையான . 
harmon iphon , harmon iphone, n . இசைப்பட்டை 

யுடைய துளைக்கருவி வகை . 
har monist 1,1. ( இசை . ) பல பண்திற இசை வல்லுநர் ; 
இசைஞர் , பாடகர் ; இணக்குவிப்பவர் ; முரண்பட்டவைகளை 
இணக்குவிக்க முயல்பவர் . 
Har monist ?, Har monite , n . இயேசுநாதரின் இரண்டா 
வது வருகையில் நம்பிக்கை கொண்டு மணங்கொள்ளா நோன் 
பினரான சமயப்பிரிவினரில் ஒருவர் . 
harmon ium , 11. ஆணிப்பட்டைகளையுடைய இசைப்பெட்டி 

வகை ; கின்னரப்பெட்டி . 
harm onize , v . இணக்குவி , இசைவி ; இணங்கு , இசை ; 
நேர்படு , பொருந்து ; அழகுக்கலை விளைவில் மனதுக்குகந்த 
தாக்கு ; ( இசை . ) பல பண் திறங்களை இசைவுபடுத்து. 
harmon ogram , 1. அதிர்வுகளின் நெளிவரைகளைப் பதி 

விடும் கருவி வரைந்த வளைகோடு . 
harmon ograph , n . அதிர்வு நெளிவரைகளைப் பதிவிடும் 

கருவி . 
harmonom eter , n . ஒலிகளின் இசைவுப்பொருத்தங்களை 

அளப்பதற்கான கருவி . 
harm ony , 11. இணக்கு , ஒத்திசைவு , இழுமெனல் ; இசைவு , 
பொருத்தம் , நேர்படுதல் ; ( இசை . ) பல பண்திறங்களின் 
ஒருங்கிசைவு ; பண்ணோசை , பண்ணிசை ; ( தொ . ) 
pre - established harmony , உடலும் உயிரும் படைக்கப்படு 
வதற்கு முன் அவற்றுக்கிடையில் ஏற்பட்டிருந்த தெய்விகத் 
தொடர்பு . 
harn ess , 1. குதிரைக்கலணை , இழுவை விலங்கின் சேணம் ; 
வேலைத் தளவாடம் ; தறியில் பாவு நூலை மாற்றுவதற்கான 
அமைவு ; ( வர . ) காப்புக் கவசம் ; V. கலணையிடு , சேணம் 
பூட்டு ; போர்க்கவசம் அணிவி ; இயங்காற்றலுக்காக ஆறு - 
அருவி முதலியவற்றைப் பயன்படுத்திக்கொள் ; in harness , 
ஒருவரது வழக்கமான அன்றாட வேலையில் ஈடுபட்டிருக்கிற ; 
விடுப்புப் பெற்றிராத , வேலையினின்றும் ஓய்வு பெற்றிராத 
har ness - cask , 11. ( கப் . ) விளிம்பு மூடியுடன் கூடிய உப்புக் 

கண்டப் பெட்டி . 
harp , n . ஆதியாழ் , சுரமண்டலம் , வில்யாழ் , நரப்பிசைக்கருவி 
வகை ; 

V. யாழைமீட்டு ; அலுக்கும்படி பேசு ; ( தொ . ) 
harp on one string , ஒன்றனைப் பற்றியே இடைவிடாமற் 
பேசிக் கொண்டிரு . 
harp er , n . நரப்பிசைக் கருவிவகை வாசிப்பவர் . 
harp ings , n . pl . கப்பல் முன்புற வரிப்பலகைகளின் முகப்புப் 

பகுதிகள் . 
harp ist , n . யாழிசைஞர் . 
harpoon , n . மண்டா , திமிங்கிலங்கள் முதலியவற்றைப் 
பிடிப்பதற்காகக் கயிறு கட்டியுள்ள ஈட்டிபோன்ற எறிபடை ; 
ப. மண்டாவினாற் குத்து . 
harpoon - gun , 1. மண்டா எறிவதற்கான துப்பாக்கி . 
harp - seal , n . கிரீன்லாந்து ( Greenland ) மாநிலத்திலுள்ள 

யாழ் போன்ற வளைவுடைய கடல்நாய்வகை . 
harp - shell , n . வில்யாழின் நரம்புகளைப் போன்ற விலாப்புற 
முடைய சிப்பிவகை . 


harp sichord , n . தந்திகள் இறகினால் அல்லது தோல் ஊசி 
களால் வருடப்படும் ஆணிப்பட்டையுள்ள முற்கால இசைக் 
கருவி வகை . 
harp y , n . கிரேக்க புராணக் கதையில் பறவையின் சிறகு 
களும் நகங்களும் உடைய கோரப் பெண்ணுருவ அரக்கியருள் 
ஒருத்தி ; கொடுங்கொள்ளையிடுபவர் , சூறையாடி ; பெரிய 

தென் அமெரிக்க கழுகு வகை . 
har py - ea gle , n . பெரிய தென் அமெரிக்க கழுகு வகை . 
harg uebus , 11. பழைய மாதிரியான துப்பாக்கி வகை . 
ha rridan , 1. சிடுசிடுப்புவாய்ந்த கிழவி , ஓயாது பூசலிடுங் 

கிழவி . 
ha rrier , n. 

பாழாக்குபவர் ; கொள்ளைக்காரர் ; தொல்லை 
தருபவர் . 
ha rrier ) , n . முயல்வேட்டை நாய் ; சிறு பறவைகளைத் துரத்தி 

அழிக்கும் வேட்டைப் பருந்து வகை . 
ha rriers, n . pl . முயல்வேட்டை நாய்களின் கும்பு ; முயல் 

வேட்டைக் கழகப் பெயர் . 
Ha rris tweed , n . ஹெப்ரைடிஸ் ( Hebrides ) தீவுகளில் 

செய்யப்படும் கம்பளி ஆடை வகை . 
Harrov ian , n . இங்கிலாந்திலுள்ள ஹாரோ ( Harrow ) 
உயர்பள்ளியில் படித்தவர் ; ஹாரோ வட்டாரத்தில் வாழ் 
பவர் ; a . ஹாரோ உயர்பள்ளிக்குரிய ; ஹாரோ வட்டாரம் 
சார்ந்த . 
ha rrow , n . பரம்பு , பலுகுக்கட்டை , வயலில் மண்கட்டிகளை 
உடைத்துப் பரப்பாக்குவதற்கான பல கொழுத்தட்டு ; V. பரம் 
படி , வயலில் மண்கட்டியுடை ; கீறு ; புண்படுத்து ; மன 
வருத்தமுண்டாக்கு ; ( தொ . ) under the harrow , பெருங் 
துயரில் சிக்குண்ட நிலையில். 
ha rrow , 0. கொள்ளையிடு ; அழி ; தொந்தரவுசெய் . 
harr owing , a . பெரு மனவேதனை தருகிற . 
ha rry , n . பாழாக்கு ; கொள்ளையடி ; சூறையாடு ; பறி , 

தொல்லைப்படுத்து , வதை . 
harsh , a . கரடுமுரடான , கடுப்பான ; உறுத்தலான ; முருடான , 
இன்னாத , இனிமையற்ற ; கடுப்பூட்டுகிற , வெறுப்பான , 
உவர்ப்பூட்டுகிற ; காதுக்கு அருவருப்பான , கேட்கப் பொறுக் 
காத , இன்னா ஓசையுடைய ; கண்ணுக்கு உறுத்தலான ; 
விரும்பாச் சுவையுடைய ; முரண்சுவையுடைய , முரண்பட்ட , 
இசைவற்ற ; கனிவற்ற , கடுகடுத்த ; மட்டுமீறிய கண்டிப்பு 
வாய்ந்த , கடுமையான ; கடுமை காட்டுகிற , கடுமையாகச் 
செயலாற்றுகிற . 
hars let , n . = haslet . 
hart , n . கலைமான் ; செந்நிற மான் கலை ; ஐந்து வயதுக்கு 

மேற்பட்ட ஆண்மான் . 
hart al , ( இ . ) 11. கடையடைப்பு , அரசியல் எதிர்ப்புக்கு அடை 

யாளமான கண்டன வேலைநிறுத்தமுறை . 
hart beest , hart ebeest , n . தென் ஆப்பிரிக்க மான்வகை . 
harts horn , n . கலைமான் கொம்பு ; கலைமான் கொம்புக் கரை 
சல் ; நவச்சாரக் கரைசல் ; ( தொ . ) salt of hartshorn , நவச் 
சாரம் ; spirit of hartshorn நவச்சாரக் கரைசல் . 
hart s - tongue , n . தோல்வார் வடிவமுள்ள இலைகளையுடைய 

சூரல்வகை . 
har um - scar um , n . மடத்துணிச்சல் உள்ளவர் ; மடத் 
துணிச்சல் உள்ள நட- த்தை ; a . மட 

டத்துணிச்சலுள்ள . 
harv est , n . கதிரறுப்பு , அறுவடை ; அறுவடைப்பருவம் ; 
கூலப்பயிர் ; பருவ விளைவு ; உழைப்பின் பயன் , நல்விளைவு , 
பெரு வருவாய் ; ப . கதிரறுத்துக்குவி ; அறுவடைசெய் ; 
சேர்த்துவை ; ( தொ . ) harvest festival , கதிரறுப்புத் 
தொடர்ந்த வணக்கவழிபாடு ; harvest home , அறுவடை 
முடிவு ; அறுவடை விழா ; harvest moon , அறுவடைக்கால 
எல்லையில் செப்டம்பர் 22 , 23 க்குள் முடியும் அரைமதிக் 
காலத்திய நிறை நிலா ; harvest mouse , சிறு சுண்டெலி 


வகை . 


வகை . 


476 
harvest -bug 

hatted 
har vest - bug , n . கதிரறுப்புக் காலத்தில் தொந்தரவு hat band , n . தொப்பியைச் சுற்றிக் கட்டப்பட்டுள்ள இழைப் 

பட்டை . 
கொடுக்கும் சிறு பூச்சி வகை . 
harv ester , n . கதிரறுப்பவர் ; கதிரறுக்கும் இயந்திரம் ; hat - block , n . தொப்பியை உருவாக்குவதற்காகக் கீழே வைத் 
கதிரறுப்புக் காலத்தில் தொந்தரவு கொடுக்கும் சிறு பூச்சி 

துக்கொள்ளப்படும் மரக்கட்டை . 

hatch , n . கீழ்ப்பாதிக்கதவு , இரட்டைக் கதவின் கீழ்ப்பகுதி ; 
har vest - la dy , har vest - lord , n . அறுவடை செய்பவர் திட்டிக்கதவு ; கதவின் புழைவாயில் ; சுவரின் இடைப் புழை 
களில் முதன்மையானவர்கள் . 

வாய் ; மோட்டுப்புழைவாய் ; நிலத்தளப்புழைவாய் ; கப்பல் 
har vestman , n . கதிரறுப்பு வேலையில் ஈடுபட்டிருப்பவர் . 

தளப் புழைவாயில் ; புழைவாயடைப்பு ; வெள்ளவாரி , மதகு 
har vest - queen , n . அறுவடை செய்யப்பட்ட கூலப்பயிரின் வாய் ; U. திட்டிவாயிலை அடை ; ( தொ . ) under batches , 
கடைசி இணுக்கினால் செய்யப்பட்ட பொம்மை உருவம் ; கப்பல் தளத்துக்குக் கீழே ; கண்காணாமல் ; வேலை செய்ய 
அறுவடைக்காரர்களில் முதன்மையானவர் . 

வேண்டியிராத நிலையில் ; கைது செய்யப்பட்டு , காவலில் 

வைக்கப்பட்டு ; தாழ்த்தப்பட்டு ; உயிரிழந்து . 
has , v . have என்பதன் படர்க்கை ஒருமை வடிவம் . 
has - been , 11. ( பே - வ . ) முன்பிருந்த திறல் இழந்தவர் ; முன் 

hatche , n . குஞ்சு பொரிப்பு ; ஓரீட்டு முட்டைக் குஞ்சுகள் ; 
திறம் இழந்தது ; பழமையாகிவிட்ட பொருள் ; pl . 

3. முட்டை குஞ்சு பொரிக்க வை ; அடைகா ; குஞ்சு பொரி ; 
has beens . 

சூழ்ச்சிசெய்து உருவாக்கு ; ( தொ . ) count one s chickens . 

before they are hatched , உறுதியற்ற வருங்கால 
hash n . கொத்திய இறைச்சிக்கறி ; புதிய உருவில் படைக்கப் 

நிகழ்ச்சியை மிகப் பெரிதும் நம்பியிரு ; hatches , catches , 
பட்ட பழஞ்செய்தி ; கதம்ப கூளம் ; 3. கொந்து , கொத்து , 

matches , and dispatches , பிறப்புகள் - மண உறுதி ஒப்பந்தங் 
இறைச்சியினைச் சிறுசிறு துண்டுகளாக வெட்டு ; ( தொ . ) 

கள் - திருமணங்கள் -சாவுகள் பற்றிய செய்தித்தாள் பட்டியல் . 
hash up , கொத்து , கொந்து ; make a hash of , செய்து கெடு ; 
கையாடிக் கெடு ; settle one s hash , தீர்த்துக்கட்டு , முற்றுப் 

hatch , n . செதுக்கப்பட்ட வரி ; 3. பரப்பின்மேல் நேர்த்தி 
புள்ளி வை . 

யான ஒருபோகு வரிகளை உஉருவாக்கு . 
hash eesh , hash ish , n . கசகசா வகை , சணல் வகைச்செடி ; 

hatch -boat , n . பாதியளவு தளமிடப்பட்டுள்ள மீன்பிடி 
கஞ்சா , அராபியா - எகிப்து- துருக்கி முதலிய நாடுகளில் புகைப் 

படகு வகை . 
பதற்கு அல்லது மெல்லுவதற்கென உலர்த்தப்படுகிற சணல் hatch ery , 1. முட்டைகளைக் குஞ்சுபொரிக்க வைப்பதற்குரிய 
செடியின் கொழுந்துகளும் இளம் பகுதிகளும் அடங்கிய 

இடம் . 
சரக்கு . 

hatch et , n . கைக்கோடரி ; ( தொ . ) bury the hatchet , போர் 
has let , n . வறுத்து உணவாகக் கொள்ளத்தக்க பன்றிக்குடல் . ஒழி ; throw the hatchet , மிகைப்படுத்திக்கூறு ; throw the 
hasp , n . கொளுவி , கொண்டி , பூட்டு , கொக்கி ; நூற்கும் 

helve after the hatchet , முன்னரே அடைந்த இழப்புடன் 
கதிர் ; நூற்கண்டு ; நூற்கழி , நூற்சிட்டம் ; 3. கொளுவி 

மீண்டும் புது இழப்புக்குள்ளாகு . 
மாட்டிப்பூட்டு . 

hatch et - faced , a. இடுக்கமான முகமுடைய . 
hass ock , 1. முழந்தாளிட்டு நிற்பதற்கான திண்டு ; புற் atch ety , a . கைக்கோடரி போன்ற . 
கற்றை ; மென்சுணக்கல் வகை . 

hatch ing , n . நேர்த்தியான கோடுகள் மூலம் நிழல் வண்ணங் 
hast , v . have என்பதன் பழங்கால முன்னிலை ஒருமை வடிவம் . 

காட்டுதல் . 
has tate, has tated , a . ஈட்டி வடிவமுள்ள ; பின்னோக்கிய hatch ment , n . ( கட் . ) மரபுச்சின்னங்களைத் தாங்கிய 
கவை முள்ளுடைய . 

கேடயம் ; இறந்தவருடைய படைக்கலங்களைக் குறித்த வீட்டு 
haste , 11. விரைவு , பரபரப்பு , அவசரம் ; ஆத்திரம் , பதற்றம் ; 

முகப்புத்தகடு . 
ப . அவசரப்படு , பதற்றங்கொள் ; விரைந்து செல் ; அவசரப் hatch way , n . ( கப் . ) தளப்புழைவாய் , சரக்குகளை இறக்கு 
படுத்து , விரைவுபடுத்து , உந்திச் செலுத்து ; ( தொ . ) make வதற்காகக் கப்பல் தளத்திலுள்ள புழை ; நிலத்தளத்திலுள்ள 
haste , விரைந்து செயலாற்று ; விரைவாகச் செலுத்து ; 

புகுவாயில் ; சுவரிலுள்ள திட்டிவாயில் ; மோட்டிலுள்ள புழை 
விரைவுபடுத்து . 

வாய் . 
ha sten , V. அவசரப்படுத்து , விரைவுபடுத்து ; தொழில் விரைவு 

hate, n . வெறுப்பு ; பகைமை ; U. பெருவெறுப்புக்கொள் , அரு . 
மேற்கொள் ; அவசரப்படு , பதற்றங்கொள் ; அவசரமாகச் 

வரு , கறுவு ; ( தொ . ) morning hate , பகைப்புல மீது 
செல் . 

வாடிக்கையான காலைவேட்டுமுறை . 
hast iness , 11. விரைவு , பரபரப்பு ; துடுக்குச்செயல் ; எளிதில் 

hate ful, a , வெறுப்புணர்ச்சியைத் தூண்டுகிற ; அருவருப் 
சினமூட்டப் பெறும் இயல்பு . 

பான , வெறுத்தொதுக்கத்தக்க ; வெறுப்புக்கொண்டிருக்கிற ; 
has ty , a . பரபரப்புடைய ; விரைவுள்ள ; துடுக்கான , எண்ணா 

வெறுப்பைக் காட்டிக்கொள்ளுகிற . 
மல் துணிகிற , முன்பின் பாராத , ஆய்ந்தமைவில்லாத ; முன் hat ful , 11. தொப்பி கொள்ளக்கூடிய அளவு ; pl . hat fals . 
சினமுள்ள , பதற்றமுடைய . 

hat - guard , n . தொப்பி காற்றில் அடித்துக்கொண்டு போகா 
hast y - pudd ing, n. கொதிக்கும் பால் அல்லது நீரில் மற் காக்கும் மென்கயிறு 
மாவைப் போட்டுக் கிளறியெடுத்த களி . 

hath , v . have என்பதன் பழையவழக்கு நிகழ்காலப் படர்க்கை 
hast y - witt ed , a . துடுக்கான , முன்னாய்வற்ற , ஆய்ந் 

ஒருமை வடிவம் . 
தோய்ந்து பாராத . 

hat -peg , n . தொப்பி மாட்டி . 
hat , n . உச்சியும் விளிம்பும் உடைய தொப்பி ; போப்பாண் hat pin , n . தொப்பியை மயிரோடு இணைப்பதற்கான நீண்ட 
டவரின் திருத்துணைவர் பதவி ; V. தொப்பியினால் மூடு ; 

ஊசி . 
தொப்பி தருவித்துக்கொடு ; ஒருவருக்கு வணக்கம் செலுத்தும் 
வகையில் தொப்பியை எடு ; ( தொ . ) as black as my hat , 

hat - plant, n . தொப்பிகள் செய்வதற்குப் பயன்படும் தக்கைச் 
முற்றும் கறுப்பான ; hang up one s hat , தங்கிடம் அமைத் 

செடி வகை . 
துக்கொள் ; hat in hand , கெஞ்சுகிற ; அடிமைத்தனமான ; 

hat rack , n . தொப்பி மாட்டும் சட்டம் . 
கெஞ்சிக்கொண்டு ; hats off to , சிறப்பெல்லாம் அவருக்கே 

hat red , n . பெருவெறுப்பு , பகைமை , வன்மம் , காழ்ப்பு . 
உரியதாக்குகிறோம் ; pass round the hat , send round the hat , hat stand , n . தொப்பி மாட்டுவதற்கான முளைகளுடன்கூடிய 
பணம் திரட்டும் வேலை மேற்கொள் ; நன்கொடை வேண்டிப் 

நிலைச் சட்டம் . 
பெறு ; under one s hat , இரகசியமாக . 

hatt ed , a . தொப்பியணிந்துள்ள ; தொப்பியினால் மூடப்பட்ட 


4 


477 


hatter 


hawser 


. 


haul up ,, 


hatt er , 1. தொப்பி செய்பவர் ; தொப்பி விற்பனையாளர் ; 

( தொ . ) as mad as a hatter , பைத்தியம் முற்றிய . 
hatt i , hattisherif , ( பெர் . ) n . ( வர . ) துருக்கி சுல்தானால் 

கையெழுத்திடப்பட்ட நிலவரக் கட்டளை . 
hat - trick , n . மாந்திரிகன் தொப்பியை வைத்துக்கொண்டு 
செய்யும் மாயவித்தை ; மரப்பந்தாட்டத்தில் அடுத்தடுத்து 
மும்முறை பந்து வீசி இலக்குக்கட்டைகளை வீழ்த்தி வெற்றி 
பெறுதல் ; விளையாட்டுக்களில் ஒரே ஆட்டக்காரர் மூன்று 
இலக்கு எடுத்தல் . 
haub erk , 11. போர்க்கவசம் , இருப்புக் கவசம் . 
haugh , n . ஆற்றங்கரை வண்டல் நிலச் சமவெளி. 
haught iness , 11. தருக்கு , இறுமாப்பு , மேட்டிமை . 
haught y , a . செருக்கு வாய்ந்த ; ஏளன இறுமாப்புக்கொண்ட , 

மேட்டிமையுடன் அவமதித்து நடக்கிற . 
haul , n . இழுப்பு ; இழுவை , ஓர் இழுவை வலைப்பட்ட மீன் : 
ஆதாயத்தின் அளவு , பேறு ; இழுக்கப்பட்ட சுமை ; V. இழு ; 
வலித்திழு ; வெட்டியிழு ; வண்டி முதலியவற்றில் எடுத்துச் 
செல் ; 

கப்பலின் போக்கினைமாற்று ; காற்று வகையில் 
திசைமாறு ; ( தொ . ) haul off , haul round , விலக்கிக் 
கப்பலைத் திருப்பிச் செலுத்து ; haul over the coals , கண்டித் 
துரை , ஒறு , அதட்டு ; 

இழுத்து நிறுத்து ; 
இயக்கம் தடுத்து நிறுத்துவி ; ஓய் நிலைக்குக் கொண்டு வா ; 
ஓய்நிலை மேற்கொள் ; விளக்கம் கோரு ; haul upon the wind , 
காற்றடிக்கும் திசையை நோக்கிக் கப்பலைப் பின்னும் திருப்பு . 
haul age , n . இழுப்பு ; இழுவைக் கூலி ; பளுவேறிய சரக்கின் 

இடமாற்றம் . 
haul er , n . இழுவைப்பணியாள் . 
haul ier , 1. இழுவைப்பணியாள் , நிலக்கரிச் சுரங்கவழியின் 
அடிப்பாகத்துக்குத் தொட்டிகளை இழுத்துச் செல்பவர் ; 
கூலிக்கு வண்டியிழுப்பவர் . 
haulm , n . அடித்தண்டு ; பயறு வகைகளின் தாள் ; உருளைக் 

கிழங்கின் அடித்தண்டு . 
haul yard , n . = halyard . 
haunch , 11 . இடுப்பு , கடைசி 

விலா எலும்புகளுக்கும் 
தொடைக்கும் இடைப்பட்ட உடற்பகுதி ; பிட்டத்துடன் 
கூடிய இடுப்பு ; மான் முதலிய விலங்குகளின் கால் துடை 
இறைச்சி ; ( க - க . ) வளைவு மாடத்தின் உட்பக்கச் சரிவு ; 
கீழ்நோக்கிய கையின் எறிவு ; . கையைக் கீழே தாழ்த்தி 
வீசி எறி . 
haunt , n . பயிலிடம் , ஊடாட்டப்பகுதி , நடமாட்டப்பகுதி ; 
விலங்குகள் வழக்கமாகச் சென்று தீனி கொள்ளும் இடம் ; 
குற்றவாளிகள் பதுங்கிடம் ; 3. அடிக்கடி செல் , சென்று 
ஊடாடு , வழக்கமாக நடமாடு ; பயில் , பழகி ஊடாடு ; 
விரும்பிக் கலந்து உறவாடு ; வழக்கமாகத் தங்கியிரு ; 
ஓயாது வந்து தலையிடு ; சுற்றிச்சுற்றி வா ; பேய்வகையில் 
தங்கியிரு , வட்டமிடு ; எண்ணங்கள் வகையில் அடிக்கடி 
வந்து தோன்று ; ஓயாது நினைவில் ஊடாடு . 
haunt ed , a . பேய் தங்கிவாழ்கிற ; பேய்கள் வட்டமிடுகிற ; 

பேயாட்டம் நிரம்பிய . 
haut boy , n . நாகசுரம் போன்ற துளை இசைக்கருவி வகை ; 
துளை இசைக்கருவி வகையின் அழுத்து கட்டை ; உயரமான 
பழச்செடி வகை . 
haute ecole , ( பிர . ) 11 . 

மிகக் கடினமான 

குதிரை ஏற்ற 
வித்தைகள் . 
hauteur , ( பிர . ) n . செருக்கார்ந்த நடத்தை , அகம்பாவம் . 
haut gout , ( பிர . ) 1. உச்ச உயர் சுவைநலம் ; சிறு கறை . 
Havan a , n . கியூபா என்னும் தீவில் செய்யப்படும் சுருட்டு 


உறவாகக் கொள் ; பண்பாகக் கொள் ; படு ; தாங்கு ; பொறுத் 
துக்கொள் ; அனுபவி , நுகர்பொருளாகக் கொள் ; பட்டறி ; 
உணர் ; நுகர் ; அறி ; உளங்கொள் ; பொருள் காண் , புரிந்து 
கொள் ; தகவல் பெறு ; கருது ; வெளியிடு ; கூறு ; 
வலியுறுத்து ; மதி ; கொண்டு வா , கொண்டு செல் ; போகச் 
செய் ; ஏற்றுக்கொள் ; பிறப்பி , ஈனு ; இன்றியமையா 
நிலைபெறு ; கடமைப்பட்டிரு ; மேனிலை பெறு , விஞ்சிய நிலை 
அடை ; சிக்க 

வை ; ஏமாற்று ; முடித்து விடு ; ( தொ . ) 
have an attempt , முயற்சி செய் ; முயன்று பார் ; have at , 
தாக்கு ; மேல்விழு ; have done , நிறுத்து , முடி ; போதும் ; 
have it one s own way , விருப்பப்படியே செய் ; have it out , 
வாதம் முதலியவற்றால் பூசலை முடிவு செய் ; பல்லைப் பிடுங்கு ; 
have on , ஆடைகளை அணிந்திரு ; have one up , நீதிமன்றத் 
திற்குக் கொண்டு வரும்படி செய் ; haves and have - nots , 
பணக்காரர்களும் ஏழைகளும் . 
hav en , n . துறைமுகம் ; புகலிடம் ; ஏமம் . 
hav ersack , n . படைவீரரின் உணவுப்பை . 
hav ildar , n . படைத்துறை மேலாள் . 
hav ing , n . உடையவராயிருத்தல் ; உடைமை ; சொத்து . 
hav ings , n . pl . உடைமைகள் . 
hav oc , n . பேரழிவு ; ரூறை ; U. பாழ்படுத்து ; ( தொ . ) 

cry havoc , சூறைக்குறிப்பாணை இடு . 
haw " , n . வேலியாகப் பயன்படும் முட்செடி வகை ; முட்செடி 

வகையின் பழம் ; ( வர . ) வேலி , வளாகம் , அடைப்பு . 
haw , 11. குதிரை நாய் முதலியவற்றின் மூன்றாவது கண் 
ணிமைத்திரை ; கண்ணின் உட்கோணத்திலுள்ள குருத் 
தெலும்பு . 
haw buck , 1. பட்டிக்காட்டான் . 
haw finch , n . சிறுபறவை வகை . 
haw - haw , n . வெடிச் சிரிப்பு ; செயற்கைப் பெருமிதப்பேச்சு ; 
a . பேச்சில் செயற்கைப் பெருமிதமான ; 3. வெடிச் சிரிப்புச் 
சிரி ; int . பேரொலியுடன் கூடிய பெருஞ்சிரிப்பு . 
hawk1 , n . பருந்து , வேட்டைப்பறவை 

வகை ; 

பேராசைக் 
காரன் ; கொடுங் கொள்ளைக்காரன் ; 3. பருந்து கொண்டு 
வேட்டையாடு ; பருந்துப் பாய்ச்சலில் தாக்கு ; பூச்சிகளை 
வேட்டையாடு ; ( தொ . ) know a hawk from a handsaw , 
குறைந்த பொதுநிலை அளவான பிரித்தறியும் ஆற்றலாவது 
பெற்றிரு . 
hawk , n . 

பூசு தட்டு , காரை பூசுபவரின் கைப்பிடியுள்ள 
சதுரப்பலகை 
hawk , 0 . விற்பனைக்காக பொருட்களைத் தூக்கித் திரி , 

கூவி விற்பனை செய்து திரி . 
hawk , 11. காறி இருமு , தொண்டையைக் கனைத்துக்கொள் . 
hawk - beaked , hawk - billed , a . கழுகினது போன்ற 

கூரிய வளைந்த அலகுடைய . 
hawk er , 11. கூவி விற்பவர் , தெருவில் விற்றுத் திரியும் 

வணிகர் . 
hawk - eyed , a . கூரிய பார்வையுள்ள. 
hawk ing , 11 . பருந்து போன்ற வேட்டைப் பறவைகளை 

வளர்த்துப் பழக்கும் கலை . 
hawk - moth , 11. ஆப்பிரிக்காவிலுள்ள பெரிய விட்டிற்பூச்சி 


வகை . 


hawk - nosed , a . வளைந்த மூக்குடைய ; பருந்தினத்தினது 

போன்ற மூக்குடைய . 
hawk s -bill , n . ஆமை வகை . 
hawse , n . விலாத்துளையிடம் , கப்பலின் பக்கங்களில் நங்கூரக் 
கம்பிவடத் துளைகளிடப்பட்டுள்ள இடம் ; இணை நங்கூர 
இடைவெளியமைவு ; கப்பல் தலைப்புக்கும் நங்கூரத்துக்கும் 
உள்ள இடைவெளி. 
hawse - hole , 11. கப்பலின் நங்கூரக் கம்பிவடத் துளை . 
haws er , 1. நங்கூரக் கம்பிவடம் , எஃகினால் ஆன திண்ணிய 
வடம் . 


வகை . 


have , v. கொள் ; கொண்டிரு ; பெறு ; பெற்றிரு ; முயன்று 
பெறு ; வைத்திரு ; உடைமையாகக் கொண்டிரு ; உரிமை 
யாகப் பெற்றிரு ; 

வசமாகக் 

கொள் ; கைக்கொண்டிரு ; 


61 


478 


headache 


hawthorn 
haw thorn , 11 . வெண்மை சிவப்பு இளரோஜா முதலிய 
நிறமுடைய மலர்களும் திண்சிவப்பு நிறமுடைய சிறு பழங் 
களுங் கொண்ட முட்செடி வகை . 
hay !, n . உலர்புல் , கால்நடைத் தீவனத்திற்காக அறுத்து 
உலர்த்தப்பட்ட புல் ; ; . உலர்புல்லாக்கு , புல் உலர்த்து ; 
நிலத்தை உலர்புற் பயிருக்கு உரியதாக்கு ; ( தொ . ) Burgun 
dian hay , கால்நடைத் தீவனமாகப் பயன்படும் செடிவகை ; 
make hay , வெயிலில் காய்வதற்காகப் புல்லைப் புரட்டு ; 
make hay of , தாறுமாறாகப் போடு ; அலங்கோலஞ் செய் ; 
make hay while the sun shines , காற்றுள்ள போதே 
தூற்றிக்கொள் . 
hay , n . நாட்டுப்புற நடனவகை ; நாட்டுப்புற ஆடற்கலை . 
hay , n . வேலி , அடைப்பு . 
hay , int . வாட்போரில் வெற்றி ஏற்படும் பொழுது விளையும் 

வியப்பொலி. 
hay .band , n . வைக்கோற்புரி , உலர்ந்த புல்லை முறுக்கிச் 

செய்த கயிறு . 
hay - bote, n . வேலிகளையும் அடைப்புக்களையும் சீர்செய்வதற் 
காக மரத்தை வெட்டுவதற்கான குடிக்கூலிக்காரருக்குள்ள 
உரிமை . 
hay - box , n . பதனுணாப்பெட்டி , அரைகுறையாக சமைக்கப் 
பட்ட உணவை வைத்து முற்றிலும் பக்குவமடையச் செய் 
வதற்காகப் பயன்படுத்தப்படும் உலர்புல்லடைத்த காற்றுப் 
புகாப் பெட்டி . 
hay - cock , 11. உலர்புல் குவியல் , வைக்கோற் போர் . 
hay - fever , 11. தூசியினால் ஏற்படும் வேனிற்காலச் சளிக் 

காய்ச்சல் வகை . 
hay - field , n . உலர்புற்களம் , புல் உலர்த்துபுலம் . 
hay - fork , n . உலர்புல் கவர்க்கோல் , உலர்புல்லைப் புரட்டப் 

பயன்படும் நீண்ட பிடியுடைய கவர்முட்கருவி . 
hay ing , n . உலர்புல் அறுவடை ; புல் உலர்த்தல் . 
hay loft , n . வைக்கோற்பரண் , வைக்கோல் வைப்பதற்கான 

மேலிடம் . 
hay - maker , n . புல் உலர்த்துபவர் , அறுத்த புல்லைக் கிளறிப் 
பரப்பிக் காய வைப்பவர் ; புல் கிளறி உலர்த்துவதற்கான 
கருவி , 
hay - mow , n. உலர்புற் கட்டு , உலர்புற்கந்து , களஞ்சியத்தில் 

சேமித்து வைக்கப்பட்டுள்ள உலர்புல் . 
hay - rick , n . உலர்புற் கட்டு , உலர்புற் போர் . 
hay seed , 11. உலர்புல்லினின்று உதிரும் புல்விதைகள் . 
hay sel , n. உலர்புற் பருவம் , உலர்புல் விளைவிக்கும் காலம் . 
hay - ward , 11. வேலிகாவலர் , ஊர் வட்டத்தினுள் கால் நடை 
கள் நுழைந்து பாழாக்காதபடி வேலிகளையும் அடைப்புக்களை 
யும் கண்காணிக்கும் பொறுப்பாளர் . 
hay .wire , 11. உலர்புல்லைப் பிணைத்துக்கட்டும் கம்பி ; 
a . 

கோட்டியான ; பெருங் குழப்பமான , தாறுமாறான . 
haz ard , n . சொக்கட்டானில் சிக்கலான குருட்டடி ஆட்ட 
வகை ; குருட்டடி ; இடர் துணி முயற்சி ; துணிந்த செய்தி ; 
இடையூறு , தீங்கு ; 3. இடருக்கு உட்படுத்து ; இடர் துணிந் 
திறங்கு ; துணிந்து மேற் கொள்ளு ; குருட்டடியான ஊகம் 
செய் , குருட்டடி ஊகமாக உரை . 
hazard ous , a . துணிச்சலான ; இடரார்ந்த : அபாயமான . 
haze , 11. ஆவி மூடாக்கு , வெப்பத்தினால் அடிக்கடி நிலவுல 
கடுத்து வளிமண்டலத்தில் ஏற்படும் மங்கல் நிலை ; பனியார்ந்த 
நிலை ; தெளிவின்மை ; மனக்குழப்பம் ; ப. மங்கலாக்கு ; 
மனக்குழப்பம் உண்டாக்கு . 
haze " , 0. ( கப் . ) அதிகப்படியான வேலையால் துன்புறுத்து ; 

எளியாரைக் கொடுமைப்படுத்து , அடக்கி அச்சுறுத்து . 
haz e ] , n . கொட்டையுடைய தொய்வொசிவான தண்டு கிளை 
யுடைய குறுமரவகை ; குறுமர வகையின் கொட்டை நிறம் ; 
கண்களின் மங்கலான செம்மை கலந்த பழுப்பு நிறம் . 


ha zel - nut , n . குறுமர வகையின் உணவாகக் கொள்ளத்தக்க 

செம்பழுப்பு நிறக் கொட்டை . 
haz y , a . மங்கலான ; பனியார்ந்த ; தெளிவற்ற ; ஐயத்துக் 

கிடமான ; சிறிது குடிமயக்கமுள்ள . 
H - bomb , n . = hydrogen bomb . 
he , n . ஆண் ; pron . அவன் , அவர் . 
he , int . ஏளன நகைக் குறிப்பு . 
head , 11. தலை ; மண்டை ; முகடு ; சிறப்புக்குரிய இடம் ; 
ஆணைக்குரிய இடம் ; மேலிடம் ; தலைவர் ; ஆட்சித் தலைவர் ; 
முதல்வர் ; தலைமை ஆசிரியர் ; மூளை ; அறிவாற்றல் ; தன் 
னடக்க ஆற்றல் ; அறிவின் இருப்பிடம் ; கற்பனையின் பிறப் 
பிடம் ; தொழிலில் இயற்கைத்திறம் ; இயற்சார்புத்திறம் ; 
முன்னேற்றம் ; ஆற்றல் முகப்பு , நீர்மங்களின் உயர வேக 
அழுத்தங்களின் பயனான ஆற்றலளவின் மொத்தம் ; வலிமை ; 
கிளர்ச்சியாற்றல் ; உச்சி ; மேல்பகுதி ; உருண்ட மேல்புறம் ; 
தலைப்புறுப்பு ; முன்புறம் ; உருண்டு திரண்ட முன்பகுதி ; 
முகப்புப்பகுதி ; நிலமுனைக்கோடி ; படைமுகம் ; படையணி 
முகப்பு ; உச்ச உயர்நிலை ; முடிநிலை , திரண்ட முடிபு ; நெருக் 
கடிக் கட்டம் ; முக்கிய பகுதி ; முக்கிய செய்தி ; மூலம் ; 
பிறப்பிடம் ; ஆற்றுமூலம் ; ஏரியில் ஆறு வந்து கலக்கும் 
பகுதி ; உயிர்நிலை , உயிர் ; நாணயத் தலை உருவம் ; படுக் 
கைத் தலைப்புறம் ; தலைப்பாகை ; தலை உடை ஒப்பனை ; 
தேறல் நுரைத்தலை ; பாலின் மேலாடை ; சீக்கட்டு முகம் ; 
பருவின் முதிர்ப்பழுப்பு ; திரள் மலர்க்கொத்து ; 

தழைக் 
கொத்து ; மரத்தின் கிளை தழைத்தலைப்பு ; மயிர்முடி ; நரப்புக் 
கருவி வகையின் சுருள் முனைப் பெட்டி உறுப்பு ; முரசின் 
தோல் முகம் ; மிதிவண்டியின் முகப்புக்குழாய் ; பொறி அமை 
வின் உயிர்நிலை உறுப்பு ; கால்நடை விலங்குகளில் எண்ணு 
தற்குரிய ஒன்று ; தனித்தனி உருப்படி ; தனித்தனி ஆள் ; 
U. தலை அமைத்துக் கொடு ; உச்சி அமை ; தலைப்பு அமை ; 
தலையாய் அமை ; உச்சியாய் அமைவுறு ; தலைப்பாகு ; மரஞ் 
செடி கொடிகளின் தலைப்பகுதியை வெட்டு ; உச்சியை 
வீழ்த்து ; தலைமை தாங்கு , தலைமை தாங்கிச்செல் ; நடத்திச் 
செல் ; முந்து , முன்செல் ; முன்சென்று திரும்பு ; மேம்படு ; 
எதிர் ; முன்னேறு ; முதிர்வுறு , வளர்ந்து முனைப்பாகு ; 
நோக்கித் திருப்பு , நேர்ப்படு ; சுற்றிச் சென்று திருப்பு ; உதை 
பந்தாட்டத்தில் பந்தைத் தலையால் தாங்கி எறி ; ( கப் . ) 
நோக்கிச்செல் ; ( தொ . ) beat person s head off , செயலில் 
முற்றிலும் விஞ்சு , முழுதும் வெல் ; by head and shoulders , 
வன்முறையாக ; மிக மேம்பட்ட ; come to a head , மும்மர 
மாகு ; உச்சநிலை பெறு , உணர்ச்சி முகட்டினை அடை ; 
eat one s head off , தகுதி அல்லது மதிப்பிற்குமேல் உணவுச் 
செலவு வை ; from head to foot , உடல் முழுதும் ; give & 
horse his head , அவன் விருப்பம்போல் போகவிடு ; go by the 
head , தலைகுப்புறக் கீழே சென்று அமிழ் ; go to one s head , 
ஒருவரின் நல்லுணர்ச்சியைக் கெடு ; have a head on one s 
shoulders , திறமையும் மன அமைதியோடு கூடிய சமநிலையும் 
பெறு ; head first , head foremost , தலைகீழாக , தலைகுத்தாக ; 
முன்னாய்வின்றி ; head over heels , தலைகீழாக ; keep one s 
head , அமைதியாயிரு , பொறுமையை இழக்கா திரு ; keep 
one s head above Water , கடனில் மூழ்காதிரு , கடன் படா 
திரு ; lay heads together , கூடிக் கலந்தாராய் , சேர்ந்து 
ஆய்ந்துபார் ; lose one s head , தலை இழ ; அமைதியிழ , 
குழப்பமடை ; make head , விரைவாக முன்னேறு ; off one s 
head , கோட்டியுடைய , கிறுக்குவாய்ந்த ; old head on young 
shoulders , இளமையிலே நல்லறிவு வாய்ந்த ; out of one s 
own head , தனிப்பட்ட கற்பனையிலிருந்தே ; over head and 
ears , முற்றமுழுக்க , முழுதும் ஆழ்ந்து ஈடுபட்ட ; over one s 
head , தலைமேலே , காத்திருக்கிற ; put thing in person s head , 
குறிப்பாகத் தெரிவி , கருத்தைத் தூண்டு ; put thing out of 
one s head , எண்ணத்தை நீக்கு ; மறந்துவிடு ; put thing 
out of person s head , மறக்கச்செய் ; show one s head , 
தலைகாட்டு , வெளியே வந்து தோன்று ; talk person s head 
off , பேச்சினால் களைப்படையச் செய் . 
head ache , 1 , தலைவலி , மண்டையிடி ; ( பே - வ . ) பெருங் 
தொல்லைக்கு இடமான செய்தி . 


நூலின் 


டி . 


குரல் . 


479 
headachy 

hear 
head achy , a . தலைவலியால் துன்பப்படுகிற ; தலைவலி உண்டு head piece , n . தலைச்சீரா ; இருப்புத்தொப்பி ; தொப்பி , குல் 
பண்ணுகிற . 

லாய் ; தலைப்பகுதி ; மண்டை ஓடு ; மூளை ; அறிவாற்றல் 

உடையவர் ; 
head - band , n . தலைக்கச்சு ; தலைப்பட்டி , தலையில் கட்டிய 

உச்சிப்பகுதி ; அச்சுத்துறையில் 
இழைக்கச்சை ; தலைப்பகுதிக் கட்டு . 

அல்லது அதிகாரத்தின் தலைப்பில் அழகுக்குரிய செதுக்கு 

ஒப்பனைப்பகுதி . 
head - boom , n . கப்பலின் பாய்மர விரிவு . 

head quart ers , 1. தலைமை அலுவலகம் ; செயற்கள மையம் ; 
head borough , n . ( வர . ) சிறு காவலர் , காவல் துறைப் பணி 

தளபதி அலுவலகம் . 
யாள் . 

heads , 71. pl . நாணயத் தலையுருவப்பக்கம் . 
head - boy , n . பள்ளியில் சட்டாம்பிள்ளை . 

head - sea , n . கப்பல் செல்லும் திசைக்கு நேர் எதிராக ஓடும் 
head - dress , 11 . தலைப்பாகை ; பெண்டிர் தலையுடைக் 

கடல் . 
கோலம் . 

head ship , n . தலைவர் நிலை ; தலைவர் பணி . 
head ed , a . தலையுள்ள ; தலைவருள்ள ; முதல்வராகக் கொண்ட .. 

heads man , 1. தலைவெட்டுத் தண்டனையாற்றுபவர் ; திமிங் 
head er , 11. நடத்திச் செல்பவர் , வழிகர்ட்டி ; தலைகீழாக நீரில் 

கில வேட்டைக் கப்பல் தலைவர் . 
மூழ்குதல் ; சுவரின் முன்பகுதிக்குச் செங்கோணத்தில் பொருத் 
தப்பட்ட கல் அல்லது செங்கல் ; தலையிலடிக்கும் அடி ; தலை 

head spring , n . தலையூற்று ; மூலப் பிறப்பிடம் . 
கொடுத்தடிக்கும் உதைபந்து ; மிடாக்களுக்கு மூடி செய்து head -square , n . தலைமீது அணியப்படும் சதுரக்குட்டை , 
பொருத்துபவர் . 

தலை மூடப் பயன்படும் சதுரத் துணி , சவுக்கம் . 
head -fast , n . நங்கூரம் பாய்ச்சி உறுதியாகப் பிணைப்பதற் head stall , n , தலைப்பகுதியில் மாட்டப்படும் சேணத்தின் 
காகக் கப்பலின் முன்புறத்திலுள்ள திண் கயிறு . 

பகுதி . 
head gear , n . தலையணி ; குல்லாய் , தொப்பி . 

head - stock , n . பொறியின் சுழலும் பகுதிகளிலுள்ள 

உராய்வு தாங்கி உருளைகளின் தொகுதி . 
head - hunt er , n . எதிரிகளின் தலைகளை வெற்றிச் சின்னங் 
களாகக் கருதிச் சேர்க்கும் காட்டுமிராண்ட 

head stone , n . கல்லறைக்கல் ; மூலக்கல் , அடிப்படைக்கல் . 
head iness , n . மடத்துணிச்சல் ; அடங்காத துடுக்குத்தனம் ; 

head strong , a . தன்மூப்புள்ள ; பிடிமுரண்டான . 
மட்டற்ற வெறியூட்டுந் திறம் . 

head .tire , 1. தலையணி , தலைக்கோலம் . 
head ing , n . காற்பந்தாட்ட வகையில் பந்தினைத் தலையால் 

head - voice , n . பேச்சு பாட்டு வகைகளில் உயர்பதிவுக் 
மோதுதல் ; தலைப்பு ; பக்கத்தலைப்பு ; தலையங்கம் ; சுரங்கப் 
பாதை அல்லது குடைந்து பாதை அமைப்பதற்காக போடப் head wait er , 11. அருந்தகங்களிலுள்ள தலைமைப் பணியாள் . 
படும் முதல் தளமட்டப் பாதை ; முன்செல்லுதல் ; முன் head way , 11. முன்னேற்றம் ; ( கப் . ) செல்லும் விரைவு அளவு ; 
னேறுதல் . 

( க- க . ) வளைவின் உயரம் . 
head land , n . கடலில் புகுந்துள்ள மேட்டுநிலப் பகுதி ; நிலக் head .wind , n . எதிர்க்காற்று . 
கூம்பு ; வயலின் ஒரு மூலையில் உழுது பயன்படுத்தாது விடப் 

head - work , 11 , மூளை வேலை , சிந்திக்கும் வேலை . 
பட்ட பகுதி . 

head y , a . மூளையைத் தாக்குகிற ; வெறியூட்டுகிற ; அழற்சி 
head light , n . முன்விளக்கு , உந்துவண்டி கப்பல் விமானம் 

யுடைய ; முரட்டுத்தனமான ; பதற்றமான . 
ஆகியவற்றின் முகப்பில் பொருத்தப்பட்டுள்ள வெளிச்சம் 
மிக்க விளக்கு . 

heal , v . குணப்படுத்து ; நோயாளியை மீண்டும் நலம்பெறச் 

செய் , புண் ஆற்று ; காயம் ஆறு , குணப்படு . 
head line , n . பத்திரிகைத் தலைப்பு ; வானொலியில் முதலிற் 
கூறப்படும் செய்திச் சுருக்கம் ; ( தொ . ) hit the headlines , 

heal - all , n . சஞ்சீவி , அனைத்து நோய் மருந்து ; பூண்டு 
பத்திரிகைத்துறையில் முதன்மையான புகழ் விளம்பரம் 

வகைகளுக்கு வழங்கும் பெயர் . 
பெறு . 

health , n . உடல்நலம் , உடல்நிலை ; ஆரோக்கியம் ; நோயற்ற 
head - lin er , n . நிகழ்ச்சிநிரலில் முனைப்பான இடம்பெறுபவர் . 

நிலை ; வாழ்த்தொடு அருந்தும் நீர் . 
head long , a . தலைகுப்புறப் பாய்கிற , தலைகீழான ; துணிகர 

health ful , a . உடல்நலம் ஆர்ந்த ; உடல்நலம் உண்டு 
மான ; கண்மூடித்தனமான ; பதற்றமான ; விரைவுடைய ; 

பண்ணுகிற ; உடல்நலம் பேணுகிற ; உடல்நலங் குறித்த ; 
ads . தலைகீழாக ; பதற்றமாக , மிகுவிரைவாக ; முன்யோசனை 

உளநலத்துக்கு உகந்த . 
யற்று . 

health - officer , n . சுகாதார அலுவலர் , உடல் நலத்துறைப் 
head - man , n . தலைவன் , வழிகாட்டி ; குலத்தலைவன் . 

பணிமேலாளர் . 
head mark , n . தனிப்பட்ட தன்மை . 

health y , a . உடல்நலமுடைய ; உடல் நலத்திற்கு உதவுகிற ; 
headmas ter , 1. பள்ளித் தலைவர் , தலைமையாசிரியர் . 

நலவாழ்விற்குத் துணைபுரிகிற ; நலமார்ந்த . 
headmis tress , n . பள்ளித் தலைவி , தலைமை ஆசிரியை , 

heap , n . குவியல் ; V. குவி , குவியலாக்கு ; வண்டியில் சரக்கு 

களை ஏற்றி நிரப்பு ; பண்புகளைச் சேர்த்துத் திரட்டு , ஒருங்கு 
head .money ; 1. தலைவரி. 

குவி ; ( தொ . ) knock all of a heap , strike all of a heap , 
head most, a . தலைசிறந்த . 

முழுதும் குழப்பு ; முற்றிலும் பாழாக்கு . 
head -note, 11. தலைப்புக்குரிய குறிப்பு ; சட்ட முற்குறிப்பு ; heap stead , 11. சுரங்க வழியைச் சுற்றிலுமுள்ள செயற்களக் 
மூலப் பதிவேட்டால் தரப்படும் பொதுக்குறிப்பு . 

கட்டிடங்கள் . 
head - on 1 , a . தலையோடு தலையான ; முகப்புடன் முகப்பான 

heap y , a . குவியல் நிறைந்த . 
நிலையுடைய ; தலைநேரே சென்று மோதும் நிலையுடைய ; 
( தொ . ) head - on collision , இருப்பூர்தித் தொடர்வண்டிகள் 

hear , I. கேள் ; கேள்விப்படு ; செய்தியுணர் , தகவல்பெறு , 
முதலியவை வகையில் தலையோடு தலைமுட்டிக்கொள்ளுகிற 

அறியப்பெறு ; காது கொடுத்துக் கவனி ; வழக்குக் கேள்வி 
முறை செய் ; வழக்கு வாதத்தைக் கேள் ; முறையீட்டுக்குச் 

செவிசாய் ; வேண்டுகோளைக் 
head - on 2 , adv . தலை நேரே சென்று மோதும்படி , தலை 

காதுகொடுத்துக் கவனி ; 

வேண்டுதலுக்கு இணங்கியருள் ; ( தொ . ) hear from , கடிதம் 
நேராக உள்ள நிலையில் . 

தூது தகவல்கள் மூலம் செய்தி உணர் ; hear! hear ! 
head phone , n . தலைமேல் அணியப்படும் தொலைபேசிக் கருவி பாராட்டுக் குறிப்பு ; hear tell of , பேசுவதைக் கேள்விப்படு , 
யிலுள்ள குரல் வாங்கி . 

கேள்வியால் அறி . 


மோ தல் , 


480 


heat 


heart burn , 11. நெஞ்செரிவு , செரிமானக் குறைவினால் ஏற் 

படும் நெஞ்சு எரிச்சல் . 
heart burning , 11 . மனநிறைவின்மை , ஓயா அலப்பு ; 

பொறாமை , மனப்புழுக்கம் . 
heart -disease , 1. நெஞ்சுப்பை நோய் . 
heart - eas ing , a . உள்ளத்திற்கு அமைதிகொடுக்கிற . 
heart en , . ஊக்கப்படுத்து , கிளர்ச்சியூட்டு ; எழுச்சிகொள் . 
heart - felt , a . மனமார்ந்த , நெஞ்சார்ந்த . 
heart - grief , n . நெஞ்சுப்புண் , ஆழ்ந்த மனவேதனை . 
hearth , 11. அடுப்படி , அடுப்பங்கரை ; அடுப்பின் அடித்தளம் ; 

அடுக்களை , சமையற்கட்டு ; குடும்பம் ; குடும்ப வீடு ; குடும்பச் 
சூழல் ; உலைக்களத்தின் தாழ்பகுதி ; கணப்படுப்பு ; கணப் 
பறை . 
hearth -brush , 11. அடுப்புக்கூட்டும் விளக்குமாறு . 
hearth - mon ey , hearth - penn y , hearth - tax , n . 

குடும்ப வீட்டின்மீதுள்ள வரி . 
hearth rug , n . கணப்பு விரிப்பு . 
hearth stone, 1. கணப்பு அடுப்பாகப் பயன்படும் கல் . 
heart ily , adv . மனமார , நல்லெண்ணத்துடன் ; முழு மனத் 
துடன் , மனமுவந்து ; மனத் திட்பத்துடன் ; பசிச்சுவை 

யுடன் , வயிறார , பசிதீர . 
heart less , a . உணர்ச்சியற்ற ; இரக்கமற்ற ; வீரமற்ற ; 

மனச்சான்றின் உறுத்தலுக்கு இடமற்ற வகையில் காழ்ப் 
புடைய . 
heart let , 11. சிறு இருதயம் . 
heart .quake , n . அச்சம் , நடுக்கம் . 
heart -rending , a . நெஞ்சம் பிளக்கின்ற , வெந்துயரளிக் 


கின்ற . 


hearing 
hear ing , 11. செவிப்புல அறிவு கேள்வி ; வழக்குக் கேள்வி 
முறை ; கவனம் ; உற்றுக்கேட்டல் ; கேட்கும் தொலை , 
கேட்டுணரும் வாய்ப்பு ; ( தொ . ) give fair hearing , ஒரு 
தலைச் சாய்வின்றி வழக்குக் கேள்விமுறை செய் ; hard of 
hearing , நன்கு காதுகேளாத , செவிடான ; out of hearing , 
காது கேட்கக்கூடாத தொலைவில் , கேட்கும் நிலை கடந்து ; 

within hearing , அண்மை இடத்தில் . 
hear ing- aid , n . செவிடர் கேட்க உதவும் பொறியமைவு ; 

கேள்விப் புலனை மேம்படுத்தும் பொறியமைவு . 
heark en , v . உற்றுக்கேள் , கவனித்துக்கேள் . 
hear say , n . கேள்வியறிவு ; கேட்டுணர்ந்த செய்தி ; பொதுப் 

பேச்சு , ஊர்ச்செய்தி . 
hearse , 11. பாடை ; பிண ஊர்தி , இடுகாட்டிற்குச் சவப் 

பெட்டியை ஏற்றிச்செல்லும் உந்துவண்டி . 
hearse - cloth , 11. பிணச்சீலை . 
heart , 11. நெஞ்சுப்பை , இருதயம் , குருதி ஓட்டத்தை ஊக்கும் 
உறுப்பு ; நெஞ்சு , நெஞ்சுப்பையை உட்கொண்ட மார்புப் 
பகுதி ; நெஞ்சம் , இதயம் , உணர்ச்சிகளின் இருப்பிடம் ; 
உள்ளுணர்ச்சி ; உணர்ச்சி ; ஊக்கம் ; வீரம் ; அன்பு , கனிவு ; 
கா தலின் உறைவிடம் ; காதல் ; உள்ளிடம் ; மையம் ; உள் 
ளார்ந்த பகுதி ; முக்கிய பகுதி ; முக்கிய உறுப்பு ; உயிர் 
நிலை : மரத்தின்காழ் , கடுமரம் ; நெஞ்சுப்பை வடிவப் பொருள் ; 
இருதய வடிவக் குறியுடைய சீட்டு ; இருதயத்தின் நோயுற்ற 
நிலை ; அருமைவிளி ; அருமைவிளிக் குறிப்பு ; 3. கிளர்ச்சி 
யூட்டு ; ஊக்கப்படுத்து ; திரண்டு உள் முகையாயுருவாகு ; 
( தொ . ) after one s heart , after one s own heart , தன் 
முழு விருப்பப்படி , தன் மனம் போல ; at heart , உள்ளார , 
உள்ளார்ந்த உணர்ச்சியின்படி ; break one s heart , ஏமாற் 
றத்தினாலும் கவலையினாலும் மனமுறிவடை , கவலையினால் மாள் 
வுறு ; by heart , மனப்பாடமாக ; cry one s heart out , மனம் 
விட்டு அழு : கடுமையாக அழுது புலம்பு ; eat one s heart out , 
துன்பத்தால் நலிவுறு , தொல்லைகளால் இளைத்துப்போ , சோர் 
வடை ; find it in one s heart , இடங்கொடு ; இணங்கு ; 
இசை ; from one s heart , மனமார , வஞ்சகமின்றி ; have at 
heart , wong 48590 DOSITGT ; have one s heart in one s 
boots , Csoiajori 0576ir ; have one s heart in one s 
mouth , அதிர்ச்சியும் கிலியும் கொள் ; heart and hand , உள் 
ளக் கிளர்ச்சியுடன் , முழு எழுச்சியுடன் ; heart and soul , முழு 
ஊக்கத்தோடும் , முழு ஆற்றலோடும் ; heart of oak , பெரு 
மர வகையின் காழ் ; ஆண்மை நிறைந்தவர் , அஞ்சா நெஞ் 
சினர் ; heart to heart , மனம்விட்டுப் பழகுகிற ; மனம் 
விட்டுப் பழகும் நிலையில் ; in heart , நல்ல மனநிலையில் , எழுச்சி 
யுடன் ; in one s heart , உள்ளார , மனத்துக்குள் ; in one s 
heart of hearts , உள்ளார்ந்த உணர்ச்சிகளின்படி ; lay thing 
to heart , மனத்தில் வைத்துக்கொள் ; near one s heart , 
nearest one s heart , மிக நெருங்கிய பாசத்துக்கு உரிய ; 
out of lacart , மகிழ்ச்சியின்றி , மன ஊக்கமில்லாமல் ; வறுமை 
யுற்ற நிலையில் ; searching of heart , உணர்ச்சி ஆய்வு ; 
smoker s heart , புகை பிடித்தலால் ஏற்பட்டுள்ள இருதயக் 
கோளாறு ; நெஞ்சுப்பை நோய் ; take heart of grace , சோர் 
வகற்று , தைரியம் கொள் ; take to heart , மனக்கவலைகொள் ; 
உணர்ச்சி 

வயப்படு ; Wear one s heart upon one s sleeve , 
உணர்ச்சிகளை வெளிப்படையாகக் காட்டு ; win the heart of , 
அன்பு அடையப்பெறு ; காதலிக்கப்பெறு , கா தலைப்பெறு ; 
with all one s heart , முழு மனதார . 
heart ache , 11. மனநோய் ; கடுந்துயர் . 
heart - beat , 11. இதயத் துடிப்பு , நாடித் துடிப்பு ; உணர்ச்சி . 
heart .blood , 11. உயிர்க்குருதி , உயிர் . 
heart break , n. அழிதுயர் . 
heart - brea ker , 11. காதோரக் குழற்சுருள் ; காதற் சின்ன 

மான மயிர்ச்சுருள் கற்றை . 
heart - break ing , a . கடுந்துயர் உண்டுபண்ணுகிற . 
heart - broken , a . கடுந்துயர்க்காட்பட்டு , நெஞ்சமுறிவுற்று . 


heart - rot , n . காழ்ச்சிதைவு , மரங்களில் காளான்களால் ஏற் 

படும் உள் வைரச்சிதைவு . 
heart s - blood , 11 , = heart - blood . 
heart -search ing , n . தன்னாய்வு , தன் உணர்ச்சியாய்வு . 
hearts - ease , n . மலர்ச்செடி வகை . 
heart - shaped , a . இருதய வடிவம்போல் அமைந்துள்ள . 
heart - sick , a . ஊக்கமிழந்த ; தளர்வுற்ற , சோர்வுற்ற . 
heart some , a . எழுச்சி ஊட்டுகிற ; மகிழ்ச்சி விளைவிக்கிற . 
heart - sore, n . துயரம் ; a . மனம் புண்பட்ட . 
heart - spoon , n . மார்பெலும்புக் குழிவு ; மார்பெலும்பு . 
heart - stirr ing , a . உணர்ச்சி கிளறுகிற , ஆழ்ந்த உணர்ச்சி 

களை எழுப்புகிற . 
heart strike, 3. நெஞ்சூடுருவு , கிலியூட்டு , கலங்க வை . 
heart - strings , n . pl . ஆழ்ந்த அன்புத்தளைகள் , ஆழ்ந்த 

உணர்ச்சிக் கூறுகள் . 
heart - to - heart , a . மனந்திறந்த , ஒளிவுமறைவற்ற , 
உண்மை வாய்ந்த ; நெருங்கிய பழக்கமுடைய , நெருங்கிப் 

பழகும் பண்புடைய . 
heart - ur chin , n . ( வில . ) இருதயவடிவுள்ள கடல்விலங்கு 


வகை . 


heart - whole , a . முழு மனமார்ந்த ; பிற ஈடுபாடற்ற ; 

உள்ளார்ந்த ; கபடமற்ற ; கலக்கமற்ற ; முழு ஈடுபாடுடைய . 
heart - wood , 11. மரக்காழ் , மர வைரம் . 
heart y , 11. மாலுமிகளை விளிக்கும் சொல் ; பல்கலைக்கழக 
வழக்கில் உடற்பயிற்சி விளையாட்டாளர் ; a . உள்ளார்ந்த ; 
உளங்கனிந்த ; ஊக்கமுள்ள ; தீவிரமான ; ஏராளமான , 

வளம் 
நிறைந்த . 
| heat , 11. சூடு , பொருள்களின் உயர் வெப்பநிலை ; வெப்பம் , 

வானிலையின் கொதிப்பு , பொறுக்கமுடியா வெப்பம் ; வெப்ப 
உணர்ச்சி ; உடல் வெப்பு ; வெக்கை , புழுக்கம் ; மிகு வெப்ப 
நிலை ; வெயிலின் உச்சநிலை ; வெப்பமிக்க வேளை ; வெப் 
பார்ந்த வானிலை ; தோலின் செந்நிறம் ; வியர்க்குறு ; 


வகை . 


. 


481 
heat - apoplexy 

heavy 
கடுங்காரச்சுவை , எரிப்பு ; உணர்ச்சியின் உச்சநிலை ; உணர்ச்சி பொருட்பெயர்ச்சி செய்து மாற்று ; ( தொ . ) heave at , பற்றி 
வேகம் ; எழுச்சி ; சீற்றம் ; வெகுளி ; பரபரப்பு , விறு யிழு ; heave down , கப்பலைப் புரட்டு , துப்புரவு செய்வதற் 
விறுப்பு ; தீவிர கட்டம் ; வேகம் , விரைவு ; சிற்றின்ப வேகம் ; காக ஒரு பக்கமாகச் சாய்த்துத் திருப்பு ; heave ho , நங் 
விலங்குப்பெடையின் வேட்கைப் பருவம் ; விளையாட்டுக் கூரத்தை மேலிழுக்கும்போது மாலுமிகள் இடும் கூச்சல் ; 
களில் ஒரு தடவை ஆட்டம் ; ப . சூடாக்கு ; குருதிக் கொதிப் heave in sight , கண்ணிற்குப் புலப்படு , காட்சியில் வந்து 
பூட்டு ; உணர்ச்சி வேகம் உண்டுபண்ணு ; சினமூட்டு ; 

தோன்று ; heave of the sea , கப்பல் செல்லும் பாதையில் 
சூடாகு ; ( தொ . ) final heat , முடிவான பந்தய ஆட்டம் ; கடல் அலை எழுச்சியினால் ஏற்படும் ஆற்றல் ; heave the log , 
heat barrier , உயர்விசை நிலைகளில் விமானங்களுக்கு இடர் கப்பலின் வேகத்தைக் கண்டுபிடிப்பதற்காக மரக்கட்டையைத் 
நிலை உண்டுபண்ணும் சூழ்வெப்பவெளிப் பட 

டலம் ; latent heat , தண்ணீரில் தூக்கி எறி ; heave to , நங்கூரம் பாய்ச்சாமலே 
மறைநிலை வெப்பு , வெப்பின் அடங்குநிலை ; mechanical கப்பலை நிலைக்குக் கொண்டுவா . 
equivalent of heat , ஒரு வெப்ப 

அலகு உண்டுபண்ணு 

hea ven , 11. பேரின்ப வீடு , இன்ப உலகம் ; உம்பருலகம் ; 
வதற்கு வேண்டிய விசை ஆற்றல் ; specific heat , பொருளின் 

வானுலகு , கடவுளும் தேவதூதரும் ஊடாடுமிடம் ; பேரின்பம் ; 
பரும அலகின் வெப்பநிலையை ஒரு பாகை உயர்த்துவதற்குத் 

இறைவன் , ஆண்டவன் ; வானுயர்வெளி ; முகில் மண்டலம் ; 
தேவைப்படும் வெப்ப அலகு எண் . 

மீயுயர்நிலை ; ( செய் . ) வான் முகடு , ஆகாயம் ; ( தொ . ) 
heat - ap oplexy , n . கடுவெயில் அதிர்ச்சி . 

by heaven ! good heavens ! வியப்பிடைச் சொல் , சூளுரைச் 

சொல் ; seventh heaven , heaven of heavens , யூதர்களால் 
heat er , 11. சூடேற்றுபவர் ; சூடூட்டுங் கருவி ; அறையை 
அல்லது கட்டிடத்தை வெப்பமாக்கும் அமைவு , சலவைத் 

கடவுளின் இருப்பிடமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஏழாவது 

விசும்புலகம் ; tree of heaven , தேவ மரம் , ஆசிய மாநில மர 
துணி தேய்க்கும் பெட்டியைச் சூடாக்குங் கருவி . 
heath , n . கரம்பு நிலம் ; புதர்க்காடு ; புதரடர்ந்த சமவெளி ; 

hea ven - born , a . தெய்வத் தன்மையுள்ள ; தெய்வப் பிறப் 
புதர்ச்செடி வகையின் பெயர் . 

புடைய . 
heath - bell , n . புதர்ச்செடியின் மலர் . 

hea venly , a . வானுலகத்துக்குரிய ; வானவெளி சார்ந்த ; 
heath - berry , 11. கரம்பு நிலங்களில் காணப்படும் புதர்ச்செடி 

தெய்வத் தன்மையுடைய , மனித எல்லை கடந்த மேம்பாடு 
களில் உள்ள கொட்டைக் கனிவகை . 

உடைய , அளப்பருஞ்சிறப்பு வாய்ந்த ; ( தொ . ) heavenly 
heath - cock , n . கறுப்புக் காட்டுச் சேவல் . 

bodies , வானொளிக் கோளங்கள் ; heavenly host , தேவ 
hea then , n . புறச் சமயத்தினர் ; கிறித்தவரோ யூதரோ இஸ் 

கணங்கள் , தேவதூதர் குழு ; தேவர்கள் ; the Heavenly City , 
லாமியரோ அல்லாத பிற சமயத்தார் ; மத நம்பிக்கையற்றவர் ; பொன்னுலகு , துறக்கம் ; the Heavenly Twins , மிதுனவான் 
சமயம் பற்றிய அக்கறையற்றவர் ; மெய்விளக்கம் பெறாதவர் ; 

மனை , ஆனி வீடு . 
a . புறச் சமயத்தைச் சார்ந்த , மெய்விளக்கம் பெறாத , மத 

hea venly - minded , a . தூய்மையான , திருநிலையான ; 
நம்பிக்கையற்ற ; சமயப் பற்றற்ற . 

கடவுட்பற்றுள்ள , சமயப்பற்றுள்ள . 
heath endom , heath enesse , heath enism , hea then 

hea vens , 11. pl . வான்முகடு , ஆகாயம் . 
ry , n . புறச் சமயத்தினர் மத அமைப்பு ; சமய நம்பிக்கை 

heaves , n . pl . முட்டடைப்பு , நெஞ்சுப்பைத் தோல் வீக்கத்தால் 

பண்பு ; 
இல்லாமை ; புறச்சமயத்தைச் சேர்ந்த 

காட்டு 

இருமலுடன் திணறல் ஏற்படும் குதிரைநோய் வகை . 
மிராண்டித்தன்மை ; புறச்சமயம் நிலவியுள்ள உலகப் 

heav ier - than - air , a . வானூர்திகளில் காற்றைவிட எடை 
பகுதிகள் . 
hea ther , n . 

குறைந்த வளிப்பையினால் உயர்ந்தியங்காத . 
குட்டையான புதர்ச்செடி வகை ; ( தொ . ) 
set the heather on fire, குழப்பம் உண்டுபண்ணு ; take to 

Hea viside lay er , 11. வளிமண்டல அலைத்தடை எல்லைத் 
the heather , நாடு கடத்தப்படு . 

தளம் , வானொலி அலைகளைத் தடுத்தெறிந்து நிலவுலகு சுற்ற 

வைக்கும் வளிமண்டல எல்லைத்தளம் . 
heath er - ale , 11. ஸ்காத்லாந்து நாட்டில் புதர்ச்செடி வகையின் 
மலர்களினின்று இறக்கப்பட்ட பேர்போன மதுவகை . 

hea vy , a . எடைமிக்க ; கனமான ; பாரமேற்றப்பட்ட ; மிகுதி 

யான ஒப்புச் செறிவெண் கொண்ட ; அழுத்தும் சுமையுடைய , 
heath er - bell , n . குட்டையான புதர்ச்செடியின் மலர் வகை . 

தாக்குவிசைமிக்க , மோதுவிசையார்ந்த ; பொறுப்பான ; 
heath er - mix ture , 1. புதர்ச்செடியின் பல்வண்ண 

முக்கியமான ; வீறார்ந்த ; கடுகடுப்பான ; மொத்தையான ; 
களைப் போன்று பல்வண்ணங்களைக் கொண்ட துணிவகை ; 

திண்ணிய ; மாவகையில் கெட்டியான ; அப்பவகையில் பொங் 
a . புதர்ச்செடி மலரின் பல்வண்ணங்களைக்கொண்ட . 

காது கடுந்தோடாயிருக்கிற ; உணவு வகையில் எளிதில் 
heath y , a . புதர்ச்செடிகள் நிறைந்துள்ள . 

செரிக்காத 

த ; அலங்கோலமாக ஆடையணிந்த ; குரல்வகையில் 
heats , n . pl . விளையாட்டுப்போட்டிப் பந்தய முடிவாட்டத்தில் ஆழ்தொனியுடைய ; நிலப்பாதை வகையில் ஒட்டிக்கொள்கிற ; 
பங்கு கொள்பவர்களை முடிவு செய்யும் துணைப்பந்தய ஆட்டங் 

கடுநடை வாய்ந்த ; துயரார்ந்த ; பொறுக்க முடியாத துய 
( தொ . ) trial heats , துணைப்பந்தயத் தேர்வு 

ரில் அழுத்துகிற ; துயர்வகையில் அழுத்துகிற ; துயர் 
ஆட்டங்கள் . 

குறித்த ; எழுச்சியற்ற ; கிளர்ச்சியற்ற ; சோர்ந்த ; முக 

வாட்டமான ; 
heat - spot , n . வேனிற் கொப்புளம் ; வெப்பநிலை அறியும் 

ஊக்கமில்லாத ; எளிதில் கிளர்ச்சியூட்ட 
தோற் பகுதி . 

இயலாத ; கடு ; 

உழைப்புக்குரிய ; கடுமுயற்சி வாய்ந்த ; 

எளிதில் இயங்காத ; முயற்சி எளிமையற்ற ; படைக்கல 
heat - stroke , 11. கடு வெப்பத்தினால் ஏற்படும் மயக்க நோய் . 

வகையில் பாரமிக்க ; படைத்துறை வகையில் 
heat - wave , 11. அனற் காற்று , வளி மண்டலத்திலுள்ள கடு 

படைக்கலந் தாங்கிய ; தொழில் வகையில் பெருந் 
வெப்பக் காற்று நிலை . 

தரமான பொருளாக்கத்தில் ஈடுபட்ட ; ( தொ . ) heavy 
heave , 11. தூக்கு முயற்சி ; எறிவு , வாங்கி வீசும் முயற்சி ; chemicals , தொழிற்சாலையில் பெரிய அளவில் ஆக்கப்பெறும் 
அலை எழுச்சி ; கடல் நீர் அமிழ்ந்தமிழ்ந்தெழுதல் ; பொங்குதல் ; வேதிப் பொருள்கள் ; heavy hydrogen , இரட்டை எடைமான 
மற்போர்ப் பொறித்தட்டு முறைகளில் ஒன்று ; ( மண் . ) முடைய நீரக உருமாறகம் ; மும்மடங்கு எடைமானமுடைய 
படுகைப்பொருள் மாற்றுப் பெயர்ச்சி ; கனிப்பாறைப் பொருள் நீரக உருமாறகம் ; heavy in hand , heavy on hand , குதிரை 
மாற்றுப் பெயர்ச்சி ; 3. வலித்திழு ; வலித்திழுத்து உயர்த்து ; வகையில் கடிவாளத்தால் அடக்கிப் பிடிக்கப்பட்ட ; மழுங்க 
வலித்திழுத்துத் தூக்கு ; தூக்கி எறி , வாங்கி வீசு ; ஏங்கு ; லான ; எளிதில் மகிழச்செய்ய இயலாத ; heavy marching 
நெடுமூச்சு விடு ; வீங்கு , விரிவுற்றெழு ; கடல் வகையில் order , போர்க்களப் பணிக்காக முழு ஏற்பாட்டோடு கூடிய 
எழுந்து பொங்கு ; அமிழ்ந்தமிழ்ந்தெழு ; நெஞ்செழுந்தெழுந் படையணி ; heavy metal , ஒப்புச் செறிவெண்மிக்க உலோகம் ; 
தமிழ் ; அலையெழு ; குமட்டு , ஓங்காரி ; ( மண் . ) படுகையில் பீரங்கிகள் அல்லது பெரிய அளவு குண்டுகள் ; மிகுந்த செல் 
பொருட்பெயர்ச்சி செய்து மாற்று , கனிப்பாறை வகையில் வாக்கு ; பேரளவான உரிமையாற்றல் ; செல்வாக்கு மிக்கவர் , 


கள் ; 


. 


கனமான 


482 


heel 


heavy - armed 
முதன்மையானவர் ; வெல்லமுடியாத எதிரி ; heavy oil , நிலக் 
கரிக் கீலினின்று வாலைவடித்தல்மூலம் இறக்கப்படும் நீரைவிடப் 
பளுவுள்ள எண்ணெய்வகை ; heary water , கடுநீர் , நீரகத்தி 
னிடமாக இரட்டை எடைமானமுடைய நீரக உருமாறகம் 
இடம்பெறும் நீர் ; heavy wet , கடுந்தேறல் , புளித்த மாவடித் 
தேறலும் முந்திரித் தேறலும் கலந்த கடுமையான குடிவகை ; 
The Heavies , ( படை . ) கனமான போர்த்தளவாடங்கள் 
கொண்ட குதிரைப்படை வகை ; பெருந்தரப் பீரங்கிப்படை ; 
time hangs heavy , காலம் மிக மெதுவாகக் கழிகிறது . 
heav y - armed , a . பருத்த போர்க்கவசத்தைத் தாங்கிய ; 
எடை 

டமிக்க படைக்கலந் தாங்கிய . 
heav y - hand ed , a . அருவருப்பான ; தடுமாற்றமுடைய ; 

அமைப்பில் குறைபாடுடைய ; அல்லற்படுத்துகிற . 
heav y -head ed , a . பெரிய தலையுடைய , கனத்த தலை 
யுடைய ; மட 

டத்தனமான , அறிவற்ற ; சோம்பலான ; அரை 
குறைத் தூக்கமுடைய . 
heav y - heart ed , a , மனத்துயரால் வாடுகிற . 
heav y - lad en , a . கனமான சுமையுடைய , பளுவான பாரம் 

கொண்ட . 
heav y - spar , n . பாரியக் கந்தகை . 
heav y - weight , 11. மட்டான அளவுக்கு மேற்பட்ட கன 
முடைய பொருள் ; மட்டளவு மீறிய கனமுடையவர் ; கேளிக்கை 
களில் கனமிக்க வகுப்பினர் ; குத்துச்சண்டையில் தொழில் 
துறையாளரிடையே 175 கல் எடைக்கும் விருப்பத்துறையாள 
ரிடையே 178 கல் எடைக்கும் மேற்பட்ட கனமுடையவர் . 
heb domad , 11. ஏழன் அடுக்கு ; வாரம் ; மனித ஆற்றலை 

மீறிய ஆவிகளின் தொகுதி . 
hebdom adal , a . வார முறையான , வாரந்தோறும் நிகழ்கிற ; 
( தொ . ) Hebdomadal Council , வாரந்தோறும் கூடுகிற 
ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழக ஆட்சிக்குழு . 
hebdom adary , 11. திருக்கோயில் அல்லது கன்னிமாடத்து 
வாரத் தவணைப் பணியாளர் ; a . வாரஞ் சார்ந்த ; வாரந் 
தோறுங் கூடுகிற . 
Heb e , n . கிரேக்க புராண மரபில் தேவர்களுக்கு இன்தேறல் 
வழங்கும் இளமைப் பருவத்துக்குரிய பெண்தெய்வம் ; அருந் 
தகப் பணிப்பெண் , 
heb etate, v . உணர்ச்சி மழுங்கலாக்கு ; உணர்ச்சி மழுங்க 

லாகு . 
heb etude , 11 . 
Hebra ic , Hebra ical , a . GTIGTW ( Hebrew ) LÁSCOTT 

சார்ந்த ; எபிரேய மொழியைச் சார்ந்த . 
Hebra ically , adv . எபிரேய மொழிமரபைப் பின்பற்றி ; 

எழுத்துவகையில் வலமிருந்து இடமாக . 
Heb raism , n . எபிரேயர்களின் பண்பு ; எபிரேய சமயம் ; 

ஏபிரேய சமயக் கோட்பாடு ; ஏபிரேய மொழிமரபு . 
Heb raist , n . எபிரேய மொழிப் புலவர் ; எபிரேய சமயப் 

பற்றுடையார் ; யூதர் கருத்துக்களை மேற்கொள்பவர் . 
Hebraist ic , Hebraist ical , a . யூதரைச் சார்ந்த ; யூதரைப் 

போன்ற ; எபிரேய மொழி சார்ந்த ; எபிரேயமொழி போன்ற . 
Heb raize , v . எபிரேயமாக்கு ; ஏபிரேய மொழிமரபைப் பயன் 

படுத்து ; எபிரேய வழிகளைப் பின்பற்று . 
Heb rew , n . பண்டைய இஸ்ரேயில் ( Israel ) நாட்டைச் 
சார்ந்தவர் , யூதர் ; எபிரேயமொழி , பண்டைக்கால எபிரேய 
மொழி ; விளங்காத மொழி ; புரியாத நடை ; a . எபிரேய 
மொழியைச் சார்ந்த ; யூதர்களைச் சார்ந்த . 
Heb rewess , 11. யூதப் பெண் . 
hec atomb , 11, பண்டைக் கிரேக்கரிடையே பெரும் பொதுப் 
பலியாட்டு , நூறு எருதுகளைப் பலியிடும் பெரும்பலி , படு 
கொலைத் தொகுதி . 
heck , 11. படல் ; ஆறுகளில் மீன்களின் போக்கைத் தடுக்கும் 
அழிச்சட்டம் . 


hec kle , n . சிக்குவாரி , சணல் சிக்கு எடுக்கும் எஃகுச் சீப்பு ; 

U. வினாக்களால் திகைக்க வை . 
hec tare , 1. 2.471 ஏக்கர் கொண்ட பதின்மானமுறை நிலப் 

பரப்பு அளவை . 
hec tic , n . எலும்புருக்கிக் காய்ச்சல் , உளமாந்தை , எலும் 
புருக்கி நோயாளி முகஞ்சிவந்த நிலை ; a . எலும்புருக்கிக் 
காய்ச்சல் உள்ள ; எலும்புருக்கி நோய்க்கு ஆட்பட்ட ; நோய் 
நிலையால் முகஞ்சிவந்த ; ( தொ . ) hectic fever , எலும்புருக்கிக் 
காய்ச்சல் . 
hec togram , hec togramme, n . 

நூறு கிராம் , 3-527 
அவுன்சு கொண்ட எடை அளவை . 
hec tograph , 11. கைப்படி பெருக்கி , கையெழுத்துப்படி எடுக் 

கும் கருவி ; U. கைப்படி பெருக்கியினால் படிகள் எடு . 
hec toliter , hec tolitre , 11. நூறு லிட்டர் கொண்ட பதின் 

மான முகத்தலளவை . 
hec tometer , hec tometre, n . நூறு மீட்டர் , 328 089 அடி 

கொண்ட பதின்மான நீட்டலளவை . 
hec tor , n . தற்புகழ்ச்சியாளர் ; வீம்பு பேசுபவர் , எளிய 
வரைக் கொடுமை செய்பவர் , கொடுமைக்காரர் ; . மெலி 
யாரைக் கொடுமை செய் ; வீறாப்புப்பேசு . 
hed dles, n . pl . தறியில் ஊடிழை நுழைந்து செல்லும் புழை 

யுடைய கயிறு அல்லது கம்பி . 
hedge , n . புதர் வேலி ; எல்லைக் குறுமர வரிசை ; எல்லைக் 
குத்துக்கல் வரிசை ; புல்கரண் எல்லைக்கோடு ; எல்லை குறிக்கும் 
ஆள்வரிசை ; எல்லை குறிக்கும் பொருள் வரிசை ; எல்லை , 
வேலி ; பந்தயம் சூதாட்ட முதலியவற்றில் இழப்பீட்டுக் கை 
காப்புத் துறை ; இழப்பீட்டுக் கைகாப்பு ஏற்பாடு ; ப . குறு 
வேலியிட்டு வளை ; சூழ் , அடைப்புச் செய் ; தடு , இடைடயிட்டுத் 
தடையமை ; தடுத்து நிறுத்து ; காவல் செய் ; கைகாப்புத் 
துறை மூலம் இழப்பிலிருந்து தன்னைக் காத்துக்கொள் ; தடை 
வேலிகள் வகு ; பொறுப்பேற்றலைத் தவிர் ; ( தொ . ) dead hedge, 
கல் கம்பு முதலிய உயிரிலாப் பொருள்களாலமைந்த குறு 
வேலி ; dosen t grow on every hedge , அருமையாகவே 
கிடைப்பது ; quickset hedge , வளரும் உயிர்மர வேலி ; 
வளரும் உயிர்ப்புதர் வேலி . 
hedge hog , n . முள்ளெலி ; முள்ளமைப்புக் காப்புடைய சிற் 
றுயிர் வகைகளில் ஒன்று ; படைத்துறையில் தடையரண் 
வேலிகளால் சூழப்பட்ட தனிநிறைவுடைய காப்பிடம் ; ஒப்புர 
வற்றவர் , பழகப் பொருந்தா தவர் . 
hedge -priest , n . தாழ்நிலையுடைய கல்லாச் சமயகுரு . 
hedge -row , n . புதர்வேலி வரிசை , மரவரிசை வேலி . 
hedge .school, n , கீழ்த்தரப்பள்ளி ; திறந்தவெளிப் பள்ளி . 
hedge spar row , 7. வேலிக்குருவி , வேலிகளில் உள்ள இசைப் 

பறவை வகை . 
hedon ic , a . இன்பத்துக்குரிய . 
hedon ics , n . pl . அறநூலில் இன்பக் கோட்பாடு ; 

நூலில் இன்பவியல் . 
hed onism , n . அறநூல் வகையில் இன்பமே 

இன்பமே சிறந்தநலம் 
என்னுங் கோட்பாடு , 
heed , n . கவனம் ; முன்னறிவு , எச்சரிப்புணர்வு ; கருத்துணர்வு ; 
ப . கவனத்திற் கொள் , கருத்திற் கொள் ; அக்கறை கொள் , 
பொருட்படுத்து ; கூர்ந்துபார் ; கருதிப்பேணு ; உற்றுக்கவனி. 
heed ful , a . கவனமுள்ள ; முன் கருதியிருக்கிற . 
hee .haw , n . கழுதையின் கனைப்பு ; உரத்த சிரிப்பு ; 

3. கழுதைபோலக் கத்து . 
hee11 , n . குதி , குதிகால் ; விலங்கின் குளம்புக்கு மேற்பட்ட 
பின்பகுதி ; குளம்பின் பின்பகுதி ; காலடி ; விலங்கின் பாதம் ; 
புதையடியின் குதியடிக்கட்டை ; காலுறையின் குதிகாற் 
பகுதி ; குதிகால் போன்ற பகுதி , பொருட்களின் அடிப் 
பகுதியின் பின்புறம் ; யாழ் வில்லின் கைப்புற அடி ; வளை 
கோற் பந்தாட்டத்தில் கோலின் அடிவளைவு ; கப்பலடிக் 
கட்டையின் பின்புறம் ; குதிகாலிற் பொருந்தும் தார்முள் ; 


மடமை . 


உள 


A 


483 


heel 


heliscoop 


அப்பத்தின் மேன்முளை ; அப்ப அடிமுளை ; உறைபாற் 
கட்டியின் புறமுளை ; U. நிலத்தைக் குதிகாலால் தொடு ; 
ஆடலின்போது குதிகால்மீது இயங்கு ; புதையடிக்குக் குதி 
காற் கட்டை இணை ; அருகாகப் பின்தொடர் , பின்பற்று ; 
உதைபந்தாட்டத்தில் பந்தைக் குதிகாலால் பின்னோக்கி 
எற்று ; வளைகோற் பந்தாட்டத்தில் கோலின் வளை பகுதியால் 
பந்தடி ; போர்க் கோழிகளுக்குக் காலில் குதிமுள் வைத்திணை ; 
குதிகாலைப் பற்றிப்பிடி ; ( தொ . ) at heel , at one s heels , on 
one s heels , upon one s heels , அடுத்துப் பின்னாக , பின்பற்றி ; 
be carried with heels foremost , குதிகால் முன்னாகப் பிண 
வடிவில் கொண்டுசெல்லப் பெறு , இற ; clap by the heels , 
lay by the heels , விலங்கிடு , சிறைப்படுத்து ; cool one s 
heels , kick one s heels , காத்திரு; காக்க வைக்கப்பட்டிரு ; 
down at heels , புதையடி வகையில் குதிகாற் பகுதி சிதைந்த 
நிலையில் ; ஆள் வகையில் குதிகாற் பகுதி சிதைந்த புதையடி 
அணிந்து ; have the heels of , தாண்டிச் செல் , விஞ்சி விடு , 
விஞ்சி மேம்படு ; head over heels , heels over head , தலை 
கீழாக , குட்டிக்கரணமிட்டு ; heel and toe , இயல்நடை . வேகம் 
கடவாமல் ; out at heel , புதை மிதி அல்லது காலுறை வழி 
குதி தெரியும் நிலையில் ; show a clean pair of heels , take to 
one s heels , தப்பி ஓடு , ஓட்டம் பிடி ; tarn on one s heels, 
சட்டெனத் திரும்பு . 
heel 2 , 11. பார ஏற்றத் தாழ்வாலோ காற்றழுத்தத்தாலோ 
ஏற்படும் கப்பலின் சாய்நிலை ; சரிவு ; 3. கப்பல் வகையில் 
சிறிது சாய்வுறு , சரிவுறு ; சாயச்செய் , சரிவுறச் செய் . 
hef ty , a . வலிமை வாய்ந்த , திண்ணிய . 
hegemon ic , a . தலைமை வாய்ந்த , மேலாட்சி செய்கிற . 
hegem ony , n . தலைமை ; கூட்டாட்சித் தபைமைநிலை ; 

முதன்மையான செல்வாக்கு . 
he gira , n . முகமதுநபி நாயகம் மக்கா நகரினின்று ( Mecca ) 
மதீனா நகர் ( Medina ) நோக்கிச் சென்ற ஓட்டம் ; இஸ்லாமிய 
சகாப்த தொடக்கம் . 
hei fer , 1. ஈனாப்பெற்றம் , கன்றுபோடாத இளம்பசு . 
heigh , int . ஊக்குதற் குறிப்புவிளி ; உசாவுதற் குறிப்புவிளி ; 

மகிழ்வுக் குறிப்பு . 
heigh - ho , int . சோர்வுக்குறிப்பு ; மனக்கசப்புக் குறிப்பு . 
height , n . உயரம் ; உயர்வு , உயரத்தின் அளவு ; தலைக்கு 
மேலுள்ள தொலை ; மேல்நோக்கிய தொலை ; மீகோணம் ; 
உயர்ந்த இடம் ; உயரத்திலிருக்கும் பொருள் ; குன்று ; மேடு ; 
ஏற்றம் , மேல் நோக்கிய சரிவு ; உச்சி ; உச்சநிலை ; உச்ச 
அளவு ; உயர்சிறப்பு, உயர் தகுதி , மேம்பாடு ; ( தொ . ) 
at a height , மேட்டில் ; at its height , உச்சப் படிநிலையில் , 
உச்ச அளவில் ; the height of , முழுநிறை உச்ச நிலையான . 
height en , v . உயர்வாக்கு ; மிகைப்படுத்து . 
hei nous , a . கடுங்கொடிய . 
heir , n . உரிமையாளர் ; மரபுவழி உடைமைக்கு உரியவர் ; 
சட்டமுறை உரிமை உடையவர் ; தகுதி உரிமையாளர் ; 

உரிமைப்பட்டவர் ; பின்தோன்றல் ; வழித் 
தோன்றல் ; மைந்தன் ; முதல்மகவு ; ( தொ . ) heir apparent , 
தாய்மருகர் , சட்டப்படி உறுதியான பின்னுரிமையுடையவர் ; 
heir in tail , உரிமை வழி மரபில் வகுக்கப்பட்ட நிலையிலுள்ள 
உரிமையாளர் ; heir male , முழுதுற ஆண் வழியே மரபுரிமை 
பெற்ற 

ஆண் உரிமையாளர் ; heir presumptive, மிக 
நெருங்கியார் பிறர் பிறக்காவிட்டால் உரியராகும் பெற்றி 
யினர் . 
heir ess , n . பெண் உரிமையாளர் ; பெருஞ்செல்வத்தை உரிமை 
யாகப் பெற்றுவிட்ட மாது ; பெருஞ்செல்வத்தை உரிமையாகப் 
பெற இருக்கிற பெண் . 
heir less , a . பின்னுரிமையாளர் இல்லாத . 
heir loom , 11. சொம்மு , மரபுரிமையாளர் உடைமையுடன் 
பழக்கப்படி வந்து சேரும் உடைமைப் பொருள் ; குடும்ப 
மரபாய் வரும் உடைமைப் பொருள் , வழிவழி உடைமை . 
he jira , 11 . = hegira. 


held , v . hold என்பதன் இறந்தகால - முடிவெச்சம் . 
helilacal , a . கதிரவனைச் சார்ந்த ; சூரியனுக்கு அணித்தான ; 
கதிரவன் மண்டலத்தோடியைந்து காணப்பெறுகிற ; கதிரவன் 
மண்டலத்திற்கு மிக அருகாகத் தோற்றுகிற ; ( தொ . ) 
heliacal rising , நட்சத்திர வகையில் கதிரவனணிமை காரண 
மான மறைநிலைக்குப் பின்னைய முதன் முதல் தோற்றம் ; 
heliacal setting , நட்சத்திர 

வகையில் கதிரவனணிமை 
காரணமான மறைநிலைக்கு முற்பட்ட கடைத்தோற்றம் . 
Helian thus , n . சூரிய காந்தியை உட்படுத்திய நெருஞ்சிப் 

பேரினம் . 
hel ical , a . திருகுசுழலான . 
hel ices , 12. helix GT GTLI SGT UGT GOLD . 
Hel icon , 11. கிரேக்க கலைத்தெய்வங்களின் இருப்பிடமான 

மலை ; கவிதை அகத்தூண்டுதலின் தலையூற்று . 
Helicon ian , a . கிரேக்க கலைத்தெய்வங்களின் இருப்பிடமான 

மலைக்குரிய ; கவிதை அகத்தூண்டுதல் தருகிற . 
hel icopter , n . செங்குத்தாக மேலெழும்பி இறங்கவல்ல 

திருகு வானூர்தி . 
hel iocen tric , a . கதிரவன் மண்டல மையத்திலிருந்து 

காணும் நிலைப்பட்ட ; கதிரவனையே மையமாகக் கொண்ட . 
hel iochromy , n . இயல்வண்ண நிழற்படப் பதிவுமுறை . 
hel iogram, n . சூரியன் ஒளிக்கதிர்களை எதிரொளிப்படுத்திக் 

காட்டி அனுப்பப்படும் அடையாளச் செய்தி . 
hel iograph , n . ஒளி படிவதால் ஏற்படும் செதுக்குருவம் , 
நிழற்படமுறைச் செதுக்குப்படிவம் ; கதிரவனைப் படம்பிடிக்கும் 
நிழற்படக் கருவியமைவு ; கதிரவன் ஒளிக்கதிர்களை எதி 
ரொளிப்படுத்திக்காட்டி அடையாளச் 

செய்தி அனுப்பும் 
முறை ; ஒளிச்செறிவுமானி ; 3. கதிரவன் ஒளிக்கதிர்களை 
எதிரொளிப்படுத்திக் காட்டி அடையாளச் செய்தி அனுப்பு ; 
ஞாயிற்றின் ஒளிபடுவதால் ஏற்படும் மாறுபாட்டு மூலம் 
நிழற்படமெடு . 
hel iograph ic , a . கதிர் மண்டல ஆய்வுவிளக்கம் சார்ந்த ; 
ஒளியூடுருவு செதுக்குமானம் பற்றிய ; கதிர் எதிரொளிப்பு 
அடையாளச் செய்தி குறித்த . 
heliog raphy , n . கதிரவன் மண்டலம் பற்றிய ஆய்வு 
விளக்கம் ; ஒளியூடுருவலால் ஏற்படும் செதுக்குமானம் ; 
கதிரவன் ஒளிக்கதிர்களை எதிரொளிப்படுத்திக்காட்டி அடை 
யாளச் செய்தி அனுப்புதல் . 
hel iogravure , n . நிழற்படமுறைச் செதுக்குமானம் , நிழற் 
பட எதிர்ப்படியை உலோகத் தகட்டுக்கு மாற்றி இழைத்த 
செதுக்குவேலை . 
heliolith ic , a . பரிதிக்கல் பண்பாடு சார்ந்த , கதிரவன் 
வழிபாடும் வழிபாட்டுப் பெருங்கல்லும் இடம்பெறும் நாகரிகப் 

படிக்குரிய . 
heliom eter , n . குறுக்கைமானி , கதிர்மண்டல விட்டத் 

தையோ விண்மீன் களிடைத் தொலையையோ அளக்கும் கருவி . 
hel ioscope , n . கண்ணுக்குக் கேடின்றிக் கதிரவன் மண்ட 

லத்தைக் காண்பதற்கு உதவும் கருவி . 
helios is , 11. வெயிற்காட்ட நோய் ; ( தாவ . ) கண்ணாடி வழி 
ஒளிக்கதிர்கள் செறிவுறலால் இலைகள்மீது ஏற்படும் கறைப் 
புள்ளிகள் . 
hel iothe rapy , n . கதிர் மருத்துவமுறை , கதிரொளிப்படிவு 

மூலம் நோய் குணப்படுத்தும் மருத்துமுறை . 
hel iotrope , n. மணமிக்க கருஞ்சிவப்பு மலர்களையுடைய 
செடிவகை ; கருஞ்சிவப்பு மலர்வகையின் மணம் ; குருதிநிற 

மணிக்கல் வகை . 
hel iotrop ic , a . ( தாவ . ) ஒளி நோக்கிய சாய்வுத்தொடர் 

பான , ஒளி நோக்கிச் சாய்கிற . 
heliot ropism , n . தாவரங்களின் ஒளி நோக்கிய சாய்வு . 
hel iotype, 11. பசை 

பசை ஒளிப்படம் , ஒளிபடியும் பசைபூசிய 
தகட்டினின்று கிடைக்கும் படம் . 
hel iscoop , 11. வானூர்திக் காப்புத் திருகுவலை . 


பண்புக்கு 


484 


helium 


henbane 


hel ium , 1. பரிதியம் , கதிரவன் மண்டலத்திலிருப்பதாகக் 
கருதப்பட்ட தனிமவளி , 1868 - இல் முதல்முதலாகக் கண்டுண 
ரப்பட்ட தனிமம் . 
helix , 11. திருகு சுழல் , திருகுசுழல் வட்டம் ; புறச்செவி 
விளிம்பு ; நத்தைப் பேரினம் ; ( க - க . ) திருகுசுழல் ஒப்பனைச் 
சிற்பம் . 
hell , n . நரகம் ; பழியாவிகள் தண்டனை நுகரும் உலகம் ; 
வெம்பழி ஆற்றல் தெய்வங்களின் தொகுதி ; துன்ப உலகு ; 
இறந்தோர் உலகு ; கடுந்துயர் நிலை ; பழிநிலை ; சூதாடுமனை ; 
ஆட்ட வகைகளில் சிறைகாப்புக் கட்டம் ; தையல்மனைக் 
கூளக்குழி ; int . வெறுப்புக்குறிப்பு , சீற்றக்குறிப்பு ; ( தொ . ) 
a hell of a noise , மிக்க பேரொலி ; give hel ] , தாங்கமுடியாத் 
தொல்லை கொடு ; hell for leather , கடு வேகத்தில் . 
hell - cat , 11. குதிரி , அடங்காப் பிடாரி . 
hell ebore , 11. பித்தத்தைக் குணப்படுத்துவதாகப் பண்டு 
நம்பப்பட்ட செடி வகைகளில் ஒன்று ; ரோசா மலர்ச்செடி 


வகை . 


Hell ene , 11. இனத்தூய்மையுடைய பண்டைக் கிரேக்கர் ; 

தற்கால கிரேக்க நாட்டின் குடியுரிமையினர் . 
Hellen ic , a . கிரேக்கருக்குரிய , கிரேக்க இனத்துக்குரிய . 
Hell enism , n . கிரேக்க சொல்மரபு ; கிரேக்க இலக்கணத் 
தொடர்பு மரபு ; கிரேக்க இனப் பண்பாடு ; கிரேக்க இன 
தைப் பார்த்துப் பின்பற்றிய போலிப்பண்பாடு ; கிரேக்க 
தேசீயம் ; கிரேக்க மரபுவழி பின்பற்றும் கோட்பாடு ; கிரேக்க 
மொழி பின்பற்றும் பண்பு . 
Hell enist , 1. கிரேக்கமொழி வழங்கும் கிரேக்கரல்லா தவர் ; 
கிரேக்கமொழி வல்லுநர் ; கிரேக்கமொழியும் வழியும் பின் 
பற்றியவர் ; கிரேக்கமொழியும் வழியும் பின்பற்றிய யூதர் 
( Jew ) . 
Hellenis tic , Hellenis tical , a . கிரேக்கரைச் சார்ந்த ; 
அலக்ஸாண்டர் காலத்துக்குப்பின் ஏற்பட்ட அயற்கலப்பு 
மிகுந்த நிலையுடைய கிரேக்க இனமொழிப் பண்பாடுகளுக் 
குரிய . 
hell - hound , ? 1 . நரகக் கொடும்பேய் ; நரக வேட்டை நாய் . 
hell ish , a . நரகத்துக்குரிய ; நரகம் போன்ற ; மிகக்கொடிய ; 

பயங்கரமான . 
hello , 11. , . = hallo . 
hell ward , a . நரகம் நோக்கிய ; adv . நரகம் நோக்கி . 
helm , n . தலைக்கவசம் , கவசத் தலைப்பகுதி ; தலைக்கவசம் 
போன்ற பொருள் ; புயலின் போது அல்லது புயலுக்குமுன் 
மலைமுகட்டில் தவழும் முகில் ; வான்கோழித் தலைச்சூட்டு ; 
மலர்களின் மீ உயர் கவிவி தழ் . 
helm , 1. பயின்கருவிப்பிடி , சுக்கான்பிடி ; பயின் கலம் , 
சுக்கான் திருப்புவதற்குரிய இடம் ; ஆட்சிப்பிடி , செயலாட்சி , 
இயக்குமுதன்மை ; . தலை நின்றியக்கு ; ( தொ . ) take the 
helm of , தலைமையிடங் கைக்கொள் , ஆட்சி மேற்கொள் . 
helm - cloud , 11. புயலின் போது அல்லது புயலுக்குமுன் மலை 

முகட்டின் மீது காணப்படும் முகில்கற்றை . 
hel met, n. தலைக்கவசம் , போர்வீரர் கவசத் தலைப்பகுதி ; 
தீயணைப்புப் படைவீரர் தலைகாப்புக் கவிகை ; வேனிற் காப் 
பான அழுத்தத் தோல்தொப்பி ; நெட்டிக்காப்பிட்ட வேனிற் 
பருவத் தொப்பி ; வடிகல முகடு ; கிளிஞ்சில் வகையின் சிப்பி ; 
( தாவ . ) மலர் வகைகளிற் புறவிதழின் வளைந்த மேன்முகடு . 
hel minth , 11. குடற் புழு. 
helminthi asis , 11. குடற்புழுவினால் ஏற்படும் நோய் . 
helmin thoid , a , குடற்புழு போன்ற உருவுடைய . 
helminthol ogy , 11. ஒட்டுயிரிகளான குடற்புழு பற்றிய 

ஆய்வு நூல் . 
helms man , n . கப்பல் இயக்குநர் . 
hellot , 11. ஸ்பார்ட்டா (Sparta ) என்ற பண்டைக் கிரேக்க 
நகரிலுள்ள அடிமை வகுப்பினருள் ஒருவர் ; அடிமை வகுப் 
பினர் , உரிமையற்றவர் . 


hel otry , n . அடிமைகளின் தொகுதி ; அடிமை வகுப்பினர் 

குழு , 
help , n . உதவி , துணை , ஆதரவு ; துணைவலு , ஊக்காற்றல் ; 
தீர்வு வழி , போக்கு , புகல் ; உணவு பரிமாற்றம் ; உஉதவி 
யாளர் , ஆதரவாளர் ; வீட்டு வேலையாள் ; தொழிலாளி ; V. 
உதவு , துணையளி , ஆதரவு வழங்கு ; வெற்றியில் பங்குகொள் ; 
செயலில் துணைசெய் ; வகைதுறை கருவி வழங்கு ; தேவை 
யானவை அளித்துதவு ; பகுதி கொடுத்துதவு , பங்கு பெற் 
றளி ; பங்கிட்டளி ; துயர் நீக்கு , நோவு அகற்று ; தணி ; 
தடு ; காப்பாற்று ; செயல் விலகியிரு ; அருள் துணையளி ; 
( தொ . ) cannot help it , cannot help doing , செய்யாமலிருக்க 
முடியவில்லை ; lady help , வீட்டுத்தலைவிக்குத் தோழமையுதவி 
யானவள் , உடனுதவியாள் ; mother s help , உயர் தரச் 
செவிலி ; 110 help for it , வேறு வழியில்லை . 
help ful , a . பயனுடைய , உதவியான ; உதவி செய்கிற . 
hel ping , n . உதவுதல் ; பரிமாறுகை ; பரிமாறிய பகுதி ; 

a . உதவுகிற . 
help less , a . உதவியற்ற ; தன் செயலற்ற ; உதவி செய்யாத . 
help mate , help meet , n . வாழ்க்கைத் துணை ; பக்கத் 

துணைவர் . 
hel ter -skel ter , 1. சீர்க்குலைவு , தாறுமாறான நிலை ; 
தாறுமாறான , குழப்பமுற்ற ; ads . தாறுமாறாக ; அவசர 
அவசரமாக ; முற்றிலும் குழப்பமுற்று . 
helve , 11. கோடரியின் காம்பு ; கருவியின் கைப்பிடி , 
Helve tian , n . ஸ்விட்ஸர்லாந்து நாட்டவர் ; a . ஸ்விட்ஸர் 

லாந்து நாட்டுக்குரிய . 
hem , n . விளிம்பு , துணியின் மடித்த ஓரம் ; ப . ஓரம் உள் 
மடித்துத் தை ; ( தொ . ) hem in , hem about , சூழ்ந்து 
வளைத்துக் கொள் . 
hem ?, 1. ஊம் ஒலி ; கவனிப்புக் குறிப்பு ; தயக்கக் குறிப்பு ; 
U. ஊம் ஒலி செய் ; தொண்டையைக் கனைத்துக்கொள் ; 
பேச்சில் இடைத்தயக்கங் காட்டு , திக்கித் தயங்கு ; int . ஊம் ! 

கவனிப்புக் குறிப்பு , தயக்கக் குறிப்பு . 
hemat ic , 11. , a . = haematic . 
hemianop sia , n . அரைக் குருடு , அரைப்பார்வை மங்கல் . 
hem icycle , n . அரைவடிவப் பிறை , அரைமதி வடிவம் . 
hemidemisemiquav er , 11. இசைமானக்கால நுட்பக்கூறு . 
hemihed ral , a . மணியுருக்களில் முழுநிறைதள எண்ணிக் 

கையில் பாதியுடைய . 
hemimetab ola , n . pl . ( வில . ) முழு அளவில் மெய்யுருமாற் 

றம் பெறாத பூச்சிகள் . 
hemiple gia , n . ஒருபுறமாகச் செயலற்ற தன்மையூட்டும் 

வாத நோய் . 
hem isphere , n . அரையுருண்டை வடிவம் ; நிலவுலக அரைக் 
கோளம் ; நிலவுலக அரைக்கோள மனைப்படம் ; வான்கோள 
கையின் பாதி ; மூளையின் இருபாதிகளில் ஒன்று . 
hem istich , n . செய்யுட் பாதியடி . 
hem - line , 11. உள்மடித்துத் தைத்த பாவாடை விளிம்பு . 
hem lock , 11. நச்சுச்செடி வகை ; நச்சுச்செடி வகையிலிருந்து 

வடித்தெடுத்த நஞ்சுநீர் . 
hem orrhage, 11. = haemorrhage. 
hemp , 11 . நார் தரும் சணல்செடி வகை ; சணல் நார் ; சணற் 


கயிறு . 


hem - stitch , 11. விளிம்பு மடிப்புத் தையல் . 
hen , 1. பெட்டைக்கோழி ; கோழியினப் பெடை ; பறவையினப் 
பேடு ; 

பெடை ; மீன் முதலிய நீர்வாழ் உயிரின் பெண் ; 
பெண் ; சிறுமி ; கோழை நெஞ்சினர் , உரமற்றவர் ; ( தொ . ) 
hen crab , hen lobster , பெடை நண்டு . 
hen bane , 11. நச்சு மயக்க மருந்து ; நச்சு மயக்க மருந்து 
தரும் செடி வகை . 


485 


hence 


herdsman 


hence , adv . இங்கிருந்து ; இதிலிருந்து ; இப்போதிருந்து ; 
இதனால் , இதன் விளைவாக , இதனின்று உய்த்துணர்வாக ; 
int . போய்விடு , இங்கிருந்து அப்பால் செல் ; ( தொ . ) go hence , 
இற ; hence with , இங்கிருந்து அப்பால் எடுத்துச் செல் . 
henceforth , hencefor ward , adv . இச்சமயமுதல் , இது 

முதற்கொண்டு . 
thench man , n . வேலையாள் ; மதிப்புக்குரிய மெய்க்காவற் 
பணிப் பையன் ; தம்பிரான் தோழர் ; அரசியல் ஆதரவாளர் ; 
pl . hench men . 
hen - coop , n . கோழிக்கூடு . 
hendec agon , n . பதினொருகோணக் கட்டம் . 
hendecasyllab ic , 11. பதினோரசையடிச் செய்யுள் ; a . பதி 

னோரசையுடைய . 
hendecasyll able, 11 . லத்தீன்மொழியின் பதினோரசைச் 
செய்யுள் ; முதலிரண்டும் நெடில் - நெடில் அல்லது குறில் 
நெடில் அல்லது நெடில் - குறிலாகவும் இறுதி இரண்டும் நெடில் 
நெடில் அல்லது குறில் நெடிலாகவும் இடை ஏழும் நெடில் - 
குறில் -குறில் நெடில் குறில் நெடில் - குறில் எனவும் வரும் பதி 
னோரசை யாப்பு . 
hendi adys , n . ஒருபொருள் இருமொழி . 
Hen don , n . இங்கிலாந்தில் மிடில்ஸெக்ஸ் கோட்டத்தில் 
( Middlesex of England ) உள்ள விமானத்துறைப் புகழ் 
வாய்ந்த நகரம் . 
hen - harr ier , 11. பருந்து வகை . 
hen - heart ed , a . கோழையான , மனவுரமற்ற ; அற்பத்தனம் 

வாய்ந்த . 
Hen ley , n . ஆண்டுதோறும் இங்கிலாந்தில் தேம்ஸ் 
( Thames ) ஆற்றங்கரையில் ஹென்லி என்ற இடத்தில் 
நடைபெறும் படகுப் பந்தயம் . 
henn a , n . மருதோன்றி வகை . 
henn y , n . 

பெட்டைக்கோழி போன்ற தோற்றமுடைய 
சேவல் ; a பெட்டைக்கோழி போன்ற . 
hen otheism , n . தலைக்கடவுட் கோட்பாடு , பிற தெய்வங் 

களை விலக்காது ஒரு முழுமுதற் கடவுளை நம்பும் கோட்பாடு . 
hen - pecked , a . மனைவியின் மேலாட்சிக்கு உட்பட்ட , பெண் 

வழிச் செல்கிற . 
hepat ic , n . செடி வகை ; கல்லீரலுக்கு நலஞ்செய்யும் மருந்து 
வகை ; a . கல்லீரலுக்குரிய ; கல்லீரலுக்கு நலஞ்செய்கிற ; 
கல்லீரல் நிறமுடைய . 
hepatit is , n . கல்லீரல் அழற்சி . 
hepatiza tion , n . நுரையீரல் முதலிய பகுதிகள் கல்லீரல் 

போன்ற பொருளாக இறுகிவிடும் நோய்வகை . 
hep atize , v . நுரையீரல் போன்றவற்றைக் கல்லீரல் போன்ற 

பொருளாக்கு . 
hepatog enous , a . கல்லீரல் தோன்றுகிற . 
Hep plewhite , n . தட்டுமுட்டுப்பொருள்களுக்குரிய வேலைப் 

பாட்டுப் பாணிவகையின் பெயர் . 
hep tachord , n . ஏழ்நரம்பு வீணை ; கிரேக்கரிடை ஏழ்சுர 

வரிசை . 
hep tad , 11. ஏழன்தொகுதி . 
hep taglot , n . ஏழு மொழிகளில் வெளியிடப்பட்ட புத்தகம் ; 

a . ஏழு மொழிகளுக்குரிய . 
hep tagon , n . எழுகோணக் கட்டம் . 
heptag onal, a . எழுகோணமுடைய , எழுகோணக் கட்டமான . 
hepta - hed ron , 11 . எழுமுகப் பிழம்புரு , ஏழு முகப்புத் 

தளங்களையுடைய பிழம்பு வடிவம் . 
hep tarchy , 11. எழுவர் ஆட்சி ; ( வர . ) பண்டை ஆங்கிலோ 

சாக்ஸனியரின் { Anglo - Saxons ) ஏழரசுத் தொகுதி . 
heptasyllab ic , a . ஏழசையுடைய . 

_62 


hep tateuch , 11 . விவிலிய ஏட்டின் முதலேழு பிரிவுகளின் 

தொகுதி . 
her , pron . she என்பதன் எழுவாயல்லா வேற்றுமை வடிவம் . 
her , pron . she என்பதன் உடைமைப்பொருள் வேற்றுமை 

வடிவம் . 
he rald , n . கட்டியர் , வள்ளுவர் , அரசவிளம்பரங்கள் பொது 
அறிவிப்புகள் தெரிவிப்பதையும் கட்டியப் படிமுறை நடை 
முறைகளை ஒழுங்குசெய்து தீர்ப்பளிப்பதையும் தூதுச்செய்தி 
களை அறிவிப்பதையும் கடமையாகக்கொண்ட அரசியல் உயர் 
பணியாளர் ; தூதர் ; முன்னறிவிப்போர் ; வருகை முன் 
சென்று தெரிவிப்பவர் ; 3 . கட்டியங்கூறு , வருகை முன்னறிவி ; 
வரவேற்று உள்ளே இட்டுவா , வாயில் தந்து இட்டுச்செல் ; 
( தொ . ) Heralds College , பட்டப்படிகளையும் சின்னங்களை 
யும் பதிவுசெய்து பேணும் குழுமம் . 
heral dic , a . கட்டியம் சார்ந்த , கட்டியருக்குரிய , கட்டிய 

இயலுக்குகந்த , கட்டியர் பதவிச்சார்பான . 
he raldry , n . கட்டியம் , கட்டிய இயல் , கட்டியர் பதவி ; 

கட்டிய முறை சார்ந்த குலமரபுச் சின்னங்களின் தொகுதி ; 
கட்டிய ஆரவார அமைதி ; ( தொ . ) canting heraldry , 
அணிந்தவர் பெயர்க் குறிப்பீடு . 
herb , n . பூண்டு ; அகக்காழற்ற செடியினம் ; மருந்தாகவோ 
உணவாகவோ மணமூட்டும் பொருளாகவோ சுவையூட்டும் 
பொருளாகவோ உள்ள இலைகளையுடைய செடியினம் . 
herb age , n . பூண்டுகளின் தொகுதி ; பூண்டுகளின் சாறு 
கொழுந்தசையுடைய பகுதிகளின் தொகுதி ; ( சட் . ) பிறர் 
நிலத்தில் மேய்ச்சல் உரிமை . 
herb al , n . பூண்டு விளக்க ஏடு , பூண்டுவள இயல் ; a . பூண்டு 

சார்ந்த . 
herb alist , n . பூண்டுகள் பற்றிய அறிவுத் திறமுடையவர் ; 
முற்காலத் தாவர இயல் எழுத்தாளர் ; மருத்துப்பூண்டு 
விற்பனையாளர் . 
herbar ium , 11. பூண்டு உணக்கக் கொட்டில் . 
herb orist , n . செடியின ஆய்வாளர் ; செடியினங்களைச் 
சேகரித்துத் தொகுப்பவர் ; செடியினங்களைத் தொகுத்து 
விற்பவர் ; செடியினங்களைத் திரட்டி மருந்தாக வழங்குபவர் ; 
தொடக்கக்காலத் தாவர இயலார் . 
herb orize , v . செடியினம் சேகரி . 
herb y , a . பூண்டின் இயல்புடைய ; பூண்டுவளம் வாய்ந்த . 
Hercul ean , a . பண்டைக் கிரேக்க மாவீரன் ஹெர்க்குலீஸுக் 
குரிய ; வலிமைமிக்க ; ஹெர்க்குலீஸின் பணிகள் போன்ற 
முடித்தற்கரிய பெருங் கடுமுயற்சி வாய்ந்த . 
Herc ules , 11. செயற்கருங் கடும்பெரும் பணிகள் பன்னிரண்டு 
முற்றுவித்த கிரேக்க ரோமப் பழங்கதை மாவீரன் ; வலிமை 
மிக்கவன் ; வடதிசை வான்மீன் குழுக்களுள் ஒன்று ; ( தொ . ) 
Hercules beetle , ஐந்தங்குல நீளமுள்ள அமெரிக்க வண்டு 
வகை ; Pillars of Hercules , ஜிப்ரால்டர் கடலிடுக்கில் 
( Straits of Gibraltar ) இருபுறமும் உள்ள பாறைகள் ; கடைக் 
கோடி எல்லை . 
herd , 11. மந்தை ; மேய்ச்சல் விலங்குகளின் திரள் ; திரியும் 
கால்நடைக் குழுமம் ; மக்கட் கும்பல் ; கும்பு ; பாமரர் குழு , 
கல்லாப் பொதுமக்கள் திரள் ; U. மந்தையோடு செல் ; குழு 
வாகச் செல் ; மந்தையுள் அனுப்பு ; மந்தை விலங்காக நடந்து 
கொள் ; மந்தையை ஓட்டு ; மேய் ; ( தொ . ) herd instinct , 
அலைந்து திரிதலும் ஒருவருடனொருவர் நெருங்கிப்பழகிப் 
பற்றுக் கொள்ளுதலும் உள்ளார்ந்து தோய்ந்த உணர்ச்சி 
யாகக் கொண்டிருத்தல் ; the common herd , the vulgar 
herd , பாமர மக்கள் , கல்லாப் பொதுநிலைமக்கள் கும்பல் . 
herd , n . கால்நடை மந்தை வைத்திருப்பவர் ; கால்நடை 

ஓட்டி , இடையர் , ஆயர் ; 3. மேய்ப்பவனாகச் செயலாற்று . 
herd - book , 11. கால்நடை வளர்ப்புப் பன்றிகள் ஆகியவற் 

றின் மரபுக்கொடி விளக்கப் பட்டியல் . 
herds man , n . மந்தைக்குரியவர் , 


486 

herpetic 
here 
here, n . இந்த இடம் ; adv . இங்கே ; இந்த இடத்தில் ; இந்த தன்மைகள் இயைந்த கப்பல்வகை ; ( வில . ) இயல்பாக இரு 
உலகில் ; இந்தச் சூழலில் ; இவ்வாழ்வில் ; இந்நிலையில் ; பால்களுக்கும் உரிய உயிரினம் ; ( தாவ . ) பெண்கூறும் ஆண் 
வாதத்தின் இந்தக் கட்டத்தில் ; இந்தச் செய்தியில் ; இந்த கூ.றும் ஒருங்கே ஒரே பூவிலேயே கொண்ட செடியினம் ; 
இடத்துக்கு ; இந்த இடம் நோக்கி ; ( பே - வ . ) இதோ ! a . இருபாற் கூறுகளையும் ஒருங்கேயுடைய ; முரண்பண்புகளை 
( தொ . ) here and there , ஆங்காங்கே , பல்வேறிடத்திலும் ; ஒருங்கே கொண்ட . 
here goes , ( பே - வ . ) இதோ பார் ! here , there and everywhere , hermeneut ic , hermeneut ical , a . Our ( GrCisir 
விடாது எங்கும் ; neither here nor there , குறிவராது ; சார்ந்த ; திருமறைப் பொருள்கோள் முறைக்குரிய , 
சிறப்பின்றி . 

hermeneut ics . 11. pl . பொருள்கோள் இயல் , திருமறைப் 
here about , hereabouts , ads . இங்கே எங்காவது , இந்த பொருள்கோள் முறை ஆய்வியல் துறை . 
இடத்துக்குப் பக்கத்தில் எங்காவது . 

Herm es , 11. கிரேக்க பெருந்தெய்வமான சியூஸுக்கும் மேயா 
hereaf ter , n . எதிர்காலம் ; வருங்கால உலகு ; இனிவரும் வுக்கும் ( Zeus and Maia ) உரிய புதல்வன் ; தேவர்களின் 
உலகு ; adv . வருங்காலத்தில் ; பிற்காலத்தில் ; வருங்கால 

உரிய 
தூதன் ; 

அறிவியலுக்கும் உரைத்திறத்துக்கும் 
உலகில் ; இனிவரும் வாழ்வில் . 

தெய்வம் ; ( தொ . ) Hermes Trismegistus , தாத் (Thoth ) 

என்ற எகிப்திய தெய்வத்துக்குப் பிற்காலக் கிரேக்கர் 
hereat , adv . இதன்மீது , இதுகாரணமாக . 

வழங்கிய பெயர் . 
hereby , adu . இதனால் , இதன்மூலம் ; இதன் பயனாக . 

hermet ic , a . பொன் மாற்றியல் சார்ந்த ; இரசவாத ஆற்ற 
hered itable , a . மரபுரிமையாகப் பெறத்தக்க . 

லுடைய ; மாயத்திறம் வாய்ந்த ; இயைபுமூலம் காற்றிடை 
heredit ament , 21. மரபுரிமையாகப் பெறத்தக்க உடைமை ; புகாக் காப்புடைய ; கட்டிறுக்கமான . 
நிலைஉடைமை ; மரபுரிமைப் பேறு . 

hermet ically , adu . காற்று இடையே புகாமல் . 
hereditar ian , n . மரபுத்தொடர்புக் கோட்பாட்டாளர் . 

hermet ics , n . pl . இரசவாதம் ; மறைநிலை இயல் . 
hered itariness , 11. மரபுரிமையாக வரும் பண்பு . 

herm it , n . முற்காலக் கிறித்தவத் துறவி ; ஒதுக்கமாக 
hered itary , a . மரபுரிமையாக வருகிற ; மரபுவழித் தொடர் வாழ்பவர் , ஒதுங்கியுறைபவர் . 
கிற ; தலைமுறை தலைமுறையாகத் தொடர்ந்து வருகிற ; 

herm itage , n . துறவி மாடம் ; தனிமை மனை ; பிரஞ்சு 
முன்னோர் பண்பொத்த ; வழிவழித் தொடர்கிற , வழிவழித் 

இன்தேறல் வகை . 
தொடர்ந்து வந்துள்ள . 

herm it - crab , n . சிப்பிமீன் எறிந்த தோட்டில் பாதுகாப் 
hered ity , 11. பண்பின் மரபுத் தொடர்பு , மரபொப்புத் திறம் . பற்ற தன் பின்புறம் காத்துத்திரியும் நண்டுவகை . 
He reford , n . கால்நடைப் பயிற்சியின வகை . 

hern , 11. = heron . 
herein , ads . இதில் ; இப்புத்தகத்தில் . 

hern ia , n . ( மரு . ) குடலிறக்கம் , அண்டவாதம் , குமுறலண்டம் , 
hereinaf ter , adu . பத்திர எழுத்தில் இனிமேல் , இனி இதன் 

முறிவு . 
கீழே , இதில் பின்னால் . 

her o , n . வீரன் , மீளி ; பெரியோன் ; தெய்வ மகன் ; அரைத் 
hereinbefore , adv . பத்திர எழுத்தில் இதற்குமுன் , இதில் 

தெய்வம் ; புகழ்சான்ற போர்வீரன் ; நாட்டுத்தியாகி ; பெருங் 

தகை , சான்றோன் ; பெருஞ் செயலாளர் ; பாட்டுடைத் 
முன்னால் . 

தலைவன் ; கதைத் தலைவன் ; நாடகத் தலைவன் ; பூசிக்கத் 
hereof , adv . இதனுடையதாக , இதைப்பற்றி , இதன் 

தக்கவர் ; பாராட்டத்தக்கவர் ; பின்பற்றத் தக்கவர் . 
தொடர்பாக . 

hero ic , n . வீரகாவியப் பாவகை ; a . வீரனுக்குகந்த ; வீர 
heres iarch , 11. சமயமுரண் கோட்பாடு தோற்றுவிப்பவர் ; 

னுக்குரிய ; வீரப் பண்புகளையுடைய ; நடைமுறையில் மீயுயர் 
பாசண்டர் , முரண் கோட்பாட்டுத் தலைவர் . 

கற்பனைத் திறம் வாய்ந்த ; துணிவான எழுச்சியுடைய ; பாரித் 
heresiol ogist , n . முரண் கோட்பாட்டு மாணவர் ; முரண் துயர்ந்த ; ( தொ . ) heroic poetry , வீரகாவியம் ; 

வீர 
கோட்பாடு பற்றிய எழுத்தாளர் . 

காப்பியக் கவிதை ; heroic verse , வீரகாவியத்துக்குரிய 
he resy , 11. முரண் சமயக் கருத்து , கிறித்தவத் திருச்சபையின் பாவகை ; the heroic age , பண்டைக் கிரேக்கரிடையே 
ஏற்பமைதிக்கு மாறான கருத்து . 

திராய்ப் ( Troy ) பெரும்போர் வீரர் மீட்சிக்கு முற்பட்ட 
he retic , 11. ஏற்பமைதியில்லாத கோட்பாட்டில் பற்றுடை 

காலம் ; வீரவாழ்வுக் காலம் . 
யவர் , திருச்சபைக்கு முரணான கோட்பாடுடையவர் . 

heroi - com ic , a . வீர விகடமான . 
hereto , adv. இவ்வகைக்கு . 

lhero ics , 11. pl . பகட்டு நடை ; அகன்று விரிந்த உணர்ச்சிகள் . 
heretofore , adu . முன்னாட்களில் , சென்றகாலங்களில் ; இது hero ify , v . வீரத் தலைவனாக்கு , பேராண்மையாளராக்கு . 

he roin , 11. மயக்க மருந்திலிருந்து உண்டாக்கப்படும் ஒருவகை 
heraun der , adu . இதன்கீழே . 

நன் மருந்து . 
hereunto , adu . இது வரை, இந்நேரம் வரை . 

he roine , 11. தலைவி ; வீர அணங்கு ; தெய்விக ஆற்றலுடைய 
hereupon , adv . இதன்மீது ; இதன்பின்னர் ; இதன் பயனாக . 

மாது , அரைத்தெய்வ மகள் ; பாட்டுடைத் தலைவி ; கதையின் 
herewith , adu . இதனுடன் . 

நாயகி ; நாடகத் தலைவி . 
he riot , n . குடியுரிமையாளர் மறைவின்போது 

he roism , 11. பேராண்மை , பெருஞ்செயல் வீரம் . 

பண்ணை 
மேலாட்கு முன்பு உரிமைப்படி கொடுக்கப்பட்டுவந்த விலங்கு 

he roize , v . வீரத்தலைவனாக்கு ; வீரகாவியப் பண்பூட்டு ; 
அல்லது கருவிப் பொருட்கொடை . 

தலைமகனாகச் செயலாற்று . 
he ritable, a . மரபுரிமையில் செல்லத்தக்க ; இயங்குடைல ம 

he ron , 11. கொக்கு வகை , நாரையினப் பறவை . 
அல்லாத ; தந்தையிடமிருந்து மகவுக்குச் செல்லத்தக்க ; 

he ronry , n . நாரைவகைப் பறவை முட்டையிட்டுக் குஞ்சு 
மரபுரிமையாகப் பெறத்தக்க . 

பொரிக்கும் இடம் . 
he ritor , 1. மரபுரிமை பெறுபவர் . 

her o - worship , 11. வீரபூசனை ; பண்டை வீரவழிபாடு . 
herl , 11 , இறகின் துய். 

her o - worshipper , 11 . வீரபூசகர் , வீரவழிபாட்டாளர் ; 
hermaph rodite , n , பேடு , இருபாற் சின்னங்களும் ஒருங்கே 

பண்டை வீரரைப் பாராட்டிப் போற்றுபவர் . 
உடையவர் ; இருபாற் சின்னங்களும் உடைய உயிரினம் ; 

herp es , n . தோல்நோய் வகை , தேமல் வகை , படர் தாமரை . 
முரண் பண்புகளை ஒருங்கே உடையவர் ; முரண்கூறுகளை 
ஒருங்குடைய பொருள் ; 

herpet ic , a . படர் தேமல் போன்ற ; படர் தேமலுக்குரிய ; 
இரு வேறுவகைக் கலங்களின் படர்கிற . 


வரை . 


வட 


கை 


இணை 


487 
herpetology 

hexapod 
herpetol ogy , 11. ஊர்வன நூல் . 

heterogen esis , 11. முரண்பிறப்பு , தன்னொத்த இனப்பெற்றோ 
Herr , ( செர் . ) 11 . செர்மனி நாட்டு வழக்கில் திருவாளர் ; 

ரிடமிருந்து தோன்றாமை ; 

தோன்றாமை ; ஒற்றைமாற்றுருத் தலைமுறை 
pl . Herr en .. 

யுடைய பிறப்பு ; உயிரற்ற பொருளிலிருந்து தன்னியல்பாய் 
he rring, n . உணவுக்குப் பெரிதும் பயன்படும் 

உருவாதல் . 
அட்லாண்டிக் மாகடல் மீன்வகை . 

heterogenet ic , a . தன்னொத்த இனப்பெற்றோரிடமிருந்து 

தோன்றாத ; ஒற்றைமாற்றுருத் தலைமுறை இனஞ்சார்ந்த ; 
he rring - bone , a . தையலிலும் கல் செங்கல் ஓடுபாவுதலிலும் 

உயிரற்ற பொருளிலிருந்து தன்னியல்பாய் உருவாகிற , 
தச்சுக் குறுக்குக் இணைப்புகளிலும் மீன்வகையின் 
எலும்புகள் போல எதிரெதிர்ச் சாய்வான வரிசைப்பட heterog raphy , n . தவறான எழுத்துக்கூட்டு முறை : 
அமைந்த ; 3. எதிரெதிர்ச் சாய்வுப் பாணியில் தை ; எதி பொருந்தாத எழுத்துக் கூட்டுமுறை . 
ரெதிர்ச் சாய்வுப் படிவத்திற் பாவு . 

heteromorph ic, a . ஒவ்வா உருவங்களையுடைய . 
Herrn huter , 11. மொரோவிய ( Moravian ) சமயக் கிளை heteromorph ism , n . அளவுருத்திரிபு ; உருப்பன்மை . 
யினைச் சார்ந்த குழுவினர் . 

heteron omous , a . பல்வேறுபட்ட சட்ட ஒழுங்குகளுக்கு 
hers , poss . pron .. அவளுடையது . 

உட்பட்ட ; புறச்சட்டத்துக்குக் கட்டுப்பட்ட , புறவுரிமைப் 
herself , pron . அவளே , அவள்தானே ; அவள் தன்னையே ; பட்ட . 
அவள் தனக்கே ; அவள் தன்னிடமே .. 

heteron omy , 11. புறச்சட்ட உரிமைநிலை . 
Hert zian waves , n . pl . கம்பியில்லாத் தந்தியில் பயன் heteropath ic , a . முரண் செயலூட்டு மருத்துவமுறை 
படுத்தப்படும் மின் அலைகள் . 

சார்ந்த ; விளைவு வகையில் வேறுபட்ட . 
hes itance , hes itancy , 11 . தயக்க நிலை ; ஐயப்பாடு ; heterophyll ous, a . ஒருசெடிப் பல்லுருவ இலைகளையுடைய . 
கொன்னல் ; ஆடலில் சிறு தடுமாற்றம் ; தடுமாற்றப்பாணி het erosexual , n . இயற்கைப் பால் இணைவுடையவர் ; இயற் 
ஆடல் வகை . 

கைப் பால் இணைவுடையது ; a . இயற்கையா 

பான பால் 
hes itant , a . தயங்குகிற , தயக்கங்காட்டுகிற ; மனவுறுதி வுடைய . 
அற்ற . 

het erotaxy , 11. உறுப்பு மாறாட்ட அடுக்கம் . 
hes itate , v . தயக்கம் காட்டு , பின்னிடை ; செயலில் ஐயுறவு heterozyg ote, 11. உயிர்மரபியலின்படி ஒவ்வாப் பாலணு 
கொண்டு தயங்கு , மனச்சான்றுக் குத்தலால் செயல் மயக்கங் இணைவினால் விளைவுறும் உயிருரு . 
கொள் ; மனவுறுதியின்றிப் பேசு ; உறுதியின்மை காட்டு ; 

het man , 11. போலந்து நாட்டுப் படைத்துறைத் தலைவர் . 
ஐயுறு , துணிவில் பின்னிடை ; கொன்னுறு , திக்கு . 
hesita tion , n . தயக்கம் ; 

heuris tic , 11. அளவை இயலில் கண்டுணர்வு முறை ; கல்வித் 
இரு மன நிலை ; ஐயப்பாடு ; 
கொன்னல் ; உறுதியற்றநிலை . 

துறையில் கண்டுணரத் தூண்டும் முறை ; a . கண்டுணர் 

முயற்சிக்குரிய , மாணவர்கள் எதையும் தாங்களே முயன்று 
hes itative, a . தயக்கங் காட்டுகிற . 

கண்டுணரும்படி செய்யும் கல்விமுறை சார்ந்த . 
Hesper ian , ( செய் . ) a . மேற்றிசை சார்ந்த , 

heuris tics , n . pl . மாணவர்கள் எதையும் தாமே கண்டு 
Hes peris , 11 , கவின்மலர்ச் செடிப்பேரினம் . 

உணரும்படி செய்யும் கல்வி முறை . 
hesperorn is , 11. மரபற்றுப்போன அமெரிக்க புதைபடிவப் 

hew , U. வெட்டு ; கோடரியால் துண்டி ; வாளால் துணித்து 
பறவை வகை . 

விடு ; கோடரியால் அடி ; வாளால் வீக்கு ; தாக்கு , வாள் 
Hes perus , 1 , மாலை வெள்ளி , சுக்கிரன் . 

சுழற்றி நின்று தாக்கிப் போராடு ; வெட்டி உருவாக்கு ; 
He ssian , n . வலிமை வாய்ந்த முரட்டுச் சணல்துணி வகை ( தொ . ) hew among , உட்சென்று தாக்கு ; hewat , ஓங்கி 
a . செர்மனி நாட்டிலுள்ள ஹெஸ் நகரத்தைச் சார்ந்த ; 

வெட்டு , தாக்கு ; hew down , hew asunder , hew away , 
( தொ . ) Hessian boot , உயர்குதி மிதியடி ; Hessian fly , வெட்டித்தள்ளு ; hew one s way , வெட்டி வழி உண்டாக்கிச் 
கோதுமைப்பயிரை அழிக்கும் முட்டைப் புழுவையுடைய செல் ; வெட்டி வீழ்த்தித் துளைத்துச்செல் . 

hewed , v . hew என்பதன் இறந்தகால வடிவம் ; அருகலான 
hest , n . = behest . 

முற்றெச்ச வடிவம் . 
hetaer a , n . காமக்கிழத்தி . 

hew er , 1. வெட்டுபவர் ; நிலக்கரிச் சுரங்கத்தில் நிலக்கரி 
hetaer ism , 11. கட்டற்ற காமக்கிழத்தி முறை , மரபுக்குழுவில் 

நரம்புப்பாளங்களில் வெட்டுபவர் ; ( தொ . ) hewers of wood 
சமுதாயப் பொதுமை மணமுறை . 

and drawers of water , வெட்டுதல் நீர் இறைத்தல் போன்ற 
hetair a , n . = hetaera .. 

கீழ்த்தர உடலுழைப்பாளர் . 
hetai rism , 1. = hetaerism . 

hewn , v . hew என்பதன் முடிவெச்ச வடிவம் . 
heterochrom ous , a . இனமொவ்வாப் பல்முரண் நிறங்களை 

hex achord , 11. ஆறுசுர இசைக்கேள்விப் பாணி . 

hex ad , 11. ஆறன் தொகுதி . 
het eroclite , n . செவ்வொழுங்கு மீறிய வேற்றுமைத் திரி hex agon , 11. ஆறுகைக் கட்டம் , அறுகோணக் கட்டம் . 

புடைய பெயர்ச்சொல் ; a . செவ்வொழுங்கு மீறிய திரிபுடைய . hexag onal , a . அறுகோண முடைய , ஆறு பக்கங்களை 
heterocy cle , a . ( வேதி . ) சேர்மங்களில் ஒரே வளைய 
அணுத்துகளில் பல்வகை அணுக்களையுடைய . 

hex agram , 11. அறுகோண நட்சத்திர வடிவம் , அறு 
het erodox , a . புறக்கோட்பாடான , வழக்கத்திலுள்ள கொள் 

கோணத்தை உட்கொண்ட இரு சமபக்க முக்கோணங்களின் 
கைக்கு மாறான . 

இணைப்பு. 
het erodoxy , n . புறக்கோட்பாடு , பரபக்கம் . 

hexahed ral , a . ஆறு முகப்புத்தளங்களையுடைய . 
het erodyne , n . தந்தியில்லாக் கம்பிவகையில் கேளா உயர் hexahed ron , 11. ஆறு முகப்புத்தளங்களையுடைய பிழம்புரு . 
விசை அலையை மற்றோரலையில் போதுவித்து அதிர்வூட்டிக் hexam eter , 11. அறுசீர்ச் செய்யுளடி . 
கேட்கும் அலையாக மாற்றுவதற்குரிய கருவியமைவு . 

hex apla , 11. பக்கத்துக்குப் பக்கமான பத்திக் கூறுகளில் 
heterog amous , a . ( தாவ . ) சூலகமும் பூவிழைகளும் தாறு ஆறு வேறுவேறு மூலபாடங்களை வகுத்துக்காட்டுகிற விவி 
மாறாக உள்ள . 

லிய ஏடு . 
heterogen eous , a . கதம்பப் பண்புகளையுடைய ; பல்வேறான hex apod , n . அறுகாலி , ஆறு கால்களை யுடைய உயிரினம் ; 
முரண் கூறுகளைக்கொண்ட . 

a . ஆறு கால்களையுடைய . 


ஈ வகை . 


உடைய . 


உடைய . 


488 

high 
hexapody 
hexap ody, 11. அறுசீர்ச் செய்யுளடி . 

hie , U. ( செய் . ) விரை , விரைவுபடுத்து . 
hex astyle , 11. அறுகால் வாயில் முகப்பு ; a . ஆறு கம்பங்களை hi erarch , 11. உயர்சமயகுரு , தலைமைப்புரோகிதர் ; மண்டலத் 
உடைய . 

திருச்சபைத்தலைவர் . 
hexasyllab ic , a . ஆறு அசைகளையுடைய . 

hi erarchy , n . தேவதூதர்களின் முப்பிரிவுகளில் ஒன்று ; 
hex ateuch , 12. விவிலியமறையில் முதலாறு பிரிவுகளின் 

தேவதூதர்களின் தொகுதி ; புரோகித ஆட்சி ; படிநிலையாக 

அமைந்த புரோகிதர் அமைப்பு ; படிநிலை அமைப்பு . 
தொகுதி . 

hierat ic , a . சமயகுருமாருக்குரிய ; சமயகுருமாரால் வழங்கப் 
hey , int . கவன ஈர்ப்புக் குறிப்பு ; மகிழ்ச்சிக் குறிப்பு ; வியப்புக் 

பட்ட ; ( தொ . ) hieratic art , குருமார் வழக்குக்குரிய சமய 
குறிப்பு ; கேள்விக் குறிப்பு ; ( தொ . ) hey for , மகிழ்ச்சி 

மரபுகளைப் பின்பற்றிய எகிப்திய கிரேக்கப் பழங்கலைப்பாணி ; 
ஆரவாரக் குறிப்பு ; பாராட்டு ஆர்ப்பரிப்புக் குறிப்பு . 

hieratic writing , பண்டை எகிப்திய குருமார்க்குரிய எழுத்து 
hey day 1 , 11. பருவ காலம் ; வீறு நேரம் ; முழுமலர்ச்சி வேளை . 

முறை . 
hey - day , int . மகிழ்ச்சிக் குறிப்பு ; வியப்புக் குறிப்பு . 

hieroc racy , 11. புரோகித ஆட்சி . 
hey duck , 11. போலந்து நாட்டில் பணிப்பட்டயம் தாங்கிய 

hi eroglyph , n . எகிப்தியர் போன்ற பண்டை மக்கள் கை 
பணியாள் ; குடி உயர்மதிப்புப்பெற்ற ஹங்கேரி நாட்டுப் 

யாண்ட சொல் அல்லது அசை அல்லது எழுத்துக்குப் பதிலாக 
படைத்துறை வகுப்பினர் . 

நிற்கும் பொருள்வடிவம் , புனித எழுத்துமுறை ; மறைபொருட் 
hi , int . கவன ஈர்ப்புக் குறிப்பு . 

குறியீடு ; விளங்காத எழுத்து . 
hiat us , 11. பிளவு ; இடைவாய் ; முறிவு ; சிறுகோளாறு ; 

hieroglyph ic, a . புனித எழுத்துமுறை சார்ந்த . 
வாதத்தொடர்பில் இடைக்குறை ; இருவேறிசைகளுக்குரிய 

hieroglyph ics , 1. Pl . புனித எழுத்துமுறைகள் ; 
மறை 
இரண்டு உயிரொலிகளுக்கிடையே ஏற்படும் பிளவு . 

பொருட்குறியீடு ; விளங்காத எழுத்து . 
hib ernate , . விலங்குகள் வகையில் குளிர்கால முழுவதும் 

hi erogram , n . புனிதச் செதுக்கு . 
செறிதுயில் கொள்ளு ; ஆட்கள் வகையில் மிதமண்டலத்தில் 
ஓய்வு கொள் ; செயலற்றிரு . 

hi erograph , 11. புனிதக்குறியீடு , பரிபாஷை. 
Hibern ian , 11. அயர்லாந்து நாட்டவர் ; a . அயர்லாந்து 

hierol atry , 11. புனிதர் வழிபாடு . 
நாட்டுக்குரிய . 

hierol ogy , 11. புனித இலக்கியம் . 
Hibern icism , 11 , அயர்லாந்து மக்களுக்குரிய மரபு ; அயர் hi erophant , n . பண்டைக் கிரேக்கரிடையே திருநிலை வெளிப் 
லாந்து மக்களுக்குரிய மரபுத்தொடர் ; இயல்வெடித்தொடர் , படுத்தும் புரோகிதர் ; திருநிலைத் தீக்கை செய்பவர் ; திருநிலை 
அயர்லாந்து மக்களிடையே கேட்பவர்களுக்கு 

அதிர்ச்சி மறைமெய்ம்மைகளை விளக்குபவர் ; தேசிகர் . 
அல்லது நகைப்பு மூட்டும் வகையில் அமையும் சொற்றொடர் . 

hig gle , T. பேரச் சச்சரவு செய் . 
hibis cus , 11. பண்படுத்தப்பட்ட தோட்டச்செடிவகை. 

hig - gledy - pig gledy , n . பெருங்குழப்பம் ; a . குழம்பிய ; 
hicc up , 11. விக்கல் ; 3. விக்கு ; விக்கல் எடு ; விக்கிவிக்கித் ads . பெருங்குழப்பமாக. 
தெரிவி . 

high , n . உயரிடம் ; உயரெண்சீட்டு ; உயர் எண் ; a . உயர 
hic ja cet , ( ல. ) 1 . இவ்விடத்து உறைகிறார் என்னும் 

மான , உயர்ந்த ; உயரத்தில் உள்ள ; நிலமட்டத்துக்கு 
கல்லறை வாசகம் . 

மேற்பட்ட ; கடல் மட்டத்துக்கு மேற்பட்ட ; மேடான ; கடலி 
hick ory , 1. திண்ணிய பளுவான வெட்டு மரமும் வாதுமை லிருந்து நெடுந்தொலை உள்நாட்டுப் பாங்கான ; நில நடுக் 
போன்ற கொட்டையும் தரும் வட அமெரிக்க மரவகை . 

கோட்டினின்றும் தொலைவான ; கப்பல் வகையில் நீரினின்றும் 
hid , v. hide , என்பதன் இறந்தகால வடிவம் ; முடிவெச்ச 

விலகிக் கரைமீதான ; உயர்ந்து செல்கிற ; உயர்படியான , 
வடிவங்களுள் ஒன்று . 

உயர் தரமான , உயர் தளத்துக்குரிய ; உயரிய , உயர் தகுதி 
hidal go , n . ஸ்பானிய நன்மகன் ; pl . hidal gos . 

வாய்ந்த ; பண்பு மேம்பட்ட ; உயர்மதிப்புடைய ; உயர் 

வகுப்புக்குரிய ; செல்வ வளமுள்ள ; இன்பவாழ்க்கைப்பாங் 
hidd en , . hide என்பதன் பெருவழக்கான முடிவெச்ச கான ; பெருமிதமான , வீறார்ந்த ; மிகுந்த , மிகுதியான ; 
வடிவம் . 

அடர்த்திமிக்க ; முனைப்பான , தீவிரமான ; வெப்பநிலை மிக்க ; 
hide ", 1. விலங்கின் தோல் ; பதனிட்ட தோல் ; 3. தோலுரி ; வேட்டை விலங்குவகையில் பதங்கெட்ட ; இறைச்சிவகையில் 
கசையாலடி . 

பதனழிந்த ; விலையுயர்ந்த ; 

நேரம் மிகச்சென்ற , 

மிகப் 
hide , 11. ஒளிவிடம் ; கொடு விலங்குகள் மீது கண்காணிக்கும் பிந்திய ; சீற்றமிக்க ; கிளர்ச்சிமிக்க ; துடுக்குமிக்க ; பொங்கி 
காப்பிடம் ; பதுக்கிடம் , மறைவான சேமிப்பிடம் ; 

எழுகிற ; புயலார்ந்த ; கடுமைமிக்க ; மிகுகண்டிப்பான ; 
ஒளித்துவை ; மறைந் திரு , ஒளிவிரு ; ஒளிந்துகொள் ; இரக அடக்குமுறைவாய்ந்த ; முக்கியமான ; வாழ்வின் சுழலி 
சியமாக வைத்திரு ; தெரியா மல் வைத்திரு ; கட்புலப்படாமல் 

லிருந்து விலகிய ; adu . உயரமாக ; மேட்டில் ; உச்ச அள 
மறை ; ( தொ . ) hide one s head , வெட்கத்தால் தலைமறைவாய் வில் , உச்ச எல்லையில் ; உரத்து , உச்சத்தொனியில் ; உயர் 

விலையில் ; உயர்ந்தபந்தயம் வைத்து ; உயர்சீட்டை வைத்து ; 
hide , 11. பழைய ஆங்கில நாட்டு முறையில் நிலப்பரப்பளவைக் 

கடல் வகையில் வேலி ஏற்றத்தில் பொங்கியெழுந்து ; ( தொ . ) 
கூறு , வேலையாட்களுடன் ஒரு நிறையுரிமைக் குடும்பத் 

high altar , முக்கிய வழிபாட்டுமேடை ; high command , 
துக்குப் போதிய ( 120 ஏக்கர் ) அளவான நிலம் . 

higher command , மேலிடம் , உச்சஉயர் தலைமை , உயர் தர 
hide - and - seek , 11. கண்ணாம்பூச்சி விளையாட்டு , ஒளிந்தோடும் 

ஆட்சிக்குழு ; High Court , உயர்நீதி மன்றம் ; high day , 
விளையாட்டு . 

விழாநாள் ; high explosive , ஆற்றல்மிக்க வெடிப்பொருள் ; 
high farming , 

உரங்களைப் பரவலாகப் 

பயன்படுத்திச் 
hide - bound , a . உட லொடு தோல் ஒட்டிய ; மரவகையில் செழிப்பு வளர்க்கும் வேளாண்மை முறை ; high frequency , 
வளர்ச்சி தடைப்படும்படியான அளவில் மரப்பட்டை மரத் பேரளவான விரைவு ; high hand , கண்டிப்பு ; வன்முறை ; 
துடன் ஒட்டிய ; முரட்டுப் பிடிவாதமான , பிடிமுரண்டான , 
வெறிப்பற்றுடைய ; குறுகிய மனப்போக்குடைய . 

தன்முனைப்பு ; தன்னாண்மை , வல்லாண்மை ; high horse , 

துடுக்குத்தனமிக்க குதிரை ; high jump , உயர் எல்லை தாண்டிக் 
hid eous , a . வெறுப்பூட்டுகிற ; அருவருப்பான ; பயங்கரமான . 

குதித்தல் ; high rnass , குருமார் துணைக்குழு உடனிருந்து 
hide - out , 1. பதுங்கிடம் . 

தூபங்களுடனும் இசையுடனும் செய்யும் சிறப்பு வழிபாடு ; 
hid ing , 11. கசையடி . 

high opinion , உயர் மதிப்பு ; high priest , முக்கிய புரோ 

கிதர் ; 
hid ing , 11 , ஒளிப்பு ; ஒளிவிடம் . 

high school ,, உயர்நிலைப்பள்ளி ; high seas , 
hid ing - place , n . மறைவிடம் , 

கரையிலிருந்து மூன்று கல் கரையாட்சி எல்லைகடந்த திறந்த 
கடல்பரப்பு ; high street, பெருந்தெரு ; high tea , இறைச்சி 


489 


highball 


Hindustani 


உணவுடன் வழங்கப்படும் தேநீர் ; high time, மேலும் தாள 
முடியாத பிற்பட்ட நேரம் , கிட்டத்தட்டக் கடைசிக்கணம் ; 
high Tory , முனைத்த டோரி க் கட்சியினர் ; high treason , 
உயர் தண்டனைக்குரிய அரசுப்பகைமைக்குற்றம் ; high words, 
சீறி எழுகிற பேச்சு , உரத்த சச்சரவு ; play high , உயர்பந்தயம் 
வைத்தாடு ; உயர்சீட்டை 

வை 

வத்தாடு ; the Most High , 
கடவுள் . 
high ball , n . நீள்குவளையில் பரிமாறப்படும் விஸ்கி சோடாக் 


கலவை . 


high - blower , n . சீறுங்குதிரை . 
high - born , a . உயர்குடிப் பிறந்த . 
high brow , n . சார்பற்ற கலையார்வலர் ; அறிஞர் . 
high - browed , a . தனித்தொதுங்கி வாழும் அறிவாளி 

யியல்புடைய . 
High Church , n . சமயகுருமாருக்கும் சமய ஆட்சிக்குழுவின 
ருக்கும் வினைமுறைகளுக்கும் மிகுதிமதிப்பளிக்கும் கோட் 
பாடு ; ஆங்கிலநாட்டுத் திருச்சபையில் ஆட்சிக்குழு வினை 
முறைகளுக்கு மதிப்பளிக்கும் கட்சி ; a . சமயகுருமாருக்கும் 
சமய ஆட்சிக்குழுவினருக்கும் வினைமுறைகளுக்கும் மிகுதி 
மதிப்பளிக்கிற ; ஆங்கில நாட்டுத் திருச்சபையில் குருமார் 
ஆட்சி வினைமுறைகளுக்குப் பெருமதிப்பளிக்கிற கட்சி சார்ந்த . 
High - Church man , n . ஆங்கிலநாட்டுத் திருச்சபையில் 
சமயகுருமாருக்கும் சமய ஆட்சிக்குழுவினருக்கும் வினை 
முறைகளுக்கும் பெருமதிப்பளிக்கும் கோட்பாடுடையவர் . 
high - class , a . உயர் தரமான . 
high -falut ing , n . பகட்டாரவாரப் பேச்சு ; a . பகட்டார 

வாரப் பேச்சுப் பேசுகிற . 
high flown, a . புனைந்துரையான ; கடுநடையான . 
high flying, a . உயரப்பறக்கிற ; உயர்பேராவலுடைய , 

மட்டுமீறிய உயர் அவாவுடைய . 
high - geared , a . விசையிணைப்பில் மூலச் சக்கரச்சுற்றைவிட 
விசைச்சக்கரம் பன்மடங்கு மிகுதியாகச் சுற்றும்படி 
இணைக்கப்பட்ட . 
high - handed , a . அடக்குமுறையான , வன்முறையான . 
high - hat, n. வீறாப்புடையவர் , மட்டுமீறிய தற்பெருமை 
யுடன் நடப்பவர் ; 3. வீறாப்புக்காட்டு , தற்பெருமை மேற் 
கொள் ; வீறாப்புடன் ஏளனமாக நடத்து . 
high - jinks , n . ஆரவாரக் களியாட்டம் . 
High lander , n . ஸ்காத்லாந்தின் வடமேட்டு நிலத்துக்கு 

உரியவர் . 
high lands , 11. pl . மேட்டுநிலம் . 
high light , n . முனைப்பான பகுதி , சிறப்புக்கூறு ; 3. முனைப் 

பான ஒளியால் விளக்கமாகத் தெரியும்படி செய் . 
high lights, n . pl . மிகு ஒளிபடும் இடங்கள் ; நன்கு புலப் 

படும் பகுதிகள் . 
high ly , adv . மிகுதியாக , உச்ச அளவாக , உச்சஉயர்படி 

யில் ; உயர்வாக ; உயர்விலையாக ; உயர்மதிப்புடன் ; மிக 
ஆதரவாக ; மிகவும் சாதகமாக ; உயர்குடி மரபில் ; ( தொ . ) 
highly descended , உயர்குடிமரபில் பிறந்த ; speak highly 
of , பாராட்டிப் பேசு . 
high - mind ed , a . பெருந்தன்மையுடைய , தாராள மனப் 

பான்மைகொண்ட . 
high - mind edness , n . பெருந்தன்மை , 

தாராள மனப் 
பான்மை . 
high ness , 1 11. உயர்வு ; மேம்பாடு ; பதவிமதிப்பு . 
High ness , n . அரசர்க்கும் இளவரசர்க்கும் உரிய பட்டம் . 
high - pitched , a . ஒலிவகையில் உயர்விசைத் தொனியுடைய ; 
மேடு முதலியவை வகையில் செங்குத்தான ; உயர்பண் 
பாண்மையுடைய . 
high -souled , a. மன உயர்வு வாய்ந்த , மேதக்க , சான்ற . 
high - sound ing , a , பகட்டோசையுடைய . 


high - spi rited , a . வீரமுள்ள , பேராண்மைமிக்க . 
high - stepp er , 1. காலை உயரத் தூக்கி நடக்கும் குதிரை ; 

வீறார்ந்த தோற்றமுடையவர் ; நாகரிகப் பகட்டாளர் . 
high - strung , a . ஊக்கமிக்க ; துடிப்புமிக்க ; கூருணர்ச்சித் 

திறம்வாய்ந்த ; எளிதில் கோபம் கொள்ளத்தக்க . 
hight , a . ( செய் . ) எனப் பெயரிய . 
high - wa ter mark , n . நீரின் உச்ச எழுச்சித்தள அளவு ; 

உச்ச அளவு எல்லை . 
high way , n . அரசபாட்டை , பெருவழி , நெடுஞ்சாலை ; நீர் நிலத் 
தலைமை நெறி ; செயல்துறையில் நேர்வழி , பொதுமுறை 
நேர்பாதை . 
high wayman , n . ஆறலைக்கள்வர் , வழிப்பறிக்கொள்ளைக் 

காரர் . 
hike , n . ( பே - வ . ) பயிற்சிக்கான நீள்வழிநடை ; இன்ப உலா 
நடை ; 3. நெடுவழி நட ; காலுழைக்க நட ; தங்குகூடாரச் 
சுமைகளைத் தோளில் தாங்கி நட , 
hilar ious , a . களிப்புடைய , பெருமகிழ்வான . 
hila rity , n . உவகை , கழிமகிழ்வு . , 
Hil ary , Hil ary term , n . இங்கிலாந்து நாட்டு நீதிமன்ற 
ஆண்டிருக்கைக் காலத்தொடக்கம் ; பல்கலைக்கழக ஆண்டிருக் 
கைத் தொடக்கம் . 
hill , n . குன்று , சிறுமலை ; பொற்றை , மேடு ; புற்று ; குவி 
யல் ; V. குன்றுபோல உருவாக்கு ; செடிக்கு மண்ணணைப்பிடு ; 

( தொ . ) over the hill , உச்சநிலை கடந்து ; தளர்படியில் . 
hillo , hilloa , int . தொலைவிளிப்புக் குறிப்பு ; சந்திப்பு 

வியப்புக் குறிப்பு . 
hill ock , n . பொற்றை , சிறுகுன்று ; மேடு . 
hill y , a . குன்று நிரம்பிய , குன்றார்ந்த . 
hilt , 11. வாள் முதலிய கருவிகளின் கைப்பிடி ; V. கைப்பிடி 

அமை ; ( தொ . ) up to the hilt , முழுவதும் . 
hil am , 1. ( தாவ . ) விதையின் தாளடித்தழும்பு ; ( உள் . ) 
நாடிநரம்பு குழாய்கள் உறுப்பினுள் நுழையும் உள்வாய்ப் 
பள்ளம் ; pl . bil a . 
him , pron . he என்பதன் எழுவாயல்லாத பிற வேற்றுமை 

களின் வடிவம் . 
himself , pron . அவனே , அவன் தானே , அவன் தன்னையே . 
hind , n . மடமான் , பெண்மான் ; செந்நிற மானின் பிணை ; 
மூன்றாண்டு அல்லது மூன்றாண்டுகட்கு மேற்பட்ட மான் 
பிணை . 
hind 2 , n . பண்ணைக்குடி வேலையாள் , ஸ்காத்லாந்திலும் வட 
இங்கிலாந்திலும் பண்ணையிலேயே குடும்பத்துடன் குடி 
யிருந்துகொண்டு இரு குதிரைகளின் பொறுப்புடன் பண்ணை 
வேலை செய்யும் வேலையாள் ; பண்ணைச் செயலாளர் ; பட்டிக் 
காட்டான் . 
hinde, a . பின்புறத்துக்குரிய , பின்னாலுள்ள. 
hind er 1 , a . பின்புறமான . 
hin der , . தடு , தடங்கல் செய் , முட்டுக்கட்டையிடு . 
Hin di , n. இந்திமொழி ; a . இந்திமொழிக்குரிய . 
hind most , a . பின்கோடியிலுள்ள ; மிகத்தொலைவிலுள்ள . 
hin drance , 11. தடை , தடங்கல் ; இடையூறு . 
hind sight , 1. துப்பாக்கியில் பின்காட்சி ; பின்னறிவு ; 

வந்தபின் காப்பு . 
Hindu , 1. இந்துமதத்தைச் சார்ந்தவர் ; a . இந்துவுக்குரிய ; 

இந்துக்கள் சார்ந்த . 
Hin duism , 11. இந்துமதம் . 
Hin duize , v . மதத்தில் இந்துவாக்கு ; இந்துப் பழக்க வழக் 

கங்கள் உடையவராக்கு . 
Hindusta ni , n . இந்துஸ்தானத்தவர் ; இந்துஸ்தானி மொழி ; 
a . இந்துஸ்தானத்துக்கு உரிய . 


490 
hinge 

hit 
hinge, 11. கீல் , கதவின் மூட்டுவாய் ; இயற்கை மூட்டுப் hiss , n . உசு என்ற ஒலி ; சீறொலி ; பாம்பின் சீறல் ; தீயணைப் 
பிணையல் ; அடிப்படைக்கொள்கை ; 3. சுழல் திருகு வைத்துப் பினால் ஏற்படும் சுறீர் ஒலி ; 3. சீறு ; உசு ஒலி எழுப்பு ; 
பொருத்து ; குடுமிமீது திருகு ; திருகி இயங்கு , சுழன்று உசு ஒலியால் மறுப்பு ஏளனக் குறிப்பு எழுப்பு ; வெறுப்புத் 
திரும்பு ; ( தொ . ) off the binges , பழுதுற்று , சீர்குலைவுற்று ; தெரிவி ; ஒலி எழுப்பிக் கண்டனம் தெரிவி ; ஒலி எழுப்பித் 
உடல் கோளாறுற்று ; மூளைக்கோளாறுற்று . 

துரத்து . 
hinn y , n . பெண்கழுதையினிடமாகப் பொலி குதிரைக்குப் hist , int . கவனி என்ற கவன ஈர்ப்புக் குறிப்பு ; சும்மா இரு 
பிறந்த விலங்கு , கோவேறுகழுதை வகை . 

என்ற பேச்சடக்குக் குறிப்பு ; நாய் தூண்டும் குறிப்பு . 
hint , 1. சிறு நினைவுக்குறிப்பு , நினைவூட்டுச் செய்தி ; பயில் , histogen esis, 11. உயிர்த்தசைமங்களின் உருவாக்கம் ; உயிர்த் 
சாடைக்குறிப்பு ; 3. மெல்ல நினைவூட்டு , சிறுநினைவுக் குறிப் 

தசைக் கூறுகளின் உருத்திரிபு . 
பளி ; பயில்காட்டு , சாடையாகக் குறி . 

histogenet ic , a . உயிர்த்தசைமங்களின் உரு ஆக்கத்திரிபு 

சார்ந்த . 
hin terland , ( செர் . ) 1. ஆற்றின் கரைகளுக்குப் பின்னணியி 
லுள்ள மண்டலம் ; கடற்கரைக்குப் பின்புறமுள்ள நாட்டுப் histog eny , n . = histogenesis. 
பகுதி . 

histol ogy , 11. உயிர்த்தசைமங்கள் பற்றிய ஆய்வு நூல் . 
hip , 11. இடுப்பு , ஒக்கலை ; மோட்டு இணைப்புவாரி ; 3. இடுப்புச் histor ian , 11. வரலாற்றாசிரியர் . 
சுளுக்கவை ; இடுப்பைக் காயப்படுத்து ; இடுப்பு மீதாகத் 

histor iated , a . எழுத்துக்கள் வகையில் ஆள் அல்லது 
தூக்கியெறி ; மோட்டு இணைப்புவாரி வைத்துக்கட்டு ; ( தொ . ) 

விலங்கு உருவத்தால் ஒப்பனை செய்யப்பட்ட . 
have one on the hip , எக்கச்சக்கமான நிலைப்படுத்தி வை , 

histo ric , a . வரலாற்றுப் புகழ்பெற்ற ; ( தொ . ) historic 
தனக்குச் சாதகமான நிலையில் வைத்தாட்டு ; smite hip and 

present , நடந்ததை நடக்கிறதுபோலக் கூறும் கால வழு 
thigh , நன்றாக அடித்து நொறுக்கு . 

வமைதி ; historic tenses , கடந்த கால நிகழ்ச்சிகளைத் தெரி 
hip , 11. காட்டு ரோசாச் செடியின் காய் . 

விக்க உதவும் காலக் கூறுகள் . 
hip , 1. மனவாட்டநோய் , சூம்படைவுக் கோளாறு ; V. சோர் histo rical , a . வரலாற்றுச் சார்பான ; வரலாற்றுக்குரிய ; 
வுறச் செய் . 

வரலாற்றுத் தொடர்புடைய ; வரலாற்றிலிருந்து பெறப்பட்ட ; 
hip , int . குழு மகிழ்ச்சி அழைப்புக் குறிப்பு . 

வரலாற்றைப் பின்பற்றிய ; வரலாற்றை அடிப்படையாகக் 

கொண்ட ; வரலாற்றுப் பின்னணியுடைய ; வரலாற்று நிகழ்ச் 
hip bath , 11. குந்து தொட்டிக்குளிப்பு . 

சிகள் குறித்த ; வரலாற்று வாய்மையுடைய ; பழங்கதை 
hip - disease , 11. இடுப்புநோய் , இடுப்புச் சந்தில் காளான் 

சாராத ; கற்பனையல்லாத ; மெய்யான ; வரலாற்றுத் துறைக் 
வகை வளர்ச்சியினால் ஏற்படும் கோளாறு . 

குரிய ; சென்ற காலத்துக்குரிய ; தற்காலஞ் சாராத ; ( தொ . ) 
hipe , 11. மற்போர் எறிவகை ; U. மற்போர் எறிவகை கையாளு . 

historical method , தோற்ற வளர்ச்சி வரலாற்றுமுறை 
hip - joint , 21. இடுப்புச்சந்து . 

ஆய்வு . 
hipp o , n . = hippopotamus . 

histori city , n . வரலாற்று வாய்மை , மெய்ம்மைப்பாடு . 
hippocam pus , n . கடற்குதிரை போன்ற சிறு மீன்களின் historiog rapher . n . வரலாற்றெழுத்தாளர் , அரசவைப் 
இனம் ; மூளையின் பின்புறமுள்ள இருமேடுகளில் ஒன்று ; பணித்துறை சார்ந்த வரலாற்று எழுத்தாளர் . 
pl . hippocam pi .. 

historiograph ic , historiograph ical , 
d . வரலாற்று 
hippocen taur , 11. குதிரை உடலுடன் மனித உடற்பகுதியும் எழுத்தாண்மை சார்ந்த . 
கையுமுடைய உருவம் . 

historiography, 11. வரலாற்று எழுத்தாண்மை . 
hipp ocras , 11. மணமூட்டப்பட்ட இன்தேறல் . 

his tory , 11. வரலாறு , சென்றகால அறிவு ; இனவளர்ச்சி 
Hipp ocrene, n . பண்டைக் கிரேக்க கலைத்தெய்வங்களுக்கு பற்றிய ஆய்வு ; மனித உலக வாழ்வு நிகழ்ச்சிகளின் தொடர் 
உரிய மலையின் ஊற்று . 

கோவை ; நிகழ்ச்சிக்கோவை , பொதுமுறை நிகழ்ச்சிகளின் 
hipp odrome , 11. பண்டை ரோமாபுரி மக்களின் தேரோட்டப் 

முறைப்பட்ட தொடர்ப்பதிவீடு ; இறந்தகாலச் சிறப்பு நிகழ்ச்சி 
பந்தயச் சதுக்கம் , வையாளிவீதி ; விலங்குப் பயிற்சிக்காட்சி 

களின் தொகுதி ; நாட்டு நிகழ்ச்சித் தொடர்பு விளக்கம் ; 
வட்டரங்கு ; களியாட்டக் கொட்டகைவெளி . 

மனித வாழ்க்கை நிகழ்ச்சித் தொடர்பு ; பொருள் தோற்ற 

வளர்ச்சித் திரிபு விளக்கம் ; இயல்கலைத் தோற்ற வளர்ச்சி 
hipp ogrjph , hipp ogryph , n . குதிரை உடலுடன் கூடிய 

விளக்கம் ; இயற்கை நிகழ்ச்சிகளின் முறையான விளக்கம் ; 
கற்பனைக் கொடுவிலங்குருவம் . 

( தொ . ) ancient history , கி . பி . 476 வரையுள்ள வரலாறு ; 
hippoph agy , 11. குதிரைத் தசைதின்னும் வழக்கம் . 

mediaeval history , கி . பி . 476 முதல் கி . பி . 15ஆம் நூற் 
hippopot amus , 11. நீர்யானை . 

றாண்டு வரையுள்ள வரலாறு ; modern history , கி . பி . 15 ஆம் 
hip - roof , 11. கீழ் விளிம்பும் பக்கங்களும் சாய்வான மோடு . 

நூற்றாண்டுக்குப் பிற்பட்ட வரலாறு ; natural history , விலங் 
hir cine , a . வெள்ளாடு போன்ற . 

கின் வாழ்வு போன்ற இயற்கை நிகழ்வுகளின் விளக்க ஆய்வு . 

his trion , n. நாடகமேடை ஆட்டக்காரர் . 
hire , 11. வாடகை ; வாடகை ஏற்பாடு ; கூலி ; கூலி ஒப்பந்தம் ; 
ஊதியம் ; 3. வாடகைக்குக் கொடு ; வாடகைக்கு எடு ; 

histrion ic , a . நடிப்புச் சார்ந்த ; நடிகர்களுக்குரிய ; நாடகப் 
கூலிக்கு அமர்த்து ; ( தொ . ) on hire , வாட கைக்கு ; வாட 

பாங்கான . 
கைக்கு விடப்படும் நிலையில் , 

histrion ics , n . pl . நாடகமேடைக்கலை ; நடிப்புத்திறம் ; 
hire ling , n . கையாள் ; கூலிக்கு உழைப்பவர் . 

மேடைக்குரிய பண்பு , நாடகப்பண்புவாய்ந்த செயற்கையான 
hire - purchase , 11. தவணைக்கு வாங்கும் முறை , குறிப்பிட்ட 

நடை ; புறவேடம் , பகட்டு . 
எண்ணிக்கையுடைய வாடகைத் தவணைகள் கொடுத்தபின் 

his trionism, histrion icism , 1. நடிப்பு ; செயற்கை நடை . 
பொருள் வாடகைக்கு எடுத்தவன் உடைமையாகிவிடும் hit , n. அடி ; தட்டு ; வெட்டு ; குறிதவறாத எறி, வெற்றிகர 
முறை . 

மான இலக்குப் பிழையாத வேட்டு ; வேட்டு எறிதல் , 
hirs ute , a . மயிரடர்ந்த , பரட்டையான ; பம்பையான , 

அடித்தல் ; வேட்டு எறிவாய்ப்பு ; வசைத் தாக்குதல் ; வாய்ப்பு ; 

நல்வாய்ப்பு , குருட்டடி , யோகம் ; வாய்ப்பான திடீர்த் 
his , pron . he என்பதன் உடைமை வேற்றுமை வடிவம் . 

துணுக்கு ; உணர்ச்சிக் கௌவுகை , விருப்பம் கப்புதல் ; 

கெலிப்பு ; 
his , poss . pron . அவனுடையது . 

; 3. அடி ; வெட்டு ; தட்டு ; குத்து ; இலக்கு 

வைத்தெய் ; குறிநோக்கி வேட்டுச் செலுத்து ; குறியில்படும் 
his pid , a . ( வில . ) மயிரடர்ந்த ; ( தாவ . ) முள்ளடர்ந்த . 

படி செய் , இலக்கு நிறைவேறப் பெறு ; தாக்குதலுக்கு 


கோ தாத . 


படியே 


491 
hitch 

Hodge 
ஆளாக்கு ; சென்று மோது ; மோதி வீழ்த்து ; காயப்படுத்து ; hoard ing , 1. சாரக்கட்டு , சாரம் , விளம்பரங்கள் ஒட்டப்படு 
புண்படுத்து ; திடீர் உணர்வுகொளுத்து ; சேதத்துக் வதற்கான சுவரணை சட்டம் . 
குள்ளாக்கு ; வசைத்தாக்குதல் செய் ; மீதுபடு ; சென்றெட்டு ; hoar hound , n . = horehound . 
சென்றடை ; நேர்வெற்றிபெறு ; வாய்ப்பாகப்பெறு ; வாய்ப் 

hoarse , a . குரல்வகையில் கரகரப்பான , கம்மிய ; குளிரினால் 
பாயமை , தகுதியாயிரு, பொருந்துறு ; திடீரென்று நினை ; 

குரல் கட்டிக்கொண்ட ; கரகரத்த குரலையுடைய , தொண்டை 
சுற்றிவளையாது நேரடியாகக் கருத்தில் தோன்றப்பெறு ; 

கட்டிக்கொண்ட ; செவிக்கு நாராசமான , கடுமையான ; 
( தொ . ) hit against , படு , தட்டு ; சென்றுமோது ; hit below 

கேட்க அருவருப்பான . 
the waist , மற்போரில் விதிமுறை மீறிச் செயலாற்று : தகா 

hoar stone , n . மிக்க பழமை வாய்ந்த எல்லைக்கல் . 
முறைத் தாக்குதல் செய் ; hit it , hit the nail on the head , 
hit the right nail on the head , சரியாக ஊகம் செய் ; மெய்ம் hoar y , a . நரைத்துவெளுத்த ; நரையுடைய , மூப்புடைய ; 
மையை அப்படியே கூறு , இம்மி பிசகாமல் உள்ளதை உள்ள மூதமைதியுடைய , முதுமை மதிப்புக்குரிய ; ( தாவ . ) வெண் 
எடுத்துரை ; hit it off , உடன்படு , இசைந்துபோ ; 

மயிர் போர்த்த ; மிகுபழமைவாய்ந்த . 
hit off . முழுதும் இசைவுறு , ஒத்துப்போ ; இம்மி பிசகாது hoax , 1. குறும்புத்தனமான ஏமாற்று , கேலிக்கூத்து ; 
முழுதும் ஒத்திருக்கும்படி பார்த்துப் பின்பற்றிவிடு ; hit out , நகைப்புக்கான கட்டுக்கதை ; ப . குறும்புத்தனமாகப் பொறி 
வலிமையுடன் வீசியடி ; hit up , கெலி ; hit upon , படு ; தட்டு ; யில் சிக்கவை ; கேலிக்கூத்தடி . 
சென்று மோது ; திடுமென ஊகி ; வேண்டியது நேரே வந் hob , 11. அடுப்பருகிலுள்ள கணப்புத்தட்டம் ; எறிவட்டாட்ட 
தெய்தப் பெறு . 

வகையில் கோல் ; நாணய எறியாட்ட வகையில் எறிகோல் ; 
hitch , n . வெட்டியிழுப்பு ; திடீர் உந்தல் ; குலுக்கு , திடீர் நாணய எறியாட்டம் ; சக்கரக்குமிழ் ; சக்கரப் பல்வெட்டுங் 
அதிர்ச்சி ; இடைத்தடங்கல் , இடக்கு , சிக்கல் , முட்டுப்பாடு ; கருவி ; சறுக்கு வண்டியின் கட்டை . 
தடங்கல் காரணமான இடைத்தாமதம் ; வண்டியுடன் வண்டி hob ble , n . நொண்டுநடை , குதிநடை ; அருவருப்பான நிலைமை , 
இடைக்கொளுவுதல் , இடையிணைப்பு ; நடப்பவர்க்கு இடையே சிக்கல் நிலை ; காற்கட்டு , முட்டுக்கட்டை ; U. நொண்டிநட ; 
ஊர்திகளில் அளிக்கப்படும் ஏற்றுதவி ; ( கப் . ) முடிச்சுக் அருவருப்பாக நட , குதித்துக் குதித்து நட ; சந்தமற்று 
கண்ணி வகை ; U. வெட்டி வெட்டிச் செல் , வெட்டியிழுத்துக் 

இயங்கு , ஏறுமாறாக இயங்கு ; இடைவிட்டுவிட்டுச் செய 
கொண்டு செல் ; தட்டுத் தடங்கலுறு , பட்டுத் தடைபடு ; லாற்று , விட்டுவிட்டுப் பேசு ; யாப்பு வகையில் போலி எது 
முடிச்சிட்டு இணை ; கொளுவி இணை ; இணைக்கப்பெற்றிரு ; கையுடன் இயங்கு ; போலி எதுகையுடன் இயங்குவி ; கால் 
இடையே ஊர்தியிலேறிச் செல்லும் உதவிபெறு ; வெட்டித் கட்டிடு ; முட்டுக்கட்டையிடு ; கால்களைக் கட்டு . 
தாக்கு ; மூட்டை முடிச்சுக்களுடன் நட ; கதையில் இடைச் 

hob bledehoy , n . 

இளமை நிலை கடந்தும் பருவ 

நிலை 
செருகு ; ( தொ . ) hitch one s waggon to a star , தன்னினும் 

பெறாத அருவருப்பான நடையுடைய ளைஞன் , வளர்ந்த 
மிக மேம்பட்ட உயர் இட ஆற்றலைப் பயன்படுத்திக்கொள் ; 

குழந்தைப்பிள்ளை . 
hitch up , வெட்டித் தூக்கு . 

hob ble skirt , 71 . காலடியருகே மிகவும் குறுகலான பாவாடை . 
hitch hike, n . இடையிடையே ஊர்தி ஏற்ற உதவியுடன் 

hobb y , n . விருப்பவேலை , ஓய்வுநேர விருப்பார்வத் தொழில் ; 
நடத்தும் நடைப் பயணம் ; 3. இடையிடையே ஊர்தி ஏற்ற 

வாழ்க்கைக்குரிய தலைத்தொழிலல்லாத விருப்பார்வத்துறை , 
உதவியுடன் நடந்து பயணம் செய் . 

ஆர்வ ஈடுபாட்டுத்துறை ; மட்ட விரைநடைக் குதிரை வகை ; 
hith er , a . இப்பக்கமுள்ள , அருகிலுள்ள ; இரண்டில் மிகுதி 

முற்கால மிதிவண்டி வகை . 
அணிமையிலுள்ள ; adu . இவ்விடத்துக்கு ; இவ்விடம் 

hobb y , n . சிறு வேட்டப் பருந்துவகை , இராசாளிவகை . 
நோக்கி . 
hitherto , adv . இந்நேரம் வரை . 

hobb y- horse , n . விழாக்காலப் பொய்க்கால் குதிரை ; சிறுவர் 

குதிவிளையாட்டுக்கான குதிரைத் தலையுடைய கோல் ; சிறுவர் 
hith erward , hith erwards , adv . இப்பக்கம் நோக்கி . 

விளையாட்டு ஆட்டக்குதிரை ; விழாக்கால இராட்டினக் 
Hit lerism , n . செர்மானிய வல்லாளர் அடால்ப் ஹிட்லர் குதிரையிருக்கை . 
( Adolf Hitler 1889-1945 ) பின்பற்றிய கோட்பாடுகளின் 

hob goblin , n . குறளி , குட்டிச்சாத்தன் ; ஆலி , கொல்லைப் 
தொகுதி . 

பொம்மை ; பூச்சாண்டி . 
hive , 11. செயற்கைத் தேன்கூடு ; தேனீக்கள் நிரம்பிய கூடு ; hob nail , n . புதைமிதியின் அடியில் தைக்கும் பெருந்தலை 
ஆரவார மொய்ப்பிடம் ; மொய்திரள் ; 3. தேனீக்களைக் 

ஆணி . 
கூட்டில் வை ; கூட்டில் ஒருங்கு திரட்டு ; கூட்டில் புகு ; hob nailed , a . பெருந்தலையாணிகள் கொண்ட ; தலையாணி 
தேனீக்கள் போல ஒருங்கு கூடிவாழ் ; கூட்டமாகத் தங்கிடம் கள் பதித்த ; ( தொ . ) hobnailed liver , தலையாணிக்குமிழ்கள் 
கொள் ; ஆட்களுக்கு வாய்ப்பான தங்கிட வசதிசெய் ; 

போன்ற புடைப்பு வரிசையுடைய கல்லீரல் . 
திரட்டிக்கு வி ; சேமித்து வைத்துப் பேணு ; ( தொ . ) hive off , 
தேசீயமய ஆக்கத்திலிருந்து தப்புவதற்காக உற்பத்திப் 

hob - nob , . கூ டிக்குடித்து மகிழ் ; கூடிக்குலாவி உரையாடு . 
பகுதியைத் துணை நிலையங்களிடம் ஒதுக்கீடு செய் . 

hob o , 11. நாடோடித் தொழிலாளி , வேலை தேடித் திரியும் 

தொழிலாளி . 
hives , 11. pl . தோல்வீக்கம் ; படைநோய் ; குடல்வீக்கம் ; 
தொண்டை அழற்சி . 

Hob son s choice , 11. எடு அல்லது விடு என்ற வகையில் 
ho , int . வியப்புக்குறிப்பு ; ஆர்வப்பாராட்டுக் குறிப்பு ; வெற்றிக் 

அமைந்த போலித் தேர்வுப்பொருள் . 
குறிப்பு ; ஏளனக்குறிப்பு ; கவனஈர்ப்புக் குறிப்பு ; ( தொ . ) 

hock 1 , 1. விலங்கின் பின்னங்கால் முழந்தாள் இறைச்சி . 
what ho , வினாக்குறிப்பு ; westward ho , இலக்கின் திசை hock , 1. செர்மானிய நாட்டு வெண்ணிற மதுவகை . 
பற்றிய ஆர்வக்கிளர்ச்சிக் குறிப்பு . 

hock ey , 11. வளைகோற்பந்தாட்டம் . 
hoar , n . மூப்ப , நரைமுதிர்தோற்றம் ; உறைபனி வெண் Hock - tide , 11. ( வர . ) ஆங்கிலநாட்டுப் பழங்கால விழா . 
திரை ; a . மூப்பால் நரைத்த ; சாம்பற் சாயல் கலந்த வெண் hoc us , U. சூழ்ச்சியில் வீழ்த்து , ஏமாற்று ; மருந்துகொடுத்து 
ணிறமான , நரைவெள்ளையான , வெள்ளை பூத்த ; காலத்தால் மயக்கமூட்டு ; குடிவகையில் மயக்க மருந்துகல . 
முதுமை வாய்ந்த , மிகப்பெரும் பழமை வாய்ந்த . 

hoc us - poc us , 11. ஏமாற்று , செப்படிவித்தை ; பொதுமுறை 
hoar frost , n . உறைபனி வெண்திரை . 

மந்திர வாய்பாட்டுமா திரி ; ப . செப்படி வித்தைசெய் ; 
hoard , 11. சேமக்குவை , சேமித்துவைத்திருக்கும் கையிருப்பு ; 

ஏமாற்று . 
பணக்குவியல் , கருவூலம் ; அறிவுத்திரட்டு ; 3. திரட்டிச் சேர் , 

hod , 11. கொத்து வேலைச் சாந்து எடுத்துச்செல்லும் தட்டு . 
குவி ; உள்ளத்தில் தேக்கிவை ; போர்க்காலத்தில் உணவுப் Hollge, n . உருமா திரிச் சுட்டுக்குறிப்பில் ஆங்கிலநாட்டுப் 
பொருள் முதலியன சேமித்துவை , சேகரித்துப் பதுக்கிவை . 

பண்ணையாள் . 


492 


holidays 


கடை 


hodge- podge 
hodge .podge, 11 . கூட்டவியல் , கறிகாய் கலவைக் கூட் 
டுணவு ; சரிசம மதிப்புடன் பங்கிடுவதற்கான உடைமைக் 
கூட்டுக்கலப்பு ; கலவைக் கூளம் , கதம்பம் . 
hodiern al , a . ) இன்றைய , இற்றை நாளுக்குரிய . 
hod man , n . கொத்துவேலைக் கையாள் ; சாந்துத்தட்டுத் 

தூக்குபவர் ; கைவேலைக்காரன் ; கூலி எழுத்தாளன் . 
hodom eter , 11. சகடத்தொலைவுமானி . 
hoe " , n . மண்கிளறி , மண்ணைக்கிளறும் மண்வெட்டி ; களைக் 
கொட்டு , உழவாரப்படை ; 3. மண்ணைக்கிளறிவிடு ; மண் 
கிளறியைக் கையாளு ; களைகொட்டு ; தோண்டு ; வெட்டி 
வீழ்த்து , செதுக்கு . 
hoe 2 , n . நிலக்கூம்பு , கடற்கூம்புப்பாறை . 
hog , n . பன்றி ; இறைச்சிக்காக விதையடித்து வளர்க்கப்படும் 
ஆண்பன்றி ; அழுக்கேறியவன் , கீழ்மகன் ; நாகரிகமற்றவர் , 
பட்டிக்காட்டான் ; பேராவற்காரன் ; முதல் கத்திரிப்புக்கு 
முற்பட்ட ஒரு வயது ஆடு ; ஒரு வயது விலங்கு ; V. முதுகை 
உயர்த்து ; முதுகை வில்போல் வளை ; பிடரிமயிரைக் குறுக்கே 
வெட்டு ; பன்றி போலப்பற்று ; பன்றிபோலத் தின்னு ; பன்றி 
போல நடந்துகொள் ; முரட்டுத்தனமாக நடத்து ; ( தொ . ) 
go the whole hog , முற்ற முழுக்க நிறைவேற்று , 
போகக்காண் ; ; hog in armour , அருவருப்பான கட்டை 
போன்ற உருவமைதியுடைய மனிதன் ; bog s pudding , பல 
வகைப் பொருள்கள் திணிக்கப்பெற்ற பன்றியின் குடல்கறி . 
hog back , n . நடுவே முகட்டையுடைய கொடும்பாறை . 
hog - fish , n . தலையில் பன்றிமுள் போன்ற அமைப்புடைய 

மீன்வகை . 
hogg et , 11. ஒருவயதான ஆடு . 
hogg in , n . அரித்தெடுத்த சரளை . 
hogg ish , a . பன்றிபோன்ற ; முரட்டுத்தனமான ; அழுக் 

கடைந்த ; தன்னலம்பிடித்த . 
hog - mane , 1. குறுகத்தறித்த குதிரையின் பிடரிமயிர் . 
hog s - back , 11 . = hogback . 
hogs head , n . பெரிய மிடா ; முகத்தலளவைக் கூறு ; 52 , 

கேலன் ( gallon ) . 
hog - wash , 11. அடுப்படிச் சாக்கடை . 
hoick 1 , 0. விமானத்தை வலிந்து நேர்உயரமாகச் செலுத்து ; 

விமானத்தில் நேர்உயரச்செல்லு . 
hoick , hoicks , int . வேட்டைநாய் ஊக்கு குரல் . 
hoik , v . = hoick ! 
hoi poll oi, ( கிரே. ) 11. மிகப்பலர் , பெரும்பான்மை மக்கள் , 

பொதுமக்கட்கும்பல் . 
hoist , 11. உயர்த்துதல் ; மேலே தள்ளுதல் ; பாய்மர உயரம் ; 
பாய்மரத்தை அடுத்த கொடியின் பகுதி ; பாரந்தூக்கி ; 
ஏற்றுமாடம் ; U. உயரத் தூக்கு ; கொடியை உயர்த்து , 
உ.யரப் பறக்கவிடு ; கயிறு கம்பிகள் மூலம் மேலெழுப்பு ; 
கயிறுகம்பிகள் மூலம் தூக்கு ; தூக்கி எறி . 
hoist , a . தூக்கி எறியப்பட்ட ; ( தொ . ) hoist with one s 
own petard , தன் வெடிகுண்டினால் தானே தகர்த்தெறியப் 
பட்ட ; பிறருக்கெதிரான தன் சதிச் சூழ்ச்சிகளால் தானே 
அழிவுற்ற . 
hoit y - toit y , a . ஆரவாரக் கூச்சலிடுகிற ; வீறாப்பான ; 
முகங்கோணிக்கொண்டிருக்கிற , கத்திக்கொண்டு பிணங்கு 
கிற ; int . மட்டுமீறிய தற்பெருமை கண்டு வியப்பும் 
கண்டனமும் தெரிவிக்கும் குறிப்பு . 
hok ey - pok ey , 11 . செப்படி வித்தை ; மந்திர தந்திரம் ; 
ஏமாற்று ; தெருவில் விற்கப்படும் கீழ்த்தரக் குளிர்ப்பாலடைக் 
சழம்பு , 
hok um , n . சுவைத்திறமற்ற மக்கள் கும்பலுக்கிசைவாகத் 
திட்டமிடப்படும் கீழ்த்தர நாடகக் கூறுகளின் தொகுதி ; 
கீழ்த்தரத் திரைப்படக்கூறுகளின் தொகுதி . 


hold , 1. பிடி , பிடிப்பு ; பிடிப்பாற்றல் ; வாய்ப்பு ; பிடிக் 
குகந்த பொருள் ; தனி மனிதனின் வசமான கட்டுப்பாடு ; 
கட்டுப்படுத்திவைக்குமிடம் , சிறை ; அரண்காப்பிடம் ; 0 . 
பிடி ; பிடித்திரு ; உறுதியாகக் கையில் பற்று ; கைவிடாது 
வைத்திரு ; பிடிப்பில் வைத்திரு ; பெற்றிரு ; உடைமையாகக் 
கொண்டிரு ; உரிமையைப் பெற்றிரு ; வசமாகக்கொண்டிரு ; 
ஆற்றலுக்குள் வைத்திரு ; கட்டில் வைத்திரு ; சிறைப்படுத்து ; 
வெற்றிகரமாக முற்றுகையிடு ; தொடர்ந்து செயலாற்று ; 
தொடர் , நீடித்து இயங்கு ; தகர்வுறாதியங்கு ; அடங்காது 
தொடர்ந்து இயங்கு ; உரிமையுடன் வலியுறுத்து ; பிடி 
முரண்டுகொள் , விடாப்பிடிகொள் ; கையாளு, கைக்கொண்டு 
பயன்படுத்து ; இடங்கொள் ; உட்கொண்டிரு ; கவனத்தைத் 
தன் பக்கமாகக்கொள் ; தடைப்படுத்து ; தாமதப்படுத்து ; 
நிறுத்து ; கொண்டாடு ; நடத்து ; நடைபெறுவி ; கூட்டு , 
கூட்டிலிணைத்து நடைபெறுவி ; கருது ; வைத்துக்கொண்டிரு , 
தாங்கு ; பொறு ; உறுதியாயிரு ; தவறாதிரு ;; பற்றிக் 
கொண்டிரு , ஒட்டிக்கொண்டிரு ; ( தொ . ) hold aloof , 
தொடர்பு நீக்கி விலகியிரு ; hold back , தடுத்துநிறுத்து ; 
தயங்கிநில் ; தன்னைக் கட்டுப்படுத்திக்கொள் , அடக்கிக்கொள் ; 
செயலை நிறுத்திக்கொள் ; hold cheap , மதியாதிரு ; ஏளன 
மாகக் கருது ; hold dear , உயர்வாக மதி ; போற்று ; hold 
forth , மேடையில் முழக்கமிட்டு விரித்துப்பேசு ; விளக்கமாக 
விரித்துரை ; விளக்கமாகக் காட்டு ; hold in , கட்டுப்படுத்து ; 
தடுத்துநிறுத்து ; தேக்கிவை ; அடக்கிவை ; hold off , விலகி 
இரு ; தள்ளிவை ; தாமதி ; hold on , பிடிதொடர் ; நிறுத்து ; 
hold one at bay , தயக்கநிலையில் வைத்திரு ; திகைக்க வை ; 
hold oneself , கருது ; hold one s hand , செயலைநிறுத்து ; 
எண்ணிக்கொள் ; நிலை மேற்கொள் ; hold one s head down , 
அவமானத்தால் தலைகுனி ; பெருமை இழந்துநில் ; பணிந்து 
நில் ; நாணுறு ; hold one s headerect , hold one s head high , 
hold up one s head , நிமிர்ந்துநில் , தன்மதிப்புடன் நட ; 
hold one s tongue , hold one s noise, பேசாதிரு , சந்தடி 
செய்யாதிரு , பேச்சை நிறுத்து ; hold out , நீட்டு ; ஏந்து ; 
கொடு ; ஏந்தி ஆசை காட்டு ; தாங்கு ; நீடித்து உழை , உறுதி 
யுடன் தொடர்ந்திரு ; hold to , பற்றிக்கொள் , கட்டுப்படுத் 
திக்கொள் ; hold together , இணைந்திரு ; ஒன்றுபட்டிரு ; 
hold up , தாங்கு ; ஆதரி ; வழிப்பறிக்காக நிறுத்திவை ; 
there is no holding him , அடங்காதவனாயிருக்கிறான் ; துடி 
துடித்துக்கொண்டிருக்கிறான் . 
holds , n . கப்பல் தளத்தடியில் சரக்குகள் சேமிக்கும் பள்ளம் . 
hold er , n . பிடிப்பவர் ; வைத்திருப்பவர் ; பதவிபெறுபவர் ; 
பதவியில் தற்காலிகமாக அமர்ந்திருப்பவர் ; பட்டம் பெறு 
பவர் ; எழுதுகோலின் கைப்பிடி ; பிடிப்புச்சட்டம் . 
hold ing, n . பிடி ; பிடித்தல் ; பற்றுதல் ; கைப்பற்று நிலம் , 
நில உடைமை ; நில உரிமை முறை ; கைக்கொண்டுள்ள 
முதலீட்டுப்பங்கு ; செல்வாக்கு ; ( தொ . ) holding company , 
சார்புநிலையங்களின் 

பங்குகளை வைத்திருப்பதற்கான 
நிலையம் . 
hole , 11. துளை , புழை ; குழி , கிடங்கு ; சிறுவிலங்கின் வளை ; 
ஆற்றின் ஆழ்தடம் ; ஒடுக்கமான உறைவிடம் , ஒட்டுக் 
குடிசை ; ஒளிவிடம் ; ஆட்டக்குழி ; தப்பிச்செல்லும் புழை 
வழி ; குழிப்பந்தாட்டக் கெலிப்பு ; துளையீடு , சல்லடையான 
துளைப்பு ; எக்கச்சக்கமான நிலை , இக்கட்டுநிலை ; V. துளை 
யிடு ; துளையிலிடு ; குழிப்பந்தாட்டத்தில் பந்தைக் குழியி 
லிடு ; குழியில் விழு ; கப்பல் பக்கங்களைத் துளை ; சுருங்கை 
வழியமை ; அடிநிலக்குழாயமை ; சுரங்கத்தில் வெட்டுவாயி 
லிருந்து வெட்டுவாய்க்கு வழிசெய் ; ( தொ . ) a round peg in 
a square hole , a square peg in a round hole , இடத்துக்கு 
ஒவ்வாத ஆள் ; be in rather a hole , be in rather a devil of a 
hole , எக்கச்சக்கமான நிலையிலிரு ; make a hole in , பெருந் 
தொகை செலவாக்கிவிடு ; pick holes in , குற்றங் காண் , 
குறைகூறு . 
hole - and - cor ner , a . மறைவான , புதைவான , இரகசியமான . 
hol iday , n . விடுமுறை நாள் , வேலையில்லாத நாள் . 
hol idays , n . pl . நீள்விடுமுறைக்காலம் . 


D 


493 
holily 

holy - rood 
hol ily , adv . புனிதமாக , திருநிலையாக . 

hol ograph , n . உரியவர் கையாலேயே முழுவதும் எழுதப் 
hol iness , 1. புனிதத்தன்மை . 

பட்ட ஆவணம் ; a . தம் கையாலேயே முழுவதும் எழுதப் 

பட்ட . 
Hol iness , 1. திருமேனி, போப்பாண்டவரைக் குறித்த மதிப் 
புக்குறிப்பு ; ( தொ . ) his Holiness , திருமேனியவர்கள் , போப் holohed ral , a . மணியுரு வகையில் முழுசெவ்விசைவுக்கு 

வேண்டிய எல்லாப் பட்டைகளையும் உடைய . 
பாண்டவர் குறித்த மதிப்பு வழக்கு . 

holohe dron , 11 , 
hol ism , 1. ( மெய் . ) முழுமைப் படைப்புக் கோட்பாடு , கூறு 

பளிங்குவகையில் முழுசெவ்விசைவுக்கு 
களின் தொகுதிக்கு மேம்பட்ட நுண் உயிர் முழுமைகளி வேண்டிய எல்லாப் பட்டைகளையும் உடைய வடிவம் . 
லிருந்து உயர் முழுமை நோக்கி வளர்ந்த படிமலர்ச்சியே holometab ola , 11. pl . ( வில . ) முழு உருமாற்றமடையும் 
படைப்பின் அடிப்படை என்னும் கோட்பாடு , 

பூச்சி வகைகள் . 
holl a , v . = hollo ?. 

holometab olism , n . ( வில . ) பூச்சிவகையில் முழு உருமாற் 
holl a , int . = holl o . 

றத்துடன்கூடிய வளர்ச்சி . 
Holl and , n . ஆலந்து நாடு , வடக்கு நெதர்லாந்து 

hol ophote , n. கலங்கரைவிளக்கத்தில் ஒளிக்கூறு முழுமையை 
மாநிலப்பகுதி ; நெதர்லாந்து அரசு ; நார்த்துணிவகை ; 

யும் வேண்டிய திசையில் வீசுவிப்பதற்கான அமைவு . 
( தொ . ) brown Holland , வெளுக்கப்படாத நார்த் துணி வகை . holophyt ic , a . பசுஞ்செடியினைப் போலவே ஊட்ட 
Holl ander , 11. ஆலந்துக்காரர் ; ஆலந்துக் குடிமகன் ; டச்சுக் 

வைப் பெறுகிற . 
கப்பல் , ஆலந்து நாட்டுக் கப்பல் . 

holothurian , n . ( உயி . ) புழுவியல்புடைய வட்டவடிவான 
Holl ands , n . கூலத்தினின்றும் செய்யப்படும் தேறல் வகை . கடல்வாழ் உயிர்ப் பேரினம் ; a . கடல்வாழ் உயிர்ப் பேரினம் 
holl o1, 11. தொலைவிலுள்ளோரை அழைக்கும் விளிக்குறிப்பு ; 

சார்ந்த . 
int . விளிக்குறிப்பு . 

holozo ic , a . ( உயி . ) விலங்கினம் போலப் பிற உயிரினங்களி 
holl o , holl oa , U. ஆர்ப்பரி , கூவு ; வேட்டைநாய்களைக் லிருந்தே ஊட்டஉணவு பெறுகிற . 
கூவிக்கொண்டே துரத்து . 

hol ster , n . சேணத்தில் அரைக்கச்சில் செருகப்படும் கைத் 
holl ow , n . பொள்ளல் ; உட்புழை ; வெறுமை ; குழிவு ; துப்பாக்கிக்கான தோலுறை . 
உள் துளை ; பள்ளம் ; பள்ளத்தாக்கு ; வடிநிலம் ; 

a . குழி 

holt1 , n . காடு , புதர்க்காடு ; சோலைமலை ; பழத்தோட்டம் . 
வான ; பள்ளமான ; புழையுள்ள ; திடமற்ற ; கெட்டியா 

holta , n . விலங்கு பதுங்குமிடம் ; நீர்நாயின் வளை . 
யிராத ; வெறுமையான ; உள்ளீடில்லாத ; வயிற்றில் ஒன்று 
மற்ற , பசியுடைய ; ஒலிவகையில் முழுத்தொனி அமையப் 

hol us - bol us , adu . ஒருங்கு சேர , எல்லாம் ஒரே மொத்தத் 
பெற்றிராத ; வஞ்சகமான ; வாய்மையற்ற ; போலியான ; தொகுதியாக . 
பொய்யான ; பொருளற்ற ; அறிவற்ற ; பண்பற்ற ; ப . துளை hol y , n . புனிதப்பொருள் ; திருத்தலம் ; புண்ணிய மூர்த்தி ; 
யிடு , உட்டுளையுடையதாகச் செய் ; அகழ் , குடை , தோண்டு ; a . புனிதமான , திருநிலையுடைய ; தேவாலயம் சார்ந்த ; திருப் 
adv . முழுவதும் , தீர ; ( தொ . ) beaten hollow , முற்றத் பணிக்கென ஒதுக்கிவைக்கப்பட்ட ; நிறை சமய வொழுக்க 
தோற்கடிக்கப்பட்ட ; hollow out , அகழ் , குடை , தோண்டு . முடைய ; 

சீரிய ஒழுக்க மேம்பாடுள்ள ; ( தொ . ) Holy 
holl ow , v . = hollo ?. 

Alliance , புனிதக் கூட்டுறவு , நெப்போலியன் வீழ்ச்சிக்கு 

( 1815 ) பிறகு ஆஸ்ட்ரியா ருசியா பிரஷியா ( Prussia ) ஆகிய 
Holl oway , n . பெண் காவற் கைதிகளுக்கும் கடன் குற்றக் 

மூன்று நாட்டு மன்னர்களும் கூடிச் செய்துகொண்ட உடன் 
கைதிகளுக்கும் உரிய சிறைக்கூடம் . 

படிக்கை ; Holy City , ஜெருசலம் ; ரோமாபுரி ; மெக்கா ; காசி ; 
holl ow - eyed , a . குழிந்த கண்களையுடைய . 

அலகாபாத் ; வானுலகம் ; Holy Cross day , சிலுவை மேம் 
holl ow - ground , a . நாவிதன் கத்தியைப்போல் இரண்டு பாட்டுத் திருவிழா , செப்டம்பர் 14 - ஆம் நாள் ; holy day , 
பக்கமும் குழிவான மேற்பரப்புடைய . 

சமயத் திருவிழா நாள் ; Holy Family , குழந்தை இயேசு 
holl ow - heart ed , a . வாய்மையற்ற மனமுடைய , வஞ்சக யோசேப்பு மேரி முதலியோர் கொண்ட புனிதக் குடும்பம் ; 

Holy Ghost , தூய ஆவி , கிறித்தவ சமய மும்மைத் திருவுரு 
holllowness , n . பொள்ளன்மை , உட்டுளையுடன்கூடிய நிலை ; 

வின் மூன்றாவது திருவுரு ; Holy grail , இறுதி உணவின் 
அகழ்வு ; வெறுமை ; பொய்ம்மை , வஞ்சகம் . 

போது இயேசுநாதர் பயன்படுத்திய தட்டம் ; Holy Land , 

யூதேயா (Judaea ) , பாலஸ்தீன நாட்டுப்பகுதி ; Holy Office, 
holllow - ware , n . குடம் - கெண்டி போன்ற இருப்புக்கலங் 

ரோமன் கத்தோலிக்கத் திருச்சபையில் சமயத்தண்ட முறை 
களுக்கு வழங்கும் வாணிகப் பெயர் ; உலோக மங்குக் 

மன்றம் ; holy of holies , கோயில் மூலக் கருவறை ; holy 
கலங்களின் தொகுதி . 

orders , சமயப் பணிக்கென ஒதுக்கிவைக்கப்படும் நிறுவனம் ; 
holl y , n . முள் இலைகளையும் பசிய சிறுமலர்களையும் சிவப்புப் 

திருச்சபைப்பணி ; Holy Roman Empire, புனித ரோமப் 
பழங்களையும் உடைய இலையுதிர்க்காத புதர்ச்செடி வகை . 

பேரரசு , கி . பி. 962 முதல் 1806 வரையில் செர்மன் பேரரசுக்கு 
holl yhock , n . பலநிறப் பெரிய மலர்களையுடைய நெட்டை வழங்கிவந்த பெயர் ; Holy Saturday , புனித வாரத்தில் வரும் 
யான செடிவகை . 

சனிக்கிழமை ; Holy Spirit , கிறித்தவ சமய மும்மையில் 
Holl ywood , n . அமெரிக்கா வில் காலிபோர்னியாவில் மூன்றாவது திருவுரு ; Holy Thursday , இயேசுநாதர் ஆவி 
உள்ள மாகாணம் ; ஹாலிவுட்டில் உருவாக்கப்படும் அமெரிக் நீத்த நாளாகிய புது வெள்ளிக்கிழமைக்கு முன்புள்ள வியாழக் 
கத் திரைப்படத்துறை . 

கிழமை ; இயேசுநாதரின் விண்ணேற்ற நாள் ; holy war , 
holm1 , 11. துருத்தி , அரங்கம் , ஆற்றங்கரையில் அமைந்து 

புனிதப்போர் , சமயப்போர் , சிலுவைப் போர் ; holy water , 
வெள்ளம் வரும்போது மூழ்கிப்போகும் திட்டு நிலம் ; தலை 

தீர்த்தம் ; Holy Week , புனித வாரம் ; இயேசுநாதர் உயிர்த் 
நிலத்துக்கு அண்மையிலுள்ள தீவு . 

தெழுந்த திருநாளுக்கு முன்புள்ள வாரம் ; Holy Willie , புற 
holm , n . இலையுதிர்க்காத சீமை ஆல்வகை ; சணல் வகை . 

நீரார் , வெளிப் பாசாங்குக்காரர் ; holy Writ , விவிலிய நூல் , 

கிறித்தவரின் மறை நூல், திருநூல் தொகுதி . 
holme , n . = holm . 

ho ly -rood , 1. இயேசுநாதரின் சிலுவை ; ரோமன் கத்தோ 
holm - oak , 1. இலையுதிர்க்காத சீமை ஆல்வகை, 

லிக்கக் கோயில்களில் பலிபீடத்துக்குப் போகும் நுழைவாயி 
hol ocaust , n . முழு அவியூட்டுப்பலி ; பெருங்களப்பலி ; 

லுக்கு மேலேயுள்ள சிலுவை ; ( தொ . ) Holy - rood Day , 
நூழிலாட்டு , படுகொலை , பாடழிவு . 

சிலுவை கண்டுபிடிப்புத் திருநாளாகிய மே திங்கள் 3 - ஆம் 
holocrys talline, a . கண்ணாடியின்றி முழுவதும் படிகத்தினா நாள் ; சிலுவை மேம்பாட்டுத் திருநாளாகிய செப்டெம்பர் 
லான அமைப்புக்கொண்ட . 

14 - ஆம் நாள் , 
63 


மான . 


494 


homicidal 


holystone 
hol ystone , n . கப்பல் தளங்களைத் தேய்த்துத் துப்புரவாக்கு 
வதற்குப் பயன்படுத்தப்படும் மெத்தென்ற மணற்கல் வகை ; 
V. மெத்தென்ற மணற்கல் வகையினால் தேய்த்துத் துப்புர 
வாக்கு . 
hom , ( பெர் . ) 11. சீந்திவகை , பண்டைப் பார்சிகளின் ( Parsees ) 

புனிதச்செடி . 
hom age , n . மேலாண்மை ஏற்பு , பணிவறிவிப்பு ; வணக்க 
முறை ; உரிமைப் பாராட்டு ; ஆர்வமதிப்பு ; மேம்பாடேற்பு ; 
மனந்திறந்த புகழுரை ; ஆட்குடியுரிமைக் குழு . 
hom bre, ( ஸ்பா . ) 11 , மனிதன் . 
Hom burg , hom burg - hat , n . குறுகிய விளிம்பும் உச்சி 
யில் குழிவும் உடைய மெத்தென்ற அழுத்தக் கம்பளத் துணித் 
தொப்பி . 
home , 11. வீடு ; நிலவரக் குடியிருப்பிடம் ; நிலையான வாழ் 
விடம் ; குடும்ப மனை ; குடும்பத்தாயகம் ; தாயகம் , தாய் 
நாடு ; பிறப்பகம் ; இயலிடம் ; வழக்கமான சூழல் ; புக 
லிடம் ; ஓய்விடம் ; விளையாட்டுக்களில் மூலதளம் ; இலக்கு ; 
உட்களம் ; தனிமனிதர் மருத்துவ மனை ; விருந்தினர் 
தங்கிடம் ; ஏலாதவர் பேணகம் ; விலங்குகளின் காப்பகம் ; 
a . வீட்டுக்குரிய ; குடும்பத்துக்குரிய ; தாயகத்தைச் சார்ந்த ; 
உள்நாட்டுச் சார்பான ; தம் ஆட்டக்களத்துக்குரிய ; வீட் 
டில் நடைபெறுகிற ; வீட்டில் செய்யப்படுகிற ; வீட்டுக்கு 
அருகிலுள்ள ; தாய்நாட்டில் செய்யப்பட்ட ; தாயகம் நோக் 
கிய ; தாயகத்திலிருந்து செல்கிற ; பெரிதும் பாதிக்கிற ; 
ப. வீட்டுக்குச்செல் ; குடியிரு ; வாழ் ; தாயகத்துக்கு மீள் ; 
வீட்டுக்குடித்தனம் நிறுவு ; வீடு அமைத்துக்கொடு ; adu . 
வீட்டுக்கு ; வீட்டில் ; வீடு திரும்பியுள்ள நிலையில் ; தாய 
கத்துக்கு ; தாயகத்தில் ; குறிநோக்கி ; இலக்கு நோக்கி ; 
உள்ளூர ; முடிவான நிலையில் ; திறம்பட ; தொடங்கிய 
இடத்துக்கே ; காரணமானவரிடமே ; ( தொ . ) at home , தமது 
சொந்த வீட்டில் ; ஓய்வான நிலையில் ; இடரற்ற நிலையில் ; 
கவலையற்ற நிலையில் ; பழக்கப்பட்ட சூழலில் ; நன்கு தெரிந்த 
நிலையில் ; பேட்டியாளரை அல்லது விருந்தினரை வரவேற்கச் 
சித்தமாக ; bring charge home to , குற்றத்தை மெய்ப்பித் 
துத் தீர்ப்பளி ; bring home to, மனத்திற் பதியவை , முடிவை 
ஒப்புக்கொள்ளாதிருக்க வகையில்லா தவாறு மெய்ப்பி ; come 
home to , நலங்களை நெருக்கமாகப் பாதிக்கும் நிலையுண்டு 

drive a nail home , கூடுமானவரை ஆழமாக 
உள்ளே செலுத்திப் பதியவை ; eat out of house and home , 
ஒருவரைப் பாழ்படுத்தும் வகையில் அவர் செலவில் வாழ் ; 
Home Counties, லண்டனுக்கு மிகு அண்மையிலுள்ள கோட் 
டங்கள் ; Home Department , உள் துறை ; Home Guard , 
உள்நாட்டுப் படை , குடிமக்கள் படை ; home market , 
உள்நாட்டு வாணிகக்களம் ; ஒருநாட்டில் விளையும் சரக்கு 
கள் அந்நாட்டிலேயே வாங்கப்படும் நிலை ; Home Office , 
உள் துறை அமைச்சர் அரங்கம் , உள் துறைப் பணிமனை ; Home 
Rule , தன்னாட்சி ; Home Secretary , உள் துறை அமைச்சர் , 
உள்துறைச் செயல்முதல்வர் ; home thrust , ஒருவர் மனத் 
தில் சுருக்கெனத் தைக்கிற சொட்டுரை ; திறம்பட்ட செயல்; 
jast home , long home , கல்லறை ; make one s self at home , 
தன் வீடெனவே கருதித்தாராளமாகப் பழகு ; not at home , 
வீட்டிலிராத , வெளியே போயிருக்கிற ; விருந்தினரை வரவேற் 
கும் பாங்கிலிராத ; pay home , கருக்கெனத் தைக்குமாறு 
கூறு , எதிர்ப்பழி செய் . 
home - born , a . பிறப்பிடத்திற்குரிய , நாட்டுக்குரிய ; தினைக் 

குரிய ; அயல்வரவல்லாத . 
home - bound , a. வீட்டில் கட்டுப்பட்டிருக்கிற ; வீடுநோக்கிப் 

போய்க்கொண்டிருக்கிற ; தாயக நோக்கிச் செல்கிற . 
home - bred , a . வீட்டில் வளர்க்கப்பட்ட ; பிறப்பிடத்திற் 

குரிய , வீட்டுக்குரிய ; சிறப்பற்ற , திருத்தப்படாத . 
home - brewed , 11. வீட்டில் வடிக்கப்பட்ட சாராயவகை ; 
a . வீட்டில் வடிக்கப்பட்ட ; வீட்டுப்பயனீடு கருதி வடிக்கப் 
பட்ட . 
home - com ing , n. வீடுவந்தடைவு ; தாயக மீள்வு ; a . 
வீட்டுக்குத் திரும்புகிற . 


home craft , 11. வீட்டுக் கலைத்தொழில் துறை ; வீட்டில் 
செய்யப்படும் தொழில்களின் தொகுதி ; வீட்டுவாழ்க்கைத் 
தொடர்பான தொழில் தொகுதி . 
home .farm , 11. வீட்டுப்பண்ணை , பெரிய வீட்டுக்கருகிலுள்ள 

அதைச்சேர்ந்த பண்ணை . 
home felt , a . மனத்தில் உறைத்த ; மனத்தின் ஆழ் உணர்வுக் 

குரிய . 
home -grown , a . தாயகத்தில் விளைவிக்கப்பட்ட . 
home - keeping , a . வீட்டில் அடைபட்டுக்கிடக்கிற . 
home land , 11. பிறந்தநாடு , தாய்நாடு , தாயகம் . 
home less , a . வீடற்ற . 
home - life , 11. வீட்டுவாழ்க்கை . 
home like , a . வீட்டைப்போன்ற ; நன்றாயறிந்த ; இன்சொல் 

உடைய ; எளிய , இடரற்ற ; வசதியான . 
home ly , a . வீட்டுக்குரிய ; நன்றாயறியப்பட்ட ; சிறப்பற்ற ; 
முனைப்பு வண்ணமற்ற ; திருத்தப்படாத ; செப்பமற்ற ; 
ஒப்பனையற்ற ; செருக்கற்ற ; பகட்டற்ற : எளிய ; பழம் 
பாணியிலுள்ள ; அழகுமிகுதியற்ற ; மட்டான தோற்றமுடைய ; 
அலங்கோலமான . 
home - made a . வீட்டில் செய்யப்பட்ட ; சொந்த நாட்டில் 

செய்யப்பட்ட ; சிறப்பற்ற , பொது எளிமையான . 
homeop athy , 11 . = homoeopathy . 
hom er , 11. தொலைவிலிருந்து வீட்டுக்குச் செல்லும் வழியைக் 
கண்டறிவதற்கு எளிதில் பயிற்றுவிக்கப்படக்கூடிய இனத் 
தைச் சேர்ந்த புறா ; செல்வழி மீளவல்ல விலங்கு ; செல்வழி 
கண்டறியும் திறமை பெற்றுள்ள மனிதர் . 
Home ric , a . கிரேக்கப் பெருங் கவி ஞரான 

ஹோமர் 
( கி . மு . 850 ) என்பாருக்குரிய ; ஹோமரின் பாணியிலுள்ள ; 
ஹோமர் இயற்றிய தாகக் கூறப்படும் கவிதைகளுக்குரிய ; 
ஹோமர் பெயராலியலும் கவிதையின் பாணியிலுள்ள ; 
ஹோமரின் பெருந்தகு திக்கியைந்த ; வீரகாவியம் சார்ந்த ; 
( தொ . ) Homeric laughter , தணிக்க முடியாத உரத்த 
சிரிப்பு ; Homeric question , இலியிட் , ஒடிஸி , என்ற இரண்டு 
காவியங்களையும் ஹோமரே எழுதினாரா அல்லரா என்பது 
பற்றிய எதிரெதிர்வாத நிலை . 
Ho merid , 11 , ஹோமர் வழிவந்தவர்களெனக் கருதப்படும் 
மரபினருள் அவர் பாடல்களைப் பாடும் ஒருவர் ; pl . 
Homer idae . 
home - rul er , 11. தன்னாட்சிக் கோட்பாட்டின் ஆதரவாளர் . 
home sick , a . வீட்டு ஏக்கங்கொண்ட ; தாயகத்தை நினைத் 

துக்கொண்டு சோர்வடைகிற . 
home sickness , 11. வீடுபற்றிய ஏக்கம் ; தாயகப் பிரிவுத் 

துயர் . 
home spun , 11. வீட்டில் நூற்று நெய்யப்பட்ட துணி ; a . 
வீட்டில் நூற்கப்பட்ட ; வீட்டில் செய்யப்பட்ட ; அயல்நாடு 
களில் செய்யப்படாத ; சிறப்பற்ற ; சாதாரணமான ; அழ 
கற்ற ; நேர்த்தியில்லாத . 
home stead , 11. வளாகம் , வீடுசூழ்பண்ணை ; பண்ணை . 
home stretch , 11. பந்தய வெளியின் கடைசிக்கட்டப் பரப்பு . 
home -town , 11. பிறந்தக நகரம் . 
home truth , 11. உள்ளத்தில் தைக்கும் மறுக்கவொண்ணா 

உண்மை . 
home ward , a . வீடுநோக்கிய , வீடு இருக்கும் திசையிலுள்ள ; 

தாயக நோக்கிய ; adu . வீடுநோக்கி ; தாயகம்நாடி . 
home ward - bound , a, வீடுநோக்கிச் செல்கிற ; தாயகத் 

துக்குத் திரும்புகிற . 
home wards , adv . வீடுநோக்கி ; தாயகம்நாடி . 
home work , 11. வீட்டில் செய்வதற்குரிய வேலை ; பள்ளிச் 

சிறுவர் வீட்டில் எழுதவேண்டிய பாடவேலை . 
homicid al , a . மனிதக்கொலை சார்ந்த ; கொலைகாரத்தன 


பண்ணு ; 


( 


மான . 


495 


homicide 


homothermic 


hom icide, n . மனிதக்கொலை செய்பவர் ; மனிதக்கொலை . 
homilet ic , homilet ical , a . செவியறிவு நூலினைச் சார்ந்த . 
homilet ics , n . pl . செவியறிவு நூல் பற்றிய ஆய்வு நூல் 

துறை . 
hom ily , n . சமய நற்போதனை ; செவியறிவுறூஉ ; வேண்டா 
வெறுப்பான அறிவுரை , சலிப்பூட்டும் போதனை ; ( தொ . ) 
Books of Homilies , இங்கிலாந்தில் திருவட்டகைத் திருக் 
கோயில்களில் படிக்கப்படும் வழிபாட்டுப் போதனைச் 
சுவடிகள் . 
hom ing , a . வீட்டுக்குத் திரும்புகிற ; வசிக்கிற ; மாடப்புறாக் 
கள் வகையில் வீடுநோக்கித் திரும்பிப் பறக்கப் பயிற்று 
விக்கப்பட்டுள்ள ; ( தொ . ) Homing device , தானே இயங்கி 
எறிபடைகளைச் செலுத்துவதற்கான இயந்திர அமைவு . 
hom iny , 11. தண்ணீர் அல்லது பாலோடு கலந்து வேக 

வைக்கப்பட்ட மக்காச்சோள நொய் . 
hom o , n . ( வில . ) மனித இனம் ; ( தொ . ) Homo sapiens , 

நடைமுறை வரலாற்றுக் காலத்தில் வாழும் மனித இனம் . 
homoblast ic , a . ( தாவ . ) ஒத்த உயிர்மங்களினின்றும் 

பிறந்த ; நேர்முக வளர்ச்சியைக் காட்டுகிற . 
homocen tric , a . ஒரே மையமுடைய ; ஒரே புள்ளியிலிருந்து 

பெறப்படுகிற. 
homoch romy , 11. காப்புநிறம் . 
homocyc lic , a . ( வேதி . ) ஒருபடித்தான அணுக்கள் கொண்ட 

மூடிய சங்கிலித் தொடர்புடைய . 
homoeom eric , homoeom erous, a . ஒரு படித்தான 

உறுப்புக்களால் ஆன . 
hom oeopath, 11. இனமுறை மருத்துவம் செய்பவர் . 
hom oeop athist , n . இனமுறை மருத்துவத்தில் நம்பிக் 
கையுடையவர் , இணக்கமருந்தீட்டு முறையில் மருத்துவம் 
செய்பவர் . 
homoeop athy , 11. ( மரு . ) இனமுறை மருத்துவம் , நோய்க் 

கூற்றுப் பெருக்கத்தால் நோய் நீக்கும் முறை . 
homoes tasis , 11. சமநிலை பேணல் . 
homogam ic , homog amous , a . ( தாவ . ) பூங்கொத்தி 
லுள்ள சிறுமலர்களெல்லாம் ஓரே பாலினத் 

தாக உடைய . 
homog amy , 11. பால்வகை இன உட்கலப்பு ; ( தாவ . ) பூங் 
கொத்தின் சிறு மலர்களெல்லாம் ஒரே பாலின தாக உள்ள 
நிலை ; மலர்த்துகளும் சூலகமும் ஒன்றாக முதிர்ச்சியடை. தல் . 
homogene ity , 11. ஓரினத்தன்மை , ஒரே இனமாக அமைதல் ; 
ஓரின அமைதி , ஒரே இயல்பின தாக இருத்தல் ; ( கண . ) ஒரே 
சீரான அமைப்பு ; உறுப்புக்கள் முழுதும் ஒத்திருக்கும் நிலை . 
homogen eous , a . ஒரே இனம் அல்லது வகையைச் சேர்ந்த ; 
உறுப்புக்கள் எல்லாம் ஒரேமாதிரியாக உடைய ; ஒருபடித் 
தான ; ( கண . ) ஒருசீரான . 
homogen esis, 11. ( உயி . ) பின்தோன்றல்கள் பெற்றோரைப் 
போலவே இருந்து அதேமா திரி வாழ்க்கைப் போக்கை உடைய 
இனப் பெருக்கமுறை . 
homogenet ic , homogenet ical , a . GUTGUGUTGOT 1014 

முதல் உடைய . 
homog enize, v . ஒருபடித்தாயிருக்கும்படி செய் ; பாலில் 
உள்ள கொழுப்பணுக்களை உடைப்பதன் மூலம் அதை 
நன்றாகச் செரிக்கத் தக்கதாகச்செய் ; பால்கூறுகளைக் கலந்து 
செயற்கைப்பால் உண்டாக்கு . 
homog enous , a . பொதுவான முதலிலிருந்து தோன்றியதனால் 

ஒரு படித்தாயுள்ள . 
homog eny , 11. ஒரேமுதலினின்றும் தோன்றிய தனால் ஏற் 

பட்ட ஒருபடித்தான நிலை . 
hom ograph , 1. எழுத்துமுறையில் ஒன்றுபட்டுப் பொருள் 
வேறுபாடுடைய சொல் . 


homoious ian , n . கடவுள் தத்துவத்திலுள்ள தந்தைமையும் 
மகன்மையும் பொருண்மையால் ஒன்றே என்னும் கோட்பாடு 
உடையவர் ; a . பொருண்மையால் ஒன்றேயான . 
homol ogate , v . ஏற்றுக்கொள் ; உறுதிப்படுத்து ; சேர்த்துக் 

கொள் . 
homol ogize, v . உடனொத்த உறவு கொண்டிரு ; ஒத்திசை 

வாயிரு . 
homologou mena , n . pl . உண்மையானவையென முற்பட்ட 
கிறித்துவத்திருச்சபையில் எல்லாராலும் 

எல்லாராலும் ஒப்புக்கொள்ளப் 
பட்ட புதிய ஏற்பாட்டுச் சுவடிகள் . 
homol ogous, a . உடனொத்த தொடர்புடைய , ஒத்திசைவான . 
hom ologue , 11. மரபுவகையில் ஒன்றுடனொன்று ஒத்திசை 

வான புள் விலங்குகள் அடங்கிய உயிரினங்களின் உறுப்பு . 
homologu mena , n . pl . = homologoumena. 
homol ogy , n . அமைப்பொப்பு , உடனொத்திசையும் பண்பு ; 
உருவும் பயனும் ஒவ்வாத இடத்தும் மூலமும் அமைப்பும் உட 
னொத்ததாயிருத்தல் . 
hom omorph , 11. உருவொத்திசை பொருள் , ஒன்றினைப் 

போலவே உருவமுடைய மற்றொரு பொருள் . 
homomorph ic , a . உருவொத்த , ஒத்த வடிவமுள்ள ; 

தன்மை வேறுபட்டும் வடிவு ஒத்த . 
homomorpho sis , 11. ( வில . ) இழந்த உறுப்பு முதல் வடிவி 

லேயே மீளவும் தோன்றுதல் . 
homomorph ous , a . = homomorphic . 
homon omous , a . ( உயி . ) ஒத்த வளர்ச்சி விதிக்குட்பட்ட . 
hom onym , n . பொருள் வேறுபட்டு ஒலிவடிவம் ஒத்தசொல் ; 
பெயர்க்குரிய முற்சுட்டுமுதல் ; ( உயி . ) பிற முற்சுட்டுமுதல் 
கருதிப் புதிய இனம் அல்லது வகைக்குப் பொருந்தினும் 
மறுக்கப்படும் சொல் . 

331 
homonym ic , a . சொற்சுட்டுமுதலுக்குரிய . 
homon ymous , a . ஒரே பெயரை உடைய ; ஒரே ஒலிப்புடை 
யவையாயிருந்தும் வெவ்வேறு பொருள்களும் முதல்களும் 
உடைய ; இருபொருள் மயக்கமுடைய , இரண்டகப்பொருள் 
ஐயப்பாடு உடைய . 
homoous ian , 11. இறை மும்மையின் முத்திறங்களும் 
பொருண்மையில் ஒன்றேயாம் என்னுங் கோட்பாட்டாளர் ; 
a . பொருண்மை ஒன்றேயான . 
hom ophone , n . மற்றொன்றின் ஒலிப்புடைய தாயிருந்தும் 
வேறு பொருளுடைய சொல் ; மற்றொன்றின் ஒலியையே 
குறிப்பிடும் எழுத்து . 
homophon ic, a . ( இசை . ) ஒத்திசைவான குரல் எடுப்புடைய . 
homoph onous , a . குறியீடுகள் வகையில் ஒரே ஒலியைக் 

குறிப்பிடுகிற ; ( இசை . ) ஒத்திசைவான . 
homoph ony , 11. ஒத்திசைவு . 
homoplas tic , a . ஒத்த கட்டமைவுடைய . 
Homop tera , 11. pl . ( வில . ) சிறகுகள் ஒரே மாதிரியாக 

உடைய பூச்சிகளின் இனம் . 
homosex ual , 11. தன்னொத்த பாலினத்தவர் மீதே பாலின 
விருப்புடையவர் ; a . தன்னொத்த பாலினத்தார் மாட்டே 
பாலின விருப்புடைய . 
homosex ualist , 11. தன்னொத்த பாலினத்தவர் மாட்டே 

பாலின மனச்சார்புடையவர் . 
homos porous , a . ( தாவ . ) ஒரேவிதமான சிதல்விதைகளை 

உடைய . 
homotax is , 11. ( மண் . ) இடத்துக்கிடம் மண்ணியலூழிப் 
புதைபடிவங்களும் படியடுக்குகளும் காலநீட்டிப்பில் ஒவ்வா 
விடினும் முறைவைப்பமைப்பில் ஒத்திருத்தல் . 
homothall ic , a . ( தாவ . ) காளான் வகையில் ஒத்தவகை 

இழைவட்டுக் குடையுடைய . 
homotherm ic , homotherm ous , a . ( உட. , வில . ) 
ஒரே குருதி வெப்புப் பதமுடைய ; வெம்பதக் குருதியுடைய . 


496 


homotonic 


Honourable 


hon ey - stone, 11. பழுப்பு நிலக்கரியுடன் காணப்படும் மிக 

மென்மையான மஞ்சள் நிறக் கனிப்பொருள்வகை . 
hon ey - suck er , n. பெரிய ஆஸ்திரேலிய இனப் பறவை 


வகை . 


homoton ic , homot onous , a . ஒத்த குரல் தொனியுடைய . 
homotyp al , a . பொதுநிலை அமைப்புடன் ஒத்தியல்கிற . 
hom otype , n . ( உயி . ) உடனொத்த அமைப்புடைய உறுப்பு ; 

உடனொத்த இயல்புடைய பகுதி . 
homotyp ic , a . = homotypal . 
homous ian , n . , a. = homoousian . 
homozyg ote : n . ( உயி . ) ஒத்த பாலணுக்களின் இணைவு . 
homunc le , homuncule ; homun culus , 11 . 

சிறு 
மனிதன் , குள்ளன் . 
hom y , a . வீடுபற்றிய எண்ணத்தைத் தோற்றுவிக்கிற ; வீடு 
போன்ற : தாயகம் பற்றிய எண்ணம் தோற்றுவிக்கிற ; 
தாயகம் போன்ற . 
hone , 11. சாணைக்கல் , சவரக்கத்தி முதலியன தீட்டுவதற்கான 

தீட்டு கல் ; , சாணையில் தீட்டு . 
fon est , a . நேர்மையான , சொல்லிலும் செயலிலும் உண்மை 
யான ; பொய்யற்ற ; ஏமாற்றாத ; கரவற்ற , கபடமற்ற , 
ஆதாயம் முதலியவை வகையில் அறநெறியில் ஈட்டப்பெற்ற ; 
பொருள்கள் வகையில் கலப்படமற்ற , அப்பட்டமான ; ( தொ . ) 
honest Injun , என் கண்ணியத்தின்மேல் ஆணை யாக ; 
make an honest woman of , கெடுக்கப்பட்ட பெண்ணை 
மணந்துகொள் . 
hon estly , adv . நேர்மையாக , உண்மையாக . 
hon esty , 11. நேர்மை , உண்மை , வாய்மை , கண்ணியம் , கபட 
மின்மை ; பளிங்கனைய விதை உறைகளையும் ஊதா மலர் 
களையும் உடைய செடிவகை ; ( தொ . ) honesty is the best 
policy , நேர்மை நெறியே சிறந்த செயல்வகைமுறை . 
ho ney , 11. தேன் ; மலர்த்தேன் ; இனிமை ; காதலி ; அருமை 
விளிக்குறிப்பு ; ப . இனிப்பாக்கு ; மனதுக்குகந்ததாக்கு ; 
( தொ . ) virgin honey , தேன் கூண்டொழுகல் , இறாலினின் 
றும் தானாகவே ஒழுகும் தேன் ; wild honey , கொம்புத்தேன் , 
கோற்றேன் , காட்டுத் தேனீக்கள் ஈட்டிய தேன் . 
hon ey - badg er , 11. வளைதோண்டி வாழும் கரடியின விலங்கு 


வகை . 


hon eysuckle , 11 . அழகிய மஞ்சள் நிற மலர்களையுடைய 

தழுவு கொடிவகை . 
hon ey - sweet , a . தேன்போல் இனிப்பான . 
hon ey - tongued , a . இன்சொல்லுடைய , கவர்ச்சியாகப் 

பேசுகிற . 
hong , n . சீனா நாட்டில் தொழிற்சாலை முதலியவற்றிற்காகப் 
பயன்படுத்தப்படும் கட்டிடங்களின் தொகுதி ; சீனாவில் 
அல்லது ஜப்பானில் அயல்நாட்டு வாணிக நிறுவனம் . 
honk , 1. காட்டுவாத்தின் கூச்சல் ; உந்துவண்டியினது ஊது 
குழல் எழுப்பும் ஒலி ; U. காட்டுவாத்து வகையில் கூச்ச 
லிடு ; உந்துவண்டி ஊதுகுழல் ஒலிக்கச் செய் . 
hon or , 11. , 0. = honour . 
honorar ium , 11. மதிப்பூதியம் , தொழிற்பணிகளுக்காக மன 
முவந்து கொடுக்கப்படும் ஊதியம் ; pl . honora ria , 
honorar iums . 

. 
hon orary , 1 . ஊதியக்கட்டணம் ; 

a . மதிப்புக் 
காரணமாக வழங்கப்படுகிற ; மதிப்பளிக்கிற ; சிறப்பு 
வகையான ; மதிப்புப்பட்டம் தாங்கிய , மதிப்பார்ந்த பணி 
வகிக்கிற ; உழைப்பூதியமின்றிப் பணி செய்கிற ; சட்டவலு 
வின்றிக் கண்ணியத்தின் பொறுப்பில் உள்ள . 
honorif ic , n .மதிப்புவழக்குச்சொல் ; a . நன்மதிப்புக்குறிப்பான . 
honor is caus a , ( ல . ) adv . ( தொ .) நன்மதிப்புக்கடையாளமாக . 
hon our , 11. நன்மதிப்பு ; புகழ் ; உயர் ஒழுக்க நெறி ; பண் 
பொழுக்கம் ; நற்பெயர் ; நிறையுடைமை ; கன்னிமை , கற்பு 
நிலை ; தன்மதிப்பு ; தன்மானம் ; நுண்நேர்மையுணர்வு ; 
உயர்பதவி ; தலைமையிடம் ; சிறப்பு ; சிறப்புரிமை ; மதிப் 
புச்சின்னம் ; புகழ்ப்பட்டம் ; மதிப்புரிமை ; தகுதி ; தகுதிக் 
குரிய உயர்வு ; மேன்மை , மேதகைமை ; புகழ் தருபவர் ; 
மதிப்புத் தருவது ; திருமேனி , உயர்வுவிளிக்குறிப்பு ; குழிப் 
பந்தாட்டத்தில் முன்வெற்றி காரணமான முந்து பந்தடி 
உரிமை ; சீட்டாட்ட வகைகளில் சிறப்புச் சீட்டு வகை ; 
வாணிகத்துறைப் பற்று மதிப்பு ; ஒரே பெருமகனுக்குரிய 
மானியத்தொகுதி ; V. உயர்வாக மதி ; பெருமைப்படுத்து ; 
உயர் மதிப்புக்கொடு ; அணி செய் , அழகு செய் ; சிறப்பு அளி ; 
சிறப்பி , சிறப்புச்செய் ; சிறப்புப்பட்டம் வழங்கு ; மதிப்புச் 
சின்னம் அளி ; வாணிகத் துறையில் கடன் பட்டியலை உரிய 
சமயம் ஏற்றுக்கொள் ; உரியசமயம் கடன்பட்டியலுக்குப் 
பணம் கொடு ; ( தொ . ) affair of honour , இருவரிடை நிக 
ழும் தனிப்போர் ; be on one s honour , நேர்மையை முன்னிட் 
டுச் செய்யக் கடமைப்பட்டிரு ; bound in honour , நேர்மையை 
முன்னிட்டுச் செய்யக் கடமைப்பட்டுள்ள ; code of honour , 
laws of honour , மரபொழுக்க விதிகள் ; Court of Honour , 
இருவர் செய்யும் தனிப்போரினை முறைப்படுத்தும் நீதி மன் 
றம் ; debt of honour , சட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்படா 
விட்டாலும் செலுத்தக் கடமைப்பட்டுள்ள கடன் ; honour 
bright , சூளுரைக் குறிப்பு ; in honour of , சிறப்புக் கருதி ; 
கொண்டாடுவதற்காக ; Legion of Honour , பிரஞ்சு நாட்டு 
மரபில் சிறப்பு வாய்ந்த உயர்பண்பாட்டுக் குழுமம் ; maid 
of honour , அரசியின் அல்லது இளவரசியின் அரசவைப் 
பணிப்பெண் ; பாலடைக்கட்டி அப்பவகை ; point of honour , 
கடமையுணர்ச்சி 

காரணமான தற்கட்டுப்பாடு , 
உணர்ச்சி ; upon my honour , என்மீது ஆணையாக ; word 
of honour , கண்ணிய மீதளிக்கப்படும் உ றுதியுரை . 
Hon ourable , n . கோமான் இளைய புதல்வர்களுக்கும் நடுத் 
தரப் பெருமக்களுக்கும் முறை மன்ற நீதிபதிகளுக்கும் தனி 
மன்ற நீதிபதிகளுக்கும் வழங்கப்பெறும் மதிப்படைச்சொல் ; 
( தொ . ) Most Honourable , கோமான்களுக்கும் உச்ச உயர் 
திருத்தகை முறையினர்க்கும் அரசப் பேரவையினர்க்கும் 
வழங்கப்பெறும் மதிப்படைச் சொல் ; Right Honourable , 
பெருமக்களுக்கு வழங்கப்பெறும் மதிப்படைச்சொல் , 


hon ey - bag , 11. தேனீ தேன் வைத்திருக்கும் உணவுக்குழற் 

பகுதி , 
hon ey - bear , n . காட்டுத் தேனீக்களின் கூண்டினையழித்துத் 

தேன் களவாடும் கரடியின விலங்குவகை . 
hon ey - bee , 11. தேனீ . 
hon ey - bird , 11. மரத்திலிருந்து மரம் தாவித் தேனிருக்கும் 
இடத்தை மனிதர்கட்குக் காட்டுவதாகக் கருதப்படும் ஆப் 
பிரிக்கப் பறவை வகை , 
hon ey - buzz ard , n . தேனீக்களின் முட்டைப் புழுக்களைத் 

தின்னும் பெரும்பறவை வகை . 
hon eycomb , 1. தேனடை , தேனிறால் ; தேன்கூடு ; துப் 

பாக்கி வடு ; அறுகோண அமைப்புடைய அணி ஒப்பனைப் 
பொருள் : 3. தேனிறால் போல் ஆக்கு ; நிரம்பக் குழிவுகள் 
விழப்பண்ணு ; கீழறு , அழி . 
hon eycomb - moth , 11. இளந்தேனீக்களைக் கொல்லும் முட் 

டை.ப்புழுக்களை ஈனும் அந்துப்பூச்சி வகை . 
hon ey - crock , 11. தேன்குடம் . 
hon ey - dew , n. செடிகளினின்றும் கசியும் இனிய சுரப்புப் 
பொருள் ; அமுதம் ; வெல்லப்பாகில் ஊறவைக்கப்பட்ட 
நேர்த்தியான புகையிலை வகை . 
hon ey - eat er , 11. பெரிய ஆஸ்திரேலிய இனப் பறவை வகை . 
hon eyed , a . தேன் தடவிய , இனிப்பான ; கவர்ச்சியுள்ள ; 

புகழ்ந்து பசப்புகிற . 
ho neymoon , n . தேன்நிலவு , புது மணமக்கள் மகிழ்ச்சியோடு 

கழிக்கும் ஓய்வு நாட்கள் ; U. தேன்நிலவுக் காலத்தைக் கழி. 
hon ey - mouthed , a . இனிக்கும் பேச்சுடைய , இன்சொல் 
உடைய . 


மான 


497 


honourable 


hooter 


நாள் 


hon ourable , a . மதிப்புக்குரிய ; பெருமைக்குரிய . 
hon ours , n . pl . வரிசை , சிறப்பு ; பெருமை ; விருந்தினர் 
களுக்குச் செய்யப்படும் மரியாதைகள் ; பல்கலைக் கழகங்கள் 
வகையில் தேர்வு வெற்றியின் தேவைக்கு மேற்பட்ட தனிச் 
சிறப்புத் தகுதி ; ( தொ . ) birthday honours , அரசரின் பிறந்த 

நினைவாக வழங்கப்படும் சிறப்புப் பட்டங்கள் ; 
do the honours , விருந்தளிப்பவர் என்னும் முறைமையில் மரி 
யாதைகள் செய் ; funeral honours , last honours , ஈமச் 
சடங்குகள் ; honours easy , சீட்டாட்டங்கள் வகையில் 
உயர்தரத் துருப்புச் சீட்டுகள் இரு திறத்தாரிடையே சம 
மாகப் பங்கிடப்பட்டுள்ள நிலை ; honours of war , சரண 
டைந்தவர் படைக்கலங்கள் - கொடிகள் முதலியவற்றுடன் 
வெளியேற வழங்கப்படும் உரிமைகள் ; military honours , 
இறந்த போர்வீரன் புதைக்கப்படுகையில் படையினர் 
செலுத்தும் மரியாதைச் சடங்குகள் . 
hon ours - man , 1. தனிச்சிறப்பு வாய்ந்த பல்கலைக் கழகப் 

பட்டம் பெற்றவர் . 
hood , 111. பிடரிக் கவிகை , தலைக்கும் கழுத்துக்குமான முக்காடு ; 
பல்கலைக் கழகங்கள் வகையில் இன்னபட்டம் என்பதைக் 
குறிப்பதற்காக அங்கியின்மேல் அணியப்படும் விருது ; பருந் 
தின் தலைச்சூட்டு ; வடிவத்தில் அல்லது பயன்படுவதில் தலைச் 
சீராவைப்போன்ற பொருள் ; உந்து வண்டியின் முகப்பி 
லுள்ள மடிப்பு முகடு ; வண்டி முகடு ; மேற்கட்டி ; பன்னாங்கு , 
பல்லக்கின் மேற்கவிகை ; புகைப்போக்கி மூடி ; நல்ல பாம்பின் 
படம் ; 3. தலைச்சீராவினால் மூடு ; முக்காடிடு ; மூடி மறை . 
hood ie , hood ie - crow , n . தலைச் சூட்டுடைய காக்கை 


வகை . 


கண்ணி அமைந்த கொளுவி அமைவு : hook - line - and sinker , 
முழுமையான ; முழுவதும் , முற்றும் ; off the hooks , பூட்டுப் 
பழுதாய்விட்ட ; தள்ளிவைத்து மாற்றப்பட்ட ; இறந்துபோன ; 
முற்றும் உருவாக்கி முடிக்கப்பட்ட ; on one s own hook , 
தன்பொறுப்பிலேயே ; தானாகவே . 
hook a , hook ah , ( அரா . ) n . புகைக்குழாய் , புகை பிடிப்ப 

தற்கான குழல் . 
hooked , a . கொக்கி வடிவமுள்ள ) . கொக்கி பொருத்தப் பெற் 

றுள்ள ; கொக்கிகள் வாய்ந்த . 
hook er 1 , 1. கொக்கிமாட்டிப் பிடிப்பவர் ; ரக்பி உதைபந் 
தாட்டத்தில் ( Rugby football ) பந்தினைச் சூழ்ந்துகொண்டு 
தம் வசமாக்கிச் செலுத்த முயலும் ஆட்டக்காரர் இருவரில் 
ஒருவர் . 
hook era , n . சிறிய டச்சு - ஐரிஷ் நாட்டுக் கப்பல் வகைகள் 
hook - nose , 1. கொக்கிபோல் வளைந்த மூக்கு . 
hook - nosed , a . நீண்டு வளைந்த மூக்குடைய . 
hook - pin , n . கூரை தளம் பொருத்துவதற்கான - கொக்கித் 

தலைப்பினையுடைய இரும்புமுளை . 
hook - up , n . தொடர்பு , இசைப்பு ; தனிச்செய்திப் பரப்புக்கான 

ஒலிபரப்பு நிலையங்களின் தற்காலிக இணைவமைவு . 
hook - worm , n . கொக்கிப் புழு ; கொக்கிப் புழுவினால் உண் 

டாகும் நோய் . 
hook y , a . கொக்கிகள் நிறைந்த ; கொக்கி சார்ந்த . 
hool ee , ( இ . ) 1. ஹோலிப் பண்டிகை , கண்ணன் - ஆய்ச்சியர் 

நினைவாகக் கொண்டாடப்படும் இந்துக்களின் திருவிழா . 
hool igan , n . தெருவீணர் , போக்கிரி . 
hool iganism, n . போக்கிரித்தனம் . 
hoop , n . மிடாக்களை வரிந்து இறுக்கும் இரும்புப்பட்டை ; 
குழந்தைகள் வண்டியாக உருட்டி விளையாடும் இரும்பு 
வளையம் ; பெண்களின் பாவாடையை எடுப்பாக்குவதற்கான 
தொய்வளையம் ; கோற்பந்தாட்டத்தில் பயன்படுத்தப்படும் 
இரும்புக் கவான்வளைவு ; வட்டரங்குப் புரவி வீரர்கள் 
புகுந்து குதிப்பதற்கான தாள் பொதிந்த பெரிய வளையம் ; 
விரல் மோதிர வகை ; U. வளையங்களைக்கொண்டு கட்டு ; வளை 
யத்தைப்போல் சூழ்ந்துகொள் ; ( தொ . ) go through the 
hoop, go through the hoops , துன்பத்துக்காளாகு ; hoop 
petticoat , அகன்று சுருங்கும் வளையங்களால் எடுப்பாக்கப் 
பட்ட மகளிர் உட்பாவாடை . 
hoop , n . ஆர்ப்பரிப்பு , கூப்பாடு , கூவிளி ; குத்திருமலில் 

கேட்கப்படும் ஒலி ; 3. ஆர்ப்பரி , கூப்பிடு . 
hoop er , 11. மிடாக்களுக்குப் பட்டை போடுபவர் ; 

முதலியன முடைபவர் . 
hoop ing - cough , n . கக்குவான் , குத்திருமல் , நீண்ட கூக்குர 

லுடன் கூடிய குழந்தைத் தொற்றுநோய் இருமல் வகை . 
hoop - iron , 11. மிடாக்களை வரிந்திறுக்கும் இருப்புப்பட்டை . 
hoop - la , n . விழாக்கால வளைய எறியாட்டம் , வளையப் 
பொருளைக் கவியும்படி திறமையாக எறிந்தவரே அப் 
பொருளைப் பெறும் விளையாட்டு வகை . 
hoop oe, 11. பலவண்ணங்களும் பெரிய நிமிர்ந்த சூட்டும் 

உடைய பறவை வகை . 
Hoo sier , n . அமெரிக்காவில் இந்தியானா அரசுப் பகுதியில் 

வாழ்பவரைக் குறிக்கும் அவல விளிப்பெயர் . 
hoot , n . கூ கூவொலி ; கொட்டகையில் இகழ்ச்சிக் கூச்சல் ; 
வெறுப்பொலி ; ஆந்தை அலறல் ; கொம்பூதல் ஒலி ; உந்து 
கலக் குழலோசை ; சிறிதளவு ; U. கூகூ ஒலி செய் ; இகழ்ச்சிக் 
கூச்சலிட்டுத் தாக்கு ; வெறுப்பொலி எழுப்பித் துரத்து ; 
ஆந்தை வகையில் அலறு ; உந்துகலக் குழல் ஊது ; எச்ச 
ரிக்கைச்சங்கு ஊது ; ஊர்தியின் நீராவி விசைக்குழல் ஊது ; 
விசைக்குழல் ஊதிக்கொண்டு செல் . 
hoot er , 1. வெறுப்பொலி செய்பவர் ; தொழிற்சாலைச் சங்கு ; 
நீராவி ஊதுகுழல் . 


hood less , a . தலைச் சூட்டற்ற ; மேற்கட்டியில்லாத ; பாம்பு 

வகையில் படமில்லாத . 
hood man , 11. கண்ணாம்பூச்சி விளையாட்டில் கண்கட்டி ஆடு 

பவர் . 
hood man - blind , 11. கண்ணாம்பூச்சி விளையாட்டு . 
hood wink , v . ஏமாற்று , ஏய் , வஞ்சி , மோசஞ் செய் ; கண் 

களைக் கட்டு . 
hood y , n . = hoodie . 
hoof , 11. குளம்பு ; குளம்புடைய விலங்கு ; pl . hoofs, hooves ; 
U. குளம்பினால் தாக்கு ; உதை ; வெளியேற்று ; நட ; ( தொ . ) 
cloven hoof , அசைபோடும் கால்நடைகளுக்கும் கிரேக்க 
நாட்டுப்புறத் தெய்வத்துக்கும் யூதர் கிறித்தவர்களின் நரக 
வேந்தனுக்கும் உரிய கவர்க்குளம்பு ; on the hoof , கால்நடை 
கள் வகையில் உயிரோடிருக்கிற . 
hoof - bound , a . சதைச் சுரிப்பால் நொண்டுகிற . 
hoof - pad , 1. காலோடு கால் மோதுவதைத் தடுக்கும் திண்டு 
hoof - pick , n . குளம்பிலிருந்து கற்களை அகற்றுவதற்கான 

ஊசி . 
hoof print , n . குளம்புச்சுவடு . 
hook , 11. கொக்கி , கொளுவி , துறட்டி ; தூண்டில் முள் ; 
சூழ்ச்சிப் பொறி ; மரப்பந்தாட்டத்தில் அல்லது குழிப்பந்தாட் 
டத்தில் அடி ; குத்துச்சண்டையில் முழங்கையை மடித்துக் 
கொடுக்கப்படும் குத்து ; வாய்ப்பான கைப்பிடி ; அரிவாள் ; 
உடை பற்றிப்பிடிக்கும் கொக்கி ; ஆறுகளில் உள்ளதைப் 
போன்ற திடீர்த்திருப்பம் ; கொக்கிபோன்ற நில முனை ; 
கொக்கியிட்டுப் பிடித்தல் ; V. கொக்கிபோட்டுப் பிடி ; சிக்கப் 
பண்ணு ; மாட்டு ; கொக்கிகளைக் கொண்டு பொருத்து ; 
கொக்கி வடிவமாக்கு ; திருடு ; பெண்டிர் வகையில் வசப் 
படுத்திக் கைக்கொள் ; தூண்டில் போட்டு மீன்பிடி ; குழிப் 
பந்தாட்ட மரப்பந்தாட்ட வகைகளில் பந்தினைத் திடீரென 
இழுத்து அடி ; உதைப்பந்தாட்ட வகையில் பந்தினைத் தன 
தாக்கிக்கொண்டு பின்னுக்குச் செலுத்து ; குத்துச் சண்டை 
யில் முழங்கை மடித்து எதிரியைக் குத்து ; வளை ; வளைந்திரு ; 
திடீரென இழுத்துக்கொள் ; ( தொ . ) by hook or by crook , 
எப்படியாவது , நல்லவழி கெட்டவழி எதனாலாவது ; hook 

உடையைப் பற்றிப் பிடிப்பதற்கான கொக்கி 


கூடை 


and eye , 


498 


hoove 


horn 


hoove, 1. கால்நடைகளுக்குக் காணும் வயிறு உப்புதல் நோய் 


வகை . 


Hoov er , n . காற்று நீக்கத் துப்புரவுக்கருவி வகை ; V. காற்று 

நீக்கத் துப்புரவுக் கருவியினால் துப்புரவு செய் . 
hop , 11. தேறல் சுவையூட்டப் பயன்படுத்தப்படும் கசப்பான 
காய்களையுடைய தழுவிப்படரும் முசுக்கட்டையினச் செடி 
வகை ; 3. தழுவிப்படரும் முசுக்கட்டையினச் செடியின் 
காய் வகையினால் கசப்புச் சுவையூட்டு ; காய் வகையில் 
விளையச் செய் ; காய்வகை திரளப் பெறு . 
hop , 11 . ஒற்றைக்காலில் தத்து தல் , நொண்டியடித்தல் , 
துள்ளல் ; வான்வழிப் பயணக் கட்டம் ; V. ஒற்றைக்காலில் 
தத்து , தத்தி நட ; நொண்டு , நொண்டி நட ; தத்துவி ; நான்கு 
கால்களாலும் தாவிக்குதி ; விமானத்திற் பற ; ஊர்தி முதலிய 
வற்றில் ஓடும்போதே தாவி ஏறு ; ( தொ . ) hop it , போய்விடு ; 
hop off , விமான வகையில் புறப்படு ; hop - skip and jump , 
hop.step and jump , ஒரு காலில் தத்தித் துள்ளி இரண்டு 
கால்களினாலும் குதித்தல் ; on the hop , எதிர்பாராமல் , தன் 
விழிப்பற்ற நிலையில் , கைமெய்யாக , உடனுக்குடன் . 
hop bind , hop bine , n . கசப்புக்காயுடைய முசுக்கட்டை 
இனச் செடிவகை தழுவிப் படருவதற்குப் பயன்படுத்தும் 
தளிர்க்கிளை . 
hop - bitt ers : 11. முசுக்கட்டையினச் செடிவகையின் கசப்புக் 

காய்களால் சுவையூட்டப்பெற்ற தேறல்வகை . 
hope, n . ஆர்வ நம்பிக்கை ; அவா ஆர்வம் ; ஆர்வம் , விருப்பம் , 
வரவு காத்திருக்கை ; நடக்கக் கூடியது , நம்பிக்கைக்கு இடம் 
தரக் கூடியது ; நம்பிக்கையார்வம் கொள்வதற்கு ஏதுவா 
யிருப்பவர் ; ஆர்வ நம்பிக்கைக்கு ஏதுவாயிருக்கும் பொருள் ; 
அவா நம்பிக்கைக்குக் காரணமாயிருக்கும் செய்தி ; 3. நம்பு , 
நம்பிக்கை கொள் , அவா ஆர்வம் காட்டு , ஆவலுடன் எதிர் 
நோக்கு ; நிறைவேறக் கூடுமென 

எண்ணு ; ( தொ . ) 
hope against hope , எவ்வித ஆதாரமும் இல்லாமலேயே 
தொடர்ந்து நம்பிக்கை கொண்டிரு. 
hope ful , 11. முன்னுக்கு வரக்கூடுமென நம்பிக்கையளிக்கிற 
இளையோர் ; a . நம்பிக்கை கொண்டுள்ள ; நம்பிக்கையூட்டுகிற , 
நம்பிக்கைக்கு இடங்கொடுக்கிற ; நிறைவேறத்தக்க . 
hope less , a . நம்பிக்கை உணர்ச்சியற்ற ; நம்பிக்கைக்கு இடர் 

தராத ; நோய்வகையில் தீராத . 
hop - fly , 11. கசப்புக் காயினையுடைய முசுக்கட்டையினச் செடி 

வகைக்குத் தீங்கிழைக்கும் பச்சை ஈ வகை . 
hop -garden , n . கசப்புக் காயினையுடைய முசுக்கட்டையினச் 

செடிவகை பயிரிடும் இடம் . 
hop lite , n . நிரம்பப் படைக்கலங்கள் தாங்கிய பண்டைக் 

கிரேக்கக் காலாட்படைவீரன் . 
hop - o - my - thumb , n . குள்ளன் . 
hopped , a . தேறல்வகையில் முசுக்கட்டையினச் செடிவகையின் 

காய்களைக்கொண்டு கசப்புச்சுவை ஊட்டப்பெற்ற . 
hopp er , 11. முசுக்கட்டையினச்செடி வகையின் பழங்களைப் 
பறிப்பவர் ; முசுக்கட்டையினச்செடி வகையின் பழங்களைப் 
பறிப்பதற்கான பொறி அமைவு . 
hopp er , 11. தத்துகிறவர் ; தத்துப்பூச்சி வகை ; திரிகை 
வாய்ப் பெட்டி ; கூல இயந்திரப் பெய்குடுவை ; இயந்திரங் 
களில் பெய்குடுவை போன்ற அமைப்பு ; கழிவகற்ற அடிப் 
பகுதி திறக்கப்படக்கூடிய தூர்வாரிப்படகு ; கூலவிதை 
கொண்டு செல்லும் கொள்கலம் . 
hop - pick er , n . = hopper . 
hop - pillow , n . தூக்கம் வருவிப்பதற்காக முசுக்கட்டையினச் 

செடி வகையின் பழங்கள் நிரப்பப் பெற்றுள்ள தலையணை . 
hopp ing , 11. தேறலுக்குக் கசப்புச்சுவையூட்டப் பயன் 
படுத்தப்படும் முசுக்கட்டையினச் செடிவகையின் பழங்களைச் 
சேகரித்தல் ; முசுக்கட்டையினச் 

செடியின் 

அறுவடைக் 
காலம் . 
hopp ing , 11. தத்துதல் , துள்ளுதல் . 


hop ple ; n . முட்டுக்கட்டை , குதிரை முதலிய விலங்குகளின் 
கால்களுக்கு இடப்படும் தளை ; . தளையிடு , கால்களைக்கட்டு , 
முட்டுக்கட்டை இடு . 
hop -pock et , 11. முசுக்கட்டையினச் செடிவகையின் பழங் 
களைப் போட்டு வைப்பதற்கான முரட்டுப் பை ; முசுக்கட்டை 
இனச் செடிக்குரிய பழங்களில் ஏறத்தாழ 168 கல் எடை 
அளவு . 
hop - pole , n . முசுக்கட்டையினச் செடிவகையின் தண்டினைத் 

தாங்கும் கழி . 
hopp y , a . முசுக்கட்டையினச் செடியின் கசப்புக் காய்களின் 

சுவையுள்ள . 
hops , 11. pl . மாவூறல் தேறல் முதலியவற்றிற்குக் கசப்புச் 
சுவை தருவதற்குப் பயன்படுத்தப்படும் முசுக்கட்டையினச் 
செடியின் கசப்புக்காய் வகை . 
hop sack , hop - sack , 11. முசுக்கட்டையினச் செடியின் 

கசப்புப் பழங்களைப் போட்டு வைப்பதற்கான பை . 
hop -sacking , 11. முசுக்கட்டையினக் கசப்புப்பூண்டு வகை 
யின் பழங்களைப் போட்டு வைப்பதற்கான பை ; முரட்டுச் 
சணல் துணி ; சொரசொரப்பான மேற்புறமுடைய கம்பளித் 
துணி . 
hop - scotch , n . சில்லு விளையாட்டு , நொண்டி விளையாட்டு . 
hop - tree , 11. முசுக்கட்டையினச் செடியின் பழங்களுக்குப் 
பதிலாகத் தேறற் சுவையூட்டப் பயன்படுத்தப்படும் கசப்புப் 
பழங்களைத் தரும் சிறு அமெரிக்க மரவகை , 
hop -tre foil, n . மஞ்சள்நிற மணப்புல் வகை . 
horal , a . மணிநேரம் சார்ந்த . 
hor ary , a . மணிநேரத்துக்குரிய ; ஒவ்வொரு மணி நேரத் 

திலும் நிகழ்கிற . 
Hora tian , a . ஹோரஸ் ( Horace கி . மு . 65-8 ) என்ற லத்தீன் 
மொழிக் கவிஞரைச் சார்ந்த ; ஹோரஸ் போன்ற ; ஹோரஸின் 
கவிதை சார்ந்த ; ஹோரஸின் கவிதை போன்ற . 
horde , n . நாடோடி இனக் குழுவினர் , கும்பல் , திரள் , கூட்டம் ; 
ப . கும்பலாகக் கூடி வாழ் ; ( தொ . ) Golden Horde , கி . பி . 
13 - ஆம் நூற்றாண்டில் கிழக்கு ஐரோப்பாவைப் படையெடுத் 
தழித்த மங்கோலியத் தாத்தாரிய ( Mangol Tartars ) இனக் 
கும்பல் . 
hore hound , n . இருமல் முதலியவைகளுக்குப் பயன்படுத்தப் 

படும் கசப்பும் மணமும் உள்ள சாறுடைய பூண்டு வகை . 
hori zon , 11. அடிவானம் , வான விளிம்பு , தொடுவான் ; காட்சி 
எல்லை ; அறிவெல்லைக்கோடு ; அனுபவ எல்லை ; பற்றெல்லை , 
அக்கறை கொள்ளும் பொருள் தொகுதி எல்லை . 
horizon tal , 11 . கிடைக்கோடு ; கிடை நிலை ; கிடைநிலையி 
லுள்ள பொருள் ; a . அடிவானம் சார்ந்த ; அடிவானத்தி 
லுள்ள , அடிவானத்துக்கு ஒருபோகு ஆன ; செங்குத்துக் 
கோட்டிற்குச் செங்கோணத்திலுள்ள ; மட்டமான , படுமட்ட 
மான , 

கிடையான ; இயந்திரங்கள் முதலியன வகையில் 
கிடைப்போக்கில் இயங்கும் உறுப்புக்களையுடைய . 
hor mone , 11. ( உட . ) இயக்குநீர் , குருதியில் கலந்து உறுப்புக் 

கள் செயற்படத் தூண்டும் உட்சுரப்பு நீர்வகைகளில் ஒன்று . 
horn , 1. விலங்குகளின் கொம்பு ; காண்டாமிருக முதலிய 
வற்றின் கோடு ; கலைமான் கொம்பு ; விலங்குகளின் தலை 
யிலுள்ள கொம்பு போன்ற உறுப்பு ; நத்தையின் கொடுங்கை ; 
பூச்சியின் உணர்கொம்பு ; ஆந்தை வகையின் சூட்டு ; கொம்பில் 
பொதிந்துள்ள மூலப்பொருள் ; கொம்பினால் செய்யப்பட்ட 
பொருள் ; கொம்பினால் செய்யப்பட்ட குடிகலம் ; கொம்பினால் 
செய்யப்பட்ட சுண்ணக்கிண்ணம் ; துளைக்கருவி வகை , 
ஊதுகொம்பு , இசைக்கொம்பு ; கொம்பு வடிவப் பொருள் ; 
முகடு ; இளம்பிறையின் முனைகளில் ஒன்று ; விரிகுடாவின் 
பிரிவு ; ஆற்றின் கிளை ; இருதலைத் தடுமாற்றத்தின் ஒரு 
கூறு ; பொறி வண்டிகளில் எச்சரிக்கை ஒலி எழுப்புங்கருவி ; 
வலிமையைக் குறிக்கும் யூதர்களின் சின்னம் ; a . கொம்பினால் 
செய்யப்பட்ட ; D. கொம்புகள் அமைத்து உதவு ; கொம்புகளை 
நீக்கு ; கொம்புகளினால் குத்து ; தலையால் முட்டித்தள்ளு ; 


499 


horse 


horn - bar 


horn tail , n . பளிங்கனைய 


நான்கு சிறகுகளையுடைய பூச்சி 


வகை . 


horn work , 1. கோட்டைக் கொத்தள வகையில் திரையமைப் 
பால் இணைக்கப்பட்ட இரண்டு காவலரண்களைக் கொண்ட 
புற அரண் ; கொம்பில் செய்யப்படும் வேலை . 
horn y , a . கொம்புக்குரிய ; கொம்பு போன்ற ; கொம்புகள் 
மலிந்த ; கொம்பினைப்போல் கெட்டியான ; உணர்ச்சியற்ற , 
மரத்துப்போன . 
horn y - hand ed , a . உழைத்துக் காழ்ப்பேறிய கைகளை 


உடைய . 


கலை ; 


கப்பல் அடிக்கட்டைக் கோட்டுக்குச் செங்கோணமாகக் கப்பற் 
சட்டத்தைச் சரிப்படுத்து ; இசைக்கொம்பு ஊது ; எச்சரிக்கை 
ஒலிக்கருவியை ஒலிக்கச்செய் ; 

நாடு 

கடத்து ; ( தொ . ) 
draw in one s horns , pull in one s horns , ஆர்வ 

உணர்ச் 
சியை அடக்கிக்கொள் , பின்னிடு , பின்வாங்கு ; gate of horn , 
கிரேக்க புராணக் கதைமரபில் உண்மைக் கனவுகள் வரும் 
வாயில் ; horn of plenty , குறையா நிறைகலம் ; பொங்கு 
கலம் ; horns of a dilemma , இருதலைக்கொள்ளி எறும்புநிலை , 
இருதலைப் பொறி நிலை ; make & spoon or spoil & horn , 
தோல்வி வந்தாலும் குற்றமில்லையென முயற்சி செய் ; 
takethe bull by the horns , இடர்ப்பாட்டினின்றும் தப்பித்துக் 
கொள்ள முயலா மல் அதனை எதிர்த்துச் சமாளி . 
horn - bar , n . வண்டியின் குறுக்குக்கம்பி . 
horn - beak , 11. நீண்ட ஈட்டி போன்ற உடலுடைய மீன் வகை . 
horn beam , n . வயிரம் பாய்ந்த உறுதியான கட்டையை 

உடைய மரவகை . 
horn bill , 1. அலகின்மீது கொம்புபோன்ற புற வளர்ச்சி 

உடைய பறவை வகை . 
horn blende , n . திண்பழுப்பு அல்லது கருமை அல்லது 

பச்சைநிறக் கனிப்பொருள் வகை . 
horn book , n . ( வர . ) சட்டத்தில் அமைக்கப்பட்ட தாளும் 
அதைக் காப்பதற்கென முன்னால் மெல்லிய கொழுப்புத் தகடும் 
உள்ள குழந்தைகளுக்கான அரிச்சுவடி . 
horned , a . கொம்பு அல்லது கொம்புகளை உடைய ; கொம் 

பினைப் போல் வளைந்த . 
horned - owl , 1. தலையில் கொம்பு போன்ற இறகுச் சூட்டு 

உடைய ஆந்தை வகை . 
horned - popp y , 11. மஞ்சள் நிற மலருடைய பூண்டு வகை . 
horned - toad , n . முள்ளுடைய அமெரிக்கப் பல்லி வகை ; 
முதுகில் எலும்பினாலாய தோடு உடைய தென் அமெரிக்கத் 
தேரைவகை . 
horn er , 11. கொம்பினால் கரண்டி - சீப்பு முதலியன செய்பவர் ; 

இசைக்கொம்பு ஊதுபவர் . 
horn et , n . கடுமையாகக் கொட்டும் பெரிய குளவி வகை , 
மலைக்குளவி ; ( தொ . ) bring hornets nest about one s ears , 
நிரம்பப் பகைவர்களை உண்டாக்கிக்கொள் . 
hor n - foot ed , a . குளம்புகளையுடைய . 
horn geld , n . ( வர . ) கால்நடைகளின் எண்ணிக்கைக்குத் 

தக்கவாறு அறுதி செய்யப்படும் நிலமானியப் பணி . 
horn ing , 11. பிறைநிலாத் தோற்றம் . 
horn ish , a . கொம்புபோன்ற ; கெட்டியான . 
horn ist, n . இசைக்கொம்பு ஊதுபவர் . 
horn less , a . கொம்புகள் அற்ற . 
horn let , 11. சிறு கொம்பு . 
horn - mad , a . முழுவெறி பிடித்த ; எருதைப்போல் கொம்பு 

களால் பிறரைக் குத்திக்கொல்லும் அளவுக்கு வெறிபிடித்த . 
horn - mer cury , n . இயற்கையிற் கிடைக்கிற பூரம் . 
horn pipe , n . வழக்கற்றுப்போன துளைக்கருவி வகை ; கப்ப 
லோட்டிகளிடையே தனி மனிதரின் எழுச்சிமிக்க ஆங்கில 
ஆடல்வகை ; கப்பலோட்டிகளிடையே தனி மனிதரின் ஆட 
லுக்குரிய இசை மெட்டமைப்பு . 
horn - plate , 11. இருப்பூர்தி வண்டி இருசின் பாதுகாப்புச் 

சாதனம் . 
horn - rimmed , a . மூக்குக்கண்ணாடி வகையில் கொம்பினால் 

செய்யப்பட்ட விளிம்புகளையுடைய . 
horn - shavings , n . எருவாகப் பயன்படும் கொம்புச்சீவல்கள் . 
horn - sil ver , n . வெள்ளிப்பாசகை . 
horn - spoon , n . கொம்புக்கரண்டி , ஆட்டுக்கொம்பினால் செய் 

யப்பட்ட கரண்டி . 
horn stone , 11. மணல் சத்து நிறைந்துள்ள எளிதில் நொறுங் 
கத்தக்க பாறைவகை . 


ho rologe , n . மணிப்பொறி , கடிகாரம் , காலங் காட்டும் 

பொறி அமைப்பு . 
horol oger , horol ogist , 11. மணிப்பொறி செய்பவர் . 
horol ogy , n . காலமளப்பது பற்றிய ஆய்வுத் துறை ; மணிப் 

பொறி செய்யும் கலை . 
horop ter , 11. கண்களின் குறிப்பிட்ட நிலையில் ஒன்றே ஒன்று 

ஆகக் காணப்படும் புள்ளிகளின் கூட்டுத்தொகுதி . 
ho roscope , 11. பிறப்புக்குறிப்பு , சாதகம் ; நேர வானிலைப் 
பட்டி ; ( தொ . ) cast a horoscope , சாதகக் குறிப்பெழுது , 
பிறப்புக்குறிப்புக் கணி . 
horos copist , 1 , சோதிடன் . 
horos copy , n . சாதகபலக் கணிப்பு , சாதகத்தைக்கொண்டு - 
ஒருவரது வாழ்க்கையின் வரும்பொருளுரைக்குங் 
பிறக்கும் நேரத்தில் கோள்களின் நிலை . 
ho rrent , a . ( செய் . ) சிலிர்த்துக்கொண்டிருக்கிற ; அடர்த்தி 

யாக நிறைந்துள்ள . 
ho rrible , a . திடுக்கிடச் செய்கிற ; பயங்கரமான , அச்சமூட்டு 

கிற ; கோரமான ; அதிர்ச்சியூட்டுகிற ; வெறுப்பான . 
ho rrid , a . பயங்கரமான , அச்சந்தரத்தக்க ; அருவருப்பான ; 

முரட்டுத்தோற்றமுடைய ; பரட்டையான . 
horrif ic , a . அச்சத்தையுண்டாக்குகிற , கிலியூட்டுகிற ; பயங் 

கரமான . 
ho rrify , v . திடுக்கிடச் செய் ; அச்சமூட்டு ; அதிர்ச்சியடையச் 

செய் ; கொடும்பழிக்காளாக்கு . 
horripila tion , 11. மயிர்ப்புடைப்பு , தசைச்சுரிப்புடன்கூடிய 

மயிர்க் கூச்செறிவு . 
ho rror , 11. பேரச்சம் ; நடுக்கம் ; பெருவெறுப்பு ; ( மரு . ) 
நோய்க்கு அறிகுறியான நடுக்கம் ; ( தொ . ) Chamber of 
Horrors , அச்சமூட்டும் பொருட்கள் நிறைந்த இடம் ; 
the horrors , fit of horror , அச்சமுற்ற நடுக்கம் ; சன்னியில் 
உண்டாகும் நடுக்கம் . 
horr or - struck , horr or - stricken , a . அச்சத்தால் தாக்கப் 

பட்ட ; அதிர்ச்சியூட்டப்பட்ட . 
hors, ( பிர . ) adu . , prep . வெளியில் , புறம்பாக , 
hors concours , ( பிர . ) a . பொருட்காட்சியில் பரிசுப் போட்டித் 

திட்டத்தில் சேராத . 
hors de combat , ( பிர . ) adu . போரிலிருந்து விடுபட்ட நிலை 

யில் பாரிடும் தகுதியற்று , ஏலாத நிலையில் . 
lhors - d oeuvre , ( பிர . ) 11. பசி எழுப்புவதற்காக உணவிற்கு 
முன்னும் இடையிலும் பயன்படுத்தப்படும் சிற்றுணவு வகை ; 
pl . hors - d oeuvres . 
horse , 11 . குதிரை ; ஆண்குதிரை; பொலிகுதிரை ; புரவிப் 
படை ; படைத்துறைக் குதிரைவடிவ மரச்சட்டத் தண்டனைக் 
கருவி ; உடற் பயிற்சி முறையில் தாண்டிச் செல்வதற்கான 
தாவுகட்டை ; துணி முதலியவற்றுக்கான தாங்குசட்டம் ; 
தாவுகயிறு ; தாவுசலாகை ; தாதுப்படுகையினிடையே 
குறுக்கிடும் வளமற்ற நிலப்பரப்பு ; பள்ளி மாணவர்களின் 
பொழிப்பு; சொல்லுக்குச் சொல் மொழிபெயர்ப்பு ; 3. குதிரை 
ஏற்று ; குதிரை வசதிசெய்து கொடு ; குதிரை ஏறு ; குதிரை 
மீது இவர்ந்து செல் ; குதிரைமீது பயணம் செய் ; இருபுறமும் 
கால்களை அகல விரித்து அமர் ; விரை ; விரைவாக ஊக்கு ; 
முதுகில் ஏற்றிக்கொண்டு செல் ; சவுக்கடித் தண்டனை பெறும் 


- 


. 


500 


horseback 


hosanna 


படி மற்றொருவர் முதுகில் ஏற்றிவை ; கடு உழைப்புச் செய்யும் 
படி கொடுமையுடன் தூண்டு ; வேலை முடியுமுன் கட்டணம் 
கோரு ; இரண்டாந்தர மொழிபெயர்ப்பு விளக்கங்கள் மூலம் 
கற்றுக்கொள்ள முயற்சிசெய் ; ( தொ . ) dark horse , பந்த 
யத்தில் எதிர்பாராது வெற்றிபெற்ற குதிரை ; எதிர்பாராது 
வெற்றி பெற்றவர் ; eat like a horse , குதிரைபோல் மிகுதி 
யாக உண்ணு , மடத்தீனி தின்னு ; flog a dead horse , சிறு 
செய்திக்காகப் பேராரவார முயற்சிசெய் ; horse artil 
lery , குதிரையேறிய விரை பீரங்கிப்படை ; look a gift horse 
in the mouth , சும்மா வந்த மாட்டின் பல்லைப் பிடித்துப் 
பதம் பார் " , விலையின்றித் தந்த பொருளில் குற்றம் காண் ; 
mount the high horse , ride the high horse , வீண்பெருமை 
காட்டு , வீம்பாகத் தருக்கி நட ; put the cart before the horse , 
முன்பின் தலைமாற்றிச் செயல் செய் , காரியத்தைக் காரண 
மாக்கிக் கூறு ; to horse , குதிரைகளின்மேல் ஏறுக என்னும் 
படைகளுக்குரிய போர்த்தொடக்க ஆணை ; white horses , 
கடலில் வெண்ணுரை ஏந்திவரும் அலைகள் ; winning horse , 
வெற்றிபெறும் குதிரை ; வெற்றி பெறுபவர் ; work like a 
horse, குதிரைபோல் கடுமையாக உழை . 
horse back , 11. குதிரையின் முதுகு ; ( தொ . ) on horse back , 

குதிரைமேல் ஏறியுள்ள . 
horse bean , n . கொள்ளு , காணம் . 
horse .block , n . படிக்கட்டை , குதிரைமேல் ஏறுவதற்குப் 

படியாகப் பயன்படும் படிக்கல் . 
horse - bot , n . குதிரைகளின் உடலில் ஒட்டி அவற்றின்மீது 

முட்டையிடும் ஈ வகை . 
horse - box , n . புகையூர்தியில் குதிரை கொண்டுசெல்வதற் 
கான மூடுபெட்டி ; கப்பலில் குதிரையை ஏற்று பொறி வழி 
யாக ஏற்றுவதற்கான மூடுபெட்டி . 
horse - boy , 11. குதிரை இலாயப் பணிச்சிறுவன் . 
horse -break er , horse -tam er , n . குதிரைகளைப் பழக்கு 
பவர் , பளு இழுப்பதற்குக் குதிரைகளைப் பழக்குபவர் ; குதிரை 
மீது தோற்றமளிக்கும் ஆடலணங்கு . 
horse - chestnut , n . வெண்மை அல்லது செங்கழுநீர் நிற 
மான பூங்கொத்துக்களும் கசந்த பழமும் தரும் பெரு மர 
வகை . 
horse - cloth , 1. குதிரையை மூடுவதற்கான துணி , குதிரை 

மீது போடப்படும் துணி . 
horse - collar , 1. குதிரையின் கழுத்துவார் ; ( தொ . ) grin 

through a horse - collar , கீழ்த்தர நிலையில் இளி . 
horse - co per , horse - dealer , 11. குதிரை வாணிகர் . 
horse - faced , a . குதிரை போன்ற நீண்ட முகமுடைய . 
horse .fair , n . குதிரைச்சந்தை . 
horse flesh , n . குதிரை 

குதிரை இறைச்சி ; குதிரைத் தொகுதி ; 
a . சிவந்த வெண்கல நிறமுடைய . 
horse - fly , 11. குதிரைக்குத் தொல்லை கொடுக்கும் பெரிய ஈ 

வகை . 
horse -foot , 11 , அகன்ற மென்மையான இலையுடைய செடி 

வகை ; பெரிய வினோதமான கடல்வாழ் விலங்கு . 
Horse - Guards, n . pl . உள் துறைக் குதிரைக் காவற்படை ; 
( தொ . ) Royal Horse - Guards, பிரித்தானிய அரச குடும்பப் 
பாதுகாவற் குதிரைப்படையினர் , லண்டன் ஒயிட் ஹாலி 
லுள்ள காவற் குதிரைப்படையின் தலைமை அலுவலகம் ; 
படைத்துறைத் தலைவர்கள் . 
horse - hair , 1. குதிரைமயிர் ; குதிரையின் பிடரிமயிர்த் 
தொகுதி ; குதிரை வால் மயிர்த் தொகுதி ; குதிரை முடியைக் 
கொண்டு நெய்யப்பட்ட ஆடைவகை ; a. குதிரை முடியினால் 

செய்யப்பட்ட ; குதிரை முடி உள்திணித்து நிரப்பப்பட்ட . 
horse -lat itudes , 1. வடகிழக்குக் காற்று மண்டலத்தின் 

வடகோடியில் நீடமைதியுடைய இரு திட்டுக்களில் ஒன்று . 
horse -laugh , 11. கனைப்புச் சிரிப்பு , கடுமையான ஓசையுடைய 
வன்சிரிப்பு . 


horse - leech , n . பெரிய அட்டை வகை ; அட்டைபோல் 

ஒட்டிக் கொண்டு எளிதில் விடாதவர் ; அமையாப் பேரூணர் . 
horse less , a . குதிரையற்ற ; பொறியினால் இழுக்கப்பட்ட . 
horse litter, n . இரண்டு குதிரைகளுக்கு இடையே போடப் 

பட்டுள்ள வைக்கோற் படுக்கை ; குதிரைகளுக்கான படுக்கை . 
horse - mack erel , n. மீன் வகை . 
horse man , n . குதிரை இவர்ந்தவர் ; குதிரையைத் திறமை 
யாகக் கையாளுபவர் ; குதிரை வீரர் ; குதிரைகளுக்கான 
பொறுப்பாளர் ; புறாவகை ; நிலநண்டு வகை . 
horse manship , 11. குதிரையேற்றத்திறமை ; குதிரையேற்றக் 
கலை ; குதிரையூர்ந்து செல்லும் பழக்கம் ; குதிரையை அடக்கி 
யாளும் கலை . 
horse - marines , n . pl . கற்பனைப்படையினர் , நடை.முறை 

யில் இல்லாத படையினர் . 
horse - mastership , n . குதிரை ஏற்ற வல்லாண்மை . 
horse - meat , 11. குதிரைத் தீவனம் . 
horse - mill , 11. குதிரையால் இயக்கப்படும் ஆலை . 
horse - mill iner , n . குதிரைச் சேணம் முதலியன செய்து 

கொடுப்பவர் . 
horse mint , n . காட்டு நறுமணச் செடிவகை . 
horse - mush room , n . பெரிய சொரசொரப்பான உணவுக் 

குரிய காளான் வகை . 
horse - play , 11. கீழ்த்தரக் கும்மாளமான ஆட்டம் , முரட்டுக் 

களியாட்டம் . 
horse pond , n . குதிரை குளிப்பாட்டும் குட்டை , பாழ்ங் 

குட்டை . 
horse power , 11. குதிரைத்திறன் , ஒரு குதிரை வலிமைக் 

கீடாகக் கணிக்கப்படும் ஆற்றல் அலகு . 
horse -race, 1. குதிரை ஏற்றப் பந்தயம் . 
horse -racing , n . போட்டிப் பந்தயக் குதிரையோட்டப் 

பழக்கம் . 
horse - rad ish , 1. உணவுக்குரிய சுவைப்பொருளாகப் பயன் 

படுத்தப்படும் காரமான வேரையுடைய கிழங்குச் செடிவகை . 
horse -rake, 11. குதிரையால் இழுக்கப்படும் பரம்படிச் சட்டம் . 
horse -sense , n . அனுபவப் பொது அறிவு , செயல்முறை 

உணர்வு . 
horse - shoe, 11. குதிரை இலாடம் ; இலாடம் போன்ற வடி 
வுடையப் பொருள் ; a . குதிரை இலாடம் போன்ற வடிவுடைய ; 
( தொ . ) horse - shoe table , குதிரை இலாட வடிவான மேசை . 
horse -tail , 11. குதிரைவால் ; படைத்தலைவரின் வரிசைத் 

தரத்தைக் குறிக்கும் துருக்கியக் கொடிகளின் தொகுதி ; 
குதிரை வால் போன்ற குறிமறையினச் செடிவகை. 
horse - way , n . குதிரை கடந்துசெல்லக்கூடிய வழி . 
horse - whip , 1. குதிரைச்சவுக்கு ; V , குதிரைச் சவுக்கால் அடி . 
horse woman , n . குதிரைமீது இவர்ந்து செல்லும் பெண் . 
hors ing , 11. குதிரைமீது ஏறிக்கொள்வது போன்று மற்றொரு 

வன் முதுகில் ஏறிக்கொண்டு பிரம்பினால் அடித்தல் . 
hors y , a . குதிரை சார்ந்த , குதிரை பற்றிய ; குதிரைபோன்ற ; 
குதிரைப் பந்தயத்தில் ஈடுபாடுள்ள ; குதிரைப் பயிற்சியில் 
ஈடுபட்டுள்ள ; குதிரைப் பந்தயத்தில் ஈடுபாடுடைய ; குதிரைக் 
காரர் நடை உடை பகட்டுகிற ; குதிரைக் காவலர் பேச்சு 
மேற்கொள்கிற . 
hort ative , hort atory , a . அறிவு கொளுத்தும் தன்மை 

யுடைய ; அறிவுறுத்துகிற. 
hort iculture , n . தோட்டக்கலை , காய் - கனி - மலர் 

வற்றைப் பயிராக்கும் தோட்ட வேளாண்மை . 
horticul turist , 1. தோட்டக்கலை நிபுணர். 
hort us sicc us , ( ல . ) 1. ஒழுங்குபடுத்தப்பட்ட உலர்ந்த , 

பூண்டுகளின் தொகுதி. 
hosann a , 11. இறைவனைப் புகழ்ந்து ஏத்தும் வாழ்த்தொலி. 


முதலிய 


501 


hose 


hot - cockles 


. 


சமய 


படை 


hose 1 , 11. கால்மேசுகள் , முழுநீளக் காலுறைகள் ; 3. கால்மேசு 

அணி . 
hose , 11. நெளிவு குழைவுடைய நெடு நீளமான நீர்கொண்டு 
செல்லும் குழாய் ; பெருங்குழாய் வைப்பதற்கான பொருத்து ; 
V. நெளியக்கூடிய நெடுநீளக் குழாய் பொருத்து ; நெடுநீளக் 
குழாய் மூலம் நீர் தூவு . 
hose man , 11. எரியும் திசைநோக்கி நீர்க்குழாயிலுள்ள நீரைச் 
செலுத்தும் தீயணைப்புப் படை ஆள் . 
hose - net , 11. முழுநீளக் காலுறை போன்ற வடிவுள்ள வலை . 
hose - reel , n . நெளியக்கூடிய நீண்ட நீர்க்குழாயை எடுத்துச் 

செல்வதற்கான சுழல் பீப்பாய் , 
hose -tops , n . நெடு நீள் அடியற்ற காலுறைகள் . 
ho sier , 11. காலுறை விற்பவர் ; பின்னப்பட்ட உள்ளுடை 

விற்பவர் . 
ho siery , 11. முழுநீளக் காலுறைகளின் தொகுதி ; பின்னப் 

பட்ட உள்ளாடைத் தொகுதி . 
hos pice , n . பிரயாணிகள் தங்குமனை ; நிறுவனங் 
களால் நடத்தப்படும் வழிப்போக்கர் விடுதி ; இயலாரகம் ; 
பிணியாளர் பேணகம் . 
hos pitable , a . வேளாண்மைப் பண்புடைய , விருந்தோம்பு 

கிற ; கொடுக்கிற , ஈகைப்பண்புடைய . 
hos pitage, n. விருந்தினரிடமிருந்து எதிர்பார்க்கப்பட 

வேண்டிய பண்பு . 
hos pital, n . மருத்துவமனை , காயமுற்றோர்களையும் நோயாளி 
களையும் பேணும் மனை ; அறநிலையம் , அறமுறைக் கல்வி 
நிலையம் ; முற்கால வழிப்போக்கர் தங்குமனை ; 
வீரத் துறவிகள் குழுவினர் தங்கு நிறுவனம் ; ( தொ . ) 
hospital fever , மக்கள் நெருக்கமுள்ள மருத்துவ மனைகளில் 
முன்பு பெருவழக்காயிருந்த நச்சுக் காய்ச்சல் வகை ; Hospital 
Saturday , Hospital Sunday , உள்ளூர் மருத்துவமனைகளுக் 
காகத் தெருக்களிலும் திருக்கோயில்களிலும் நிதி திரட்டும் 
சனி ஞாயிறு நாட்கள் . 
hos pitaler , 11. உதவி செய்யும் பண்புள்ள சமயப் பிரிவின் 
உறுப்பாளர் ; லண்டன் நகர மருத்துவ மனைகளில் சமயக் 
குருக்கள் குழுவினர் ; 1048 - ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட படை 
வீரத் துறவிகள் குழு . 
hos pitalism , n . மருத்துவ மனைகளின் அமைப்புமுறை ; 

மருத்துவமனை அமைப்பு முறையின் நலவழிக் குறைபாடுகள் . 
hospital ity , 11. விருந்தோம்பும் பண்பு , வேளாண்மைக் குணம் . 
hos pitalize , v . மருத்துவமனையில் சேர் ; மருத்துவமனையில் 

கட்டுப்படுத்தி வை ; மருத்துவமனைக்கு அனுப்பு . 
hos pitaller , n . = hospitaler . 
hos podar , n . முற்கால ருமேனிய நாட்டு வழக்கில் பெரு 

மகன் . 
hosti, n . தொகுதி ; பெருந்திரள் ; படை ; கணம் ; பெருங் 
கூட்டம் ; மிகுந்த எண்ணிக்கையுடைய 

குழு ; 

( தொ . ) 
host of heaven , hosts of heaven , கதிரவன் நிலவுகோள் விண் 
மீன் குழுக்கள் போன்ற வானொளிக் கோளங்கள் . 
host , 11. விருந்தளிப்பவர் , ஓம்புநர் , பிறரை ஆதரிப்பவர் ; 
குடியிருக்கும் இடத்துக்கு உடையவர் ; சத்திரம் வைத்திருப் 
பவர் ; ( உயி . ) ஒட்டுணி உயிர்களுக்கு இடமான விலங்கு ; 
ஒட்டுணிக்கு ஆதாரமான செடி இனம் ; ( தொ . ) count 
without one s host , reckon without one s host , உரியவர் 
இல்லாமல் பட்டியல் கணக்கிடு ; முக்கியமான உயிர்க் 
கூறினைப் புறக்கணித்துச் செயலாற்று . 
host , 1. தெய்வத் திருவிருந்தில் இறைவனுக்காக நேர்ந்து 

விடப்பட்ட அப்பம் . 
hos tage, 11. பிணையாக நிறுத்தப்பட்டவர் ; பிணையாக 
நிறுத்தப்படும் நிலை ; ( தொ . ) hostage to fortune , மனைவி 
மக்கள் முதலியோர் . 
hos tel , 11. மாணவர் இல்லம் , மாணவர் போன்ற தனி வகுப் 
பினர் தங்கு விடுதி . 

64 


hos telry, 11. வழிமனை , சாவடி , தங்கல்மனை . 
hos tess , n . விருந்தினரை உபசரிக்கும் பெண் , விருந்தோம்பும் 

பண்புள்ளவள் ; தங்கல் மனைத் தலைவி ; விடுதித் தலைவி . 
hos tile , a. 

எதிரியைச் சார்ந்த ; எதிர்ப்புணர்ச்சியுள்ள , 
எதிர்க்கின்ற , போர் நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டுள்ள ; போர் 
நிகழ்ச்சிகள் சார்ந்த . 
hostil ities , 11. p1 . போர் நடவடிக்கைகள் , போர் நிகழ்ச்சி 

கள் ; கருத்து முதலியவற்றில் எதிர்ப்பு . 
hostil ity , n . பகைமை ; எதிர்ப்பு ; போர் நிலவரம் . 
hos tler , n . விடுதி இலாய மேற்பார்வையாளர் . 
hot , a . சூடான ; மிக வெப்பமான ; வெப்பம் உண்டுபண்ணு 
கிற ; நெருப்பைப் போன்ற ; புழுக்கமிக்க ; உயர்வெப்ப நிலை 
உடைய ; வெப்ப உணர்ச்சி தருகிற ; சூடு ஊடு செல்லவிடு 
கிற ; சுவை வகையில் காரமான ; மோப்ப வகையில் ஆற்றல் 
வாய்ந்த ; உணவு வகையில் சூடாகப் பரிமாறப்படுகிற ; 
செய்தி வகையில் புத்தம் புதிதான , நிகழ்வணித்தான ; கலை 
வகையில் அணிச் செறிவுடன் விரைசந்தமிக்க ; விரைவான , 
அடுத்தடுத்துத் தொடர்கிற ; போட்டி வகையில் வெல்லும் 
பெரு வாய்ப்புடைய , வெற்றி வாய்ப்பு மிகுதி உடையவராகக் 
கருதப்படுகிற ; வெகுளியுடைய ; மனத்தைப் புண்படுத்து 
கிற ; எழுச்சியூட்டுகிற ; ஆர்வமிக்க ; உணர்ச்சி வேகமிக்க ; 
கொந்தளிப்பான ; மூர்க்கமான ; வல்லந்தமான ; சிற்றின்ப 
எழுச்சிமிக்க ; கேடு விளைக்குமளவு மின்னாற்றல் ஊட்டப்பட்ட ; 
இடர் நிறைந்த ; தேடப்பட்ட பொருளுக்கு அண்மையிலுள்ள ; 
உணர்ச்சியைத் தூண்டத்தக்க ; உணர்ச்சியைத் தோற்று 
விக்கும் பகுதிகளை யுடைய ; 

அண்மையிலேயே திருட்டுத் 
தனமாகப் பெற்ற ; விளையாட்டு நடவடிக்கைகளில் எதிர்ப் 
பக்கத்தினரால் தடுக்க முடியாத இயல்புடைய ; 3. சூடாக்கு ; 
வெதுவெதுப்பு ஊட்டு ; ads . சூடாக ; நெருக்கி ; ஆர்வ 
மாக ; சீற்றத்துடன் ; எழுச்சியுடன் ; ( தொ . ) a hot favourite, 
போட்டி வெற்றி உறுதி என்று ஆர்வமாகப் பார்வையாள 
ரால் நம்பி எதிர்பார்க்கப் பெற்றவர் ; blow hot and cold , 
இருகோடிக்குமிடையே மாறிமாறி ஊசலாடு , பெருந்தயக்கம் 
காட்டு ; give it him hot , கடுமையாகக் கண்டி ; go like hot 
cakes, sell like hot cakes , விரைவாக விற்பனையாகு ; hot and 
strong , சீற்ற எழுச்சியுடைய ; கோப வேகத்துடன் ; hot 
coppers , குடித்தபின் ஏற்படும் நாவறட்சி ; hot water , வெர் 
நீர் ; தொல்லை , இக்கட்டு , மானக்கேடு ; hot well , வெந்நீரூற்று ; 
செறிவெப்பாலையில் தேக்கக்கலம் ; make it too hot for him , 
make it too hot to hold him , make the place too hot for 
him , make the place too hot tohold him , கொடுமைப்படுத்தி 
அமைந்து இருக்கமுடியா தநிலை உண்டுபண்ணு . 
hot - air , a . வெப்பக்காற்றைப் பயன்படுத்துகிற ; தற்புகழ்ச்சி 

யுள்ள ; பயனில பேசுகின்ற , வீண்சொல்லாடுகின்ற . 
hot - and - hot , a . சமைத்தவுடனே சூட்டோடு பரிமாறப்பட்ட . 
hot bed , 11. விரைவளர்ச்சிச் சேமக்கலம் , செடிகள் விரைவாக 
வளர்ச்சியுறும்படி மக்கிப் புளித்த எருப்படுகையால் வெது 
வெதுப்பாக்கப்பட்டுக் கண்ணாடியால் மூடப்பட்ட பாத்தி ; 
விரை வளர்ச்சிக்குகந்த இடம் . 
hot blast , 1 , கடுவெப்பக்காற்று . 
hot - blood ed , a . சூடான குருதியுடைய ; சமநிலைக் குருதி 
வெப்பமுள்ள ; மன எழுச்சிமிக்க ; துணிந்து செயலாற்று 

கிற ; உணர்ச்சி மிகுந்த ; எரிச்சலூட்டுகிற . 
hot brain , 11. முரட்டுத்தனமானவர் , முரட்டுப்பிடியுள்ளவர் . 
hot - brained , a . எளிதில் உணர்ச்சியூட்டப்படத்தக்க . 
hotch kiss , 11. இயந்திரத் துப்பாக்கி வகை . 
hotch pot , hotch potch , n . ஆட்டிறைச்சியும் காய்கறிகளும் 
கலந்த குழம்பு வகை , கூட்டுக்கறி ; ( சட் . ) விருப்ப 
ஆவணம் எழுதாமல் இறக்கிற பெற்றோரின் சொத்துக்களை 
எல்லாம் சமபங்குகளாக்குவதற்காக எல்லாச் சொத்துக்களை 
யும் ஒன்றாகச் சேர்த்தல் ; குழப்பம் ; தாறுமாறான குவியல் . 
hot - cock les , n . கண்ணாம்பூச்சி ஆட்ட வகை , கண்பொத் 
திய நிலையில் குட்டியவர் யாரென ஊகித்துரைக்கும்படி விடப் 
படும் ஆட்டம் . 


502 


hot - dog 


house - flannel 


1 . 


hot - dog , n . சூடான காரச் சோமாசி வகை . 
hotel , n . வழித்தங்கல்மனை , வழிப்போக்கர் தங்குவதற்கான 
விடுதி ; அருந்தகம் , பணம்பெற்று உணவும் உறையுளும் 
அளிக்கும் நிறுவனம் . 
hotel ier , n . உணவகம் வைத்து நடத்துபவர் . 
hot foot , adu . மிகுவிரைவாக , வேகமாக . 
hot .gos peller , 11. வலுவூட்டும் உணர்ச்சிமிக்க கிறித்தவ 

சமயச் சொற்பொழிவாளர் . 
hot head , n . இறுமாப்பு பிடிமுரண்டுடையவர் , மூர்க்கர் , 

முரடர் . 
hot - headed , a . = hot - brained . 
hot house , n . சேமச்செடிப் பண்ணை வீடு , பருவந்தப்பியும் 
குளிர் மண்டலத்திலும் வளரும்படியாக வெப்பநிலையூட்டப் 
பட்ட நிறைகண்ணாடிக் கட்டிடம் ; சூளையில் வைப்பதற்கு 
முன் பச்சை மட்கலங்கள் வைக்கப்படும் சூடான அறை . 
hot - mouthed , a . குதிரை வகையில் அடங்காத , கடிவாள 

ஈர்ப்புப் பொறாத . 
hot pot , 1. கொத்தி உருளைக்கிழங்கோடு சூட்டடுப்பிலிட்டுப் 
பக்குவப்படுத்தப்பட்ட இறைச்சியுள்ள மூடியிறுக்கமுடைய 
உண்கலம் . 
hot press , 

துணி தாள் ஆகியவற்றின் மேற்பரப்பை 
வழவழப்பாக்கும்படி 

சூடான 

தகடுகளிடையே வைத்து 
அழுத்துவதற்குரிய கருவி ; 3. வழவழப்பான மேற்பரப்பை 
உண்டுபண்ணுவதற்குச் சூடான தகடுகளிடையே அழுத்து . 
hot short , a . இரும்பு வகையில் சூடானபோது எளிதில் 

நொறுங்கத்தக்க . 
hot spur , n . துடுக்கானவர் , முன்பின் பாரா தவர் , ஆத்திர 

முள்ளவர் . 
hot tem pered , a . முன்கோபமுள்ள . 
Hott entot , 11 , மேய்ச்சல் தொழில் கொண்ட தென் ஆப்பிரிக்க 
நாடோடி இனத்தவர் ; நாகரிகப்படியில் தாழ்ந்தவர் , அறிவு 
பண்பாட்டில் முதிர்நிலை பெறாதவர் ; ( தொ . ) Hottentot fig , 
தென் ஆப்பிரிக்க அத்திப்பழ வகை . 
hough , n . விலங்கின் பின்னங்காலின் முழங்காலுக்கும் காற் 
குழைச்சுக்கும் இடையிலுள்ள இணைப்பு ; V. முழங்கால் 
தசைக்கயிற்றை அறு ; கால் தசை நாணறுத்து உருக்குறை . 
hound , 11. வேட்டைநாய் , மோப்ப உணர்ச்சியுடைய நாய் 
வகை ; வெறுக்கத்தக்கவன் , அயோக்கியன் ; வேட்டையாடு 
பவர் , அடிச்சுவட்டைப் பின்பற்றிச் சென்று வேட்டையாடு 
பவர் , விடாமுயற்சி செய்து தேடுபவர் ; துரத்திப்பிடிக்கிற 
விளையாட்டு வகையில் துரத்துபவர் ; மீன்வகை ; 3. வேட்டை 
நாய் கொண்டு துரத்து , வேட்டை நாயை ஏவு ; ஆளை ஏவு ; 
தூண்டு ; ( தொ . ) master of hounds , வேட்டைநாய்த் 
தொகுதித் தலைவர் ; the bounds , குள்ள நரிகளை வேட்டை 
யாடுவதற்காகப் பழக்கப்பட்ட வேட்டை நாய்களின் தொகுதி . 
hound s - tongue , 11. மயிரிழை போன்ற புற வளர்ச்சியுள்ள 

இலைகளும் நீல மலர்களும் கொண்ட செடிவகை . 
hour , 11. ஒருமணி நேரம் , அறுபது நிமிடங்கள் கொண்ட 
காலக்கூறு ; மணிப்பொறி காட்டும் நேரம் , மணிநேரம் ; 
( தொ . ) at the eleventh hour , கடைசி நேரத்தில் , மிகப் 
பிந்தி ; in a good hour , நற்பேறாம் ; நன்னிமித்தத்தில் ; 
in an evil hour , காலக்கேடாக , கெட்ட நேரத்தில் . 
hour - circle , 11. இரு வான் துருவங்களையும் கடந்து செல் 

லும் பெரிய வான் வட்டம் . 
hour - glass , n . மணல் நாழிகை வட்டில் , மணல் சொரிந்து 

காலங்காட்டும் கருவி . 
hour - hand , 11. மணிப்பொறியின் சிறு முள் , மணி காட்டும் 

முள் . 
hour i , 11. இஸ்லாமியர்களின் வானுலகுக்குரிய அணங்கு ; 

இன்ப எழிலாரணங்கு. 
hour ly , a . மணிக்கு மணி நிகழ்கிற ; அடிக்கடி நிகழ்கிற ; 
adu . மணிதோறும் ; அடிக்கடி . 


hour plate , n . கடிகாரத்தின் முகப்புத் தகடு . 
hours , 11. pl . பணியாற்றுவதற்குக் குறிக்கப்பட்ட கால 
அளவு ; வழிபாட்டுக்காகக் குறிக்கப்பட்ட ஏழு வேளை கள் ; 
ஏழுவேளைக் கட்டளைப் பணிகள் ; ஏழுவேளைக் கட்டளை ஏடு 
கள் ; கிரேக்கபுராண மரபில் பெரும்பொழுது சிறுபொழுதுத் 
தெய்வங்கள் ; ( தொ . ) at all hours , காலமில்லா காலத்தில் ; 
பின்னிரவு வேளைகளில் ; keep good hours , நேரத்தோடு 
படுத்து நேரத்தோடு எழு ; அமைதியும் ஒழுங்கும் நிறைந்த 
வாழ்க்கை நடத்து ; small hours , குறைந்த இலக்கங்களால் 
குறிக்கப்படும் மணிநேரங்கள் , ஒன்று தொடங்கிய மணி 
யுடைய காலை பிற்பகல் வேளைகள் . 
house , 11. வீடு ; குடியிருக்குமிடம் ; குடும்பம் ; குடும்பமரபுக் 
குழு ; கால்வழி ; சுற்றத்தார் குழாம் ; கட்டிடம் ; வழித் 
தங்கல்மனை , சாவடி , சத்திரம் ; வாணிக நிலையம் ; சட்ட 
சபை கூடுமிடம் ; சட்டசபைக்குழு ; கன்னிமாடம் ; மாணவர் 
இல்லம் , கல்விநிலைய மாணவர் தங்கல்விடுதி ; பள்ளிப் 
பிரிவு ; நாடகம் திரைப்படம் முதலியவற்றின் வகையில் 
காட்சிக்கொட்டகை ; அவையோர் , காண்போர் , கேட்போர் ; 
கூட்டமண்டபம் ; கூட்ட நிகழ்ச்சி ; விலங்குப் பேணகம் ; 
பண்டங்கள் வைக்கப்படுமிடம் ; தொழுகைக் கூடம் ; வான் 
மனை , வானவட்டத்தின் 12 - இல் ஒரு கூறான 30 பாகையிடம் ; 
தாளும் எழுதுகோலும் கொண்டு ஆடக்கூடிய குருட்டடி 
ஆட்ட வகை ; a . வீட்டுக்குரிய ; வீட்டில் பழக்கப்பட்ட ; 
உள்துறை சார்ந்த ; . வீடமைத்துக் கொடு , வீடு வாய்ப்பளி ; 
இட வாய்ப்பளி , இட வாய்ப்பாயுதவு ; பாதுகாப்பு வழங்கு ; 
தங்கிடம் உதவு ; சேமித்துவை , இட்டுவை ; தங்கு ; புகலிடம் 
பெறு ; இட வாய்ப்பாயமை ; தங்கிடமாயமை ; சேம இடமாய் 
உதவு ; துப்பாக்கிகளைப் பாதுகாப்பான இடத்தில் வை ; 
பாய்மரங்களைத் தாழ்த்து ; குதைகுழியில் பொருத்தி வை ; 
( தொ . ) bring down the house , 

கைத்தட்டல் தூண்டு : 
மகிழ்ச்சி ஆரவாரம் உண்டுபண்ணு ; house of call , ஒருதரத் . 
தெரு வணிகர் தம் வாணிகத் தரகு பெறுவதற்காகச் செல்லும் 
இடம் ; அடிக்கடி செல்வதற்குரிய வீடு ; house of correction , 

காவற்கூடம் ; House of God , House of Prayer , 
House of Worship , கோவில் , வழிபடுமிடம் ; house of 
ill.fame , பொதுமகளிர் இல்லம் , விலைமகளிர் வீடு ; House of 
Lords , House Peers , பெருமக்கள் அவை ; 

House of 
Representatives , பிரதிநிதிகள் சபை ; House of the People , 
பொதுமக்கள் அவை , பாராளுமன்றக் கீழ்சபை ; Inner House , 
குற்ற நீதிமன்ற உயர்பகுதி ; keep a good house , வளமாக 
வாழ் ; keep house , வீட்டை மேற்பார்த்துப் பேணு , 
நிலையத்தை நடத்து ; keep open house , வருபவர்களுக்கு 
எல்லாம் 

உணவுபசாரம் அளி ; keep the house , வீட்டி 
லிரு ; வீட்டில் அடைபட்டிரு ; வீட்டுக்குப் பொறுப்பேற்று 
நடத்து ; 

வீட்டைக் காவல் செய் ; like a house on fire , 
like a house afire, வியத்தகு வகையில் விரைவாக , வியப் 
பூட்டும் வேகத்துடன் ; Outer House , குற்ற இயல் நீதி 
மன்றத்தின் கீழ்ப்பிரிவு , 
house - a gent , 71. வீட்டுத் தரகர் , வீடு கொள்வினை விற்பனை 

வகையில் இடையீட்டாளர் . 
house - boat , 11. தங்கி வாழ்வதற்கான வாய்ப்புக்கள் 

இணைக்கப்பட்ட படகு . 
house - bote , 11. வீடு சீர் திருத்த மரங்களைப் பயன்படுத்த 

வாடகைக்காரர் உரிமை . 
house - break er , 11 , துணிகரத் திருடர் , பகல் நேரத்தில் 
வீட்டை உடைத்துத் திருடுபவர் ; பழைய வீடுகளை அழிப் 
பவர் . 
house craft , n . வீட்டுவேலைத் திறமை , வீட்டு வேலைகளைச் 

சார்ந்த கைத்திறமை . 
house - dinner , n . கழகங்களில் உறுப்பினருக்கும் தனி விருங் 

தினர்க்கும் மட்டும் ஏற்பாடு செய்யப்பட்ட விருந்து . 
house - dog , 11. வீட்டுக் காவல்நாய் . 
house - flag, 11. வாணிகக் கப்பலில் வாணிகக் கழகத்தின் 

கொடி . 
house - flannel , n . தளம் துடைக்கும் முரட்டுக் கந்தல் துணி .. 


சிறை , 


503 


house - fly 


hub 


house .fly , n . வீட்டு ஈ . 
house hold , n . குடும்பத்தினர் ; குடும்ப அமைப்பு ; a . குடும் 
பத்தைச் சார்ந்த ; ( தொ . ) household franchise , lhousehold 
suffrage , வீடு உடையவர்கள் மாமன்ற உறுப்பினர்களுக்கு 
வாக்கு அளிப்பதற்கான உரிமை ; household gods , பற்று 
தலுக்குரிய வீட்டுப்பொருள்கள் ; household troops , அரசரை 
யும் தலைநகரையும் காக்கும் தனிப்பணிகொண்ட காவற்படைப் 
பிரிவு ; household word , வீட்டு வழக்கு மொழி , பழஞ்சொல் ; 
குடும்ப வழக்கில் வந்துவிட்ட பெயர் ; the Household , அரசர் 
கள் குடும்பம் , அரண்மனை . 
house holder , n . தன்வீட்டில் குடியிருக்கும் விட்டுடைமை 

யாளர் ; குடும்பத் தலைவர் . 
house holds , n . pl . இரண்டாந்தர மாவு . 
house keeper , n . வீட்டைப் பாதுகாப்பதற்காக அமர்த்தப் 

பட்ட ஆள் ; வீட்டைப் பாதுகாக்கும் பொறுப்புடையவர் ; 
வீட்டிலேயே பெரிதும் தங்கியிருப்பவர் . 
house keeping , 11. வீட்டுக் காரியங்களை நடத்தும் பொறுப் 

பாண்மை ; குடும்பம் நடத்தும் திறமை ; குடும்ப ஆட்சி . 
house leek , n . வீட்டுக் கூரைமீது வளரும் கொடி வகை . 
house less , a . வீடற்ற , வீடில்லாத , தங்க இடமற்ற . 
house maid , n . வீட்டுப் பணிப்பெண் , வரவேற்பு படுக்கை 
யமைப்பு முதலியவற்றைக் கவனிப்பவள் ; ( தொ . ) house . 
maid s knee , பெரும்பாலும் பணிப்பெண்களுக்கு வரும் முழங் 
கால் அழற்சி நோய் . 
house - mas ter , 11. பொதுப் பள்ளிக்கூடத்தோடு இணைந்த 

மாணவர் விடுதித் தலைவர் . 
house mate , n . கூடக் குடியிருப்பவர் . 
house - par ty , n . நாட்டுப்புற வீட்டில் தங்கியிருக்கும் விருந் 

தினர் குழு . 
house - physi cian , n . = house -surgeon . 
house place , n . வீட்டில் பகலில் பயன்படுத்தப்படும் பகுதி . 
house - proud , a . வீட்டைப்பேணி அழகுபடுத்துவதில் மிகு 

ஈடுபாடுடைய ; வீட்டின் நிலைகண்டு பெருமிதம்கொள்கிற . 
.house - room , n . வீட்டின் இடவசதி ; ( தொ ) would not 

give it house - room , நன்கொடையாகப் பெறார் . 
house - stew ard , 21. பெரிய வீட்டுப்பொறுப்பைக் கவனிக்கும் 

மேற்பார்வையாளர் . 
house -sur geon , n . மருத்துவ மனையிலேயே தங்கியிருந்து 

பணிபுரியும் மருத்துவர் . 
house -to - house, a . வீட்டுக்கு வீடான , வீடுவீடாகச் சென்று 

ஆற்றப்படுகிற . 
house -top , n . வீட்டுக்கூரை ; ( தொ . ) proclaim from the 

house - tops , விளம்பரமாகப் பறைசாற்றிக் கூறு . 
house - warm ing , n . புதுமனை புகுவிழா . 
house wife, 11. குடும்பத் தலைவி , இல்லாள் ; குடும்ப ஆட்சி 

யாளர் ; ஊசி நூல் வைக்கும் உறை . 
house wifery , no 

குடும்ப ஆட்சி ; குடும்பப் பொறுப் 
பாண்மை . 
house work , 1. வீட்டுவேலை , வீட்டுக்குரிய பணி . 
hous ing ", n . வீடு , தங்குவதற்கான வசதி , குடியிருப்புவசதி , 
தங்குமிடம் ; வீடளிப்பு , வீட்டு வசதியளிப்பு ஏற்பாடு ; மரத் 
துண்டு சென்று அடைக்கக்கூடிய துளை ; ( தொ . ) housing 
estate , திணையாட்சி நிலையங்களால் கட்டமைக்கப்பட்ட குடி 
யிருப்பு அமைப்புத் தொகுதி ; housing scheme , வீடு கட்டும் 
திட்டம் . 
hous ing , n . குதிரையின் மேல் மறைப்புக்காக அல்லது அழ 

குக்காகப் போடப்படும் துணி . 
hous ings, n . pl . குதிரைச்சேண அணிமணித் தொகுதி . 
Houyh nhnm , 11. மனிதப்பண்புள்ள தாகக் கற்பனை செய்யப் 


hove , v . heave என்பதன் இறந்தகால முடிவெச்ச வடிவங் 

களில் ஒன்று . 
hov e ] , n . திறந்த கொட்டில் , தொழுவம் ; அழுக்கடைந்த 

குடில் ; காளவாய் உள்ள கூர்ங்கோணக் கட்டிடம் . 
hov eller , n . சட்டப்படி இசைவு பெறாத கரையோரப் பட 
கோட்டி ; அரசியல் இணக்கம் பெறாது கப்பல் அழிபாட்டை 
அணுகுபவர் ; சிறு கரையோரப் படகு . 
hov el - post , 11. தானியக் குவியலைத் தாங்கும் கம்பம் . 
hov er , 11. அந்தர நிலை , பறவைகளின் சிறகு விரித்து வானில் 
மிதந்து அமையும் நிலை ; தொங்கல் நிலை ; தயக்க நிலை ; 
ப . சிறகு விரித்து வானில் மிதந்தமை , தொங்கல் நிலைகொள் ; 
சுற்றி வட்டமிடு , அருகாக ஊடாடு , சுற்றித் திரி ; தயங்கு , 
ஊசலாடு . 
hov erplane , n . மீவானூர்தி . 
how , n . செய்வகை , செய்முறை , எவ்வாறவ்வாறு ; adu . 
எப்படி , எவ்வாறு , எவ்வகையில் ; எம்முறையில் ; எவ்வழி 
யாக ; எந்நிலையில் ; எந்த அளவில் ; எந்த அளவுக்கு ; 
எத்தரத்தில் ; conj. எப்படி என்று , எவ்வாறவ்வாறு : ( தொ . ) 
and how , உறுதியாகவே ; உள்ளபடியே ; நானும் அவ்வாறே 
நினைக்கிறேன் ; here s how ! உங்கள் நலத்திற்கு 

நான் 
இதை அருந்துகிறேன் ; how are you , how do you do , 
உங்கள் உடல்நிலை எவ்வாறுள்ளது ; நலந்தானா ; how far, 
எவ்வளவு தொலை , எதுவரைக்கும் ; how is corn ? தானியம் 
என்ன விலை ; how many , எத்தனை ; how much , எவ்வளவு ; 
how now , 

இது என்ன ; ஏன் இவ்வாறு இருக்கிறது ; 
இப்படி என்று காட்ட முடியுமா ; 

how s that , 
( மட்டைப் பந்தாட்டம் ) அவர் ஆடலாமா , ஆட்டக்காரர் 
ஆட்ட உரிமையை இழந்துவிட்டார் என்று தீர்ப்பளிக்கும்படி 
எதிர்ப்புக்கட்சித் தரப்பினர் நடுவரை வேண்டும் வினாச்சொல் ; 
the how and the why , காரணமும் வழிவகையும் . 
howbe it , conj. எனினும் , என்றாலும் . 
howda h , 1. அம்பாரி , யானைமீது ஒருவர் அல்லது இருவர் 

உட்காரக்கூடிய மேல்விதானமுள்ள இருக்கை . 
howev er , adv . எப்படியாவது , எந்த அளவிலாவது , எவ் 

வகையிலேனும் ; ஆயினும் . 
how itzer , 11. குட்டையான பீரங்கி வகை , முற்றுகையிலும் 
அகழ்ப்போர்களிலும் செங்குத்தான கோணங்களில் தாக்கு 
வதற்குப் பயன்படும் குட்டையான பருத்த துப்பாக்கி 


how so , 


வகை , 


howl , n . ஊளை , நாய் ஓநாய் நரி முதலியவற்றின் கூக்குரல் ; 
வலி தாங்க முடியாது செய்யும் அலறல் ; ஏளனமான கூச்சல் ; 
கம்பியில்லாத் தந்தியில் ஒலி வாங்கும் கருவியில் ஏற்படும் 
ஓசை ; U. ஊளையிடு ; வலியினால் அலறு ; கூக்குரலிட்டுக் 
கெக்கலி ; சொற்களை 

ஊளையிட்டுக்கொண்டே ஒலித்தல் 
செய் . 
howl er , 11. தென் அமெரிக்க குரங்கு வகை ; ( பே - வ . ) குதிப் 

பிடத்தக்க பெரும்பிழை . 
howl et , n . ( பே - வ . ) ஆந்தை , கூகை . 
howl ing , a . ஊளையிடுகிற ; அலறுகிற ; கூக்குரலிடுகிற . 
howsoev er , how soever , adu . எவ்வகையான தன்மை 

யிலும் , எப்படிப்பட்ட அளவிலாவது . 
hoy 1 , 11. குறுந்தொலைப் பாய்மரக் கப்பல் வகை . 
hoy , int . கவனத்தை ஈர்க்கும் விளித்தற்குறிப்பு ; விலங்கு 
ஊக்குவிளிக்குறிப்பு ; ( கப் . ) உயர இருப்பவர்களை அழைக் 
கும் விளிப்புக்குறிப்பு . 
hoy a , 11. படரும் பல்வண்ண மலர்ச்செடி வகை . 
hoy den , 11. ஆண்பிள்ளை போல் நடக்கும் பெண் , துடுக்கார 

வாரப் பெண் . 
hub , 11. வண்டிச்சக்கரத்தின் குடம் ; சக்கரத்தில் அச்சைப் 
பொருத்துமிடம் ; முக்கிய மையம் , கருத்தீர்க்கும் மையச் 
செய்தி ; ( தொ . ) hub of the universe , அமெரிக்காவில் 
பாஸ்டன் ( Boston ) நகரம் . 
huba , n . ( பே - வ . ) கணவர் , துணைவர் . 


படும் குதிரை. 
Hor a , 11 . 


மடகாஸ்கரில் உள்ள ஆளும் குடிக்குழுவினரில் 


ஒருவர் . 


504 


humanitarian 


hubble - bubble 
hub ble - bubble , n . புகைக்குழாய் வகை ; குமிழி ஒலி ; 

குழப்பமான பேச்சொலி ; உளறல் பேச்சு . 
hub - brake , 11. குடத்தடுக்குப் பொறி , வண்டிச் சக்கரத்தின் 

அச்சின் சுழற்சியைத் தடைசெய்யும் சக்கரத்தடுக்கு . 
hubb ub , hubb uboo , 11 . குழப்பம் , கலகம் , ஆரவாரம் ; 

போரில் ஏற்படும் குழப்பமான கூக்குரலொலி . 
hubb y , n = hub ?. 
hub ris , ( கிரே . ) 1. அவமதிப்பான தற்பெருமை , துடுக்கான 

இறுமாப்பு . 
huck aback , 11. மேல்துண்டுகளுக்குப் பயன்படும் தடித்த 

நார்த்துணி . 
huc kle , 11. இடுப்பு , இடைபிட்டம் , தொடை . 
huck le - back , n . கூன் . 
huck le - backed , a . கூனிய முதுகுடைய . 
huc kleberry , 1. தென் அமெரிக்க புதர்ச்செடிகளில் காணப் 

படும் பழ வகை . 
huckle - bone , 11 , இடுப்பு எலும்பு ; தொடை எலும்பு ; 

விலங்குகளின் தொடை எலும்பு . 
huck ster , n . 

திரிந்து விற்பவர் , கூவி விற்பவர் ; சிறு 
வணிகர் ; 

பணமே குறிக்கொண்ட பணியாளர் ; U. பேரம் 
பேசு ; சிறு அளவில் வாணிகம் செய் ; கீழ்த்தரக் கலப்புச் 
செய் ; கலந்து கெடு , கீழ்த்தரப்படுத்து . 
hud dle , n . கதம்பக் குவியல் ; குவியற் கூளம் ; குழப்பம் ; 
ஆரவாரம் ; பரபரப்பு , அவசரம் ; மறை குழுக் கூட்டம் ; 3 . 
தாறுமாறாகக் குவி , ஒழுங்கின்றிக் கொட்டு ; அவசரப்படுத்து , 
பரபரப்புக்காட்டு ; பரபரப்பாகப் பணிசெய் ; அவசர அவசர 
மாகச் சுருட்டிக்கட்டு ; கும்பலில் குழப்பம் உண்டுபண்ணு ; 
ஆத்திரமாகத் தூக்கிப்போடு ; சுருட்டி மடக்கிக்கொள் ; 
அரைகுறையாக வேலைசெய் ; அடர்ந்து நெருங்கி அமர் . 
hudd led , a . நெருங்கிய ; குவியலான ; ஒழுங்கின்றிச் சேர்ந்த ; 

தாழக் குனிந்து கெஞ்சுகிற . 
Hudibras tic , a . பட்லர் ( Butler 1612-1680 ) என்பவரின் 
ஹுடிப்ராஸ் ( Hudibras ) என்ற வசைக்காப்பியத்தின் யாப் 
பமைப்புமுறை சார்ந்த . 
hue , n . வண்ணம் ; தோற்றம் ; சாயல் ; நிறக் கலவை ; 
ஒரு நிறத்தோடு பிறிதொன்றைச் சேர்ப்பதால் ஏற்படும் 
வேறொரு நிறம் . 
hue , 11. கூக்குரல் , கூப்பாடு ; ( தொ . ) hue and cry , பின் 
தொடர்ந்து இடும் ஆரவாரம் ; அச்சத்தாலிடும் கூப்பாடு , 
எதிரியை அல்லது குற்றவாளியைப் பிடிக்குமாறு எழுப்பும் 
கூக்குரல் . 
huff , n . கோபநிலை , வெடுவெடுப்பு ; ( சதுரங்க ஆட்டத்தில் ) 
ஆட்ட உரிமை இழந்துவிட்டதாக எதிரியின் ஆளை ஆட்டத் 
தினின்று விலக்கு தல் ; 3. கொடுமைப்படுத்து , அடக்கியாளு ; 
சீறு , தாக்கு ; சினமுறச் செய் ; வெறுப்புறச் செய் ; கோபப் 
படு ; ( சதுரங்க ஆட்டத்தில் ) ஆட்ட உரிமை இழந்துவிட்ட 
தாக எதிரியின் ஆளை ஆட்டத்தினின்று விலக்கு . 
huff ish , huff y , a . கோபிக்கிற , வெடுவெடுக்கிற , சீறுகிற ; 

சிடுசிடுப்பான ; எதையும் குற்றமாக எடுத்துக் கொள்கிற . 
hug , 11. அணைப்பு , இறுகத் தழுவுதல் ; மற்போரில் பிடிவகை ; 
V. அன்போடு இறுகத்தழுவு , ஆர்வத்தோடு அணை , கட்டித் 
தழுவு , கரடி வகையில் முன்னங்கால்களுக்கிடையே வைத்து 
அமுக்கு ; மனத்தில் பற்றிப் பிடித்துக்கொள் ; அன்பா தரவை 
வெளிக்காட்டு ; வாழ்த்துக்கூறு ; கரையோரமாயிரு ; ( தொ . ) 
hug oneself , தன்னைத்தானே மெச்சிக்கொள் . 
huge , a . மிகப் பெரிய ; மாபேரளவான ; மிகச்சிறந்த . 
huge ly , adu . மிகப்பேரளவில் . 
hu geous , a . ( பே.வ. ) மிகப்பெரிய . 
hugg er - mugg er , 11. இரகசியம் , மர்மம் , ஒளிவு மறைவு , 
குழப்பம் ; U. இரகசியமான , ஒளிவு மறைவான ; குழப்ப 
மான ; V. மறை ; குழப்பு . வெளியாகாது அடக்கு , மறை 
வாகச் செய் , அடக்கமாக முன்னேறு ; adv . குழப்பத்தில் , 
இரகசியமாக , ஒளிவு மறைவாக . 


hugg ery , n . ஆதரவு நாடிய பசப்பு , வழக்குரைஞர் முதலி 
யோர் வகையில் தொழில் வாடிக்கை நாடிப் பசப்பி வசப் 
படுத்தும் முயற்சி . 
hug - me - tight , n . உடம்போடு ஒட்டிய கம்பளி ஆடைவகை . 
hug uenot, n . ( வர . ) கத்தோலிக்க மதத்திலிருந்து பிரிந்த 
முனைத்த சீர்திருத்தக் கிறித்தவமதக் கொள்கையுடைய பிரஞ் 
சுக்காரர் . 
hul a , n . ஹவாய் ( Hawaii ) நாட்டுப் பெண்ணின் நடனம் . 
hulk , 11. கரையோரச் சரக்குக் கிடங்காய்ப் பயன்படுத்தப்படும் 
உடைந்த கப்பலின் உடற்பகுதி ; எளிதில் கையாள முடியாத 
பளுவான கப்பல் ; மிகத் தடித்த மனிதர் ; பருமனான 
பொருள் . 
hul king , a . பருமனான ; அருவருப்பான . 
hulks, n . pl . சிறைக்கூடமாகப் பயன்படும் உடைந்த கப்ப 

லின் உடற்பகுதி . 
hull1 , n . உமி , தோடு , காய் கூல வகைகளின் மேல்தோல் , 

மூடி , மேலுறை ; U. மேல் தோல் நீக்கு , உமி நீக்கு . 
hull , 1. கப்பலின் கட்டுமானம் , கப்பல் உடற்பகுதி ; U. 
நீர்மூழ்கிக்குண்டு கொண்டு கப்பலின் உடற்பகுதியைத் 
தாக்கு . 
hullabaloo , 11. குழப்பம் , அமளி , ஆரவாரப் பேரொலி , 

கூச்சல் . 
hull - down , adv . கப்பலின் உடற்பகுதி அடிவானத்திற்குக் 

கீழ்ப்புறமாகும்படி மிகத் தொலைவில் உள்ள நிலையில் . 
hullo , hull oa , int . வியப்பொலி , கவனத்தை ஈர்க்கும் 

குறிப்பொலி ; தொலைபேசியில் அழைப்பிற்குரிய பதிலொலி. 
hull y , a . உமி உடைய , மேற்றோலுடைய . 
hum , 11. முரல் ஒலி ; முனங்கொலி , மந்த ஓசை ; V. முரலு ; 
தாழ்ந்த குரலில் பாடு ; மந்த ஓசையில் வாய் திறவாது பாடு ; 
முனங்கு ; தயக்கத்தைக் காட்ட மெல்லிய குரலில் புரியாத 
படி கூறு ; ( தொ . ) hum and ha , hum and haw , இன்னது 
சொல்வது என்று அறியாத நிலையில் தயக்கத்தைக் காட்ட 
தெளிவற்ற ஒலி எழுப்பு ; make things hum , சுறுசுறுப்பாக 
இயங்க வை . 
hum ?, int . தயக்கம் கருத்து வேறுபாடு இவற்றைக் காட்டும் 

ஒலிக்குறிப்பு . 
huma , 11 , ஓய்வின்றித் திரிவதாகக் கதைகளில் கூறப்படும் 

பறவை . 
hum an , a . மனிதனுக்குரிய ; மனிதத் தன்மையுடைய ; மனி 
தப் பண்புகளைப் பெற்றிருக்கிற ; ( தொ . ) human nature , 
மனிதப் பண்பு , மனித இயல்பு . 
humane , a . இரக்கமுள்ள ; கொடைத்தன்மையுள்ள ; பண்பு 
நயமுடைய ; கலைத்துறை வகையில் பண்புநயம் பயிற்றுவிக் 
கிற ; ( தொ . ) humane killer , கால்நடைகளை நோவின்றிக் 
கொல்லும் கருவி ; humane society , நீரில் மூழ்கியவர்களைக் 
காப்பாற்றும் சங்கம் . 
hum anism , n . மனித இனநலக் கோட்பாடு ; மனித உலக 
வாழ்க்கை இயல் ; மனிதப் பொதுமைநல இயல் ; மனித 
இனப் பொதுச்சமய அமைதி ; மனித இன இயற் பண்பாய் 
வுத் துறை ; பண்டைக்கிரேக்க ரோமக்கலை 

இலக்கியப் 
பண்பு . 
hum anist . 11. மனித இன இயற்பண்பாய்வாளர் , மனிதப் 
பண்பாட்டியல் மாணவர் ; பண்டைக் கிரேக்க ரோமக் கலை 
இலக்கியப்பண்பாய்வாளர் ; கிரேக்க ரோமக்கலைப் பழங்கலை 
மாணவர் ; மனித இனநலக் கோட்பாட்டாதரவாளர் . 
humanitar ian , 11. மனிதப் பண்புடையவர் ; மனித இன 
நலப் பற்றுடையவர் ; கனவியல் அறச்சிந்தனையாளர் ; அரு 
ளிரக்கப் பண்புடையவர் ; மனித இனப்பொதுச்சமய அமைதி 
யாளர் ; இயேசுநாதரை மனிதப் பண்புடையவராக மட்டுமே 
கொள்பவர் ; a . கனவியல் அறச்சிந்தனையுடைய , அருளிரக்கப் 
பண்புடைய ; மனித இனப் பொதுச்சமய அமைதியுடைய ; 
மனிதப் பண்புடைய ; மனித இனநலப் பற்றுடைய . 


505 


humanities 


hundred 


தாதுக்களைச் 


பொது 


human ities , n . pl . உயர் மனிதப் பண்புகள் ; அருளிரக்கச் 
செயல்கள் ; ( தொ . ) the humanities , பண்டைக்கிரேக்க ரோம 
இலக்கண இலக்கியக் கலைப்பயிற்சி ; உயர்புலமை . 
human ity , n . மன்பதை , மனித இனம் ; மனித இயல்பு , 
மனிதத்தன்மை ; மனிதப் பண்பு ; அருளிரக்கம் , அன்பு ; 
அற ஆர்வச் செய்கைகள் ; ( தொ . ) Religion of Humanity , 
இயற்கை கடந்த பண்புகளை மறுத்த மனிதநல முன்னேற்றக் 
கோட்பாடு . 
hum anize , v . மனிதனாக்கு , மனிதப் பண்பூட்டு ; மனிதத் 
தன்மையடையச் செய் ; இரக்கமுடையவனாக்கு , அருளுடைய 
வனாக்கு ; மனிதனாகு , மனிதப் பண்புடையவராகு ; பால் 
வகையில் தாய்ப்பாலின் பண்புடைய தாக்கு ; ( தொ . ) 
humanized milk , தாய்ப்பாலை ஒத்திருக்கும்படி செய்யப் 
பட்ட ஆவின்பால் . 
hum ankind , n . மனித இனம் . 
hum anly , adu . மனிதத்தன்மையோடு ; மனித முயற்சியள 

வில் ; மனித உணர்ச்சியுடன் ; மனித நோக்குடன் . 
hum ble , a . பணிவான , தாழ்மையுள்ள ; தாழ்நிலையிலுள்ள ; 
தற்பெருமையற்ற ; அடக்கமுள்ள ; பகட்டற்ற ; 
நிலைப்பட்ட ; ப . தாழ்வுபடுத்து , செருக்குக் குலை , இழிவு 
படுத்து ; ( தொ . ) eat humble pie , பணிந்து மன்னிப்புக் 
கோரு ; அவமதிப்பை ஏற்றுக்கொள் ; Humble Plant , 
தொட்டால் சிணுங்கி , தொட்டால் சுருங்கும் செடிவகை . 
hum ble - bee , 1. கோத்தும்பி , பெரிய வண்டு வகை . 
hum bug , n . மோசடி ; ஏய்ப்பு ; கள்ளத்தனம் ; பாசாங்குக் 
காரன் ; ஏமாற்றுபவன் , முறுகலான இனிப்புப்பண்ட வகை ; 
3. ஏமாற்று ; மோசடி செய் ; பசப்பி ஏய் ; போலியாக நடந்து 
கொள் ; விட்டுவிட்டு விரை வேலைசெய் . 
hum drum , n . யாவரும் அறிந்த தன்மை ; கவர்ச்சியற்ற நிலை , 
உவர்ப்பு நிலை ; a . யாவரும் அறிந்த ; சுவையற்ற ; சலிப் 
பூட்டுகிற ; மழுங்கலான ; கூரறிவற்ற ; V. கவர்ச்சியற்ற 
முறையில் செயலாற்று . 
hum eral , n . தலைவழிபாட்டின்போது குருமார் தோளைச் 
சுற்றிலும் அணிகிற நீள்வட்டமான பட்டுச்சவுக்கம் ; a . 
தலைவழிபாட்டின்போது குருமார் அணிகிற ; ( தொ . ) 
humeral veil , குருமார் தலைவழிபாட்டின்போது அணிகிற 
பட்டுச்சவுக்கம் . 
hum erus , 11. மனித உடலில் கையின் மேற்புற எலும்பு ; 

முதுகெலும்புடைய விலங்குகளின் முன்கால் மேற்புற எலும்பு . 
hum id , a . ஈரமான , ஈரக் கசிவான . 
humid ify , v. ஈர நயப்பூட்டு . 
humid ity , 11. ஈரம் , நீர்நயப்பு . 
humil iate, v . மதிப்பிழக்கும்படிச் செய் , மானமிழக்கும்படிச் 
செய் , செருக்குக்குலை ; தாழ்வுபடுத்து , கீழ்ப்படுத்து ; பிறர் 
தன்மதிப்புக்கு ஊறுபாடு செய் ; துன்புறுத்து , அழுங்குவி . 
humil ity , 11. பணிவு , தாழ்வுணர்ச்சி ; அடக்கம் , அமைவு , 

அமரிக்கை ; தாழ்ந்தநிலை . 
humm er , 11. வாய்திறவாது மென்மையாகப் பாடலை முனகு 
பவர் ; முனகல் ஓசை எழுப்புபவர் ; முரலும் வண்டு ; மந்த 
ஓசையெழுப்பும் பறவை . 
humm ing , a . முரலுகிற ; முனகுகிற ; வாய்க்குள்ளாகப் 
பாடுகிற : ( பே - வ . ) ஊக்கமான , கிளர்ச்சிமிக்க ; ( தொ . ) 
humming ale , புளித்துப் பொங்கி ஓசை எழுப்பும் காடியேறிய 
தேறல் வகை ; humming knock on the head , தலை யில் 
வலிமைவாய்ந்த குட்டு . 
humm ing -bird , 11. சிறகடிப்பதன் மூலம் பொம்மெனும் ஒலி 

எழுப்புகின்ற சிறு பறவை வகை . 
humm ing -top , 11. சுழலும்போது 

பொம்மெனும் முரல் 
வோசை எழுப்பும் பம்பர வகை . 
humm ock, 11 , சிறு குன்று ; மேடு ; திடர் ; தேரி ; சதுப்பு 
நிலத்தில் உயர்ந்து செல்லும் நிலம் ; பனிக்கட்டிப்பரப்பில் 
டைகரை ; பனிக்கட்டிக் குவியல் . 


hum oral , a . ( மரு . ) உடம்பின் 

சார்ந்த ; 
( தொ . ) humoral pathology , எல்லா நோயும் உடம்பிலுள்ள 
நீரியலான தாதுக்களின் நிலை சார்ந்ததெனக் கருதின முற் 
கால மருத்துவக் கோட்பாடு . 
hum oralism , n . உடலில் நீர்க்கசிவுப் பொருள்களுள்ள நிலை ; 
உடலின் நீரியல் தாதுக்களின் நிலை சார்ந்தே நோய்கள் 
தோன்றுகின்றன என்னுங் கோட்பாடு , 
hu moralist , 11. உடலின் நீரியல் தாதுப்பொருள்களின் நிலை 
களினாலேயே நோய்கள் தோன்றுகின்றன என்னுங் கோட் 
பாட்டை ஆதரிப்பவர் . 
hum orist, n . நகைத்திறமுடையோன் , நகைச்சுவையுணர் 

வுடையவர் , நகைத்திறப் பேச்சாளர் ; நகைத்திற எழுத் 
தாளர் ; நகைத்திற நடிகர் ; நகைத்திறமூட்டும் பேச்சு நடை .. 
யாளர் ; தனித்திறப் போக்குடையவர் ; மக்கள் போக்கு 
களில் ஈடுபட்டு ஆய்பவர் . 
hum orous , a . நகைத்திறத்தால் தூண்டப்பட்ட ; நகையாடி 
மகிழ்வுறுவதற்குரிய ; நகைத்திறம் நிரம்பிய ; சிரிப்பூட்டு 
கின்ற , கேலிக்குரிய ; தனிப்போக்கான ; மனம்போன போக் 
கான ; ஏறுமாறான . 
hum our , 1. நகைச்சுவை ; நகைச்சுவை காணும் திறன் ; 
நகை ஏளனத்திறன் ; ஈரம் , நீர்க்கசிவு ; நீர்ப்பொருள் ; தாது , 
உயிரின உடற் கசிவுப்பொருள் ; விருப்பு வெறுப்புக் கூறு ; 
வேடிக்கைக் கற்பனை ; விளையாட்டான புனைவாற்றல் ; குறும்பு ; 
மனநிலை ; மனப்போக்கு ; மனவிருப்பம் ; நாட்டம் ; மனச் 
சாய்வு ; 3. இசையச் செய் ; இணக்கமாக்கு ; மன நிறைவு 
செய் , உணர்ச்சியுடன் ஒத்திழைந்து மன நிறைவூட்டு ; 
மகிழச் செய் ; விட்டுக் கொடு , சலுகையளி ; இடங் கொடு ; 
( தொ . ) aqueous humours , vitreous humours , ஒளியூடுருவும் 
திறமுள்ள நீரியலான கண்ணின் பகுதி ; cardinal humours , 
உடல் அல்லது மன இயல்புகளைத் தீர்மானிப்பதாசு முற் 
காலங்களில் கொள்ளப்பட்ட குருதி கோழை பித்தம் சோர்வு 
என்ற உடலின் நான்கு முக்கிய நீர்மப் பொருள்கள் : 
comedy of humours, தனிப்பட்ட குண இயல்புகளைப் பாத் 
திரங்களாகக் கொண்ட நாடகம் ; good humour , மகிழ்வோ 
டுள்ள மனநிலை ; ill humour , மகிழ்வற்ற மனோநிலை ; out of 
humour, மனநிலை மாறிய , சினமுள்ள , சின மூட்டப்பட்ட , 
வெறுப்போடு கூடிய , 
hum oursome , a . மனம்போன போக்கில் செல்கிற ; 

உள்ளம் ஒரு நிலையற்ற ; தனிப்போக்குடைய ; சிடுசிடுப்பான . 
hump , n . கூன் , முதுகிலுள்ள இயற்கையான முனைப்பு ; ஒட்ட 
கத்தின் திமில் ; நிலத்தின் குவி முனைப்பு ; U. கூனல் வடி 
வாக்கு ; தொந்தரவு செய் , ஊக்கமழி , சோர்வூட்டு . 
hump back , n . கூனல் 

முதுகு , கூனுடையவர் , கூனன் , 
கூனி ; a . கூனல் முதுகுடைய . 
hump backed , a . கூனிய , முதுகுகூனலுள்ள . 
humped , a . கூனுடைய . 
hunph , V. ஐயம் தெரிவி , மனக்குறைபாட்டைத் தெரிவி ; int. 

ஐய ஒலிச்சொல் , வெறுப்பொலிச் சொல் . 
hump ty - dump ty , n . விழுந்தால் எழுந்திருக்க முடியாதபடி 

தடித்துக் குறுகியவர் . 
hump y , a . முதுகுப் புடைப்புகள் நிறைந்துள்ள . 
hum py , 11. ஆஸ்திரேலிய ( Australian ) நாட்டுக் குடிசை . 
hum us , 11. இலை தழை மக்கிய சத்துள்ள தோட்டமண் . 
Hun , 1. ஊணர் , 4 - ஆம் 5 - ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பா 
வைப் படையெடுத்துக் கொள்ளையடித்த ஆசிய நாடோடி 
இனம் ; இழி வழக்காற்றில் செர்மானியர் . 
hunch , 11. முதுகுப்புடைப்பு , கூன் ; தடித்த திரளை ; U. புறங் 

கவிந்து வளை , கூனுண்டாகும்படி புறங்கவி . 
hunch back , n . = humpback . 
hunch backed , a . = humpbacked . 
hun dred , n . நூறு ; பெருந்தொகை ; நூறன் தொகுதி ; 
கூற்றம் , வட்டம் , இங்கிலாந்து நாட்டின் சிறுதிற உட்பிரிவு ; 
நூறு பொன் ; நூறு வெள்ளி ; a . நூறான , நூறு மடங்கான ; 


506 
hundredfold 

hurry -scurry 
( பே - வ . ) நூறாவதான ; ( தொ . ) great hundred , long hunt ing - box , 11. வேட்டையாடுவதற்குரிய தற்காலிகமான 
hundred , நூற்றி இருபது ; Hundred Years War , இங்கி இருப்பிடம் . 
லாந்திற்கும் பிரான்சுக்கும் இடையே ( 1337-1453 ) நடை 

hunt ing - cog , 11. இணைந்து சுழலும் பற்சக்கரங்களிரண்டில் 
பெற்ற நூற்றாண்டுப் போர் ; not a hundred miles from, 

ஒன்றில் மட்டும் மிகுதிப்படியாகவுள்ள ஒருபல் . 
அருகாமையில் . 

hunt ing - crop , n . வேட்டைக்களத்தில் பயன்படுத்தப்படும் 
hun dredfold , a . நூறுமடங்கான ; நூறு உட்பிரிவுகள் 

கசை . 
கொண்ட ; நூறு முறை மடிக்கப்பட்ட . 

hunt ing - field , n . வேட்டைக்களம் ; நரிவேட்டைக்களம் ; 
hun dred - per - cent , a . முழு நிறைவான . 

வேட்டையாளர்களின் கூட்டத் தொகுதி . 
hun dred - per - cent er , n. விட்டுக்கொடுக்காத தேசபக்தர் , 

hunt ing -ground , n . வேட்டைக்களம் 
தளர்வுறா நாட்டுப் பற்றாளர் . 

hunt ing - horn, n . தாரை , வேட்டைக் கொம்பு ; பக்கச் 
hun dreds - and - thou sands , n . pl . அழகொப்பனையாகப் 

சேணத்தில் அண்மைப்பகுதியிலுள்ள இரண்டாவது புடைப் 
பயன்படுத்தப்படும் சிறு இனிப்புப்பண்டங்கள் . 

புக்குமிழ் . 
hun dredth , 11. நூறு சமப்பகுதிகளில் ஒன்று ; a . நூறாவ 

hunt ing -song , n . வேட்டைப் பாட்டு ; வேட்டையைப் பற்றிய 
தான , நூறில் கடைசியான ; நூறு சமப்பகுதிகளில் ஒன்றான . 

பாட்டு . 
hun dredweight , n . நிறையளவுப் பேரெல்லைக் 

கூறு , 

hunt ing - tide , 11. வேட்டைப் பருவம் . 
பாரத்தில் இருபதில் ஒரு பகுதி , 112 கல் எடை , 

hun tress , n . வேட்டையாடும் பெண் . 
hung , v . hang என்பதன் இறந்தகால முற்றெச்ச வடிவம் . 

hunts man , n . வேட்டையாடுபவன் ; வேட்டையாளன் ; 
hung - beef , n . மாட்டிறைச்சியின் உப்புக்கண்டம் . 

வேட்டையாடும்போது வேட்டை நாய்களைப் பேணிக் காக்கும் 
hung er , 11. பசி , பசியினால் ஏற்படும் களைப்பு ; பெருவேட்கை , பணியாள் . 
வேணவா ; அமைவின்மை , அவாத்துடிப்பு ; U. பசிகொள் , 

hunts manship, n . வேட்டைத் திறலாண்மை . 
உணவார்வம் கொள் ; ஆர்வத்துடன் நாடு , வேணவாக் 

hunt -the- slipp er , n . மிதியடி வேட்டை , கை விட்டுக் 
கொள் ; பட்டினிபோடு , உணவுமறு . 

கைமாற்றி அனுப்பிக் கொண்டிருக்கும் செருப்பை வட்டத்திற் 
hung er - march , n . பசி ஊர்வலம் , வறுமைநிலையைத் தலைவர் 

குள்ளிருப்பவர் பிடிக்கமுயலும் ஆட்டவகை . 
கவனத்துக்குக் கொண்டு வருவதற்கான வேலையற்றோர் அணி 

hur dle , n . இடையீட்டுத் தடைவேலி ; பந்தயத்தில் தாண்டிச் 
வகுப்பு . 

செல்வதற்குரிய தடுப்புச் சட்டம் ; துரோகிகளைத் தூக்கிலிட 
hun ger - strike, n . சிறைப்பட்டவர்கள் தம் விடுதலைக்காக 

இழுத்துச் செல்லும் மரச்சட்டம் ; ப. மரச்சட்டங்களால் வேலி 
மேற்கொள்ளும் உண்ணாநோன்பு . 

யிடு ; தடையிடர்களைச் சுற்றிலும் அமை ; தடைச்சட்டத்தின் 
hun gry , a . பசித்திருக்கின்ற ; பசித் தோற்றமளிக்கின்ற ; மீது தாவிக் குதி ; இடையீட்டுத் தடைச்சட்ட ஓட்டப்பந்த 
பசியை உண்டாக்குகிற ; ஆர்வமிக்க , பேராசையுள்ள ; வள யத்தில் கலந்தாடு . 
மற்ற , வறண்ட , கட்டாந்தரையான; ( தொ . ) Hungry Forties , 

hurd ler , n . நீள்சதுர மரச்சட்டங்களைச் செய்பவன் ; இடர் 
( வர . ) இங்கிலாந்தின் 1840-49 ஆண்டு வற்கடம் . 

இடையீட்டு ஓட்டப் பந்தயங்களில் ஓடுபவன் . 
hunk , n . தடி , வெட்டப்பட்ட பெருந்துண்டு ; கோணல்மாண hur dle -race , n. , hur dles , n . pl . தடைதாவல் ஓட்டப் 
லான துண்டு ; முதுகுப்புடைப்பு , கூன் . 

பந்தயம் , இடையீட்டுத் தடைச்சட்டங்களைத் தாண்டிச் 
hunk ers , 11. p1 . பிட்டம் ; ( தொ . ) on one s hunkers , குந்திக் செல்லும் ஓட்டப் பந்தயம் . 
கொண்டுள்ள நிலையில் , 

hurd y - gurdy, n . கைப்பிடியைச் சுற்றி இயக்கும் இசைப் 
hunks , n . கஞ்சன் . 

பெட்டி வகை ; தெருவில் பாடுவதற்கான இசைப்பெட்டி வகை . 
Hunn ic , Hunn ish , a . ஐரோப்பிய நாடோடிக் கொள்ளை 

hurl , 11. எறிவு , சுழல் வீச்சு ; U. வீசி எறி , தூக்கி எறி , 
யினத்தைச் சார்ந்த . 

சுழற்றி வீசு . 
hunt , n . வேட்டை ; வேட்டை நாய்களுடன்கூடிய வேட்டைக் 

hurl ey , 1. அயர்லாந்தின் வளைகோல் பந்தாட்ட வகை ; 
குழு ; வேட்டையாடுவதற்குரிய வட்டாரம் ; பின் துரத்து 

பந்தாட்டத்துக்குரிய வளைகோல் . 
முயற்சி ; தேட்டம் , தேடியலையும் முயற்சி ; v . வேட்டையாடு ; Hurl ingham , n . செண்டாட்டக் கழகத்தின் தலைமை அலு 
வேட்டைக்குச் செல் ; வீர விளையாட்டுநாடி வேட்டம் பயில் ; 

வலகம் . 
உணவுக்காக வேட்டை மேற்கொள் ; இரைநாடி வேட்டைக் hurl y- burl y , n . குழப்பம் , கொந்தளிப்பு , சந்தடி , கலக்கம் . 
கெழு ; துரத்திச் செல் ; பின்தொடர் ; துரத்தியடி ; துருவித் 

hurrah , hurray , 11. மிகு மகிழ்ச்சி ; ஆதரவான மகிழ்ச்சி 
தேடு ; வேட்டைக் காட்டைத் துருவிக்கலை ; வேட்டையில் 

யொலி ; 3. மகிழ்ச்சிக் குரல் எழுப்பு ; int . மிகு மகிழ்ச்சிக் 
குதிரைகளைப் பயன்படுத்து ; வேட்டையில் நாய்களை ஈடு 

குறிப்பு , ஆதரவு விளிக் குறிப்பு . 
படுத்து ; ( தொ . ) hunt after , தேடு , அடைய முயற்சி செய் ; 
hant ball , வேட்டையில் ஈடுபட்டவர்களின் நடன நிகழ்ச்சி ; 

hu rricane , n . சூறாவளி, புயற்காற்று ; மேலை இந்தியத் தீவு 
hunt counter , வேட்டை மோப்பத்தைப் பின்னோக்கித் 

களுக்குரிய சுழல் காற்று ; கொந்தளிப்பான செய்தி . 
தொடர்ந்து செல் ; hunt down , கடைசி வரை பின்தொடர்ந்து 

hu rricane - bird , n . கப்பற் பறவை . 
செல் ; hunt in couples, சோடி நாய்களுடன் வேட்டையாடு ; hu rricane - deck , 11. கப்பலின் சிறிய அரைத்தளமேடை . 
hunt out , தேடிப்பிடி ; hunt the letter , செயற்கையாக மோனை hu rricane -lamp , n . கூண்டு விளக்கு , வன்காற்றைத் தாங்க 
அணிபயில் ; hunt up , தேடிக் கண்டுபிடி . 

வல்ல விளக்குவகை . 
hun ter , 11. வேடன் , வேட்டையாடுபவன் ; வேட்டையாடு hu rry , 11. மிகுவிரைவு , மிகுவிரைவில் முடிக்க வேண்டுமென்ற 
வதற்குப் பயன்படும் குதிரை ; கீலோடு கூடிய உலோக 

படபடப்பு ; விரைவூக்கம் ; பரபரப்பு ; மிகையார்வம் ; கலவரம் ; 
முகப்பு மேன்மூடியுள்ள கைக்கடிகாரம் ; ( தொ . ) hunters கூட்ட நெருக்கடி ; அவசரத்துக்குரிய தேவை ; U. பரபரப்புக் 
moon , அறுவடை நிலவிற்குப் பின்னைய நிறைமதியம் . 

கொள் ; தேவையற்ற விரைவுகாட்டு ; படபடப்புடன் செய 
hun ting , n . வேட்டையாடுதல் ; வேட்டை ; a . வேட்டை லாற்று ; விரைந்து இட்டுச்செல் ; அதிரடி செய்து தூண்டு; 
யாடுகிற ; வேட்டைக்குப் பயன்படுகிற ; ( தொ . ) happy விரைவுபடுத்து ; ( தொ . ) hurry up , விரைவு செய் ; in a hurry , 
hunting grounds , அமெரிக்காவிலுள்ள சிவப்பு இந்தியர் 

மிகவிரைவில் , மிக எளிதாக , மனமார விரும்பி . 
களின் துறக்க உலகம் ; hanting mass , பொறுமையற்ற hu rry - scu rry , 11. குழப்ப அவசரம் ; U. குழம்பி அவசரப் 
வேட்டையாளர்களுக்கான விரைவழிபாடு . 

படு ; adv . அவசரக்கோலமாய் . 


507 
hurst 

hydride 
hurst , n . குன்றுமேடு ; ஆறு கடலிடையேயுள்ள மணல்திடல் ; hut - cir cle , 1. தொல்பொருள் ஆராய்ச்சித் துறையில் வர 
காடடர்ந்த மேடு ; காடு , 

லாற்றுக்கு முற்பட்டகாலக் குடிலின் சின்னமான வளைகற் 

கட்டுமானம் . 
hurt , n . ஊறு , காயம் ; நோவு , தீங்கு , கேடு ; V. ஊறுபாடு 
உண்டுபண்ணு ; நோவூட்டு , கேடுசெய் ; தீங்கிழை ; துன் hut ment , n . படைவீரர் குடிசைத் தொகுதி , படை வீடு . 
புறுத்து , வருத்தம் உண்டுபண்ணு ; ஊறுசெய் . 

Huzoor , ( அரா . ) n . மரியாதை வழக்கு . 
hurt ful , a . நோவு உண்டுபண்ணுகிற ; ஊறுபாடு செய்கிற ; huzza , n. மகிழ்வொலி , பாராட்டு அரவம் ; U. பாராட்டி 
கேடான , இழப்பு உண்டுபண்ணுகிற . 

ஆரவாரம் செய் ; int . மகிழ்ச்சியைக் காட்டும் வியப்பிடைச் 

சொல் . 
hur tle , n . மோதொலி ; சடசடவென்ற ஒலி ; ப . மோது ; 
வீசி எறி ; சடாரென்று தகர்வுறு ; சடசடவென்ற ஒலியுடன் huzz y , n . = hussy . 
செல் . 

hy acinth , n . செந்நீலம் முதலிய நிறங்களையுடைய மணி 
hurt less , a . ஊறு விளைவிக்காத ; தீங்கிழைக்காத ; தீங் 

வடிவ மலர்களையும் கிழங்கந்தண்டுகளையும் உடைய செடி 
கற்ற . 

வகை ; செந்நீல நிறம் ; ஒண்மணிக் கல்வகை . 
hus band , n . கணவன் , அகமுடையான் ; செயலாட்சியாளர் ; Hy ades, 11. pl . விண்மீன் குழுக்களில் ஒன்று . 
சிக்கன ஆட்சியாளர் ; மேலாளர் ; 3. சிக்கனமாகக் கையாளு ; hyaen a , n . கழுதைப்புலி . 
மேலாட்சி செய் ; கணவனைத் தேடிக்கொடு ; கணவனாக hy aline , 11. படிகநிறப் பரப்பு ; அமைதியான கடற்பரப்பு ; 
இயங்கு ; நிலத்தைப் பண்படுத்து . 

நீல வான்பரப்பு ; a . படிகவியலான , கண்ணாடிபோன்ற ; 
hus bandman , n . உழவர் . 

தெளிவான ; ஒளி ஊடுருவுகின்ற. 
hus bandry , n . வேளாண்மை , உழவர் வேலை ; நிலம் பண் hy alite , n . நிறமற்ற ஒண்மணிக்கல் வகை . 
படுத்தும் தொழில் ; சிக்கன ஆட்சி ; கவனிப்பு மிக்க hy aloid , n . சண்ணின் கண்ணாடித்தாள் போன்ற புறப் 
மேலாட்சி . 

படலம் ; a . கண்ணாடி போன்ற; ( தொ . ) hyaloid membrane , 
hush , 1. சந்தடியின்மை , ஓசை நீங்கிய அமைதி ; நீர்ப் 

கண்ணின் மேற்படலம் . 
பாய்ச்சல் ; நீர்ப்பாய்ச்சலின் இரைச்சல் ; மேலரிப்பு ; அடிநிலப் hyb rid , n . இனக்கலப்பின் வழித்தோன்றல் ; இனங்கலந்து 
பாறை தெரியுமளவு மேற்பரப்பிலுள்ள மண்ணை நீர் அலசி தோன்றிய செடி ; இனங்கலந்து தோன்றிய உயிரினம் ; a . 
விடல் ; a . சந்தடியற்ற , அமைதியான ; 3. சந்தடியடக்கு ; இனக்கலப்புப் பிறவியான ; இனத்தூய்மையற்ற ; இனக் 
அமைதிப்படுத்து ; பேசாதிரு , ஓசையடங்கியிரு . 

கலப்படமான ; ( தொ . ) hybrid bill , தனிமுறை அலுவல் 
hush - money , n . வாய்முட்டுக்காசு , மறைவுச் செய்தியைப் முறை ஆகிய இரு சார்புகளின் பண்புகளும் கலந்துள்ள 

புறந்தெரியா தடக்கிவைப்பதற்காகக் கொடுக்கப்படும் பணம் . சட்டப்பகர்ப்பு . 
hush - ship , 11. மறைகட்டுப் பெட்டிக் கப்பல் , தொலைவாற்றல் 

hyb ridism , n . பிறிதினக்கலப்பு ; இனக்கலப்பு நிலை ; இனக் 
மிக்க பீரங்கியுடன் மிகுவிரைவும் நீளமும் உடையதாகக் புறக் 

கலப்புப் பண்பு . 
தெரியா மறைகட்டுமானமுடைய கப்பல் . 

hyb ridize , I. பிறிதினக்கலப்புக்கு உட்படுத்து ; கலப்பினப் 
husk , 1. உமி , வித்துக்களின் புறத்தோடு , புறத்தோல் ; மீந் 

பிறவி உண்டுபண்ணு ; இனத்துடன் இனம் கல . 
தோல் ; உமிபோன்ற இயல்புடையது ; சப்புச்சவறு ; மோச hyd atid , 11. ( மரு . ) நோய் நீர் தேங்கியுள்ளமை ; இழைக் 
மான பொருள் ; பயனற்ற பொருள் ; ஒட்டுணியால் கால் கச்சைப் புழுவினால் ஆகி அதனை உட்கொண்ட நோய்நீர்த் 
நடைகளுக்கு வரும் தொண்டை நோய் வகை ; U. உமிபோக்கு ; தேக்கப்பை . 
மேல்தோடு அப்புறப்படுத்து . 

Hyde Park , n . லண்டனில் உள்ள பெரும் பூங்கா ; அரசியல் 
hus ky , 11. உடலுரமுடையவர் , திடமமைந்த உடல்வாய்ந்த கிளர்ச்சிக் கூட்டங்களுக்கு நிலைக்களமான லண்டன் மாநக 
வர் ; a . உமிசார்ந்த ; உமியாலான ; உமிநிரம்பிய ; உமி ரத்து உயர்குடிச் சூழலார்ந்த பூங்காப்பகுதி . 
போன்ற ; உலர்ந்த ; கம்மிய , குரல்கட்டிய ; ஒலியெழாத , hyd ra , n . கிரேக்க புராணகதை மரபில் 

வெட்டவெட்ட 
கரகரப்பான ; திடமான , உடலுரம் வாய்ந்த . 

வளர்ந்து வரும் பலதலைப்பாம்பு ; ஒழித்தற்கரிய ஒன்று ; 
hus ky , n . வடதுருவத்தை அடுத்த எஸ்கிமோ இனத்தவர் தீராப் பெரும்பழி ; நீர்ப்பாம்பு வகை ; வெட்டிப் பகுப்பதால் 
நாட்டு நாய்வகை . 

பல்லுயிராகப் பெருகும் இயல்புடைய நன்னீர்வாழ் உயிர் 
Hus ky3 , 11. வடதுருவத்தை யடுத்த பகுதியில் வாழும் எஸ்கி 
மோ இனத்தவர் மொழி ; எஸ்கிமோ இனத்தவர் . 

hy dra - head ed , a . ஒழிக்கப்படமுடியாதபடி அழிக்க அழிக்க 
hussar , n . பளுவற்ற படைக்கலந் தாங்கிய குதிரைப்படை 

விரைந்து வளரும் இயல்புடைய . 
வீரர் . 

hydran gea , n . வெள்ளை நீலக் கருஞ்சிவப்பு நிறங்களையுடைய 
Huss ite, n . பொஹீமியா ( Bohemia ) நாட்டில் 15 - ஆம் 

உருள் பூங்கொத்துக்களைக்கொண்ட குறுஞ் செடிவகை . 
நூற்றாண்டில் வாழ்ந்த ஜான் ஹஸ் (( John Huss ) GT GOT 

hyd rant , 1. நெடுநீர்க்குழாய் , நீள் குழாயை இணைத்து நீர் 
முனைத்த சமய சீர்திருத்தத் தலைவரைப் பின்பற்றுபவர் . 

கொண்டு செல்லும்படி பெருங்குழாயுடன் பொருந்தும் 
huss y , n . அடிச்சேரியாள் ; துடுக்குக்காரி . 

இணைப்பு வாயினையுடைய நீர்க்குழாய் . 
hus tings , n . தேர்தல் நடவடிக்கைகள் ; லண்டன் மாநகர 

hyd rate , 11. தனிமத்துடன் அல்லது மற்றொரு சேர்மத்துடன் 
வழக்கு மன்றம் ; முற்காலத்தில் சட்ட மாமன்ற உறுப்பினர் நீர் இணைந்த சேர்மப்பொருள் ; 1. தனிமம் அல்லது சேர்மம் 
அமர்வு அறிவிக்கப்பட்ட மேடை . 

வகையில் நீருடன் இணை . 
hu stle , n . பரபரப்பு , நெருக்கடி ஆரவாரம் ; U. நெருக்கு , hydraulic , a . குழாய் வழி செல்லும் நீர் சார்ந்த ; கால்வாய் 
உந்தித்தள்ளு ; தள்ளு ; விரைந்து திணி ; குலுக்கு , ஆட்டி 

நீருக்குரிய ; நீராற்றலால் இயக்கப்படுகிற ; இயக்க ஆற்றலுக் 
அலட்டு ; வலிந்து வழி உண்டுபண்ணிச் செல் ; விரை , அவ 

குரிய நீர்பற்றிய ஆய்வுத்துறை சார்ந்த ; ( தொ . ) hydraulic 
சரப்படு ; ஆரவாரஞ்செய் . 

press , நீரமுக்கு இயந்திரம் ; hydraulic ram , இயங்கு நீரின் 
hut , 11. சிறு குடில் , புல் வீடு ; தற்பொழுதைய தங்கிடம் ; 

தடையாற்றலால் அதன் பகுதியை உயர்த்தும் அமைவு . 
படை வீரர்களுக்கான தற்பொழுதைய பலகை வீடு ; U. 

hydraul ics , 11. pl . நீரியல் ஆய்வுத்துறை ; குழாய்வழி 
குடிசையில் தங்கு ; படைவீரரைத் தங்கல் குடிசையில் அமர்வி . இட்டுச்செல்லும் நீர்பற்றிய ஆய்வுத்துறை ; இயக்க ஆற்றலுக் 
hutch , 1. குழிமுயல்களுக்கான பெட்டி ; சிறிய அறை ; சிறு 

குரிய குழாய் நீர் பற்றிய ஆய்வுத்துறை . 
வீடு , குடிசை ; சுரங்கத்தில் பயன்படுத்தப்படும் கட்டை hyd ric , a . ( வேதி . ) நீரகத்துக்குரிய ; நீரகமடங்கிய . 

hyd ride , 11. தனிமத்துடன் நீரகம் இணைந்த சேர்மப்பொருள் . 


வகை . 


வண்டி . 


508 
hydro 

hygroscopic 
hyd ro , 11. நீர்மருத்துவ மனை , நீர் மருத்துவ முறையினைப் hydrophob ia , 11. நீர் வெறுப்பு ; வெறிநாய்க்கடியின் சின்ன 
பின்பற்றும் மருந்தகம் . 

மாகத் தோற்றும் நீர் உவர்ப்பு ; வெறிநாய்க்கடி ; மனிதரின் 
hpdrocarb on , 11. நீரகம் கரியகம் இணைந்த சேர்மப்பொருள் . வெறிநாய்க்கடிக் கோளாறு . 
hydrocephal ic , hydroceph alous , a . மூளை நீர்க் 

hyd rophone; 11. நீருள் ஒலியலைகளைக் கண்டுபிடிக்குங் கருவி . 
கோவைக்கு உட்பட்ட . 

hyd rophyte , n . நீர்வாழ் செடிவகை . 
hydroceph alus : 11. மூளை நீர்க்கோவை , தலையில் நீர் தங்கிய hydrop ic , a . நீர்க்கோவைநோய்க் கோளாறுடைய . 
கோளாறு . 

hyd roplane, 11. நீர்மூழ்கி எழவும் அமிழவும் உதவும் துடுப் 
hydrochlor ic , a . நீரகமும் பாசிகமும் உள்ளடங்கலான . 

புப்போன்ற உறுப்பமைவு ; விசை வேகத்தில் நீரின் மேற்பரப் 
hydrocyan ic , a . நீரகமும் கரிவெடியமும் உள்ளடங்கலான ; பின்மீது சறுக்கியோடும் இயல்புடன் தட்டையான 

அடி 
( தொ . ) hydrocyanic acid , நீரகக் கரிவெடியகக்காடி . 

யுடைய விசைப்படகு ; கடல்விமானம் . 
hydrodynam ic, hydrodynam ical, a . நீர் சார்ந்த இயக்க hydropneumat ic, a . காற்று நீர் ஆகிய இரண்டின் 
விசைபற்றிய , நீர்மத்தின் அல்லது நீர்மத்தின்மீது தாக்கும் இயக்கத்தையும் உட்கொண்ட . 
ஆற்றல் பற்றிய . 

hydropon ics, 1. மண்ணிலி வேளாண்மை , 
hydrodynam ics, 71. pl . நீர் இயக்கவிசைசார்ந்த இயற்பியல் hyd ropsy , n . மகோதரம் ; நீர்க்கோவை நோய் . 
துறை . 

hydroquin one , n . நிழற்பட ஆக்கத்துக்கு உதவும் வேதி 
hydroelec tric , a . நீர்மின் ஆற்றல் சார்ந்த , நீராற்றலால் யியற் பொருட்கூறுகளில் ஒன்று . 
உண்டான மின் ஆற்றலுக்குரிய ; நீர்மின் ஆற்றலால் hyd rospnere , 1. நீருலகு , நிலவுலக நீர்ப்பரப்பு ; கடல் 
இயக்கப்படுகிற . 

மாகடல்களின் மொத்தத்தொகுதி . 
hyd rogen , 11. நீரகம் , எடைமானத்தில் மிகக்குறைந்த தனிமம் , 

hyd rostat , n . நீர்க்கூறு கண்டுணர உதவும் மின்னமைவு . 
நீரில் மூன்றிலிரண்டு கூறாயடங்கிய நீர்வளி ; ( தொ . ) 

hydrostat ic, a . நிலைநீர்மம் சார்ந்த , அமைந்தநிலையில் உள்ள 
hydrogen bomb , நீர்வளிக் குண்டு , நீரகச்சேர்மம் செறியப் 

நீர்மத்தின் அழுத்த ஆற்றலமைதிகளுக்குரிய ; ( தொ . ) hydro 
பெற்று உள்ளமைந்த அணுகுண்டினால் நீரகம் கதிரகமாக 

static paradox , நீர்மப்பரப்பின் சிறுமை பெருமை எல்லை 
மாற்றப்படுவதன்மூலம் பெரு விசையாற்றல் வெளிப்படுத்தும் 

களின் அழுத்தச் சரிசம எதிர்நிலைப்பண்பு ; hydrastatic press , 
குண்டுவகை. 

நீராற்றல் அழுத்தப்பொறி . 
hydro genate , v . நீரகத்துடன் இணைவி ; நீரகச்செறிவு 

hydrostat ics, 11. pl . நீர்மநிலையியல் . 
ஊட்டு. 

hydrotherapeut ic , a . நீர்மருத்துவ முறைசார்ந்த . 
hydrog rapher , a . நிலவுலக நீர்நிலைப் பரப்பாராய்ச்சித் 

hydrothe rapy , 11. நீர் மருத்துவ முறை . 
துறை வல்லுநர் . 

hydrotherm al , a . வெப்பமூட்டப்பட்ட நிலஞ்சார்ந்த நீராற்ற 
hydrograph ic, hydrograph ical, a . நிலவுலக நீர்நிலைப் 

லுக்குரிய ; வெப்பமூட்டப்பட்ட நிலஞ்சார்ந்த நீராற்றலின் 
பரப்பாராய்ச்சிக்குரிய . 

விளைவான . 
hydrog raphy , 11. நிலவுலக நீர்நிலைப் பரப்பாராய்ச்சித் 

hydrothor ax , n . மார்பு நீர்க்கோவை நோய் . 
துறை . 

hydrot ropism , 11. நீர்நோக்கிய அல்லது நீர்விட்டு விலகு 
hy droid , 11. வெட்டிப்பகுப்பதால் பல்லுயிராகப் பெருகும் 
இயல்புடைய 

கின்ற செடிகளின் இயற்பாங்கு . 
உயிர்ப்பேரினம் ; a . வெட்டிப்பகுப்பதால் 
பெருகும் இயல்புடைய நன்னீர்வாழ் உயிரினம் போன்ற ; 

hyd rous , a . வேதியியல் களிப்பொருள்கள் வகையில் நீரடங்கி 
வெட்டிப்பகுப்பதால் பெருகும் உயிரினத்துடன் இனத் 

யுள்ள . 
தொடர்புடைய . 

hydrox ide, 11. தனிமங்களுடன் நீரில்லாமலே நீரகமும் உயி 
hydrokinet ic , a . நீர்ம இயக்கம் பற்றிய . 

ரகமும் கொண்ட சேர்மானப்பொருள் . 
hydrokinet ics , 11. pl . நீர்ம இயக்கம் பற்றிய ஆய்வுத்துறை . 

Hydrozo a , 11. pl . இழுதுமீன் போன்றவற்றை உள்ளடக்கிய 
hydrol ogy , 11. நீரின் பண்பியல்பமைதிகள் பற்றிய ஆய்வு 

வட்டுருச் சந்தமுடைய உயிர்ப்பேரினம் . 
நூல் . 

hyen a , n . கழுதைப்புலி . 
hydrol ysis , n . நீரிடைச்சேர்மப் பிரிப்பு , நீர் இயல்பின் 

hyetog raphy , n . மழைவீழ்ச்சி பற்றிய நிலப்பட அமைப்பு . 
துணைகொண்டு நீர்கலந்த சேர்மத்தில் நீர்க்கூறு சேர்மக் hyetom eter , 11. மழைமானி , மழைவீழ்ச்சியளக்கும் கருவி . 
கூறுகள் சிதைவுற்றுக் கூறுபடும் நிலை . 

Hygei a , n . உடல்நலத் தெய்வம் ; உடல்நலம்பற்றிய உரு 
hydroman ia , 11. நீர்ப்பேரார்வம் . 

வகக் குறிப்பு , உடல்நலம் . 
hydromechan ics , n . pl . நீரியக்க ஆய்வியல் . 

hygei an , a . உடல் நலத் தெய்வத்துக்குரிய ; உடல் நலம் 
hyd romel , n . தேன் நீர்க்கலவை ; ( தொ . ) vinous hydromel, 

பற்றிய . 
புளிக்க வைக்கப்பட்ட தேன்நீர்க்கலவை . 

hy giene , n . உடல்நல இயல் ; உடல்நலம் பேணும் கலை ; 
hydrom eter , 11. நீர்ம எடைமானி , நீர்ம எடைமான ஒப்பீட் 

உடல்நலம் பற்றிய தத்துவங்களின் தொகுதி . 
டளவு காட்டும் கருவி . 

hygien ics , n . உடல்நலம் பற்றிய தத்துவங்களின் தொகுதி . 
hydromet ric , a . நீர்ம எடைமான அளவை சார்ந்த . 

hy gienist , n . உடல்நல இயல் வல்லுநர் . 
hydrom etry , n . நீர்ம எடைமான ஒப்பீட்டறுதிப்பாடு , hyg rodeik , 11. ஈரம் உலர்வு ஆகிய இருநிலைகளுக்குரிய இரு 
hydropath ic , 11. நீர் மருத்துவமனை ; நீர்மருத்துவ முறைக் 

குமிழ்களைக் கொண்ட ஈரமானி வகை . 
குரிய தனி வாய்ப்புக்களையுடைய மருந்தகம் ; a . நிர்மருத்துவ 

hygrol ogy , 11. வளிமண்டல ஈரநிலை பற்றிய ஆய்வு நூல் . 
முறை சார்ந்த ; நீர்மருத்துவத்துக்குரிய . 

hygrom eter , 11. ஈரமானி , ஈர நிலை அளக்கும் கருவி . 
hydrop athist , n . நீர்மருத்துவ முறை பயில்பவர் . 

hygromet ric , a . ஈரநிலை அளவுக் கணிப்புச் சார்ந்த . 
hydrop athy , n . நீர்மருத்துவமுறை , அகப்புற நிலைகளில் hygrom etry , 11. ஈரநிலை அளவைக்கணிப்பு . 

நீரைப் பயன்படுத்தி நோய் குணப்படுத்தும் மருத்துவமுறை . hyg roscope, n . ஈரங்காட்டி , வளிமண்டல ஈரநிலைகாண 
hyd rophane, 11. நீர்ப்படிகக்கல் , நீருறிஞ்சும் ஆற்றலுடைய உதவுங் கருவி . 
தாய் நீரில் அமிழ்ந்தபோது முற்றிலும் ஒளியூடுருவுவதாக hygroscop ic , a . வளிமண்டல ஈரநிலை சார்ந்த ; 

ஈரம் 
மாறும் இயல்புடைய அரை ஒளியூடுருவும் மணிக்கல்வகை. 

உறிஞ்சும் பாங்குடைய , 


( 


809 
Hyksos 

hypocritical 
Hyk sos , 11. pl . எகிப்தின் பண்டைக்கால ( கி . மு . 2000 -த்துக் hyperbol ic , hyperbol ical , a . ( வடி . ) குவிபிறை சார்ந்த ; 
குரிய ) ஆயர்கோக்கள் . 

உயர்வுநவிற்சியான . 
hyl ic , a . பருப்பொருளுக்குரிய ; பருப்பொருளியல்புடைய , hyperbor ean , n . நிலவுலக வடகோடி வாழ்நர் ; கிரேக்க 
பிழம்பு நிலையான . 

புராண மரபின்படி வடகாற்றுக்கு அப்பால் கதிரொளி வள 
hylomorph ism , n . இயன்மூலவாதம் , பருப்பொருள் மூல 

மிக்க பகுதியில் வாழும் மனித இனத்தவர் ; a . நிலவுலகின் 

வடகோடியில் வாழ்கிற ; கிரேக்கபுராண மரபின்படி வட 
நிலையே இயலுலகின் மூலமுதல் என்னும் கோட்பாடு . 

காற்றுக்கு அப்பால் கதிரொளி வளமிக்க பகுதியில் வாழும் 
hyl otheism , n . இயலிறை ஒருமை வா தம் , இயற்பொருளும் 

இனம் சார்ந்த . 
இறையும் வேறல்ல என்ற கோட்பாடு . 

hypercatalec tic , a . ( இலக் . ) யாப்பில் கடைசி இரண்டடி 
hyl otheist , n . இயலிறை ஒருமை வாதி , இயற்பொருளும் 

களின் ஈற்றில் ஓர் அசை அல்லது அரையடி மிகுகிற. 
இறையும் வேறல்ல என்ற கோட்பாடுடையவர் . 

hypercrit ical , a . முனைவு ஆராய்ச்சியான , குற்றம் கண்டு 
hylotheis tic, a . இயலிறை ஒருமை வாதம் சார்ந்த , இயற் 

பிடிக்கும் நிலைய தான . 
பொருளும் இறையும் வேறல்ல என்ற கோட்பாட்டுக்குரிய . 

hypermet ric, hypermet rical , a . யாப்பில் மிகை அசை 
hylozo ism , 11. இயல் உயிர்வாதம் , இயற்பொருளும் உயிரும் 

யுடைய ; அசை வகையில் யாப்பு மிகையான . 
வேறல்ல என்ற கோட்பாடு . 

hypermetrop ia , n . தொலைப்பார்வைக் கோளாறு . 
hylozo ist , 11. இயல் உயிர்வாதி , இயற்பொருளும் உயிரும் 
வேறல்ல என்னும் கோட்பாடுடையவர் . 

hyperphys ical , a . இயற்கை கடந்த , இயல் அமைதிகளுக்கு 

அப்பாற்பட்ட . 
hylozois tic , a . இயல் உயிர்வாதம் சார்ந்த , இயற்பொருளும் 
உயிரும் வேறல்ல என்னுங் கோட்பாடுடைய . 

hyp ersthene, n . பச்சைநிறக் கனிப்பொருள் வகை . 
Hym en , 11. கிரேக்கபுராண மரபில் திருமணத் தெய்வம் . 

hyperten sion , n . மட்டுமீறிய மிகஉயர்ந்த குருதி அழுத்தம் . 
hym en , 1. கன்னிமைத்திரைச்சவ்வு , முதிரா இளமைப் பரு 

hypert rophy , n . மிகை ஊட்டத்தால் ஏற்படும் உறுப்புப் 

பொருமல் . 
வத்தில் பெண் குறியின் புறவாயை மூடியிருக்கும் தாள் 
போன்ற சவ்வு . 

hypeth ral , a . = hypaethral. 
hymene al , 11. திருமணப்பாட்டு ; a . திருமணஞ் சார்ந்த . 

hyph en , 11. சொல்லிடை இணைப்புக்குறி ; ஒட்டுக்குறி ; ஒலிப் 

பில் அசையிடையே நிகழும் இடைத் தயக்கநிலை ; 
Hymenop tera , 11. pl . ஒளியூடுருவும் மென் தாள்போன்ற 

இணைப்புக் குறியிட்டு இணை . 
நான்கு சிறகுகளையுடைய புழுபூச்சியினப் பிரிவு . 
hymenop teral , hymenop terous , a . புழுபூச்சியினத்தில் 

hyph enate , U. இணைப்புக்குறியிடு . 
நான்கு சவ்வுச் சிறகுகளை உடைய . 

hypnogen esis , n . துஞ்சுநிலை தூண்டிவிடல் . 
hymn , 11. பாசுரம் , இறைவன் புகழ்ப்பாடல் ; தேவாரம் ; U. 

hypnogenet ic , a . அறிதுயில் நிலை தூண்டுகிற . 
பாசுரங்களால் இறைவன் புகழ்பாடு ; பாடிப் பூசனை செய் ; hypnol ogy , n . மன ஆற்றலால் அறிதுயிலூட்டுதல் பற்றிய 
பாட்டால் புகழ்நிறுவு ; பாட்டில் தெரிவி . 

ஆய்வு நூல் . 
hym nal , 11. பாசுர ஏடு , இறைவன் புகழ்ப்பாடல் தொகுதி ; 

hypnos is , n . மன ஆற்றல் கொண்டு தூண்டப்படும் அறி 
a . பாசுரம் சார்ந்த ; புகழ்ப்பாடலின் இயல்புடைய . 

துயில் ; அறிதுயில் நிலை . 
hym nary , 11. இறைவன் புகழ்ப்பாசுர ஏடு . 

hypnot ic , 11. துயிலூட்டுவது ; மன ஆற்றலால் தூண்டப் 
hym nody , 11. இறைவன் புகழ்ப்பாசுரத் தொகுதி ; பாகரம் படும் அறிதுயில் நிலைக்கு ஆட்பட்டவர் ; a . மன ஆற்றலால் 
பாடுதல் ; பாசுரங்கள் இயற்றுதல் . 

தூண்டப்படும் அறிதுயிலுக்குரிய ; அறிதுயில்நிலையை 

உண்டுபண்ணுகிற . 
hymnog rapher , n . பாசுரங்கள் இயற்றுபவர் . 
hymnol ogy , 11. பாசுரங்கள் இயற்றுதல் ; பாசுர ஆராய்ச்சி ; 

hyp notism , n . தரவுதுயில் , சம்மோகனம் , 

, , புறத்தூண்டு 
பாசுரங்களின் தொகுதி . 

தலின்மீது மட்டுமே செயலாற்றும் இயல்புடைய செயற்கை 

யான ஆழ்ந்த அறிதுயில்நிலை . 
hy oid , 11. வளைந்த நாவடி எலும்பு ; a . எலும்பு வகையில் 
நாவடி சார்ந்த . 

hyp o , n . மாற்றுநிலை உவரகக் கந்தகி வகை , உவரகச் சேர்ம 

வகையில் உயிரக அணுக்களினிடமாகக் கந்தக அணுக்கள் 
hy oscine , n . நச்சுச்செடி வகையிலிருந்து எடுக்கப்பட்டு மருந் 

இடம்பெற்ற உவரகக் கந்தகி , 
தாய் உதவும் காரப்பொருள்களில் - ஒன்று . 

hyp oblast , n . உள்மடி உயிர்ம வரிசை , முதிராக் கருவின் 
hyoscy amine , n . நச்சுச்செடி வகையிலிருந்து எடுக்கப்பட்டு 

உள்மடிப்புப் பருவத்தொடக்கத்தில் உருவாகும் உள்வரி 
மருந்தாகப் பயன்படும் காரப்பொருள்களில் ஒன்று . 

முளையுயிர்ம வரிசை . 
hyp , n . = hypochondria . 

hypobran chial , a . செவுளின் அடியில் அமைந்த . 
hypaeth ral , a . வானம் பார்த்த , கூரையற்ற ; திறந்த வெளி hyp ocaust , 11. அடிநிலைவெப்பறை , உலை அல்லது வெப்பக் 

காற்று மூலம் சூடு சேகரித்து அளிக்கப் பண்டை ரோமாபுரி 
hypall age , 21. ( இலக் . ) வாக்கியத்தில் சொற்றொடர்புகள் யினர் பயன்படுத்திய நிலத்தளத்தின் அடியிலுள்ள பொள்ள 
தம்முள் நிலைமாறுகை . 

லான இடம் . 
hyperaesthes ia , n . கூர்நரம்புணர்ச்சிக் 

கோளாறு ; 

hypochon dria , n . சூம்படைவுக் கோளாறு , மனவாட்ட 
மட்டற்ற கூருணர்வுநிலை . 

நோய் , மௌட்டிய நோய் , கற்பனைப்பிணி . 
hyperaesthe sic, hypefaesthet ic , a . மட்டற்ற கூரு 

hypochon driac, n . மௌட்டிய நோயாளி , மனவாட்ட 
ணர்வுநிலையுடைய ; மட்டற்ற 

கூரிய கலைச்சுவையுணர் 

நோய்க்காளானவர் ; a . மனவாட்ட நோய் சார்ந்த ; சூம்படை 
வுடைய . 

ஆட்டும் நோய்க்கு ஆட்பட்ட . 
hyperb aton , n . சொல் வரிசையில் தலைதடுமாற்றம் . 

hypochondri asis , n . = hypochondria . 
hyperb ola , 11 . ( வடி . ) நிமிர்மாலை வட்டம் , குவிபிறை , 

hypocris tic , a . ( இலக் . ) செல்லப்பெயரின் இயல்புடைய . 
குவிகையுருவில் அடித்தள மீது சாய்பக்கங்களுக்குள்ள hypoc risy , 1. பாசாங்கு , போலி நடிப்பு ; படிற்றொழுக்கம் . 
கோணத்திலும் பெருங்கோணம் படும்படி வெட்டிய குறுக்கு hyp ocrite, 11. வஞ்சனையாளர் , கபட வேடதாரி . 
வெட்டு வாயின் வடிவம் . 

hypocrit ical , a . வஞ்சித்தொழுகுகிற , போலி நடிப்பினால் 
hyperb ole , 11. உயர்வு நவிற்சி . 

ஏய்க்கிற , பொய்யகமான . 
65 


யான . 


) 


610 
hypocycloid 

hysterotomy 
hypocyc loid , n . உள் உருள்வரை , வட்டத்தின் சுற்று hypoth esize , U. புனைவுகோள் உருவாக்கு . 
வரையிலுள்ள புள்ளி மற்றொரு வட்டச் சுற்று வரையினுள் 

hypothet ic, hypothet ical , a . புனைவுகோளியலான , 
ளாக வட்டம் உருளும்போது இயக்கும் வளை வரைவடிவம் . 

தெளிவின்றித் தற்காலிக முடிவாய் வாத ஆதாரமாக ஏற்கப் 
hypoderm ic , a . அடித்தொலி சார்ந்த ; ( உள் . ) மேல்தோலடி 

பட்ட ; மெய்ம்மைக்கோளியலான , முடிந்த முடிபாகவன்றி 
யிலுள்ள ; ( மரு . ) ஊசிபோடுதல் வகையில் தோலடியூடான ; மேலாராய்ச்சியின் அடிப்படையான பொதுவிளக்க மெய்ம்மை 
தோலடியூடான ஊசிபோடுதலுக்குரிய . 

யாய் ஏற்கப்பட்ட ; புனைவுகோள் சார்பான , மெய்ம்மைக் 
hypoder mis , n . அடித்தொலி , செடி உயிரினங்களின் புறத் கோளுக்குரிய ; புனைவுகோளை மிகவும் பயன்படுத்தும் பழக்க 
தோலடுத்துள்ள மென்தோல் பகுதி . 

முடைய ; ஒருதலையான தல்லாத , ஐயநிலையான , முடிந்த 
hypogas trium , n . அடிவயிற்றின் அடியகட்டுப்பகுதி . 

முடிபாயில்லாத , 
hypoge al , hypoge an , a . நிலத்தின் அடியிலுள்ள ; விதைப் hypothet ically , adv . தற்பொழுதைக்குக் கொள்ளப்பட்ட 
பகுதி நிலத்தினுள்ளிருக்கும்போது முளைவிடுகிற . 

நிலையில் . 
hyp ogene , a . பாறை வகையில் நிலத்தினகமாக உருவான ; hypotrachel ium , n . தூண் தலைப்பின் அடிப்பகுதி . 
நிலத்தினகம் உருவான பாறைகளுக்குரிய ; நிலத்தினகத்தே 

hypsography , n . உயர்ச்சி பற்றி ஆயும் நில இயல் துறை . 
பாறைகளையுருவாக்கும் இயலாற்றலுக்குரிய . 

hypsom eter , n . இட உயரமானி , மேட்டுப்பகுதிகளின் 
hypoge um , n . நிலவறை ; pl . hypogela . 

உயரமளக்கும் கருவி . 
hypogloss al , a . நரம்பு வகையில் நாவடிக்குரிய , 

hypsomet ric , hypsomet rical , a . மேட்டுநில உயர 
hypog ynous , a . ( தாவ . ) சூலகம் அல்லது கருவகத்துக்குக் 

அளவை சார்ந்த . 
கீழுள்ள . 
hyp onasty , n . ( தாவ . ) மேலே வளைவு தூண்டவல்ல கீழ்ப் 

hypsom etry , 11. மேட்டு உயர அளவைபற்றிய ஆய்வுத் 

துறை . 
புற மிகுவளர்ச்சிப்பாங்கு . 
hypophos phite, n . மாற்றுநிலை உவரகக் கந்தகத்துக் 

Hyr ax , 1. குழிமுயல் போன்ற சிறுவிலங்கினம் . 
காடியின் உப்பு . 

hys on , n . சீனப் பச்சைத்தேயிலை வகை . 
hypos tasis , n . வண்டல் , மண்டி ; குருதி ஓட்டக் குறைவினால் hy -spy n . கண்பொத்தி விளையாடல் . 
உடலுறுப்புப் பகுதிகளில் ஏற்படும் செயலற்ற உறைவுக் 

hyss op , 1. முற்காலங்களில் மருந்தாகப் பயன்படுத்தப்பட்ட 
கூறு : ( மரு . ) உறுப்பின் கழிமிகைக் குருதியுடைமை; ( இறை . ) 

மணமுள்ள புதர்ச்செடி வகை ; யூதர் வினைமுறைகளில் பயன் 
அடிநிலைப் பொருண்மை , கிறித்தவ சமயக்கோட்பாட்டின்படி 

படுத்திய சுள்ளி வகை ; யூதர் துப்புரவுத் திருவினை களில் 
இறைமையின் முத்திறங்களின் உள்ளுறை மெய்ம்மை . 

பயன்படுத்திய சமித்துக்கட்டு . 
hypostat ical , a . அடிநிலைப்பொருண்மைக் கூறான , மூல 

hysteres is , n . ( இய . ) காந்த ஆற்றலுக்குக் காந்தத்தின் 
ஆக்கக்கூறான ; இறைமையின் உள்ளார்ந்த தன்மைக்குரிய . 

தூண்டுதல் இயக்கம் பிற்படும் நிலை . 
hypos tatize , . அடிநிலைப்பொருண்மைக் கூறாகக் கொள்ளு ; 
மெய்யுருப்படுத்தி உருவகமாக்கு . 

hyster ia , 1. இசிவுநோய் , நரம்புக்கோளாறினால் பெண்டிர் 

உடல் உளப்பண்பையும் உரத்தையும் பாதிக்கும் இசிப்பு . 
hyp ostyle , a . தூண்கள் மீது ஆதாரமான கூரையையுடைய . 
hypoten sion , 11. தாழ்ந்த குருதியழுத்தநிலை . 

hyste ric , hyste rical , a . இசிப்புநோய்க் கோளாறுக்கு 

உள்ளான ; பெண்டிர் இசிப்பு நோய்க்கோளாறு சார்ந்த ; 
hypot enuse , 11. நெடுங்கை வரை , செங்கோண முக்கோணத் மிகையுணர்ச்சிக் கோளாறு வாய்ந்த . 
தில் செங்கோணத்துக்கு எதிர்முகமான உ றுநீள்கோடு . 

hyste rics, n . pl . பெண்டிர் இசிப்பு நோய்க்கோளாறில் 
hyp othec, n . ( சட் . ) கடனாளியின் உடைமைக்குரிய சட்டப் 

உறுப்புக்களின் இழுப்புவலிப்புக்கள் ; வலிப்புத்துடிப்புக்கள் . 
பாதுகாப்புரிமை . 
hypoth ecary , a . அடைமானம் சார்ந்த . 

hysterogen ic, a . இசிப்பு நோய்க்கோளாறு உண்டுபண்ணு 

கிற . 
hypoth ecate , v . அடகு வை ; பொருளை ஒழுங்குமுறை ஏற் 
பாட்டின் கீழ்ப் பிணையமாக வை . 

hysterog eny , 11. இசிப்புநோய்க்கோளாறு உண்டுபண்ணு 

தல் . 
hypotheca tion , n . அடைமானம் . 
hypoth esis , n . புனைவுகோள் , வாத ஆதாரமாகத் தற்காலிக 

hysterol ogy , n . கருப்பை பற்றிய ஆய்வு நூல் . 
மாய்க் கொள்ளப்பட்ட கருத்து ; மெய்ம்மைக்கோள் , 

hys teron prot eron , ( ல. ) n . ( இலக் . ) தலைதாள் தடுமாற்ற 
மேலாராய்வுக்கு அடிப்படையான தற்காலிகப் 

அணி . 
விளக்கக் கோட்பாடு ; pl . hypoth eses . 

hysterot omy , n . கருவக அறுவை . 


பொது 


I 


f 


ice - wool 


T 


1. தான் என்ற உணர்ச்சி , தன்முனைப்பு ; pron . நான் , 

யான் , தன்மை ஒருமை மறுபெயர் ; ( தொ . ) the 1 , தான் 
என்ற உணர்ச்சி , தன்முனைப்பு . 
i amb , n . = iambus. 
iam bic , n . ( இலக் . ) குறில் நெடிலான ஈரசைச் சீர்கொண்ட 
யாப்பு ; a . குறில் நெடிலான ஈரசைச் சீருக்குரிய ; குறில் 
நெடில் ஈரசைச்சீர்கொண்ட ; குறில் நெடில் ஈரசைச்சீரின் 
அடிப்படையில் அமைந்த . 
iam bics , n . pl . குறில் நெடிலான ஈரசைச் செய்யுள் ; குறில் 

நெடில் ஈரசைச்செய்யுளாலான வசைப்பாட்டு . 
iam bist , iambog rapher , n . ஈரசைச் சீர்ச் செய்யுள்களை 

எழுதுபவர் , வசைப்பாட்டு வரைபவர் . 
iam bus , 11. ( இலக் . ) குறில் நெடில் ஈரசைச்சீர் ; pl . iam bi , 

iam buses . 
Iber ian , 11. ஸ்பெயின் போர்ச்சுகல் ஆகிய இருநாடுகளையும் 
உள்ளடக்கிய பண்டைய ஐபீரிய மாநில வாணர் ; பண்டைய 
ஐபீரிய மொழி ; a . பண்டைய ஐபீரிய மாநிலம் சார்ந்த . 
ib ex , n . உள்வாங்கிய பெரிய கொம்புகளையுடைய மலையாடு 

வகை ; pl . ib exes , i bices . 
ibid em , ( ல . ) adu . அதே சுவடியில் , அதே பிரிவில் , அதே 

நூற்பகுதியில் , 
ib is , n . நீரில் நடந்து செல்லும் நாரையினப் பறவை ; pl . 
ib ises ; ( தொ . ) Sacred Ibis , பண்டைய எகிப்தியர்கள் 
பூசித்து வழிபட்ட நாரையினப் பறவை . 
ice , n . உறைநீர் , பனிக்கட்டி ; அப்பம் முதலியவற்றின் 
மேலுள்ள சர்க்கரைப் பொருக்கு ; இனிப்பூட்டிய குளிர் 
பாலேடு ; இனிப்பூட்டிய குளிர்பழச்சாறு ; a . உறைநீர் 
அல்லது பனிக்கட்டி சார்ந்த ; ப . உறைவி ; பனிக்கட்டியினால் 
மூடு ; இன்தேறல் முதலியவற்றைப் பனிக்கட்டியில் வைத்துக் 
குளிர்ச்சி உண்டுபண்ணு ; அப்பம் முதலியவற்றைச் சர்க் 
கரைக் கட்டியினால் மூடு ; ( தொ . ) break the ice , தொடக்கம் 
செய் ; முதற்கண் நேரிடும் இடர்ப்பாடுகளைக் கடந்துசெல் ; 
நாணம் கூச்சம் தயக்கம் முதலியவற்றை முதற்கண் விடப் 
பழகிக்கொள் ; cut no ice , காரியமாக எதுவும் செய்யாதிரு ; 
செயலில் எதுவும் வெற்றிகாணாதிரு ; day ice, உறைந்த 
கெட்டியான கரிய ஈருயிரகை , 
ice -action , n. நிலவுலகப்பரப்பில் நிலப் பனிக்கட்டியால் 

ஏற்படும் அரைப்பு . 
ice - age, 11. மண்ணியல் பனியூழி . 
ice - anchor , 1. மிதக்கும் பனிப்பாளத்துடன் படகு முதலிய 

வற்றை இறுக்க உதவும் ஓரலகுடைய நங்கூரம் . 
ice - a pron , n . 

மிதந்துவரும் பனிக்கட்டியை உடைத்து 
விலக்குகிற பால அமைவு . 
ice - axe, 1 . மலையேறுபவர்கள் பனிக்கட்டியில் படிகளை 

வெட்டுவதற்குப் பயன்படுத்தும் கோடரி வகை . 
ice berg , 11. பனிப்பாறை , மிதக்கும் பனிப்பரப்புத்துண்டு ; 

உணர்ச்சியற்றவர் . 
ice - bird , 11. சிறு கடற்புறா. 
ice blink , n . தொலைவிலுள்ள பெரும்பனிப்பரப்பின் ஒளிக்கதிர் 

எதிர்த்து மீள்வதால் வானவிளிம்பில் ஏற்படும் பளபளப்பு . 
ice - boat , 11. பனிக்கட்டியினூடாகச் செல்வதற்குரிய சக்கர 

அமைவுடைய படகுவகை . 
ice .bound , a . பனிக்கட்டியால் சூழப்பட்ட ; பனிக்கட்டி 

யிடையே மாட்டிக்கொண்ட ; பனிக்கட்டியில் சிக்கிய . 
ice .box , n. குளிர்பதனப்பேழை . 
ice - breaker, n. பனிக்கட்டியை உடைத்து ஊடே வழியுண் 
டாக்குவதற்கான கப்பல் ; பனிக்கட்டியை உடைப்பதற்கான 
துணைக்கருவி . 
ice .cap , 11. பனிக்கவிகை , பனிமூடியபகுதி . 
ice - cold , a. பனிக்கட்டியைப்போல் குளிர்ந்த . 


ice .cream , n . இனிப்பு அல்லது நறுமணம் ஊட்டிய குளிர் 
பாலேடு ; ( தொ . ) ice.cream soda , குளிர்பாலேடு சேர்த்த 
காரநீர் . 
iced , a . பனிக்கட்டியினால் மூடப்பட்ட ; பனிக்கட்டியினால் குளிர 

வைக்கப்பட்ட ; சர்க்கரை மேற்பூச்சமைந்த . 
ice - fall , 11. பனிக்கட்டி வீழ்ச்சி ; உறைநிலை நீர்வீழ்ச்சி 

போன்று தோன்றும் பனிக்கட்டியின் செங்குத்தான பகுதி . 
ice .fern , n . பலகணி மீது படியும் சூரல் போன்ற உறை 

பனிப்படுகை . 
ice .field , n . பனிப்பரப்பு , பனிக்கட்டிப் பாள மூடிய பெரும் 

பரப்பு. 
ice - floe, n . மிதக்கும் பெரிய பனிக்கட்டிப் பாளம் . 
ice -foot , 11. நிலவுலகின் வடமுனை சார்ந்த கடற்கரையோர 

முள்ள பனிக்கட்டிமூடிய பகுதி . 
ice - free , a . பனிக்கட்டியற்ற ; என்றுமே உறைந்து போகாத . 
ice - front , n . சறுக்குப் பனிக்கட்டியின் முகப்புப்பக்கம் . 
ice - hill , 1. சறுக்குவண்டி மீதேறிச் செல்வதற்கான பனிக் 

கட்டிச் சரிவு . 
ice - hock ey , n . பனிக்கட்டிமீது சறுக்குக்கட்டையணிந்து 

ஆடப்படும் வளைகோற்பந்தாட்ட வகை . 
ice - house , n . நிலத்துக்கடியில் பனிக்கட்டி வைத்திருப்பதற் 

கான கட்டிடம் . 
Ice land , 11 , நார்வேக்கும் கிரீன்லாந்துக்கும் இடையிலுள்ள 

பெரிய தீவு ; a . ஐஸ்லாந்துக்குரிய ; ஐஸ்லாந்தில் தோன்றிய . 
Ice lander , n . ஐஸ்லாந்து நாட்டினர் ; ஐஸ்லாந்து நாட்டுக் 

குடிமகன் ; ஐஸ்லாந்து நாட்டு வேட்டைப்பருந்து வகை . 
Icelan dic , n . ஐஸ்லாந்து நாட்டு மொழி ; a . ஐஸ்லாந்து 

சார்ந்த . 
Ice land - li chen , Ice land - moss , n. மருந்தாகவும் உண 

வாகவும் பயன்படும் காளான்வகைப் பூண்டு . 
ice land -spar , n . சுண்ணகப் பளிங்கு வகை . 
ice - ledge , n . = ice -foot . 
ice man , 11 , பனிக்கட்டியின்மீது செல்வதில் வல்லவர் ; பனிக் 
கட்டிமீது சறுக்கி விளையாடுபவர்களுடனிருந்து ஊழியம் 
செய்பவர் ; பனிக்கட்டி விற்பவர் . 
ice pack , 11. நெருக்கமாக மிதந்து செல்லும் பனிக்குன்றுகள் ; 
மிதவைப் பனிப்பாளங்கள் நிறைந்த கடற்பரப்பு ; பனிக் 
கட்டியைக் கொண்டு செய்யப்பட்ட பொதி . 
ice .pan , 11. மிதக்கும் பனிக்கட்டிப் பாளம் . 
ice - pick , 11. பனிக்கட்டியைத் துண்டுகளாக உடைப்பதற் 

கான கூர்ங்கருவி வகை . 
ice .plant , 11. வெயிலில் பனிக்கட்டிபோல் பளபளக்கும் இலை 

களை யுடைய செடிவகை . 
ice - pu dding , n . உறையச்செய்யப்பட்ட இனிப்புத் தின் 

பண்ட வகை . 
i cer , 1. அப்பம் முதலியவைகளைச் சர்க்கரைத் தோட்டில் 

பொதிபவர் . 
ice - rink , n . வழுக்கியோடுவதற்கான உறைபனிப்படலம் . 
ice - run , 11. சறுக்குவண்டி செல்வதற்கான செயற்கைப் பனிக் 

கட்டிப்பாதை . 
ice .sheet , n . நிலப்பகுதி முழுவதையும் மூடியுள்ள பனிக் 

கட்டிப்படலம் . 
ice . 

spar , n . கண்ணாடிபோன்ற தெளிவான களிமக்கல் 
வகை . 
ice .stone , 11. தொழில் வகைகளுக்குப் பெரிதும் பயன்படும் 

ஒளிரும் கனிப்பொருள் வகை . 
ice .water , n . பனி நீர் ; பனிக்கட்டி உருகியநீர் ; பனிக்கட்டி 

யிட்டுக் குளிர்ச்சியாகிய நீர் . 
ice .wool , n . பின்னல் வேலை முதலியவற்றில் பயன்படுத்தப் 
படும் பளபளப்பான கம்பளி நூல் வகை . 


. 


512 ) 


ice -worm 


idealless 


ice - worm , n . பனிக்கட்டியாறுகளில் இருப்பதாகச் சொல் 

லப்படும் நாங்கூழ் இனப் புழுவகை . 
ice - yacht , n . பாய்மரங்களுடன் பனிக்கட்டியின் மீது செல்லும் 

சறுக்குக் கப்பல் வகை . 
ich abod , n . புகழ் மறைந்ததே என்ற ஏங்குகுரல் , வருத்தக் 

குரல் . 
ichneum on , n . முதலைகளின் முட்டைகளை அழிக்கும் சிறிய 
தவிட்டு நிறமான கீரியின நாற்கால் விலங்கு வகை ; மற் 
றொரு பூச்சியின் முட்டைப் புழுக்களில் தான் முட்டையிடும் 
பளிங்கனைய நான்கு சிறகுகளையுடைய சிறிய ஒட்டுண்ணிப் 
பூச்சிவகை . 
ichneu mon - fly , 11. மற்றொரு பூச்சியின் முட்டைப்புழுக் 
களில் தான் முட்டையிடும் பளிங்கனைய நான்கு சிறகுகளை 
உடைய சிறிய ஒட்டுண்ணிப் பூச்சிவகை . 
ich nite , n . = ichnolite. 
ichnog raphy , n . நிலப்படம் ; நிலப்படங்கள் வரையும் கலை . 
ichno lite , n . புதைபடிவ அடிச்சுவடு . 
ichnol ogy , 11. புதைபடிவ அடிச்சுவடுகள் பற்றிய ஆய்வு 

நூல் . 
ich or , n . கிரேக்கபுராணக் கதை வகையில் கடவுளர்களின் 
நாளங்களில் குருதியைப்போல் வடியும் நீர் ; ( மரு . ) புண்ணீர் ; 

ஆண்யானையின் கன்ன மதநீர் . 
ichthyocoll a , 11. மீன் பிசின் . 
ichthyog rapher , 11 . மீன்வகைகளைப் பற்றிய ஆய்வுரை 

எழுதுபவர் . 
ichthyog raphy , 11. மீன்கள் பற்றிய ஆய்வுரை . 
ich thyoid , 11 . மீன் வகையைச்சேர்ந்த முதுகெலும்புள்ள 

உயிரினம் ; a . மீன்போன்ற . 
ich thyoidal , a . மீன் போன்ற . 
ichthyol atry , n . மீன் வழிபாடு . 
ich thyolite, n . புதைபடிவ மீன் . 
ichthyology , m . மீனியல் நூல் . 
ichthyoph agist , 11. மீனுணி . 
ichthyoph agy , n . மீன் தின்னும் வழக்கம் . 
Ichthyor nis , n . முன்னூழிப் பறவை வகை , மரபற்றுப் 

போன பல்லுடைய பறவைகளின் பேரினம் . 
Ichthyosaur us , 11. முன்னூழி அரக்கப்பல்லி வகை , மிகப் 
பெரிய தலையையும் கூம்பிய உடலையும் நான்கு துடுப்பு 
களையும் நீண்ட வாலையும் உடைய மரபற்றுப்போன கடல் 
வாழ் உயிரினம் . 
ichthyos is , n . மேல்தோல் கெட்டியாகிச் சுரசுரப்பாகிவிடும் 

நோய்வகை . 
i cicle , n . உறைநீர்மணி , விழுநீர்த்துளி உறைந்து மின்னும் 

பனித்துகள் , வீழ்துளி வடிவப் பனிக்கட்டி . 
i cing , 11. உறைதல் ; குளிரவைத்தல் ; பண்ணியம் முதலிய 

வற்றின் சர்க்கரை மேற்பொதி ; விமானத்தின்மீது பனிப்படிவு . 
ic kle , a . குழந்தை உலக வழக்கில் சின்னஞ்சிறிய . 
ic on , 11. உருவம் , உருவச்சிலை ; புனிதமாகக் கருதப்படும் 

தெய்வ வடிவம் ; புனிதச் செதுக்குவண்ண ஓவியம் . 
icon ic , a . உருவம் அல்லது உருவப்படம் பற்றிய ; உருவம் 
அல்லது உருவப்படத்தின் தன்மைவாய்ந்த ; மரபு வழக்கமான 
பாணியையொட்டிய . 
icon oclasm , 11. உருவத்தகர்ப்பு ; உருவவழிபாட்டு எதிர்ப்பு ; 

ஆர்வப் பழமரபு அழிப்பு . 
icon oclast , 11. உருவங்களை உடைப்பவர் ; கீழ்த்திருச்சபை 
யின் உருவ வழிபாட்டினை எதிர்த்து கி . பி . 8 - ஆம் 9 - ஆம் 
நூற்றாண்டுகளில் நடத்தப்பட்ட இயக்கத்தில் பங்கு பற்றிய 
வர் ; ஆர்வக்கொள்கைகளையும் நம்பிக்கைகளையும் தாக்குபவர் . 
iconog raphy , 11. உருவங்களினால் அல்லது வரிவடிவம் 
களினால் பொருளை விளக்குதல் ; படங்களே முதன்மையா 
யிருக்கும் சுவடி ; படங்கள் அல்லது சிற்பம் பற்றிய கட்டுரை. 


iconol ater , n . உருவ வழிபாடு செய்பவர் . 
iconol atry , n . உருவ வழிபாடு . 
iconol ogy , n . உருவங்கள் - சிலைகள் பற்றிய ஆய்வு ; குறிப்பு 

அடையாள முறைமை . 
iconom achy , 1. உருவ வழிபாட்டுக்கு எதிரான இயக்கம் . 
iconom eter , 11 . ( நி - ப . ) நேர்முகப்பார்வைப் புல அறுதிக் 
கருவி ; தொலைப்பொருளின் அளவையோ தொலைவையோ 
அறுதி செய்வதற்குரிய கருவி . 
iconos tasis , 11. கீழைத்திருக்கோயில்களில் கருவறையை உரு 
வங்கள் வைக்கப்பெறும் பகுதிகளிலிருந்து மறைப்பதற்கான 
திரைத்தட்டி . 
ic osahed ron , 11. ( வடி . ) இருபது பட்டைமுகப்புடைய பிழம் 

புருவம் ; pl . icosahe dra . 
ic tus , n . ( யாப் . ) சந்த அழுத்தம் ; நாடித்துடிப்பு ; pl . ic tuses . 
i cy , a . பனிக்கட்டியாலான ; பனிக்கட்டிகள் நிறைந்த ; பனிக் 
கட்டி போன்ற ; குளிர்ச்சியான ; உறைபனி மூடிய ; நடுக்குக் 
குளிரூட்டுகிற ; அன்பார்வமற்ற . 
id 1 , 11. ( உயி . ) கரு உயிர்ம இனக்கீற்றில் மரபியல் சிறப்பியல்பு 
களையெல்லாம் கொண்டுள்ளதாகக் கருதப்படும் மூலப் 
பொருள் ; ( உள . ) தனிப்பட்ட ஒருவரின் உணர்வுந்துதல் . 
id ? , = ide . 

. 
ide , n . கெண்டை இன மீன்வகை . 
ide a , 11. கருத்து , எண்ணம் ; கருத்துருவம் , நினைவுப்படிவம் ; 
நினைவுத்தோற்றம் ; பாவனை உரு ; உள்நோக்கம் ; உட்கருத்து ; 
உட்கோள் , கருத்துப்போக்கு ; புதுக் கருத்து ; யோசனை ; 
திடீர் எண்ணம் ; ஆலோசனை ; எண்ணச்சாயல் ; தெளிவற்ற 
கொள்கை ; உருவாகாத் திட்டம் , திட்டவட்டமாகாக் 
கருத்து ; மூலக்குறிப்பு ; மூலமா திரி ; பிளேட்டோ என்ற 
பண்டைக் கிரேக்க அறிஞர் கருத்துப்படி குறைவுடைய 
நிலையற்ற உலகப் பொருள்வகைகளுக்குரிய குறைவற்ற நிலை 
யான மூல முதற்படிவம் ; ( தொ . ) man of ideas , சூழ்திறம் 
மிக்கவர் . 
ide a d , ide aed , a . கருத்துடைய , எண்ணவளம் வாய்ந்த . 
ide al , 11. இலக்கியல் நிறைவு , பின்பற்றத்தக்க குறிக்கோள் 
நிலை ; சீர்மை , குறைவிலா நிறைசெப்பம் , முழுநிறைநலம் ; 
a . இலக்கியலான , குறிக்கோள் 

நிலையான ; 

கருத்திய 
லான , குறிக்கோள் வடிவான ; கனவியலான , செயல்துறை 
சாராத ; புனைவியலான , கற்பனைச் சார்பான ; 

பண்டைக் 
கிரேக்க அறிஞர் பிளேட்டோ கருத்துக்களடங்கிய ; பொருள் 
களின் நிலையான மூல நிறை படிவங்களுக்குரிய . 
ide aless , a . எண்ணங்கள் அற்ற . 
ide alism , n . கருத்தியற் கோட்பாடு , புலன்வழி அறியப்பட்ட 
புற அறிவுலகு முழுவதும் கருத்தியல் தோற்றமே எனும் 
கொள்கை ; புற உலகவாய்மை அக அறிவின் வேறானதென்ற 
கோட்பாடு ; கற்பனைக்குறிப்பீடு ; கருத்தியற் பாங்கு ; கன 
வியற்போக்கு ; செயல்துறை சாராதநிலை . 
ide alist , 11. புற உலகில் தோன்றுவதெல்லாம் கருத்தளவே 
ஆகுமென்னும் கொள்கையுடையவர் ; இலக்கியலாளர் , குறிக் 
கோள் நிலையை எய்த முயல்பவர் ; செயல்முறைக்கு ஒவ்வா 
தனவற்றை மேற்கொள்பவர் . 
idealist ic , a , புறஉலகில் தோன்றுவதெல்லாம் கருத்தளவே 
யாகுமென்னும் கொள்கை சார்ந்த ; இலக்கியலாளர்களைச் 
சார்ந்த ; குறிக்கோள் நிலையை எய்த விரும்புகிற ; கனவியற் 
போக்குடைய . 
ideal ity , n . உச்ச உயர்நலநிலை , முழுநிறைவாயுள்ள கற்பனை 
நலம் ; எட்டாக் கற்பனை நலம் ; குறிக்கோள் நிலை ; முழுநிறை 
அழகு நலக் கூறுகளைக் கற்பனை செய்து காணுந்திறம் . 
ide alize , v . இலக்கியலாகக் குறி ; இலக்கியலாகக் கருது ; 
மீ உயர்வாக மதி ; மீ உயர்வுபடுத்து ; மீ உயர்வுபடுத்திக்கூறு ; 
கற்பனை உயர்நிலை ஆக்கு ; செயல்துறைத் தொடர்பற்ற 
தாக்கு ; கனவியற்படுத்து . 
ide alless , a . குறியிலக்கற்ற , குறிக்கோள் இல்லாத . 


513 - 


ideate 


ignis fatuus 


மாய 


ide ate , 3. கற்பனைசெய் ; எண்ணப்படிவங்களை உருவாக்கு ; 

எண்ணு , கருது. 
idee fixe, ( பிர . ) 11 . மனத்தை ஆட்கொண்டுள்ள கருத்து , 

ஒற்றைக்கருமத்தில் பித்தேறிய நிலை . 
id en , ( ல . ) 1. அதுவே ; அதே நூலாசிரியர் ; அதே நூல் ; 
அதே சொல் ; adu . அதே நூலில் ; ( தொ . ) idem quod , 
( ல . ) அதைப்போலவே . 
iden tic , a . ஒரேபடித்தான ; ( தொ . ) identic note , நாடுக 
ளிடைப்பட்ட அரசியல் இடைபாடுகளில் ஒரேசமயத்தில் ஒரே 
சீராகப் பலதிறத்தார் தம்மிடையே பரிமாறிக்கொள்ளும் 
கருத்துக்குறிப்பு . 
iden tical , a . அதுவேயான , வேறு அல்லாத ; முழுதொத்த , 
எல்லாக் கூறுகளிலும் ஒப்பான ; இரட்டைக் குழவிகள் 
வகையில் சினைப்பட்ட ஒரே கருமுளையிலிருந்து வளர்ச்சி 
அடைந்த ; ( அள . ) வேறன்மைசுட்டுகிற ; ( கண . ) முழுது 
மொத்த நிலையைக் காட்டுகிற . 
iden tify , U. இனம் அறி , அடையாளம் கண்டுணர் ; ஒன்றே 
எனக் கருது ; அதுவேயெனச் சான்றுகூறு , வேறன்றென 
உறுதி கூறு ; அடையாளங்கண்டு இனவுறுதிப்படுத்து ; 
பொருண்மையில் ஒன்றேயெனக்குறி ; இனமாக வகுத்தமை ; 
ஒன்றுபடுத்து ; ஒன்றில் இழைவி , இணைபிரிக்க முடியாதபடி 
முழுதும் தோய்ந்து ஈடுபடுவி . 
iden tity , 11. அதுவேயாந்தன்மை ; வேறன்மை ; தனித்துவம் ; 
( கண . ) முற்றொருமை ; ( அள . ) முற்றொருமை காட்டும் சமன் 
பாடு ; ( தொ . ) identity disk , போர்ப்பணியிலீடுபட்டுள்ள 
வீரர் அணிவதற்கென அவர் பெயர் முதலியவை பொறிக்கப் 
பெற்றுள்ள வில்லை . 
id eogram , id eograph , 11. ஒலிகுறித்துக் காட்டாத 
சொல்லின் கருத்துக்குறியீடு , பண்டைச் சீன வரிவடிவம் 
போன்ற சொற்சுட்டுக்குறிப்பு . 
ideol ogist , id eologue , 11. கருத்தியல் கொள்கையாளர் ; 
கற்பனைக்கொள்கையாளர் ; பண்பியலான கோட்பாடுகளில் 
ஈடுபட்டவர் ; கனவியலாளர் ; செயல்முறைக்கு ஒவ்வா தன 
வற்றை மேற்கொள்பவர் . 
ideol ogy , 11. கருத்தாய்வுநூல் , கருத்துருவான பண்பாய்வு 
நூல் ; பொருளுலகத்தொடர்பற்ற கட்டற்ற கருத்தியல் கட்டு 
மானம் ; கனவியல் கோட்பாட்டமைவு ; கருத்துத் தொகுதி ; 
கருத்துப்பாங்கு ; இனத்தவர்- தனிமனிதர் - அரசியல் அல்லது 
பொருளியல் கோட்பாட்டுக்குழுவினர் முதலியோருக்குரிய 
பொது அடிப்படையான தனிக் கருத்துப்போக்கு . 
ides , n . pl . பண்டைய ரோமரின் காலக்கணிப்பில் மார்ச்சு 
மே - சூலை - அக்டோபர் மாதங்களின் 15 - ஆம் நாளுக்கும் மற்ற 
மாதங்களின் 13 - ஆம் நாளுக்கும் உரிய சுட்டுக்குறிப்பு . 
id est , ( ல . ) ( தொ . ) அதாவது . 
id iocy , 11. பேதைமை , மூளைத்திறமற்ற முழுநிறைமடமை . 
id iom , 11. தனிமரபு , மரபுக்கூறு ; மொழிமரபுத்திறம் ; நாட்டு 
மரபுத்திறம் ; மக்கள் மரபுமொழி ; நாட்டுமரபுமொழி ; மொழி 
யின் வகை திரிபு ; பேச்சு வகைமரபு ; மரபுத்தொடர் ; மரபு 
வழக்கு . 
idiomat ic , a . மொழியின் தனிச் சிறப்பியல்பான ; மொழி 

மரபுக்குரிய ; மொழிவழக்குக்கு ஒத்த . 
idiop athy , 11. தனிமனிதரின் தனிச்சிறப்புக்குரிய அனுபவம் ; 
( மரு . ) வேறொரு நோயின் வழிநிலையாய் அமையாமல் முதல் 
நிலையாகத் தோன்றும் நோய் . 
id ioplasm , 11. (உயி . ) மரபுவழிச் சிறப்பியல்பினை அறுதி 

யிடும் ஊன்மக்கூறு . 
idiosync rasy , 11 தனிமனப்போக்கு ; தனிச்சிறப்புக்குரிய 
பண்பு ; தனி நூலாசிரியருக்குச் சிறப்பியல்பான மொழி நடை ; 
தனிமுரண்பாடு ; பொதுமீறிய தனியியல்பு ; ( மரு . ) தனி 
மனிதருக்குச் சிறப்பியல்பான உடலமைப்பு . 
id iot , 1. மட்டி , முழு மூடன் ; ஒன்றுக்கும் உதவா தவன் , முழு 

மகன் , பேதை . 
idiot ic , a . மட்டிக்குரிய ; மடமைவாய்ந்த . 


id iot - stitch , 11. தையலிழைத் துன்னல்வகை . 
i dle , a . சோம்பலான , மடிமைவாய்ந்த ; சோம்பியிருக்கிற , 
முயற்சியற்ற ; செயல்விருப்பமற்ற ; வேலையில்லாத ; விளை 
வற்ற , பயனற்ற , வீணான ; செயல்வகையில் விளையாட்டுப் 
போக்கான ; எண்ணங்கள் வகையில் அறிவற்ற ; சொல் 
வகையில் உறுதிப்பாடற்ற ; செய்தி வகையில் ஆதாரமற்ற ; 
U. சோம்பியிரு ; வீண்காலங்கழி , பயனற்றவகையில் 
பொழுதைப்போக்கு ; இயந்திர வகையில் உரிய செயலாற்றாமல் 
இயங்கு ; உந்துவண்டி விமான முதலியனவற்றின் வகையில் 
நீராவிப்புழையின் வாயடைக்கப்பெற்று மெல்ல இயங்கு ; 
( தொ . ) idle wheel , காப்பாழி , இயந்திரம் கெட்டுப்போய் 
நின்றுபோகும்போது செயற்படும் காப்புச் சக்கரம் ; இயக்க 
இடையாழி , திசையை மாற்றாமலே ஒரு சக்கரத்திலிருந்து 
மற்றொன்றிற்கு விசையைச் செலுத்துவதற்காக அவைகளுக் 
கிடையில் பொருத்தப்படும் மூன்றாவது சக்கரம் . 
i dleness , id lesse , 1. சோம்பல் . 
id ler, n . சோம்பன் , சோம்பேறி ; காப்பு ஆழி, இயந்திரம் 
கெட்டுப்போய் நின்றுபோகும்போது செயற்படும் காப்புச் 
சக்கரம் ; இயக்க இடையாழி , திசையை மாற்றாமலேயே ஒரு 
சக்கரத்திலிருந்து மற்றொன்றிற்கு விசையைச் செலுத்து 
வதற்காக அவைகளுக்கிடையில் பொருத்தப்படும் மூன்றாவது 
சக்கரம் . 
Id o , 11. செயற்கை உலகப்பொதுமொழி வகை . 
id ol , 11. வழிபாட்டுக்குரிய தெய்வ உருவம் ; பொய்த்தெய் 
வம் , போலித்தெய்வம் ; பேரன்புக்குப் பாத்திரமானவர் ; 
பெரும்போற்றுதலுக்குப் பாத்திரமான பொருள் ; 
நம்பிக்கை ; போலிக்கற்பனை ; ( அள . ) போலிமருட்சி , தப் 
பெண்ணம் ; பொருள்களைத் தவறாகக் காணும் அல்லது 
கருதும் மனப்பாங்கு ; ஆங்கில அறிஞர் பிரான்சிஸ் பேக்கன் 
( Francis Bacon ) வகுத்துக்காட்டிய நால்வகைப் பிழைபடுவாத 
அடிப்படைகளில் ஒன்று ; ( தொ . ) idols of the cave , idols of 
the den , தனி மனிதர் தனிக்குறைபாடுகளால் ஏற்படும் பிழை 
பாட்டு மருட்சிகள் ; idols of the forum , idols of the market , 
சொற்கள் சொற்றொடர்களில் கரந்துள்ள குறைபாடுகளால் 
ஏற்படும் பிழைபாட்டு மருட்சிகள் ; idols of the theatre , 
அறிவேடுகளின் அரைகுறை அறிவால் ஏற்படும் பிழைபாட்டு 
மருட்சிகள் ; idols of the tribe , மனிதர் இனப் பொது அறிவு 
நிலைக் குறைபாடுகளால் ஏற்படும் பிழைபாட்டு மருட்சிகள் . 
idol ater , 11. உருவ வழிபாட்டினர் ; ஒருவரை அன்பார்வத் 

துடன் போற்றுபவர் ; ஒன்றினைப் பூசித்துப் பேணுபவர் . 
idol atry , 11 . உருவ வழிபாடு ; மீதூரும் அன்பு ; ஆர்வப் 
போற்றரவு ; ( தொ . ) honour one on this side of idolatry , 
வழிபடாக்குறையாக மதித்துப் போற்று . 
id olize , v. மீதூரும் அன்புக்குப் பாத்திரமாக்கு , வழிபாட்டுப் 
பொருளாக்கு ; மட்டுமீறிய அன்புசெலுத்து ; பெரிதும்போற்றி 
வழிபடு ; உருவவழிபாட்டினை மேற்கொள் . 
idol um , 11. அகத்தில் தோன்றும் தோற்றம் , எண்ணவடிவம் ; 

( அள . ) பிழைபடு வாத வகை , வாதக்கோளாறு ; pl . ido la . 
id yl , id y ] ] , 11. முல்லைப்பாட்டு , ஆயர்வாழ்வுபற்றிய சிறு 
காப்பியம் ; எளிய நாட்டுப்புற வாழ்க்கைக்கதை ; எளிய 
நாட்டுப்புற வாழ்க்கை நிகழ்ச்சி ; வனப்புமிக்க சொல்லோவி 
யம் ; எளிய வாழ்க்கைச் சித்திரம் . 
if , 11. மயக்கதயக்கநிலை ; ஒருவேளை சிலவேளை என்ற குறிப்பு ; 
கற்பனைப்பாவனை நிலை ; co11.j. ஆமாயின் , என்ற நிலையில் , 
என ஆனால் , என நிகழ்ந்தால் , என்று வைத்துக்கொண்டால் ; 
( தொ . ) as if, இருந்தாற் போன்று , இருந்தால் எப்படியோ 
அப்படியே , என்ற கற்பனையான நிலையில் . 
ig loo , 11. எஸ்கிமோக்களின் ( Eskimos ) கும்மட்ட வடிவான 

குடிசை . 
ig neous , a . தீச்சார்ந்த , நெருப்புள்ள , நெருப்பொத்த ; எரிமலை 

செயற்படுவதனால் உண்டான . 
ig nis fat uus , ( ல . ) 11. சதுப்புநில ஒளி , கொள்ளிவாய்ப் 
பேய் : கம்பிக்கை தந்து நழுவிக்கொண்டே போகும் செய்தி , 
ஆதாய ஆசைகாட்டி ஏய்த்துக்கொண்டே செல்லும் நிகழ்வு . 


. 


பகைமை 


514 
ignite 

ill - tempered 
ignite , ப . கொளுத்து , தீப்பிடிக்கவை ; தீப்பற்று ; மிகுதி நிலையுடைய , மன உ லை வுடைய ; ill blood , 
யும் சூடாக்கு ; தீயெழச் சூடாக்கு , வேதியியல் மாறுதலடை உணர்ச்சி ; ill fame , இகழ்ச்சி , பழி , வசை ; ill off , மிக 
யும் அளவுக்கு வெப்பூட்டு , 

மோசமான நிலையில் , வறுமைப்பட்டு ; ill provided with , 
igni tion , 11. தீப்பற்றவைப்பு ; தீப்பற்றுகை ; தீப்பிடித்துள்ள துணைச்சாதனங்கள் சரியாகப் பெறாமல் , போதா வாய்ப்பு 

நிலை ; அழல்மூட்டும் வகைமுறை ; உள்வெப்பாலையில் தீக் வளங்களுடன் ; ill success , அரைகுறையான வெற்றி ; 
கொளுவும் ஏற்பாடு . 

ill to please , எளிதில் மகிழ்வுபடுத்த முடியாத ; ill will , 

பகைமை எண்ணம் ; it ill becomes one , தகுதிக்கு உகவாது , 
igno ble, a . இழிபிறவியான ; தாழ்நிலையிலுள்ள ; கீழான , 

தகாது ; take it ill , சினங்கொள் . 
இழிந்த ; ஈனப்பேர் படைத்த ; பழிப்புக்கிடமான ; 3 . 

ill .advised , a . மதியற்ற ; ஆய்ந்தமைந்த உணர்வில்லாத ; 
தாழ்த்து , இழிவுபடுத்து . 

தவறாக முடிவு செய்யப்பட்ட . 
ig nominy , n . இழிவு , பேரிகழ் ; அவமதிப்பு ; அவமானப் 

i] l - affect ed , a . பரிவுகாட்டாத , ஆதரவு காட்டாத . 
படத்தக்க நடத்தை ; ஒழுக்கக்கேடு . 

illa tion , n . உய்த்துணர்வு ; ஊக முடிவு ; அனுமானித் 
ignoram us , 11. அறிவிலி ; pl . ignoram uses. 

தறியப்பட்ட செய்தி . 
ig norance , 1. அறியாமை ; மடமை ; தெரியாமை ; அறியா 
நிலை ; அறியாப்பிழை ; அறியாப்பிழையால் நேர்ந்த செயல் ; illat ive , a . சொற்கள் வகையில் அனுமானம் குறித்த ; ஊக 
அறியாமைப்பருவம் ; முகமது நபிநாயகத்துக்கு முற்பட்ட வாசகத்துக்கு வாயில் செய்கிற . 
காலம் . 

ill .bred , a . சீர்கேடாகப் பயிற்றுவித்து வளர்க்கப்பட்ட ; 
ig norant , 11. அறிவற்றவர் ; a . அறியாத ; தெரியாத ; பண்பற்ற ; முரட்டுத்தனமாக நடக்கிற . 
தகவல் பெறாத நிலையிலுள்ள ; அறிவில்லாத ; படிப்பில்லாத ; 

ill - breed ing , 1. பண்புக் கேடான வளர்ப்பு . 
எழுத்தறிவற்ற ; அறியாமைக்குரிய ; அறியா மை யால் 

ill - condit ioned , a . வெடுவெடுப்பான ; சீர்கெட்ட நிலையி 
நிகழ்கிற ; அறியாநிலை காட்டுகிற . 

லுள்ள . 
ignora tio elen chi, ( ல . ) n . ( அள . ) வாதம் மறுப்பதுபோற் 
காட்டித் தொடர்பற்ற பிற பொருளை மறுக்கும் போலி 

ill - disposed , a . தீங்கிழைக்கும் பாங்குள்ள ; பழியார்வ 
வாதம் . 

முள்ள ; சுமுகமாயிராத . 
ignore , ப . பொருட்படுத்தாமல் விடு , புறக்கணி ; சிறைக்கணி , 

illeg al , a . சட்டப்படியிராத , சட்டத்துக்குமாறான , முறை 

கேடான . 
கண்டும் காணாததுபோல் இருந்துவிடு ; பொதுச்சான்றாளர் 
வகையில் ஆதாரமில்லையெனத் தள்ளிவிடு . 

ille gible , a . விளங்காத , தெளிவாயிராத , படிக்கமுடியாத . 
ignot um per ignot ius , ( ல . ) n . விளக்கக் கருதும் பொரு illegit imate , n . முறைகேடாகப் பிறந்தவர் ; திருமண 
ளைக்காட்டிலும் விளங்காத விளக்கம் . 

மூலமாகவன்றிப் பிற முறையில் பிறந்தவர் ; a . சட்ட இசைவு 
igua na , 11. உடும்பு . 

பெற்றிராத ; தக்கதாயிராத ; திருமண மூலமாகவன்றிப் பிற 

முறையில் பிறந்த , முறைகேடாகப் பிறந்த ; 
Iguan odon , n . புதைபடிவமாகக் காணப்படும் மிகப்பெரிய 

தவறாக 

உய்த்துணரப்பட்ட ; இயல்முரணிய ; U. சட்டத்துக்கு 
தழையுணியினப் பல்லி வகை . 

மாறான தாக்கு ; முறைகேடனென்று அறிவி . 
IHS , 11. கிரேக்க மொழியில் இயேசு என்பதன் சுருக்கத்தைக் 

ill - fat ed , a . அழிவுநோக்கிய , கேட்டுக்கு இட்டுச்செல்கிற ; 
குறிக்கும் சின்னம் . 

கெடுகேடான . 
ilei tis , n . சிறுகுடற் பின்பகுதியின் அழற்சி . 

ill - fa voured , a . அழகற்ற ; வெறுப்புத் தருகிற ; விரும்பத் 
ile um , n . சிறுகுடற் பின்பகுதி . 

தகாத , விலக்கத்தக்க . 
il ex , 11. இலையுதிராச் சீமை ஆல் வகை ; pl . i lices , il exes . 

ill - gott en , a . தீய வழியில் ஈட்டப்பட்ட . 
Il ex , 11. ( தாவ . ) முள்ளிலைகளும் பசிய சிறுமலர்களும் சிவப் 

ill - hu moured , a . கடுகடுப்பான . 
புப் பழங்களுங்கொண்ட இலையுதிராப் புதர்ச்செடி உள்ளிட்ட 

illib eral , a . குறுகிய நோக்குடைய ; கையிறுக்கமான , 
பேரினம் . 

கஞ்சத்தனமான ; நாகரிகமில்லாத , இழிந்த , மோசமான ; 
il iac , a . ( உள் . ) இடுப்புச்சார்ந்த ; இடுப்பெலும்புக்குரிய ; மேம்பட்ட பண்பாடு அமையப்பெறாத ; உரிமைபெற்ற 
( தொ . ) iliac artery , இடுப்புக் குருதிநாளம் ; iliac passion , மனிதருக்குத் தக்கதாயிராத . 
அடிக்குடரில் அடைப்பு ஏற்படுவதனால் உண்டாகும் 

illi cit , a . சட்டத்தால் விலக்கப்பட்ட ; கள்ளத்தனமான ; 
நோக்காடு . 

மறைமுகமான ; உரிமைச்சீட்டுப் பெறாத ; கள்ளவாணிகத்துக் 
Il iad , 11. திராய் ( Troy ) முற்றுகையைப் பொருளாகக்கொண்டு குரிய ; மறையொழுக்கம் சார்ந்த ; விதிமுறைக்கு மாறான , 
ஹோமர் எழுதியதாகச் சொல்லப்படும் பண்டைக் 

தவறான . 
கிரேக்க கவிதைக் - காப்பியம் ; தொடர் நெடுங்கதை ; illim itable , a. எல்லையற்ற , வரம்பின்றிப் பரந்தகன்ற . 
( தொ . ) Iliad of woes , தொடர்ச்சியாக வருந்துன்பங்களின் 

illit erate , 11. தற்குறி , எழுதப்படிக்கத்தெரியாதவர் ; 
தொகுதி . 

எழுத்து வாசிப்பற்ற , எழுதப்படிக்கத்தெரியாத , கல்லாத . 
il ium , ( ல . ) 11. ( உள் . ) இடுப்பெலும்பு ; pl . il ia . 

ill - judged , a . மடமையான ; ஆய்ந்தோய்ந்து 

ஆய்ந்தோய்ந்து பாராத 
ilk , a . அதே ; ( தொ . ) of that ilk , அதே குடிப்பெயருடைய ; ஆய்வமைவற்ற . 
அதே வகைப்பட்ட . 

ill - mann ered , a . நடைகேடான , முரட்டுத்தனமாக 
ill , n . தீமை , கேடு ; தீங்கு , பொல்லாங்கு ; கெடுதி , கேடான நடக்கிற . 
செய்தி ; a . கெட்ட , தீய ; தீங்கிழைக்கிற ; கேடுசூழ்கிற ; 

ill - na tured , a . வெடுவெடுப்பான , சீறிவிழுகிற. 
ஒழுக்கக்கேடான ; அவல நிலையிலுள்ள ; பொல்லாங்கான , 
பாதகநிலையிலுள்ள ; துயர் 

ill ness , n. உடல் நலக்கேடு , பிணி , நோய் . 
தருகிற ; இடர்ப்பாடான , 
கடுமைவாய்ந்த ; கண்டிக்கத்தக்க ; நோயுற்ற ; தவறான ; 

illog ical , a . முன்பின் முரணான , 

பொருத்தக்கேடான ; 
adu . மோசமாக , கேடாக ; மாறாக , பாதகமாக ; அரை குறை அளவைமுறைக் கொவ்வாத , தருக்கமுரணான . 
யாக , குறைபாடுகளுடன் , போ தாநிலையில் ; தவறாக ; திருந்தா ill - 0 mened , a . தீக்குறியான ; அவப்பேறு சுட்டிய . 
நிலையில் ; குறி தவறி ; வாய்ப்புக்கேடாக ; இடர்ப்பட்டு ; 
தொல்லை தொந்தரைகளுடன் ; மனக்குறையுடன் ; ( தொ . ) 

ills , 11. pl . இடையூறுகள் , காலக்கேட்டால் வரும் இடர்கள் . 
do an ill turn , கேடுசெய் ; நலங்கெடு ; go ill with , நலத் 

ill - starred , a . தீக்கோளில் பிறந்த ; அவப்பேறான . 
துக்கு எதிராகு , பாதகமாகு ; ill at ease , இருப்புக்கொள்ளா ill - tem pered , a . கடுகடுப்பான . 


} 


515 
ill -timed 

immaculacy 
ill .timed , a . பொருத்தமற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட , ima ginative , a . கற்பனைத்திறத்துக்குரிய ; கற்பனைத்திறத் 
வேளைக்கேடான . 

தினைப் பயன்படுத்தும் பாங்குள்ள ; மிகுகற்பனைத்திறம் 
ill - treat , v . சீர்கேடாக நடத்து , கொடுமைப்படுத்து . 

வாய்ந்த . 
illume , v . ( செய் . ) விளக்கேற்று ; ஒளி கொடு , ஒளிரச் ima gine , v . கற்பனை செய் , கற்பனையாற்றலைப் பயன் 
செய் . 

படுத்து ; கருத்துருவாக்கிக்கொள் ; வீண் எண்ணங்கொள் , 

செருக்கிக்கொள் ; எண்ணிப்பார் ; ஊகி , உய்த்தறி ; பாவித்துக் 
illum inate , v . விளக்கேற்று ; வெளிச்சம் காட்டு ; ஒளி 

கொள் , எண்ணிக்கொள் ; உள்ளூரக்கருது ; ஐயுறு ; எண்ணு ; 
விளக்கம் செய் ; மூளை தெளிவி ; மபக்கநீக்கு ; விளக்கம் அளி , 
பொருளை விளக்கு ; ஒளிரச்செய் ; விழாக்கோல ஒளிவிளக்க 

கருத்தினை உட்கொள் , எண்ணம் மேற்கொள் . 
ஒப்பனை செய் ; கையெழுத்துச் சுவடியின் முதலெழுத்து 

im agist , n . கவிதைப்புனைவியல் திட்பக்குழுவினர் , உணர்ச்சி 
முதலியவை வகையில் பொன் வெள்ளி மெருகிடு ; வண்ண 

வசப்படாமல் சரியான சொற்களை ஆண்டு மிகத் தெளிவாகவும் 
மெருகூட்டு . 

செறிவாகவும் பாடல்களியற்ற வேண்டுமென்பதை நோக்க 
மாகக்கொண்ட 

20 - ஆம் 

நூற்றாண்டுத் தொடக்ககாலக் 
illuminati , 11. Pl , அறிவொளி பெற்றோர் , புத்தெழுச்சி 
பெற்ற பல 18 - ஆம் நூற்றாண்டுக் கழக உறுப்பினர்களுக்கு 

கவிஞர் குழுவினர் . 
வழங்கப்பட்ட பெயர் . 

imag o , n . முற்றுரு , பூச்சி வாழ்க்கையில் எல்லா மாறுதல் 

களையும் அடைந்தபிறகு இறுதியாக ஏற்படும் முழு நிறை 
illum ine , . ஒளி விளக்கம் அளி ; ஆன்மிக அறிவொளி 

வான நிலை ; pl . imag ines , imag os . 
யூட்டு ; ஒளிர்வி . 
ill.use , v . சீர்கேடாக நடத்து , கொடுமைப்படுத்து . 

imam , imaum , n . பள்ளிவாசலுக்குரிய இஸ்லாமிய சமய 

குரு ; பள்ளிவாசல் வழிபாட்டு முதல்வர் ; இஸ்லாமியத் 
illu sion , 11. மயக்கம் , மருட்சி ; பொய்த்தோற்றம் ; மாயத் 

தலைவர்களின் பட்டப்பெயர் . 
தோற்றம் ; போலி எண்ணம் , போலிக்கருத்து ; 

போலி 
நம்பிக்கை ; விழிமாறாட்டத் தோற்றம் ; ஏமாற்றம் ; மிக 

im becile , n . பிறப்பிலேயே மூளைச்சோர்வுடையவர் , 
நுட்பமான மெல்லிய பளிங்கனைய பட்டு நூல் வலைத்துணி . 

அறிவிலி ; தன்னிலையற்றவர் ; a . இயல்பான அறிவுமுட 
illu sionist , 11 . 

முடைய , ஏலா மூளைத் தளர்ச்சியுடைய ; தன்னிலையற்ற . 
மாயாவாதி , புறவுலகு வெறும் பொய் 

imbibe , . உள்ளீர்த்துக்கொள் , ஈரம் உறிஞ்சு ; காற்று 
என்னுங் கோட்பாட்டாளர் ; பொய்த்தோற்றங்கள் உண் 
டாக்குபவர் ; மாயவித்தைக்காரர் . 

உள்வாங்கு , மூச்சு உள்வாங்கு ; உட்கொண்டு செரிக்கவை , 

நீர் பருகு , குடி ; மனத்தில் வாங்கிக்கொள் , கருத்துக்களை 
illus ive , a . ஏமாறச் செய்கிற ; போலித் தோற்றமான ; 

ஏற்றமை . 
மாயமான ; மருட்சி தருகிற . 

im bricate , v . கவிந்து பாவு , மோட்டில் ஓடுகள் போன்று 
illus ory , a . பொய்த்தோற்றங்களால் ஏமாற்றுகிற , மருட்சி 

ஒன்றன் மேற் சென்று ஒன்று கவியும்படியாகப் பரப்பி 
தருகிற . 

அடுக்கு , இலைகள் மீன் செதிள்கள் போன்று பரவலாக 
ill ustrate , v . தெளிவாக்கு , விளக்கு ; எடுத்துக்காட்டு 

அமைவி . 
வாயிலாக விளக்கமளி ; ஒப்புமைகாட்டித் தெளிவாக்கு ; படங் 

imbro glio , 21. குழப்பநிலை ; அரசியல் சிக்கல்நிலை ; நாடக 
கள் மூலம் விளக்கு ; படங்களெழுதி அழகுபடுத்து ; உரு 

நெருக்கடிக் கட்டநிலை ; இசைத்துறையில் குழப்பநிலைபோலத் 
வரைகளால் அழகொப்பனை செய் . 

தோற்றமளிக்கும்படி வகுத்தமைக்கப்படும் நிலை . 
illustra tion , 11. தெளிவாக்குதல் ; எடுத்துக்காட்டு ; விளக்கப் 

imbrue , . குருதி முதலியவற்றின் கறைபடுவி ; நீர்மத்தில் 
படம் . 

தோய்வி . 
illus trative, a . விளக்குகிற ; எடுத்துக்காட்டாகப் பயன் 

imbrute , U. விலங்குபோல் ஆக்கு ; விலங்குத்தன்மை 
படுகிற . 

யூட்டு . 
illus trious , a . புகழ்பெற்ற ; முதன்மையான ; சிறப்புவாய்ந்த ; 

imbue , . சாயம் தோய்வி ; ஊறிச் செறியவை ; ஊடுருவிப் 
மேதக்க ; தேசுடைய . 

பரவச்செய் ; உள் நின்று இயக்குவி , ஊக்குவி . 
im age, n . உருவம் , படிவம் ; உருவச்சிலை ; படிமம் ; புனிதர் 

im itable , a . பார்த்துப் பின்பற்றத்தக்க , போன்று செய்யத் 
திருவுருவச்சிலை ; ஒத்த வடிவம் ; உருவச்சாயல் ; உருமாதிரி ; 

தக்க . 
எதிர் உரு , எதிர் படிவம் ; பளிங்கில் தெரியும் நிழலுரு ; 
உருவக அணி ; கருத்துரு , கருத்துப்படிவம் ; 

im itate , v . பின்பற்று ; பார்த்துப் பழகு ; போலிசெய் ; 

மனச் 
சாட்சித் தோற்றம் ; 3. உருவங்கொடு ; படந்தீட்டு ; மனத்தில் 

ஏறக்குறைய ஒப்புடைய தாகச் செய்ய முயலு ; போன்று நடி ; 
உருவங் கற்பித்துக்காண் ; நிழலுருப்படுத்திக்காட்டு ; உரு 

போன்று நட , 

போலி ஒப்புமைகாட்டி நடி , நையாண்டி 
மாதிரியாய் அமை ; மாதிரி எடுத்துக் காட்டாகப் பயன்படு ; 

நடிப்புச்செய் . 
விளங்க விரித்துரை . 

imita tion , 11. பார்த்துப் பின்பற்றுதல் ; போலிசெய்தல் ; 
im agery , 11. உருவங்களின் தொகுதி , உருவங்கள் ; உவம 

போலி காட்டி நடிக்கும் நடிப்பு , போலி , போலித்தோற்றம் ; 
உருவக அணி வகை ; இலக்கிய அணி ; நினைவுக்காட்சி , 

போலிப்பொருள் ; இரண்டாந்தரச் செயற்கைப்பொருள் ; 
மனத்தகத் தோற்றம் ; புனைவாற்றல் , கற்பனை . 

ஏமாற்றுச் சரக்கு , புறத்தோற்ற மட்டுமே ஒத்த அகப்பண் 

பற்ற பொருள் ; a . போலியான ; புறப்பகட்டான ; புறநடிப் 
im age - wor ship , n . உருவ வழிபாடு . 

பியல்புடைய ; அகப்பண்பற்றுப் புறத்தோற்ற மட்டுமே ஒத்த ; 
ima ginable , a . கற்பனை செய்யப்படத்தக்க , மனத்தினால் 

செயற்கையான ; பார்த்துச் செய்யப்பட்ட ; இரண்டாந் தர 
பாவிக்கப்படத்தக்க , நினைத்துப்பார்க்கக்கூடிய . 

மான ; பூவேலைத் துன்னல் வகையில் இயந்திரத்தால் செய்யப் 
ima ginal , a . ( பூச் . ) நிறை வளர்ச்சியடைந்த . 

பட்ட . 
ima ginary , a . கற்பனையான ; உளதாயிராத ; புறமெய்ம்மை im itative , a . பின்பற்றுகின்ற , பின்பற்றும் இயல்புடைய ; 
யற்ற ; ( கண . ) கற்பிக்கப்பட்ட , கணிப்பளவில் உளதா போன்று செய்கின்ற ; போலியாக நடிக்கின்ற ; மாதிரியைப் 
யிருப்பதாகக் கொள்ளப்படுகிற ; ( தொ . ) imaginary line , பின்பற்றி அமைக்கப்பட்ட ; போலியான ; ( தொ . ) imitative 
( கண . ) கற்பனைக்கோடு ; imaginary point , ( கண . ) arts , ஓவியமும் சிற்பமும் போன்ற 

இயற்கையைப் 
கற்பனைப்புள்ளி ; imaginary quantities , ( கண . ) கற்பனைக் பின்பற்றும் கலைகள் ; imitative word , இயற்கை ஒலியைக் 
கணிப்பளவைகள் . 

குறித்து அவ்வொலியோடு கூடிய சொல் ; பொருளின் 
imagina tion , n . கற்பனை செய்தல் ; புனைவாற்றல் , கற்பனைத் 

தோற்றம் பண்பு முதலியவற்றை ஒலியால் குறிப்பிடுவதாகக் 
திறம் ; கலைப்புனைவுத்திறம் ; பாவனை , போலி எண்ணம் ; கருதப்படும் சொல் . 
கட்டற்ற புனைவு , மாயத்தோற்றம் ; வீண் எண்ணம் , immac ulacy , n . மாசிலா இயல்பு , கறையற்ற தன்மை , 
போலிப்புனைவு ; மனத்தின் படைப்புத்திறன் . 

விழுமிய தூய்மைநிலை . 


உவம 


516 
immaculate 

impact 
immac ulate, a . மாசற்ற , கறையற்ற , களங்கமற்ற , விழுத் imm inent , a . நெருங்கி வர இருக்கிற , அண்மையில் நிகழப் 
தூய்மைவாய்ந்த ; ( தொ . ) Immaculate Conception , தூய போகிற , உடனடியாக நிகழக்கூடிய , வருவதாக அச் 
மரியன்னையின் ( Blessed Virgin Mary ) மனித இனத் தொடக் சுறுத்துகிற . 
கப் பழியின் கறையற்ற சூலமைவு . 

immis cible , a . கலக்க முடியாத , கலப்பதற்கு இடந்தராத . 
imm anence , imm anency , n . உள்ளுறைவியல்பு ; பாலில் immit igable, a . தணிக்க முடியாத , அமைக்க இயலாத , 
நெய்போல் இயல்பாக எங்கும் ஊடுருவிப் பரவியுள்ள இறை மட்டுப்படுத்த இயலாத . 
வனின் தன்மை . 

jmmix ture, 1. கூட்டுக்கலப்பு , சிக்குறவு . 
imm anent , a . உள்ளார்ந்த , இயல்பாயுள்ள , இயற்கையாய் 

immob ile , a . இயங்காத ; அசைவற்ற ; நகர்த்த முடியாத . 
அமைந்திருக்கிற , நிலைபேறான தன்மையில் படைப்பு முழுமை 

immob ilize , v . அசைக்கமுடியாதபடி பொருத்து ; படைகள் 
யும் பரவி நிலவியுள்ள . 

ஊர்திகள் வகையில் வேறொரு இடத்திற்கு இடம் பெயர்க்க 
imm anentism , 11. எங்கும் நிலவியுள்ள கடவுள் பற்றிய 

முடியாதபடி செய் ; செலாவணியிலிருந்து நாணயத்தைத் 
நம்பிக்கை , இயல்பாக ஊடுருவிப் பரந்தியலும் இறைமை 

தடுத்துத் திரும்பப் பெற்றுக்கொள் . 
பற்றிய கோட்பாடு . 

immod erate , a . முனைப்பான , நடுநிலை இகந்த ; மட்டுமீறிய , 
Imman uel , 11. இயேசுநாதரைக் குறித்த பெயர் . 

எல்லை கடந்த , கட்டுக்கடங்காத ; அளவுமீறிச் செலவுசெய்கிற , 
immater ial , a . பொருள் தன்மையில்லாத ; உடலற்ற ; 

ஊதாரித்தனமான . 
உடல் சார்பில்லாத ; ஆவியியலான ; நுண்ணியலான ; immodera tion , 11. அளவுமீறிய தன்மை ; மட்டுமிஞ்சிய 
கருத்தியலான ; புறக்கணிக்கத்தக்க , முக்கியமல்லாத . 

நிலை ; கழிமிகை , மிகைபாடு , மிகுதி , 
immater ialism , 11. புலக்காட்சிப்பொருள்கள் தம்மியல்பாக immod est , a . அடக்கமற்ற ; நடைநயமற்ற ; துடுக்கான ; 
உளதாம் தன்மை கொண்டனவல்ல என்னும் கோட்பாடு . 

நடைமுனைப்பான ; வெட்கமில்லாத ; வரம்புமீறிய , மதிப்புக் 

கேடான . 
immaterial ity , n . பொருள் தன்மையற்றநிலை , தூலப்பொரு 
ளற்ற தன்மை . 

imm olate , v . பலியாக்கு , பலியாக ஒப்படை ; பலியாகக் 
immate rialize , v . தூலப்பொருளிலிருந்து பிரி . 

கொல்லு ; மற்றொருவருக்காக நலங்களைத் துற , தியாகம் செய் 

immo ral , a . ஒழுக்கமற்ற , நெறியற்ற ; நன்னெறிக்குப் புறம் 
immature , immatured , a . முதிராத ; முழுதும் விளையாத ; 

பான , ஒழுக்கக்கேடான ; கொடிய ; நெறிகெட்ட , தீயொழுக்க 
பழுக்காத , பக்குவப்படாத ; பருவமடையாத , நிறைவுறாத . 

முள்ள . 
immea surable , a . அளவிடற்கரிய , மிகப்பெரிய , வரம்பிட 

immort al , 11. இறவா தவர் ; தேவர் ; இறவாப்புகழுடையவர் ; 
இயலாத . 

புகழ் நிலைபெற்ற இலக்கிய எழுத்தாளர் ; பிரஞ்சுக்கலை 
immed iate , a . அடுத்துள்ள ; இடையீடின்றி அருகிலுள்ள ; இலக்கியக்கழக உறுப்பினர் ; a . இறப்பற்ற , இறவாமையுற்ற ; 
அடுத்த , , மிக நெருங்கிய ; நேரடியான ; உடனடியான ; 

தெய்விகமான ; அழியாத ; என்றும் புகழ் பெற்றுள்ள , 
காரண வகையில் நேர் தொடர்புத் தூண்டுதலான , இடைக் நிலைபேறான . 

நிலைகளற்ற ; காலந்தாழ்த்தாத , சுணக்கமற்ற ; immort alize , V. இறவாநிலை வழங்கு ; அழியாப்புகழை 
அடுத்துப் பின்வருகிற ; அடுத்துப்பின் நிகழ்வான ; ( தொ . ) அளி ; நிலைபேறான வாழ்வளி ; நீடித்து நிலைத்திருக்கச்செய் . 
immediate inference , ( அள . ) நேரடியான அனுமானம் , உட 

immort ally , adv . நிலையாக , என்றுமுள்ள தாக , நீடித்ததாக . 
னடியான முடிவு , இடையீடில்லாமல் ஊகித்துணர்தல் . 

immort als , 11. pl . பண்டைக்கிரேக்கரின் தேவர்கள் ; தெய் 
imme diatism , 11. உடனடியான தன்மை , உடனடியாகச் 

வங்கள் ; பண்டைக்காலப் பாரசீக அரசரின் மெய்காப் 
செயலாற்றும் கொள்கை . 

பாளர் குழு . 
immemor ial , a . மிகப்பழமையான , தொல்பழமையான , immortelle , 1. உலர்ந்தபின்பும் நிலையான வண்ணமுடன் 
நினைவுக்கு எட்டாத பழங்காலத்தைச் சேர்ந்த . 

கல்லறைகளை அழகுபடுத்தும் தாள் போன்ற மலர்க்கொத்து 
immense , a . மிகப்பெரிய , அளக்க முடியாத , மிகப்பரந்த . 

வகை . 
immense ly , adv . மிகப்பெரிய அளவில் ; மிகுதியாக . 

immo vable , a . இயங்காத ; இயக்கமற்ற ; வளைந்துகொடுக் 
immens ity , 11. அளக்க இயலாப் பெரும்பரப்பு , எல்லையற்ற 

காத ; மாறுதலுக்கு இடங்கொடாத ; அசைக்கமுடியாத , 
பேரளவு ; பெருஞ்சிறப்பு . 

உறுதியான ; உணர்ச்சியற்ற . 
immerse , 1. மூழ்குவி , நீர்மத்தில் உள் அமிழ்த்து ; உள் 

immo vables , n . pl . millv உடைமைகள் , புடைபெயர்க்க 
அமிழ்த்திவை , தோய்வி ; மூழ்கடி , உள் அமிழச்செய் ; தீக்கை 

முடியாத செல்வக்கூறுகள் , தாவர சொத்துக்கள் . 
முறையாகத் தலையை நீரினுள் அமிழ்த்து ; ஆழ ஈடுபடுத்து , 

immune , n . பிணிகளினின்று முழுநிறை தடைகாப்புப் பெற்ற 
கவன முற்றிலும் தோய்வி . 

வர் ; a . நஞ்சு தொற்றுநோய் முதலியவற்றினின்றும் விடு 
immersed , a . மூழ்கடிக்கப்பட்ட ; தோய்ந்த ; ( தாவ . ) இழை 

பாடு உடைய , தடைகாப்புறுதி பெற்ற . 
மங்களுடன் தோய்ந்து சிக்கிய . 

immun ity , 11. ( சட் . ) காப்புரிமை ; ( சட் . ) விடுபாட்டுரிமை ; 

( மரு . ) தடைகாப்புநிலை . 
immer sion , 11. மூழ்குவிப்பு ; மூழ்குநிலை ; அமிழ்வு , தோய்வு ; 
தீக்கைத் திருமுழுக்கு ; வானகோளத்தின் நிழல் மறைவு , மற் 

imm unize , U. தொற்றுநோய்களினின்று தடைகாப்பு அளி . 
றொரு கோளத்தின் நிழலில் மறைதல் ; தோய் வாழ்வு , ஆழ்ந்த 

immure , ப . சிறைப்படுத்து ; அடைத்துவை . 
ஈடுபாடு ; ( தொ . ) immersion heater , நீர்மத்தில் 

immut able a . மாற்றமுடியாத , மாறாத , நிலையான , மாறும் 
தோய்ந்து நின்று வெப்பூட்டும் மின்கருவி . 

இயல்பற்ற . 
imm ersionist , 11. முழுதும் நீரில் மூழ்கும் தீக்கை முறையை 

imp , 11. பேய்க்குட்டி ; கூளி , குறளி ; குறும்புத்தனமுள்ள 
ஆதரிப்பவர் அல்லது கடைப்பிடிப்பவர் . 

குழந்தை ; குழந்தை . 
imm igrant , 11. குடிபுகுபவர் , வந்தேறி . 

imp , ப . வேட்டைப்பருந்தின் சிறகுகளில் ஒட்டுச்சேர் ; ஒட்டுச் 

சேர்த்து வலுப்படுத்து . 
imm igrate, U. பிறநாட்டிலிருந்து வந்து குடியேறு , குடி 

im pact , 11 . 
நுழை , குடிபுகு ; குடியேறுபவர்களாகக் கொண்டுவா . 

மோதுதல் , தாக்குதல் , அடியின் வேகம் ; 

தாக்குதல் விளைவு ; விசைப்பயன் ; 
immigra tion , n . குடியேறுதல் . 

விசைவலு ; பயன் ; 

செயல் விளைவு . 
imm inence , 11. அண்மையில் நிகழப்போகிற நிலை , உடனடி impact , " . அழுத்தமாகப் பதியவை , வலிவாக ஊன்றவை , 
யாக நேரவிருக்கும் இடர் . 

நெருக்கு , இறுக்கிப்பிணை . 


காரண 


உள் 


517 
impair 

imperialism 
impair , 0. அழி , பதங்கெடு ; சேதப்படுத்து , ஊறுபடுத்து , impecc able , a . பழிக்கிடந்தராத , மாசற்ற , குற்றமில்லாத ; 
பழுதாக்கு ; ஆற்றல் குறை . 

குறையற்ற . 
impale , v . கழுவேற்று ; கூரிய முளையை உடலில் குத்தி impecun ious , a . கையில் பணமில்லாத , பணமுடைப்பட்ட . 
ஊடுருவச் செய் ; செருகிவை ; குத்திவை ; கழிகளால் வேலி 

imped ance , n . ( மின் . ) மாற்று மின்னோட்டத்துக்கு ஏற்படும் 
யமை ; வரம்புகட்டு ; அடைத்துவை ; ( கட் . ) பிரிக்கப்பட்ட 

புறத்தோற்றத்தடை . 
இரு குலமரபுச்சின்னங்களைச் செங்குத்தான நடுக்கோடிட்டு 

impede , U. தடைசெய் ; முட்டுக்கட்டையிடு , தாமதப்படுத்து . 
அருகருகாக வைத்து இணை . 
impal pable, a . தொட்டு உணரமுடியாத ; மிகமெல்லிய ; 

imped iment , n . தடை , இடர்ப்பாடு , குறை ; ( தொ . ) 

impediment in one s speech , திக்கிப்பேசுதல் , தெற்றுவாய் . 
நுண்ணியலான ; மனத்தாற் பற்ற முடியாத ; உணரமுடி 
யாத ; புதிரான . 

impel , ப . உந்துவி , முன்னேறச்செய் , தூண்டு ; இயக்கு , 
impal udism , n . சதுப்புநில வாழ்நரிடையே காணப்பெறும் 

செலுத்து , ஓட்டு ; கட்டாயப்படுத்திச் செய்வி . 
இடையிடையிட்ட மண்ணீரல் அழற்சியும் காய்ச்சலும் 

impend , U. தொங்கு , ஊசலாடு ; அச்சுறுத்தும் நிலையில் 
வாய்ந்த பிணிவகை . 

இரு ; எக்கணமும் நிகழ இரு ; வர இரு , நடைபெற இரு . 
impan ate , a . இயேசுநாதரின் திருவுடல் வகையில் திருநேர்வு impen etrable, a . ஊடுருவிச்செல்ல இடந்தராத , துளைக்க 
பெற்ற திருவுணா அப்பத்திலடங்கிய . 

முடியாத ; அறிய முடியாத , ஆழங்காண முடியாத , கருத் 
impana tion , 11 , திருநேர்வு பெற்ற திருவுணா அப்ப வகையில் 

தேற்கும் இயல்பற்ற , முட்டாளான ; ( மெய் . ) இட இயல்பு 
இயேசுநாதரின் திருமேனி உளப்பாட்டடக்கம் . 

வகையில் ஒருங்கு இருபொருள் புகுந்திடப்பெறமுடியாத . 
impan el , v . = empanel . 

impen etrate , v . ஆழ்ந்து ஊடுருவு , நுழை ; உற்றறி . 
impa radise , V. பொன்னுலகாக்கு , பொன்னுலக மயமாக்கு ; impen itent , a . பிழைக்கிரங்காத , கழிவிரக்கமற்ற ; தீமை 

பேரின்ப நிலைக்குக்கொணர் ; பேரின்பமளி ; கழிமகிழ்வூட்டு . யில் தோய்ந்து கல்மனப்பட்ட . 
imparisyllab ic , n . பண்டைக்கிரேக்க லத்தீன் மொழி இலக் impe rative , n . ( இலக் . ) வினையின் ஏவல்வடிவம் ; a . 
கணங்களில் ஆறாம் வேற்றுமையில் எழுவாய் வேற்றுமையை கட்டளையிடுகிற , அதிகாரமான ; அவசரமான ; தவிர்க்க 
விட மிகுதியான அசைகளைக் கொண்ட பெயர்ச்சொல் ; முடியாத ; ( இலக் . ) ஏவலைக் குறிக்கிற . 
a . பண்டைக் கிரேக்க லத்தீன் மொழி இலக்கணங்களில் 
பெயர்ச்சொல் வகையில் ஆறாம் வேற்றுமையில் எழுவாய் 

imperat or , ( ல . ) n . ( வர . ) பண்டை ரோமாபுரியில் தளபதி , 
வெற்றியுடன் திரும்பும் படைத்தலைவர் ; 

படைத்தலைவர் ; சக்ரவர்த்தி , 
வேற்றுமையைவிட மிகுதியான அசைகளைக்கொண்ட . 

பேரரசர் . 
impark , " . விலங்குகளைத் தோட்டத்தில் அடை ; பூங்காவிற் 
காக நிலத்தைச் சுற்றி வேலியடை . 

impercep tible , 11. புலப்படா நுண்பொருள் ; a . புலனால் 

அறியப்படமுடியாத ; உணரமுடியாத ; காணப்பட முடியாத , 
impart , U. பங்களி ; செய்திகூறு ; தெரிவி . 

புலப்படாத ; சிறு அளவான , மிக நுட்பமான ; நுண்ணிய 
impar tial , a . நடுநிலை தவறாத , ஒரு தலை சாயாத ; தப் 

லான . 
பெண்ணமற்ற ; நடுநேர்மை வாய்ந்த . 

impercip ient , a . புலனறிவிற் குறைபாடுடைய . 
* impart ible , a . பிரிக்கமுடியாத ; பங்கிடத்தகாத . 

im perence , 11. கல்லா ஆணவம் , மடமைத் துணிவு . 
impass able , a . கடந்துசெல்ல முடியாத . 
impasse , n . முட்டுச்சந்து ; தப்பிக்க முடியா தநிலை . 

imperf ect, n . ( இலக் . ) முடிவுறாநிலை குறித்த வினைச்சொல் 
லின் காலப்படிவம் ; வினையின் முடிவுறா 

முடிவுறா இறந்தகாலம் ; 
impass ible , a . உணர்ச்சித்திறமற்ற ; உணரும் திறமில்லாத , a . குறைபாடான , நிறைவுறாத ; குற்றமுள்ள ; ( இலக் . ) 
துன்ப உணர்வற்ற ; துன்பத்துக்கு ஆட்படாத ; வருத்த வினைச்சொற் காலப்படிவ வகையில் முடிவுறாநிலை குறித்த ; 
முணரும் இயல்பற்ற . 

( தொ . ) imperfect tenses , ( இலக் . ) முடிவுறா நிலைகுறித்த 
impa ssion , U. உணர்ச்சியூட்டு , உணர்ச்சி கிளர்ந்தெழச் வினைச்சொற் காலங்கள் . 
செய் , முனைப்பான தூண்டுதலளி. 

imperfec tion , n . குறைபாடு ; குற்றம் , தவறு ; கறை , 
impass ive , a . உணர்ச்சித்திறக் குறைவான ; கிளர்ச்சியற்ற ; மாசு , நிறைவுறாநிலை . 
துன்பமுணராத ; ஆரமைதியுடைய , அசைக்க முடியாத 
வீறமைதி வாய்ந்த . 

imperf orate , a . துளையற்ற , துளையிடப்படாத ; அஞ்சல் 

தலை வகையில் துளைவரியற்ற ; அஞ்சல் தலை வரித்தாள் 
impaste , v . பசைப்பொருளில் பொதி ; பசைபோன்ற பொரு வகையில் துளைவரியிடப்படாத ; ( உள் . ) இயல்பான புழை 
ளில் பதித்துவை ; பசைக் களிம்பாக்கு ; வண்ணச்சாயங்களை கள் இல்லாத. 
அப்பிச் சாயம் தீட்டு . 

imper jal , 11. கீழுதட்டின் அடிப்புறத் தாடிப்பகுதி ; மோட்டி 
impas to , 11. திண்சாயப்பூச்சு , கெட்டியாக வண்ணச்சாயம் 

லிடத்தக்க மூடைப்பெட்டி ; ருசிய தங்க நாணயம் ; a . பேரர 
அப்பிய நிலை . 

சுக்குரிய ; பிரிட்டனின் மைய அரசைச் சார்ந்த ; பேரரசைச் 
impa tience , n . பொறுமையின்மை , பொறுமையற்ற சார்ந்த ; ஏகாதிபத்தியஞ்சார்ந்த ; உச்சஉயர் அதிகாரமுடைய , 
விரைவு ; அமைவின்மை , படபடப்பு ; சகிப்பின்மை . 

தனிமுதல் உரிமையுடைய ; மாட்சிமை மிக்க , மேன்மை தங் 
impa tient , a . பொறுமையற்ற ; பதற்றமான , மன அமைதி கிய ; பகட்டழகுடைய ; சிறந்த ; பிரிட்டனில் வாணிக அளவை 
யற்ற ; சகிப்புத்தன்மையற்ற ; ஆத்திரமான , அமைதியற்ற களின் வகையில் மைய ஆட்சியின் சட்டவரம்புக் கட்டளைப் 
தன்மையில் ஆர்வமுற்ற . 

பட்ட பகுஅளவையுடைய ; தாள் வகையில் 22X32 அங்குல 
impawn , . அடகுவை ; ஈடாகவை , உறுதிக்காப்பாக அளி . அளவுடைய ; ( தொ . ) imperial federation , பேரரசு கூட்டுக் 
impayable , ( பிர . ) a . விலைமதிப்பற்ற . 

குழு ; Imperial Institute , பிரிட்டனின் பேரரசு நாடுகளிடையே 
impeach , . உச்சஉயர் பேரவை மன்றத்தில் நிறுத்தி அரசுப் 

வாணிகத்தொடர்புகளுக்குரிய இலண்டனிலுள்ள கட்டிடம் ; 
பகைமைக் குற்றஞ்சாட்டு ; பேரவைப் பொதுமன்றத்தின் சார் 

imperial preference , பேரரசு நாடுகளுக்குரிய சலுகை , பிரிட் 
F பாக உயர்மன்றத்தில் அரசியல் உயர்பணியாளர் மீது குற்றஞ் 

டனின் பேரரசுக் கூட்டிணைவு நாடுகளிடைப்பட்ட சரக்குகளுக் 

குக் குறைந்த வரி விதிக்கும் முறை . 
சாட்டு ; மன்றச்சான்றாகி உடன்குற்றவாளிமீது குற்றம் 
தாக்கு ; குறைகாண் , இழித்துரை , மதிப்புக்குறைப்படுத்து . 

imper ialism , n . சக்ரவர்த்தியின் ஆட்சி ; பேரரசு ஆட்சி 
impeach able, a . குற்றத்துக்கிடமான , குறைகாணத்தக்க . 

முறை ; பேரரசுத் தன்மை , பேரரசுக் கோட்பாடு ; பிரித்தானி 

யப் பேரரசின் பல்வேறு பகுதிகளின் போர்ப்பாதுகாப்பு உள் 
impeach ment , n . மன்பகைக் குற்றச்சாட்டு ; அரசியல் நாட்டு வணிகம் முதலியவற்றிற்கான கூட்டிணைப்பு ; குடி 
குற்றச்சாட்டு , பழிப்பெதிர்ப்பு , குற்றத்தாக்குதல் . 

யேற்ற நாடுகளால் வரும் வளம் பற்றிய நம்பிக்கை . 
66 


யில்லாத . 


518 
imperialist 

importune 
jmper ialist , n . பேரரசின் ஆதரவாளர் ; பேரரசுக் கோட் implacen tal , a . நஞ்சுக்கொடியற்ற, தொப்புட் கொடி 
பாட்டு ஆதரவாளர் ; ( வர . ) செர்மன் பேரரசரின் ஆட்சியை 
ஆதரிப்பவர் ; பிரித்தானிய ஏகாதிபத்தியவாதி , ஏகாதி 

implant , ப . நடு , நட்டுவை ; செருகிவை ; முளைத்து வளரச் 
பத்திய ஆதரவாளர் . 

செய் ; பயிரிடு ; நிலைநாட்டு ; புகுத்து ; பதியவை ; ஆழ்ந்து 
impe ril , v . இடுக்கணுக்கு உள்ளாக்கு , இடர்ப்பாட்டுக்கு செறியும்படி செய் . 
உட்படுத்து . 

implaus ible , a . பொருத்தமாகத் தோற்றாத . 
imper ious , a . அதிகாரமனப்பான்மையுள்ள ; மேலாதிக்க 

impledge , U. அடகுவை , அடைமானம் வை . 
மிக்க தொனியையுடைய ; வீறாப்பான , இறுமாப்புவாய்ந்த ; 

im plement , n . கருவி , துணைச்சாதனம் , தட்டுமுட்டுப் 
கட்டளையிடுகிற ; தவிர்க்கமுடியாத ; அதிரடியான, இமைக்கப் 

பொருள் ; V. ஒப்பந்தத்தை நிறைவேற்று ; செயல்முற்றுவி , 
பொறாத அவசரமுடைய . 

செயல்துறை நிறைவுசெய் . 
impe rishable , a . அழியாத , அழிவில்லாத , 

im plements , 11. pl . துணைக்கருவிகளின் தொகுதி , கருவி 
impe rium, ( ல . ) n . கட்டற்ற வல்லாட்சி ; மேனிலைப் படைத் கலக் கோப்பு . 
துறை ஆட்சி ; பேரரசு ; ( தொ . ) imperium in imperio , imple tion , 11. நிறைத்தல் , நிரப்புதல் ; நிறைவு , முழுமை . 
( ல . ) வல்லாட்சிக்குள் ஒரு வல்லாட்சி . 

im plicate , 11. குறிப்பாகச் சுட்டப்பட்ட பொருள் ; 7 . 
imperm anent , a . நிலையற்ற , நிலைத்திராத , நிலையாமை 

சிக்கவை , பின்னிக்கொள்ளச் செய் ; பாதிக்கச்செய் ; சிக்க 
யுடைய . 

லாக்கு ; குறிப்பாகச்சுட்டு ; உய்த்துணரும்படி சொல் . 
imperm eable , a . ஊடுருவ இடந்தராத , துருவிச்செல்ல 

impli cit , a . பொருள் தொக்கி நிற்கிற ; உள்ளடக்கமான ; 
முடியாத ; ( இய . ) நீரியற்பொருள்கள் கடந்து செல்லவிடாத . 

( தொ . ) implicit faith , மட்டுமாற்றங்களற்ற முழுநிறை 
impermiss ible , a . இசைவளிக்கத்தகாத , ஒப்புதலளிக்க நம்பிக்கை , ஐயுறாப் பற்றுறுதிப்பாடு ; திருச்சபை ஏற்பிலே 
இயலாத . 

அடங்கியுள்ள நம்பிக்கை , ஏற்ற திருச்சபை மூலமாகவன்றித் 
imperscrip tible , a . எழுத்து மூலமான ஆணைபெறாத . 

தனி மனிதன் தானே நாடி அனுபவத்தால் பெறாத நம்பிக்கை . 
impers onal , a . ஆளைக்குறிக்காத , பண்புகுறித்த ; ( இலக் . ) implore , 0. கெஞ்சிக்கேள் , மன்றாடு , இரந்து வேண்டு . 
ஆட்சார்பற்ற ; தனி மனிதரைச் சுட்டாத ; பொதுமுறை implor ingly , adu . வற்புறுத்திக் கெஞ்சி , மன்றாடி . 
யான ; ( இலக் . ) வினை வகையில் வினை முதல் சுட்டாத , 

inplud ium , ( ல . ) 11. அங்கணம் , பண்டை ரோமரின் கட்டட 
பொதுச்சுட்டான . 

நடுமுற்றத்தில் மோட்டு நீரைச் சேரவாங்கும் தொட்டிக்கட்டு . 
impers onate , U. உருவகப்படுத்திக்காட்டு ; உருமேற் கொண்டு 

imply , . குறிப்பாகச் சுட்டு , பொருள் தொக்கியிருக்கச் செய் ; 
செயலாற்று ; நடித்துக்காட்டு ; பாகம் நடி ; ஆள்மாறாட்டஞ் 

மறைமுகமாகக் குறிப்பிடு ; சூழ்ச்சித்திறம்படக் கூறு . 
செய் . 

impold er , . கடலிலிருந்து நிலம் மீட்டுப்பெறு . 
impersona tion , 11. ஆள்மாறாட்டம் . 

impolicy , 1. மோசமான செயற்கோட்பாடு , 

டெச் 
imperson ify , v . பண்புருவகப்படுத்து , பண்பைப் பண்பியாக 

சூழலுக் கொவ்வாநிலை . 
உருவகஞ் செய் ; உருவகஞ் செய் , மனித இயல்பு ஏற்றி உரை . 

impolite , a . நடைநயமற்ற , வணக்க இணக்கமற்ற , மரி 
impert inence , 11. மதிப்பின்மை . 

யாதையில்லா த . 
impert inent , a . தகாத , முறைகெட்ட , திமிரான ; துடுக்குத் 
தனமிக்க ; மட்டுமதிப்பற்ற , வரம்புகடந்த ; 

impol itic , a . செயல்துறை அறிவு நயமற்ற , ஏற்பறிவற்ற ; 
தகாத்தலை 

செயல் நயமறியாத ; கால இடச்சூழலுக்கு ஒவ்வா நிலையுடைய . 
யீடான ; பொருத்தக்கேடான ; முட்டாள் தனமான . 

imponderabil ia , ( ல . ) n . pl . = imponderables. 
imperturb able, a . எளிதில் அமைதி குலையாத , அசையா 

impon derable , n . கணிக்க முடியாதது , கணக்குக் கடந்தது , 
அமைவுறுதி வாய்ந்த . 
imperv ious , a . புக வழியளிக்காத , துளைக்கமுடியாத ; செவி 

சில்லறையானது ; a . ( இய . ) பளுவற்ற , இலேசான , 

மில்லாத ; அளவிடமுடியாத . 
வழி நுழைய இடங்கொடாத ; மூளையில் ஏற்றுக்கொள்ளாத . 

impon derables , 11. pl . கணிக்கமுடியாதவை , கணக்குக் 
impetig o , n . கொப்புளத் தொற்றுநோய் வகை . 

கடந்தவை ; கணிக்க முடியாக் கூறுகள் , தெரியவராக் காரண 
im petrate , v . ( இறை . ) வேண்டிப்பெறு . 

நிலைக் கூறுகள் ; சிறு சில்லறைச் செய்திகள் . 
impet uous , a . விசைவேகமான , வீசியடிக்கிற ; கட்டுக்கடங் impon ent , 11. கடமை முதலியவற்றைச் சுமத்துபவர் ; a . 

காத , வெறித்த , மூர்க்கமான ; சிந்திக்காமல் செயலாற்றுகிற . கடமை முதலியவற்றை விதிக்கின்ற , கடமை சுமத்துகிற . 
im petus , 11. தூண்டுவிசை; செயல்தூண்டு தல் , தூண்டுதிறம் . im port , 11. உட்பொருள் , தொக்கு நிற்கும் கருத்து ; உட் 
im peyan phea sant , 11. தலைச்சூட்டும் வண்ண அழகுமிக்க கருத்து , சுட்டுப்பொருள் ; முக்கியத்துவம் , சிறப்புக்கூறு ; 
இறக்கையும் கொண்ட வான்கோழிவகை . 

இறக்குமதி . 
im pi , 11. தென் ஆப்பிரிக்க இனத்தவரின் படைவீரர் தொகுதி . import 2 , ப . இறக்குமதி செய் ; பொருள்சுட்டு , பொருள் 
impi ety , 11. இறைப்பற்றார்வமின்மை , தெய்வபக்தியற்ற நிலை ; 

குறிப்பிடு , பொருள்கொள் ; தெரிவி , தெரியப்படுத்து ; நலங் 
சமயத்துறை அவமதிப்பு ; மதிப்பார்வக்கேடு ; பணிவடக்க 

களைப் பாதித்தல் செய் ; முக்கியத்துவமுடைய தாக இரு . 
மின்மை . 

import ance , 11. முக்கியத்துவம் ; பெருமை , சிறப்பு ; தனி 
impinge , U. மேல்வந்தழுத்து , 

தாக்கு , அடி ; 

மனிதனின் மதிப்பு ; பெருமைத்தனம் , பகட்டாரவாரம் . 
மோதுவி ; மேற்சென்று பாதித்தல்செய் . 

import ant , a . முக்கியமான , முக்கியத்துவம் வாய்ந்த ; 
im pious , a . கடவுட் பற்றில்லாத ; சமயத்தை இகழ்கிற , பெரும்பயன் விளைவிக்கிற ; பகட்டாரவாரமுள்ள , பகட்டான , 
கொடிய , பழிசார்ந்த . 

பெருமையான . 
im pish , a . குறளி சார்ந்த ; குறளி 

போன்ற ; 

கூளியின் imports , 1. pl . இறக்குமதிச் சரக்குகள் . 
இயல்புடைய ; குறும்புமிக்க ; குறும்பு செய்து தொல்லை 

import unate , a . விடாக்கண்டனான , ஓயாது வற்புறுத்த 
உண்டுபண்ணுகிற . 

லாகக் கெஞ்சிக் கேட்கிற ; விடாப்பிடியான ; மீண்டும் 
impit eous , a . ( செய் . ) இரக்கமற்ற . 

மீண்டும் நெருக்கித் தொந்தரவு செய்கிற ; அவசரப்படுத்தி 
implac able , a . எளிதில் மசியச்செய்ய முடியாத , இணக்கு 

நெருக்குகிற . 
விக்க இயலாத ; தளர்த்தப் பெறமுடியாத ; மாறாத , கனியாத ; 
விட்டுக்கொடுக்காத , தணியாத . 

importune , . இடைவிடாமல் இரந்துகேள் , வற்புறுத்திக் 
கெஞ்சிக் கேள் , தொடர்ந்து மன்றாடு . 


கால 


கன 


மோது ; 


எளிதாக 


519 
importunity 

improver 
importun ity , n . விடாத்தொந்தரவு . 

impre ssionable, a . எளிதில் உள்ளத்தில் எதுவும் பதிகிற ; 
impose , v . சட்டக்கோப்புச்செய் , அச்சுக் கோக்கப்பட்ட உருக் எளிதாகப் பிறர் கருத்தேற்றுத் தன்னை மாற்றிக்கொள்ளும் 
களை இருப்புச்சட்டத்தில் வைத்துப் பொருத்தி அமை ; வரி 

தன்மையுடைய ; ஏற்கும் இயல்புடைய . 
சுமத்து ; வலிந்து கடமை ஏற்கச்செய் ; பணிகளைச் செய்யும் impre ssionism , n . பாவியல் கலைத்திறம் , விரிநுணுக்கக் 
படி ஏற்பி ; பொறுப்புக்களை ஒப்படை ; போலிச்சரக்குகளைக் கூறுகளில்லாமலே பொதுமைப்பாவமும் தொனியும் உண்டு 
கொடுத்து ஏய் ; ஏமாற்று ; தோற்றத்தால் கவர்ச்சிக்கு பண்ணும் ஓவிய இலக்கியக் கலைகளின் பண்பு . 
உட்படுத்து ; பண்புத் திறங்களால் ஆட்கொள்ளு. 

impress ive , a . ஆழ்ந்த உணர்ச்சியைத் தூண்டத்தக்க , 
imposi tion , 11. சுமத்தீடு ; விதிப்பு ; வரி ; தீர்வை ; சுமை ; 

மனக்கிளர்ச்சி உண்டாக்குகிற , கவர்ச்சியூட்டி ஆட்கொள்ளத் 
ஏமாற்றுச் செயல் ; பள்ளிக்கூடத்தில் தண்டனையாக விதிக்கப் தக்க , மனத்தில் ஆழ்ந்து பதியத்தக்க . 
பட்ட கடமை வேலை ; திருச்சபைப் பணி அமர்த்து வினையில் im prest , n . அக்கறைத்தொகை , அரசாங்க வேலைக்காக முன் 
கையமர்த்துதல் . 

பணமாகக் கொடுக்கப்பட்ட தொகை , அச்சாரம் . 
imposs ible , a . செயல்கூடாத ; இயலாத , நடக்கமுடியாத ; iinprinat ur , ( ல . ) 11. அச்சிடுவதற்குரிய அரசியல் இசை 
உண்மையாக நடந்திருக்க முடியாத ; முற்றிலும் பொருத்த வுரிமை ; இசைவாணை , செயலுரிமை இணக்கம் . 
மற்ற ; எவ்வகையிலும் ஒத்துவராத , இணங்கி நடத்த 

imprim is , ( ல . ) ads . முதலாவதாக , முதலிடத்தில் . 
முடியாத ; இல்லாத , வசதியில்லாத ; ஒத்துக் 

im print , n . பெயர்விவரப் பொறிப்பு , அடையாள முத்திரை . 
கொள்ள முடியாத , மிகு மோசமான . 

imprint 2 , ப . முத்திரையிடு , மனத்தில் ஆழ்ந்து படியச்செய் , 
im post , n . ( வர . ) வரி ; கடமை ; திறை , கப்பம் . 

கருத்தில் பதியச்செய் . 
im post , n . ( க - க . ) மேல்வளைவைத் தாங்கும் தூணின் 

impris on , v . சிறைப்படுத்து , காவலில் அடை ; கட்டுப்படுத்து , 
மேற்பகுதி . 

எல்லைக்குட்படுத்து , அடைத்துவை , மூடி வை . 
impos thume, n . = impostume . 

improb able , a . இயல்பாக நிகழக்கூடாத , நடைபெற்ற 
impos tor , 11. ஏமாற்றுகிறவர் , வஞ்சகர் , மோசக்காரர் . 

உண்மையாயிருக்க முடியாத , பொருத்தமற்ற , நம்பு தற்கரிய . 
impos tume , n . சீக்கட்டியபரு ; கேடுவிளைவிக்கும் பகுதி . 

improb ity , 11 . நாணயமற்ற தன்மை , நேர்மையின்மை ; 
impos ture , n . ஏமாற்று , மோசடி , வஞ்சகம் . 

வஞ்சகம் , மோசம் . 
im potent , a . செயலற்ற , வலுவற்ற ; ஆற்றலற்ற ; செயல் 

impromp tu , n . முன்னேற்பாடின்றி ஆற்றப்படுகிற பேச்சு ; 
வகையற்ற ; முதுமையுற்ற , தளர்ந்த ; ஆண் தன்மையற்ற . 

உடனடி நகைச்சுவைத்துணுக்கு ; முன்முயற்சியின்றி உரு 
impound , . கால்நடைகளைப் பட்டியில் அடை ; மூடிவை ; வாக்கப்படும் கட்டுரை ; உடனடி நடிப்புப்பகுதி ; திட்ட 
சிறைப்படுத்திவை ; சட்டப்படி உரிமையைத் தன்வயப்படுத் மற்றதுபோல் அமைக்கப்படும் இசை அமைப்பு ; a . முன்னேற் 
திக்கொள் , சட்டப்படி உடைமைப் பொருளாகக் கொள் ; பாடின்றி ஆற்றப்படுகிற ; உடனடிச் செயலான ; முன் 
பறிமுதல் செய் . 

முயற்சியற்ற ; adu . முன்னேற்பாடின்றி , உடனடிச் செய 
impov erish , v . வறுமையாக்கு , ஏழ்மையாக்கு ; வலுக் லாக , முன்முயற்சியில்லாமல் , தற்கண மாக . 
குறையச்செய் ; வளங்குறை . 

improp er , a . நேரல்லாத , தகுதியற்ற , தவறான , ஒழுங்கில் 
imprac ticable, a . செயல்முறைக்கொவ்வாத ; செயற்படுத்த லாத ; ( தொ . ) improper fraction , தகாப்பின்னம் , முழுமை 
இயலாத ; வைத்து நடத்த இயலாத ; சமாளிக்கமுடியாத ; செய்ய 

கனிந்த மேனிலைக் கீழ்வாய் எண் . 
முடியாத ; பயனற்ற ; பாதைகள் வகையில் செல்வதற்கரிதான . improp riate , v . திருச்சபை மானியத்தைக் கூட்ட வைக்கு 
im precate , v . சாபமிடு , பழித்துரை , கண்டி . 

அல்லது தனிப்பட்ட வருக்குரிய சொத்துடன் இணைத்துக் 
impreca tion , 11. சாபம் . 

கொள் ; திருச்சபை வருவாய் உடைமைகளைச் சமயத் துறை 

சாராப் பொதுத் துறையினர் கையில் ஒப்படை . 
impreg nable , a . கோட்டை வகையில் கைப்பற்ற முடியாத 
வலிமையுள்ள ; தாக்குதலுக்கு அசையாத . 

improp riator , 11. திருச்சபை மானியம் அல்லது மகன்மை 

ஒப்படைக்கப் பெற்றவர் . 
impreg nate, a . சினைப்படுத்தப்பட்ட , கருவுறச்செய்யப் 
பட்ட ; செறிவுற்று வளப்படுத்தப்பட்ட ; V. சினைப்படுத்து , 

impropri ety , 11 . தவறான 

நடைமுறை ; 

தகுதியின்மை ; 
கருவுறச்செய் ; செறிவி , திண்ணிறை வாக்கு , ஏற்கக்கூடிய 

ஒழுங்கின்மை . 
அளவுகல ; ( உயி . ) கருப்பொலிவுறுத்து ; பண்புதோய்வித்து 

improv able , a . திருத்தத்தக்க , செம்மைப்படத்தக்க ; மேம் 
வளப்படுத்து . 

பாடடையத்தக்க ; வேளாண்மைக்குகந்த நிலையிலுள்ள . 
impresar io , 11. பொதுக்கேளிக்கை விழாக்கள் ஏற்பாடு செய் improve , v . திருத்து ; செம்மைப்படுத்து ; மேம்பாடடையச் 
பவர் ; இசைநாடக மேலாள் ; இசையரங்குச் செயலாளர் . 

செய் ; 

முன்னேற்று ; திருத்தங்கள் செய் ; நிலத்தைச் சீர் 
imprescrip tible, a . வரையறைகட்கு உட்படாத , சட்டப் 

திருத்து ; நிலம் பண்படுத்தி மதிப்புயர்த்து ; கட்டிடத்தை 
படி அகற்ற முடியாத . 

மேலும் கட்டி மேம்படுத்து ; விலை உயர்த்து ; திருந்து ; 

மேம்படு ; 
im press , n . பொறிப்பு , முத்திரை ; பொறிப்புச் சின்னம் ; 

முன்னேறு ; மேலும் சிறந்து வளர் ; தாண்டி 
தனிச் சிறப்பான அடையாளம் . 

மேம்பாடு காண் ; நன்கு பயன்படுத்திக்கொள் ; ( தொ . ) 

improve away , திருத்தியமைப்பதன்மூலம் நீக்கி விடு ; 
impress 2 , ப . அழுத்து , பதியச் செய் , குறியிடு , அடையாளம் improve the occasion , improve the opportunity , தறு 
செய் ; முத்திரையிடு ; அச்சில் பதி ; திறம்படக் கவர்ச்சி வாயை நன்கு பயன்படுத்திக்கொள் ; improve upon , மேலும் 
செய் ; ஆழ்ந்து பண்புருவாக்கு ; மனத்திற் பதியவை . 

சிறப்பாகச் செய் , சிறப்பைத் தாண்டிப் பெருஞ்சிறப்புக் 
impress , U. நிலப்படை கடற்படைத்துறைகளில் சேவை காண் . 
செய்யும்படி வற்புறுத்து ; பொதுச்சேவைக்காகக் கைப்பற்று ; improve ment , 11. திருத்து தல் ; திருத்தம் , மேம்பாடு , முன் 
விவாதத்தில் இணைத்துப் பயன்படுத்திக்கொள் . 

னேற்றம் ; மேம்பாடு தரும் மாறுபாடு ; திருத்தம்பெற்ற 
impre ssion , 11. பொறித்தல் , பொறிப்பு ; பொறித்த அடை 

செய்தி ; திருந்திய பொருள் ; திருத்தத்துக்கு உதவுகிற கூறு ; 
யாளம் ; முத்திரை ; அச்சுப்பதிவு ; படச்செதுக்குப்பாளப் 

மேம்பட்ட புதிய மாற்றுப்பொருள் , மேம்பட்ட பகரப் 
பதிவு ; பதிப்பு , ஒருதடவை பதிக்கப்பட்ட ஏடுகளின் தொகுதி ; பொருள் ; மதிப்புயர்த்தும் மாறுபாடு ; விரிவுபடுத்தும் புதுக் 
மறுபதிப்பு , பதிப்பின் மாற்றம்படாத மறு அச்சுப் பதிவு ; 
கருத்துப்பதிவு , கருத்துத் தடம் , கருத்துவிளைவு ; உணர்ச்சி improv er , 11. திருந்துபவர் ; திருத்துபவர் ; மேம்பாடடை 
விளைவு ; எண்ணப்பதிவு , மனத்தில் ஏற்பட்ட கருத்து ; பவர் ; தேர்ச்சி நாடியவர் , தன் திறமைப்பயிற்சி நாடிக் குறை 
தெளிவற்ற நம்பிக்கை , உறுதியற்ற கோட்பாடு . 

ஊதியத்துடனோ ஊதியமில்லாமலோ உழைப்பவர் . 


கூறு . 


50 
improvident 

inapposite 
improv ident , a . எதிர்காலத்தைப்பற்றி அக்கறையில்லாத ; துறையில் ; ஊடாக ; வாயிலாகக் கொண்டு ; பண்பில் ; 
வாழ்க்கை பற்றிய முன் கருதலற்ற ; சிக்கனமாயில்லாமல் பண்புகளிடையே ; பண்புகாரணமாக ; ( தொ . ) in and out , 
வீண்செலவு செய்கிற ; செட்டற்ற . 

உள்ளும் புறமும் , இங்குமங்கும் ; அடுத்தடுத்து வருவதும் 
improv isator , improvisator e , ( இத் . ) 1. முயற்சியின்றித் போவதுமாக ; முன்னும் பின்னும் ஊசலாடும் நிலையில் ; 
திடீரென்று செய்யுள் இயற்றுபவர் . 

in as far as , in so far as , inasmuch as , என்ற அளவில் ; 

என்ற காரணத்தினால் ; in fact, in truth , மெய்யாக , உண்மை 
improvise , U. செய்யுள் இசை முதலியவற்றின் வகையில் 

யைச் சொல்லுமிடத்தில் ; in for , 

தொடர்புகொண்டு ; 
முயற்சியின்றித் திடீரென்று ஆயத்தம் செய் ; திடீரென்று 

அக்கறை கொண்டு ; ஈடுபாடு கொண்டு ; in for it, முற்றிலும் 
ஏற்பாடு செய் . 

சிக்கி ; விடுபடமுடியா நிலையில் அகப்பட்டு ; in hot water , 
improvvisator e , ( இத் . ) n . = improvisator .. 

இக்கட்டில் சிக்கி , தொல்லையிற் பட்டு ; in itself , தனிப்பட்ட , 
imprud ence , n . வருவதுணராமை , முன்னாய்வின்மை , தன் தன்னிலையில் ; in order , ஒழுங்காக ; in order to , in order 
மதி கேடு , சூழ்வகை அறியாமை , அவிவேகம் . 

that , வேண்டி , எதிர்நோக்கி , என்ற நோக்கத்துடன் ; 
imprud ent , a . செயல்வகையற்ற , விவேகமில்லாத ; முன்னாய் in pursuance of , in search of , பின்பற்றி , தேடிக்கொண்டு ; 
வற்ற , எதிரது அறியாத ; செயலறிவற்ற , முன்பின் பாராது ins and outs , முழு நுணுக்க விவரங்கள் ; in the darks , ஒளி 
செயலாற்றுகிற ; காரியத் திறமையற்ற ; சிக்கன மதியற்ற . 

யின்றி ; 

எதுவும் புரியாமல் ; live in clover , கவலையற்று 
im pudence , 11. வெட்கங்கெட்ட தன்மை ; திமிரான அவ 

இன்புற்று வாழ் ; not in it , போட்டியில் கலந்துகொள்ளா 
மதிப்புப் பண்பு . 

நிலையில் . 
im pudent , a . வெட்கமில்லாத , நாணங்கெட்ட ; ஆணவ inabil ity , n . இயலாமை ; ஆற்றற்கேடு ; வகையின்மை . 
மான ; முரட்டுத்தனமான ; அமைவடக்கமற்ற , மரியாதை in absen tia , ( ல . ) a . ஆள் இலாநிலை நிகழ்வான ; adu . ஆள் 
யற்ற ; துடுக்கான தன்மையில் அவமதிக்கிற . 

இல்லா நிலையில் . 
impudi city , n . வெட்கங்கெட்டநிலை , நாணமற்ற தன்மை , inacessibil ity , 11. எட்டாத்தன்மை ; அணுக முடியாமை . 
அடக்கமற்ற இயல்பு . 

inaccess ible , a . எட்டாத ; புகமுடியாத ; அணுகமுடியாத ; 
impugn , ப . பழிச் சொற்களால் தாக்கு ; தவறென்று வினா 

அடையமுடியாத , எய்த இயலாத , கிட்டாத . 
எழுப்பு ; குறைகூறித் தடங்கல் செய் ; மறுத்துப் பேசு , 
எதிர்த்து நில் . 

inacc uracy , 11. சரி நுட்பக்கேடு ; தவறு . 
impu issant , a . வலிமையற்ற , ஆண்மையற்ற , வலுவற்ற , 

inacc urate, a . சரிநுட்பமற்ற ; சரியாக இல்லாத ; பிழை 
மெலிந்த. 

பாட்டுக்கு இடந் தருகிற ; தவறான . 
im pulse , 11. தூண்டுதல் ; தூண்டுவிசை , உந்து வேகம் ; 

inac tion , 11. செயலின்மை , சோம்பல் ; உயிரற்ற தன்மை , 
தாக்குவிசை ; தூண்டுவிசையின் விளைவு , உந்துவிசை 

கிளர்ச்சியற்ற நிலை . 
யாற்றல் ; திடீரியக்கம் ; கணநேர ஆற்றல் ; தள்ளல் ; தாக்கு ; inadaptabil ity , n . சூழலிசைவின்மை , சூழ் நிலைக்கேற்ப 
அடி ; நாடி நரம்புகளில் அலை எழுப்பும் புறத் தூண்டுதல் ; மாற்றியமைத்துக்கொள்ளக்கூடிய தன்மை இல்லாமை , 
மனத்தின் புறத்தூண்டுதல் ; திடீர் உணர்ச்சி ; மனக்கிளர்ச்சி ; 

inad equacy , 11. போதாமை ; குறைபாடு . 
ஆராயாத் திடீர்ச்செயல் . 
impul sion , 11. தூண்டுதல் , தள்ளுதல் ; மனத் தூண்டுதல் , 

inad equate , a . போதாத , பற்றாத ; தேவைக்குக் குறைந்த . 
உள் உணர்ச்சி ; தூண்டு விசை . 

inadhes ive , a . ஒட்டும் இயல்பற்ற . 
impul sive , a . திடீர் எழுச்சிக்கு ஆளாகும் இயல்புடைய ; 

inadmiss ible , a . ஒத்துக்கொள்ளக்கூடாத , ஏற்பளிக்கத் 
திடீர் உணர்ச்சிகளுக்கு ஆட்படுகிற ; திடீர்த் தூண்டுதலான , 

தகாத , அனுமதிக்கக்கூடாத . 
திடீர் உணர்ச்சி காரணமான . 

inadvert ence , inadvert ency , 11. கவனக்குறைவு . 
impun ity , 11. தண்டனையிலிருந்து விலக்கீட்டுரிமை ; விளைவு 

inadvert ent , a . கவனக்குறைவுடைய ; 

புறக்கணிக்கும் 
களிலிருந்து விடுபாட்டுறுதி ; முழுநிறைக் காப்புறுதி . 

இயல்புடைய . 
impure , a . அழுக்கான ; தூய்மையற்ற , துப்புரவற்ற ; புனித 

inal ienable , a . மாற்றிக்கொடுக்க இயலாத , பராதீனப் 
நிலை திரிந்த , திரு நிலைகெட்ட ; ஒழுக்கமற்ற ; ஒழுக்கத் 

படுத்தமுடியாத . 
துறையில் கறைப்பட்ட , கற்பொழுக்கங் கெட்ட ; அயற் inal terable , a . மாற்றமுடியாத ; மாறாத , 
பொருள் கலப்புள்ள , கலப்படமான ; ஒரு வண்ணத்தோடு intainora ta , ( இத் . ) 11. காதலி , காதலணங்கு . 
பிறிதொரு வண்ணக் கலப்புடைய . 

inamora to, ( இத் . ) 1. காதலன் . 
impur ity , 11. தூய்மைக்கேடு , மாசு ; கழிவுப்பொருள் . 

inane , n . வெறும்பாழ் , பாழ்வெளி, வெற்றிடம் ; a . ஒன்று 
impute , v . செயல்காரணமாகச் சுட்டிக்காட்டு , பண்புக்குரிய மற்ற ; வெறுமையான ; வெற்றிடமான ; உணர்ச்சியற்ற ; 
வராகக் குறித்துக்காட்டு ; காரண மாகக் குறித்துரை; ( இறை . ) அறிவற்ற ; பண்புத்திட்பமற்ற ; சாரமற்ற ; ( தொ . ) the 
நலந்தீங்குகளுக்கு வேறொருவரைப் பகராளாகச்சுட்டு . 

inane, எல்லையற்ற பெருவெளி . 
in , a . உள்நோக்கிய ; உள்நோக்கிச் செல்கிற ; U. உள்ளே எடுத் inan imate , a . உயிரற்ற , சடப்பொருளான ; உயிர்வளம் 
துச் செல் ; உள்ளடை. , வளைத்து அடைப்புச் செய் ; உஉள்ளிடு , இல்லாத , உயிர்வாழ்வு அற்ற ; கிளர்ச்சியற்ற ; உணர்ச்சி 
உள்வை ; அறுவடையாகச் சேகரி ; ads . உள்ளே ; உள்ளி யற்ற ; மந்தமான ; ( தொ . ) inanimate nature , உயிர் செடி 
டத்தில் ; உள் இருக்கும் நிலையில் ; வெளியே சென்றிரா கொடி நீங்கலான இயற்கைப் பரப்பு . 
நிலையில் ; வந்து சேர்ந்துள்ள நிலையில் ; உள்ளிடத்துக்கு ; inani tion , 11. வெறுமை , பட்டினி, ஊட்டக்குறை . 
உட்புறமாக ; உள்நோக்கி ; உள்நோக்கி வருகிற ; உடனாக ; inan ity , 11 . வெறுமை ; மூளை வெறுமை ; மனவறுமை ; 
மிகையாக ; வழக்காற்றில் புதுமைப்பாணியாக ; பணியேற்ற 
நிலையில் ; செயல் நிலையில் ; விளையாட்டில் ஆட்ட நிலையில் ; 

அறிவிலாச் சிற்றுரை . 
உடள் தொய்வாக ; நன்கு வரிந்திழுத்து ; ஈடுபடத்தக்க நிலையில் ; 

inappeas able , a . நிறைவுபடுத்த இயலாத ; தணிக்க முடி 
ஈடுபட்ட நிலையில் ; சிக்கிய நிலையில் ; 

யாத ; அமைதிப்படுத்த இயலாத . 

ஆர்வ நிலையில் ; 
அருகே : உள்ளின நோக்கி ; prep . இல் , இடத்தில் ; இடை 

inapp etence , 11. விருப்பின்மை , அவாவின்மை ; சுவைப் 
யில் , நடுவில் ; உள்ளே ; எல்லைக்குள் ; வாயில் கடந்து ; 

பொருத்தக்சே.டு . 
உள்ளாக ; நடுவாக ; இடையே ; அருகே ; நெருங்கி ; 

inapp licable , a . பொருத்தமற்ற , இணைவொவ்வாத . 
சூழலில் ; காலத்தில் ; வேளையில் ; கட்டத்தில் ; ஏல்வையில் ; inapp osite, a . தகுதியற்ற , உரியதல்லாத , உதவாத ; இடத் 
வேளையிடையே ; செயலில் ; செயலிடையே ; முறையில் ; திற்கு ஒவ்வாத . 


துடுக் 


521 
inappreciable 

inchoate 
inappre ciable , a . அற்பமான ; புலப்படாத ; பாராட்டத் incapa citate , v . தகுதியற்றதாகச் செய் , தகைகேடு உண்டு 
தகுதியற்ற . 

பண்ணு , ஏலாமற் செய் . 
inapprecia tion , 11. போற்றாமை , நலம்பாராட்டத் தவறுதல் . incapa city , 11. திறமையின்மை , தகுதியின்மை ; சோர்வு ; 
inapprehen sible , a . புலன்களால் பற்றப்பட இயலாத ; 

வலுவின்மை ; சட்டப்படியான தகுதிக்குறைபாடு . 
அறிவாற்றல் சென்றெட்ட முடியாத . 

incar cerate , v . சிறைப்படுத்து , அடைத்துவை . 
inapproach able , a . அணுகமுடியாத , நெருங்க இயலாத , incarn adine , a . ( செய் . ) தசை நிறமுடைய , சாய வகையில் 
அடையமுடியாத . 

சதை வண்ணமுடைய , மிகச் சிவப்பான . 
inapprop riate , a . பொருத்தமற்ற , தகுதியற்ற ; ஒவ்வாத . incarn ate , a . தசையுருத்தாங்கிய ; உடலெடுத்த ; மனித 
inapt , a . தகுதியற்ற ; திறமையற்ற ; பொருந்தாத . 

உரு ஏந்திய ; பண்பின் கண்கூடான உருவமான ; U. தசை 
inarch , U. கிளையைச் செடியினின்று வெட்டாமல் வளைத்துப் உருமேற்கொள் ; திருவுருக்கொள் ; மனிதப் பிறவியெடு ;; 
பதியம் போடு . 

திருவவதாரம் செய் ; கருத்துக்கு வடிவம் கொடு ; பண்பின் 

திருவுரு வாக்கு . 
inarm , V. ( செய் . ) தழுவு , கட்டியணை . 

incarn ate , v . incarnate என்பதன் முற்றெச்ச வடிவங் 
inartic ulate , a . இணைப்பில்லாத , பூட்டுப்பொருத்தப்படாத ; 

களுள் ஒன்று . 
( பே - வ . ) தெளிவாய்ப் பேசும் ஆற்றலற்ற ; நன்கு ஒலிக்க 

incarna tion , 1. திருப்பிறப்பு மேற்கொள்ளுதல் ; திருவவதா 
முடியாத ; ஊமையான . 

ரம் ; மனித உருவேற்பு ; தசை உருவேற்பு ; பண்பின் 
in arti culo mortis , ( ல . ) ads . இறந்தவுடனே , உயிர் 

திருவுரு , பண்புருவகம் . 
பிரிவுற்ற கணத்திலேயே . 
inartifi cial , a . கலைத்திறனற்ற , சுவைநயமற்ற , அழகற்ற , 

incau tious , a . ஆத்திரமுள்ள , முன்பின் பாராத ; 

கான , சிந்தித்துச் செயலாற்றாத . 
திறனற்ற , இயற்கையான ; கவடற்ற , சூதற்ற . 
inartis tic , a . கலைக்கொள்கையைப் பின்பற்றாத ; 

கலைத் 

incen diary , n . தீக்கொளுத்தி நெருப்பிட்டழிப்பவர் ; கலகக் 
திறனற்ற . 

காரர் ; எரியூட்டுக் குண்டு ; a . தீ மூட்டுகிற ; கலகஞ் செய் 
inasmuch , adv . என்ற காரணத்தினால் , 

கிற ; கலகத்தைத் தூண்டிவிடுகிற ; உ ணர்ச்சிகளைக் 

கிளறுகிற ; சினமூட்டுகிற . 
inatten tion , n . கவனக்குறைவு , பராமுகம் , அசட்டைப் 

in cense 1 , 11. நறுமணப்புகை ; நறும்புகை எழுப்பும் பொருள் ; 
படுத்துதல் ; பண்பிணக்கக்கேடு , நடைநயக்கேடு . 

சாம்பிராணி ; நறுமணம் ; புகழ்ச்சி , முகமன் ; U. நறும் 
inaud ible , a . கேட்க முடியாத , செவிப்புலனாகாத . 

புகையூட்டு , தெய்வ உருவங்களுக்கு நறுமணத் தூபம் இடு ; 
inaug ural , 11. தொடக்க விழாப்பேருரை ; a . தொடக்கத்திற் 

நறுமணம் பரவவிடு . 
குரிய ; தொடக்க விழாவுக்குரிய . 

incense 2 , ப . சினமூட்டு ; கிளறி விடு ; ஆத்திரமூட்டு . 
inaug urate , U. தொடங்கிவை , பணியமர்வுத் தொடக்கஞ் 

in censory , 11. நறும்புகைக் கலம் . 
செய் ; விழாவினை முறையாற்றித் தொடங்கு ; கட்டிடம் 
முதலியவற்றைப் பொதுமக்களுக்குத் தொடங்கிவை ; முதன் 

incen tive , 11. செயல் தூண்டுதல் ; தூண்டுவிசை ; செயல் 
முதல் காட்சிப்படுத்து . 

நோக்கம் ; a . தூண்டுகிற , செயலுக்கு அக்கறை ஊட்டுகிற . 
inauspi cious , a . தீயசகுனம் உடைய , நல்லெதிர்ப்பற்ற ; 

incept , v. 

அல்லது டாக்டர் 

பட்டம் பெறத் 
மங்கலமற்ற , தீயதான . 

தொடங்கு ; ( உயி . ) உள்வாங்கு , சினைகளை உள்ளடக்கு . 
in board , a . ( கப் . ) கப்பலின் பக்கங்களிடையே ; கப்பல் incep tion , 11. தொடக்கம் , எம் . ஏ . அல்லது டாக்டர் பட்டம் 
மையத்தில். 

பெறுவதற்கான துவக்கம் . 
in born , a . இயல்பாயமைந்துள்ள ; உடன்பிறந்த ; 

உள் incep tive , 11. துவக்க நிலை குறிக்கும் வினைச்சொல் ; a . 
ளிருந்து தோன்றிய . 

முதலாவதான , தொடக்கத்திலுள்ள , துவங்குகிற ; துவக்கங் 
inbreathe , ப . மூச்சு உள்வாங்கு ; பண்பை ஈர்த்து உட்கொள் . குறிக்கிற ; ( இலக் . ) துவக்கநிலை குறித்த ; ( தொ . ) inceptive 
in bred , a . இயல்பான , உடன் பிறந்த , இயற்கையாக 

verb , செயல் தொடக்கத்தைக் குறிக்கும் வினைச்சொல் . 
உள்ளார்ந்த . 

incert itude , n . ஐயப்பாடு , உறுதியற்றநிலை . 
in breeding , n . உட்குழு மண உறவு முறை ; இனத்தகப் 

incess ant , a . இடைவிடாத , ஓயாத , தொடர்ச்சியான , 
பாலிணைவு முறை . 

திரும்பத்திரும்ப வருகிற . 
Inc a , 11. தென் அமெரிக்காவில் பெரு ( Peru ) என்ற நாட்டை 

in cest , 11 . 

முறைதகாப் புணர்ச்சி , தடை விதிக்கப்பட்ட 
ஸ்பானியர்கள் கைப்பற்றுவதற்குமுன் ஆட்சியில் இருந்த அணுக்க உறவினரிடையேயான கலவி . 
பேரரசர் ; பெரு நாட்டின் ஆளும் இனத்தவருள் ஒருவர் . 

inces tuous , a . முறைதகாப்புணர்ச்சி சார்ந்த , கலவி வகை 
incal culable, a . கணித்தற்கரிய , மிகப்பெரிய ; முன்னரே 

யில் தடைவிதிக்கப்பட்டுள்ள அணுக்க உறவினரிடைப் 
மதிப்பிட்டறிய முடியாத ; வரையறுத்துணர முடியாத ; 

பட்ட . 
திட்ப உறுதி மாற்ற , நிலை உறுதியற்ற . 

inch 1 , 11. விரற்கடை , அங்குலம் , அடியில் பன்னிரண்டில் ஒரு 
in cam era , ( ல . ) a . தனி மறைவான ; நீதிபதியின் உள்ளரங் 

பகுதி ; சிறு அளவுக்கூறு ; மழைமானியில் ஓர் அங்குல 
கத்தில் நிகழ்கிற ; ads . தனி அரங்கில் , நீதிபதியின் பொது 

உயரம் பெய்யும் மழை அளவு ; பாதரசப் பாரமானியில் ஓர் 
மன்றத்திலிருந்து விலகித் தனியிடத்தில் . 

அங்குல உயரமுள்ள பாதரசத்தின் பளுவைச் சரிகட்டும் வளி 
incandesce , . வெப்பத்தோடு ஒளிவிடு ; வெண்சுடர் ஒளி மண்டல அமுக்கத்தின் அளவு ; 3. அங்குலம் அங்குலமாக 
வீசி எரியச்செய் . 

முன்னேறு , மெல்ல நகர் ; ( தொ . ) an inch of cold iron , 
incandes cence , 11. வெள்ளொளி. 

உடைவாளின் குத்து ; by inches , சிறிது சிறிதாக ; படிப் 
incandes cent , a . வெண்சுடர் வீசி எரிகிற ; வெப்பத்தோடு 

படியாக ; every inch , முழுதும் , முற்றும் ; flog person within 
ஒளிவிடுகிற ; பளபளப்பாக ஒளிவீசுகிற , மின்விளக்கு முதலிய 

an inch of his life , சாகாமல் சாகும்படி கசையடி கொடு . 
வற்றின் வகையில் இழைகள் சூடாவதால் ஒளிவீசுகிற . 

inch , 11. சிறு தீவு ; ஸ்காத்லாந்து நாட்டினையடுத்த சிறு 
incanta tion , 11. மந்திரிப்பு ; மந்திர உச்சரிப்பு ; மந்திரம் ; 

தீவம் . 
மந்திர வாசகம் . 

inch es , 11. pl . உடலுயரம் . 
incap able , a . திறமையற்ற , ஆற்றல் குறைபாடுடைய ; மேற் in choate , a . துவங்கிய நிலையிலுள்ள ; முதிராத , முற்றிலும் 
கொள்ளும் தன்மையற்ற ; திமை வகையில் இடங்கொடாத . வளர்ச்சியுறாத : ப . துவங்கு , தொடக்கிவை , தோற்றுவி . 


எம் . ஏ . 


522 
incidence 

incommunicative 
in cidence , 11. வரி விழுப்பாடு , வரியின் வீழ்தகவு ; பொரு inclined , a . சாய்ந்த , நாட்டங்கொண்ட ; ( தொ . ) inclined 
ளின் சாய்தகவு ; நிகழ்வின் கூடுநிலை ; நேர் நிலை , பரப்பில் plane , சாய்வு மட்டம் . 
ஒளிக்கதிர் சென்று தொடும் இடம் ; ( கண . ) வீழ்தடம் , inclinom eter , 11. சாய்வு மானி , பூமியினுடைய காந்தத் 
தளத்திற் கோடு சென்று விழும் இடம் ; ( தொ . ) angle of 

தாக்குதலின் செங்குத்து அடர்த்தியைக் கணக்கிடுங் கருவி . 
incidence , படுகோணம் , வீழ்தடத்தில் பரப்பின் செங்கோட் 

include , v . உள்ளடக்கு , உட்கொண்டிரு, 

உள்ளிணை 
டுடன் தொடுகோடு கொள்ளும் கோணத்தொலைவு . 

கவிந்திரு ; உள்ளடங்கலாகக் கொள் . 
in cident , 11. நிகழ்ச்சி ; குறிப்பிடத்தக்க தனிச்சிறப்பு 

inclu sion , 11. உட்படுத்துதல் . 
நிகழ்ச்சி ; இடை நிகழ்ச்சி ; சிறு செய்தி ; 

கிளைக்கதை ; 

inclus ive , a . உள்ளடங்கலான , உட்கொண்ட , அகப்படுத்தி 
சிறு பண்பு ; நாடகம் அல்லது செய்யுளின் தனிப்பட்ட செயல் 

இணைந்த . 
நிகழ்ச்சி ; ( சட் . ) உரிமை கடமைப்பொறுப்புக்களைச் சார்ந்த 
செய்தி , பண்ணை முதலியவற்றோடு இணைந்த உரிமை incog nito , 11. ஆளடையாளம் அறியப்படாதவர் ; உருக் 
பொறுப்பு முதலியன ; a . நிகழக்கூடிய ; சார்ந்துள்ள ; 

கரந்தியல்பவர் ; ஒளிவுமறைவு , உருக்கரந்தியல்பு ; இனமறியப் 
இயல்பாகத் தொடர்பு கொண்ட ; ( சட் . ) உடனிணைந்த , 

படாமை ; அடையாளம் உணரப்படாமை ; a . ஆளடையாளம் 
தொடர்புள்ள ; ஒளிக்கதிர் விழுகின்ற ; கோடு சென்று தொடு 

அறியப்படாத ; உருக்கரந்தியல்கின்ற , மாறுவேடம் புனைந்த ; 
கின்ற ; இயங்கு படை சென்று தாக்குகின்ற . 

பெயர் மாறாட்டமான ; மாற்றுப் பெயரான , புனை பெயரான ; 

ads . ஆளடையாளமறியப்படாமல் , உருக்கரந்து , பெயர் 
inciden tal , a . தற்செயலாக நிகழ்கிற ; நிகழக்கூடிய ; முக்கிய 

மாறாட்டத்துடன் , பண்பு மாறாட்டத்துடன் , புனை பெயருடன் , 
மல்லாத , சிறப்பித்துக்கூறமுடியாத , சில்லறையான ; இடை 

மாற்றுப் பெயருடன் . 
நிகழ்வான ; வருநிகழ்வான ; ( தொ . ) incidental colours , 
நிகழ்வுநேரம் நிலவாத புல உணர்வுகளால் 

உண்டான 

incogn izable , a . புலனுக்கெட்டாத , புலப்படுத்துணர முடி 
வண்ணக்காட்சி ; incidental images , நிகழ்வுநேரம் நிலவாத 

யாத , அறிந்து கொள்ள முடியாத . 
புல உணர்வுகளால் உண்டாகும் உருக்காட்சி ; incidental incogn izant , a . அறியாத ; தெரியாத ; உணர்ச்சி நிலையற்ற . 
music , நாடகத்தின் செயலோடு இணைந்த இசை . 

incoher ent , a . தொடர்பிசைவற்ற , உறுப்பொவ்வாத , முற் 
incin erate , . சுட்டு நீறாக்கு , எரித்துச் சாம்பலாக்கு , எரித்து றிலும் பொருத்தமில்லாத . 
விடு . 

incohes ive , a . உள்ளொட்டாத , அகஇசைவற்ற , அக 
incin erator , 11. எரி தொட்டி , நீற்றுலை . 

ஒருமைப்பாடற்ற . 
incip ience , incip iency , 11. தொடக்க நிலை , முதிரா நிலை . incombus tible, a . தீப்பற்றாத , எரியும் தன்மையற்ற . 
incip ient , a . தொடக்க நிலையிலுள்ள ; முதிராத , புனிற்றிள in come , n . வருவாய் , தொழில் நிலம் முதலியவற்றிலிருந்து 
மையான . 

கிடைக்கும் காலாகால ஊதியம் , வரவு , வருமானம் , நிகர 
in cipit , ( ல . ) 11. தோற்றுவாய் ; இங்கு தொடங்குகிறது . 

ஆதாயம் . 
incise , . வெட்டு ; செதுக்கு . 

in com er , 11. உள்ளே வருபவர் ; புதிதாக வருபவர் ; வந்தேறி , 

வேறு நாட்டினின்று வந்து குடியேறுபவர் ; தொலைவிலிருந்து 
incis iform , a . உளிப்பல் போன்ற , முன்பல் ஒத்த வடி 

பண்ணையாள்பவர் ; அழையாது நுழைபவர் ; தலையிடுபவர் ; 
வுடைய . 

பின்மரபினர் , கால்வழியினர் , பின்தோன்றல் . 
inci sion , 11. வெட்டுதல் ; செதுக்குதல் , அறுத்தல் ; வெட்டு , 

in come - tax , 11. வருமானவரி ; வரவினங்களின்மேல் விதிக்கப் 
கீறல் ; வெட்டுப் பள்ளம் , ஆழமான காயம் . 

படும் வரி . 
incis ive , a . வெட்டுகிற , துளைத்துச் செல்லுகிற ; ஆழமான 

in com ing 1 , n . நுழைகை , வருகை , புதுவரவு . 
வெட்டுக் காயம் உண்டுபண்ணுகிற ; கடுந் தாக்குதலான , 

in coming , a . உள்ளே வருகின்ற , அடுத்த ; புதிதாகக் குடி 
கடும் வசையான ; அறிவுக் கூர்மையான . 

யேறுகின்ற ; வளர்கிற , ஆதாயமாகச் சேருகிற . 
incis or , 1. முன் வாய்ப்பல் , உளிப்பல் . 

in com ings , 11. pl . வருவாய் ; வரி வருமானம் , அரசாங்க 
incis ure , 11. வெட்டு , ஆழமான வெட்டுக்காயம் , செதுக்குதல் . 

வருமானம் . 
in citant , n . தூண்டுவது , கிளர்ச்சியூட்டுவது ; கிளர்ச்சிப் 

in commen da111, ( ல . ) ads . திருக்கோயில் பதவிக்கு நிலை 
பொருள் . 

யான ஆள் அமர்த்தப்படும் வரை பொறுப்பாளராக இருக்கும் 
incita tion , 11 . தூண்டுதல் , கிளர்ச்சியூட்டுதல் , தூண்டு 

நிலையில் . 
விசை , செயற்காரணம் . 

incommen surable , a . ஒப்பிசைவற்ற , அளவில் பொருத் 
incite , ப . தூண்டு , கிளறி விடு ; செயல் தூண்டுதலளி . 

தமோ ஒப்புமையோ அற்ற ; ஒப்பிட்டுக் காண்பதற்குரிய 
incivil ity , 11 . பணிவின்மை , 

வணக்க இணக்கமின்மை , தகுதியற்ற , பொது அளவு ஏற்காத ; ( கண . ) எண் வகையில் 
முரட்டுத்தனம் . 

வகைப்பொருத்தமற்ற , வாயாத . 
in civism , 11. குடியுரிமைக் கேடு , பிரஞ்சுப்புரட்சிச் சார்பான incommen surate, a . அளவுப்பொருத்தமற்ற , தகுதியற்ற ; 
பற்றுதல் . 

போதாத . 
in - clearing , 11. அகத்தீர்வு , பொருள் மனையின் கணிப்புத் incommode , v . தொந்தரவு செய் , தொல்லை கொடு , வசதிக் 
தீர்வுக்குரிய பண முறித் தொகுதி . 

கேடு உண்டுபண்ணு . 
inclem ent , a . பருவநிலை வானிலைகள் ஒவ்வாத , கடுமையான , incommod ious, a . இட வசதியற்ற ; வசதியற்ற ; தொல்லை 

புயலார்ந்த ; காற்றுமழை கலந்து அடிக்கிற . 
inclin able , a . சாய்க்கத்தக்க ; சார்வான ; சாய்வான ; சார் incommod ity , 11. தொந்தரை ; வசதிக்குறைவு ; தொந்தரவு 
தகவான , சாதகமான , துணை நலமான . 

கொடுப்பது , வசதிக்கேடு தரும்பொருள் . 
inclina tion , 11. சாய்வு , வாட்டம் ; சரிவு ; சார்தல் , மனச் 

incommun icable , a . பிறர்க்குப் பகிர்ந்தளிக்க இயலாத ; 
சார்பு , பற்றுகை ; மனப்பற்று , விருப்பம் . 

பிறர்க்குக் கூறமுடியாத ; வெளியிட்டுத் தெரிவிக்க இயலாத . 
incline , 11 . சாய்வு தளம் ; சரிவு ; V. சாயச் செய் ; சாய் ; 

incommunica do , a . தொடர்புறவு வாய்ப்பற்ற ; கைதி 
செங்குத்தான நிலையினின்று சரியச்செய் ; வளை ; குனி ; 

வகையில் தனிக்காவலிலுள்ள . 
சார்பு கொள் ; மனவிருப்பங் கொள் ; பற்றுதல் கொள்வி ; incommuni cative , a . பேச்சு விருப்பமற்ற , உரையாடல் 
( தொ . ) inclinc one s ear , செவிகொடுத்துக்கேள் ; 

விரும்பாத , கருத்து வெளியிடாத ; வாய்விடாத , பேசாத , 
விருப்பத்துடன் உற்றுக்கவனி, நாட்டங்கொண்டு கேள் . 

கலந்த 

துறவாடாத . 


யான . 


மன 


523 


incommutable 


incrassate 


பகா 


incommut able , a . இனமாற்றமுடியாத ; நிலையான . 
incompact , a . அடர்த்தியற்ற ; மொழியின் நடைவகையினால் 

பொருட்செறிவற்ற . 
incom parable , a . இணையற்ற , ஒப்பற்ற , ஒப்புவமையற்ற ; 

மிகச்சிறந்த ; ஈடற்ற . 
incompatibil ity , 11. ஒவ்வாமை , ஒத்திசையாமை . 
incompat ible , a . மாறுபாடான , முரண்பாடான , ஒவ்வாத ; 

பொருத்தமற்ற உடனொத்தியலமுடியாத . 
incom petence, incom petency , n . திறமைக்கேடு , தகுதிக் 

கேடு . 
incom petent , a . ஏலாத ; தகுதியில்லாத ; செயல் திறமை 
யற்ற ; ஆற்றல் போதாத ; திறமைக் குறைவுடைய ; சட்டப் 
படி உரிமையற்ற . 
incomplete , a . முழு நிறைவுபெறாத , முடிவுபெறாத , அரை 

குறையான . 
incompli ance , n . இணக்க இசைவின்மை , ஒத்திசைந்து 

போகாமை . 
incompli ant , a . ஒத்திசைந்து போகாத , இணக்க இசைவற்ற . 
incom posite, a . தனியான ; சிக்கலில்லாத ; 

சரியாக 
அமைக்கப்படாத ; ( தொ . ) incomposite nuinbers , 
எண் , வகுக்கப்படாத எண் . 
incomprehen sible , a . புரிந்துகொள்ளமுடியாத , உணர்வு 

கடந்த ; ( இறை . ) எல்லையற்ற . 
incomprehen sion , n . உணராமை , புரிந்துகொள்ளக்கூடிய 

ஆற்றலின்மை . 
incomprehens ive , a . பலவற்றை உட்கொண்டில்லாத , 

விரிவற்ற , சுருக்கமான . 
incompress ible , a . அமுக்க இயலாத ; அழுத்தியடக்க முடி 

யாத . 
incomput able , a . எண்ணுதற்கரிய , கணக்கிடவியலாத . 
inconceiv able , a . நினைக்கமுடியாத , கருதுதற்கியலாத ; 

தனிச்சிறப்புடைய . 
inconclus ive , a . முடிவுபடாத , தீர்ந்த முடிபாகக் கொள்ள 

இயலாத , அறுதியிட்டு நம்பவைக்காத . 
inconden sable , a . சுருக்கப்படமுடியாத ; செறிவாக்கப்பெற 
இயலாத ; வளி வகையில் 

நீர்மமாக 

வடித்திறக்கப்பட 
இயலாத . 
incon dite , a . இலக்கிய ஆக்கவகையில் ஒழுங்காக அமைக்கப் 

பெறாத ; செப்பமுறாத , கரடுமுரடான . 
inconfirm ity , 11. முரண்பாடு , பொதுப் படிவத்துடன் ஒவ் 

வாமை , தனி வேறுபாடு . 
incong ruous , a . முரணியலான , முன்னுக்குப்பின் முரணான , 
பொருத்தங்கெட்ட ; ஒத்துவராத , ஏறுமாறான ; தகுதிக் 
கேடான , இசைவுகேடான ; நகைப்பிற்கிடமான . 
inconsec utive , a . தொடர்பற்ற , முறைப்படி தொடர்ச்சியா 

யில்லாத ; இயல் விளைவாகத் தொடராத . 
incon sequerk , a . இயல்விளை வாகத் தொடராத ; தொடர்புப் 
பொருத்தமற்ற ; முறைப்படி தொடர்ச்சியாக அமையாத : 
தொடர்ச்சியற்ற , இடையறுந்த . 
inconsid erable , a . முக்கியமல்லாத ; கவனிக்க வேண்டாத ; 

சிறு மதிப்புடைய ; சிறிதளவான . 
inconsid erate , a . சிந்திக்காத , முன் யோசனையற்ற ; ஆய்ந் 
தமைவில்லாத 

த , பிறருணர்ச்சி கருதாத . 
inconsis tent , a . முரண்பாடான, ஒவ்வாத ; முன்னுக்குப் 

பின் மாறுபட்ட ; முரணியலான ; அக ஒழுங்கமைதியற்ற . 
inconsol able , a . ஆற்றமுடியாத , ஆறு -ல் கூற இயலாத ; 

ஆற்றுதற்கரிய ; தாங்கமுடியாத . 
incon sonant , a . ஒத்திசையாத , உடனிணைந்தியலமுடியாத , 
முரணான . 


inconspic uous, a . தெளிவாகத்தெரியாத , விளக்கமாகத் 
தோன்றாத ; முனைப்பற்ற , பின்மறைவான ; ஒதுக்கமான ; 
( தாவ . ) மிகச்சிறிய வெண்மலர்களையோ அல்லது பச்சைநிற 
மலர்களையோ உடைய . 
incon stancy , n . நிலையாமை ; மன உறுதியின்மை ; நட்பு 

காதல் வகையில் உறுதியின்மை ; நெறிபிறழ்வு நிகழ்ச்சி . 
incon stant , a . ஆள் வகையில் நிலையற்ற , அடிக்கடி மாறும் 

இயல்புள்ள ; மன உறுதியற்ற , சஞ்சலபுத்தியுடைய . 
inconsum able , a . எரிபடாத ; அழிபடாத ; பொருளியல் வகை 

யில் பயன்படுத்திச் செலவழிப்பதற்குரிய தாகக் கருதப்படாத . 
incontes table , a . போட்டியிடமுடியாத ; மறுத்தற்கியலாத ; 

எதிர்க்க முடியாத . 
incon tinence, 11. தன்னடக்கமின்மை ; மறைகேடு ; சிற்றின்ப 

வழிப்படல் . 
incon tinent , a . தன்னடக்கமற்ற ; உணர்ச்சிகளைக் கட்டுப் 
படுத்தாத ; மறையடக்க முடியாத ; நாவை அடக்கி வைக்க 
முடியாத ; இயற்கை முனைப்புக்களை அடக்க இயலாத ; நெறி 
யடக்கமற்ற , சிற்றின்ப வழிப்பட்ட , 
incon tinently , adv . ( செய் . ) உடனே , உடனடியாக . 
incontrovert ible , a . மறுக்கமுடியாத ; எதிர்ப்புரையற்ற , 

உறுதியான . 
in contuma ciull , ( ல . ) adu . நீதி மன்றத்தை அவமதித்ததாக . 
inconven ience , 11. வாய்ப்புக்குறை , வசதிக்கேடு ; வாய்ப்புக் 
கேடான செய்தி ; தொல்லை ; .. வசதிக்குறைவாக்கு ; 
தொந்தரவு கொடு , தொல்லையளி . 
inconven ient , a . வசதிக்குறைவான ; வாய்ப்புக்கேடான ; 
வாழ்க்கை நலங்களில் குறைபட்ட ; பொருத்தக்கேடான ; 
எக்கச்சக்கமான , சிறுதொல்லைகள் தருகின்ற ; இக்கட்டான , 
தொந்தரவான . 
inconvert ible , a . மாற்றமுடியாத , நாணயவகையில் இன 

மாற்றமுடியாத . 
inconvin cible , a . நம்பவைக்கமுடியாத 
incoordina tion , 11. ஒருமுகப்படுத்தப் பெறாமை , ஓரினப் 

பாடின்மை ; இணக்கமின்மை , நிரற்பாடின்மை . 
incorp orate , a . ஓருடலாய்ச்சமைந்த ; ஒருங்கொத்திணைந்த ; 
கூட்டுக்குழுவாக ஒன்றுபட்ட ; கூட்டுக்குழுவில் இணைந்து 
ஒன்றுபடுத்தப்பட்ட , கூட்டுக் குழுவில் இணைந்த ; கூட்டிணை 
வாக்கப்பட்ட ; 3. ஓருடலாக உருப்படுத்து ; உடம்பெடு ; 
உடம்பொடு தோன்று ; ஒருங்கு திரட்டி உருவாக்கு ; சட்டப் 
படி கூட்டிணைவு உருவாக்கு ; கூட்டிணைவாகச்சேர் ; கூ.ட் 
டிணைவில் சேர் ; கூட்டிணைவுடன் சேர்த்துக்கொள் ; கூட் 
டிணைவில் ஒருங்கொத்தினை ; கூடி ஒன்றுபடு . 
incorpora tion , 11. குழுவாக இணைத்தல் ; கூடிஇணை தல் ; 

கூட்டிணைவு ; அரசியற் கூட்டிணைப்பு ; கூட்டிணைப்புக் 
கழகம் ; கழகங்களின் கூட் 
incorp orator , n . கூட்டுக்குழு அமைப்பாளர் , சங்கமாக 
இணைத்து அமைப்பவர் ; மற்றொரு பல்கலைக் கழகத்தில் 
உறுப்பினரான பல்கலைக் கழக உறுப்பினர் ; கூட்டிணைவுற்ற 
கழகத்தில் மூல உறுப்பினர் . 
incorpor eal , a . உடல் சார்பில்லாத , நுண்ணியலான , பருப் 

பொருள் சாராத ; ( சட் . ) நடைமுறையில் மெய்யாயிராத . 
incorrect , a . தவறான , சரியல்லாத ; செய்திவகையில் உண் 
மைக்கு மாறான ; எழுத்தாண்மை வகையில் குற்றமுள்ள , 
குறைகளையுடைய ; நடைவகையில் ஒழுங்குமீறிய ; அச்சுப் 
படிவ வகையில் சரியானபடி திருத்தப் :ெ றாத ; பிழைபட்ட . 
inco rrigible , a . திருத்த முடியாத ; சீர்ப்படுத்த முடியாதபடி 

கேடான ; இழிவான , சீர்கேடான . 
incorrup tible , a . சிதைந்து கெடாத , அழிவுக்காளாகாத ; 
ஒழுக்கக் கேட்டிற்கு உள்ளாக்க முடியா த ; கைக்கூலி வாங் 
காத , இலஞ்ச ஊழலுக்கு ஆட்படுத்தப்பட முடியாத . 
incrass ate , a . ( தாவ . , வில . ) தடித்த , தடிப்புற்ற , வீங்கிய . 


டி 


ஊணவு . 


524 


indemnify 


நடை 


நாண 


increase 
in crease , n . மிகுதிப்பாடு , பெருக்கம் , வளர்ச்சி ; எண்ணிக் 
கையில் மிகுதி ; இனப்பெருக்கம் ; மிகுதிப்பட்ட தொகை ; 
மிகைபட்ட எண் ; கூடுதலான பணத்தொகை ; ( தொ . ) 
on the increase, பெருகுகின்ற , வளர்ச்சியடைகின்ற . 
increase , . மிகுதியாகு , பெருகு ; எண்ணிக்கையில் வளர் ; 
பல்கிப் பெருகு , பலவாகு ; பண்பு திறன் முதலியவற்றின் 
வகையில் முன்னேறு ; மிகுதியாக்கு ; இனப்பெருக்கமுறு , 
பெற்றுப் பெருகு ; பெருக்கு ; குணத்தை முனைப்பாக்கு ; 
பண்பைச் செறிவார்ந்ததாக்கு . 
incred ible , a . நம்புதற்கரிய ; உண்மையென நம்ப முடியாத ; 

நம்புதற்கியலா நிலையில் விசித்திரமான ; வியக்கத்தக்க . 
incred ulous , a . எளிதில் நம்பாத ; அவநம்பிக்கைவாய்ந்த . 
in crement , n . மிகைப்பாடு , மிகையான பகுதி ; கூடுதல் , 
பெருக்கம் ; வருவாயில் உயர்வு ; ஆதாய வளர்ச்சி ; படிப் 
படி உயர்வு ; உயர்வு வீதம் ; ( கண . ) ஏறுமுகப்படி , மாறு 
படு தொகையின் மாறுபாட்டளவு . 
incrim inate , v . குற்றஞ்சாட்டு , குற்றச்சாட்டில் சிக்கவை . 
incrusta tion , n . மேலேடு படிவு ; மேலேடு , புற ஓடு , பொருக்கு , 
தோடு ; திண்பூச்சு ; கட்டட ஓரச்சலவைக் கற்கட்டு ; பழக்க 
வழக்க உறைபடிவு . 
in cubate , U. அடைகாக்கும்படி முட்டைமேலமர் , குஞ்சு 

பொரி ; நினைவில் ஆழ்ந்திரு , நினைந்து நினைந்து உருகு . 
incuba tion , 11. அடைகாத்தல் ; அடைகாப்பு , குஞ்சுபொரிப்பு ; 
அடைகாப்பு முறை ; வேண்டுதல் நோன்புத்துயில் , தெய்வங் 
களிடம் கனவு மூலமான அருள்வேண்டிப் புனிதத்திருவிடத் 
தில் துயிலுதல் ; தன்னை மறந்த ஆழ்நினைவு , தற்சிந்தனை ; 
தூய ஆவியின் தற்சிந்தனை நிலை ; ஆழ்ந்த திட்ட ஆய்வா 
ராய்வு ; ( மரு . ) நோய் நுண்மப்பெருக்க நிலை , நோய்க்குறி 
கள் தோன்றுமுன் நுண்மங்கள் ஆக்கம் பெறும் நிலை ; 
( தொ . ) artificie: l incubation , செயற்கை அடைகாப்புமுறை , 
செயற்கைச் சூட்டினால் அடைகாத்தல் . 
in cubator , n . அடைகாப்புக்கருவி , செயற்கை முறையில் 
குஞ்சு பொரிக்க முட்டைகளை அடைகாக்கும் கருவி ; கரு 
முதிர்ச்சிக் கருவி , முழுவளர்ச்சியுறாது காலத்திற்கு முன்பே 
பிறந்த குழந்தைகளை வளர்க்கும் அமைவு ; ( மரு . ) மருத்துவ 
முறைகட்கான நோய் நுண்மப்பெருக்க அமைவு . 
in cubus , 1. பேய்க்கனா, தீக்கனவு ; கனவில்வந்து கிலியூட்டு 
வதாகக் கருதப்படும் கொடிய பேயுருவ ஆவி ; அச்சுறுத்திக் 
கொடுமைப்படுத்துபவர் ; அச்சுறுத்திக் கொடுமைப்படுத்தும் 
பொருள் ; கிலியூட்டும் செய்தி , 
in culcate , v . மனத்தில் ஆழப்பதியவை ; வற்புறுத்திப் 
பயிற்று ; மீண்டும் மீண்டும் முயன்று படியவை ; பயிற்று 
வித்துப் பழக்கு . 
in culpate , v . குற்றஞ் சாட்டு , குறைகூறு ; குற்றச்சாட்டில் 

சிக்கவை . 
incum bency , n . திருக்கோயில் மானியம் ; மானியம் வகிப் 
பவர் பதவி ; மானியம் வகிப்பவர் ஆட்சியுரிமை ; மானியம் 
வகிப்பவர் ஆட்சியுரிமை எல்லை ; பணி வகிப்பு ; கடமை ; 
பொறுப்பு , சார்பு ; சார்புநிலை ; மேலார்வு , மேற்கவிவு . 
incum bent , n . திருக்கோயில் மானியம் வகிப்பவர் ; பதவி 

வகிப்பவர் . 
incum bent , a . மேற்கிடக்கிற , படுத்திருக்கிற ; மேற்படிக் 
தழுத்துகிற ; நெருக்குகிற ; சார்ந்துள்ள ; கடமைப்பட்டுள்ள ; 
சுமத்தப்பெற்ற ; பொறுப்பேற்றப் பெற்றுள்ள . 
incunab ula , ( ல . ) n . pl . ஒன்றன் தொடக்கநிலைகள் ; 1501 - ஆம் 

ஆண்டிற்கு முன் அச்சிடப்பட்ட நூல்கள் . 
incur , . வருவித்துக்கொள் ; ஆட்படு , உள்ளாகு . 
incur able , n . தீராப் பிணியாளர் , குணப்படுத்த முடியாத 

நோயாளி ; a . குணப்படுத்த முடியாத ; திருத்த முடியாத . 
incur ious , a . ஆவலற்ற , அறிவார்வமற்ற , அவாத்தூண்டுத 
லற்ற ; அக்கறையற்ற ; கவலைகொள்ளாத ; கவர்ச்சி தராத ; 
சிறப்பற்ற 


incur sion , n . உள்ளேறித் தாக்குதல் ; திடீர்த் தண்டெழுச்சி ; 

அடுத்தடுத்த தாக்குதல் முயற்சி . 
incurve , ப . வளைவாக்கு , உள்நோக்கி வளையும்படி செய் . 
in cus , ( ல . ) 1. சுத்தி எலும்பிலிருந்து ஒலியலை அதிர்வுகளை 

வாங்கும் காதெலும்பு . 
incuse , n . நாணயத்தின்மீது பொறிக்கப்பட்ட முத்திரை 
உரு ; a . பொறிக்கப்பட்ட , முத்திரையடிக்கப்பட்ட ; 1 . 
முத்திரையடித்து உருப் பதியவை ; உருப் பொறிப்பிடு ; 
உருவங்களால் நாணயங்களுக்குக் குறியிடு . 
Ind , n . ( செய் . ) இந்தியா . 
inda ba , 11. தென்னாப்பிரிக்க பழங்குடியினரிடையே 
பெறும் கலப்பாய்வுக் கூட்டம் ; தென்னாப்பிரிக்க பழங்குடி 
யினருடன் நடைபெறும் மாநாடு . 
indebt ed , a. கடன்பட்டுள்ள , கடனாளியாயுள்ள ; நன்றி 

செலுத்தக் கடமைப்பட்டுள்ள ; கடப்பாடுடைய . 
inde cent , a . எமில்லாத 

ரத , நடை நயமற்ற ; மரியாதை 
யற்ற ; கேவலமான , இழிவான ; தகுதியற்ற ; அருவருப் 
பான . 
indecid uous , a . இலை உதிராத , ஆண்டு முழுவதும் இலை 

தழைகளையுடைய . 
indeciph erable , a . புரிந்துகொள்ள முடியாத ; பொருள் 

விளங்காத ; அடையாளங் கண்டுணர முடியாத . 
indeci sion , 11. திட்ட முடிபின்மை ; உறுதியின்மை ; ஐயப் 

பாட்டு நிலை ; தயக்கம் . 
indecis ive , a . திட்டமுடிபற்ற ; முடிவுக்கு வராத ; ஐயப் 
பாடான , உறுதியற்ற ; தயக்க நிலையிலுள்ள ; முடிவுபடுத்தப் 
படாத . 
indeclin able, a . ( இலக் . ) சொற்கள் வகையில் உருத்திரி 

புறாத , உருமாற்றம் பெறாத . 
indecompos able , a . கூறுகளாகப் பிரிக்க முடியாத ; உட் 

கூறுகளாகச் சிதைவுறாத ; பதனழிந்து கெடாத . 
indecor ous , a . தகுதிக் கேடான , ஒழுங்கற்ற , நயமுறையற்ற . 

முறைகேடான , சுவைகேடான . 
indecor um , n . நயமுறைக் கேடு , தகுதிக் கேடு , ஒழுங் 

கின்மை , நடைமுறைத் தவறு . 
indeed , adv . மெய்யாக , உண்மையாகவே , உண்மையிலேயே . 
indefat igable, a . சோர்வுறாத , தளர்ச்சியடையாத , இடை 

யறாத , விடா முயற்சியுடைய , 
indefeas ible , a . பறிமுதல் செய்யப்பட முடியாத ; தவிர்க்க 

முடியாத , விலக்க முடியாத . 
indefec tible , a . தோல்வியுறாத ; தவறாத ; கெடாத ; குற்ற 

மற்ற ; மாசற்ற . 
indefen sible , a. எதிர்ப்பைத் தடுத்துக்காக்க முடியாத ; 
வாதவகையில் தாக்குதலுக்கு நில்லாத ; ஆதரிக்கத்தக்க 
வலிமையற்ற ; வலிமைக்கேடான ; நேர்மையற்ற . 
indefin able , a . வரையறுத்துக் கூறமுடியாத ; 

விளக்க 
மாகக் கூற இயலாத ; உருவரைத் தெளிவற்ற. 
indef inite , a . எல்லையற்ற , வரையறைப்படாத ; தெளி 
வற்ற ; அறுதியற்ற , திட்பமல்லாத ; ( இலக் . ) பொருளிடங் 

வகைகளில் பொதுச் சுட்டான ; ( தொ . ) indefinite 
article , பொதுநிலைச் சுட்டு , 
indehis cent , a . ( தாவ . ) வெடிக்காத . 
indel ible , a . துடைத்தழிக்க முடியாத ; மறக்க முடியாத ; 

நிலையான , 
indel icate , நுண்ணயமற்ற , நயமுறைக்கொவ்வாத , 
உணர்ச்சி நயமற்ற ; நயத்திறனற்ற ; நாணங்கெட்ட ; தகா 
முனைப்புடைய . 
indem nify , v . இழப்பெதிர்காப்புச்செய் , முன்காப்பீடு செய் , 
சட்ட விலக்குரிமையளி ; இழப்பீடு செய் . 


கால 


a . 


525 


indictment 


எ 


indemnity 
indem nity , n . இழப்பெதிர்காப்பு ; முன்காப்பீடு ; சட்ட 
விலக்குரிமை ; இழப்பீடு ; போரில் தோற்றவர்மீது கோரப் 
படும் இழப்பீட்டுத் தண்டத்தொகை 
indemon strable , a . மெய்ப்பிக்க இயலாத ; விளக்கிக் 

காட்ட முடியாத ; செயல் விளக்கம் அளிக்க முடியாத 
in dent , n . வடு , உள் வெட்டுத் தடம் ; சிறுபள்ளம் . 
indent , 1. ஓர வெட்டீடு ; ஓர வெட்டு ; எழுத்து மூலமான 
ஒப்பந்தம் ; முதலாளி தொழிலாளிகட்கிடைப்பட்ட தொழில் 
முறை ஒப்பந்தப் பத்திரம் ; வாணிகத்துறையில் சரக்குத் 
தேவைக்கட்டளை : 0. பல்போன்ற கீற்றுக்கள் உண்டாகும்படி 
செய் , ஓரத்தில் பற்களாக வெட்டு ; கடற்கரையோரம் முதலிய 
வற்றின் வகையில் ஆழ்ந்த உள்வளைவு நெளிவுகளை உடைய 
தாக்கு ; பத்திரத்தில் நடுவே வக்கரித்த கோடிட்டு இருபகுதி 
களாகப் பிரி ; பத்திரத்தைச் சரிநேர் படிகளாக எழுது ; 
அச்சுத் துறையில் ஓர இடம்விட்டுத் தொடங்கு ; சரக்குக் 
கோரிக்கைக் கட்டளை அனுப்பு ; சரக்காணை 

கொடு ; 3 . 
ஓரத்தில் விளிம்பு வெட்டு ; முத்திரையிடு . 
in denta tion , n . விளிம்பு வெட்டுதல் ; ஓரவெட்டு ; சிறு 

வெட்டு , சிறுபிளவு ; வக்கரிப்பு ; வக்கரித்த வரை ; கரை 
யோர உள்வளைவு . 
inden tion , n . அச்சுத்துறை வகையில் ஓரத்தில் இடும் 

வெற்றிடம் . 
inden ture , n . 

சட்டப்படி உருவான உடன்படிக்கைப் 
பத்திரம் ; தொழில் முறைக் கட்டுப்பாட்டு ஒப்பந்தம் ; முறை 
யான பட்டியல் ; நற்சான்றிதழ் ; அச்சுத்துறை வகையில் 
ஓர இடம் விடுகை ; U. தொழில்முறை ஒப்பந்தப் பிணைப்புச் 
செய்துகொள் ; ( தொ . ) take up one s indentures, தொழிற் 
பயிற்சி முடிந்தவுடன் ஒப்பந்தப் பிணைப்புப்பத்திரங்களைத் 
திரும்பப் பெற்றுக்கொள் . 
indepen dence , n . தற்சார்பு ; தன்னுரிமை ; தன்னாட்சி ; சுதந் 

திரம் ; தற்சார்பான வருவாய் . 
Indepen dency , n . கிறித்தவரிடையே திருக்கோயில் தன் 

னாட்சிக் குழுவினரின் கோட்பாடு . 
indepen dency , n . தன்னாட்சி நாடு ; தற்சார்பான வருமா 

னம் ; தன்னுரிமை . 
Indepen dent , n . தனித் திருக்கோயில் தன்னாட்சியுரிமை 
வற்புறுத்தும் கோட்பாடுடைய கிறித்தவ சமயக்கிளையினர் ; 
a . தனித்திருக்கோயில் தன்னாட்சியுரிமைக் கோட்பாடுடைய . 
indepen dent , 11. அரசியலில் கட்சி சாராதவர் , தற்சார் 
பாளர் ; a . பிறிது சார்பற்ற ; தற்சார்பான ; தற்சார்புரிமை 
யுடைய , சுதந்தரமான ; தன்னிறையாட்சியுடைய ; தன்னிய 
லான , தனித்தியங்குகிற ; பிறர் ஆதரவு சாராத . 
indescrib able, a . விவரித்துக்கூற இயலாத ; 

சொல் 
லொணாத ; தெளிவற்ற , வரையறுத்துக் கூறமுடியாத . 
indestructibil ity , n . அழிவின்மை , அழிக்க முடியாநிலை . 
indestruc tible , a . அழிக்க முடியாத . 
indeterm inable, a . கண்டுறுதி செய்ய முடியாத ; முடிவு 
காண்பதற்கரிய ; முடிவாக அறுதியிட்டுரைக்க இயலாத ; 
சச்சரவு வகையில் இருதரப்பிலும் மெய்ம்மை கண்டுதீர்ப் 
புரைக்க முடியாத . 
indeterm inate, a . உறுதி நிலையற்ற ; எல்லையறுதியற்ற ; 
அளவுறுதியில்லாத ; தெளிவற்ற ; ஐயுறவு நிலையிலுள்ள ; 
( கண . ) முடிவு தேரப்பெறாத ; ( தொ . ) indeterminate 
sentence , சிறைக் கைதிகளின் நடத்தையைப் பொறுத்து 
அமையும் விடுதலைத் தீர்ப்பு ; சட்டச் சீர்திருத்தத்தை எதிர் 
நோக்கி விடப்பட்ட தீர்ப்பு ; indeterminate vowel , ஒலித் 
தெளிவற்ற உயிரெழுத்து . 
indetermina tion , n . முடிவுறுதியின்மை ; உறுதியற்ற 

நிலை . 
indeterm inism , n . அகநிலை மறுப்புக் கோட்பாடு , உள் 
நோக்கங்களினால் மட்டுமே மனிதனுடைய 

செயல் 
தீர்மானிக்கப்படவில்லை என்னும் கோட்பாடு . 

67 


in dex , n . சுட்டுவிரல் , ஆள்காட்டி விரல் , கருவிகளின் 
அளவை முதலியவற்றைக் காட்டும் முள் ; வழிகாட்டும் 
கொள்கை ; அகரவரிசைத் தொகுப்பு அட்டவணை ; பொரு 
ளடக்க அட்டவணை ; ( கண . ) பெருக்க அடுக்குக் குறி : U. 
புத்தகங்களுக்கு அகரவரிசை அட்டவணை கொடு பொரு 
ளடக்க அகரவரிசை அட்டவணை அமை ; ( தொ . ) index 
number , மடங்குச்சுட்டு எண் ; the Index , ரோமன் கத்தோ 
லிக்க கிறித்தவர்கள் படிக்கக்கூடாதென்று தடைப்படுத்தப் 
பட்ட புத்தகங்களின் பட்டியல் ; படிப்பதற்கென்று குறை 
வெட்டி அகற்றப்பட்ட புத்தகப்பட்டியல் 
In dia , n . இந்தியா , பாரத தேசம் ; ( தொ . ) Further India , 
இந்திய நாட்டிற்கும் சீனாவிற்கும் இடைப்பட்ட மா நிலம் ; 
India ink , சீனா-ஜப்பான் நாடுகளில் செய்யப்படும் கரிய மை ; 
India Office , இந்திய அரசாங்க அலுவல்களை முன்பு கவ 
னித்து வந்த பிரிட்டிஷ் ஆட்சித்துறை ; 

India paper, 
சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மெல்லிய உறிஞ்சு 
தாள் வகை ; India proof , உறிஞ்சு தாளில் எடுக்கப்படும் 
அச்சுத் திருத்தப்படி ; Oxford India paper , மெல்லிய உறுதி 
யான ஒளி ஊடுருவாது அச்சடிப்பதற்கான தாள் வகை . 
In diaman , n . இந்திய வாணிகத்தில் ஈடுபடும் நீராவிக் கப்பல் . 
in dian , 11. இந்தியர் , பாரத தேசத்தவர் , பாரத தேசத்தின் 
குடியுரிமையாளர் ; அமெரிக்காவுக்கும் மேற்கிந்தியத் தீவு 
களுக்கும் உரிய பழங்குடிமக்கள் ; இந்தியாவில் முன்பு 
நீடித்து வாழ்ந்த ஆங்கிலேயர் ; a . இந்தியாவுக்குரிய ; இந்தி 
யருக்குரிய ; அமெரிக்க மேற்கிந்தியத் தீவுகளின் பழங்குடி 
மக்களுக்குரிய ; ( தொ . ) Indian Administrative Service , 
இந்திய நிர்வாகப் பணித்துறை ; Indian club , உடற்பயிற்சிக் 
கான குப்பி வடிவக் குண்டாங்கட்டை ; Indian corn , சோளம் , 
மக்காச் சோளம் , வட அமெரிக்கக் கூல வகை ; Indian file, 
ஒருவர் பின்னொருவரராக நிற்கும் வரிசை ; Indian ink , சீனா 
விலும் ஜப்பானிலும் செய்யப்படும் கருநிறப் பொடியாலான 
GTU SUD OL ; Indian meal , Con LDT04 ; Indian summer , 
அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் வட பக்கங்களில் இலையுதிர் 
காலத்தின் பின் பகுதிக்குரிய வறட்சியான வெப்பநிலை ; 
Indian weed . புகையிலை ; Red Indian , செந்நிற மேனியரான 
வட அமெரிக்காவின் தொல் குடிமக்கள் . 
in dianiza tion , n . ( வர . ) இந்திய மயமாக்குதல் , இந்தியா 
வில் பணித் துறை படங்களை நாட்டு மக்களையே கொண்டு 

நிரப்பும் முறை . 
In diarubber , in dia - rubber, 11. ரப்பர் , மரப்பால் உறை 

விலிருந்து எடுக்கப்படும் தொய்வகத்துண்டு . 
in dicate , 11. சுட்டிக்காட்டு ; தெரிவி ; விளக்கிக்காட்டு ; 
சுருக்கமாகக்கூறு ; ( மரு . ) குறிப்பாகத் தெரிவி ; அறிகுறி 
காட்டு , அறிகுறியாயிரு , அடையாளப்படுத்தித் தெரிவி . 
indic ative , 11. ( இலக் . ) தெரிநிலைவினை ; a . சுட்டிக்காட்டுகிற , 
குறிப்பாகத் தெரிவிக்கிற ; ( இலக் . ) தெரிநிலையான , வினைச் 
சொல் வகையில் நிகழ் செய்தியை எடுத்துக்கூறுகிற . 
in dicator , 11. சுட்டிக்காட்டுபவர் ; பொருளளவு விசைவேகம் 
தொலை முதலியவற்றினைப் பதிவுசெய்து சுட்டிக் காட்டும் 
கருவி . 
indilcium , ( ல . ) n . அடையாளம் , அறிகுறி ; pl. indi cia . 
indict , . சட்டமுறைப்படி குற்றஞ் சாட்டு , குற்றப்பதிவு 

செய் , குற்றப்பதிவறிவி , 
indict able , a . செயல்வகையில் வழக்குத் தொடர்வதற்குரிய ; 

ஆள்வகையில் குற்றம் சுமத்தப்படக்கூடிய . 
indic tion , n . அரசியல் ஆணைவிளம்பரம் , மன்னர் கட்டளை 
அறிவிப்பு ; ( வர . ) பண்டை ரோமாபுரிப் பேரரசர் கான்ஸ் 
டண்டைன் ( Constantine ) கி . பி . 312 செப்டம்பர் முதல் 
நாள் முதல் கணக்கிட்டு நிறுவிய 15 ஆண்டுகளடங்கிய வரித் 
துறைக் காலப்பிரிவு ; வரித்துறைக் காலப்பிரிவுக்குரிய வரி . 
indict ment , 11. முறையார்ந்த குற்றச்சாட்டு ; குற்றச்சாட்டுப் 
பத்திரம் ; முறைப்பேராயம் குற்றச்சாட்டினைப்பெற்று மீட் 
டளிக்கும் சட்டமுறைமை ; ( தொ . ) bill of indictment , 
முறைப்பேராயத்திடம் அளிக்கப்படும் குற்றச்சாட்டுப் பகர்ப்பு . 


526 


individualize 


Indies 
In dies , East Indies , 11. pl . இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் 
இடைப்பட்ட மாநிலமும் அதற்கப்பாலுள்ள தீவுகளும் இந்தி 
யாவும் சேர்ந்த பரப்பு ; ( தொ . ) West Indies, நடு அமெரிக் 
காவில் மெக்சிகோ வளை குடாவின் நுழைவாயிலுள்ள தீவு 
களின் தொகுதி . 
indiff erence , indiff erency , n. கவனமின்மை , கருத் 
தின்மை ; விருப்பு வெறுப்பின்மை , அக்கறையின்மை ; மெத் 
தனம் , வேண்டாவெறுப்பு ; புறக்கணிப்பு , அசட்டை மனப் 
பான்மை ; நொதுமல் நிலை , பட்டுப்படா நிலை ; எழுச்சியற்ற 
தன்மை ; இரண்டுங்கெட்டநிலை ; இடைப்படுநிலை . 
indiff erent , n . நடுநிலையாளர் , சமயத்துறைத் தனிச்சார் 
பில்லா தவர் ; அரசியல்துறை நடு நிலையினர் ; a . நடுநிலையான , 
சார்வெதிர்வற்ற ; கவலையற்ற , கருத்தற்ற ; விருப்புவெறுப் 
பற்ற ; நல்லதுகெட்டது அற்ற ; சிறிது மோசமான ; நடுத் 
தரமான , இடைநிலைப்பட்ட ; முக்கியத்துவமற்ற ; இடைநிலை 
யான , வேதியியல் காந்த மின் துறைகளில் இருதிறச்செயல் 
விளைவுகளுமற்ற . 
indiff erentism , n . சமயத்துறையில் பட்டுப்படா மனப் 

பான்மை ; சமய ஒப்புரவு நிலை . 
in digence , in digency , 11. நல்குரவு , கழிபெரு வறுமை . 
in digene, 1. நிலத்துக்குரிய தொன்முதற் குடியினர் , திணைத் 

தோன்றல் . 
indi genous , 

a . நிலத்துக்குரிய தொன்முதற்குடியான , 
நாட்டுப் பழங்குடி சார்ந்த ; திணை நிலைக்குரிய , திணைத் 
தோன்றலான . 
in digent , a. ஏழ்மையான , வறுமைப்பட்ட , நல்கூர்ந்த 
indiges ted , a. செரிமானமாகாத , சீரணிக்காத ; நன்கு சிந்தித் 

துருவாக்கப்படாத ; உருவற்ற , வடிவற்ற . 
indiges tible , a . செரிக்கவைக்க முடியாத . சீரணிக்க முடி 

யாத . 
indiges tion , 11. உணவுச்செரிமானமின்மை , வ பிற்றுமந்தம் , 
மப்புநோய் ; உணவு செரியாநிலை ; ஏற்றமையாநிலை , புறப் 
பண்புகளை யோ கருத்துக்களையோ ஏற்றுத் தன்வயப்படுத்திக் 
கொள்ளமுடியாமை . 
indiges tive , a , வயிற்றுமந்தம் உண்டுபண்ணுகிற ; மப்பு 

நோய்ப்பட்ட . 
indig nant , a. சீற்றங்கொண்ட ; கடுஞ்சின வெறுப்புடைய . 
indigna tion , 1. நேர்மையான சீற்றம் ; ஏளனக்கோபம் ; 
கடுஞ்சினம் ; கோபத்தின் விளைவான நிலை ; கோப உணர்ச்சி , 
உளக்கொதிப்பு. 
indigna tion - meeting , n , பொதுமக்கள் கடுஞ்சினத்தைத் 

தெரிவிக்கும் பொதுக்கூட்டம் . 
indig nity , n . அவமதிப்பு : தகா தமுறையில் நடத்துகை ; 

ஏளனப்பழிப்பு. 
in digo , 11 , நீலச்சாயம் ; அவுரிச்செடி ; ( தொ . ) indigo blue , 
நீலமும் ஊதா நிறமும் கலந்த கருநீலநிறம் ; indigo white , 
நீலத்தின் வெண்ணிறப் படிகத்தூள் . 
in digo - bird , 11. வட அமெரிக்க கருநீலநிறப் பாடும் பறவை 

வகை . 
indirect , a . சுற்றுமுகமான ; எதிர்மு.கமல்லாத ; 

கற்றி 
வளைத்துச் செல்கிற ; நேரடியல்லாத ; நேர்வழியல்லாப் பிறிது 
வழியான : பிறிதூடு செல்கிற ; சுற்றிவளைத்துக் கூறுகிற ; 
மறைமுகமான ; குறிப்பாகத் தெரிவிக்கிற ; நேராக அமை 
யாத , பிறிதூடாகத் தாக்குகிற ; ( இலக் ) தன்மொழிக்கூற்றா 
யமையாத , பிறிதுமொழிக் கூற்றான ; ( தொ . ) indirect object , 
( இலக் . ) மறைமுகச் செயப்படுபொருள் , ஆங்கில மொழியில் 
செயப்படு பொருள் போல இயங்கும் செயப்படுபொருளை ஏற்கும் 
பெயர்ச்சொல் ; indirect passive , ( இலக் . ) மறைமுகச் செயப் 
படுபொருளை எழுவாயாகக் கொண்டு நேர்முகச் செயப் 
படுபொருளுடன் வரும் செயப்பாட்டு வினைப்படிவம் ; indirect 
speech , ( இலக் . ) மறைமுகக்கூற்று வாசகம் , 

பிறிது 
மொழிக்கூற்று . 


indirec tion , 11. சுற்றுவளை வான முறைகள் ; நேர்மையற்ற 

வழிகள் ; ஏமாற்றம் ; மோசடி , சூழ்ச்சி . 
indiscern ible, n . வகைதிரிபறிந்துகொள்ள முடியாத 
பொருள், ஒன்றிலிருந்து மற்றொன்றைத் தெளிவாகப் பிரித்துத் 
தெரிந்துகொள்ள முடியாத பொருள் ; a . வேறு பிரித்தறிய 
முடியாத ; வகுத்துணர இயலாத , திரித்து அறிய முடியாத ; 
( தொ . ) identity of indiscernibles , பண்பு வேறுபாடில்லாத 
இருபொருள்கள் இருக்க முடியாதென்ற கொள்கை . 
indiscerp tible , a . கூறுகூறாகப் பிளந்தாலும் தன்மையழி 

யாத ; பகுதிபகுதியாகப் பிரித்தழித்துவிட முடியாத . 
indis cipline , 11. கட்டுப்பாடின்மை , ஒழுங்கின்மை . 
indiscreet , a . வகைதிரிபற்ற , கூரிய தேர்வறிவற்ற , தக 

வறியாத . 
indis crete , a . பகுதிகளாகப் பிரிக்கப்பட முடியாத ; பிரித் 

துணரப்படாத ; தனி முழுமையான . 
indiscre tion , 11. மடமைவழு , ஆராயாத செயல் , அனுபவ 
அறிவற்ற தவறு ; பணிமனைக் கடமைகளில் அறியாப் பிழை 
பாடு ; அறியாப் பிழைச்சாக்குடன் செய்யப்பட்ட கடமை 
தவறுதல் . 
indiscrim inate, a . வகைதொகையற்ற , திரித்துணர்வில் 
- லாத ; குழப்பநிலைப்பட்ட ; கும்புகூளமான ; தாறுமாறாகச் 

செயல்படுகிற ; பாகுபாடற்ற . 
indispen sable , a . இன்றியமையாத , தவிர்க்க முடியாத , 

இல்லாமல் முடியாத . 
indispose , v . நலிவி , உடல்நலங்கெடு ; உவர்ப்புத் தூண்டு , 
மனச்சார்பு கெடு ; இயலாமற் செய் , வாய்ப்பு நலங் கெடு ; 
தகுதியற்றதாக்கு . 
indisposi tion , 11. உடல்நலமின்மை ; நோய்நிலை ; உளநல 

மின்மை ; விருப்பமின்மை , உவர்ப்பு நிலை . 
indis putable , a . மறுக்க முடியாத , எதிர்க்க முடியாத , 

எதிர்வா தமிட முடியாத . 
indiss oluble , a . கரைக்கமுடியாத ; கலைக்க முடியாத ; கூறு 

களாகப் பிரிக்க முடியாத ; நிலைத்து நிற்கிற ; உறுதியான . 
intlistinct , a . விளக்கமற்ற ; தெளிவற்ற ; குழப்பமான ; 

நுண்ணியலான ; மறைந்திருக்கிற . 
indistinc tive , a. தனிப்பட்ட தன்மையற்ற , பிரித்தறியக் 

கூடிய பண்பற்ற . 
indisting uishable , a . வேறு பிரித்தறிய முடியாத, தனிப் 

பட வேறாகக் காண இயலா த . 
indistrib utable , a . பகிர்ந்தளிக்க முடியாத , பங்கீடு செய்ய 

இயலாத ; விரிவாகப் பரப்ப இயலாத . 
indite , U. சொற்புணர்த்துக் கட்டமைவி , செய்யுள் எழுது ; 
சொற்பொழிவு புனைந்துருவாக்கு ; முடங்கல் வகுத்துருப் 
படுத்து . 
indivert ible , a . வேறு திசையில் செலுத்த முடியாத ; கவ 

னத்தை வேறுபடுத்த முடியாத . 
individ ual , 1. தனி மனிதன் , தனி ஒருவர் ; a . தனியான , 
தனிப்பட்ட ; தனிப்பட்ட தன்மையுடைய , தனிச் சிறப்பான , 
குறிப்பிட்ட ஒரு , தனிப்பண்புவாய்ந்த . 
individ ualism , 11 , தற்பற்று ; தன்னலம் , தன்னல 
உணர்ச்சி ; தன்னல நடத்தை ; தனிப்பண்பு ; ஆணவம் , 
செருக்கு ; தனியுரிமைக் கோட்பாடு , தனி மனிதனின் தனிச் 
செயலுரிமையை ஆதரிக்கும் சமுதாயக் கொள்கை . 
individual ities, 11. P1. தனிப்பட்ட விருப்பாற்றல் ; தனிச் 

கவை நலச் சுவைத்திறத் தொகுதி . 
individual ity , 11. தனி ஒருமை , தனித்தன்மை ; தனிச் 
சிறப்புப்பண்பு, உறுதியான தனிப்பண்பு ; தனிப்பட்ட 
வாழ்க்கை . 
individ ualize , 7. தனித்தன்மையளி , தனிப்பண்பு கொடு ; 
தனிப்படக் குறிப்பிடு , ஒவ்வொன்றாகக் குறிப்பிடு , 


E27 


individually 


inedible 


individ ually , adu . தானாக , தன்னிலையில் , தனியாக , தனி 
ஆள் நிலையில் ; தனிப்பட்ட முறையில் ; ஒவ்வொருவராக ; 
ஒன்றொன்றாக ; ( தொ . ) individually different , ஒரே இன 
வகை சேர்ந்திருக்கக் கூடுமானாலும் தனித்தனியாக வெவ் 
வேறான . 
individ uate , v . தனித்தன்மையளி, தனிப்பண்பு கொடு ; 

தனி மனிதனாக உருவாக்கு ; தனியாக்கு . 
indivis ible , n . பகுக்க முடியா நுண்ம எல்லைத்துகள் ; 

a . பகுக்க முடியாத , பிரிக்க முடியாத ; வகுக்கப்பட முடியாத . 
In do - Aryan , a . இந்திய ஆரியரைச் சார்ந்த , இந்திய 

ஆரிய இனத்தவருக்குரிய . 
In do - Chinese , a . இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் இடைப் 

பட்ட நிலத்தைச்சார்ந்த . 
indo cile , a . கீழ்ப்படிதலில்லாத , பணிவற்ற ; பிடிவா தமுள்ள. 
indoc trinate, 1. கற்பி , போதனை செய் ; கருத்தில் தோய்வி , 
கொள்கையை முற்றிலும் ஏற்றுக் கோட்பாட்டைத் தனதாகக் 
கொள்ளும்படி செய்துவிடு . 
Indo - Europe an , In do - German ic , a . ஐரோப்பா ஆசி 
யாக் கண்டங்களின் பெரும்பகுதிகளில் பேசப்படும் மொழிக் 
குடும்பத்தைச் சார்ந்த . 
In do - Iran ian , a . இந்தியா பாரசீகம் ஆகிய நாடுகளில் 
பெரும்பாலும் பேசப்படும் இந்திய - ஐரோப்பிய மொழிக் குடும் 
பத்தின் உட்பிரிவைச் சார்ந்த . 
in dolent , a . சோம்பலான , மடிமையுடைய ; வேலை செய்ய 
மனமில்லாத ; ( மரு . ) நோவு தராத , வேதனை உண்டு 


தேர்வு , ஒருவகைக்குப் பொருந்துவது மறு வகைக்கும் இசை 
வதுகாட்டி மெய்ம்மையின் பொதுமைநிலை எண்பித்தல் ; 
( இயற் . ) அணுக்கநிலை மின்பாய்வு ; ( தொ . ) mathematical 
induction , பொதுமுடிபின் வகைதேர்வு . 
induc tion - coil , n . அணுக்கமின்பாய்வு மூலம் நேர்மின்னோட் 

டத்தை மாற்றுமின்னோட்டமாக்கும் மின்சுருள் . 
induc tive , a . விதிவருநிலை சார்ந்த , தொகுப்பாய்வு முறைக் 
குரிய ; உய்த்துணர்வு சார்ந்த ; கிளர்மின்னியலான , அணுக்க 
நிலை மின்பாய்வு சார்ந்த . 
induc tor , n . புகுமுகவாணர் , கிறித்தவ சமயக் குருவைப் 
பதவியில் அமர்த்துபவர் ; கிளர்மின்னோட்டத் துணைக்கருவிப் 
பகுதி . 
indulge , U. அவாநிறைவுபடுத்து , திருப்திப்படுத்து ; தற் 
போக்கில் ஊக்கு ; மனம்போனபோக்கில் போகவிடு , செல்லங் 
கொடு , சலுகை காட்டு ; தற்போக்கில் நட , மனம்போன 
போக்கில் செல் ; சலுகை எ 

எடுத்துக்கொள் . 
indul gence , 11. சலுகை காட்டுதல் ; சலுகையளிப்பு ; தனிச் 
சிறப்புரிமை , தனிப்பட வழங்கப்பட்ட உரிமை ; செல்லம் , 
இளக்காரம் ; இன்பத்தோய்வு ; மட்டற்ற நுகர்வு ; தண்டனைக் 
குறைப்பு , சலுகை ; 

பாவமன்னிப்புச் சலுகை ; ( தொ . ) 
Declaration of Indulgence , ( வர . ) சமய உரிமைகளைப் 
பற்றிய அரசாங்க ஆனா அறிவிப்பு . 
indul genced , a . வழங்குவோருக்குச் சிறப்புரிமை ஏற்பாடு 


டைய . 


பண்ணாத . 


indom itable , a . வெல்லமுடியாத ; விடாப்பிடியாய் எதிர்க் 
கின்ற ; பிடிவாதமான ; தளர்வுறாத , வளையாத , பணிதலில் 


லாத . 


indult , 11. ரோமன் கத்தோலிக்கத் திருச்சபையின் பொதுவிதி 
முறைகளின் இசைவில்லாவிடத்தில் பெறப்படும் போப் 
பாண்டவர் தனிச் சலுகையுரிமை . 
indun a , 11. தென் ஆப்பிரிக்காவில் குடிமரபுத் தலைவர் . 
in durate , v . கடினமாக்கு ; உணர்ச்சியறச்செய் ; நீண்ட 

காலப் பழக்கத்தினால் காழ்ப்புறு , காய்ப்படை . 
indus iuin , ( ல . ) 11. சூரல் காய்த்தொகுதியை மூடிக்கொண்டி 
ருக்கும் மென்தோல் போன்ற கவசம் ; சூல்முடியைச் சூழ்ந் 
திருக்கும் மயிர் போன்ற தாள்களின் தொகுதி ; முட்டைப் 
புழுவின் மேலுறை ; pl . indus ia . 
indus trial , 11. தொழில்துறையாளர் ; a . கைத்தொழில் 
பற்றிய ; தொழிற்சாலைகள் பற்றிய ; தொழில் சார்ந்த ; 
பெருந்தொழில் சார்ந்த ; இயந்திரத்தொழில் சார்ந்த ; தொழில் 
துறைக்கென்றமைக்கப்பட்ட ; தொழில்துறையில் பெருவழக் 
கான ; ( தொ . ) industrial estate , திட்டத் தொழிற் பேட்டை , 
பல்வேறு வகைப்பட்ட வேலையளிப்புக்களுக்கு உகந்த முறை 
யில் தொழிற்சாலைகள் பரவலாகத் திட்டமிட்டமைக்கப்பட்ட 
பகுதி ; industrial maintenance , தொழில்துறையில் 
வேலையற்றோர்க்கு வேலை 

அல்லது 

உதவி அளிக்கும் 
அமைப்பு ; : industrial school , தொழிற்பயிற்சிப் பள்ளி , 
கவனிப்பாரற்ற குழந்தைகளுக்கு பொதுப்பாடங்களோடு 
தொழிற்பயிற்சி முறைகளும் கற்றுக்கொடுக்கப்படும் பள்ளிக் 
கூடம் ; the industrial revolution , தொழிற்புரட்சி , 18-19ஆம் 
நூற்றாண்டுகளில் இயந்திரச் சாதனங்களின் கண்டுபிடிப்பி 
னால் முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் இடையிலேற் 
பட்ட திடீர் உறவு மாற்றம் . 
indus trious , a . கடுமையாக உழைக்கிற ; பெருமுயற்சியுள்ள , 

செயலூக்கமுள்ள , சுறுசுறுப்பான , உழைக்கிற 
in dustry , 11. விடாமுயற்சி ; கடும் உழைப்பு : பயன் தரும் வேலை 

ஈடுபாடு ; வாணிக முயற்சி ; தொழில்துறை , 
indwell , U. உள்ளமர்ந்திரு ; உள்ளுறைவாயிரு ; தங்கிவாழ் ; 

தங்கியிரு ; நிலவரமாக அமர்ந்திரு . 
ineb riate , 11. குடிகாரர் ; குடிப்பழக்கமுள்ளவர் : 

a , குடி 
வெறியேறிய ; 3. குடி வெறியேறிய வனாக்கு , வெறிகொள்ளுவி ; 
கிளர்ச்சி கொள்ளுவி . 
inebri ety , 11. மதுமயக்கம் , குடிவெறியேறிய நிலை ; குடிப் 

பழக்கம் . 
ined ible , a . தின்னத்தகாத . 


In dones ian , 11. கிழக்கிந்தியத் தீவுகளைச் சார்ந்தவர் ; கிழக் 
கிந்தியத் தீவுக்குழுவின் மொழிகளைப் பேசுபவர் ; a . கிழக் 
கிந்தியத் தீவுகளைச் சார்ந்த , இந்தோனேசியா நாட்டைப் 
பற்றிய . 
in door , a . வீட்டிற்குள் இருக்கிற ; மனையக , வீட்டுக்குள் 
நிகழ்த்தப்படுகிற ; மதிலக , தொழிற்சாலைக் கட்டிடத்துக்குட் 
பட்ட ; ( தொ . ) indoor games , மனையகக் கேளிக்கைகள் ; 
indoor relief , பொதுமனைகளுக்கு வரும் ஏலாதவர்க்கு 
வழங்கப்படும் துணையுதவி . 
indoors , adv . வீட்டிற்குள் ; மறைவில் . 
indorsa tion , 11. புறவரி , மேலெழுத்து , ஆதரித்து எழுதுதல் . 
indorsee , 11. புறவரிக்குரியவர் , மேல் வரியில் ஆதரித்து 

எழுதப் பெற்றவர் . 
in draft , in draught , it . உள்ளீர்ப்பு ; உள்ளொழுக்கு ; 

உள் நோக்கிய பாய்ச்சல் . 
in ari , n . மடகாஸ்கர் தீவில் இரவில் உலவும் நீண்ட முக 

முடைய குரங்கினம் . 
indub itable , a . ஐயத்துக்கிடமற்ற , உறுதியான . 
induce , U. தூண்டு; இணக்குவி ; தூண்டிச் செயலாற்றுவி ; 
உண்டுபண்ணு , தோற்றுவி ; கருத்து எழும்படி செய் , ஊகிக் 
கும்படி செய் , 

உய்த்துணர்வி ; கிளர்மின்னோட்டத்தை 
உண்டாக்கு . 
induce ment , 71. தூண்டுதல் ; கிளறிவிடும் கவர்ச்சிப்பண்பு , 
induct , v . மானிய வகையில் முறைப்படி உரிமையில் புகுவி ; 
பதவியில் அமர்வி ; அறையில் குடிமேற்கொள்ளுவி ; புது 
முகம் செய் , தொடக்கவினையாற்று . 
induc tile , a . கம்பியாக இழுக்க முடியாத . 
induc tion , 11. புகுமுகம் செய்தல் ; தொடங்கிவைப்பு : முன் 
னுரை ; முகப்பு வாசகம் ; தூண்டுதல் ; உய்த்துணரவைப்பு ; 
( அள . ) விதிவருமுறை , தொகுப்பாய்வு முடிவு , தனிச்செய்தி 
களை விரிவாக வகுத்துத் தொகுத்தாய்வதன் மூலம் பொது 
மெய்களை வருவிக்கும் முறை ; ( கண . ) பொது முடிவின் வகை 


ச 


- 


5281 


inedited 


infanticide 


ined ited , a . வெளியிடப்படாத ; பதிப்பாசிரியரின் திருத்த 

மாறுதல்களின்றி வெளியிடப்பட்ட . 
ineff able, a . சொல்லுதற்கரிய , வருணனைக்கடங்காத . 
inefface able , a . துடைத்தழிக்க முடியாத , நிலையான தட 

முடைய . 
ineffec tive, a . பயன்படாத , விளைபயனற்ற , விரும்பிய 
விளைவினை உண்டுபண்ணாத ; திறமையற்ற ; கலைத்திறம் 
படாத . 
ineffec tual , a . விளைபயனில்லாத , பலனற்ற , வீணான . 
ineffica cious , a . மருந்து வகையில் பயன் தரும் ஆற்றலற்ற ; 

உரமற்ற . 
ineff icacy , n . விரும்பும் பயன் விளையாமை . 
inefici ency , n . தகுதியின்மை ; திறமையின்மை ; பயனின்மை . 
ineffi cient , a . முழுத்தகுதி பெற்றிராத ; திறமையற்ற ; 

பயனற்ற . 
inelas tic , a . மீள்திறனற்ற , இழுபட்டு மீண்டு தன்னிலை 
பொள்ளாத ; மாற்றியமைத்துக்கொள்ளத் தக்கதாயிராத 

இணங்கி வராத . 
inel egant , a . நயமற்ற , அழகில்லாத ; நாகரிகமற்ற ; நடைப் 

பண்பற்ற ; நடைவகையில் பண்படாத . 
inel igible , a . தேர்வுக்குரிய தகுதிபெற்றிராத , ஏற்புத் 

தகுதியற்ற 
inelue table , a . தப்பித்துக்கொள்ள முடியாத , விலக்கிவிட 

முடியாத . 
inept , a . பொருத்தமற்ற , தகாத ; நகைப்புக்கிடமான ; மடத் 

தனமான . 
ineq uable , a . ஒருசீராயிராத ; சமனற்ற ; மாறுபடு நிலை 

யுடைய . 
inequal ity , 11. ஒப்பின்மை ; உயர்வுதாழ்வுநிலை ; பரப்பின் 
ஒழுங்கற்ற தன்மை , மேடுபள்ள அமைவு ; மாறுந்தன்மை ; 
இயக்கவகையில் ஒழுங்குநிலையற்ற போக்கு . 
inequilat eral , a . சரிசமமற்ற பக்கங்களையுடைய . 
ineq uitable, a . அடாத , நேர்மையற்ற , முறையற்ற . 
inaq uity , n . நேர்மையின்மை ; கொடுமை , நேர்மையற்ற 

செயல் , 
inerad icable , a . வேரறுத்தற்கரிய , அழிக்கவியலாத . 
ine rrable , a . தவறாத , பிழைக்கு ஆளாகா த . 
inert , a . 

செயலாற்றலற்ற ; இயக்க ஆற்ற 
லில்லா த ; எதிர்ச்செயலற்ற ; உள்ளார்ந்த தனியாற்றலற்ற ; 
வேதியியல் விளைவுகளற்ற ; செயற்பண்புகள் அற்ற ; 
மந்தமான ; மிகமெதுவான . 
iner tia , 11. ( இய . ) சடத்துவம் ; கிளர்ச்சியின்மை ; மடிமை , 

செறிவுமிக்க சோம்பல் . 
iner tial , a . சடத்துவம் சார்ந்த ; ( தொ . ) inertial navigation, 

கணிப்பியல் தானியங்கி முறை . வானூர்தி எறிகல வகைகள் 
நிலத்திலிருந்து இயக்கப்படாமலே கணிப்படிப்படையாகத் 
தானியங்கி விற்சக்கரத்தின் மூலம் இயக்கப்படும் முறை . 
inescap able , a . தப்பமுடியாத ; தவிர்க்கவொண்ணாத . 
in ess e , ( ல . I adu . உள்ளபடி இருக்கின்ற நிலையில் , மெய்யாகப் 

புற உலகில் நிகழ்நிலையில் . 
inessen tial , a . சிறப்பற்ற , முக்கியத்துவமற்ற ; சில்லறை 


inexec utable, a . நிறைவேற்ற முடியாத , செயற்படுத்த 

முடியாத . 
inexhaus tible, a . வற்றாத , எடுக்க எடுக்கக் குறையாத , 

குறையா நிறைவளமுடைய . 
inex orable , a . மனமிளகாத , இரங்காத , கடினமான , 

வசப் 
படாத . 
inexpec tant, a . எதிர்பாராத . 
inexped ience, inexped iency , 11 . கால இடச்சூழலிசை 

வின்மை ; உகவாமை , பொருந்தாமை . 
inexped ient , a . சூழிசைவற்ற , தகாத , உகந்ததாயிராத . 
inexpen sive , a . மலிவான . 
inexper ience, 11. அனுபவமின்மை . 
inexpert , a . திறமையற்ற , தேர்ச்சியில்லாத . 
inex piable , a . குற்ற வகையில் கழுவாய் செய்து நீக்க 
முடியாத ; வருத்த வகையில் ஆற்ற முடியாத , கோபவகையில் 

தணியாத . 
inex plicable , a . விளக்க முடியாத , காரணங்காட்ட இயலாத . 
inexpli cit , a . திட்டவட்டமாகக் கூறப்படாத , தெளிவற்ற . 
inexplos ive , a . வெடிக்காத . 
inexpress ible , a . சொல்ல முடியாத , சொல்லால் விரித் 

துரைக்க முடியாத , சொல்லுக்கடங்காத . 
inexpress ive, a . பொருள்விளக்கமற்ற , அர்த்தம் கொடாத , 

சொல்லமுடியாத . 
inexpug nable, a . வெல்லுதற்கரிய , தாக்கிக் கைப்பற்ற 

முடியாத . 
inexten sible, a . விரிவுபடுத்த முடியாத . 
in exte:t so, ( ல . ) adu . முழுநீளத்தில் , விரிவாக . 
inexting uishable , a . ஒழிக்க முடியாத ; அமர்த்த முடியாத , 

தணிக்க முடியாத . 
in extre anis , ( ல . ) adv . இறக்குந் தறுவாயில் . 
inex tricable , a . விடுவித்துக்கொள்ள முடியாத , சிக்கறுக்க 

முடியாத , தீர்வுகாண இயலாத ; தப்பிச்செல்ல வழிதராத . 
infall ibilism , 11. போப்பாண்டவர் பற்றிய பிழைபாடின் 

மைக் கோட்பாடு . 
infallibil ity , 11. தவறமாட்டாமை , பிழையாத்தன்மை . 
infall ible , a . தவறா நிலையுடைய , தவறிழைக்காத , பிழையாத . 
in famize , v . பழிதூற்று , பழிக்காளாக்கு . 
in famous , a . இகழார்ந்த , பழிக்கப்பட்ட , இழிந்தவரெனப் 
பேரெடுத்த ; அருவருப்பான , வெறுக்கத்தக்க , மோசமான ; 
( சட் . ) பொல்லாத குற்றத்துக்காகக் குடிமகனுக்குரிய உரிமை 
கள் சில அல்லது அனைத்தும் பறிக்கப்பெற்ற . 
in famy , 11. பெரும்பழி ; பொது அவமதிப்பு , உலகப்பழிப்பு ; 
இழிபழி ; ( சட் . ) கொடும்பழி காரணமாகச் சான்றாளராக 
முடியாத கறை . 
in fancy , 11. குழந்தைத்தன்மை ; குழந்தைப்பருவம் , பாலப் 
பருவ நாட்கள் ; வளர்ச்சியின் தொடக்கநிலை ; ( சட் . ) வயது 
வராப் பருவம் , 21 வயதுக்குட்பட்ட பருவம் . 
in fant , 11. குழந்தை ; 7 வயதுக்குட்பட்ட சிறுவன் ; 7 வயதுக் 
குட்பட்ட சிறுமி ; ( சட் . ) 21 வயதுக்குட்பட்டவர் , வயது 
வரா தவர் ; ( தொ . ) infant school , 

, 7 வயதுக்குட்பட்ட 
சிறுவர்களுக்கான பள்ளிக்கூடம் . 
infan ta , 11. ஸ்பெயின் அல்லது போர்ச்சுகல் நாட்டு அரசருக் 

கும் அரசிக்கும் பிறந்த அரசுரிமையில்லாத மூத்த மகள் , 
infan te , n . ஸ்பெயின் அல்லது போர்ச்சுகல் நாட்டு அரச 
ருக்கும் அரசிக்கும் பிறந்த அரசுரிமையில்லா இரண்டாவது 

மகன் . 
infan ticide , 11. குழந்தைக்கொலை ; பெரும்பாலும் தாயுடந்தை | 
யாய் இருக்கும் நிலையுடைய குழந்தைக்கொலை ; பிறந்தவுடன் 
குழந்தைகளைக் கொன்றுவிடும் வழக்கம் . 


சடமான , 


யான . 


ines timable, a . மதிக்க வொண்ணாப் பெருமையுடைய , விலை 

யிட முடியாத மதிப்புள்ள . 
inev itable, a . தவிர்க்கமுடியாத , உறுதியாக நிகழவிருக்கிற ; 

கட்டாய விளைவான ; வேறுவழியற்ற . 
inexact , a . சரிநுட்பமாயிராத ; கண்டிப்பில்லாத ; தளர்த்தி 


யான 


inexcus able , a . மன்னிக்க முடியாத ; பொறுக்க முடியாத ; 
காரணம் காட்டி விளக்கமுடியாத . 


529 


infantile 


inflame 


. 


நட 


in fantile , a . குழந்தைகளைப் போன்ற ; குழந்தைகளுக்குரிய ; 
தொடக்க நிலையிலிருக்கிற ; குழந்தைப்பருவத்துக்குரிய ; 
( தொ . ) infantile paralysis, இளம்பிள்ளைவாதம் . 
infan tilism , 11 . ( மரு . ) அறிவோ உடம்போ வளர்ச்சி 

யடையாத நிலை , உடலுள வளர்ச்சியற்ற நிலை . 
in fantry , 11. காலாட்படை , இளவணி . 
in fantryman , 11. காலாட்படை வகுப்பைச் சேர்ந்த வீரன் . 
infat uate, v . மருட்சியூட்டி அறிவிழக்கச் செய் ; முட்டா 

ளாக்கு ; மயக்கு ; மோகவலையுட்படுத்து . 
infatua tion , n . மையல் , மோகம் , கைம்மயக்கம் . 
infect , v . நோய் நுண்மங்கள் பரப்பி நச்சுப்படுத்து ; நோய் 
பற்றுவி ; காற்றில் நிரப்புவி ; பழுதாக்கு , கெடு ; கறைப் 
படுத்து ; உள்ளத்தில் தீயபண்பு பற்றுவி ; கருத்து மேற் 
கொள்ளச் செய் 
infec tion , 11. தொற்று ; காற்று நீர் மூலமான நோய்த் 
தொற்று ; தொற்றுநோய் ; ஒட்டிப்பரவும் பொருள் ; படர்ந்து 
கறைப்படுத்தும் பொருள் ; பற்றிப்பரவும் பண்பு , பரவும் 
திறம் . 
infec tious , a . தொற்றுகிற ; நோய்பரப்புகிற ; கொள்ளை 
நோய்த் தன்மைவாய்ந்த ; நோய்வகையில் நீர் அல்லது 
காற்று மூலமாகப் பரவக்கூடிய ; உணர்ச்சி முதலியவற்றின் 
வகையில் பரவும் பாங்குடைய , தொற்றிக்கொள்ளுகிற. 
infec tive , a . தொற்றவைக்கும் இயல்புடைய ; பழுதாக்கு 

கிற ; பரவக்கூடிய . 
infelicif ic , a . மகிழ்ச்சிக்கேடு விளைவிக்கிற . 
infeli citous , a . மகிழ்ச்சிக்கேடான ; மங்கலக்கேடான , நற் 

பொருத்தமற்ற , 
infeli city , n . மகிழ்ச்சிக்கேடு ; அவப்பேறு , அமங்கலம் ; 

சொல் முதலியவற்றில் நற்பொருத்தமின்மை . 
infer , U. உய்த்துணர் , அனுமானி , ஊகி , வருவி , முடிவு 

செய் ; உய்த்துணரவை . 
in ferable, a . அனுமானிக்கத்தக்க , ஊகத்தால் பெறக்கூடிய , 
in ference , 1. ஊகம் , ஊகித்தல் ; அனுமானம் , கருத்தளவை , 

தேற்றப்பாடு , முடிவு , முடிவாகப்பெற்ற பொருள் , கோள் . 
infer ior , n . கீழோர் , தரத்தில் அல்லது நிலையில் மற்றவரை 
விடத் தாழ்ந்தவர் ; a . கீழ் உள்ள , தரம்- நிலை முதலியவற்றில் 
தாழ்ந்த ; மட்ட வகையான ; கோள்கள் வகையில் நிலவுல 
கின் பாதைக்கு உள்ளடங்கிய பாதையுடைய ; அச்சு வகை 
யில் பொது எழுத்துவரி மட்டத்துக்குக்கீழே இடப்படுகிற ; 
( தாவ . ) புல்லிவட்டம் வகையில் கருவகத்துக்குக் கீழுள்ள ; 
கருவகம் வகையில் புல்லிவட்டத்துக்குக் கீழுள்ள . 
inferio rity , n . இழிவு , இளப்பம் ; தாழ்வு ; ( தொ . ) 

inferiority complex , தாழ்வு மனப்பான்மை . 
infern al , a . அளறு சார்ந்த ; நரகத்தின் இயல்புடைய , கீழுல 
குக்குரிய , பேயுலகுக்குரிய ; மோசமான ; வெறுக்கத்தக்க ; 
கொடுமை வாய்ந்த ; ( தொ . ) infernal machine , தோற்றத் 
தால் மயக்கி எதிர்பாராப் பேரிடர் விளைக்கவல்ல வெடிமருந்து 
திணிக்கப்பெற்றுள்ள பொறியமைவு . 
infern o , 11. அளறு , நரகம் ; பயங்கரக்காட்சிக்களம் ; pl . 

infern os. 
infer rable, a . = inferable . 
infert ile, a . வறண்ட , செழிப்பற்ற . 
infest , v . சூழ்ந்து தாக்கு ; மொய்த்தலைக்கழி ; நோய் நுண்ம 

வகையில் பரவி ஊடாடு ; நோய்வகையில் சுற்றி நிலவு . 
infesta tion , n . மொய்ப்பு , ஊடாட்டம் ; சுற்றி வளைப்பு ; 

திரண்டதாக்குதல் ; தாக்குதலுக்கு ஆட்பட்டநிலை . 
infeuda tion , 11 . மானிய அளிப்பு , நிலத்தை மானியமாக 
விடல் ; ( தொ . ) infeudation of tithes , சமயஞ்சாரா மேலாள 
ருக்கு மகன்மைவரி அளித்தல் . 
infibula tion , 11. விழைச்சுக்கட்டு , புணர்ச்சி செய்வதைத் 
தடுக்கும்பொருட்டுப் பாலுறுப்புக்களைக் கொக்கியினால் கட்டி 


in fidel , 11 . சமய நம்பிக்கையற்றவர் ; ( வர . ) கிறித்துவ 
சமயத்துக்கு மாறுபட்ட சமயநெறியைக் கடைப்பிடிப்பவர் ; 
யூதர் அல்லது முகமதியர் நோக்கில் உண்மைச் சமயத்தில் 
நம்பிக்கையற்றவர் ; பொதுப்படையான நோக்கில் புறச் 
சமயி ; நாத்திகர் ; a . சமய நம்பிக்கையற்ற ; புறச்சமயிகள் 
சார்ந்த . 
infidel ity , n . கிறித்தவ சமயத்தில் நம்பிக்கையின்மை ; 
பற்றுறுதியின்மை , கணவன் மனைவியரிடையே உண்மை 
யாக நடந்துகொள்ளாமை , வஞ்ச ஒழுக்கம் . 
in field , 11. மனையணை நிலம் , குடும்ப மனையகத்தைச் சுற்றி 
அல்லது அதற்கு அண்மையிலுள்ள பண்ணை நிலம் ; உழத் 
தகுந்த நிலம் : ஒழுங்காக எருவிட்டுப் பயிரிடப்படும் நிலம் ; 
மரப்பந்தாட்ட வகையில் பந்திலக்குக் கட்டைக்கு அண்மையி 
லுள்ள ஆட்டக்களப்பகுதி . 
in fight ing , n . கைநீளத்துக்கும் குறைவாக நெருங்கி 

டத்தப்படும் குத்துச்சண்டை . 
infil trate , U. இறு , வடித்தெடு ; கசிந்து வடியப்பண்ணு ; 
கசிந்து பரவச் செய் ; கசிந்துவடி ; ஊடுருவிப்பரவு ; படிப் 
படியாகச் சென்று பரவு . 
infiltra tion , n . இறுத்தல் , வடித்தல் ; இறுப்புமுறை , வடிப்பு 
முறை ; ஊடுபரவல் , படிப்படியாக உள்சென்று தோய்ந்து 
பரவுதல் ; இறுத்தமண்டி , வடிநீர்ப்படிவம் ; இறுத்தலுக் 
குரிய பொருள் ; படை மக்கள் தொகை வகையில் புதுவரவின் 
படிப்படியான ஊடுபரவல் . 
in finite, n . எல்லையற்ற பரம்பொருள் , கடவுள் ; வரம்பிலி , 
முடிவறுதி கருதமுடியாத பொருள் ; எல்லையற்ற பெரும் 
பரப்பு ; a . முடிவில்லாத , எல்லையற்ற ; கருத்து வரம்பு கடந்த , 
வரம்பிலியான ; வரம்பின்மையளாவிய ; மாபெரிய ; மிகப் 
பலவான ; அள்ள அள்ளக் குறையாத ; ( கண . ) கணிப்பு 
வரம்புகடந்த ; ( வடி . ) வட்டை வகையில் மறி அளவையாக்கி 
வரம்பிலியாக்கப்பட்ட ; ( இலக் . ) முற்று வினையல்லாத , வினை 
வகையில் எண் இடப் பால் கட்டுப்பாடற்ற வடிவமுடைய ; 
( தொ . ) the Infinite, கடவுள் ; the infinite, அகண் .. பெரு 
வெளி . 
infinites imal , 11. உறு நுண் அளவு , மிகச் சிறிய அளவை ; 
a . மிக நுண்ணிய , உறு நுணுக்கமான ; ( தொ . ) infinitesi . 
mal calculus , ( கண . 

1. ) முழுநிலைக் கணிப்பு மிச்சநிலைக் 
கணிப்பு ஆகிய இரண்டும் இணைந்த கணிப்புமுறை . 
inin itive, 1. ( இலக் . ) வினைப்பொது நிலை , வினைக்கருத்தினை 
எழுவாய்க்குப் பயனிலையாக்காமல் காட்டும் வினைவடிவம் ; 
செயவெனுமெச்ச வடிவம் ; எண்ணிடம் எஞ்சு வினைவடிவச் 
சொல் ; 

a . ( இலக் . ) வினைக் கருத்தினை எழுவாய்க்குப் 
பயனிலையாக்காமல் காட்டுகிற ; செயவெனும் எச்ச வடிவான . 
infin itude , n . எல்லையற்ற தன்மை ; முடிவற்ற எண் ; முடி 

விலாப் பரப்பு . 
inin ity , 11. ( கண . ) முடிவற்றது , முடிவிலி . 
infirm , a . வயது முதிர்ச்சி காரணமாக உடல் வலிமையற்ற ; 

மூப்பால் தளர்ந்த ; மெலிந்த ; ஏலாத ; மனவுறுதி அற்ற . 
infirm ary , 11. மருத்துவமனை ; பள்ளிக்கூடம் தொழிற்கூடம் 

முதலியவைகளில் நோயாளிகள் தங்குமிடம் 
infirm ity , 11. பலக்குறைவு . 
in fix , 1. ( இலக் . ) இடைவைப்பு , வேர்ச்சொல்லில் மாறுதல் 

விளைவிப்பதற்காகப் புகுத்தப்படும் கூறு. 
infix 2, V. ஊன்றி நாட்டு , நிலைநிறுத்து ; அறைந்து பொருந்த 

உட்செலுத்தி இறுக்கு ; மனத்திற் பதியவை ; 
( இலக் . ) இடைக்கூறு புகுத்து . 
in flagran te delic to , ( w . ) adv . ODIO Jwg IT COST 19 

ருக்கும் நிலையில் , குற்றத்தின் செயல் நிலையிலேயே . 
inflame , v. கொழுந்து விட்டெரியச் செய் ; தீக்கொளுத்து , 
எரியெழுப்பு , நெருப்பேற்று ; எரிவு உண்டாகச் செய் ; குருதி 
கொதிக்கச் செய் ; உடல் வெப்பூட்டு ; கிளர்ச்சி ஊட்டு ; 
அழற்சி 

உண்டுபண்ணு ; தீப்பற்று ; கிளர்ச்சிகொள் ; 
அழற்சியுறு . 


வை , 


விடும் முறை . 


530 


inflammable 


infusoria 


inflamm able , 11. எளிதில் தீப்பற்றிக் கொள்ளும் பொருள் ; 
a . எளிதில் தீப்பற்றிக் கொள்ளக் கூடிய ; எளிதில் அல்லது 
விரைவில் சினங்கொள்ளுகிற . 
inflamma tion , n . அழன்றெழல் , கொழுந்து விட்டெரிதல் ; 

எரிவு ; கொதிப்பு , கிளர் எழுச்சி ; வீக்கம் , அழற்சி . 
inflamm atory , a . உணர்ச்சியைக் கிளறிவிடக்கூடிய ; 

அழற்சி சார்ந்த ; வீக்கம் உண்டுபண்ணுகிற . 
inflate , U. ஊதிப் பெருக்கச் செய் , உப்பச்செய் , தற்பெருமை 
கொள்ளச் செய் ; பணவீக்கங் கொள்ளச் செய் ; செயற்கை 
யாக விலையேறச் செய் . 
inilat ed , a . வீங்கிய , பூரிக்கச் செய்யப்பட்ட ; பேச்சுவகையில் 
தற்பெருமையான , வீறாப்பான ; மொழி நடை வகையில் 
செயற்கைப் பகட்டான . 
infla tion , n . ஊதல் , உப்பல் ; தற்பெருமைப் பூரிப்பு ; வீங்கிய 
நிலை ; மொழி நடை வகையில் செயற்கைப் பகட்டாரவாரம் ; 

படை வீக்கம் . 
inflat or , 11. வீங்கச் செய்பவர் ; காற்றடைக்கும் கருவி . 
inflect , . உள்வாங்கு , உட்பக்கமாகத் திருப்பு , வளை ; ( இலக் . ) 
இலக்கணத் தொடர்பைக் காட்டுவதற்காகச் சொல்லிறுதியில் 
மாறுதல் செய் ; விகுதி சேர்த்து உருமாற்று ; ( இசை . ) 
இசைவிகற்பம் செய் . 
inflec tion , 11. = inflexion . 
intlec tive, a . ( இலக் . ) விகற்பம் உண்டுபண்ணுகிற ; விகற் 
பத்துக்குரிய ; விகற்பத்துக்குட்பட்ட ; சொல் சிதைவுக் 
குரிய . 
inflex ible , a . வளைக்க முடியாத ; வளையாத ; வணங்காத , 

விறைப்பான . 
infle xion , n . உள் வளைவு ; நெறிவிலகல் ; தொனித்திரிபு ; 
( இலக் . ) சொல் உரு மாறுபாடு ; விகுதி ; ( வடி . ) வளைவு 
மாற்றம் , உள் குழிவு வளைவைப் புறக் குவிவு வளைவாக்கும் 
மாறுபாடு . 
inflict , . சுமத்து , கட்டாயமாக ஏற்று , பெறுவி , அனு 
பவிக்கச் செய் ; தண்டனை வகையில் ஏற்கும்படி செய்து 
ஒறு . 
intlic tion , 11. சுமத்துதல் ; கட்டாயப்படுத்தி அனுபவிக்கச் 
செய்தல் ; அல்லற்படுத்தும் செயல் ; தண்டனை ; தண்டனை 
விதிப்பு . 
inflores cence , 11. ( தாவ . ) பூங்கொத்தொழுங்கு ; இணர் , 

பூங்கொத்து ; மலர்ச்சி . 
in flow , 11. உட்பாய்வு ; உள் ஒழுக்கு ; உள்பாயும் பொருள் . 
influence , 11. இயக்க விளைவு , செயல் விளைவு ; விளைபயன் , 
பலன் ; புடை விளைவு ; கோள்களின் தாக்கு விளைவு ; செல் 
வாக்கு , தனி மனிதனின் சூழ்வலி ; ஆற்றல் கூறு , மாறுதல் 
உண்டுபண்ணும் கூறு ; ஆக்கத் திரிபுகள் உண்டுபண்ணும் 
செய்தி ; செல்வாக்குக்குரியவர் ; விளைபயனுக்குரிய பொருள் ; 
சக்தி , ஆக்கத்திரிபு உண்டுபண்ணும் ஆற்றல் ; உள்ளாற்றல் , 
மறை ஆற்றல் , பின்னணி ஆற்றல் ; மின் வகையில் அணுக்க 
ஆக்க விளைவுத்திறம் ; ப . விளைவாட்சிக்கு உட்படுத்து ; 
விளைவு உண்டுபண்ணு ; நிலைமாற்றம் காண் , மாறுதல் 
உண்டுபண்ணு ; இயக்கு , ஆக்கத் திரிபு உண்டுபண்ணு . 
in fluent , 11. வந்துபாயும் கிளை ஆறு , துணையாறு ; a . 

உள்ளே பாய்கிற . 
influen tial , a . செல்வாக்குமிக்க , செல்லுஞ் சொல்லுடைய , 

செல்லும் அதிகாரமுடைய , வல்லமையுடைய . 
influen za , n . சளிக்காய்ச்சல் , கடு நீர்க்கோப்புடன் கூடிய 

காய்ச்சல் ; influenza cold , கடுமையான நீர்க்கோப்பு . 
in flux , 11. உட்பாய்வு , உள்நோக்கிய ஒழுக்கு ; உள்வரவு , 

புகுதரவு ; தேக்கம் , வந்து மண்டு தல் . 
inform , 1. அறிவி , தெரிவி ; தகவல் கூறு ; கற்பி , போதி ; 
குறைபுறம் தெரிவி , குற்றம் வெளியிட்டுக் 

கூறு ; உருக் 
கொடு ; உயிர்ப்பூட்டு ; பண்பூட்டு ; மனத்திற் பதியவை ; 
பண்பு தோய்வி . 


inform al , a . முறைப்படி அமையாத , ஒழுங்குமுறை சாராத , 

தனிமுறையான , இயல்பான. 
inform ant , 11. அறிவிப்பவர் , தகவல் கொடுப்பவர் ; குற்ற 

வாளிபற்றி அறிவிப்பவர் . 
in form a paup eris , ( ல . ) adv . நீதிமன்றச் செலவுத் தொகை 

களைக் கொடுக்க இயலா ஏழ்மையான நிலையில் . 
informa tion , 11. தெரிவிப்பு , தகவலறிவிப்பு ; தகவல் , 

செய்தி ; ( சட் . ) நீதிமன்றத்தில் - கூறப்பட்ட குற்றச்சாட்டு . 
inform ative , a . செய்தி தெரிவிக்கிற , தகவல் அறிவிக்கிற , 

விளக்கமான ; அறிவுறுத்துகிற , கற்பிக்கிற . 
inform atory , a . அறிவுறுத்துகிற , கற்பிக்கிற ; விளக்குகிற ; 

தகவல் தெரிவிக்கிற . 
informed , a . அறிவூட்டப்பட்ட ; கற்பிக்கப்பட்ட ; கற் 

றுணர்ந்த ; கேட்டுணர்ந்த ; தகவல் தெரிந்த . 
inform er , 11. குற்றஞ் சாட்டுபவர் ; குறை கூறுபவர் ; 
காட்டிக் கொடுப்பவர் ; குற்றங் கண்டுரைக்கும் பணி மேற் 
கொண்டவர் . 
in fra , ( ல . ) adv . கீழே , தாழ ; பின்னர் . 
infrac tion , 1. மீறுகை ; சட்டவரம்பு கடப்பு . 
in fra dig, ( ல . ) a . ஒருவருடைய தன்மதிப்புக்குக் கீழான , 

மதிப்புக்கு ஒவ்வாத , 
in fralapsar ian , n . வீழ்ச்சி மீட்சிப் புகழ் வீற்றுக் கோட் 
பாட்டாளர் , இறைவன் தன் புகழ் வீறுதோன்றப் பலரை 
வீழ்ச்சிக்கும் சிலரை மீட்சிக்கும் தேர்வு செய்கின்றானென்ற 
கிறித்தவ சமயக் கிளைகளின் கோட்பாட்டைப் பின்பற்று 
பவர் ; a . வீழ்ச்சி மீட்சிப் புகழ்க்கோட்பாட்டினைச் சார்ந்த . 
infra - red , a . அப்பாற் சிவப்பு நிறத்துக்குரிய , நிறப்பட்டை 
யில் சிவப்பு நிறத்துக்கு அப்பாற்பட்ட கட்புலப்படா நிறத்துக் 
குரிய . 
infra ren al , ( ல . ) a . சிறுநீர் பிரிக்கும் கழலைகட்குக் கீழே 

உள்ள . 
infra scab ular , ( ல . ) a . தோட்பட்டை எலும்புக்கு அடியில் 

உள்ள. 
infra stern al , ( ல . ) a . மார்பு எலும்புக்குக் கீழேயுள்ள . 
infra - structure , 11 . உள்ளமைப்பு ; படைத்துறை 
முறைகளுக்குப் பின்னணித் துணையான ஊழியத்துறை 
கள் செய்தி இணைப்புக்கள் ஆகியவற்றின் இணைப்பமைவு ; 
முழு ஐரோப்பிய பாதுகாப்பமைப்பு : ஐரோப்பாக் கண்டப் 
பொதுப்பாதுகாப்புக்குரிய விமான நிலையங்கள் - தொலை 
செய்தித் தொடர்புகள் - பொது ஊழிய நிறுவனங்கள் ஆகிய 
வற்றின் மொத்தத் தொகுதி . 
infreq uent , a . அடிக்கடி நிகழாத , அரு நிகழ்வான . 
infringe ,. மீறு , கீழ்ப்படிய மறு ; வரம்பு கட ; சட்டம் 

ஒப்பந்தம் வாக்கு ஆகியவற்றுக்கு மாறாக நட . 
infruc tuous , a . 

பயனற்ற , 

பலனளிக்காத ; 
ஊதியமற்ற . 
infundib ular , a . பெய்குழல் வடிவான , ஊற்றாங்குழல் 

போன்ற . 
infur iate, . சினமூட்டு , சீற்றமுண்டாக்சி ; வெறியூட்டு , 

பித்துவெறி உண்டுபண்ணு . 
infuse , U. உட்சொரி , உட்செலுத்து , பாய்ச்சு ; புகவிடு ; 
உணர்ச்சி புகுந்து பரவவிடு ; பண்பு கலக்கவிடு ; புகட்டு , 
தோய்வி , ஊறவை ; ஊறிக்கல , தோய்ந்து ஒன்றுபடு . 
infus ible , a . உருக்க முடியாத ; உருக்கி ஒன்றாகச் சேர்க்க 

முடியாத . 
infu sion , n. ஊற்றல் ; புகுந்து பரவவிடல் ; அறிவு புகட் 
டல் ; ஊறிக் கலத்தல் ; அகத்தூண்டுதல் ; உள்ளுயிர்ப் 
பண்பு ; ஊறல் சாறெடுக்க நீர் ஊற்றல் ; சேர்க்கப்பட்ட 
கலவைக்கூறு ; கரைசல் ; உயிர்ச்சாறு , வடிசாறு ; வடிசாற் 
றுத்தேறல் ; சாற்றுக்கூறு . 
infusor ia , n. pl . அழுகிய விலங்கு தாவரப் பொருள்களின் 
வடி நீரில் காணப்படும் மூல முதல் உயிரி வகை . 


நடை 


வீணான , 


கூறு . 


531 
ingathering 

injunction 
in gathering , n . திரட்டிச் சேர்த்தல் ; அறுவடை , விளை inhe ritable , a . மரபுரிமையாகப் பெறத்தக்க . 
பொருட்களைச் சேகரித்தல் . 

inhe ritance ; 11. மரபுரிமையாக அடைதல் ; பரம்பரை 
ingem inate, v . இரட்டுறச் செய் ; செயலிரட்டு ; கூறியது உடைமை , வழிவழிச் சொத்து . 

inhe ritor , 11.. வாரிசு , மரபு வழியுரிமையாளர் , பரம்பரை 
ingen ious , a . கூர்மதியுடைய , யூகமுடைய , சூழ்திறமிக்க , வழியாகச் சொத்துக்கு உரியவர் ; fem . inhe ritress , 
புனை திறம்வல்ல ; புனை திறம் வாய்ந்த . 

inhe ritrix . 
in genue , ( பிர . ) 11. கள்ளங்கபடமற்ற சிறுமி ; நாடகத்தில் inhe sion , n . = inherence . 
தோன்றும் சூதுவாதற்ற பெண்மை நடிப்புறுப்பினர் . 

inhib it , U. தடைக்கட்டுச் செய் , திருச்சபைச் சமயப்படி 
ingenu ity , 11. புதுப்புனைவுத் திறன் ; சூழ்ச்சித்திறம் , கூர்மதி . 

குறிப்பிட்ட ஆளைக் குறிப்பிட்ட செயல் செய்யக்கூடாதென்று 
ingen uous , a . கள்ளங்கபடற்ற , சூதுவா தற்ற , ஒளிவு தடைசெய் ; தடுப்பாணையிடு , திருச்சபைப் பணியாளர் பணிக் 
மறைவற்ற ; வெள்ளை உள்ளம் படைத்த ; குற்றமற்ற . 

கடமைகளைச் செயற்படுத்தக் கூடாதென்று கட்டளையிடு ; 
ingest , ப . உணவை வயிற்றுக்குள் கொண்டுசெல் . 

தடுத்து நிறுத்து ; விலக்கி வை . 
ing le , n . அடுப்பில் எரியும் நெருப்பு . 

inhibi tion , n . தடைக்கட்டுச் செய்தல் ; தடைக்கட்டு ; 

தடுப்பாணை விலக்கி வைப்பு ; ( உள . ) பயிர்ப்புத் தடை , 
ing le - nook , 11. புகைப்போக்கி மூலை . 

நீடித்த பழக்கம் அல்லது பயிற்சி காரணமான செயலவாக் 
inglor ious , a . இழிவுக்குரிய , அவமதிப்புள்ள ; புகழ் அற்ற ; 

களின் உள்ளார்ந்த தடை யுணர்ச்சி . 
ஊர்பேர் தெரியாத . 

inhos pitable , a . விருந்தோம்பாத , அன்பு வரவேற்பற்ற ; 
in going , 11. புகுதரவு , தமக்கு வேண்டிய சீர்திருத்தங்களுக் 

அன்பில்லாத ; கவர்ச்சியற்ற , இட வகையில் நிழலா தரவு 
காகத் தொழில்துறை வாடகைக்காரர் செலுத்தும் தொகை . 

தராத , வள ஆதரவற்ற ; நில வகையில் தரிசான . 
ing ot , 11. உலோக வார்ப்புக்கட்டி , தங்கம் வெள்ளி எஃகு 

inhospital ity , n . விருந்தோம்பாமை , 

அன்பு 

வரவேற் 
முதலியவற்றுக்குரிய வார்ப்புப் பாளம் . 

பின்மை ; நில வகையில் வளக்கேடு . 
ingraft , . பதி , ஒட்டு , பொருந்தவை . 

inhum an , a . மனிதத் தன்மையற்ற ; பழிகேடான , கொடிய ; 
in grain , ingrain , a . உள்தோய்வாகச் சாயமிடப்பட்ட ; காட்டுமிராண்டித்தனமான ; மனித இனப் பொதுவுக்குப் 
உள்ளார்ந்த , 

உள்ளியல்பாக அமைந்துள்ள ; வேரோடி புறம்பான . 
உறைத்த . 

inhuma tion , 11. மண்ணிலிடல் , புதைத்தல் . 
in grained , a . நன்கு வேர்பாய்ந்துள்ள ; நீண்ட நாள் நிலவி 

inhume , 3. புதை . 
உறைத்த ; ஆழமாகப் பதிந்துள்ள . 

inim ical , 11. பகையான , நட்பில்லாத ; தீங்கு விளைவிக்கிற . 
ingrate , 11. ( செய் .) நன்றி கெட்டவர் ; a . நன்றி மறந்த . 

inim itable , a . பார்த்துப் பின்பற்ற முடியாத; பார்த்தமைக்க 
ingra tiate , v . உகந்தவராகச் செய் . 

இயலாத ; ஈடற்ற , ஒப்புக்காட்ட இயலாத . 
ingrat itude, 11. செய்ந்நன்றி மறத்தல் , நன்றிக்கேடு . 

iniq uity , 11. நேர்மையற்ற தன்மை , அநீதி , கொடுமை . 
ingraves cent, a . ( மரு . ) நோய்நிலை வகையில் மேலும் 

ini tial , 11. சொல்லின் முதலெழுத்து ; பெயர் முதலெழுத்து ; 
சீர்கேடடைகிற . 

a . தொடக்கத்திலுள்ள , முதலிலுள்ள ; தொடங்குகிற ; . U. 
ingred ient , 11. கலவையின் கூறு , ஆக்கக்கூறு . 

பெயரின் முதலெழுத்துக்களை மட்டும் குறி ; முதலெழுத்து 
ill gress , n . உள் நுழைவு ; நுழைவுரிமை . 

மட்டும் குறித்துக் கையொப்பமிடு . 
in growing , a . உள்நோக்கி வளருகிற , நகத்தின் வகையில் initials , 11. pl . தலைப்பு எழுத்துக்கள் . 
சதைக்குள் வளருகிற . 

ini tiate , n . தீக்கை பெற்றவர் ; சமயக்கூட்டில் சேர்க்கப் 
ing uinal , a . அரையைச் சார்ந்த , தொடை அடிவயிறு இணைப் பட்டவர் ; a . தீக்கை செய்யப்பட்ட . 
புக்குரிய . 

ini tiate , U. தொடக்கம் செய் ; துவக்கிவை ; தோற்றுவி ; 
ingur gitate , v . பேராவலுடன் விழுங்கு ; . வளைத்து உட் புதிய அறிவுத்துறை வகையில் புகுமுகம் செய்துவை ; சமய 
கொள் . 

வகையில் தீக்கை வழங்கு , புதமுக வினைகளாற்றிச் சேர்த்துக் 
inhab it , v . உறைவு கொள் , குடியிருப்பிடமாகக் 

கொள் . 
இடமாகக்கொண்டு தங்கிவாழ் . 

ini tiative , 1. முயற்சி தொடங்குநிலை ; முதற்படி ; நற் 
inhab itancy , 11. குடியுரிமைக்கு இன்றியமையாத 

றொடக்கம் , அடியெடுப்பு ; தொடங்கும் உரிமை ; தொடங் 
வரைக் குடியிருப்பு . 

கும் வாய்ப்பு வள ஆற்றல் ; சுவிட்சர்லாந்து முதலிய நாடு 
inhab itant , 11 . நாடிடங்கொண்டு வாழ்பவர் , நீடுதங்கி 

களில் சட்டமன்றம் வழியாக அல்லாது மக்கள் நேரடிச் சட்டம் 
வாழும் குடியிருப்பாளர் . 

ஆக்கும் உரிமை ; a . தொடக்கம் செய்ய உதவுகிற ; புகுமுக 

மான ; ( தொ ) have the initiative , செயல் தொடங்குவதன் 
inhale , U. உள்வாங்கு , வளி மணம் முதலியவற்றை மூச்சோடு 

மூலம் எதிரி முயற்சியைத் தூண்டி இயக்கும் வாய்ப்பு வளம் 
உள் இழு ; புகைகுடிப்பு வகையில் புகை நுரையீரல்களுக்குள் 

பெறு ; சட்ட மன்றத்துக்கு வெளியே பொதுமக்கள் வகையில் 
பரவுமாறு உட்கொள் . 

சட்ட ஆக்க உரிமைபெறு ; take the initiative, முயற்சியில் 
inharmon ic , a . முரணி.சையான , இசைந்து ஒலிக்காத . 

முந்திக்கொள் , துணிந்து முயற்சி தொடங்கு. 
inharmon ious , a . பொருத்தமற்ற , இசைந்து ஒலிக்காத , ini tio , ( ல . ) adu . புத்தக முதலியவற்றின் வகையில் தொடக் 
முரணிசையான . 

கத்தில் . 
inhere , v . நிலையாகத் தங்கியிரு , நிலைகொண்டிரு , பற்றியிரு ; inject , U. உட்செலுத்து ; மருந்து ஊசி போடு ; உட்புகுத்திப் 
பண்பு வகையில் இயற் உறாபமைந்திரு ; உரிமைவகையில் 

பள்ளம் நிரப்பு . 
உரியவரை இயல்பாகச் சார்ந்திரு. 

injec tion , 11. மருந்து ஊசி போடுதல் ; ஊசியிட்டுச் செலுத் 
inher ence , inher ency , 1. பற்றியிருக்கை , உள்ளார்க் தும் மருந்து நீர்மம் . 
திருக்கை , நிலையாக உள்ளிருக்கை . 

injudi cious , a . ஆராயாது துணியப்பட்ட , அறிவுத் தகுதி 
inher ent , a . பற்றியிருக்கிற ; இரண்டா நீங்காது உள்ளியல் யற்ற . 
பாயிருக்கிற ; உள்ளார்ந்த , இயல்பான . 

injunc tion , n . உரிமைக் கட்டளை ; தடை அதிகார ஆணை ; 
inhe rit , ப . மரபுரிமையாகப் பெறு , பின்னுரிமையாளராக செயல் தடைப்படுத்தவும் வலியுறுத்தவும் பெறப்படும் நீதி 

மன்றக் கட்டாயமுறை உத்தரவு , 


கொள் , 


கால 


532 


inofficious 


எறு , 


injure 
in jure , v . தீங்கு செய் ; ஊறுபடுத்து , காயப்படுத்து ; 

பழுதுபடுத்து , இழப்பு உண்டுபண்ணு ; நலங்கெடு . 
in jured , a . புண்பட்ட ; தீங்கிழைக்கப்பட்ட , தீங்குக்கு 

ஆளானதாகக் குறைப்படுகிற ; துயர்ப்படுகிற . 
injur ious , a . புண்படுத்துகிற ; தீங்கு நிறைந்த , தீங்கான , 
கெடுதலான ; தீமை உண்டுபண்ணத்தக்க ; மதிப்புக் 
கேடான , அவதூறான . 
in jury , n . தீங்கு ; தீங்கிழைக்கும் செயல் ; தீமை உண்டு 
பண்ணும் நடத்தை ; இழப்பு , சேதம் ; 

காயம் ; 
அழிபாடு . 
injus tice , 11. நேர்மைக் கேடு , அநீதி ; முறையற்ற செயல் ; 

உரிமைப் பறிப்பு ; தீங்கிழைப்பு . 
ink , 71. மை ; எழுதும் மை ; கருநிறக் குழம்பு ; அச்சடிப்பதற் 

குப் பயன்படும் வண்ணப் பசை ; கடல்மீன் வகையிலிருந்து 
வெளிப்படும் கருநிற நீர்மம் ; U. அச்சுருக்கள் மீது மை பூசு ; 
மையினால் எழுது ; கரிய வண்ணம்பூசு . 
ink - bag , n . கடல்மீன்வகை எதிரிகளிடமிருந்து தப்புவதற் 

காகத் தன் உடலினின்று வெளிப்படுத்தும் கருநீர்மம் . 
ink - bottle , n . மைக்கூடு . 
ink er , n . தந்திச் செய்திகளை மையினால் பதிவு செய்யும் 

கருவி ; அச்சிடும் இயந்திரத்தில் மை தடவும் உருளை . 
ink - horn , 11. முற்காலங்களில் எழுதும் மை வைப்பதற்குப் 

பயன்படுத்தப்பட்ட சிறு கொம்புக்கலம் , மைக்குப்பி . 
ink ling , n . அறிகுறி ; முன்குறிப்பு ; தெளிவற்ற குறிப்பு ; 

சூசகம் , ஊக ஐயப்பாடு . 
ink - pad , n . மையட்டை , முத்திரையச்சில் மைபூசும் அட்டை . 
ink - pot , n . = ink - dottle . 
ink stand , n . மைக்கூடு தாங்கி , மைக்கூடுகள் வைப்பதற் 

கான அமைப்புடைய சட்டம் . 
ink .well , n. எழுதும் மேசைக்குழியில் பொருத்தப்பட்ட 

மைக்கூடு. 
in land , 11. உள்நாடு , நில உட்பகுதி ; a . உள்நாட்டிலுள்ள ; 
கடலினின்று ஒதுங்கி உட்புறத்தேயுள்ள ; உள் நாட்டுத் 
தொடர்புள்ள ; உள்பகுதிக்குள் கட்டுப்பட்டுள்ள ; ado . உள் 
நாடு நோக்கி , உள்நாட்டில் ; ( தொ . ) inland duty , உள் 
நாட்டு வாணிக வரி ; inland revenue , உள்நாட்டு வரி 
வருமானம் ; inland trade , உள்நாட்டு வாணிகம் . 
in lay , 11. கல் முதலியன பதித்துச் செய்த வேலை . 
inlay 

, ப . உள் அழுந்தலாகப் பதித்து வை ; உட்பதித்து 
ஒப்பனை செய் ; அச்சுப்பாளம் பக்கம் ஆகியவற்றை உள் 
வெட்டுப் புழையில் பொருத்தி இணை . 
in let , n . கடற்கூம்பு, கடற்கழி , நீள் குடா ; வாயில் ; நுழை 

விடம் ; நுழைத்த பகுதி . 
in lier , n . ( மண் . ) தொல்படிகத்திட்டு , பின்னாலுண்டான 

படிவினால் முற்றிலும் சுற்றிச் சூழப்பட்ட முன்படிவிடம் . 
in lo co pare ntis , ( ல . ) adv . தாய் தந்தையரின் இடத்தில் , 

பெற்றோருக்குப் பதிலாக . 
in ly , a . உள்ளார்ந்த , மறைவடக்கமான ; adu . ( செய் . ) 

உள்ளே ; உள்ளார்ந்து , அந்தரங்கமாய் ; மிக நெருங்கிப்பழகிய 
தன்மையில், 
in lying , a . உள்ளே இருக்கிற . 
in mate , n . அகத்தார் , தங்கியிருப்பவர்களுள் ஒருவர் ; உட் 

குடியிருப்பாளர் ; உடனுறைபவர் . 
in ined ias res , ( ல . ) adu . பொருட்களின் இடையே உள் 

ளார்ந்த நடுவிடத்தில் . 
in mernor iam , ( ல . ) ads . நினைவாக ; நினைவு பேணுவதற் 


inn , n . பிரயாணிகள் விடுதி , வழிப்போக்கர் தங்கல்மனை ; 
( தொ . ) inns of chancery , லண்டனில் சட்ட மாணவர்கள் 
விடுதியாகப் பண்டு பயன்பட்ட கட்டிடங்கள் ; சட்ட மாண 
வர் விடுதியை இடமாகக்கொண்ட சங்கங்களின் தொகுதி ; 
Inns of Court , இங்கிலாந்தில் வழக்குரைஞர் நுழைவு இசைவு 
தரத் தனியுரிமையுடைய நாற் பெருஞ் சங்கங்களுக்குரிய 
கட்டிடம் . 
innate , a . உள்ளார்ந்த , உள்ளியல்பான , இயல்பார்ந்த . 
innav igable, a . கப்பற் போக்குவரவுக்குப் பயன்படாத . 
inn er , n . துப்பாக்கி சுடும் இலக்கின் மையத்திற்கு அடுத்த 
வெளிச்சுற்றிலுள்ள பகுதி ; இலக்கு மையத்தின் வெளிச் 
சுற்றுப் பகுதியில் தாக்கிய குண்டு ; a . உட்புறமான ; உட் 
பகுதி சார்ந்த ; அகச்சார்பான ; ( தொ . ) inner tube , 
சக்கரத்தின் சுழல்வட்டைச் சார்ந்த புறத்தோட்டினுள் 
பொதிந்த காற்றூட்டப்பட்ட தொய்வகக்குழாய் ; the inner 
man , உள்ளாவி , உள்மனம் . 
inn ermost , a . உள்ளார்ந்த ; உள்தொலைவான , புறத்திருந்து 

நெடுந்தொலை உள்ளார்ந்த . 
innerv ate , v . நரம்பு வலுவூட்டு ; உறுப்பு வகையில் நரம் 

பூட்டு ; செயலூக்கமளி, தூண்டி ஊக்கு . 
inn ings , n . pl . மரப்பந்தாட்டத்தில் பந்தடிப்பதற்கு ஒரு 
பக்கத்தவருக்குரிய முழு ஆட்டமுறை ; ஆட்டக்காரர் ஒரு 
முறையில் ஆடிய ஆட்டம் ; பதவிக்காலம் , அரசியல் கட்சி 
யின் ஆட்சிக்காலம் ; கடலிலிருந்து உருவாக்கிப் பெறப்பட்ட 
நிலம் . 
inn keeper , n . விடுதிக்காரர் , சத்திரம் வைத்து நடத்துபவர் . 
inn ocence, n . சட்டக் குற்றச் சார்பின்மை ; குற்றமின்மை ; 
மாசின்மை ; கேடின்மை ; சூழ்ச்சியற்ற இயல்பு ; கரவின்மை ; 
எளிவந்த தன்மை ; ஏலாநிலை . 
inn ocency , 11. குற்றமிலாநிலை , மாசறுநிலை . 
inn ocent , 11. குற்றமற்றவர் , மாசற்றவர் ; குழந்தை ; அறி 
விலி , பேதை ; a . குற்றமற்ற , பாவம் செய்யாத , பழிபாவ 
மற்ற ; சூழ்ச்சியற்ற ; தீங்கற்ற ; எளிய . 
innoc uous , a . தீங்கு விளைவியாத , கேடற்ற . 
innom inate , a . பெயரிடப்படாத , பெயரற்ற ; ( தொ . ) 
innominate bone, வயது வந்தவரிடையே மூன்று எலும்பு 
களின் இணைவாக உருவான இடுப்பு எலும்பு . 
inn ovate, v. புதிது புனை ; புதுவழியமை ; புதுமுறைகாண் ; 

புது மாறுதல்கள் உண்டுபண்ணு . 
inno xious , a . தீங்கற்ற , கேடுவிளைவிக்காத . 
in mub ibus , ( ல . ) adv. மேகங்களிடையே ; கற்பனையில் ; 

திட்பமில்லாமல் ; புனைவு நிலையில் ; தெளிவற்ற தன்மையில் . 
innuen do , n . மறைமுகக் குறிப்பு ; குத்தல் பேச்சு ; 
. 

சாடைகாட்டிப் பேசு ; மறைமுகமாகக் குறிப்பிடு . 
innum erable , a . எண்ணிக்கையற்ற , மிகப் பலவான . 
innutri tion , 11 . உணவூட்டக் குறை . 
innutri tious , a . ஊட்ட மளிக்காத , சத்துக் குறைந்த . 
inobserv ance, 11 . கருத்தின்மை , கவனமின்மை ; சட்ட , 
வகையில் இணங்கி நடவாமை ; செயலில் நடைமுறைப்படுத் 
தாமை . 
inoccupa tion , n . இட ஆட்சியின்மை ; செயலீடுபாடின்மை ; 

கவனமின்மை ; தொழிலின்மை . 
inoc ulate , t . நோய்த்தடுப்பு ஊசி போடு ; தொற்று நோய் 
களைத் தடுக்க அந்நோயணுக்கள் கொண்ட மருந்தினை ஊசி 
மூலம் உடலிற் செலுத்து ; செடியில் தளிரினை அல்லது மொட் 
டினைச் செருகி ஒட்டு உண்டுபண்ணு . 
inod orous , a . மணமற்ற 
inoffen sive , a . புண்படுத்தாத ; தீமை இழைக்காத ; வெறுக் 

கத்தகாத . 
inoffi cious, பணிக்கடனற்ற ; செயற் பொறுப்பற்ற ; 
( சட் . ) அறமுறைக் கடமை சாராத . 


காக . 


in most , a . உள்ளார்ந்த ; மிகவும் அந்தரங்கமான ; மிகவும் 
உட்புறமாக இருக்கிற ; மிக உட்புறமாக அமைந்துள்ள . 


நாணய 


533 
inoperable 

insensitive 
inop erable , a . கட்டி முதலியவற்றின் வகையில் அறுவை in road , n . மீச்செலவு , பகைப்புலமீது படையெடுப்பு ; ஆக்கிர 
மருத்துவம் செய்ய முடியாத . 

மிப்பு , எல்லை கடந்த உள் நுழைவு ; எல்லைகடந்த கொள்ளை 

யடிப்பு ; வல்லந்தமான எல்லைமீறல் . 
inop erative , a . செயலற்ற ; செயல் விளைவற்ற , பயனற்ற . 
inopp ortune, a . வேளைக்கொவ்வாத , வேளைக்கேடான , 

in rush , 11. உட்பாய்வு , விரைந்த உள் நுழைவு . 
சமயத்துக்குப் பொருந்தாத. 

ins . 11. pl . ஆட்சியிலுள்ள அரசியல் கட்சி . 
inord inate , a . அளவு மிஞ்சிய , மட்டுமீறிய ; மிகு அளவான ; insal ivate , U. உமிழ்நீரில் உணவைக் கல . 
அடக்க முடியாத ; ஒழுங்கற்ற , கட்டுப்பாடற்ற . 

insalub rious , a . உடல் நலத்திற்கொவ்வாத ; நல உகப்பற்ற . 
inorgan ic, a , உயிரியல் உறுப்பமைதியற்ற ; உயிர்ப்பொருள் insane , a . மூளை திறம்பிய ; பித்துப்பிடித்த ; வெறியார்ந்த ; 
சார்பில்லாத ; ஒழுங்கமைவில்லாத ; இயல்பான அகவளர்ச்சி அறிவு திறம்பிய ; தன்னிலை மறந்த ; ( தொ . ) insare asylum , 
யற்ற ; புறவளர்ச்சியான ; தற்செயல் வளர்ச்சியான ; உயிர் பைத்தியக்காரர் காப்பு விடுதி . 
வளர்ச்சியற்ற ; ( வேதி . ) கரியமற்ற ; கனிப்பொருள் தோற்ற 

insan itary , a . உடல் நலத்திற்கு ஒவ்வாத ; துப்புரவற்ற , 
முடைய ; ( தொ . ) inorganic chemistry , கரியமில்லா 

தூய்மையற்ற . 
பொருட்களைப் பற்றிய வேதியியல் . 

insa tiable , a . மனநிறைவு உண்டாக்கமுடியாத , மனநிறை 
inorganiza tion , n . அமைப்பு முறையின்மை , வகைதொகை வடையாத ; தணியாத , ஆற்றமுடியாத ; பேராசையுடைய . 
கேடு . 

insa tiate , a . என்றும் மன நிறைவடையாத ; எளிதில் திருப்தி 
inornate , a . முயன்று அழகுபடுத்தப்படாத , பகட்டணியற்ற , 

உறாத . 
எளிய . 

inscribe , . எழுதிப் பதிவுசெய் , பொறித்துவை ; பட்டியலில் 
inos culate , . குருதிக் குழாய்கள் வகையில் இணைத்துப் 

பெயரைப் பதிவுசெய் ; தாள்- தகடு முதலியவற்றில் குறியீடு 
பொருத்து ; முளையுடன் முளை இணைந்து பொருந்து ; புரி 

களால் அடையாளமிடு ; பதிவாளர்களுக்குப் பங்கு வடிவத்தில் 
இழைகள் வகையில் பின்னி இளைவி ; பின்னி இணைந்துகொள் . 

கடன் அளி ; ( வடி . ) உள்வரை , சில குறிப்பிட்ட புள்ளிகள் 
in part ibus , infidel ium , ( ல . ) adv . முரண் சமயக்கோட் பிறிதொன்றன் வரம்பிற்குள் வரும்படி வரைப்படம் அமை . 
பாடு நிலவும் நாட்டில் . 

inscrip tion , n . பொறித்து வைத்தல் ; எழுத்துப்பொறிப்பு : 
in patient , in .patient , 11. மருத்துவ மனையிலேயே தங்கிப் பொறித்து வைக்கப்பட்ட எழுத்து மூலம் ; 
பண்டுவம் பெறுபவர் , அகநிலைச் சிகிச்சையாளர் . 

பொறிப்பு ; கல்வெட்டுப் பொறிப்பு : செதுக்குப் பொறிப்பு . 
in poss e , ( ல . ) adu . உள்ளார்ந்த மேல்வள ஆதாரம் உடைய inscrip tive, a . கடன்வகையில் பங்கு வடிவில் வெளியிடப் 
தாக . 

பட்ட ; பொறிப்பு மூலம் சார்ந்த . 
in pouring , n . உட்பொழிவு ; a , உள்ளே பொழிகிற . 

inscrut able , a . ஆராய்ந்தறியக்கூடாத , புரியாத , தெளி 
in prop ria person a , ( ல . ) adu . தானாக நேரடியாக. 

வற்ற , அறிய முடியாத ; முழுதும் மர்மமான . 
in pur is natural ibus , ( ல . ) adv . முழுதும் ஆடையற்று , in sect , 11. புழுப்பூச்சியினம் ; சிற்றுயிர் ; அற்பர் ; பொருட் 
முழு நிர்வாணமாக . 

படுத்தத் தகாதவர் . 
ing uest , 11. சட்டத் தேர்வாராய்ச்சி ; உண்மையறிவதற்கான 

insectar ium , 11. புழுப்பூச்சிமனை , புழுப்பூச்சியின உயிர்கள் 
முறைமன்றத் தேர்வாய்வு ; பிண ஆராய்ச்சிக்குரிய தீர்ப்புச் 

வைக்கப்பட்டுள்ள இடம் . 
சான்றாளர் குழு ; ( தொ . ) grand inquest , தலைமைத் தீர்ப்புச் insec ticide , 11. புழுப்பூச்சி கொல்லி , புழுப்பூச்சிகளை அழிப் 
சான்றாளர் குழு ; grand inquest of the nation , மாமன்றப் பதற்குரிய மருந்து . 
பொதுட்பேரவை ; great inquest , last inquest , கடைநாள் 

Insectiv ora , 11. pl . புழுப்பூச்சியுண்ணும் சிறிய பாலுணி 
தீர்ப்பு . 

யின உயிரினப்பிரிவு . 
inqui étude , m . மன அமைதியின்மை , மன உலைவு ; உடல் insect ivore , 11. புழுப்பூச்சியுண்ணும் சிறு பாலுணியின உயிர் 
உலைவு . 

களில் ஒன்று . 
inquire , . விவரம் ஆராய் ; உசாவு , செய்தி கோரு ; நலம் insectiv orous , a . புழுப்பூச்சிகளைத் தின்று வாழ்கிற . 
உசாவு ; தேவை குறித்துக் கடையில் விவரம் கேள் ; பெயர் 

insectol ogy , 11. புழுப்பூச்சிகளைப்பற்றிய ஆராய்ச்சி நூல் : 
முதலிய விவரம் கோரு . 

பூச்சியியல் நூல் , புழுப்பூச்சியினங்களால் ஏற்படும் பொருளி 
inquir y , 11. உசாவல் ; விசாரணை ; கேள்வி ; ஆய்வாராய்வு ; யல் கூறுகளை ஆராயும் இயல்துறை . 
( தொ . ) court of inquiry , படைத்துறை முறைமன்றம் , in sect - powder , n . பூச்சிகொல்லி , பூச்சி புழு வண்டு முதலிய 
படைத்துறைப் பணியாளர் வீரர் குற்றங்களை விசாரிக்கும் வற்றை விரட்டவோ கொல்லவோ பயன்படும் மருத்துத் தூள். 
நீதிமன்றம் ; make inquiries , தகவல் கேள் , விவரம் கோரு . insecure , a . பாதுகாப்பற்ற ; காவலற்ற ; 
inquisi tion , 11. உசாவல் , கேள்விமுறைத் தேர்வாய்வு ; பணித் விழுந்து விடக்கூடிய ; இடிந்து விழக்கூடிய ; நம்பமுடியா 
துறை ஆய்வுமுறை ; முறைமன்றத் தேர்வு விசாரணை ; நிலையுடைய . 
( தொ . ) the Inquisition , முரண் சமயக்கோட்பாடுகளை insem inate , U. விதையூன்று , வித்திடு ; வித்திட்டுப் பயிர் 
ஒடுக்குவதற்கான சமயத்துறை சார்ந்த தண்ட உயர்முறை வளர் ; பண்பு செறிவி , திறம்தோய்வி ; புகுத்து ; செயற்கை 
மன்றம் . 

யாகப் பண்பூட்டு . 
inquis itive , a . உசாவுகிற ; அறியும் அவாமிக்க ; துடியார்வ insen sate , a . புலனுணர்வற்ற ; ஊறுணர்வில்லாத , சொரணை 
மிக்க ; பிறர் செய்திகளில் தலையிடுகிற . 

யற்ற ; உணர்ச்சியற்ற ; நல்லுணர்வற்ற ; மடத்தனமான . 
inquis itor , 11. கேள்வி முறையாளர் , வழக்காராய்ச்சியாளர் ; 

insensibil ity , 11 . அக உணர்ச்சியின்மை , கனிவின்மை ; 
சமயத்துறை சார்ந்த தண்ட உயர் மன்றத்தின் பணியாளர் ; 

அசட்டை மனப்பான்மை ; தன்வயமின்மை , உணர்விழப்பு . 
பணித் துறைத் தேர்வாய்வாளர் ; ( தொ . ) Grand Irquisitor , insen sible , a . புலப்படாத ; மிக நுட்பமான ; உணரமுடியாத 
சில நாடுகளில் உயர்படி நீதிமன்ற உசாக்குழுவின் இயக்குநர் ; படி நுண்படி களாக இயங்குகிற ; அற்பமான , மதித்துணரத் 
Inquisitor General , ஸ்பெயின் நாட்டில் உயர் நீதிமன்ற தகாத ; நினைவிழந்த , உணர்விழந்த நிலையுடைய ; கவனியாத , 
உசாக் குழுத் தலைவர் . 

தெரியாத ; அக உணர்ச்சியற்ற , காழ்த்துப்போன ; கிளர்ச்சி 
inquisitor ial , a . நியாய விசாரணையாளரைச் சார்ந்த ; யற்ற , சோர்வற்ற . 
கடுங்கேள் விமுறை வாய்ந்த ; எரிச்சலூட்டும்படி பிறர் விஷ insen sitive , a . கூர் உணர்வற்ற , நுண்ணுணர்வுத் திற 
யங்களில் தலையிடுகிற . 

மில்லாத சொரணையில்லாத. 
68 


நிலையற்ற : 


584 

instance 
insentient 
inssn tient. a . உணருக் திறமற்ற ; உயிரற்ற , 

insol uble . a . கரைக்கமுடியாத ; விடை கண்டறிய முடியாத , 
insep arable. a . பிரிக்கமுடியாத ; ( தொ ) inseparable prefix , insol vency , 11. வகையற்ற நிலை , கொடிப்பு . 
தனிச்சொல்லாகப் பயன்படுத்தமுடியாத முன்னிணைப்புக் 

insol vent . 11. பட்ட கடனைத் தீர்க்க ஆற்றலற்றவர் , கொடித் 
கூறு . 

தவர் ; a . கடன் தீர்க்க முடியாத , வகையற்ற ; கொடித்த 
insep arables , n . pl. இணைபிரியா நண்பர்கள் ; இணைபிரி வர்க்குரிய , 
யப் பொருள்கள் . 

insom nia , 11. துயிலொழிவு , உறக்கமின்மை நோய் . 
insert , 3. செருத ; இடையில் சேர் ; நுழைத்துவை ; இடைக் insomuch , adu . என்ற அளவிற்கு , என்ற அளவில் . 
குறிப்பாகப் புகுத்து . 

insouciant , ( பிர . ) a . புறக்கணிப்பான , அக்கறையற்ற ; கவலை 
inser tion , 11. செருகுதல் ; இடையிற் சேர்த்தல் ; நுழைத்தல் , யற்ற , கவனமற்ற . 
புகுத்தல் ; செருகிய பொருள் ; இடையிற் சேர்த்த பகுதி ; 

inspan , 0. வண்டியின் நுகத்தடியில் எருதுகளைப் பூட்டு ; 
அழகொப்பனை நூற்பின்னல் ; ( உள். ) தசை உறுப்பு முதலி 

வண்டியைப் பயணத்துக்குச் சித்தமாக்கு . 
யவை இணைந்திருக்கும் முறை. 

inspect , 0. மேற்பார்வை செய் ; பணி முறையில் கண்காணி ; 
in set , 11. இடைச்செருகப்பட்ட அதிகப்படியான பக்கங்களின் 

கூர்ந்து தேர்ந்தாராய் . 
தொகுதி ; சிறிய உள்வைப்புப் படம் , வரைப்படத்துள் வரைப் 
படம் ; ஆடையில் செருகப்பட்ட அழகொப்பனையான துணித் 

inspec tor , 3. மேற்பார்வையாளர் ; காவல் துறை மேலர் . 
துண்டு ; அரைச்சட்டை ஓரத்தில் அணியப்பட்ட இரண்டு 

inspec torate n , காவல்துறை மேலர் பதவி ; மேற்பார்வை 
வெண்மையான துண்டுத் துணிகளில் ஒன்று. 

யாளர்களின் தொகுதி ; மேலர் ஆட்சி வரம்புக்குட்பட்ட 

வட்டகை . 
inset , 0. உள் வை ; உள்ளீடு செய் ; உள்வரை ; உட்பட 
மாகச் சேர் . 

inspira tion , 11 , உள்ளுயிர்ப்பு , மூச்சு உள் வாங்குதல் ; உள் 
inset , inset ted , v . inset என்பதன் இறந்தகால முடி 

உயிர்ப்பூட்டுதல் ; அகத்துண்டுதல் ; துனையூக்கம் ; தெய்விக 

அகத்தூண்டுதல் ; அருட்கிளர்ச்சி ; திடீர் உள் தூண்டுதல் ; 
வெச்சம் . 

திடீர்க்கிளர்ச்சி எண்ணம் ; அகத்தூண்டுதலால் ஏற்படும் 
in shore , a. கரைக்கருகிலுள்ள ; ado. கரைக்கு அருகில் ; 

செய்தி ; அகத்தூண்டுதலுக்குரிய செய்தி . அகத்தூண்டுதலுக் 
( தொ . ) inshore of , கரைக்கு மேலும் அணிமையில் உள்ள . 

குரிய மூலம் ; கிளர்ச்சியூட்டும் உள்ளார்வக் கொள்கை ; 
in side , 11 . உள்ளிடம் ; உட்பக்கம் ; உட்பரப்பு ; பாதையில் ( தொ . ) moral inspiration , தெய்விக அறத்துறை அகத் 

சுவருக்கு அருசான பக்கம் ; பொதுப்பாட்டையிலிருந்து தூண்டுதல் , சமய ஒழுக்கத்துறைக் கருத்துக்கள் தெய்விகத் 
விலகிய பாதைப்பக்கம் ; உட்பகுதி ; நடுக்கூறு ; குடல் ; தூண்டுதலால் அமையும் 

நிலை ; plenary inspiration . செய் 
அடிவயிற்றின் உட்புறம் ; வண்டியில் உள்ளிருக்கையில் விக நிறைபொருண்மைத் தூண்டுதல் , திருமறைப் பகுதி 
பயணம் செய்பவர் ; ( தொ . ) the inside of a week , வாரத்தின் களில் எல்லாப் பொருள்களுமே தெய்விகத் தூண்டுதலால் 
நடுப்பகுதி ; turned inside out , உட்புறம் வெளிப்புறமாக அபையும் நிலை ; verbal inspiration , தெய்விக நிறைசொல் 
அமைக்கப்பட்ட . 

தூண்டுதல் , திருமறைவாசக முழுவதுமே தெய்விகத் தூண்டு 
in side , a. உள்ளாக இருக்கிற ; உட்பக்கமாக அமைந்த ; தலால் அமையும் நிலை . 
உள்ளிடத்திலிருந்து வருகிற ; ( தொ . ) ir.side information , in spirator , 11. வளிவாங்கி, காற்று அல்லது நீராவியை 
இரகசியச் செய்தி , புறத்தார்க்கு எட்ட முடியாத செய்தி . 

உள் வாங்கும் கருவி ; காற்றூட்டு கருவி . 
inside , adv . உட்புறமாக , உட்பக்கத்தில்; உள்ளாக; prep . inspire , v . மூச்சு உள் இழு , மூச்சு உள்வாங்கு ; உயிர்ப்பூட்டு ; 
உள்ளே , உட்புறத்தில் , உட்பக்கமாக . 

அகத் தூண்டுதலளி ; தெய்விக ஊக்கமளி ; உணர்ச்சியூட்டு , 
insid er , 11. அகத்தார். அக உறுப்பினர் , சங்கம் அமைப்பு எழுச்சியூட்டு, உணர்ச்சி புகட்டு ; உணர்ச்சியைத் தோற்றுவி . 

முதலியவற்றில் உள்ளிருப்பவர் ; இரகசியத்தை உணர்ந்தவர் . inspired , a . தெய்விக உள்ளுக்கம் பெற்ற ; அகத்தூண்டு 
insillious . a, உட்கவடான , நயவஞ்சகமான ; ஆழ்ந்த திட்ட 

தலளிக்கப்பட்ட ; உயிர் உணர்ச்சிகளால் தூண்டப்பட்ட ; 
மிட்டுச் சதிசெய்கிற , மறைந்து பழி சூழ்கிற ; தீயகோக்குடன் 

மேல்நிலை மறை தூண்டுதலுக்குரிய ; மேலிடத் தூண்டுதலுக் 
மெல்ல முன்னேறுகிற ; பழியுட் கரந்து மெல்லப் படிப்படி 

குரிய ; ( தொ . ) an inspired article , செல்வாக்குள்ளவரால் 
யாக வளர்கிற ; பழிசூழ்ச்சி வாய்ந்த , நம்பவைத்து ஏய்க்கிற . 

இரகசியமாகத் தூண்டப்பட்ட கட்டுரை , 
in sight , 11. உள் நோக்கு , நுழைபுலம் , நுண்ணறிவுத் திறம் . 

inspi rit , v. உயிர்ப்பி ; உணர்ச்சியூட்டு ; எழுச்சியூட்டு , 
insig nia , 11. 11. விருதுச்சின்னங்கள் ; சிறப்புரிமைச் சின்னங் 

ஊக்கு . 
கள் ; அறிகுறி அடையாளம் . 

inspiss ata, 0. கெட்டியாக்கு , தடிப்பாக்கு ; உருச்சுருக்கு . 
insignif icant , a . குறிப்பிடத்தக்கதல்லாத , சிறப்பில்லாத , 

instability , 1. நிலையில்லாமை ; உறுதியின்மை ; மன உலைவு ; 
மிகச் சிறுதிறமான, அற்பமான . 

அடிக்கடி மாறும் இயல்பு . 
insincere , a . வாய்மையற்ற , உள்ளொன்று புறமொன்றான ; 

instal , install , 0. பதவியில் அமர்த்து , வினைமுறைகளுடன் 
கபடமான , வஞ்சமான . 

பணியில் ஏற்றிவை ; நிலைநாட்டு , நிறுவு ; கருவியை அமை 
insin uate , 0. சாட்டிக்கூறு , மறைமுகமாகக் குறிப்பிடு ; 

வில் பொருத்திச் சித்தஞ்செய் . 
சுட்டிக் குறைகூறு : மெல்ல நயம் படப் புதத்து ; தயவுக்குப் 

installa tion , 11. அமர்த்தல் , வினைமுறைகளுடன் அமர்த்து 
பாத்திரமாக்கு ; மெல்ல நுழை ; பசப்பி ஆதரவுபெறு . 

வினை நிறைவேற்றம் ; பயனுறுநிலை இணைப்பு ; முழுநிறை 
insip id , a . சுவையற்ற ; கிளர்ச்சியற்ற ; மந்தமான ; 

கருவிகல அமைவு . 
கவர்ச்சியற்ற 

instal ment , 11. தவணை ; தவணைப்பணம் ; தொடர்கதை 
insist , . ஊன்றி அழுத்தமாகக்கூறு : வற்புறுத்து ; விடாப் 

வெளியீடு முதலியவற்றின் வகையில் தொகுதி ; வெளியீட்டுக் 
பிடியாக வேண்டு ; தனிமுக்கியத்துவம் கொடு , 

கூறு . 
in sit u , ( ல . ) adv . முன்னிருந்த அதே இடத்தில் , 

in stance , 11. எடுத்துக்காட்டு ; சான்று நிகழ்ச்சி ; குறிப்பீடு ; 
insobri ety , 11. மதிமயக்கம் ; குடி மயக்கம் . 

தூண்டுரை . ( சட் . ) வழக்கின் படி முறை ; 3. சான்றாக எடுத்துக் 
insola tion , 1. சூரிய புடம் , வெயிலிற்படும்படி வைத்தல் , 

காட்டு , சான்று தரும் செய்தியாக எடுத்துக்கூறு ; குறிப்பிடு ; 
வெயிலில் வைத்து வண்ணம்போக்குதல் ; வெயில் மருத்துவச் 

( தொ . ) at the instance of , வேண்டுகோளின்படி , ஆலோசனை 
சிகிச்சை , கோய் தரும் வெயில் காய்வுநிலை . 

யின்படி ; court of first instarce , முதல் நிலை அதிகார வரம் 

புள்ள நீதிமன்றம் ; in the first instance , முதலில் , தொடக் 
in solent , a . மதியாமல் பேசுகிற ; திக்காரமான , திமிரான ; கத்தில் , முதற்படியில் , முதற்பகுதியில் ; சட்ட நடவடிக்கை 
துடுக்குத்தனமிக்க. 

களின் முதற்படி முறையில் . 


635 
instaricy 

insurant 
in stancy , 11. அவசரம் , படுவிரைவு . 

instru : tions , 11. pl . செயல்துறைக் கட்டளை : மேலாளர் 
in stant , 1. நொடி , காலநுட்பம் , 

மிகக் 
உடனடிவேளை , 

செயல்முறைப் போதனை ; நெறிமுறைக் கட்டளைத் தொகுதி ; 

வழக்கறிஞரிடம் தரப்படும் விவரக் கட்டளை . 
குறுகிய நேரநிலை ; சரிநுட்பநேரம் ; a . உடனடியான ; மிக 
அவசரமான ; நடைமுறை மாதத்தைச் சார்ந்த . 

instruc tive , a . அறிவுரை வழங்குகிற , அறிவுறுத்துகிற 
instantane , ( பிர . ) n . கணநோக் காட்சி நிழற்படம் ; சில 

நல்லறிவு கொளுத்துகிற ; அறிவூட்டத்தக்க ; படிப்பினை 

அளிக்கிற . 
வரிகளில் எழுதப்படும் சுருக்கக் கட்டுரை . 

in strumant , 11. செயற்கருவி , துணைக்கலம் : துணைப்பொருள் , 
instantan eous , a . உடனடியான ; கணத்தில் நிகழ்கிற ; 

கருவியாக உதவும் சாதனம் ; கருவியாகப் பயன்படுபவர் , 
உடனடியாகச் செயற்படுகிற . 

கையாள் ; இசைக்கருவி , இசையொலி எழுப்பும் சாதனம் ; 
instan ter , adv . உடனே , உடனடியாக . 

ஒப்பந்தப்பத்திரம் ; பதிவேடு , பத்திரம் ; 3. இசைக்கருவிக் 
in stantly , adv . உடனே , அக்கணத்திலேயே . 

குரிய பாடற்பகுதி அமை ; ( தொ . ) stringed instruments. 

நரப்பிசைக் கருவிகள் ; wiud instruments,, 
in stat u pupillar i , ( ல . ) adv . பாதுகாப்பாளர் பொறுப்பின் 

காந்றிசைக் 
கீழ் . 

கருவிகள் , துளைக்கருவிகள் . 
in stat u quo , adv . நிலைமாறாமல் , இருக்கும் நிலையிலேயே , 

instrumen tal , a . கருவியாகப் பயன்படுகிற ; துணைச்சாதன 
முன்போன்ற நிலையில் . 

மான ; கருவிசார்ந்த ; கருவியிலிருந்து எழுகிற ; ஏ துவான , 
காரணமான ; இலை 

சைக்கருவிகளால் எழுப்பப்படுகிற ; ( தொ ) 
instaura tion , 11. மீட்டமைவு , முன்னிலை மீட்டமைத்தல் ; 

instrumental case, மூன்றாம் வேற்றுமை , கருவிப்பொருள் 
புதுமீட்பமைவு , புதுப்பித்தாக்கப்படும் நிலை . 

வேற்றுமை . 
instead , adu . பகரமாக , பதிலாக , ஈடாக ; ஒன்றன் இடமாக , 

instrumental ity , n , துணைமை , துணைப்பொருள் , இடைச் 
பிரதியாக . 

சாதனம் ; நிமிததகாரணம் . 
in step , n . புறவடி , பாதத்தின் மேற்பகுதி ; புதைமிதியின் 

instrumenta tion , 11. இசைக்கருவிகளுக்கான இசையமைப்பு , 
புற வடிப்பகுதி ; புறவடி வடிவுடைய பொருள் . 

இசைக்கருவிகளின் இயல்பு ஆற்றல் அழுத்தம் ஆகியவை 
in stigate , . பின்னின்று தூண்டிவிடு ; தீமை ஏவு ; கிளர்ச் பற்றிய ஆய்வு ; கருவிகள் கொண்டு அறுவை மருத்துவம் 
சிக்குத் தூண்டு ; கொலை முதலிய செயல்களுக்கு மறை செய்தல் ; கருவிகள் கொண்டு செயலாற்றல் ; நுணைமை . 
தூண்டுதலளி . 

துணைப்பொருள் . 
instil , instill , ப . துளித்துளியாக விடு ; சிறிது சிறிதாகப் insubord inate , a . கீழ்ப்படியாத , அடங்காத ; விளர்ச்சி 
புகட்டு ; படிப்படியாக அறிவுறுத்து ; சிறிதுசிறிதாகப் பண்பு செய்கிற , கலகம் செய்கிற . 
தோய்வி . 

insubstan tial , a . உண்மையற்ற ; திடத்தன்மையற்ற . 
instilla tion , 11. சிறிதுசிறிதாக வடித்தல் ; அறிவு புகட்டுதல் ; insuff erable, a . பொறுக்கமுடியாத , தாங்குநற்கரிய . 
உள்ளத்தில் பண்பு பரவவிடுதல் ; புகட்டப்பட்ட பண்பு . 

insufficiency , 11. போதாமை , 
in stinct , 11. இயல்புணர்ச்சி ; இயற்கை அறிவு இயலெழுச்சி ; insuffi cient , a . பற்றாத , போதாத , தேவைக்குக் குறைந்த . 
உள்ளார்ந்த உந்துணர்வு ; இயற்றூண்டுதல் ; இன உணர்வு , 

in suflate , U. காற்று-ஆவி முதலியவற்றைப் பரப்பிடையே 
அறிவு நிலையுடையன போலக் காணப்படும் திட்ட அறிவற்ற 

செலுத்து ; மூக்கினுள் காற்றுப்பட ஊது . 
விலங்கினங்களின் இயல்பான செயற்பண்பு ; இயலறிவுத் 
திறம் ; உணர்வற்ற நிலைச் செயல் தூண்டுதலுக்கும் முழு 

insuffld tion , 11. மேல் ஊதுதல் ; உள் ஊது தல் ; பேயை 
அறிவுணர்வுத் தூண்டுதலுக்கும் இடைப்பட்ட நிலையுடைய 

ஓட்டுதற்கான சடங்கில் பேய்பிடித்தவர்மீது ஊதுதல் . 
இயல்பான அகத்தூண்டுதல் . 

in sufflator , 11. காற்றை மேற்செலுத்துதல் : புலனாநாக்கை 
instinct , a . உள்ளூறித்தோய்ந்த , 
உள்ளூறித்தோய்ந்த , நிரம்பி உட்பொதிந் 

விரல் தடங்களைத் தெளிவாகக் காணும்படி மேலே தூளைப் 

பரப்பிச்செலுத்தும் கருவி . 
துள்ள , பொதுளித் ததும்பிய . 

in sular , a . தீவின் இயல்புடைய ; நீரால் சூழப்பட்ட ; தீவைப் 
in stitute , 11. நிறுவனம் ; கழக முறை அமைப்பு ; குறிப்பிட்ட 

பற்றிய ; தீவில் உறைபவர்களைப்பற்றிய : தனி நிலையான , 
நோக்கத்துக்குரிய நிலையான வளர்ச்சித்திட்ட ஏற்பாடு ; தனி ஒதுக்கமான ; குறுகிய மனப்பான்மையுள்ள ; லத்தீன் 
இலக்கிய மெய்விளக்கத் துறை அமைப்பு ; கல்வி கலை ஆய்வு மொழிக் கையெழுத்து வடிவத்தின் வகையில் முற்பட்ட : 
புத்தாய்வுகளுக்குரிய நிலையம் ; நிலையக் கட்டிடம் ; V. ஏற் இடைநிலைக்காலத்தில் பிரிட்டனில் வழங்கிய . 
படுத்து , நிறுவு; தொடங்கிவை ; ஏற்பாடு செய் ; அமர்த்து . 

insula rity , n . தீவின் இயல்பு ; தனி.நிலை , தனி ஒதுக்கம் ! 
in stitutes , 11. pl . சட்டமூலத் தொகுப்பு . 

குறுகிய மனப்பான்மை . 
institu tion , 11 , ஏற்படுத்துதல் ; நிறுவுதல் ; நிலையம் , பொது in sulate , v . தீவாக்கு ; சுற்றுச் சார்பினின்று பிரித்து வை 
நோக்கத்துக்கான அமைப்பு ; நிலையக்கட்டிடம் ; நிலையான உனிப்படுத்து , துண்டுபடுத்து ; வெப்பத் தொடர்பறுத்துப் 
ஏற்பாடு ; நிலையான ஒழுங்கமைப்பு முறை ; நிலவர நிதி பாதுகாப்புச் செய் ; மின்பாயாமல் காப்பிடு . 
அமைப்பு ; அறீவு கற்பிக்கும் ஏற்பாடு ; பின் மரபினர் அமர்த் in sulin , 11. கணையச் சுரப்பு நீர் , விலங்குகளின் கணையச் 
தீடு ; சட்ட அமைப்பு ; பழக்க வழக்க மரபு ; விதிகளின் சுரப்பியிலிருந்து எடுக்கப்பட்டு நீரிழிவுநோய் தடுக்கப் பயன் 
தொகுப்பு ; சமய முதல்வரால் குருமாரிடம் ஒப்படைக்கப் படுத்தப்படும் மருந்து வகை . 
படும் ஆன்மநலப் பணிப் பொறுப்பு , ( பே - வ . ) நன்கு தெரியப் 

in sult , 11. அவமதிப்பு , மரியாதையற்ற நடத்தை ; 
பட்டவர் ; நாடறிந்த செய்தி . 

மொழி , பழிதூற்றரவு , நிந்தை . 
institu tional , a . அமைப்பாக வகுக்கப்பட்ட , நிறுவனமாகச் 

insult , v . வசை கூறு , இகழ் , அவமதி ; பலர் முன் பழித் 
செயலாற்றுகிற ; அமைப்பு மூலமான , அமைப்பு வழியாகச் துரை , மானபங்கஞ்செய் . 
செயலாற்றுகிற . 

insup erable , a . கடக்கமுடியாத 

வென்று 

சமாளிக்க 
institu tionalize , U. அமைப்புமுறைக்குட்படுத்து ; அமைப்பு 
முடியாத . 
முறை ஆக்கு , நிலையமாகச் செயற்படுவி . 

insupport able , a . பொறுக்கமுடியாத ; தாங்கமுடியாத ; 
instruct , U. அறிவுறுத்து ; அறிவூட்டு , கற்பி , கற்றுக்கொடு ; மேற்கொள்ள இயலாத . 
தெரிவி ; உணர்த்து . நடத்து ; ஏவு ; கட்டளையிடு . 

insur ance , 11. காப்புறுதி , காப்பீடு செய்தல் ; காப்பீட்டுத் 
instruc tion , 11. கற்பித்தல் , அறிவுறுத்துதல் , அறிவூட்டல் ; தவணைப் பணம் , காப்புறுதிக் கட்டணம் . 
போதனை . 

insur ant , 11. காப்புறுதிப் பத்திரம் அளிக்கப்பெற்றவர் . 


9 


636 


interact 


insure 
insure , . உறுதிப்படுத்து , உறுதிசெய் ; காப்புறுதி செய் ; 

காப்பீடு மூலம் உறுதிசெய் , 
insur er , 11. ஈடுசெய்ய உத்தரவாதம் அளிப்பவர் ; காப்புறுதி 

செய்து கொள்பவர் . 
insur gence , insur gency , 111 . கிளர்ச்சி , எதிரெழுச்சி , 

ஆட்சியை எதிர்த்துக் கிளர்ந்தெழுதல் . 
insur gent , n . கிளர்ச்சிக்காரர் , ஆட்சி எதிர்ப்பாளர் ; a . 

கிளர்ச்சி செய்கிற ; கடல் வகையில் கிளர்ந்தெழுந்து பாய்கிற . 
insurmoun table , a . ஏறிக்கடக்கமுடியாத ; கடந்து மேற் 

செல்ல இயலாத , வென்று சமாளித்தற்கரிய . 
insurrection , 11. ஆட்சி எதிர்ப்பு ; கிளர்ச்சிக்கான தொடக்க 

நிலை எழுச்சி , புரட்சி . 
insuscep tible, a . மசியாத , இளகாத ; தடம்பதிய இடம் 

தராத ; ஏற்காத ; இயலாத . 
intact , a . முழுமை கெடாத , குறைபடாத , பழுதுபடாத ; 

தொடப்படாமலுள்ள . 
inta gliated , a . மேற்பரப்பில் செதுக்கப்பட்ட . 
inta glio , 11 . செதுக்கு வேலைப்பாடு ; கடினமான பொரு 
என்மீது செய்யப்பட்ட செதுக்கு வேலை ; செதுக்கு 
வேலைப்பாடுள்ள மணிக்கல் ; 0. கடினமான பொருள்களின் 
மீது செதுக்குவேலைப்பாடு செய் . 
in take , 11. உள்வாய் , 

ஆற்றி லி 

குழாய்க்கோ 
கால்வாய்க்கோ நீர் எடுத்துச் செல்லும் இடம் ; சுரங்கத்தில் 
காற்றுப் புழைவாய் ; குழாயின் அல்லது குறுங்காலுறையின் 
ஒடுங்கிய பகுதி ; தையலிணைப்புக் குறுக்கம் ; கொள்பொருள் ; 
கொள்ளப்பட்டவர் ; சதுப்பு நிலத்திலிருந்து சீர்ப்படுத்திப் 
பயன்படுத்தப்பட்ட நிலம் . 
intan gible , a . தொட்டறிய முடியாத ; உணர முடியாத 

புரிய முடியாத , புதிரான ; மனத்தால் பற்றமுடியாத . 
in teger , n . முழு எண் ; முழுமையாயுள்ள எண் ; முழுமைப் 

பொருள் ; பகுபடா அளவு . 
in tegral , n . முழுமை அளவை ; அடக்கக்கூறுகளின் முழு 
மொத்தம் : முழுமைத் தொகையீடு ; a . முழுமையான ; 
முழுமைவாய்ந்த : முழு எண்ணான ; முழு எண்ணுக்குரிய ; 
( தொ ) integral calculus , முழுமைக் கணிப்பெண் . 
in tegrant , a . ஆக்ப் பகுதியாயுள்ள , முழுமையின் நேர் உறுப் 

பாயுள்ள , முழுமையாக்கத்துக்கு இன்றியமையாக் கூறான . 
in tegrate , a . பகுதிகளாலான ; முழுமையான , முழுநிறை 
வான ; ப . முழுமையாக்கு , குறைப்பகுதி சேர்த்து முழுமை 
யாக்கு ; பகுதிகளை இணைத்து நிறைவாக்கு ; மொத்தத் 
தொகை குறிப்பிடு ; முழுச்சராசரி கூறு . 
integra tion , n . முழுமையாக்கம் ; ஒருமைப்பாடு , வெள்ளை 
யரும் பிறவண்ண மக்களும் அடங்கிய பல்வேறுபட்ட 
சமுதாயத்தை ஒரே முழு அமைப்பாக வகுத்தமைக்கும் செயல் . 
integ rity , 11. முழுமை , கூறுபடாநிலை ; நேர்மை , வாய்மை , 

நாணயம் , ஒழுங்கு . 
integ ument, 7 , புறப்போர்வை , தோல் , மேந்தோல் . 
in tellect , 11 . மனத்தின் அறிவுத்திறம் , அறிவாற்றல் ; 
மூளைத்திறம் ; ஆய்வுணர்வுத் திறம் ; அறிவுடையவர் ; அறி 
வுடையோர் தொகுதி . 
intellec tion , n . ஆய்ந்தறிதல் , பகுத்தறியும்முறை . 
intellec tual , 11. அறிவுத்திறனுடையவர் , ஆய்வறிவாளர் , 
அறிஞர் ; a . அறிவுத்திறம்வாய்ந்த , அறிவாற்றலுள்ள ; 
அறிவாற்றல் சார்ந்த , ஆய்வுணர்வுக்குரிய ; அறிவுக்குகந்த ; 
அறிவுத்திறநோக்கிய . 
intellec tualism , 11. ஆய்வறிவுக்கோட்பாடு , எல்லா அறி 

வும் ஆய் திறத்தின் விளைவே எனுங் கொள்கை . 
intelligence , 11. அறிவுத்திறம் , கூர்மதி , விவேகம் ; ஆறறி 
வுயிர் , அறிவுரு ; தகவல் , செய்தி ; வேவுத்தகவல் ; ( தொ . ) 
Intelligence Department , படைத்துறை வேவுச்செய்தி அரங் 
கம் ; intelligence quotient , அறிவுத்திற அளவெண், அறிவுக் 
குறி எண் . 


intell igencer , n . தகவல் கொடுப்பவர் ; ஒற்றர் , மறைமுகத் 

தகவலாளர் . 
intell igent , a . அறிவுத்திறம்வாய்ந்த ; அறிவுள்ள , விவேக 

முள்ள , கூர்மதியுடைய . 
intelligent sia , intelligent zia ,, தற்சிந்தனையாற்ற 

லுடையவர் தொகுதி , கற்றறிந்தோர் வகுப்பு . 
intell igible , a . புரியக்கூடிய , விளக்கமான , தெளிவான ; 
அறிவுக்குப் புலனாகின்ற , புலப்படக்கூடிய ; ( மெய் . ) புலன் 
களால் அறியப்படாது அறிவால் மட்டுமே அறியக்கூடிய . 
intem perance , 11. தன்னடக்கமின்மை ; வரம்புமீறிய செயல் ; 

மட்டுமீறிய குடிப்பழக்கம் . 
intem perate, a . வரம்புகடந்த நுகர்வீடுபாடுடைய ; மட்டு 

மிஞ்சிய குடிப்பழக்கமுடைய ; மட்டுமீறிய ; அளவுகடந்த . 
intend , ப . எண்ணு , உளங்கொள் ; முன்னரே கருது ; செயல் 

குறி , திட்டமிடு ; மனமாரச் செயலில் முனை . 
inten dant , n . மேலாள் , கண்காணி . 
inten ded , 1 . ( பே - வ . ) மணஞ்செய்துகொள்ள -றுதி 

செய்யப்பட்டவர் . 
intend ment , n . சட்டத்தினால் நிலைநிறுத்தப்பட்ட மெய்யான 

பொருள் விளக்கம் . 
intense , a . மும்முரமான , முனைப்பான ; கடுமையான , தீவிர 
மான , உச்ச அளவான ; உச்ச வேகமான ; ஆர்வமிக்க ; 
உணர்ச்சிமிக்க . 
inten sion , 11. செறிவுநிலை , நெருக்கம் ; மனத்தின் தீவிர 

முயற்சி ; தன்முனைப்பாற்றல் ; தீவிர விருப்பாற்றல் . 
inten sive , a . முனைப்பியலான ; தீவிரமான ; ஆழ்ந்த ; 
செறிவு உண்டுபண்ணுகிற ; விளைவு வீதம்பெருக்குகிற ; 
பயன் நிறைவு ஊக்குசிற ; 

ஊக்குகிற ; ( மரு . ) படிப்படியாக 
அளவேற்றுகிற ; ( இலக் . ) அழுத்தம் குறிக்கிற ; பொருளை 
வலியுறுத்திக் காட்டுகிற ; ( தொ . ) intensive inoculation , 
( மரு . ) படிப்படியாகச் செறிவை மிகுதிப்படுத்தி மருந்தூசி 
போடல் . 
intent 1 , n . உள்நோக்கம் , எண்ணம் ; செயல்நோக்கம் ; மறை 
நோக்கம் ; 

a . கருத்தூன்றிய , விடாமுயற்சியுடன் கைக் 
கொண்ட , ஊக்கத்துடன் ஈடுபட்ட ; மனமார்ந்த அக்கறை 
யுள்ள ; ஆவல்விருப்பங் கொண்ட ; ( தொ . ) to all intents 
and purposes , பெரிதும் , செயல்முறையில் , அனுபவத்தில் . 
inten tion , 11. உட்கருத்து , உட்கோள் , உள் எண்ணம் ; 
உள்ளக்குறிப்பு , குறிக் கொண்ட செயல்முடிவு ; மனத்துட் 
கொண்ட செயல் திட்டம் ; கருதப்பட்ட செய்தி ; ( அள . ) 
புலனுணர்வு தொகுத்த பொதுக் கருத்துப்படிவம் ; 
( மரு . ) பண்டுவத் திட்டம் ; ( இறை . ) வழிபாட்டு நேர்வுக் 
குறிக்கோள் ; ( தொ . ) first intention , காயங்களில் பிரிந்த 
பகுதிகள் வளர்ந்து கூடி ஆறும் இயல்பு ; particular 
intention , special intention , ( இறை . ) திருக்கோயிலில் வழி 
பாட்டுக்குரிய தனி நேர்வு நோக்கம் ; second intention , 
காயங்களில் பொடிப்பிட்டு புடைத்தாறும் இயல்பு . 
inten tional , a . வேண்டுமென்றே செய்யப்பட்ட , மனமாரத் 

திட்டமிட்டு இழைக்கப்பட்ட ; உள்நோக்கமுடைய . 
inten tionally , adu. வேண்டுமென்றே , மனமாரத்திட்ட 

மிட்டு . 
inten tions , n . pl . ( பே - வ . ) திருமண ஏற்பாட்டைக் குறித்த 
உள்ளார்ந்த நோக்கங்கள் ; ( தொ . ) first intentions , ( அள . ) 
முற்கோள் கருத்துப்படிவங்கள் ; பொருள்களைப் பற்றிய 
முன்னீடான மூலக் கருத்துக்கள் ; second intentions , ( அள . ) 
பொருள்களைப் பற்றிய வகை வேறுபாடு உடன்பாடு இனம் 
முதலியவற்றைக் குறித்த பின்னீடாகத் தோன்றும் கருத்துக் 
கள் . 
inter , U. புதை ; கல்லறையில் அடக்கஞ்செய் ; நிலத்தினுள் 

இட்டு மூடு . 
in ter , ( ல . ) prep . இடையே , நடுவே . 
in teract1, 11. இரண்டு அங்கங்களுக்கிடையேயுள்ள நாடக 
இடை ஓய்வு வேளை ; இடைக்காட்சி . 


537 


interact 


intergrowth 


கால 


interact , . ஒன்றின் மீதொன்று செயலாற்று , எதிரெதிர் 

செயல் விளைவு உண்டுபண்ணு . 
interac tion , n . செயலெதிர்ச் செயல் , பின்னிய செயல் விளைவு . 
in ter al ia , ( ல . ) adv . மற்றவற்றிற்கிடையில் . 
interartic ular , a . ஒரு மூட்டின் அடுத்தடுத்திருக்கும் மேற் 

பரப்புக்களுக்கிடையேயுள்ள . 
interbed , v . மற்றவற்றிடையே வை , இடையே கிடத்து . 
interblend , . ஒன்றோடொன்று கல ; மாறிமாறிக் கல . 
inter breed , v . இனக்கலப்புச்செய் , இனங்களைக் கலந்து 

உருவாக்கு ; இனங்களை மாறிமாறிக்கல . 
interc alary , a . காலப்பட்டியில் ஞாயிற்றுக் கணிப்பாண் 
டுடன் ஒத்திசைவுக்காக மிகை நாளாக அல்லது மிகை மாத 
மாக இடைச் செருகப்பட்ட ; ஆண்டு வகையில் இடைச்சேர்வு 
மிகையுடைய ; இடைஉயிணைக்கப்பட்ட ; இடைப்பட்ட . 
interc alate , v . ஆண்டுப்பட்டியில் இடையிற்கல ; இடைச் 

செருகு . 
intercede , . இடையிட்டுப் பரிந்து பேசு ; பரிந்தாதரித்து 

வேண்டு . 
intercen sal , a . மக்கட்கணிப்புப் பருவங்கட்கிடைப்பட்ட , 

இரு குடிமதிப்புகளுக்கிடையேயுள்ள . 
intercept , V. இடைமறி , தலையிட்டுத்தடு , குறுக்கிடு ; 
இடையீடாகு ; இடையறுத்தகற்று ; தடைசெய் , நிறுத்து ; 
( கண . ) இரு புள்ளிகளுக்கிடைப்பகுதியைத் தனிப்படுத்திக் 
குறிப்பிடு . 
intercep tor , n . பின்பற்றித் துரத்துவதற்குகந்த பளுவற்ற 

விரைவிமானம் . 
interce ssion , 1. பரிந்துரைப்பு : பரிந்தாதரவு வேண்டுதல் ; 

இறைவனிடம் பரிந்து அருள்வேண்டுகை . 
in terchange , n . இடைப்பரிமாற்றம் ; பண்டமாற்று ; 
கொடுக்கல்வாங்கல் ; ஒற்றை மாற்றுமுறை , ஒன்றுவிட்டொன் 
றான முறை . 
interchange 2, T. பரிமாற்றஞ் செய் , பண்ட மாற்றுச்செய் , 
கொடுத்து வாங்கு ; ஒன்றிற்கு ஒன்றாக இடமாற்று ; ஒன்று 

விட்டு ஒன்றாக மாற்று . 
intercolle giate , a . கல்லூரிகளுக்கிடையே நிகழ்கிற , 

கல்லூரிகளுக்கிடைப்பட்ட , 
intercolonial, a . குடியேற்ற நாடுகளுக்கிடைப்பட்ட , குடி 

யேற்ற நாடுகளிடையே நடத்தப்படுகிற . 
intercolum nar , a . இரு தூண்களுக்கிடையான . 
intercolumnia tion , n . ஒழுங்காக இடைவெளியிட்ட 

தூணமைப்பு : தூணிடைவெளி . 
in tercom , n . இடைச்செய்தித்தொடர்பு ; வானூர்திகளின் 

இடைச்செய்தித்தொடர்பு . 
intercommun icate , v . இடைச்செய்தித்தொடர்பு கொள் ; 

தாராளமாகப் போக்குவரவுத் தொடர்புகொள் . 
intercommun ion , n . நெருங்கிய உறவு , தோழமை ஈடு 

பாடு ; செயல் பரிமாற்றம் , உறவு பரிமாற்றம் . 
intercommun ity, n . பல்குழுப் பொதுமை ; 

பொதுமை ; பொதுவி 
லுடைமை . 
interconnect , 3. ஒன்றோடொன்று பின்னி இணை , இரு 

புறத்தொடர்புகளாலும் உறவுபடுத்து . 
interconvert ible, a . இடைமாற்றக்கூடிய . 
intercos tal , a . உடலின் விலா எலும்புகளுக்கிடையேயுள்ள ; 

கப்பலின் பக்கக் கட்டைகளுக்கிடையேயுள்ள . 
intercos tals , 11. pl . உ.டலின் விலா எலும்புகளுக்கு இடையே 
உள்ள பகுதிகள் ; கப்பலின் பக்கக் கட்டைகளுக்கு இடையே 
உள்ள பகுதிகள் ; இடைப்பகுதிகள் . 
in tercourse , n . இடைக் கூட்டுறவு ; செயலிணைவுறவு ; 
சமூகக் கூட்டுறவு ; தோழமைத்தொடர்பு ; கடவுள் மனித 
இடைத்தொடர்பு ; வாணிகப்போக்குவரவுத் தொடர்பு ; 
பாலுறவு , கலவி , புணர்ச்சி . 


intercross , . குறுக்குமறுக்காக வை ; சிலுவை போன்று 

கிட ; பின்னி இனம் பெருக்கு . 
intercu rrent , a . செய்திவகையில் இடைநிகழ்வான ; 
வகையில் இடைப்பட்ட ; நோய்வகையில் உடனிகழ்வான ; 
விட்டுவிட்டு நேர்கிற . 
interdenomina tional , a . பல்சமயக்குழுக்களுக்கிடைப் 
பட்ட ; சமயக் குழுக்களுக்குப் பொதுவான ; தனிக் குழுச் 
சார்பற்ற . 
interdepend , v . ஒன்றையொன்று சார்ந்திரு , பின்னிச் 

சார்ந்திரு . 
interdepen dence , interdepen dency , n . கூட்டுச்சார்பு ; 

கூறுகளிடையே பின்னிச் சார்பு . 
interdepen dent , a . ஒன்றையொன்று பின்னிச் சார்ந்த . 
in terdict , n . விலக்காணை , தடைக்கட்டளை ; தடைக்கட் 
டாணை , சமயத் தொடர்புகளிலிருந்து ஆளையோ இடப்பகுதி 
யையோ பிரித்து விலக்கிவைக்கும் போப்பாண்டவரின் தடை 
ஆணை . 
interdict 2 , ப . செயல் விலக்காணையிடு ; பயனீட்டுத் தடை 
விதி ; செயலிலிருந்து தடுத்துவை ; ஆள் வகையில் பொருள் 
மறு ; சமயத் தொடர்பிலிருந்து விலக்கிவை . 
interdic tory , a. தடையுத்தரவடங்கிய ; விலக்காணை 

செய்கிற . 
interli g tal, a . கைகால் விரல்களுக்கிடையே உள்ள . 
interdi gitate , U : கைகோப்பது போன்று பின்னிப்பிணை . 
in terest , n . வட்டி ; உறுமிகை , மிகைவீதம் ; கவர்ச்சி ; 
அக்கறை ; செல்வாக்கு ; உன்னிப்பு , கவனம் ; நலன் ; தனி 
நலம் ; தன் நலம் ; ஆதாயம் ; பற்று ; பற்றுத்தொடர்பு ; 
தனிப்பற்று ; கருத்து ; பொறுப்புரிமைப்பங்கு ; சட்டப்படி 
உரிமை ; சார்வுநிலை , சாதக நிலைமை ; U. பற்றுத் தூண்டு , 
அக்கறை உண்டாகச்செய் ; கவர்ச்சியூட்டு ; கவனந்தூண்டு ; 
கருத்துக்கொள்ளச் செய் ; குறிப்பிட்ட திசையில் கருத்துத் 
தூண்டு ; தெரியவேண்டுமென்ற ஆர்வம் உண்டுபண்ணு ; 
( தொ . ) compound interest , கூட்டு 

வட்டி , வட்டிக்கு 
மேல் வட்டி ; make interest , தன் நலத்தைத் தூண்டிப் பயன் 
படுத்து ; simple interest , நேர் வட்டி : vested interests , 
குழுநலங்கள் , இயல்பாக மாறாச் சார்புடைய நலங்கள் . 
interfa cial , a . இருதள முகப்புக்களுக்கிடையேயுள்ள ; இடை 

முகப்புத் தளத்துக்குரிய . 
interfere , V. தலையிடு ; குறுக்கிடு ; இடையே புகு ; இடை 
யீடாகு ; இடையிட்டுத்தடு , குந்தகம் செய் ; குதிரைவகையில் 
காலுடன் கால் முட்டிக்கொள் ; இடைக்குறுக்கிட்டு மோது ; 
ஒளிக்கதிர் வகையில் குறுக்கிட்டு உறழ்வுறு . 
interfer ence , n . தலையிடுதல் ; குறுக்கீடு , 
interferom eter , n . ஒளியலை அளவுமானி, இடையீட்டுத் 

தடுப்புமூலம் ஒளியலைகளின் நீளத்தை அளக்கும் கருவி . 
in terflow , n . ஒருங்குட்பாய்வு , பின்னிப்பாய்வு ; கூடிக் 

கலப்பு . 
inter flow 2 , U. ஒருங்கு ஒழுகிப்பாய் ; கூடிக்கல , பின்னிப் 

பிணைவுறு . 
interf luent , a . பின்னிக் கலந்தொழுகுகின்ற . 
interfuse , v . பின்னி இணைவுறுத்து ; கூடிக் கலப்புறு ; 

இணைந்தொன்றுபடு ; இரண்டறப் பரவி இணைவுறு . 
interg] a cial , a . இரு பனியூழிக்காலங்களுக்கு இடையே 

உள்ள . 
intergrada tion , n . படிப்படியாக மாறி ஒன்றுபடுதல் 
intergrate , n . நுண்ணிய இடைப்படி , படிப்படியான நிலை 
யில் மாறி வேற்றுரு ஒப்பாகும் மாறுபாட்டில் இடைப்பட்ட 
படிநிலை ; 

U. படிப்படியான நிலைகளால் வேற்றுரு ஒப்பு 
அடை . 
intergrowth , 11. பின்னுவளர்ச்சி , ஒன்றிற்குள் ஒன்று பின்ன 
லாகச் சிக்கி வளர்தல் . 


538 


interim 


internationalist 


in terim , 11. இடைக்காலம் , இடைப்பட்ட நேரம் ; a . இடைப் 
பட்ட காலச்சார்பான , இடைப்படுகாலத்துக்குரிய ; தற் 
போதைக்கான ; ( தொ . ) interim dividend , இடைப்பட்ட 
காலப் பங்கு வீதம் . 
inter ior , n . உட்பகுதி , உட்புறம் , உள்நாட்டுப்பகுதி ; கட்டி 
டத்தின் உட்புறம் ; அறையின் உட்புறம் ; ஓவியத்தில் உட் 
புறக் காட்சி ; உள்ளார்ந்த இயல்பு ; ஆன்மா ; உள்நாட்டுத் 
துறை ; a . உ.ட்புறத்ததான ; உட்புறமமைந்த ; உள்நாட்டைச் 
சேர்ந்த ; கடற்கரையிலிருந்து நெடுந்தொலைவிலுள்ள ; 
எல்லைப்புறத்துக்கு நெடுந்தொலைவிலுள்ள ; உள்ளார்ந்த ; 
உள்ளான ; மனத்தகத்தான ; ஆன்மிகமான , உள்நோக்கிய . 
interja cent , a . இடையில் அமைந்துள்ள , இடைப்பட்ட , 

இடை நிலையான . 
interjac ulatory , a . தனிநிலையில் கழறப்பெற்ற , திடுமென 

இடையிட்டுரைக்கின்ற. 
interject , . இடையீடாகப்பேசு , குறுக்கிட்டுரை ; திடுமென 

இடைமறித்துரை , தனிநிலையாகக் கழறு . 
interjec tion , 11. திடீர் உரை ; வியப்புரை ; வியப்பிடைச் 

சொல் . 
interknit , . இணைத்துப்பின்னு . 
interlace , ப . இடையிடையே கோத்துப்பின்னு , இணைத்துப் 
பின்னு ; ஒன்றோடொன்று கல ; ஒன்றோடொன்று மாறி 
மாறிப் பின்னிச்செல் . 
interlap , v . ஒன்றையொன்று மேற்கவிந்திரு . 
interlard , . இடையிடையே கல, அயல்மொழிச் சொற்களை 

இடைச்செருகிக் கலந்து வழங்கு . 
in terleaf , 11. நூலின் இடையிடையே சேர்த்த வெறுந்தாள் ; 

pl . in terleaves . 
interleave , . வெற்றுத்தாள்களை நூலின் இடையிடையே 


2 


இணை . 


interline , . வரியிடையே சொற்களைச்சேர் , இடைவரி சேர் . 
interlin ear , a . வரிகளுக்கிடையே எழுதப்பட்ட ; 

இடை 
வரியாக அச்சடிக்கப்பட்ட . 
interlin gua , 11. ஐரோப்பிய மொழிகளில் உள்ள லத்தீன 

அடிப்படையாக அமைக்கப்பட்ட அனைத்துலக மொழி . 
interlink , . கொளுவி இணை , இடையிணைப்புச்செய் . 
interlob ular , a . இரு பிரிவுகளுக்கிடையேயுள்ள . 
interlock , . ஒன்றை ஒன்றுடன் பிணைத்திறுக்கு ; பொருந்த 
இணைவுறு ; பிணைப்புறு ; 

இருப்பூர்தி நெம்புகோல்களை 
ஒருங்கியங்கும்படி சேர்த்திணைவி . 
interlocu tion , 11. உரையாடல் , வாதம் . 
interlor utor , 11. உரையாடலிற் பங்குகொண்டு பேசுபவர் ; 
நீகிரோ இசைக்குழுவின் மேலாளர் ; ( சட் . ) தற்காலிக முன்னுத் 
தரவு . 
interloc utory , a . நீதிமன்ற வழக்கு விசாரணையின் 

இடையிற் கூறப்பட்ட . 
in terloper , 11. தலையிடுபவர் , தன் ஆதாயம் கருதிப் பிறர் 
காரியங்களில் தலையிட்டுத் தொல்லை கொடுப்பவர் ; ( வர . ) 
உரிமையற்ற வணிகர் . 
in terlude , n . இடைக்காட்சி , முற்காலத் தொடர் நாடகங் 
களின் இடைப்பட்ட சிறு நாடகக்காட்சி ; முற்பட்டகால 
நாடக வகை ; நாடகக் காட்சிகளிடையேயுள்ள இடைவேளை ; 
இடைவேளை நிகழ்ச்சி ; இடைமாற்று நிகழ்ச்சி ; இடைக் 
காட்சி இசை ; ( இசை . ) பாட்டிடைக் கருவி இசைப்பு . 
interma rriage , 11. மண இணைப்புறவு , குடும்பம் - தலம் - சாதி 

உறவுக்குழு ஆகியவற்றிடையே நிகழும் கலப்புமணம் . 
interma rry , U. மண இணைப்புறவுகொள் , குடும்பம் - குலம் 
நாடு முதலிய குழுக்களின் வகையிற் பிற குழுவிலிருந்து 
கலப்புமண உறவு கொள் . 
intermed dle , U. தகாநிலைத் தலையீடுகொள் , வேண்டாத 
வற்றில் தலையிடு . 


interm ? d iary , 11. இடையீட்டாளர் , நடுவர் , சந்து செய் 
விப்பவர் ; a . இடையீட்டாளராய்ச் செயலாற்றுகிற ; சந்து 
செய்விக்கிற ; இடைநிலையான . 
intermed iate , 11. இடைவருபொருள் ; இடைப்பட்டபொருள் ; 
நடுத்தரமான பொருள் ; a . இடைவந்த ; இடைப்பட்ட ; 
நடுத்தரமான ; இடையீடான ; இடையிலுள்ள ; 3. இடை 
நின்று செயலாற்று ; சந்து செய்வி . 
intermed ium , 11. இடைப்பட்ட பொருள் , இடைநிலைப் 
பொருள் ; ஊடுபொருள் , விண்புறவெளியில் ஆற்றல் கடக்க 
விடும் ஊடுபொருள் . 
interm ent , 11. புதைத்தல் , புதைவினை . 
interme zzo , 11. நாடகத்தின் இடையே வரும் சிறுதிற இடைக் 
காட்சி , பெரிய இசை நிகழ்ச்சித்தொகுப்பை இணைக்கிற சிறு 
மெல்லிசை நிகழ்ச்சி . 
intermigra tion , n . குடிப்பெயர்ச்சிப் பரிமாற்றம் , குடி 

பெயர்வு மாற்றிக்கொள்ளுதல் . 
interm inable , a . முடிவுறாத ; சலிப்பூட்டுகிற ; களைப்பூட்டுகிற 

அளவுக்கு நீண்ட , 
interming le , v . ஒன்றுடன் ஒன்று சேர் ; இருபொருள்களைச் 

சேர்த்துக கல ; இணைந்து கல . 
intermi ssion , 11. ஓய்வு , இடை நிறுத்தம் ; நாடக இடை 
வேளை ; நாடக இடைவேளைக்காகத் தேர்ந்தெடுக்கப்பட்ட 
பாடற் பகுதிகள் . 
intermit , 0. நிறுத்திவை ; இடைநிறுத்து ; தொடர்பறு ; 
காய்ச்சல் - நோவு - நாடி ஓட்டம் ஆகியவற்றின் வகையில் சிறிது 
இடையே ஓய்வுறு . 
intermix , U. ஒன்றாகக் கலப்புறு ; ஒன்றோடொன்று கல ; 

இணைந்து கல . 
in tern , 11 , கல்வி நிலைய இல்லத்தின் உள்ளுறைவாளர் ; 
மருத்துவமனை உள்ளுறை 

மருத்துவர் ; முதிர் மாணவ 
மருத்துவர் , மாணவத் தேர்ச்சி முதிர்ந்து அல்லது பட்டம் 
பெற்று மருத்துவ மனையில் தங்கித் துணைமருத்துவராகச் 
செயலாற்றுபவர் . 
intern 2 , 3. நாட்டுக்குள் கட்டுப்படுத்து ; எல்லைக்குள் நட 
மாட்டம் கட்டுப்பாடுசெய் ; நாட்டின் உட்பகுதிக்குள் அனுப்பி 
வை ; பாதுகாப்புக் காவலில் வை . 
intern al , a . உள்ளான , உட்புறமான , உட்புறமுள்ள ; உள் 
ளுறுப்பான ; உள்நாட்டுக்குரிய ; உள்நாட்டுச் செய்திகள் 
சார்ந்த ; உள்ளத்துக்குரிய ; ஆன்மிகமான ; அகவியலான , 
அகப்பண்பு சார்ந்த ; ( தொ . ) internal - combustion engine , 
உள் வெப்பாலை , எரிபொருள் உருளைக்குள் வெடிக்கும் ஆற்ற 
லால் இயங்கும் பொறி ; internal evidence , அகச்சான்று . 
Interna tional , n. உலகத்தொழிலாளர் கூட்டமைப்பு ; 
( தொ . ) first International , மார்க்ஸிய ( Marxist ) அடிப் 
படையான 1862-1873 வரை நிலவிய முதல் உலகத்தொழிலாளர் 
கூட்டமைப்பு ; second International , 1889.இல் கூட்டப்பட்ட 
சமதர்ம அடிப்படையான உலகத் தொழிலாளர் கூட்டமைப்பு ; 
third International , 1919-1943 வரை நிலவிய ருசியப் பொது 
வுடைமைச் சார்பான உலகத்தொழிலாளர் கூட்டமைப்பு . 
interna tional , n . அனைத்து நாட்டுப் போட்டிப் பந்தயங் 
களில் ஈடுபடுபவர் ; அனைத்து நாட்டுப் போட்டி ; அனைத்து 
நாட்டுப் பொதுவுடைமைப் புரட்சிச் சங்க உறுப்பினர் ; a . 
வெவ் வேறு நாடுகளிடையேயுள்ள ; அனைத்துநாட்டுத் தொடர் 
புடைய , உலகநாடுகள் சார்ந்த ; பன்னாடு சார்ந்த ; எல்லா 
நாட்டுக்குமுரிய ; அனைத்துநாட்டுத் தொழிலாளர் சங்கத்தைச் 
சார்ந்த ; ( தொ . ) international standard atmosphere , பல 
நாட்டு விமானத்துறை வெற்றிகளை ஒப்பிட்டு நோக்குவதற் 
காக மேற்கொள்ளப்படும் பொதுவளி மண்டலநிலை . 
internationale, ( பிர . ) n . அனைத்து நாட்டுப் புரட்சிப்பாடல் 
interna tionalist , n . அனைத்துநாட்டுத் தொடர்புக்கொள்கை 
யாளர் , அனைத்து நாட்டுப் பொதுவுடைமைப் புரட்சிச் சங்க 
ஆதரவாளர் . 


539 
internationalize 

interval 
interna tionalize , v . அனைத்துநாட்டுரிமையாக்கு , வெவ் interra cial , a . வெவ்வேறு இனங்களுக்கிடையேயுள்ள . 

வேறு நாடுகளின் இணைந்த பாதுகாப்பின் கீழ்க் கொண்டு வா . interreg num , 11. ஒழுங்கான அரசனில் லாக் காலம் , இடை 
interne cine , a . ஒருவரை ஒருவர் அழிக்கிற ; ஒன்றை ஒன்று யாட்சிக்காலம் ; ஓராட்சி முடிவுக்கும் அடுத்த ஆட்சித் தொடக் 
கெடுக்கிற ; உட்பகை சார்ந்த . 

கத்துக்கும் இடைப்பட்ட காலம் ; இடை ஓய்வு , இடைக் 
intern ment , 11 . பாதுகாப்புக் கட்டுப்பாடு ; ( தொ . ) காலம் ; pl . interreg na , interreg nums . 
internment camp , போரில் கைதிகள் அயல்நாட்டினர் காவல் interrela tion , 11. இடையுறவு . 
கட்டுப்பாட்டுப் பாசறை . 

interrela tionship , 11. இடை உறவுத்தன்மை . 
in ternode , 11. கணுவிடைப்பகுதி , இருகணுக்களுக்கு இடைப் 

inte rrogate, U. கேள்விகேள் , வினாவு ; வழக்கில் குறுக்குக் 
பட்ட தண்டுப்பகுதி , 

கேள்வி கேள் , உசாவு , விசாரணை செய் . 
in ter nos , ( ல . ) ads . நமக்குள் , நமக்கிடையே . 

interroga tion , 11. கேள்விகேட்டல் , வினா , உசாவல் . 
internan cial, a . நரம்புகள் வகையில் உடலின் வேறு வேறு 

interrog ative, 11. வினாச்சுட்டு , வினாப்பெயர் ; a . வினாவு 
அமைப்புக்களை இணைத்துத் தொடர்புபடுத்துகிற . 

கிற , கேள்வி வடிவான , கேள்வி கேட்கிற , கேள்விகுறித்த . 
internun cio, 11 . போப்பாண்டவரின் தனிமுறைத்தூதர் , 

interrog atory , n . கேள்வி ; கேள்வித்தொகுதி ; குற்றஞ் 
தூதர் அமர்த்தப்படாத காலத்தில் அல்லது இடத்தில் பணி 

சாட்டப்பட்டவரிடம் கேட்கப்படும் குறுக்குக் கேள்வித் 
யாற்றும் இடைத்தூதர் ; ( வர . ) துருக்கி அரசவையிலுள்ள 

தொகுதி ; a . வினாவுகிற , வினாவுடன் கூடிய , விசாரணை செய் 
ஆஸ்திரிய அரசியல் தூதர் . 

கிற , வினாமுறையான . 
interocean ic, a . இருபெருங்கடல்களுக்கிடைப்பட்ட , மா 

in terror em , ( ல . ) ads . எச்சரிப்பாக . 
கடல்களை இணைக்கிற . 

interrupt , . குறுக்கிட்டுத்தடு ; திடீரெனக் குறுக்கிடு ; திடு 
interos culate , v . ஒருவரோடு ஒருவர் கூடியிணை ; ஒன்றோ 

மெனத் தொடர்பறு ; தடுத்துமறி ; இடைத்தடுத்துப்பிரி ; 
டொன்று கல ; இடையிணைப்பாயமை . 

காட்சியை மறை ; குறுக்கீடுசெய் . 
inteross eous , a . எலும்புகளுக்கிடையே உள்ள . 

in ter se , ( ல . ) adt . அவர்களுக்கிடையே ; அவற்றிடையே . 
interpage , ப . இடைப்பக்கங்களில் அச்சிடு; பக்கங்களிடையே intersect , v. ஊடறு ; வெட்டித் துண்டாக்கு ; ( வடி . ) 
செருகு . 

கோட்டினைக் குறுக்கிட்டுப்பிரி . 
interpari etal , a . மண்டையோட்டின் பக்க எலும்புகளுக் 

intersection , 11. ஊடறுத்தல் ; ஊடறுப்பு ; குறுக்கீடு ; 
கிடையே உள்ள . 

( வடி . ) குறுக்கீட்டுச் சந்திப்பு ; குறுக்கீட்டுச் சந்திப்புப் 
interp ellate , T. இடைவினா எழுப்பு ; நடைமுறை நிகழ்ச்சி புள்ளி . 
களை இடை மறித்து அமைச்சரை விளக்கம் கேள் . 

intershoot , . இடைநேரம் விட்டுவிட்டு எறி ; விட்டுவிட்டுக் 
interpen etrate , U. முழுநிறைவாக ஊடுருவிச்செல் ; முழுமை கண்வீச்சு எறி ; மாறு மாறான பல்வண்ணப்படுத்து . 
யாக ஊடுருவிப் பரவு ; மாறிமாறி ஒன்றையொன்று ஊடுருவு . 

in terspace , n . இடைவெளி ; இடைநேரம் . 
interplait , . சேர்த்து முடை , இணைத்துப்பின்னு . 

intersperse , . இடையிடையே தூவு , சிதறிப்பரப்பு ; பல் 
interplan etary , a . கோள்களுக்கிடைப்பட்ட , 

வேறு இயற்படுத்து . 
in terplay , 11. இடைவிளைவு , கலப்பின் இருதிசைப் பயன் 

interspin al, a . முதுகந்தண்டின் இணைப்பு எலும்புகளுக் 
விளைவுகளின் தொகுதி . 

கிடையே உள்ள . 
interplead , ப . மூன்றாவதாளான ஒருவரின் செய்திபற்றி interspin ous , a . முதுகந்தண்டின் எலும்புகளின் முளைகளுக் 
முடிவு செய்ய ஒருவருக்கொருவர் வாதாடு . 

கிடையே உள்ள . 
In terpol , n . குற்ற ஒழிப்பில் உலக ஒத்துழைப்பு ஊக்குவதற் in terstate , a . அரசுசளுக்கிடையே நிகழ்கிற ; 

நிகழ்கிற ; அரசுகட் 
காக அமைக்கப்பட்டுள்ள அனைத்து நாட்டுக் காவல்துறைக் கிடைப்பட்ட . 
குழு . 

interstell ar , a . விண்மீன்சளுக்கிடையேயுள்ள ; கதிரவன் 
interp olate , v . இடைச்செருகு , புத்தகத்தின் இடையில் அண்டத்துக்கு அப்பாற்பட்ட . 
இடைச்செருகு : சொற்களை இடைச்செருகு ; ( கண . ) தொடர்பு 

inters tice , 11. சிறு இடைவெளி ; சந்து , வெடிப்பு , ஒடுங்கிய 
வரிசைகளில் இடை உருச்சேர் . 

பிளவு . 
interpose , ப. இடைச்செருகு ; இடையிட்டுப்புகுத்து ; குறுக் intersti tial , a . சிற்றிடைவெளி சார்ந்த , சிறு பிளவுருவான ; 
கீடுசெய் ; குறுக்கிடு ; இடையிற் பேசு ; இடைப்படு . 

சந்துகளில் உள்ள . 
interposi tion , 11. குறுக்கிடுதல் ; குறுக்கீடு ; தலையீடு , 

interstratifica t : on , 11. படுகை 

படுகை இடைப்பாடு ; படுகை 
இடையீடு ; குறுக்கிட்டுப் பேசுதல் ; குறுக்கிடுகிற பொருள் . 

களிடையே மாறிமாறிக் கிடத்தல் . 
interp ret , U. உட்பொருளை வெளிப்படுத்து ; கலை நயப்படுத் 

intertan gle , . ஒன்றோடொன்று சிக்கலாக்கு . 
திக்காட்டு ; செயலுருப்படுத்திக்காட்டு ; பொருள்படுத்து ; 
சுட்டிக் குறிப்பிடு ; சுட்டியுணர் ; எளிய மொழியில் விளக்கு ; 

intertan glement , 11. கூட்டுச்சிக்கல் , ஒன்றோடொன்று 
மொழிபெயர்த்துரை. 

பின்னிச்சிக்கிக்கொள்ளுதல் . 
interp retable, a . விளக்கப்படத்தக்க . 

intertex ture , 11 , பின்னல் நெசவு . 
interpreta tion , n . பொருள் விளக்கம் ; தரப்பட்ட பொருள் 

intertrib al , a . குடிமரபுகளுக்கிடைப்பட்ட , குலங்களிடைப் 
விளக்கம் ; கருத்து விளக்கக்காட்சி ; கருத் துவகை. 

பட்ட . 
interp retative , a . விளக்கம் அடங்கிய ; விளக்க விளைவான . 

intertwine , ப . ஒன்றுடனொன்றாகப் பின்னி முறுக்கு ; 
interp reter , 11. மொழிபெயர்ப்பாளர் ; மொழிபெயர்த்துக் 

பின்னுது . 
கூறுபவர் ; பொருள் விளக்குபவர் . 

intertwist , U. ஒன்றுடனொன்றாக முறுக்கு , பின்னி முறுக்கிக் 

கொள் . 
interp retress , 11. மொழிபெயர்ப்பவள் ; பொருள் விளக்கும் 
பெண் . 

in terval , 11. இடைவெளி ; இடை நேரம் ; இடை ஓய்வு : 
interprovin cial , a . இருமாநிலங்களுக்கிடைப்பட்ட ; இரு 

இடைப்பிளவு ; இடைநிறுத்தம் ; ( இசை . ) இரு ஒலிசளுக் 
மாகாணங்களுக்கிடை யே அமைந்துள்ள . 

கிடையே உள்ள குரலெடுப்பு வேற்றுமை ; பண்பு வசையில் 

இருவருக்கிடையே அல்லது இருபொருள் சளுக்கிடையே உள்ள 
interpunc tion , 11. நிறுத்தக்குறி அமைதி . 

வேற்றுமை ; ( தொ . ) at intervals . இங்கும் அங்கும் ; அடுத் 
interpunc tuate, U. நிறுத்தக்குறியிடு . 

தடுத்து ; இடை நேரம் விட்டுவிட்டு , 


640 


intervallic 


introspect 


நடை 


intervall ic, a. கோட்டை மதில்களுக்கு இடையேயுள்ள 

வெளி சார்ந்த . 
intervein , U. நரம்புகள் போல குறுக்குமறுக்காகச் செல்லுவி . 
intervene , . குறுக்கிடு ; இடையில் நிகழ் ; இடையே நேர் ; 
சீர்ப்படுத்துவதற்காகத் தலையிடு ; தலையிட்டுத் தடு ; ( சட் . ) 
வழக்கில் முதலில் தொடர்புகொள்ளாமல் பின்னர்க் குறுக்கிடு . 
interven tion , 1. இடையீடு ; தலையீடு ; இடையிட்ட தடை ; 

இடையீட்டு இணக்குவிப்பு . 
in terview , 11. காண்பு , நேரிடைக்காட்சி ; U. நேருக்குநேர் 

சந்தி , பேட்டிகாண் , சந்தித்துப் பேசு . 
in ter vio os , ( ல . ) adu . உயிர் வாழ்பவரிடையே , உயிர் வாழ் 
வனவற்றிடையே ; நல்லெண்ணக் கொடையாக , மரபுரிமை 
யாகவன்றி நன்கொடையாக . 
intervolve , 0. ஒன்றிற்குள் ஒன்றாகச் சுருட்டிவை . 
interweave , v . இணைத்துப்பின்னு : இசைத்து நெசவு செய் . 
interwind , . இணைத்துச் சுருட்டு , சேர்த்து முறுக்கு . 
interwork , v. இசைத்துப்பின்னு , ஒன்றன்மீதொன்றாகச் 

செயலாற்று . 
interwreathe , U. ஒன்றையொன்று சேர்த்து மாலையாகச் 

சுற்று , ஒன்றினுள் ஒன்றாகப் பின்னு . 
inter - zon al , a. 

இரண்டாம் உலகப்போர் ( 1939-1945 ) 
முடிவில் நேச வல்லரசுகளிடையே பரப்பீடு செய்யப்பட்ட 
அரங்கங்களுக்கிடைப்பட்ட ; பகுப்பீட்டரங்கங்களுக்குரிய . 
intes tate , 1. விருப்ப ஆவணம் எழுதாமல் இறந்துவிடுபவர் ; 

a . இறுதிப்பத்திரம் எழுதாமல் இறக்கிற . 
intes tine , a . உள்ளியலான ; சச்சரவு வகையில் குடும்பத்துக்கு 
உள்ளான ; போர் வகையில் நாட்டெல்லைக்குட்பட்ட , நாட்டக 
மான ; உயிரின வகையில் உடலுக்குட்பட்ட ; ( தொ . ) 
intestine motion , முற்றிலும் உடலுக்குள்ளேயே இயங்குகிற . 
intes tines , n . pl . குடல் ; உணவுக்குழாயின் கீழ்ப்பகுதி ; 
( தொ . ) large intestine, பெருங்குடல் ; small intestire, சிறு 


intox icant , 1. வெறியூட்டும் குடிவகை ; மதி மயக்கும் 

பொருள் ; a . வெறியூட்டுகிற , மதி மயக்குகிற . 
intox icate , v . வெறியூட்டு ; தன்னடக்கம் மீறிய அளவில் 

கிளர்ச்சியூட்டு , எழுச்சியூட்டு ; தூண்டு . 
intoxica tion , 11. வெறி ; குடிமயக்க வெறி ; மட்டுமீறிய 

கிளர்ச்சி ; நஞ்சூட்டல் . 
intracran ial , a . மண்டையோட்டுக்குள்ளான , மண்டை 

யோட்டின் உட்புறஞ் சார்ந்த . 
intrac table , a . வசப்படுத்த முடியாத , அடங்காத ; எளிதில் 

கையாள முடியாத , படிமானமாகாத . 
intrad os , n . ( க - க . ) வளைமுகட்டின் உட்புற வளைவு , வளை 

முகட்டின் கீழ்வளைவு . 
intramur al , a . மதிலகமான , கட்டிடத்தினுள்ளே 

பெறுகிற . 
intrana tional , a . நாட்டெல்லைக்குட்பட்ட , நாட்டெல்லை 

கடவாத . 
intran sigence , intran sigency , 11. இணங்காமை . விட்டுக் 

கொடாபபண்பு . 
intran sigent , n . அரசியலில் வளைந்து கொடாதவர் , 
கொள்கை விட்டுக்கொடுக்காதவர் ; a . இணங்கிப்போகாத , 
ஒத்துவராத , விட்டுக்கொடுக்காத . 
intran sitive, 11 . செயப்படுபொருள் குன்றியவினை ; a . 

செயப்படுபொருள் குன்றிய . 
in trant , 1. கல்லூரிப் புது நுழைவாளர் ; சங்கத்தில் சேரு 

பவர் . 
intraven ous, a . நரம்பின் அகத்துள்ள ; நரம்பூடாகச் 

செலுத்தப்படுகிற . 
intrep id , a . அஞ்சாத , துணிச்சல்மிக்க . 
in tricacy , 11. கடுஞ்சிக்கல் , விளங்காப்புதிர் . 
in tricate , a . திருக்குமறுக்கான ; கடுஞ்சிக்கலான ; மறை 

புதிரான , தெளிவற்ற . 
in trigant, in triguant , 71. உட்சூழ்ச்சிகளில் ஈடுபடுபவர் . 
intrigue , 11. உட்கிளர்ச்சி , மறை சூழ்ச்சி , கபடச்செயல் ; 
மறை காதல் , கள்ளத்தொடர்பு ; 3. உட் சூழ்ச்சி செய் , மறை 
சதிகளில் ஈடுபடு ; மறை செல்வாக்கைப் பயன்படுத்து ; 
மறைவான காதல் கொள் ; ஆவலைக்கிளறு , அவாத்தூண்டு . 
intrin sic , a . உள்ளார்ந்த ; உள்ளியல்பான ; உயிர்க்கூஉறான . 
introduce , U. புகுத்து ; உள் இடு , செருகு ; பழக்கத்திற்குக் 
கொணர் ; புதிதாகத் தொடங்கி வை , புதுவது புகுத்து ; 
உள்ளே இட்டுச் செல் ; அறிமுகப்படுத்து ; சமூகத்திற்கு 
இளம் பெண்ணை அறிமுகப்படுத்து ; கவனத்துக்குரியதாக்கு ; 
பாராளுமன்றத்தில் சட்ட முதலியவற்றைக் கொண்டுவந்து 
முன்னிலைப்படுத்து . 
introduc tion , 11 . அறிமுகப்படுத்துதல் ; அறி முகம் ; 
முன்னுரை ; முகவுரை ; தொடக்கநிலையான பகுதி , தொடக்கக் 
கூறு ; ( தொ . ) letter of introduction , அறிமுகக்கடிதம் . 
introfle xion , n. உள்நோக்கி வளைதல் , உண்முக வளைவு . 
introgre ssion , 11. உட்போக்குவரவு . 
intro it , 11. அருளுணா வழிபாட்டின் போது திருமுன்னிலையை 

அணுகும் சமயகுரு பாடும் திருமறைப்பாடல் . 
introjec tion , n . உயிரில்லா தனவற்றுக்கு 

உயிர்ப்பண் 
பேற்றுதல் ; தாதான்மிய உணர்வு , புற உலகப்பொருள்களு 
டனும் உயிர்களுடனும் ஒன்றுபட்டு அவற்றின் நிலைகளையும் 
முடிவுகளையும் தமதாக உணரும் உணர்வு . 
introni ssion , 11. உட்புக விடுதல் ; செருகல் ; பிறர் உடைமைக் 

கையாளும் உரிமையை மேற்கொள்ளுதல் . 
intromit , . இடைச்செருகு , செருகு ; புகவிடு , நுழையவிடு. 
intromitt ent , a. புகவிடுகிற ; செருகுகிற ; உட்செருகுவதற் 

கிசைவாக அமைக்கப்பட்ட , புகுதற்கிசைவான . 
introspect , 3. உண்முகமாகத் தன்னுளாராய் , தன்னைத் 
தானே உள்ளாய்வு செய் , உண்முகச் சிந்தனை செய் . 


குடல். 


in timacy , 11. நெருங்கிய உறவுடைய நிலை ; உள்ளார்ந்த 

பழக்கம் ; கள்ளப்புணர்ச்சி . 
in timate , n , மிக நெருங்கிய நண்பர் ; உற்றார் , உற்ற 
நேயர் ; a . மிக நெருங்கிய ; மிக நெருங்கிய பழக்கமுடைய ; 
நெருங்கிய உறவுடைய ; உள்ளார்ந்த ; உற்ற , உயிர்த் 
தொடர்புடைய ; நாட்குறிப்பு முதலியவற்றின் வகையில் 
உள்ளுணர்ச்சிகளையெல்லாம் தெரிவிக்கின்ற ; 3. தெரியப் 
படுத்து , தெரிவி ; குறிப்பாலறிவி , சுட்டு : குறிப்புக்காட்டு ; 
( தொ . ) intimate knowledge , நெருங்கிய பழக்கத்தால் ஏற் 
பட்ட அனுபவ அறிவு . 
intim idate , U. அச்சுறுத்து , மிரட்டு , மிரட்டி அடக்கு ; 

அச்சுறுத்தித் தன் விருப்பப்படி நடக்கச்செய் . 
intim ity , 1. தனிமை உள்ளார்ந்த தன்மை ; தனிமறைவு ; 

நெருங்கிய பழக்கம் . 
intinc tion , n . திருக்கோயில் அருளுணா வினையில் பழத் 

தேறலில் அப்பத்தின் தோய்வு . 
inrit ule , v . பாராளுமன்றச் சட்ட உரிமையளி, 
in to , prep . உள் , உள்ளே , உள்ளாக . 
in - toed , a. கால்விரல்கள் உள்நோக்கித் திருப்பப்பட்டுள்ள . 
intol erable, a. பொறுக்க இயலாத , தாங்குதற்கரிய . 
intol erant , a. பொறுதியற்ற , சகிப்புத்தன்மையற்ற , மாறு 

பாடு பொறாத . 
in tonate , v . இசையோடு ஓது ; இனிய அதிர்விசையலை 

எழுப்பு ; தனிக்குரலிசையுடன் கூறு . 
intona tion , n. இசையோடு ஓதுதல் ; இசையலை அதிர்வு , 
ஒலியலை எழுச்சிதாழ்வு ; குரல் உயர்வு தாழ்வு ; இசையழுத்தம் ; 
எளிய இசைப்பாடலின் தொடக்க வாசக எடுப்பு . 
intone , . இசையோடு ஓது ; தனி இசைக்குரலுடன் ஓது . 
in tot o , ( ல . ) ads . முழுதும் , முற்றும் , 


பெறு . 


541 
introspection 

invert 
introspec tion , 11. உட்புறக்காட்சி ; தற்காட்சி , தன் உள்ளத் inva ginate, v . உறையிலிடு ; உறையினுள்ளாகப் புகுத்து ; 
தைத் தானே நுணுகிக்காணும் செயல் , உண்முக நோக்கு . 

குழாய்போன்ற உறையை அகம்புறமாகத் திருப்பு . 
introsuscep tion , n . = intussusception . 

in valid 1 , 11. நோயாளி, பிணியாளர் , இயலாதவர் ; d . 
introver sion , n. அகமுகக் கோட்டம் ; அகம்புறமாகத் 

நோயாளிக்குரிய , இயலாத , ஏலமாட்டாத . 
திருப்புகை , உண்முகச் சிந்தனை ; தன்முக அவாச்சார்பு ; inval id , a . சட்டப்படி செல்லாத , ஆற்றலற்ற , கட்டுப்படுத் 
தற்சுட்டு நலம் ; அகச்சிந்தனை நாட்டம் ; இறைமை அக தாத , பயனற்ற . 
முகக்காட்சி . 

invalid , . நோயாளியாகப் படுக்கவை , இயலா தவராக்கு ; 
in trovert 1 , 1. அகமுக நோக்காளர் , தற்சோதனை செய்பவர் ; நோயாளி போன்று நடத்து ; படைப்பணியிலிருந்து அகற்று ; 
சிந்தனையை உட்புறமாகத் திருப்பும் இயல்புடையவர் . 

நோய்காரணமாக வீட்டுக்கு அனுப்பு ; நோயாளியாகு , 

நோயாளிப் பட்டியலில் இடம்பெறு . 
introvert 2 , U. அகமுகச் சிந்தனை செய் , எண்ணங்களை உள் 
நோக்கித் திருப்பு ; உள்வாங்கிக்கொள் ; ( வில . ) உறுப்பை invallidate , v . சட்டப்படி செல்லா ததாக்கு பயனற்றதாக்கு , 
உறுப்பினுள்ளிடமாக இழுத்துக்கொள் . 

வெறுமையாக்கு . 
intrude , . உரிமையில்லாமல் தலையிடு ; இடையில் புகு ; invalid ity , 11. சட்டப்படி செல்லாத தன்மை ; பயனற்ற 
அழையாது நுழை ; வல்லந்தமாகப் புகுத்து ; தனிமையுள்ள தன்மை ; நோயுற்றநிலை , உடல் உரங்குன்றியநிலை . 
எல்லைமீறிப் புகு . 

inval uable, a . விலைமதிக்க முடியாத , விலைமதிப்பற்ற , அரு 
intrud er , n . அழையாது நுழைபவர் ; தாக்கும் விமானம் . மதிப்புள்ள . 
intru sion , 11. தலையீடு ; இடையீடு ; அழையா நுழைவு ; in var , n . இயல்நூற் கருவி மணிப்பொறி முதலியன செய் 
வலிந்த புகுத்தீடு ; ( மண் . ) படுகையிடையே கலவைப்பாறை வதற்கேற்றபடி மிகக்குறைவான விரிவகற்சி அலகெண் 
யின் உட் சறுக்கீடு . 

ணுடைய செர்மன் வெள்ளி எஃகுக்கலவை . 
in tubate , v . ( மரு . ) குரல்வளை திறந்திருக்கும்படி அதனுள் invar iable , a . மாறாத , ஒரே படிமையுடைய ; ( கண . ) நிலை 
குழாயைச் செருகு . 

யெண்ணான , மாதிரியான . 
in tuit , v . உள்ளுணர் , இயற்கை உணர் , நேரடி உணர்வு inva sion , n . படையெடுப்பு , தண்டெழுச்சி ; தாக்குதல் ; 

வரம்பு மீறுகை , எல்லை கடப்பு ; பிறர் உரிமை கைப்பற்று 
intui tion , 11. உள்ளுணர்வு ; ஆய்வாராய்வு இல்லாமலே தல் ; வல்லந்த நுழைவு . 
ஏற்படும் நேரடி உணர்வு ; நேரடிப்பொறி உணர்வு ; திடீர் invec tive, n . திட்டு , வசைமாரி ; வசைத்தாக்குதலான 
உணர்வுத்திறம் , அகத்திற உணர்வு . 

சொற்பொழிவு ; வன்சொல் , சுடுசொல் . 
intui tionalism , n . மெய்ம்மை உள்ளுணர்வின் பயனே inveigh , . தாக்கிப்பேசு , இரைந்து பழிதூற்று , அறைந்து 
என்னும் கோட்பாடு . 

வசைபாடு . 
intui tionism , n . உள்ளத்தின் இடையீடின்றிப் பொறிகள் invei gle, 0. பசப்பித்தூண்டு , நயமாக ஏய்த்துச் செய 
புறப்பொருள்களை நேரடியாகவே அறிகின்றன என்னும் லாற்றுவி . 
கோட்பாடு . 

invener unt , ( ல . ) ப . பலர் வரைந்த கலைப்படங்களில் இயற்றி 
intu itive , a . உள்ளுணர்வாலறியப்பட்ட ; ஆராயாது உண னோர் பெயர்களுடன் இயற்றினர் என்ற குறிப்பு . 
ரப்பட்ட ; உள்ளுணர்வால் இயக்கப்படுகிற , இயலறிவால் inven it , ( ல . ) 3. கலைப்படங்களில் இயற்றினோர் பெயருடன் 
இயங்குகிற ; உள்ளுணர்வு சார்ந்த ; இயலறிவார்ந்த . 

‘ இயற்றினார் என்னும் குறிப்பு . 
intu itivism , n . நன்னெறிக் கூறுகள் 

நன்னெறிக் கூறுகள் உள்ளுணர்வைச் invent , ப . புத்தாக்கம் புனை , புத்தமைவுகாண் ; புதிதாகப் 
சார்ந்து எழுபவை என்னும் கோட்பாடு . 

புனைந்துருவாக்கு , முதன் முதலாகக் கண்டுபிடி ; கற்பனையாக 
intumes cence , 11. பரு , வீக்கம் , புடைப்பு . 

உருவாக்கு ; பொய்யாகக் கற்பனை செய் ; இட்டுக்கட்டு . 
intumes cent , a . உப்புகிற , பருக்கிற . 

inven tion , 11. புதிதுபுனை தல் ; புத்தாக்கப் புனைவு ; கற் 
intussuscep tion , n . ( உட . ) தன்னியலாக்க ஆற்றல் , உயி 

பனை த்திறம் ; போலிப்புனைவு ; இட்டுக்கட்டான செய்தி ; ( சட் . ) 
ரினங்கள் அயற்பொருள்களைத் தன்மயமாக்கித் தன்னுட 

பாதுகாப்பு உரிமைச்சீட்டு பெற்ற புதிய கண்டுபிடிப்பு , 
லுடன் உடலாக இணைவித்துக்கொள்ளும் திறம் ; கருத்துக் in ventory , n . 

விளக்க விவரப்பட்டி ; பட்டியலிலுள்ள 
கள் வகையில் தன்மயப்படுத்திக்கொள்ளும் திறன் ; குடல் சரக்குகளின் தொகுதி ; அணு இயக்கச்சுழலில் உள்ள மொத் 
வகையில் ஒரு பகுதிக்குள் மற்றொரு பகுதியை இழுத்துக் 

தப் பொருண்மைக்கூறு ; 3. பட்டியலில் சரக்குகளைப் பதிவு 
கொள்ளும் செயல் . 

செய் , பட்டியலாக்கு . 
inunc tion , n. நெய்யாட்டு , எண்ணெய் தடவுதல் . 

invera city , 11. பொய் . 
in undate, U. வெள்ளப்பெருக்குக்கு உள்ளாக்கு , வெள்ளம் 

Inverness , n . ஸ்காத்லாந்து நாட்டிலுள்ள ஒரு நகரம் , ஆட 
அலைபாய்ந்தோட வை ; வழிந்தோடுவி , சூழ்ந்து மூழ்கடி . 

வரின் கையற்ற மேலங்கி ; ( தொ . ) Inverness cloak , 
inurbane , a . பண்பமைதியில்லாத , இணக்க வணக்கமற்ற , 

Inverness coat , கையற்ற மேலங்கி . 
நாகரிகப் பண்பாடற்ற . 

inverse , 11. தலைகீழ் நிலை ; நேர் எதிர்மாறாக உள்ள பொருள் ; 
inure , 0. பயிற்றுவித்துப் பழக்கு , பழக்கப்படுத்து ; வலு 

a . நிலை ஒழுங்கு உறவு முதலியவற்றில் தலைகீழாகவுள்ள , 
வூட்டு , பழக்கத்தால் காய்த்துப் போகச்செய் ; ( சட் . ) நடை 

தலைகீழ் எதிர்மாறான ; ( தொ . ) inverse proportion , தலை 
முறைப்படு , செயல்வலிவுறு . 

கீழ்த்தகவுப் பொருத்தம் ; inverse ratio , நேர்மாறு விகிதம் , 
inure ment , n . பழக்கப்படுத்து தல் ; பயிற்சிப்பழக்கம் ; 

தலைகீழ்த் தகவு . 
பயின்று பழகிய நிலை . 

inver sion , 11. தலைகீழ்த்திருப்புதல் , எதிர்மாறாக்குதல் ; நிலை 
inurn , . உடலெரித்த சாம்பலைத் தாழியில் இடு . 

ஒழுங்கு உறவு முதலியவற்றினை எதிர்மாறாகப் புரட்டுதல் ; 
inut ile, a . பயனற்ற . 

( இலக் . ) சொற்களின் அமைப்பைத் தலைகீழ்ப்புரட்டுதல் ; 

தலைகீழ்த்தகவு , மாற்று வீதம் ; ( இசை . ) தலைகீழாகத் திருப் 
inutil ity , 11. பயனின்மை ; பயனற்ற நிலை ; ஆதாயமின்மை ; பும் முறை , எதிர்மாற்றத்தின் விளைவு . 
பயனற்ற பொருள் . 

in vert1, 11. தலைகீழ் வளைவுக் கட்டுமானம் ; ( உள . ) பால் 
invade , U. படையெடுத்துத்தாக்கு , பகைநாட்டின்மேல் தண் உணர்ச்சிகள் தலைமாற்றமாயுள்ளவர் ; ( தொ . ) invert sugar , 
டெழுந்து செல் ; எல்லைமீறி நுழை ; தாக்கு ; உரிமையுள் வலம்புரிப் பழவெல்லம் இடம்புரிப் பழவெல்லம் ஆகிய 
தலையிடு ; தொல்லைகொடு , 

வற்றின் கலவை , 
69 


542 


iota 


பகைமை 


invert 
invert 3, 0. தலைகீழாகப் புரட்டு , தலைகீழாகக் கவிழச்செய் , 

நிலை உறவு வரிசை ஒழுங்கு முதலியவற்றைத் தலைகீழாகத் 
திருப்பு . 
invert ebrate, n . முதுகெலும்பில்லா விலங்கு ; துணிவற்ற 

வர் ; a . முதுகெலும்பற்ற ; உறுதியற்ற , வலுவற்ற . 
invest , 0. ஆடை அணிவி , போர்த்து ; அணிவி ; இணைவி ; 

பதவியிலமர்த்து ; முற்றுகையிடு , ஆதாயத்தை நாடி முதலிடு . 
inves tigate, U. அலசியாராய் , சோதனை செய் , விசாரணை 

செய் , உசாவு ; துருவித்தேடு . 
inves titure , 11 , சடங்கோடு பதவியில் அமர்த்தல் ; பணி 

அமர்த்தீடு ; பண்புகளிணைவித்தல் . 
invest ment , 11. முதலீடு செய்தல் ; முதலீடு ; பணம் முத 
லீடு செய்யப்பட்ட சொத்து ; பணியமர்த்தீடு , பதவியேற்றல் ; 
ஆடை அணிவித்தல் ; முற்றுகை இடுதல் , முற்றுகை . 
invet erate , a . நீடித்துப் 

பயின்று 

உறுதியாகிவிட்ட , 
வேரூன்றிய , நாட்பட்ட , மாறாத , அசைக்கமுடியாத . 
invid ious , a . மனக்கசப்பு உண்டுபண்ணக்கூடிய , நச்சுத் 
தன்மையுடைய ; 

பாகுபாடு உண்டுபண்ணும் 
தன்மையுடைய ; போட்டி பொறாமைகள் தூண்டக்கூடிய . 
invi gilate , U. தேர்வின்போது மாணவர்களைக் கண்காணி , 

விழிப்புடன் மேற்பார்வையிடு . 
invig orate , U. எழுச்சியூட்டு , ஊக்கமூட்டு , உயிர்ப்பளி . 
invin cible , a . வெல்லமுடியாத ; வென்று கொள்ள முடியாத . 
invi olable , a . மீறத்தகாத , அவமதிக்க ஒண்ணாத , கேடணு 

கத் தகாத , முழுநிறை காப்புடைய . 
invi olate , a . சேதத்துக்காளாகாத , கேடுறாத , சிதையாத ; 

மீறப்படாத , தூய்மை கெடாத . 
invis ible , a . கட்புலனாகாத ; மறைந்துள்ள; காணமுடியாத 
படி மிகச் சிறிதான ; ( தொ . ) invisible exports , ஏற்று 
மதியைவிட இறக்குமதி அதிகமாக இருப்பதற்குக் காரண 
மான கப்பல் போக்குவரத்து அயல்நாட்டு முதலீடு முதலிய 
செய்திகள் ; invisible ink , எழுதிய பின்னர்ச் சூடேற்றப் 
படுதல்மூலமே எழுத்துக்களைக் கண்ணுக்குப் புலப்படச் செய் 
கின்ற மை ; the invisible , காணா உலகு , கடவுள் . 
invita tion , 1. விரும்பி அழைத்தல் ; வேண்டுதல் ; அழைப் 

பிதழ் , அழைப்புத்தாள் ; கவர்ச்சி . 
invite , n . ( பே - வ . ) அழைப்பு ; U. அழை ; வரவழை ; வணக்க 
இணக்கமாக அழைப்பு அனுப்பு ; வருமாறு வேண்டு ; செய் 
யும்படி தூண்டு ; வரவேற்கும் விருப்பம் தெரிவி ; ஏற்கும் 
மனப்பாங்கு காட்டு ; கவனம் கவர் , கவர்ச்சியுடையதாயிரு ; 

தூண்டுதலளி ; செயற்காரணமாயியலு . 
in vit ro , ( ல . ) adv . வேதித்துறை ஆய்வுக் கூடத்தில் 

சோதனைக் கண்ணாடிக் குழாயில் . 
invoca tion , 11. வேண்டுதல் , நேர்வுவழிபாடு ; வேண்டுதல் 
வழிபாட்டுத் தொடக்க வாசகம் ; திருக்கோயில் வழிபாட்டில் 
வேண்டுதல் வாசகம் ; வேண்டுதலுக்குரிய இறைவிளி 
வாசகம் ; வேண்டப்படுபவருக்குரிய விளி அடைமொழி ; 
வரம்வேண்டுதல் ; தெய்வ ஆவி அழைப்பு , ஆவாகனம் . 
in voice , 11. விலைப்பட்டி , விலை விவரங்களுடன் கூடிய சரக்குப் 
பட்டியல் ; V. விலைப்பட்டி வரை , சரக்குகளின் விலை விவரங் 
களைக் குறி . 
invoke , . தொழுதுவேண்டு, வழிபட்டு வரவழை ; வணங்கி 

வேண்டிக்கொள் ; ஊக்கி உதவவேண்டு . 
in volucre, 11. (உள் . ) மேலுறை ; ( தாவ . ) பூவடிச்சிதல் 

தொகுதி . 
invol untary , a . விருப்பாற்றலுக்குட்படாத , எண்ணாமல் 

நிகழ்கிற , தானாக இயல்கிற . 
in volute , 11. உட்சுருள் ; ( வடி . ) கூப்பி , வட்டமையத்தை 
அடுத்த உள்வட்டத்தின்மீது உள்வளைகோட்டமுறும் வட்ட 
வளைவு ; a . சிக்கலான ; உட்சுருளான ; அடர்ந்து சுருண்ட ; 
உள்முகமாகத் திரும்பிய ; ( தாவ . ) ஓரத்தில் உள்முகமாகச் 
சுருண்ட . 


involu tion , n . சிக்கவைத்தல் ; சுற்றி வளைத்தல் , சிக்கல் ; 
உட்புறமாக வளை தல் , உட்சுருள்வு ; உட்சுருள்வுப்பகுதி ; 
சிக்கல் வாய்ந்த இலக்கணக் கட்டமைவு ; ( கண . ) விசை 
அமுக்கம் . 
involve , U. ஒன்றுக்குள் ஒன்று வைத்துச் சுருட்டு ; பொதி ; 
திருகு சுருளாகச் சுற்று ; சிக்கவை ; சிக்கலாக்கு ; சூழ்ந்து 
கொள் ; உள்ளடக்கு ; உட்கொண்டிரு ; சேர்த்திணைத்திழு ; 
தொக்க பொருளாகக்கொள் ; தொடர்புடையதாயிரு ; சேர்த் 
திணைத்துக்கொண்டிரு ; ( கண . ) விசையேற்று ; புரியாதபடி 
செய் , நினைவிலும் வடிவத்திலும் புரியாதபடி செய் . 
involve ment , 11. சிக்கலாக்குதல் ; சேர்த்திணைத்தல் ; பொரு 

ளியல் சிக்கல் நிலை ; சிக்கலான செய்தி . 
invul nerable, a , ஊறு செய்ய முடியாத , காயப்படுத்த 

இயலாத . 
in ward , a . உட்புறமாக அமைந்துள்ள , மனத்துள்ள , ஆன் 
மிகமான ; உள் நோக்கிய ; adu . மனத்தினுள் ; ஆன்ம 
தளத்தில் ; உட்புறநோக்கி ; உட்புறத்தில் . 
in wardly , adv . உட்புறத்தில் , உட்புறமாய் , உள்ளுக்குள் 
ளாக , மனத்துள் ; தனக்குள்ளாக , உரத்துப் புறம்வெளிப் 
படாமல் . 
in wardness , 11. உள்ளியல்பு ; உள்நோக்கிய பண்பு ; ஆன் 

மிக நிலை . 
in wards 1 , 1. pl . குடல் , உள்ளுறுப்புகள் . 
in wards ”, adu . உட்புறநோக்கி ; உட்புறத்தில் ; மனத்தி 

னுள் ; ஆன்ம தளத்தில் . 
inweave , U. கலந்துபின்னு , கலந்து நெய்து இணை ; பின்னிச் 

சிக்கலாக்கு . 
inwrought , a . துணி வகையில் சித்திரம் அல்லது கோலங் 
களால் அணி செய்யப்பட்ட ; துணிமேல் வரையப்பட்டுள்ள ; 
சித்திர வேலைப்பாடு பொருந்திய , நெருக்கமாக உள்ளாரப் 
பின்னிக் கலந்துள்ள . 
inya la , n . தென் ஆப்பிரிக்க மான் வகை . 
i odide , 11. கறையகை , பிறிதொரு தனிமத்தோடு கறையம் 

சேர்ந்த கூட்டுக்கலவை . 
i odine , n . கறையம் , கரியப்பொருளைக் கருந்தவிட்டு நிற 

மாகக் கறைப்படுத்தும் இயல்புடைய தனிமம் . 
io doform , 11. கறைய நச்சுத்தடை மருந்து , நச்சுத்தடைக் 

காப்பாகப் பயன்படுத்தப்படும் கறையச் சேர்மம் . 
i olite , n . அலுமினியக் கன்மம் இரும்பு வெள்ளிமம் ஆகியவை 

இணைந்த நீல அல்லது ஊதாநிறச் சேர்மவகை . 
i on , 11. இயனி , மின்மயத்துகள் , நீர்க்கரைசலிலும் சேண் 
வெளியிலும் அணு அமைதிக்குலைவால் ஏற்படும் மின் செறி 
வூட்டப்பட்ட துகள் . 
lon ian , 11. அட்டிகா ( Attica ) மேற்கு ஆசியா மைனர் 
( Western Asia Minor ) முதலிய நிலப்பரப்புக்களில் பண்டு 
பரவிய கிரேக்க இனப் பிரிவின் உறுப்பினர் ; a . அயோனி 
யாவைச் சார்ந்த : பண்டைக்கால கிரேக்க இசைமுறையைச் 
சார்ந்த ; ( தொ . ) lonian mode , பண்டைக்கால கிரேக்க 
இசைமுறை . 
lon ic , a . அயோனியாவைச் சார்ந்த , கிரேக்க இனத்துக்குரிய 
அயோனியப் பிரிவு சார்ந்த ; ( தொ . ) ionic & majore , இரு 
நெடில் இருகுறில் இணைந்த நாலசைச்சீர் ; ionic a minore 
இரு குறில் இரு நெடில் இணைந்த நாலசைச்சீர் ; ionic dialect , 
கிரேக்கமொழியின் ஆதென்ஸ் பகுதித்திசைமொழியாகிய 
அட்டிக் என்பதன் மூல இன மொழிப்பிரிவு ; ionic order , 
( க - க . ) பண்டைக்கால கிரேக்க கட்டிடக் கலையில் தூண் 
தலைப்பின் இருடர்றச்சுருள் அணி அமைப்பு . 
ion ium, 11. சேண்மம் , விண்மத்திலிருந்து கிடைக்கும் அணுச் 

சிதைவார்ந்த நுண்ண திர்வுடைய தனிப்பொருள் வகை . 
ion osphere , 11. மீவளிமண்டலம் வளிமண்டலத்தின் மேல் 

தளப்பகுதி . 
iot a , n . கிரேக்க நெடுங்கணக்கில் ஓர் எழுத்து ; இம்மி , மிகச் 
சிறிய அளவு , சிறு துகள். 


543 


iotacism 


irradiant 


iot acism , 1. கிரேக்க மொழியில் இ என்னும் உயிரெழுத்தை 
மிகுதியாகப் பயன்படுத்துதல் ; பிற உயிர்களிலும் இகர ஒலி 
ஏற்றல் . 
IOU , 11. வெண்ணிலைக்கடன் உறுதிச்சீட்டு , வெண்ணிலைக் 

கடன் சீட்டு , தொகை குறிப்பிடப்பட்ட கடன் உறுதிக்குறிப்பு . 
ipecacuan ha , n . வாந்தியும் வயிற்றுப்போக்கும் உண் 

டாக்கும் தென் அமெரிக்க மூலிகை வேர் . 
ip se dix it , ( ல . ) 1. வாதமுறை சாரா ஆணைக்கூற்று . 
ipsiss ima verb a , ( ல . ) n . pl . வழுவற்ற சரியான 

சொற்கள் . 
ip so fac to, ( ல . ) adv . அவ்வுண்மை காரணமாகவே , அது 

காரணமாகவே . 
ira de , n . துருக்கி சுல்தானின் எழுத்து மூலக் கட்டளை . 
Irak , Iraq , n . மெசபோடேமியா உள்ளிட்ட அராபிய அரசு . 
Iran ian , n . பாரசீக இனத்தவர் ; a . பாரசீக நாட்டைச் 

சார்ந்த ; பாரசீக மொழியினஞ் சார்ந்த . 
iras cible , a . எளிதில் கோபிக்கிற , முன்கோபியான . 
irate , a , கோபமுள்ள , சினமுடைய . 
ire , n . கோபம் , வெகுளி , சினம் . 
iren ic , iren ical , a , அமைதி குறிக்கொண்ட , சமாதானத்தை 

நோக்கமாகவுடைய . 
iren icon , n . = eirenicon . 
irida ceous , a . பகட்டான மலர்களையும் கத்திபோன்ற இலை 
களையும் வேர்க்கிழங்குகளையுமுடைய அல்லியினச் செடியினத் 
தைச் சார்ந்த . 
irides cent a . வானவில் வண்ணங்காட்டுகிற ; இடத்திற்குத் 

தக்கபடி பன்னிறம் பகட்டிக்காட்டுகிற . 
irid ium , n . உறுதியம் , அணு எண் 77 கொண்ட உறுகடுமை 

மிக்க உலோகத் தனிமம் . 
iridos mine , n . தங்கப்பேனா முனைகளுக்குப் பயன்படுத்தப் 

படும் உறுதியம் என்மியம் இணைந்த உலோகக் கலவை . 
Ir is , n . கிரேக்க வானவில் தெய்வ அணங்கு , வானவர் 

தூதணங்கு . 
ir is 2 , 11. விழித்திரைப் படலம் ; நடுவே விழிமணிக்குரிய துளை 
யுடைய கருவிழிச்சவ்வு ; பகட்டான மலர்களையும் கத்தி வடிவ 
இலைகளையும் வேர்க்கிழங்குகளையுமுடைய செடி இனம் ; வான 
வில்லின் நிறங்களை நிழலிட்டுக் காட்டுகிற பாறைப் படிகக்கல் 
வகை ; கண்ணாடி வில்லைகளுக்கு ஒளிப்புழை விரித்துச் 
சுருக்கி வகுக்கும் மறைப்பு ; ( தொ . ) iris diaphragm , ஒளி 
வகுப்பு மறைப்பு , கண்ணாடி வில்லைகளுக்கு ஒளியை ஒழுங்கு 
படுத்தி அனுப்பும் சுருங்கி விரியக்கூடிய மறைப்பு . 
Ir ish , n . ஐரிஷ் மொழி ; அயர்லாந்து மக்களால் பேசப்படும் 
மொழி ; a . அயர்லாந்தைச் சார்ந்த ; ( தொ . ) Irish bridge , 
சாலைக்குக் குறுக்கே செல்லும் கல்லாலான திறந்த வடிகால் ; 
Irish bull , முரணாக அல்லது இசைவற்றதாகத் தோற்றும் 
வாசகம் ; Irish Free State , 1922 - ஆம் ஆண்டு பிரிட்டனுக் 
குரிய அரசியலிலிருந்து பிரிந்து தன்னாட்சியுரிமைபெற்ற அயர் 
லாந்து நாட்டின் பகுதி ; the Irish , அயர்லாந்தின் குடிமக்கள் . 
Ir ishman , 1. அயர்லாந்து நாட்டான் . 
[ r ishwoman , 1. அயர்லாந்து நாட்டினள் . 
irit is , n . கருவிழிச்சவ்வு வீக்கம் . 
irk , V. தொந்தரையூட்டு , சோர்வூட்டு ; வெறுப்பளி . 
irk some , a . தொந்தரையூட்டுகிற , சோர்வூட்டுகிற , 

வெறுப்புத்தருகிற . 
i ron , n . இரும்பு ; இரும்புக்கருவி ; படைக்கலம் ; இரும்புத் 
தட்டுமுட்டு ; இருப்புத்தலைப்புடைய குழிப்பந்தாட்ட மட்டை ; 
வலிமை ; வலிமை தரும் இரும்புச்சத்துள்ள மருந்து ; சூட்டுக் 
கோல் , சூடு போடும் கருவி ; சலவைப்பெட்டி ; a. இரும்பாலான , 
இரும்பினாலியன்ற ; வலிமையுள்ள , உரமான , உறுதியான , 
வளையாத ; மிகுகண்டிப்பான ; இரக்கமற்ற ; 3. இரும்பிணை ; 


இரும்புத்தகட்டால் பொதி ; விலங்குமாட்டு ; சலவைப்பெட்டி 
யிடு , சலவைப் பெட்டியினால் தேய்த்துச் சமன்படுத்து ; சமன் 
படுத்து ; 

( தொ . ) have many irons in the fire, have too 
many irons in the fire , பல முயற்சிகளில் ஈடுபடு , பல வகைத் 
துறைகளை மேற்கொள் , பல சூழ்திறன்களைக் கையாளு ; 
in irons , கைகளில் விலங்கு மாட்டப்பட்ட , கைவிலங்கு 
போடப்பட்ட ; iron age , கொடுங்கோலாட்சிக்காலம் ; இருப்புக் 
கருவிகள் பயன்படுத்தும் காலம் ; Iron Cross , பிரசிய 
ஆஸ்திரிய ( Prussian - Austrian ) வீரப் போர்ப்பதக்கம் ; 
Iron Duke , ( வர . ) முன்னாள் ஆங்கிலப் படைத்தளபதியான 
வெலிங்டன் பெருமகனார் ; iron horse , நீராவி இயந்திரவண்டி ; 
இருசக்கர மிதிவண்டி ; மூவுருளை மிதிவண்டி ; iron lung , 
இயந்திரக் குழாய்கள் மூலம் செயற்கை முறையில் உயிர்ப்பு 
உண்டாக்குவதற்குப் பொருத்தப்படும் இரும்புப் பெட்டி ; 
iron rations , திடீர்த்தேவைகளின்போது மட்டும் பயன் 
படுத்துவதற்காக வைக்கப்பட்ட சிறு அளவான போர்வீரரின் 
உணவு ; strike while.the iron is hot , காற்றுள்ளபோதே 
தூற்றிக்கொள் , நல்வாய்ப்பினை நன்கு பயன்படுத்திக்கொள் . 
i ron - bark , n . கெட்டியான அல்லது உறுதியான மேற் 

பட்டையுடைய நீலகிரித்தைலம் வடிக்கும் மரவகை . 
i ron - bound , a . இரும்பினால் கட்டப்பட்ட ; கடற்கரை 
யோரம் வகையில் பாறையினால் சூழப்பட்ட ; மட்டுமீறிய 
கண்டிப்புடைய , கட்டுப்பாட்டிலிருந்து சிறிதும் வழுவாத , 
சிறிதும் வளைந்து கொடுக்காத . 
i ronclad , 11. இரும்புத் தகடுகள் வேயப்பட்ட கப்பல் ; a . 
இரும்புத் தகடுகள் வேய்ந்துள்ள , இரும்பினால் பாதுகாக்கப் 
பட்ட . 
i ron - curtain , n . இரும்புத்திரை , உள்விவகாரங்களையும் 
இரகசியங்களையும் கண்டுபிடிக்கமுடியாத தடுப்பு நி லை ; 
சோவியத் ஒன்றியத்தின் ( U. S. S. R. ) மேல் எல்லையூடாகச் 
செய்தி பரவாமல் தடுக்கும் அமைப்புமுறை . 
i ron - grey , n . சாம்பல் நிறம் ; a . சாம்பல் நிறமுடைய , புதி 

தாக உடைக்கப்பட்ட இரும்பு நிறமுடைய . 
iron ic , iron ical , a . வஞ்சப் புகழ்ச்சிசார்ந்த , வஞ்சப்புகழ்ச்சி 
யைப் பயன்படுத்துகிற , வஞ்சப் புகழ்ச்சியாகக் கூறுகிற ; 
வஞ்சப் புகழ்ச்சிப் பழக்கமுடைய . 
ir onist , n . வஞ்சப்புகழ்ச்சியாளர் . 
i ronmaster , n . இரும்பு உற்பத்தியாளர் . 
i ronmonger , 11. இரும்புச்சரக்கு வணிகர் . 
i ron - mould , 11 . இரும்புக்கறை , இரும்புத்துருவின் கறை ; 
எழுதும் மைக்கறை ; 3. இரும்பு கறைப்படுத்து ; எழுதும் 
மையினால் கறையாக்கு . 
i rons , n. pl . விலங்கு ; குதிரையேறும் படித்தட்டு , அங்க 
வடி ; கோணலான உருவமைப்பு ; திருத்துவதற்குப் பயன் 
படுத்தப்படும் இருப்புக்கால் இணைப்பு . 
Ironsides , 11 . மாவீரர் , பெரு வீரர் ; ( வர . ) கிராம் வெல் 
என்ற 

பிரிட்டனின் ஆட்சித்தலைவனுடைய புரவிப்படை . 
வீரர்கள் . 
i ron- stone , n. கடினமான இரும்புக்கனி உலோகக்கலவை 


வகை . 


i ronwork , 11. இரும்புவேலை ; இரும்பினால் செய்யப்பட்ட 

பொருள்களின் தொகுதி . 
i ronworks , n . இரும்பு உற்பத்திச்சாலை ; இரும்பு வார்த்து 
உருக்கும் இடம் ; இரும்புப்பொருட்கள் உற்பத்தி செய்யும் 
சாலை . 
ir ony , n . முரண்நகைச்சுவை ; வஞ்சப்புகழ்ச்சி ; எதிர்ப் 
பொருள் கொள்ள வேண்டிய சொற்றொடர் ; கேலியாக மற் 
றொருவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளும் பாவனை ; 
கேலி விளையாட்டுப்பண்பு , முரண்நகைத்திறம் ; ( தொ . ) 
Socratic irony , எதிரி தவறென்று எண்பிப்பதற்காக அறியா 
தவர்போல் பாசாங்கு செய்தல் . 
iron y , a . இரும்புசார்ந்த ; இரும்புபோன்ற ; இரும்பாலான . 
irradiant , a . ஒளிவீசுகிற . 


544 
irradiate 

isagogic 
irrad iate , U. ஒளிவீசு , ஒளியால் நிரப்பு ; ஒளிவிளக்கஞ் irreplace able , a . ஈடு செய்யமுடியாத , இழப்பு வகையில் 
செய் , பொருள் விளங்கும்படி செய் ; விளக்கு , தெளிவு இட்டு நிரப்ப முடியாத . 
படுத்து ; முகத்தை மகிழ்ச்சியால் ஒளிபெறச்செய் ; கதிரவன் 

irrepress ible, a . அடக்கிவைக்க முடியாத ; கட்டுப்படுத்த 
ஒளிக்கு , உட்படுத்து ; கதிரவன் ஒளியின் ஊதா கடந்த 

முடியாத . 
நிறத்தின் செயலுக்கு உட்படுத்து . 

irreproach able , a . குறை காணமுடியாத , குற்றமற்ற , 
irradia tion , 11. பிரகாசித்தல் ; ஒளிப்பிறக்கம் ; இருண்ட நேர்மையான . 
பின்னணியில் ஒளியார்ந்த பொருளின் விளிம்பு பெரிதாகத் 

irresis tible , a . தடுக்கமுடியாத ; எதிர்த்து வெல்ல முடி 
தெரியும் நிலை , அவிரொளிக்காட்சி . 

யாத , பெருவலி வாய்ந்த ; கவர்ச்சி வகையில் தடுக்க முடி 
irra tional, 11. கூறுபடா எண் , தீரா அளவை ; a . பகுத்தறி யாத வலிமையுடன் ஈர்க்கிற . 
வுக்கு மாறான , அறிவுக்குப் பொருந்தாத , முரண்பாடான , irres olute , a . ஒரு முடிவுக்கு வராத , தயக்கம் வாய்ந்த ; 
குளறுபடியான ; ( கண . ) கூறுபடா எண்ணைச் சேர்ந்த , 

மன உறுதியற்ற ; திடசித்தமில்லாத . 
தீரா அளவை சார்ந்த . 

irresol vable , a . கூறுகளாகப் பிரிக்க முடியாத ; விடுவிக்க 
irreclaim able , a. சீர்ப்படுத்த முடியாத , சீர்திருத்த இய முடியாத , விடைகாண முடியாத ; சிக்கலகற்ற இயலாத . 
லாத , மேன்மையாக்க முடியாத . 

irrespec tive, a . கணக்கில் சேர்க்காமலேயுள்ள , நீக்கிக் 
irrec ognizable , a . அடையாளம் கண்டுபிடிக்க இயலாத , கணிக்கிற ; பொருட்படுத்தாத . 
புரிந்துகொள்ள முடியாத . 

irrespon sible , a . பொறுப்பற்ற ; பொறுப்பற்ற தன்மை 
irrec oncilable , n . ஒத்திணைந்து வராதவர் ; சட்ட முதலி யுடன் நடக்கிற ; பொறுப்புணர்ச்சியில்லாத , கவலையற்ற , 
யவற்றுக்கு எவ்வகையிலும் ஒத்துவராதவர் ; விட்டுக்கொடுக் மனம்போல நடக்கிற . 
கா த எதிரி ; a . தன்மையில் கட்சி சட்டம் முதலியவற்றை 

irrespon sive , a . ஏனென்று கேளாத , எதிர் விளைவற்ற . 
எதிர்க்கிற , அமைதிப்படுத்த முடியாத . 

irreten tion , 11. அடக்கி வைக்க முடியாமை ; சிறுநீர் அடக்க 
irreco verable , a. மீட்க முடியாத , திரும்பப் பெற இய 

முடியாநிலை . 
லாத . 

irreten tive, a . மறதியுடைய , மனத்தில் நிறுத்தி வைக்க 
irrecus able , a . ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய , மறுக்க 

முடியாத . 
முடியாத . 

irretriev able, a . சீர்ப்படுத்த முடியாத , ஈடு செய்ய முடி 
irredeem able , a . மீட்கமுடியாத , திரும்பப்பெற முடியாத ; யாத , மீட்க முடியாத . 
சீர்திருத்த முடியாத , உருப்படாத . 

irrev erent , a . மட்டு மதிப்பற்ற , பணிவிணக்கமற்ற . 
irreden tist, 11. இத்தாலி முதலிய கீழ் ஐரோப்பிய நாடு 

irrevers ible, a. மாற்ற முடியாத ; திருப்பி மறிக்க முடி 
களில் அவ்வக்காட்டு மொழி பேசும் மாவட்டங்கள் அவ்வக் 
நாட்டைச் சேர வேண்டும் என்ற கோட்பாட்டாளர் . 

யாத . 
irredu cible, a . குறுக்க முடியாத ; விரும்பிய நிலைக்குக் 

irrev ocable , a . மாற்றமுடியாத , கை கடந்து போன , மீட் 

டுப் பெறமுடியாத. 
கொண்டுவர முடியாத ; ( தொ . ) irreducible minimum , 
மேலும் குறைக்க முடியாத சிறுக்கம் . 

i rrigate, v . நீர்ப்பாசன வசதி செய் ; கால்வாய்கள் மூலம் 
irref ragable, a. ( அறிக்கை வாதம் ஆள் முதலியன பற் 

நீர் பாய்ச்சு ; ஈரப்பதம் செய்து வளப்பமூட்டு ; ( மரு . ) காயத் 
றிய ) செய்திவகையில் மறுக்க முடியாத ; வாத வகையில் 

துக்குத் தாரையூற்றிக் குளிர் நிலைப்படுத்து . 
எதிர்வா திட முடியாத ; ஆள்வகையில் எதிர்த்துப் பேச irriga tion , n . நீர்ப்பாசனம் . 
முடியாத . 

i rritable , a . எளிதிற்சினங்கொள்கிற , முன்கோபியான , 
irrefran gible, a . மீறமுடியாத ; ஒளிக்கதிர் வகையில் 

வெடுவெடுப்பான ; உறுப்பு முதலியவற்றின் வகையில் 
கோட்டுறுத்த முடியாத ; கோட்ட நீர்மையற்ற . 

கூருணர்ச்சியுள்ள , தொட்டால் கூச்சமுள்ள ; தசைகள் 
irref utable , a . பொய்யென எண்பித்துக் காட்ட முடியாத ; 

நரம்புகள் வகையில் புறத்தூண்டுதலினால் உயிர்ப்பியக்கம் 
மறுக்கமுடியாத ; எதிர்த்து வாதாட முடியாத . 

எழுப்பப் பெறத்தக்க . 
irreg ular , a . ஒழுங்கற்ற ; சட்டத்திற்கு எதிரான , விதிக் 

i rritancy , 11 . சினம் ; எரிவந்தம் , அழற்சி ; தொல்லை , 
குப் புறம்பான ; இயற்கைக்கு மாறான , இயல்பு கடந்த ; 

இடைஞ்சல் . 
செவ்வொழுங்கற்ற ; சமமல்லாத , கரடுமுரடான மேற்பரப் 

i rritancy , n . ( சட் . ) செல்லுபடியாகாததாகச் செய்தல் , 
புடைய ; சமதளமற்ற; ஒழுங்குமுறையில்லாத ; கால ஒழுங்கு 

செல்லுபடியாகாதிருத்தல் . 
படாத ; ( இல . ) முறைப்படி மாறுபடாத ; படைத்துறை i rritant, 11. உறுத்தி , எரிவந்தம் கொடுக்கும் பொருள் ; a . 
ஒழுங்குமுறை சாராத , நிலையாகப் படைத்துறையிலீடுபடாத . சினமூட்டுகிற, அழற்றுகிற , எரிவந்தம் தருகிற . 
irreg ulars , 11. pl . ஒழுங்காகப் பணித்துறையிலில்லாத i rritate , 0. சினமூட்டு , எரிச்சற்படுத்து , துயரளி ; உறுப்பு 
படைவீரர் தொகுதி . 

முதலியவற்றில் உறுத்தல் உண்டாக்கு ; உறுப்பினை உயிர்ப் 
irrel ative , a . தொடர்பில்லாத , உறவற்ற ; உறவினரற்ற ; 

பியக்கம் கொள்ளும்படி தூண்டு . 
தனித் தன்னிலையான . 

i rritate" , U. ( சட் . ) செல்லாததாக்கு , முற்றும் தவறென்று 
irrel evant , a . தொடர்பற்ற ; செய்திக்கு ஒவ்வாத , தலைப் தள்ளு. 
புக்குப் பொருத்தமற்ற. 

irrita tion , n. சினமூட்டல் , அழற்சி , உறுத்தல் , தினவு , 
irreli gion , 11. சமயப்பற்றின்மை , சமய மறுப்பு ; 

நமை , நமைச்சல் . 
வெறுப்பு , சமயப்புறக்கணிப்பு . 

irrup tion , 11. படையெடுப்பு ; வல்லந்தமான நுழைவு . 
irremed iable , d . சீர்ப்படுத்தவியலாத , சரிப்படுத்த முடி Irv ingite , 11. திருமாணவர் திருச்சபை ( Catholic Apostolic 
யாத , குணப்படுத்த முடியாத . 

Church ) என்ற பெயருடைய கத்தோலிக்கக் கழகத்தைச் 
irremiss ible , a . மன்னிக்க முடியாத ; மாற்ற முடியாதபடி 

சேர்ந்தவர் . 
கண்டிப்பாகக் கட்டுப்படுத்துகிற . 

is , v. be என்னும் வினைச்சொல்லின் படர்க்கை ஒருமை நிகழ் 
irreno vable . t !. விலக்க முடியாத ; பணியிலிருந்து அகற்ற 

கால வடிவம் . 
முடியாத . 

Is abel , Isabell a , 1. தவிட்டு மஞ்சள் நிறம் ; a . தவிட்டு 
irrep arable , a . காலவகையில் சரிசெய்ய இயலாத , சேத 

மஞ்சள் நிறமுள்ள . 
வகையில் சீர்ப்படுத்த முடியாத் . 

isago gic, 4. தோற்றுவாயான , அறிமுகப்படுத்துகிற . 


1 


சமய 


545 
isagogics 

issue 
isagog ics , 11. pl . விவிலிய ( Bible ) நூல் பற்றிய இலக்கிய isola tionist , n . பிறநாடுகளின் விவகாரங்களில் தலையிடக் 
வரலாற்றாய்வுத்துறை . 

கூடாதென்பவர் . 
is atin , n . ( வேதி . ) அவுரி நீலத்தை உயிரகமூட்டுவதனால் isome ric , a . ( வேதி . ) கூட்டுச்சமநிலையுடைய , ஒரே எடை 
கிடைக்கும் செந்நிற மணி உருப்பொருள் . 

யுடன் ஒரேவகைத் தனிமங்களை ஒரேசீரான வீதங்களில் 
ischiad ic , ischiat ic , a . இடுப்பினைச் சார்ந்த . 

ஆனால் வெவ்வேறு தொகுப்புகளாகக் கொண்டுள்ள . 
Ish mael , n . விவிலிய நூல்கூறும் இஷ்மாயில் போன்றவர் , 

isomet ric , isomet rical , a . சமமட்டுடைய , ஒரேசீரான 
சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டவர் ; சமூகத்தோடு மாறு அளவுள்ள . 
பட்டவர் . 

isomorph ism , 11. இசை மணியுருப்பான்மை , ஒரேவகையான 
Ish maelite , n . இஷ்மாயிலின் மரபினர் ; பெடாவி அராபிய அல்லது நெருங்கிய தொடர்புடைய வடிவியல் உருவங்களாக 
இனம் ( Bedavi Arab ) சார்ந்தவர் ; சமூகத்திலிருந்து ஒதுக்கப் மணிவுருக்கொள்ளும் இயல்பு . 
பட்டவர் . 

isomorph ous , a . இசைமணியுருப்பான்மையுடைய , ஒரே 
is inglass , 21. மீன் பசைக்கூழ் . 

வகையான அல்லது நெருங்கிய தொடர்புடைய வடிவியல் 

உருவங்களாக மணிவுருக்கொள்ளுகிற . 
Is lam , n . முகம்மதிய சமயம் ; முகம்மதிய உலகம் . 

isoni azid , isoni azide , n . எலும்புருக்கி நோயிற் பயன் 
isl and , n . தீவு , நீர்சூழ்நிலம் , திட்டு ; தனி ஒதுக்கிடம் ; 

படுத்தப்படும் மருந்துச் சரக்குவகை . 
தனி மைய இடம் ; தெருக்கடப்பு நெறியில் இடைகாப்பான 
மேட்டிடம் ; கப்பலின் மேற்கட்டுமானம் ; கப்பற் பாலம் ; 

ison omy , 11. சரிசம அரசியல் உரிமை நிலை . 
( உட . ) தனி இழைமத்தொகுதி ; தனி உயிர்மத்தொகுதி ; V. isoperimet rical , a . ( வடி . ) சரிசமச் சுற்றளவுள்ள . 
நீர்சூழ்ந்த நிலமாக்கு ; தனிப்படுத்தி வை ; தீவுகளைப்போல் is opod , 11. ( வில . ) உடலின் இடைக்கண்டத்தில் ஏழு சரிசம 
திட்டுகள் இணை . 

மான இணைக்கால்களையுடைய மேலோட்டுயிர் வகை . 
isle , n . தீவு . 

isos celes , a . ( வடி . ) முக்கோண வகையில் இருசமபக்கங் 
isl et , n . சிறுதீவு ; தனித்து வேறாயுள்ள பகுதி அல்லது களையுடைய . 
இடம் . 

isoseis mal , a . நிலநடுக்க வகையில் ஒரேசீரான செறிவுள்ள 
ism , 11. தனிக்கொள்கை , கோட்பாடு ; தனிப்பழக்க மரபு . 

அதிர்ச்சி இடங்களை இணைக்கிற . 
is obar , 1. ( வானிலை . ) சமஅழுத்தக்கோடு , திணைப்படத்தில் isoth eral , 11. சரிசமக் கோடை வெப்பநிலைக்கோடு , ஒரே 
ஒரே வளிமண்டல அழுத்தம் உள்ள இடங்களை இணைத்துக் 

சீரான சராசரிக் கோடைகால வெப்பநிலையுடைய இடடங்களை 
காட்டும் கோடு . 

இணைக்கும் கோடு ; a . ஒரேசீரான சராசரி கோடைகால 
isoba ric , a . ( வானிலை . ) சமஅழுத்த இட எல்லைகுறிக்கிற . 

வெப்பநிலையுடைய இடங்களை இணைக்கிற . 
is ocheim , n . குளிர்காலச் சராசரி வெப்ப நிலைக்கோடு , 

is otherm , 11. சமவெப்பநிலைக் கோடு , ஒரேசீரான சராசரி 
திணைப்படத்தில் சராசரி ஒருசீரான குளிர்கால வெப்பநிலை 

ஆண்டு வெப்பநிலையுடைய இடங்களை இணைக்கும் கோடு . 
இடங்களை இணைத்துக்காட்டும் கோடு , 

isotherm al , 11. சமவெப்பநிலைக்கோடு ; a . ஒரேசீரான சராசரி 
isocheim al, isochim enal , n . குளிர் காலச் சராசரி வெப்ப 

ஆண்டு வெப்பநிலையுடைய இடங்களை இணைக்கிற . 
நிலைக்கோடு ; a . திணைப்படத்தில் ஒருசீரான குளிர்காலச் i sotone, n . கருவுட்பகுதியில் நொதுமங்களை ஒரே எண்ணாக 
சராசரி வெப்பநிலை உடைய இடங்களை இணைத்துக்காட்டுகிற . உடைய அணு . 
isochromat ic , a . ஒளிநூல் துறையில் சரிசம நிறமுள்ள ; is otope, 11. ( வேதி . , இய . ) ஓரகத்தனிமம் , ஒரேபொருண்மை 
நிழற்படத்துறையில் இயல்நிறமுடைய . 

யுடன் எடைமட்டும் வேறுபாடுடைய தனிமவகை ; ( தொ . ) 
isoch ronous , a . சரிசமகாலம் கொள்கிற ; ஊசலி வகையில் stable isotope , கதிரியக்கமற்ற ஓரகத்தனிமம் . 
ஒரேசீராக இயங்குகிற . 

isotop ic number , 11. அணுவின் கருவுளில் நேர்மங்களைவிட 
isoclin al , isoclin ic , a . FLOLDIT GOT காந்தமுள் சாய்வினைக் நொதுமங்களின் மிகைபாட்டெண் . 
காட்டுகிற ; ( தொ . ) isoclinic lines , திணைப்படத்திலே ஒரு i sotron , n . மின் கோட்டத்தால் ஓரகத்தனிமங்களை வேறு 
சீரான காந்தச் சரிவுடைய இடங்களை இணைக்கும் கோடுகள் . 

வேறு பிரிக்கும்முறை . 
isoc racy , 11. எல்லாருக்கும் சமஅரசியல் அதிகாரமிருக்கிற 

i sotype , n . புள்ளி விவரப்பட விளக்கம் . 
ஆட்சிமுறை . 

Is rael , 1. இஸ்ரேல் நாடு ; 1948 மேத்திங்களில் பாலஸ்தீனத் 
isocrat ic , a . ஆட்சிமுறை வகையில் எல்லாருக்கும் சம 

தில் ( Palestine ) நிறுவப்பட்ட யூதர்நாடு ; 
அரசியல் அதிகாரமிருக்கிற . 

யூத இனம் ; 

கடவுளுக்கு விருப்பமான மக்கட்பிரிவு ; a . இஸ்ரேல் நாட்டுக் 
isodynam ic, a . சரிசமமான காந்தவிசை காட்டுகிற . 

குரிய . 
isoge otherm , n . ( மண் . ) சமவெப்பதளக் கோடு , நிலவுலகின் Israel i , 11. இஸ்ரேல் நாட்டினர் ; a . இஸ்ரேல் நாடு சார்ந்த . 
அகட்டில் ஒரே சீரான வெப்பநிலையுடைய இடங்களை இணைக் 

Is raelite , 11. யாக்கோபின் வழிவந்தவர் ; யூதர் ; தேர்ந் 
கும் கோடு . 

தெடுக்கப்பட்டவர்களில் ஒருவர் ; யூதர் சட்டத்தைக் கடைப் 
isogon ic , a . சரிசமக் காந்த மாறுதல் கோணங்களைக் 

பிடிக்கும் கிறித்தவ சமயப்பிரிவினர் . 
காட்டுகிற 

iss ue , 11. வெளிப்போக்கு ; புறங்கசிவு ; குருதிக்கசிவு ; குருதிக் 
is olate, v . தனிப்படுத்து ; தனிமை செய் ; தீவுபோன்றாக்கு ; 

கசிவுக்கான துளையீடு ; போக்கிடம் , செல்வழி ; பத்திரிகை 
வேறாகப்பிரித்து வை ; தொத்துநோய் வகையில் நோயாளி 

புத்தகம் - அஞ்சல்தலை - பொருளக முறி முதலியவற்றின் வெளி 
யைப் புறத்தொடர்பில்லாதபடி ஒதுக்கிவை ; ( வேதி . ) 

யீடு ; பதிப்பு , ஒரு வெளியீட்டுத் தொகுதி ; வழங்கீடு , பரப் 
கூட்டுப்பொருள்களிலிருந்து தனிப்பட விடுவி . 

பீடு ; ஆணை முதலியவற்றின் பிறப்பிப்பு ; பலன் ; செயல் 
isola tion , 11. தனிமை ; ஒதுக்கநிலை ; தொடர்பின்மை ; முடிவு ; விளைபயன் ; சந்தானம் , கான்முளை , வழித்தோன்றல் ; 
( தொ . ) isolation hospital , தொத்து நோயாளர்களுக்காகத் 

இடைபாடு , வழக்காடும் இருதிறத்தார்க்கும் இடைப்பட்ட . 
தனிப்படுத்தப்பட்ட மருத்துவ சாலை ; isolation ward , பொருள் ; வாதச்செய்தி ; வாத அடிப்படை , ஆய்வு அடிப் 
தொத்துநோயாளர்களுக்காகத் தனிப்படுத்தப்பட்ட மருத்துவ 

படை , வாத முடிவு ; ஆய்வு விளைவு ; நடைமுறை , செயல் 
மனைப் பிரிவு . 

முறை ; செயற்கையாக எழுப்பப்படும் பொக்குளம் ; V. வெளி 
isola tionism , 11. தலையிடாக்கொள்கை , பிற நாடுகளின் யிடு ; பரப்பு ; அனுப்பு ; ஆணை முதலியவற்வறைப் பிறப்பி ; 
விவகாரங்களில் தொடர்பு கொள்ளக் கூடாதென்ற கோட் புறஞ்செல் ; கசிவுறு ; விளைவுறு ; உண்டாகு ; எழு ; 
பாடு . 

வெளிப்படு ; வெளியிடப்பெறு ; பரவு , பரவுதலுறு ; முடிவுறு ; 


. 


546 


izzat 


4 


issueless 
( சட் . ) முக்கிய செய்தியை அணுகிச்செல் : படைத்துறையில் 
படைக்கலங்கள் வழங்கு : ( தொ . ) at issue , ஆட்கள் வகையில் 
மாறுபட்ட ; பொருள்கள் வகையில் விவாதத்துக்குட்பட்ட ; 
in the issue , நிகழ்ச்சிப் போக்கில் ; issue of fact , ( சட் . ) 
மெய்ந்நிகழ்வு பற்றிய வாதம் ; issue of law , ( சட் . ) சட்டம் 
பற்றிய வாதம் ; join issue , பொது அடிப்படைமீது சேர்ந்து 
வாதி ; ( சட் . ) பொதுத் தீர்ப்புக்காகக் கூட்டாக வாதவிவரம் 
அனுப்பு ; மறுதிற வாதப்பொருளை ஏற்றுக்கொள் . 
iss ueless , a . மகப்பேறற்ற , குழந்தைகள் இல்லாத . 
isth mus , n . பூசந்தி , இருபெரும் நிலக்கூறுகளை இணைக்கும் 
நில இடுக்கு ; இருபெருங்கடலைப் பிரிக்கும் இடைகரை ; 
( உள் . , தாவ . ) இரு பெரும்பகுதிகளை இணைக்கும் ஒடுக்கமான 
உறுப்பு ; pl . isth muses . 
is tle , 11. கற்றாழை நார்வகை . 
it , pron . அது ; அதனை . 
it acism , 11. கிரேக்கமொழி ஏகாரத்தை ஆங்கிலத்தில் ஈகாரம் 
போல ஒலித்தல் ; கிரேக்கக் கையெழுத்துச்சுவடிகளில் மற்ற 
உயிரெழுத்துக்களுக்குப் பதிலாக கிரேக்க இகர எழுத்தை 
அமைத்துக்கொள்ளுதல் . 
Ital ian , n . இத்தாலிய மொழி ; இத்தாலிய நாட்டினர் ; a . 
இத்தாலி நாடு சார்ந்த ; ( தொ . ) Italian cloth , சட்டை 
களுக்கு உள்ளே வைத்துத் தைப்பதற்கான மென்பட்டு 
வகை ; Italian handwriting , பிரிட்டன்-இத்தாலி பிரான்ஸ் 
முதலிய நாடுகளில் 

இப்போது 

வழக்காற்றிலுள்ள 
கையெழுத்து வகை ; Italian iron , இழைகளைச் சுருள வைப்ப 
தற்குரிய உருண்ட முகப்புடைய நீளுருளை வடிவான இருப்புப் 
பாளக் கருவி வகை ; Italian warehouseman , ஆலிவ் எண் 
ணெய் பழவகைகள் முதலிய இத்தாலியப் பல சரக்குகளில் 
வாணிகம் செய்பவர் . 
Ital ic , a . பண்டைய இத்தாலி நாடுசார்ந்த ; ரோம் 

நகருக்குப் புறம்பான பண்டைய இத்தாலி மாநிலம் சார்ந்த . 
ital ic ), a . இத்தாலிய அச்சுப்பணியாளர் ஒருவரால் 1501 - இல் 
வழக்காற்றுக்குக் கொண்டுவரப்பட்ட ; வலப்பக்கம் சாய்ந்த 
அச்சுருப்படிவ 

சார்ந்த ; ( தொ . ) italic type , வலப் 
பக்கம் சாய்ந்த அச்சுருப்படிவ வகை . 
ital icize, v . பொருளை அழுத்தமுறக் காட்டுவதற்காகவோ 
வேறு பிரித்துக் காட்டுவதற்காகவோ வலப்பக்கம் சாய்ந்த 
அச்சுருப்படிவங்களைக்கொண்டு அச்சிடு . 
ital ics , n . pl . வற்புறுத்துவதற்காக அல்லது வேறு பிரித் 
துக் காட்டுவதற்காகக் கையாளப்படும் வலப்பக்கம் சாய்ந்த 
எழுத்துக்கள் . 
Ital iot , Ital iote , n . பண்டைய இத்தாலியிலுள்ள கிரேக் 
கக் குடியேற்றப்பகுதியாளர் ; a . தென் இத்தாலியிலிருந்த 
பண்டைய கிரேக்கக் குடியேற்ற நாடுகள் சார்ந்த . 
itch , 11. சிரங்கு ; தோலில் அரிப்புக்காணும் தொற்றுநோய் 
வகை ; நமைச்சல் ; அமைதியற்ற பேரவா , ஒன்றைச் செய்ய 
வேண்டும் அல்லது அடைய வேண்டுமென்னும் துடிதுடிப்பு ; 
3. தோலில் அரிப்புணர்ச்சி கொள் ; ஒன்றைச் செய்யவேண் 
டும் அல்லது ஒன்றை அடையவேண்டுமென அமைதியற்ற 
ஆர்வங்கொள் ; ( தொ . ) itching palm , ஆதாயம் பெற 
வேண்டுமென்னும் அவா . 
itch .mite, 11. தோலைத் துளைத்துச் சிரங்குக்குக் காரணமா 
யிருக்கும் சிறு பூச்சி வகை . 


it em , 11 . உருப்படி , இனம் , வகை , எண்ணிக்கைக்குரிய 
ஒன்று ; எண்ணிக்கைப் பதிவு , குறிப்பெண் ; பத்திரிகைச் 
செய்திக் குறிப்பு விவரம் ; adu . இதுபோலவே , இன்னும் , 
மேலும் , கூட . 
it emize , v . வகைவகையாகச் சொல்லு . 
it erate , v . கூறியது கூறு ; மீண்டும் மீண்டும் செய் . 
itera tion , 11. இரட்டுறுத்தல் , கூறியது கூறல் ; செய்தது 

செய்தல் . 
Ithur iel s spear , n . மெய்த்தூய்மைக்கான உரையாணி . 
ithyphall ic , 11. கிரேக்க மதுத்தெய்வப் பாடல் ; ஒழுக்க 
வரம்பு மீறிய பாட்டு ; a . மதுத்தெய்வ விழா ஊர்வலத்துக் 
குரிய இலிங்க உருச்சார்ந்த ; மதுத்தெய்வப் பாடலுக்குரிய 
யாப்புமுறை சார்ந்த . 
itin erant , a . அலைந்து திரிகிற , சுற்றாடி வருகிற , நடுவர் 
வகையில் இடத்துக்கு இடம் செல்கிற ; மெதடிஸ்ட் 
( Methodist ) என்ற கிறித்தவத் திருச்சபைக் குருமார் வகை 
யில் வட்டாரஞ் சுற்றி வருகிற, 
itin erary , n . வழி , பயணஞ்செல் நெறி ; பயண விரிவுரை 
ஏடு ; பயண வழிகாட்டு விவர ஏடு ; வழிகாட்டு நூல் ; a . 
பயணஞ் செய்வது சார்ந்த , பயண நெறி பற்றிய . 
itin erate , v . ஊரூராய்ப் பயணஞ் செல் ; மெதடிஸ்ட் என்ற 
கிறித்தவ திருச்சபைக் குருமார் வகையில் வட்டாரத்தி 
லிருந்து வட்டாரமாகச் செல் . 
its , a . it என்பதன் உடைமைப் பொருள் வேற்றுமை வடிவம் ; 
it என்பதன் உடைமைப்பொருட் பெயர் வடிவம் ; அதன் , 
அதனுடைய ; இதன் , இதனுடைய 
itself , pron . அதுவே ; தானே ; அதனையே ; ( தொ . ) by itself , 
புறத்தூண்டுதல் இல்லாமலேயே , தானாகவே ; தன்னாலேயே ; 
in itself , தன்னிலையிலேயே , தனிநிலையில் . 
iv ories , 11. pl . தந்தப் பொருள்கள் . 
iv ory , 11. தந்தம் , யானை-நீர்யானை.கம்பிளியானை - திமிங்கிலம் 
முதலிய விலங்கு வகைகளின் மருப்பு ; தந்தத்தின் நிறம் ; 
a . தந்தத்தினாலான ; தந்தம் போன்ற ; ( தொ . ) ivory black , 
எரிக்கப்பட்ட தந்தத்திலிருந்து கிடைக்கும் கறுப்புப்பொடி ; 
ivory tower , மனித வாழ்க்கையின் கடுமைகளிலிருந்து 
தொலைவாய் ஒதுங்கிய இடம் . 
i vory- nut, 1. தென்னமெரிக்க பனைவகையின் கொட்டை 

யின் பருப்பு . 
i vory - tree , 11. வெட்பாலை மரம் . 
iv y , n . பளபளப்பான திண் பச்சை உதிரா இலைகளையுடைய 
படர்கொடி வகை ; ( தொ . ) ivy geranium , பெருவாரியாகப் 
பயிரிடப்படும் பளபளப்பான திண்பச்சை இலைகளையுடைய 
தென்னாப்பிரிக்க படர்செடி வகை . 
ix ia , 11. பெரிய பகட்டு வண்ண மலர்களையும் வாள்போன்ற 

இலைகளையுமுடைய தென் ஆப்பிரிக்க செடிவகை . 
Ixi on s wheel , 11. கிரேக்க புராணக் கதைப்படி நரகத்தில் 
இக்ஸியன் என்பவனின் தண்டனைக்குரியதான 

முடிவில் 
காலச் சுழற்சிச் சக்கரம் . 
iz ard , 11. டைரென்னீஸ் ( Pyrenees ) மலைத்தொடரில் வாழும் 

ஆட்டின விலங்கு வகை . 
izz at , ( அரா . ) n. மானம் ; புகழ் ; ஆண்டகைமை ; தன் மதிப்பு : 
தற்பெருமை . 


1 


வகை 


J 


J 


Jaffa 


. 


n . J என்ற எழுத்துமுத்திரை இடப்பட்ட அகல 
16 . 

முனைப் பேனா. 
ja al -goat , n . எகிப்து மேல்நிலத்தைச் சேர்ந்த சைனியை 

( Sinai ) மலைப்பகுதியிலுள்ள காட்டு ஆட்டு வகை . 
jab , 11. கத்திக்குத்து ; முட்டிக்குத்து ; துப்பாக்கி முனைக் குத்து ; 

ப . முரட்டுத்தனமாகக் குத்து ; கத்தியால் குத்து ; செருகு . 
jabb er , n . பிதற்றல் , உளறல் ; V. பிதற்று , உளறு ; எடுப்புக் 
குரலிற் பேசு ; பொருள் தெளிவின்றிச் சொற்களை உச்சரி ; 
குரங்குபோலப் பற்களை நெறநெறவெனக் கடி . 
jab iru . n . அமெரிக்க வெப்பமண்டல நாரையினப் பறவை 


வகை , 


jaboran di , n . சிறுநீர் வியர்வை பெருக்கும் இயல்புடைய 

பிரேசில் நாட்டு மூலிகைச்செடியின் உலர்ந்த சிற்றிலைகள் . 
jabot , n . மகளிர் உட்சட்டை ஓரக்குஞ்சம் ; ( வர . ) ஆடவர் 

உட்சட்டை முகப்புக்குஞ்சம் . 
jac ana , 11. மிதக்கும் இலைகளின் மீது நடப்பதற்கேதுவான 
நீண்ட நகங்களையுடைய சிறிய வெப்பமண்டலப் பறவை 


வகை . 


ja cinth , n . செவ்வந்திக்கல் வகை . 
jack1 , n . பொதுநிலை ஆடவர் பெயர்க்குறிப்பு ; ஆள் ; சிறு 
பணியாள் ; பொதுநிலைக் கப்பலோடி ; சீட்டு வகையில் ஒன்று ; 
அகப்பைக்கோல் திருகுபொறி ; பாரந்தூக்கிப் பொறி ; வண்டி 
தூக்கிப்பொறி ; புதைமிதியகற்றி ; இயந்திரப்பகுதி ; மீன் 
வகையின் குஞ்சு ; ஆட்டக்காரர் குறியாக வைக்கும் பந்து ; 
3. பளுத்தாங்கும் கருவிப் பொறியால் உயர்த்து , பாரந்தூக்கி 
யால் மேலே ஏற்று ; ( தொ . ) before you could say Jack 
Robinson , மிகு விரைவாக , உடனடியாக , திடீரென்று , எதிர் 
பாராமல் ; every man jack , ஒவ்வொருவரும் , ஒவ்வொரு தனி 
யாளும் ; Jack Frost , உருவக வழக்கில் உறைபனி ; Jack in 
office , வீண் ஆரவாரப் பணி முதல்வர் ; Jack Ketch , கொலைப் 
பணியாள் , தூக்கிலிடுபவன் ; Jack of all trades , எதையுஞ் 
செய்யக்கூடியவன் ; jack pudding , கோமாளி , விகடன் ; 
jack tar , கப்பலோட்டி ; jack up , முயற்சி முதலியவற்றைக் 
கைவிடு , விட்டுவிடு . 
jack , n . கப்பலின் கொடி ; கப்பலுக்குரிய தாயக நாட்டைக் 
காட்டும் கொடி ; மாலுமிக்குச் சைகைச் செய்தியாகப் பாய் 
மரத்தில் பறக்கவிடப்படும் ஒற்றைக்கொடி ; ( தொ . ) 
Union Jack , ஆங்கில ஐக்கிய அரசுகளின் மூவிணைக் கொடி . 
jack , n . காலாட்படைவீரரின் கைப்பகுதியற்ற உள்ளாடை ; 
இடைடநிலைக்காலப் படைவீரனின் தோல் உட்காப்புச்சட்டை ; 
( தொ . ) black jack , கீல்தோய்த்த மெழுகுத் தோலாலான 

இன்தேறற் சாடிவகை . 
jack , ( ம . ) n . பலாமரம் ; ( தொ . ) jack fruit , பலாப்பழம் . 
jack -a - dan dy , n. பகட்டன் , வீண் ஆடம்பரக்காரன் . 
jack al , n . நரி ; முன்னணியான உழைப்புவேலை செய்பவர் . 
jack anapes , 1. குரங்கு ; குறும்பன் ; துடுக்கானவன் ; தற் 

பெருமையுடையவன் ; துடுக்கான குழந்தை . 
jack ass , n . ஆண் கழுதை ; பேதை ; ( தொ . ) laughing jackass , 

பெரிய ஆஸ்திரேலிய மாநில மீன்கொத்திப் பறவை வகை . 
jack boot , n . முழங்காலுக்குமேல் வரும் புதைமிதியடி . 
jack daw , n . திருக்கோயில் தூபிகளைச்சுற்றி வாழும் சிறு 

திருட்டுக் காக்கை வகை . 
jack et , n . கைப்பகுதியுள்ள புறச்சட்டை , சிறுசட்டை ; கச்சு ; 
வெப்பாலையின் உள்வெப்பக்காப்பு மேலுறை ; புத்தகத்தின் 
வண்ண அட்டைப் பொதியுறை ; விலங்கின் மேல்தோல் ; 
உருளைக்கிழங்கு மேல்தோல் ; 3. அட்டைப் பொதியுறையால் 
மூடு ; ( தொ . ) dust one s jacket , அடி , மொத்து . 
jack - in - the - box , 11 . பெட்டியைத் திறந்தவுடன் குதித் 

தெழும் பொம்மை ; வாணவேடிக்கை வகை . 
Jack - in - the - green , n . மே மாத விளையாட்டுக்களில் இலை 
களாலான சட்டத்தில் உள்ளடக்கப்பட்ட மனிதன் அல்லது 
பையன் . 


jack .knife , n . பையில் வைக்கக்கூடிய பெரிய கைப்பிடிக் 

கத்தி , 
jack - o - lantern , 1. கொள்ளிவாய்ப் பேய் ; சதுப்புநில ஒளி . 
jack -plane , n . கட்டை விமானம் , கரடுமுரடான வேலைக்குப் 

பயன்படும் வானூர்தி . 
jack pot , 11. சீட்டாட்ட வகையில் இரண்டு அல்லது மேற் 
பட்ட சிறப்புச் சீட்டு உடையவர்கள் மட்டும் எடுத்துக் 
கொள்ளக்கூடிய பொதுச் சேமிப்புத்தொகுதி . 
Jack -pudd ing , n . விதூடகர் , வேழம்பர் . 
jack - raft er , 1 . ( க - க . ) கூரை உச்சியிலுள்ள குறுகிய 

உத்திரம் . 
jack - snipe, n . நீண்ட அலகுள்ள சதுப்புநிலப் பறவை 

வகையின் சிற்றினம் . 
jack - staff , n . பாய்மரத்தின்மேற் பறக்கவிடும் கொடியைச் 

சாய்த்துக் கட்டுவதற்கான மரக்கழி . 
jack - tow el , n . உருளையிலிருந்து தொங்கும் துணி . 
Jac ob , 11. ஏணி போன்ற நீலநிற அல்லது வெள்ளை நிற மலர்க் 
கொத்துக்களையுடைய செடிவகை ; ( கப் . ) மரப்படியுள்ள 
கயிற்றேணி ; ( தொ . ) Jacob s staff , அளவையரின் இருப்புப் 
பூணிட்ட கோல் ; தூரத்தையும் உயரத்தையும் அளக்கும் 
அளவையரின் கருவி . 
Jacobe an , a . முதலாவது ஜேம்ஸ் அரசரின் ஆட்சி சார்ந்த ; 
விவிலிய ஏட்டின் தூயதிரு . இளந்திற ஜேம்ஸ் ( St. James 
the Less ) என்பாரைச் சார்ந்த ; கருநிறச் சீமை ஆலின் சாய 
லுடைய . 
Jac obin , n . தூயதிரு . டாமினிக் ( St. Dominic ) துறவு 
மடத்துக் குழுவைச் சேர்ந்தவர் ; 1789 - ஆம் ஆண்டில் பாரிஸ் 
நகரத்தில் பழைய ‘ ஜாகோபின் ( Jacobin ) துறவிமடத்தில் 
நிறுவப்பட்ட தீவிர குடியாட்சிச் சங்கத்தின் உறுப்பினர் ; 
தீவிர குடியாட்சிச் சங்கத்தின் கொள்கைகளை ஆதரிப்பவர் ; 
அடிப்படையையே மாற்றியமைக்க விரும்பும் தீவிரக் கோட் 
பாட்டாளர் . 
jac obin , 11. கழுத்தின் பகுதியில் மேல்நோக்கித் திரும்பி 

யமைந்த இறகுகள் கொண்ட மாடப்புறா வகை . 
Jac obite , n . பிரிட்டனில் இரண்டாம் ஜேம்ஸ் முடி துறந்த 
பின்னும் அவரை அல்லது அவருடைய 

பின்மரபினரை 
ஆதரித்தவர் . 
jacob us , n . முதலாம் ஜேம்ஸ் காலத்திற் பொறிக்கப்பட்ட 

பொன் நாணயம் ; pl . jacob uses . 
jac onet , ( இ . ) 11 . மட்டான திட்பமுள்ள பருத்தித்துணி , 
வீக்கத்திற்கு மாவைத்துக் கட்டப் பயன்படும் நீர்புகாச் சாயக் 
காப்பிடப்பட்ட பருத்தித்துணி வகை . 
Jacq uard loom , n . சித்திரப் பூவேலைக்குரிய இசைவுவாய்ப்பு 

அளிக்கும் அமைவுடன் இணைக்கப்பட்ட தறிவகை . 
jacquerie, ( பிர . ) 1. உழவரின் புரட்சி , பிரான்சில் 1357-8 இல் 

நடைபெற்ற வேளாண்கிளர்ச்சி . 
jactita tion , n . ( மரு . ) படுக்கைப் புரளல் , சதைத்துடிப்பு ; 
( தொ . ) jactitation of marriage , ஒருவருடைய கணவன் 
அல்லது மனைவியெனப் பொய்யாக உரிமை கொண்டாடுங் 
குற்றம் . 
jacula tion , n . எறிதல் . 
jade , 11. தரங்குறைந்த குதிரை ; உழைத்திளைத்த குதிரை ; 
விளையாட்டுத்தனமுள்ள பெண் ; 3. கடினமான வேலையினால் 
இளைக்கச் செய் , சோர்வுறச் செய் . 
jade , 11. பச்சை மணிக்கல் வகை ; நீலம் பச்சை வெள்ளை 

நிறங்களையுடைய சுண்ண வெளிமக் கன்மகி . 
jadoube , ( பிர . ) சதுரங்க ஆட்டக்காயை நகர்த்தும் கருத்தில்லை 

என்று ஆட்டக்காரர் தெரிவிக்கும் சொல் . 
Jaeg er , ( பெர் . ) n . கம்பளித்துணி வகை . 
Jaff a , 11 . 

உணவின் பின் உட்கொள்ளத்தக்க கிச்சிலிப்பழ 


வகை . 


548 

jaw 
jag 
jag , n . கூர்மையான குவடு; குன்றின் குவட்டுமுனை ; U. ஒழுங் jape , n , ( செய் . ) கேலி ; 3. கேலிசெய் . 
கில்லாமல் ஓரம் வெட்டு , தாறுமாறாகக் கிழி ; பற்களைப்போல் 

Japhet ic , a . பழைய ஏற்பாட்டி லுள்ள நோவாவினுடைய 
வெட்டு அமை . 

மகனாகிய ஜாபெட் ( Japheth ) மரபில் வந்த ; இந்தோ 
jag er , ( செர் . ) n . குறிப்பிட்ட செர்மன் படைத்துறைக் குழு ஐரோப்பிய வழிமுறையான . 
வின் உறுப்பினர் , துப்பாக்கிப் படைவீரர் . 

japon ic , a . ஜப்பான் நாட்டைச் சார்ந்த , ஜப்பானியரைச் 
jagg ery , n . வெல்லம் ; பனைவெல்லம் , கருப்புக்கட்டி . 

சார்ந்த . 
jaghir , jaghire , ( இ . ) 11. ஊழிய மானியம் . 

japon ica , n . ஜப்பானிய நாட்டுச் செடிவகை , அழகொப்பனைக் 

காக வளர்க்கப்படும் செடிவகை . 
jaghir dar , ( இ . ) n . ஊழிய மானிய உரிமையாளர் . 
jag uar , 11. அமெரிக்க காடுகள் சிலவற்றிலுள்ள பூனையினத் jar , n . சாடி , குடுவை ; கைப்பிடியுள்ள கண்ணாடிக்குவளை ; 
தைச் சேர்ந்த பெரிய ஊனுண்ணி விலங்கு வகை . 

கைப்பிடியற்ற கண்ணாடிக்குவளை ; சாடியளவு ; 3. சாடிய 

உயி 

லடை ; ( தொ . ) Leyden jar , 1745 - இல் புனைந்துருவாக்கப் 
Jah , 11. எகோவா ( Jehovah ) , விவிலியப் பழைய ஏற்பாட்டில் 

பட்ட மின்வடிகலம் . 
யூதர்களின் கடவுட்பெயர் . 
jail , 11. சிறைக்கூடம் , காவற்கூடம் . 

jar " , 11. கரகரப்பான ஒலி ; செவிக்கின்னாத ஒலி அதிர்வு , 

நரம்பு நடுக்கம் , நரம்பதிர்ச்சி ; உணர்ச்சி உறுத்தல் ; அதிர்ச்சி ; 
Jain , 11. சமணர் , சமண சமயத்தினர் ; a . சமண சமயத்தைச் 

முரண்பாடு ; இசைவிணக்கமின்மை ; சச்சரவு , மாறுபாடு ; 
சார்ந்த . 

U. கரகரப்பான ஒலியெழுப்பு ; வெறுப்புண்டாக்கும்படி ஓசை 
jal ap , 11. மெக்சிகோ நிலப் படர்கொடிக் கிழங்கினின்று 

படு ; முரணோசையுடன் இயங்கு ; அபசுரமாகு ; இசைமுறி 
எடுக்கப்படும் பேதிமருந்து . 

வான ஒலியுண்டாக்கு ; நரம்புகளில் முரணிசைவான அதிர்ச்சி 
jal ousie , n . அடைப்புச் சட்டம் . 

உண்டுபண்ணு ; முரண்பாடு உண்டுபண்ணு ; உணர்ச்சி 
jam , n . நெருக்கடி ; மிகு நெருக்கத்தால் செயலற்ற நிலை ; முரண்படுத்து ; உணர்ச்சி முரண்படு ; கருத்து மாறுபடு ; 
நெருக்கத் தொகுதி ; 3. நெருக்கு ; திணி ; இடையிட்டு சச்சரவிடு ; அதிர்ச்சி உண்டாக்கு . 
அழுத்து ; அடர்த்தியாக நெருக்கப்பெறு ; ஆப்புப்போல் 

jare , 1. ( பே - வ . ) திருப்புநிலை ; ( தொ . ) on the jar , on a jar , 
திணிக்கப்பட்டு இறுகு ; வானொலி அல்லது தந்தியில்லாக் 

on jar , சிறிது திறந்தநிலையில் . 
கம்பி வகையில் வேறு இடத்திற் செயலாற்றுவதன்மூலம் 
செய்திகளைத் தெளிவற்றதாக்கு . 

jardiniere, ( பிர . ) n . அழகுப்பூங்குடுவை மலர்த்தொட்டி . 
jam , n . பழப்பாகு , பழச்சத்து , சர்க்கரைப்பாகில் பதம் 

jarg on , 11. பிதற்றொலி , சலசலப்பு ; விளங்கா ஒலி ; விளங்கா 
செய்யப்பட்ட பழ ஊறல் . 

மொழி ; காட்டுமிராண்டிப் பேச்சு ; விளங்காத தொடர்கள் 

நிரம்பிய மொழிநடை . 
Jamaic a , Jamaic a rum , 11. வெல்லச் சாராயவகை . 

jarg on , jargoon , n . இலங்கையில் காணப்படும் நிறமற்ற 
jamb , n . வாயிலின் புடைநிலை ; பலகணியின் பக்கநிலை . 

அல்லது புகை நிறமார்ந்த மணிக்கல் வகை . 
jamboree , 11. கொண்டாட்டம் ; மகிழ்கூட்டு ; சாரணச் சிறு 
வர்களின் பேரணித்திரட்டு , 

jargonelle , n . காலத்திற்கு முன்பாகவே கனிகின்ற பேரி 

யினப் பழ வகை . 
jambs , 11. pl . கணப்படுப்பின் வாயருகிலுள்ள பக்கக்கற்கள் . 

jarl , n . ( வர . ) பண்டை நார்வே அல்லது டென்மார்க் நாட்டின் 
Jane ite, Jan ite , 11. ஜேன் ஆஸ்டின் ( Jane Austen ) என்ப 

குழுத்தலைவன் . 
வரின் புனை கதையேடுகளின் ஆர்வலர் . 

ja rrah , n . உயர் தர வெட்டுமரமாகப் பயன்படும் பிசினுடைய 
jang le , 11. கடுங்கூவிளி ; சச்சரவு ; V. கடுங்கூக்குரல் எழுப்பு ; 

மேலை ஆஸ்திரேலிய செம்மர வகை . 
இரைந்து பேசு ; சச்சரவிடு , 
jan issary , jan izary , 11. ( வர . ) துருக்கி சுல்தானின் மெய்க் 

jarv ey, n . வாடகைக் குதிரைவண்டி ஓட்டுபவர் ; மோட்டார் 

ஓட்டுபவர் . 
காப்புக் குழுவில் ஒருவர் ; துருக்கி நாட்டுப் போர்வீரர் ; கொடுங் 
கோலாட்சியின் கருவியான மனிதர் . 

jas min , jas mine, 11. மல்லிகை , முல்லையின மலர்ச்செடி 

வகை ; ( தொ . ) common jasmin , white jasmin , மல்லிகைக் 
jan itor , n . வாயிற் காவலர் . 

கொடி வகை . 
jann ock , a . நேர்மையான . 

jas per , n . சிவப்பு மஞ்சள் அல்லது பழுப்புநிறமுடைய மணிக் 
Jan senist , n . ஜேன்சன் ( Jansen , 1585-1638 ) என்பவரின் கல் வகை . 
கொள்சையடைய ரோமன் கத்தோலிக்கர் திருக்கோயில் 

Jat , n . வடமேற்கு இந்தியாவிலுள்ள மக்கட் குழுவினருள் 
கட்சியின் உறுப்பினர் , இயற்கையான மனித சக்தி நன்மைக் 

ஒருவர் , 
குப் புறம்பாக இயங்கும் இயல்புடையதென்ற கோட்பாட்டுக் 
குழுவினர் . 

jaun dice , n . மஞ்சட் காமாலைநோய் ; பார்வைக்கோளாறு ; 

ப . மஞ்சட் காமாலைநோயால் தாக்கு ; பொறாமைக்கு ஆளாக்கு ; 
Jan uary , 11. ஆங்கில ஆண்டின் முதல் மாதம் . 

தீர்ப்பு வகையில் பொறாமையூட்டி மாறுபடுத்து . 
Jan us , 11. முன்பின் இருமுகமுடைய பண்டை இத்தாலிய 
தெய்வம் ; வாயில்காப்புத் தெய்வம் . 

jaunt , n . இன்பப் பயணம் ; 3. இன்பப் பயணஞ் செய் . 
Jap , 11. ( பே - வ . ) ஜப்பானிய நாட்டினர் ; a . ஜப்பானிய நாட் 

jaunt ing - car , 11. அயர்லாந்தில் பெருவழக்கான இன்பப் 
டைச் சேர்ந்த . 

பயண இருசக்கர ஊர்தி . 
Japan , n . ஜப்பான் நாடு , 

jaun ty , 11. கப்பல் காவல்துறையினரின் தலைவர் ; a . கவலை 

யற்ற இன்ப எழுச்சி கொள்கிற ; இன்ப எழுச்சிப்பகட்டு 
japan , 11. திண்ணிய சாய எண்ணெய் ; ஜப்பானிய பாணி 
யில் செய்யப்படும் வேலைப்பாடு ; ஜப்பான் நாட்டுச் சரக்கு ; 

உடைய ; இறுமாந்த தற்பெருமைப் பகட்டுடைய . 
3. கெட்டியான மெருகெண்ணெயால் மேற்பூச்சுப்பூசு ; கறுப் 

Ja van , n . ஜாவா நாட்டுக்குரிய மனிதர் ; a . ஜாவா நாட்டுக் 
பாகவும் பளபளப்பாகவும் பூச்சுப்பூசு . 

குரிய . 
Japanese , 11. ஜப்பானியர் ; ஜப்பான் நாட்டவர் ; ஜப்பான் 

Javanese , n . ஜாவா நாட்டினர் ; மத்திய ஜாவா நாட்டின் 
நாட்டுக் குடியுரிமையாளர் ; ஜப்பானிய மொழி ; a . ஜப்பான் 

மொழி ; a . ஜாவா நாட்டுக்குரிய . 
நாட்டுக்குரிய ; ஜப்பானியருக்குரிய ; ஜப்பானியமொழி jav elin , n . எறிவதற்குரிய பளுக்குறைந்த ஈட்டி , எறிவேல் , 
சார்ந்த . 

jaw , n . தாடை ; தாடை எலும்பு ; ( பே.வ. ) வம்பளப்பு ; 
Japanesque , n . ஜப்பானிய பாணியிலுள்ள ஒப்பனைப் சொல்மாரி ; 3. சோர்வுறும்படி நீளப்பேசு ; கண்டித்துப் பேசு ; 
படிவம் ; a . ஜப்பானியப் பாணியின் சாயலுடைய , 

( தொ . ) hold your jaw , பேசாமலிரு , வம்பளப்பை நிறுத்து . 


849 


jaw - bone 


Jesse window 


jaw - bone , n . பாலுணிகளின் கீழ்த்தாடை எலும்புகளில் 

ஒன்று ; கீழ் இன விலங்குகளில் கீழ்த்தாடை இணையெலும்பு . 
jaw - break er , 11 . ஒலிப்பதற்குக் கடுமைவாய்ந்த சொல் , 

பல்லுடைக்குஞ் சொல் . 
jaws , n . pl . பற்கள் உள்ளிட்ட வாயின் எலும்புகள் ; பள்ளத் 
தாக்கு - கால்வாய் முதலியவற்றின் குறுகிய வாயில் ; இயந் 
திரத்தின் குறடுபோல் பற்றிக்கொள்ளும் அலகுகள் . 
jay , n . வண்ண இறகுடைய சலசலக்கும் ஐரோப்பியப் பறவை 

வகை ; பிதற்றுபவர் , ஓயாது சலசலத்துத் தொல்லை தருபவர் . 
jay - walker , n . போக்குவரத்து விதிகளைக் கவனிக்காமல் 

சாலையில் குறுக்குமறுக்காகச் செல்லுபவர் . 
jazz , n . அமெரிக்க நீகிரோவரின் ஆரவார இசைக்கூத்து ; 
பேரிரைச்சலுள்ள நிகழ்ச்சி ; a . முரணிசைவான ; பகட்டு 
வண்ணமிக்க ; முரட்டுத்தனமான ; கேலிக்கூத்தான ; u . 
பேராரவார நிகழ்ச்சியிற் கலந்து செயலாற்று ; கேலிக்கூத்து 
நிகழ்த்து ; ( தொ . ) jazz band , பேரொலி இசைமேளக்குழு . 
jea lous , a . பொறாமையுடைய , பிறர்நலங் காணப்பொறாத ; 
காப்பு விழிப்புடைய ; அருங்காவலுடைய ,, இழப்பஞ்சிக் 
காக்கிற ; சிறு தவறுகளைப் பொறாத ; காதலர் வகையில் ஓயா 
ஐயுறவுடைய . 
jea lousy , n . பொறாமை ; ஓயா ஐயுறவு ; இடைவிடா இழப் 

பச்சம் ; அருங்காவற் பண்பு , காப்பு விழிப்புடைமை . 
jean , n . சாய்வரி நெசவுடைய பருத்தித்துணி . 
jeans , n . pl . சாய்வரிப் பருத்தித்துணியாலான உடுப்புக்கள் . 
jeep , 11. பயன்பாட்டுப் பொறிவண்டி . 
jeer , 11. ( கப் . ) பாய்மர அடிச்சட்டங்களை ஏற்றியிறக்குவதற் 

குரிய அமைவு . 
jeer , 11. இகழ்ச்சி , எளனம் , வசைமொழி , திட்டுதல் ; V. 

இகழ்ச்சியாகச் சிரித்து அவமதி ; ஏளனம் செய் . 
jehad , 11. முஸ்லீம் வழக்கில் புனித சமயப்போர் ; அறப்போர் ; 

கொள்கைக்கான வீரப்போராட்டம் . 
Jehov ah , n . எகோவா , விவிலிய நூலின் பழைய ஏற் 

பாட்டில் யூதர்களின் கடவுட்பெயர் . 
Jehov ist , n . விவிலிய நூலில் கடவுளை எகோவா என்று 

குறிப்பிடும் முதல் ஆறு பாகங்களின் ஆசிரியர்களில் ஒருவர் . 
Je hu , n . மூர்க்கமான வண்டியோட்டி , கடும்வலவன் . 
jejune , a . அருகிய , மிகக்குறைவான ; நிலவகையில் 
மற்ற ; பயனற்ற , மலடான ; மனத்திற்கு நிறைவளிக்காத ; 
கவர்ச்சியற்ற , ஊக்கமற்ற . 
Jek yll and Hyde , n . இரட்டை மனிதன் ; இருதலை மணியம் , 

இருவேறாட்களாக மாறிமாறி நடக்கும் ஒருவர் . 
je ] l y , 1. பாகு , இழுது ; பாகுக் கறியுணவு , எலும்புதோல் 
களைக் கொதிக்கவைத்தாற்றிய கொழுங்குழம்பு ; வடிசாறு , 
பழச்சாற்றின் வடிகுழம்பு ; V. வடிசாற்றுக் குழம்பு செய் ; 

பாகாய் வடித்து இறுக வை . 
jell y - bag , n . பாகு வடிகட்டும் பை . 
jell y - fish , 10. இழுதுமீன் . 
jell ygraph , 11. பாகுபாவிய தட்ட மூலம் பகர்ப்பெடுக்குங் 

கருவி . 
jem adar ( பெர் . ) n . இந்தியப்படையில் தாழ்படிப்பணித் 
தலைவர் ; இந்தியக் காவல் துறைப் பணியாளர் ; பணியாள் 
தலைவர் ; ( பே - வ . ) தளம் பெருக்குபவர் . 
jemim as , 11. pl . நீண்டு சுருங்கும் பக்கங்களுள்ள புதைமிதி 

யடி வகை ; புதைமிதியடி மேலுறை . 
jemm y , 1. கன்னக்கோல் ; ஆட்டுத்தலை இறைச்சிக்கறி . 
je ne sais quoi , ( பிர . ) 1. தெரியாததொன்று , விளக்கிக் கூற 

முடியாத செய்தி . 
jenn et , n . ஸ்பெயின் நாட்டுச் சிறு குதிரை . 
jenn eting , n . பருவ காலத்துக்கு முந்திப் பழுக்கும் ஆப்பிள் 
பழவகை . 

70 


jenn y , n . புடைபெயர்வுடைய பாரந்தூக்கி ; நூற்புக்கதிர்ப் 
பொறி ; மேடைக்கோற் பந்தாட்டத்தில் பந்தடி ; சிறுக்கி ; 
பட்டிக்காட்டுப்பெண் ; ஆந்தைப்பெடை ; குருவிவகைப் 
பெடை ; பெட்டைக்கழுதை ; ( தொ . ) jenny wren , பாடும் 
பறவைவகை ; spinning jenny , நூற்புக்கதிர்ப் பொறி . 
jeo pardize , v. இடருள்ளாக்கு , இடருக்கு உட்படுத்து . 
jeo pardy , n . இடர் , இடுக்கண் , இடையூறு . 
jequi rity , n . குன்றிமணி போன்ற இருகிற விதைகளையுடைய 

படர் புதர்வகை . 
jerbo a , n . நெடுந்தொலை தாவுமியல்புள்ள ஆப்பிரிக்க பாலை 

வனக் கொறிவிலங்கு வகை . 
jereed , jerid , ( அரா . ) 11. கீழ்த்திசைக் குதிரைவீரரின் வேல் ; 

வேலாட்டம் , வேல் விளையாட்டுவகை . 
jtremi ad , n . ஒப்பாரி ; துயரக் கதை ; புலம்பற் காவியம் . 
Jeremi ah , n . காலநிலை பழிப்பவர் ; புலம்பறிவர் , அழுதரற் 

றும் மெய்ஞ்ஞானி. 
Je richo , 11. பாலஸ்தீன நகரம் ; ( தொ . ) go to Jericho ,. 

போய்த்தொலை , நாசமாய்ப் போ ; நரகத்துக்கே போய்ச்சேர் . 
jerk , n . வெட்டியிழுப்பு , வெட்டுத்திருப்பு ; சுரிப்பிழுப்பு , தசை 
நாரின் திடீர்ச் சுருக்கதிர்ச்சி , திடீர் இழுப்பு வலி ; உடற் 
பயிற்சியில் திடீர் வெட்டியக்கம் ; பறவைகளின் திடீர்ப் 
பாட்டெழுச்சி ; . சட்டென இழு ; சட்டெனத்தள்ளு : சட் 
டென முறுக்கு ; வெட்டி வீசியெறி ; ஆற்றலுடன் தூக்கி 
யெறி ; வெட்டி வெட்டிச் செல் , ஆட்டத்துடன் செல் . 
jerk , U. மாட்டிறைச்சி முதலியவற்றை அரிகண்டமிட்டு 

வெயிலில் உலர்த்திப் பதஞ்செய் . 
jerk in , 11. ( வர . ) ஆடவரின் இறுக்கமான சிறுசட்டை ; 

குறுந் தோற்சட்டை . 
jerks , 11. pl . அங்கத்துடிப்பு ; தசைத்துடிப்பதிர்ச்சி ; சமய 

வெறித் துடிப்பாட்டம் . 
Jerobo am , 11. இன்தேறல் மிடாக்குப்பி , எட்டுமுதல் பன்னி 

ரண்டு குப்பி வரை பிடிக்கும் தேறல் பெருங்குப்பி . 
Je rry , n . செர்மன் படைவீரர் ; செர்மானியர் . 
je rry , je rry - builder , 11 . மோசமான பொருள்களால் 

உறுதியற்ற தன்மையில் போலியான கட்டிடம் கட்டுபவர் . 
je rry - building , n . மோசமான பொருள்களால் உறுதியற்ற 
கட்டிடம் கட்டுதல் ; மோசமான சரக்குகளால் உறுதியற்ற 
தாகக் கட்டப்பட்ட கட்டிடம் . 
je rry - built , a . மோசமான பொருள்களால் உறுதியற்ற 

தன்மையில் கட்டப்பட்ட . 
jerryman der , 11., v . = gerrymander . 
je rry - shop , n . கீழ்த்தரச் சாராயக்கடை . 
Jers ey , 11. ஆங்கிலக் கடற்கால்வாயிலுள்ள தீவின் பெயர் ; 

( தொ . ) Jersey coW , பயிற்சியினப் பசுவகை . 
jers ey , n . ஆட்டக்காரர் அணியும் நெருக்கமான 
கம்பளிப் பின்னல் சட்டை ; கம்பளிப் பின்னல் உள்சட்டை ; 
பெண்கள் அணியும் இறுக்கமான சிறுசட்டை ; ஆட்டுக் 
கம்பளியின் நேர்த்தியான பகுதி ; நன்கு கோதப்பட்ட கம்பளி; 
பயிற்சியினப் பசுவகை ; pl . jers eys . 
Jerus alem , n . பாலஸ்தீன நாட்டில் உள்ள நகரம் ; ( தொ . ) 
Jerusalen artichoke , தின்னக்கூடிய கிழங்கினை உடைய 
சூரியகாந்தியினச் செடிவகை ; Jerusalem pony , கழுதை . 
jess , n . வேட்டைப் பருந்தின் கால்கட்டுக்குரிய தோல்வார் ; 
பருந்தின் கால்கட்டுப் பட்டிழை ; U. வேட்டைப் பருந்துக்குக் 
கால்கட்டிடு . 
jess amin , jess amine , 11. = jasmin . 
Jess e , 11. விவிலிய வரலாற்றின்படி தாவீது ( David ) என்பவர் 
தந்தை ; ஜெஸ்ஸியினிடமிருந்து வந்த இயேசுநாதரின் வழி 
மரபுக் கொடி ; திருக்கோயிலின் பெரிய சரவிளக்கு . 
Jess e window , n . ஜெஸ்ஸி முதற்கொண்ட இயேசுநாதரின் 
மரபுவரிசைக் கொடிவழி சித்திரிக்கப்பட்ட பலகணி , 


வள 


550 


Jim Crow 


jest 
jest , n . கேலி ; வேடிக்கைப்பேச்சு ; விளையாட்டுரை ; ஏளனத் 
துக்குரியது , நகையாடத்தக்கது ; நையாண்டி வசை மொழி ; 
ஏளன இகழ்ச்சிக்குறிப்பு ; பரிகாசத்துக்கு ஆளானவர் ; V. 
கேலி செய் ; வேடிக்கையாகப் பேசு ; விளையாட்டுத்தனமாக 
நட ; ஏளனமாக கையாண்டி செய் ; ( தொ . ) in jest , விளை 

யாட்டாக , கேலியாக . 
jest - book , n . நகைத் துணுக்குகள் கொண்ட புத்தகம் ; 

விகடத்துணுக்கு நூல் . 
jas ter , n . கேலி செய்பவர் ; விகடன் , கோமாளி . 
Jas uit , n . 

இக்னேஷியஸ் லாயோலா ( Ignatius Loyola ) 
என்பவரால் 1533 - ல் நிறுவப்பட்ட இயேசுநாதர் சங்கம் 
( Society of Jesus ) என்ற ரோமன் கத்தோலிக்கக் குழுவின் 
உறுப்பினர் ; சூழ்ச்சியாளர் ; பாசாங்குக்காரர் ; பசப்பி 
ஏய்ப்பவர் ; ( தொ . ) Jesuits bark , சிங்கோனா மரப்பட்டை . 
jet 1 , 1. கருநிமிளைக்கல் ; ஆழ்ந்த பளபளப்பான கருநிறம் ; 

a . கருநிமிளை சார்ந்த ; பளபளப்பான கருநிறம் உடைய . 
jet , 11. நீர்த்தாரை ; பீற்று நீராவி , பீற்று வளி ; பீற்றுக் 
குழாய் நுனி ; . பீற்று , தாரையாக ஊற்று ; பீற்று நீராவி 
வெளியிடு ; விசையுடன் பீற்றுவளி வெளியேற்று . 
jet -black , a . பளபளப்பான மைக் கருநிறமுடைய . 
jet - engine, 11. பீற்றுவிசை இயந்திரம் . 
jet - plane , 11. பீற்றுவளி விசையால் இயங்கும் விமானம் . 
jet - propelled , a . பீற்று நிலக்கரி வளியின் விசையால் 

இயங்குகிற . 
jet sam , n , எறிபளு, பளுக்குறைக்க எறியப்படும் சரக்கு ; 

கரை மீது ஒதுக்கப்பட்ட எறிபளு . 
jett ison , 11. பளு எறிவு , கப்பலின் பளுவகற்றி இடர்காக்கும் 

படி வெளியே எறிதல் ; ப . பளு எறி , கப்பலின் பளு அகற்றி 
இடர் காக்க வெளியே எறி . 
jett on , n . காசுவட்டு , சீட்டாட்டம் - கணிப்புமுறைகளிற் பயன் 

படுத்தப்படும் வட்டு . 
jett y , n . துறைமுக அணைகரை ; இறங்கு துறை, கடவு . 
jett y , a . மைக் கருமையான . 
jeu , ( பிர . ) 11. மகிழ்ச்சி ; விளையாட்டு . 
jeu de mots , ( பிர . ) 11 . சிலேடை , இருபொருள் ஒருசொல் 

துணுக்கு . 
jeu d esprit , ( பிர . ) 11. நகைச்சுவைத் துணுக்கு . 
jeune premier , ( பிர . ) 11. நாடகத்தில் சிறுவர் முகப்பு நிகழ்ச்சி . 
jeunesse doree , ( பிர . ) 11. ஒய்யார இளைஞர் , பகட்டு நடை 

யுடை வாலிபர் தொகுதி . 
Jew , 11. யூதர் , எபிரேய இனத்தைச் சேர்ந்தவர் ; கடுவட்டிக்குக் 
கடன் கொடுப்பவர் ; கடுங்கண்டிப்பாளர் ; ஈவிரக்கமின்றிப் 
பேரம் செய்பவர் ; எவரையும் எளிதில் 

நம்பா தவர் ; U. 
( பே - வ . ) ஏய் ; மட்டிலாச் சூழ்ச்சி செய்து ஏமாற்று ; ( தொ . ) 
tell that to the Jews , நீ கூறுவது நம்பமுடியாத செய்தி ; 
unbelieving Jew , நம்பிக்கையற்றவர் , கடு ஐயுறவானவர் ; 
Wandering Jew , இயேசுநாதரைப் பழித்ததற்காகக் கடைத் 
தீர்ப்பு நாள்வரை அலைந்து திரிவதாகக் கருதப்படும் பழங் 
கதை உறுப்பினர் ; Wandering Jew , படர் கொடி வகை . 
Jew -bait ing , 11. யூதர்களை அடக்கி ஒடுக்கும் வன்முறை 

நடவடிக்கை , யூதர்களின் மேலான அரசியற் குற்றச்சாட்டு , 
jew el , 1. அணிமணிப்பூண் , மணிக்கற்கள் பதித்த அணி 
கலன் ; விலையுயர்ந்த மணிக்கல் ; உயர்வாக மதிக்கப்படுபவர் ; 
உயர் மதிப்புப் பொருள் : . மணி பதிப்பி ; அணிமணி இணை ; 
பூண் அணி ; அணிமணி ஒப்பனை செய் ; கடிகாரத்தின் சுழ 
லச்சுத் துளைகளில் மணிக்கற்களைப் பொருத்து . 
jev el.case , n . அணிமணிப் பேழை . 
jewel .house , 11 . லண்டன் மணிக்கூண்டில் ( Tower of 

London ) அரச அணிமணிகள் வைக்கப்பட்டிருக்கும் அறை . 
jew eller , 11. அணிமணி செய்பவர் ; பொற்கொல்லர் , அணி 
மணி வாணிகம் செய்பவர் . 


jew ellery , jew elry , 11. அணிமணித் தொகுதி ; அணிமணிச் 

சரக்கு . 
jew ing , n . வீட்டுப் புறாவின் அலகடித் தசைப்பொருக்கு . 
Jewr y , 11. யூதர் இனம் ; ( வர . ) யூதர் குடியிருப்பிடம் ; யூதர் 

சேரி , நகரம் முதலியவற்றில் யூதர் குடியிருப்பு . 
Jew s - ear , n . உண்ணத்தக்க கிண்ண வடிவமான காளான் 

வகை . 
Jew s - harp , 1. மோர்சிங் , இசைக்குரிய வாய்க்கருவி வகை . 
jezail , 11. ஆப்கானியரின் ( Afghan ) பளுமிக்க நீண்ட துப் 

பாக்கி வகை . 
Jez ebel , n . நாணமற்ற ஆணவம் மிகுந்த பெண் ; ஒழுக்கக் 

தவறிய பெண் ; மேனாமினுக்கி . 
jib , n. கப்பலின் பாய் முகட்டிலுள்ள நிலவரமான முக் 
கோணப்பாய் ; U. ( கப் . ) பாய்மரத்தை ஒருபுறத்திலிருந்து 
மறுபுறம் இழு ; பாய்மர வகையில் சுற்றிச் சுழலு ; ( தொ . ) 
cut of his jib , அவனுடைய தனிமுறைத் தோற்றம் . 
jib , . குதிரை வகையில் இடக்குப்பண்ணு , முன்னே செல்ல 
மறு , பின்னோக்கியிழு , நின்று அடம்பண்ணு , பக்கங்களில் 
இழு ; செயலில் முனையமறு ; ( தொ .) jib at , செயலில் மிகு 
வெறுப்புக்காட்டு ; ஆளிடம் பகைமை காட்டு . 
jibb a , jibbah , ( அரா . ) n . ஜிப்பா , முகம்மதியர் துணி 

மேலங்கி , 
jib - boom , n . கப்பலின் முன் கோடியில் நீண்டுள்ள மரச் - 

சட்டம் ; பாரந்தூக்கியின் கைபோன்ற கருவி . 
jib door , 11. சுவர்த்தளக் கதவு , சுவருடன் சுவராகத் தெரியும் 
படி ஒரே வண்ணமும் அமைப்பும்பட அமைக்கப்பட்ட 
கதவு . 
jibe , n . , v . = gibe . 
jiff , jiff y , 11. ( பே - வ . ) கணம் , மிகக் குறுகிய நேரம் . 
jig , 11. துடிப்பான ஆடல்வகை ; எழுச்சியுள்ள நடன இசை ; 
கருவிப்பிடி நிலை , கைக்கருவிகளைக் கொண்டு உருவாக்கும் 
பொருளை நிறுத்திப் பிடிப்பதற்குப் பயன்படும் துணைச் 
சாதனம் ; ப . துடிப்பான நடனத்திலீடுபடு ; திட்ப நுட்பத் 
தரம் பிரி , கனிப்பொருள்களை அடியிற் சல்லடையிட்ட பெட்டி 
யில் இட்டு நீரடியில் அலைப்பதன் மூலம் கனிப்பொருள்களின் 
திட்ப மென்மைப் பொருள்களைப் பிரி . 
jigg er , n . ( கப் . ) ஓர் இரட்டைக்கப்பியும் ஒற்றைக்கப்பியும் 
கயிறும் கூடிய ஏற்று கருவியமைவு ; சிறு பாய்மரம் ; சிறு 
பாய் உடைய சிறிய கப்பல் வகை ; குழிப்பந்தாட்டத்தில் 
ஒடுங்கிய முகப்புடைய இரும்புத்தடி ; கனிப்பொருள்களைச் 
சல்லடையிட்டு வகை பிரிப்பவர் . 
jigg er , n . = chigoe . 
jigg er , 0 . பழிக்காளாக்கு . 
jigg ery - pok ery , n . ( பே - வ . ) திருட்டுத்தனமான சூழ்ச்சி , 

ஏமாற்று , மோசடி . 
jig gle , U. மெல்ல ஊசலாட்டு ; வளைந்து நெளிந்து ஆடுவி ; 
துடி துடிப்புடன் ஆடு , சாய்ந்தாடு , நெளிந்தாடு ; குலுக்கி 
யாடு . 
jig saw , n . திருகுவாள் , எவ்வடிவும் அறுக்கத்தக்க ஒடுங்கிய 
இருபுறக் கூர் வாள் பொறி ; திருகுவெட்டுப்புதிர் ; ( தொ . ) 
jigsaw puzzle , திருகு வெட்டுப்புதிர் , அட்டையில் ஒட்டப் 
பட்டுக் கோணல் மாணலாக வெட்டப்பட்ட படத் துண்டுகளை 
இணைக்கும் விளையாட்டு ; திகைக்க வைக்கும் புதிர் . 
jihad , n . = jehad . 
Jill , 11. = Gill , 
jilt , n . காதலில் ஆசைகாட்டி மோரம் செய்யும் பெண் ; 0 . 

காதலில் ஆசைகாட்டி மோசம் செய் ; நம்பவைத்து ஏய் . 
Jim Crow , n . நீகிரோவர் ; நிமிர்த்தல் திரு த , இருப்புச் 
சட்டங்களை நேராக நிமிர்த்திவிடப் பயன்படும் கருவி ; 
Jim Crow car , புகைவண்டிகளில் நீகிரோவர்களுக்கென 
ஒதுக்கப்பட்ட பெட்டிகள் . 


651 
jingle 

Johnsonese 
jing le , n . பன்மணிக் கலகலப்பொலி ; சங்கிலிச் சலசலப் jock ey , 11. குதிரைப் பந்தயங்களில் குதிரையேறிச் செல்லும் 
பொலி ; அடுக்கொலி , ஒலி இயைபு , எதுகை மோனை இணைவு ; பணியாள் ; குதிரை வணிகர் ; தொழில்துறையில் மட்டுமீறித் 
இருசக்கர மோட்டார் வண்டி ; U. மணி ஒலி செய் ; சாவிகள் தன்னல ஆதாயங் தேடுபவர் ; U. நெருக்கித்தள்ளி முன்னேறு ; 
வகையில் கண் கணவென ஒலிக்கும்படி குலுக்கு ; எதுகை மறைசூழ்ச்சி முறைகளால் வெற்றிபெறு ; தந்திரத்தால் 
மோனை நிரப்பி எழுது. 

வெல்லு ; ஏமாற்று ; ( தொ . ) Jockey Club , பந்தயக் 
jing o , n . ஆரவார நாட்டுப்பற்றாளர் ; கிளர்ச்சித் தேசியவாதி ; 

குதிரைக்காரர்களின் கழகம் , இங்கிலாந்திலுள்ள நியூ 
( வர . ) 1878- இல் பீக்கன்ஸ்பீல்டுப் பெருமகனார் ( Lord Beacons மார்க்கெட் ( Newmarket ) என்னும் இடத்தில் நிறுவப்பட்ட 
field ) கொள்கை ஆதரவாளர் ; a . அசட்டுத் துணிவான ; 

பந்தயக் குதிரைக்காரர்களின் சங்கம் . 
கீழ்த்தரமாக மக்களைத் தூண்டிவிடுகிற ; குறுகிய பகட்டார jock o , 11. சிம்பான்சி ( chimpanzee ) குரங்கு , வாலில்லாக் 
வாரத் தேசீயஞ் சார்ந்த ; pl . jing oes ; ( தொ . ) by jingo , குரங்கு வகை ; pl . jock os . 
மக்களைக் கிளறிவிடும் பாடல்களால் ; by jingo , by the living 

jocose , a . விளையாட்டான , வேடிக்கையில் விருப்பமுள்ள . 
jingo , மட்டான எழுச்சியுடைய சூளுரைக்குறிப்பு . 

joc ular , a . வேடிக்கையான , விளையாட்டான ; களிப்புள்ள , 
Jing oism , n . குறுகிய பகட்டாரவாரத் தேசீயக் கொள்கை ; 

மகிழ்வுறத்தக்க , நகைச்சுவையுள்ள . 
வீறாப்பு ; குறுகிய போலிப்பற்று . 

joc und , a . இன்மகிழ்ச்சியான , களி கிளர்ச்சியுடைய , மகிழ்ச்சி 
jink , 11. பிடிகொடாது நழுவித்தப்புதல் , தட்டிக்கழித்துச் 

விளைவிக்கிற ; எழுச்சியுடைய . 
செல்லுதல் ; 3. பிடிகொடாது நழுவித்தப்பிச் செல் , தட்டிக் 
கழித்துத் தப்பு ; ( தொ ) high jinks , ஆரவார விளையாட்டு , 

Jodhpurs , n . pl . முழங்காலிலிருந்து கணுக்கால்வரை நெருக்க 
கேளிக்கைக் கும்மாளம் . 

மாகவுள்ள குதிரையேற்றம் முதலியவற்றிற்குரிய நீண்ட 

காற்சட்டை . 
jinnee , n . இஸ்லாமிய வழக்கில் சிறு தெய்வ உரு , கூளி ; pl . 

Joe Mill er , n . நாட்பட்ட கேலித்துணுக்குப் பேச்சு . 
jinn ,. 

jo ey , 11. பைம்மாவின் கன்று , ஆஸ்திரேலிய நாட்டுக் கங்காரு 
jinrick sha , jinrik isha , n . ரிக்ஷா, இழுப்புவண்டி . 

என்னும் விலங்கின் குட்டி , குருளை , விலங்கின் குட்டி ; 
jirg a , n . ஆப்கானிய குடிமக்கள் தலைவர் பேரவை . 

pl . jo eys .. 
jit ney , 11. தாழ்ந்த கட்டணப் பேருந்துகலம் ; சிறுவிலைப் 

jog , n . உந்தித்தள்ளல் , இடித்துத் தள்ளுதல் ; குடைவு , 
பொருள் ; a . சிறுவிலையுடைய ; அற்பமான . 

கவனத்தைத் தூண்டுவதற்கான கிள்ளல் ; துள்ளல் மென் 
jitt er , U. நரப்பு நடுக்கமுறு , கூச்சமுற்று நடுங்கு . 

னடை ; 3. திடுமெனத் தள்ளு ; பிடித்துக்குலுக்கு ; கவனத் 
jitt erbug , n . உணர்ச்சியூட்டும் நடனத்துக்கு ஆட்பட்டவர் ; தைக் கவர்வதற்காகக் கிள்ளு , குடை ; நினைவைத் தூண்டு ; 
அவைக்கூச்ச நடுக்கமுடையவர் . 

மேலுங் கீழுமாக எழுந்தெழுந்தாடு ; பெரு முயற்சியுடன் ஆடி 
jitt ers, 11. pl . நடுங்காட்டம் , கூச்சத்தால் வரும் கோழைத் யசைந்து நட ; நடந்து கழி , எழுச்சியின்றி நட ; கடுகிச்செல் . 
தனம் , அவைக்கூச்சம் ; ( தொ . ) have the jitters, நடுங் jog gle , 11. ஆட்ட அசைவு ; V. ஆட்ட அசைவுடன் செல் . 
காட்டங்கொள் , செயற்கூச்சங்கொள் . 

jog gle , n . அண்டைப்பொருத்து , இரு கற்கள் அல்லது 
jiu - jitsu , n . = ju - jutsu . 

கட்டைகள் விழாமல் ஒன்றுமேலொன்றாக முட்டவைக்கும் 
Job , 11. விவிலிய நூல் பழைய ஏற்பாட்டிலுள்ள ஜாப் ஏட்டின் பொருத்து ; முட்டுப் பொருத்துக்கான ஒருபக்கப் பள்ளக் 
( Book of Job in O.T. ) கதைத் தலைவர் ; பொறுமை மிக்கவர் , குடைவு ; சார்பொருத்துக்கான ஒருபுற முனைப்பு ; இணைப் 
பொறுமையுடன் கடுஞ்சோதனைகளைத் தாங்குபவர் ; ( தொ . ) பொருத்துக்கான இடைத்துணுக்கு ; U. முட்டுப் பொருத் 
Job s tears , வழிபாட்டு உருட்டுமணியாகப் பயன்படுத்தப் திட்டு இணை . 
படும் புல்வகை விதைகள் ; would try the patience of Job , jog trot , n . தளர்ந்த விரைநடை , குறைந்த வேகமுடைய 
மிகத் தொல்லை தரத்தக்கதாயுள்ளது . 

ஒரே சீரான நடை ; சலிப்பைத் தரும்படியான முன்னேற்றம் , 
job , n . வேலை , பணி , தொழில் ; பதவி ; அலுவல் ; கடமை ; எழுச்சியற்ற வேகம் . 
பணி ஈடுபாடு ; கூலிவேலை ; சில்லறை வேலை ; மறை சூழ்ச்சிச் Johann isberger , n . நேர்த்தியான வெள்ளை இன்தேறல் 
செயல் ; குற்றத்துறை ஈடுபாடு ; வாடகைக் குதிரை ; வாடகை 
வண்டி ; வாணிகக் கொடுக்கல் வாங்கலுக்குரிய அற்பப் 

John , 1. பொதுநிலை ஆண்பால் இயற்பெயர் ; ( தொ . ) John 
பொருள் தொகுதி ; 3. சிறுபணி செய் ; வண்டி குதிரை 

Barleycorn , உருவக வழக்கில் மாவூறல் சாராயம் ; John Bull , 
முதலியவற்றை வாடகைக்கு விடு ; தரகுவேலை செய் ; தர 

உருவக வழக்கில் உருமா திரியாகக் குறிக்கப்படும் ஆங்கி 
குக்குக் கொடுக்கல் வாங்கல் செய் ; பங்கு வாணிகத்தில் ஈடு 

லேயர் ; ஆங்கில நாட்டினம் : John Chinaman, உருவக 
படு ; பொறுப்பான பதவியைத் தன்னல ஆதாயத்துக்குப் 

வழக்கில் உருமாதிரியாகக் குறிக்கப்படுஞ் சீன நாட்டினத் 
பயன்படுத்து ; லஞ்ச ஊழல்களுக்குப் பயன்படுத்து ; ( தொ . ) 

தவர் ; John Company , கிழக்கிந்திய வணிகக்கூட்டத்தார் ; 
bad job , தண்ட உழைப்பு ; அவக்கேடு ; தோல்விக்குரியது ; 

John Doe , சட்டத்தில் பேசப்படும் கற்பனை உருவகமாகக் 
do person s job , ஆளைக்கெடுத்துப் பாழாக்கு ; good job , 

குறிக்கப்படும் வாதி ; John Dory , உணவாகக் கொள்ளப்படும் 
வெற்றிகரமான வேலை ; ஆதாயம் தருஞ் செய்தி ; நல்ல செய்தி ; 

கடல் மீன் வகை . 
நற்பேறு ; job lot , ஆதாய நோக்குடன் குத்துமதிப்பாக 
வாங்கப்பட்ட மொத்தப் பேரமான சிறுபொருள் தொகுதி . 

John ian , 11. கேம்பிரிட்ஜிலுள்ள செயிண்ட் ஜான் கல்லூரி 

( St. John s College , Cambridge ) சார்ந்தவர் ; a . கேம்பிரிட்ஜி 
job , n . தாற்றுக்குத்து , கூர் நுனியால் குத்தி ஊக்குதல் ; 

லுள்ள செயிண்ட் ஜான் கல்லூரி சார்ந்த . 
வெட்டியிழுப்பு ; குடைவு , இடிப்பு , சிற்றுதைவு ; V. கடி 
வாளத்தை வெட்டியிழு ; சிறிது புண்படுத்து ; தாற்றினால் 

johnn y , n . ஆள் ; ஒயிலாகக் காலந்தள்ளுபவர் , நாகரிகப் 

பாங்கான சோம்பேறி ; ( தொ . ) Johnny Raw , கற்றுக்குட்டி , 
குத்து , இடி ; தூண்டு . 

அனுபவமில்லாப் புதுப்பணியாள் . 
joba tion , n . ( பே - வ . ) நீண்ட கண்டிப்பு . 

johnn y - cake , 11. கோதுமைமாவுப் பண்ணியம் ; மக்காச் 
jobb ernowl, n. ( பே - வ . ) வெற்றுமண்டை , அறிவிலி , 

சோள மாவுப் பண்டம் . 
மூடன் , மட்டி . 

John - o - Groat s , John - o .Groat s - House , 11. வடக்கு 
jobb ery , 1. மோசடி வகை . 

ஸ்காத்லாந்து : ( தொ . ) from Jobn - c - Groat s to Land s End , 
job master , 11. வாடகைக்காக வண்டியும் குதிரையும் கொடுப் கிரேட் பிரிட்டன் ( Great Britain ) முழுமையும் . 
பவர் . 

Johnsonese , 1 , சாமுவேல் ஜான்சனது ( Sam ! jel Johnson ) 
job - work , n . சில்லறை வேலை ; கூலி வேலை ; இடையிடை எழுத்துநடைமொழி மரபு ; ஜான்சனது போன்ற எழுத்து 
நேரும் கூலிப்பணி . 

நடைமொழி மரபு 


வகை . 


652 


journal 


Johnsonian 
Johnson ian , a . டாக்டர் சாமுவேல் ஜான்சன் ( Dr. Samuel 
Johnson 1709-84 ) என்பாரின் பண்பு சார்ந்த ; ஜான்சன் 
போன்ற ; லத்தீனிலிருந்து பிறந்த மிக நீண்ட சொற்களை 
வழங்கும் எழுத்துநடை சார்ந்த . 
joie de viore , ( பிர . ) n . வாழ்வின் கிளர்ச்சி , வாழ்க்கை இன்ப 

நுகர்வுணர்ச்சி . 
join , n . கூடல் மையம் , கோடுகள் கூடும் புள்ளி ; கூடல்வரை , 
தளங்கள் கூடும் கோடு ; V. ஒன்று சேர்த்து வை : இணை ; 
சேர்த்துக் கட்டு ; கட்டி இறுக்கு ; சேர்த்து வை ; இரண்டு 
புள்ளிகளை நேர்வரையினால் இணை ; மண உறவால் பிணைவி ; 
நட்பில் இணைவி ; மணத்தொடர்பால் ஒருங்கி 2 : 1 ; நட்பில் 
ஒன்றுசேர் ; செயலில் உடன் பங்குகொள் ; சநதி ; சென்று 
கூடு ; கழகம் முதலியவற்றில் சேர் , உறுப்பினராகு ; படை . 
கப்பல் முதலியவற்றில் பதவி ஏற்றுக்கொள் ; படை - கப்பல் 
முதலியவற்றில் மீண்டும் போய்ச்சேர் ; ஆறு முதலியவற்றின் 
வகையில் சென்றுகல ; 

( தொ . ) join battle , போரிடத் 
தொடங்கு ; join hands , கைகளைக் கட்டிக்கொள் ; ஒருவரோ 
டொருவர் கை பிணைத்துக்கொள் ; செயலில் இணை , முயற்சி 
யில் ஒருங்கிணை ; join issue , வாதிக்கத் தொடங்கு ; ( சட் . ) 
வாதப்பொருளைக் கூட்டாகத் தீர்ப்புக்கு அனுப்பு ; மற்றவர் 
கூறும் வாதப்பொருளை ஏற்றுக்கொள் ; join up, படையில் 
சேர் . 
join der , n . இணைப்பு ; ( சட் . ) வாதிகளாக அல்லது எதிர் 
வாதிகளாக ஒருங்கிணையும் கூட்டிணைவு ; ( சட் . ) வாதக் 
கூற்றின் ஏற்பிசைவு . 
join er , n . சேர்த்து வைப்பவர் , இணைப்பவர் ; சிறு தச்சு 

வேலை செய்பவர் . 
join ery , n . சிறு தச்சுவேலை , வீட்டு தட்டுமுட்டுச் செப்பம் 

செய்யும் சிறுதிறத் தச்சுத்தொழில் . 
joint , n . பொருத்து , இரண்டு பொருள்கள் இணைக்கப்படு 
மிடம் ; கீல் , மூட்டு ; எலும்புப் பிணைப்பு ; கணு , இலை 
அல்லது கிளை வளரும் தண்டின் பகுதி : மூட்டிணைப்பு , இரு 
கூறுகளின் செயற்கையான உறுதி இணைப்பு ; இயக்கச் 
சந்து , வேண்டிய வழியில் மட்டும் இயங்கும்படியாக மூட்டப் 
பட்ட இணைப்பு ; ( மண் . ) பெரும்பாறையில் பிளவு , வெடிப்பு ; 
பொருளின் ஆக்கக்கூறு ; தசைக் கண்டம் , இறைச்சித் 
துண்டம் ; a . கூட்டான ; இணைந்த ; ஒருங்கிணைவான ; 
கூட்டுடைமையான ; கூட்டுடைமையாளரான ; ஈரிணைவான ; 
பொதுவான , உடன்பங்காளியான ; உடன்பங்கான , பொதுக் 
கூட்டான ; ப . பொருத்துக்களால் 

இணை ; 

இடையே 
சாந்திட்டுப் பூசி இணை ; இடம் நிரப்பி இணை ; பலகைகளை 
இழைத்து ஒருசீராக்கிச் சேர் ; கணுக்கணுவாகப் பிரி ; கூறு 
கூறாகப் பிரி ; ( தொ . ) during their joint lives , யாவரும் 
உயிரோடு இருக்கையில் ; joint stock , பொதுமுதல் , கூட்டுப் 
பங்கு , பங்குகளாகப் பிரிக்கப்பட்ட முதல் ; out of joint , 
எலும்பு வகையில் மூட்டு நழுவிய ; சீர்குலைந்த ; put one s 
nose out of joint , காதல் இடம் கவர்ந்து கொண்டுவிடு ; 
நட்பிடம் கவர்ந்து கொண்டுவிடு ; மனங் குலைவுறச் செய் ; 
தோல்வியுறச் செய் . 
join ter , 11 . பொருத்துபவர் , இணைப்பவர் ; இழைப்புளி ; 

சந்து பிசைவதற்கான கொத்தன் கருவி ; 
மின் கம்பிகளை இணைக்கும் வேலையில் அமர்த்தப்பட்டுள்ள 
ஆள் . 
join tress , 11. கைம்மை காப்பீட்டுப் பொருள் உடைய கைம் 

பெண் . 
joint - stock company , 11. கூட்டுப் பங்குக் கழகம் . 
joint - stool , 11. தச்சரால் பொருத்தப்பட்ட பாகங்களாலான 

மணை . 
join ture , 11 . கைம்பெண் நிலையடைந்தால் காப்பதற்கென 
மனைவிக்கு விடப்பட்டுள்ள சொத்து ; . மனைவி கைம்மை 
காப்புப் பொருள் அடையுமாறு ஏற்பாடுசெய் . 
joist , n . திராவி , துலாக்கட்டை , மரவாரை , சுவருக்குச்சுவராக 
இடும் தளக் குறுக்குக்கட்டை . 


joke , n . கேலி , விகடம் ; வேடிக்கைப் பேச்சு ; விளையாட்டுத் 
தனமான செய்தி ; ஏளனத்துக்குரிய நிலை ; . பகடி பண்ணு , 
கேலி செய் ; ஏளனஞ் செய் ; ( தொ . ) it is no joke , முக்கிய 
மாகக் கவனிக்கப்பட வேண்டிய செய்தி ; practical joke , ஒரு 
வரைக் கேலிக்கு உட்படுத்தும் குறும்புச்செயல் . 
jok er , 11. கேலிசெய்பவர் , பகடி பண்ணுகிறவர் ; வேழம்பர் ; 
சீட்டாட்ட வகையில் மிகவுயர்ந்த துருப்பாகக் கருதப்படும் 
ஒற்றை வெற்றுச்சீட்டு . 
jo kul , jo kull , n . ஐஸ்லாந்திலுள்ள பனிமலை . 
joll ify , v. மகிழ்ச்சியோடிரு , உல்லாசமாயிரு ; அடிக்கடி 

மதுபானஞ் செய் ; குடியருந்துவி ; மகிழ்வோடிருக்கச் செய் . 
joll ity , 11. விளையாட்டயர்வு , மகிழ்ச்சிக் கொண்டாட்டம் . 
joll y , 11. கப்பலிலுள்ள சிறு படகுவகை ; கடற்படை வீரன் ; 
கழிமகிழ்வாட்டம் ; a . கழிமகிழ்வான ; மிக்க மகிழ்ச்சி 
தருகிற ; சிறிது குடி போதையிலிருக்கிற ; கொண்டாட்ட 
மான ; ( பே.வ. ) மிக இன்பமான , களி கிளர்ச்சியான ; U. 
( பே.வ. ) புகழ்ந்து பசப்பு , கெஞ்சு ; கேலிபண்ணு , ஏளனம் 
செய் ; ads . ( பே - வ . ) மிக ; ( தொ . ) the jolly god , கிரேக்க 
மதுக்கடவுள் . 
joll y - boat , n . கப்பலில் உள்ள சிறு படகு வகை . 
jolt , n . தூக்கியெறிவு ; இருப்பூர்தியின் குலுக்காட்டம் ; 3 . 
குலுக்கு , திடீர் விசையுடன் தூக்கியெறி ; வண்டி வகையில் 
கடக்குக் கடக்கென்று ஆட்டங்கொண்டு செல் . 
jol terhead , n . பெரிய அருவருப்பான மண்டை ; அறிவற்ற 

வன் . 
Jon ah , n . 

அவக்கேடு கொண்டுவருபவர் ; கேட்டைக் 
கொண்டுவந்து விடுவாரே என்பதற்காகப் பலியிடப்பெறு 
பவர் . 
Jon athan , n . அமெரிக்க குடி மக்களின் உருமாதிரி , அமெ 
ரிகக மக்களினம் ; உணவின்பின் அருந்துவதற்குரிய ஆப்பிள் 
பழவகை ; ( தொ . ) Brother Jonathan , அமெரிக்க மக்களின் 
உருமாதிரி , அமெரிக்க மக்கள் வகுப்பு . 
jongleur , ( பிர . ) 11. ( வர . ) பாணன் , இடத்துக்கிடம் திரிந்து 

செல்லும் பாடகன் , நாடோடிப் பாடகன் . 
jong uil , n . நாணல் போன்ற இலைகளையுடைய தாழைவகை ; 

தாழை வகையின் நிறம் ; இளமஞ்சள் வண்ணம் . 
jord an , n . சிறுநீர்க்கலம் . 
Jord an alm ond , n . தெற்கு ஸ்பெயினிலுள்ள 
( Malaga ) என்னும் துறைமுகப்பட்டினத்திலிருந்து கிடைக் 
கும் நேர்த்தியான வாதுமை வகை . 
jor um , 11. பெரிய குடிகலம் ; பெரிய குடிகலத்திலுள்ள பான 


மலாகா 


வகை . 


Jos eph , 11. தூய மனிதன் . 
jos eph , 11. 18 - ஆம் நூற்றாண்டில் பெண்கள் அணிந்துவந்த 

நீண்ட குதிரையேற்ற அங்கி . 
joss , 11. சீன வழிபாட்டுச் சிலை உரு . 
joss - house , n . சீனக்கோயில் . 
joss - stick , 11. சமித்துப் பிசின்கட்டை , சீனர் தங்கள் கடவுளர் 
களுக்குத் தூபமிடுவதற்காக எரிக்கும் பிசின் தடவிய குச்சி 


கொல்லறு , 


வகை . 


jo stle , 11. நெருக்கடிப்பு ; நேரடிமோதல் ; 3. நெருக்கித் 
தள்ளு , முட்டி மோது ; பிடித்துப்பறிக்கப் பூசலிடு ; நெருக்கு , 
முழங்கையினால் இடித்துத்தள்ளு. 
jot , 11. புள்ளியளவு , அணு ; சிறிது , அற்பம் ; U. அவசரமாக 

எழுதிக்கொள் , சுருக்கக் குறிப்பெடு . 
joule , 11. ( மின் . ) வேலை ஊக்க ஆற்றலின் அலகு . 
jounce , s . மேல்விழுந்து மோது , துள்ளிக்குதி . 
journ al , நாட்குறிப்புச் சுவடி ; அன்றாட நடப்புக் 
குறிப்பு ; தொழிற்கணக்கு முறையில் நாளேடு ; செய்தித்தாள் , 
பத்திரிகை ; ( கப் . ) குறிப்புப் புத்தகம் ; ( தொ . ) the Journals , 
பாராளுமன்ற அன்றாட நடவடிக்கைக் குறிப்புக்கள் . 


n . 


553 
journal 

judicial 
journ al , n . இருசுக்கடை , தேய்வுருளைகளுடன் இணையும் Jud ast , n . இயேசுநாதரைக் காட்டிக்கொடுத்த சீடர் ; காட்டிக் 
ஊடச்சின் பகுதி . 

கொடுப்பவர் , கருங்காலி. 
journalese , n . பத்திரிகைகளுக்குரிய எழுத்துநடை , ; கீழ்த் jud as , n . கதவினூடே மறைந்திருந்து பார்ப்பதற்கான சந்து 
தரப் பத்திரிகைகளின் நடை ; ஆய்வமைவற்ற அவசரப் Jud as - colour , n . சிவப்பு நிறம் . 
பத்திரிகை நடை . 

Jud as - coloured , a . சிவப்பான . 
journ alist , n . இதழாசிரியர் ; பத்திரிகை எழுத்தாளர் . Jud as - kiss , 11. அன்பு செய்வதுபோல் காட்டிக்கொடுக்கும் 
journ alize, v . நாளேட்டிற் பதிவுசெய் ; நாட்குறிப்பேடு நயவஞ்சகச் செயல் , நச்சுப்பாசப் பசப்பு . 
பேணு ; நாட்குறிப்பேட்டிற் பதிவுசெய் . 

Jud as -tree , n . இலைகளுக்கு முன்பே தோன்றும் ஊதா மலர் 
journ ey , n . சிறுதொலைப் பயணம் , பயண அளவு ; பயணம் ; களையுடைய மரவகை . 
சுற்றுப்பயணம் ; தரைச்செலவு ; pl . jour neys ; v . பயணஞ் 

judd er , 11. பாடுபவர் குரல் எழுச்சி தாழ்ச்சியால் ஏற்படும் 
செய் . 

அதிர்வு மாறாட்டம் ; வானூர்தியில் ஏற்படும் அதிர்வலை . 
journ eyman , n . மற்றொருவருக்காக வேலை செய்யுங் கலைத் 

Jud enhetze , ( செர் . ) 11. திட்டமிட்டு யூதர்களைத் தொல்லைக்கு 
தொழிலாளர் ; மற்றொருவருக்காக வேலைசெய்யும் பொறித் உள்ளாக்குதல் . 
தொழிலாளர் ; நாள் வேலையாள் ; கூலியாள் ; கூலிக்கு 

judge , n . முறை முதல்வர் , நீதிபதி ; மீமிசை நடுவர் ; கடவுள் ; 
உழைப்பவர் ; பயிற்சிப்பருவ முடித்துவிட்ட தொழிலாளி ; 

தீர்ப்பளிப்பவர் ; நடுவர் , நடுநிலைத் தீர்ப்பாளர் ; நடுவணர் , 
மின்னியக்கத் தொடர்புடைய கடிகார முகப்பு ; வானாராய்ச்சி 

போட்டிகளில் தீர்ப்புச் செய்பவர் ; சான்றாளர் , போட்டிப் பரி 
நிலையத்தில் துணைமணிப்பொறி . 

சளிப்பவர் ; மதிவலர் , நலஞ்சீர் தூக்கி மதிப்பவர் ; துறை 
journ eyman clock , 11. வானாராய்ச்சி நிலையத்தில் துணை 

வல்லுநர் , தேர்வுணர்வாளர் ; சான்றோர் ; ( வர . ) யூதரிடையே 
மணிப்பொறி . 

படைத்துறை ஆட்சித்துறை அதிகாரங்களையுடைய மீநடுவர் ; 
journ ey - work , 1. கூலியாள் வேலை . 

( வர . ) யூதரிடையே ஜோஷுவா ( Joshua ) காலத்துக்கும் 
joust , n . திருத்தகை வீரர் குதிரைமீதிவர்ந்து செய்யும் ஈட்டிப் மன்னர்கள் காலத்துக்கும் இடைப்பட்ட ஊழியில் தலைமைப் 
போர் ; . குதிரை மீதேறி ஈட்டிப் போர்செய் . 

பணி முதல்வர் ; ப . நீதிபதியாகப் பணி செய் ; கேள்வி முறை 
Jove , n . ஜூபிட்டர் என்ற பண்டை ரோமாபுரிப் பெருங் 

செய் ; வழக்காராய் , விசாரணை நடத்து ; தீர்ப்பளி ; தீர்ப் 
தெய்வம் ; ( தொ . ) by Jove ! கடவுள் ஆணையாக ! 

பாணை வழங்கு , தண்டனை விதி ; வாத முடிவு செய் ; மதித் 

துணர் , மதிப்பிடு ; செய்திகளை ஒப்பிட்டு மதித்துரை ; குணங் 
jov ial , a . களிப்பான , மகிழ்ச்சி விளைவிக்கிற ; விருந்துக் 

குறை தேர்ந்துரை ; தேர்ந்து முடிவுபடுத்தும் அதிகாரம் 
கொண்டாட்டத்துக்குரிய . 

மேற்கொள் ; திறனாய்ந்துரை ; குற்றங்காண் ; கண்டித்துரை ; 
jovial ity , n . மகிழ்ச்சி . 

கருது ; முடிவான கருத்துக் கொள் ; கருத்து முடிவுரை ; 
Jov ian , a . ரோமானியப் பெருந்தெய்வம் சார்ந்த ; அத் நேர்மையான முடிபு கூறு ; சட்ட முடிபு தெரிவி ; நலந்தேர்ந் 
தெய்வம் போன்ற ; கோள்வகையில் வியாழன் சார்ந்த . 

துரை ; ( தொ . ) Judge Advocate General , படைத்துறை 
jowl , n. தாடை எலும்பு , தாடை ; கன்னம் ; முனைப்பு 

மன்றங்களின் மேலாண்மை வகிக்கும் உள்துறை அலுவலர் . 
வெளிக்கழுத்து , முனைப்பான தொண்டை ; கால்நடைகளின் judge - made, a . நடுவர்களால் இயற்றப்பட்ட , நீதிமன்றத் 
அலைதாடி ; பறவைகளின் முதல் இரைப்பை ; மீன் வகை தீர்ப்பினால் தோற்றுவிக்கப்பட்ட ; ( தொ . ) judge- made law , 
களின் தலையும் அதையடுத்துள்ள பாகங்களும் ; ( தொ . ) நடுவர்களின் தீர்ப்புக்களை அடிப்படையாகக் கொண்ட 
cheek by jowl , நெருக்கமாக , ஒன்றாக இணைந்து . 

தத்துவம் . 
joy , 11. மகிழ்ச்சி , களிப்பு ; உவகையளிக்கும் செய்தி ; 0. judgemat ic , judgemat ical , a . ( பே - வ . ) ஆய்வறிவுடைய , 
( செய் . ) மகிழ் , களி ; மகிழ்வூட்டு . 

பகுத்துணர்வுள்ள . 
joy -bells , n . கொண்டாட்டக் காலங்களில் அடிக்கப்படும் judge ment , 11 . முறைமன்றத் தீர்ப்பு , விதிக்கப்பட்ட 
மணி . 

தண்டனை ; கடவுள் சீற்றத்தின் அடையாளமெனக் கருதப் 
joy -ride, 11. பொறிவண்டி இன்பச் சுற்றுலா ; திருட்டுத்தன 

படும் பொல்லாங்கு ; திறனாய்வு முடிவு ; மதிப்பீடு ; கருத்து ; 
மாகக் கிட்டிய பொறிவண்டியில் இன்பப் பயணஞ் செய்தல் ; 

கண்டனம் ; திறனாய்வுப் பண்பு ; நுண்ணறிவாற்றல் , 
3. இன்பப் பொறிவண்டியில் பயணஞ் செய் , மற்றொருவர் 

பகுத்துணர்வு ; ( தொ . ) judgement creditor , எதிர்த்தீர்ப்புப் 
வண்டியில் இன்பச் சுற்றுப் பயணம் நடத்து . 

பெற்ற கடன் கொடையாளர் ; judgement debt , கொடுக்க 
jub ilance , 11. பெருமகிழ்ச்சி ; கிளர்ச்சியாரவாரம் . 

வேண்டுமென்று தீர்ப்பான கடன் ; judgement debtor , எதிர்த் 

தீர்ப்புப்பெற்ற கடனாளி ; judgement summons , கொடுக்க 
jub ilant , a . மகிழ்ச்சிகொண்டு ஆரவாரிக்கிற , நாவலிட்டார்ப் 

வேண்டுமென்று தீர்ப்பான கடனைச் செலுத்தத் தவறியதன் 
பரிக்கிற , விழாக்கொண்டாடுகிற . 

பயனான அழைப்பாணை ; the last judgement, கடைநாள் 
Jubilat e , ( ல . ) 1. ஆங்கிலத்தோத்திரச் சுவடியில் நூறாவது தீர்ப்பு . 
பாசுரம் ; நாவல் நாளோதை , வெற்றியார்ப்பரிப்பு . 

judge ment -day , n . ஊழிக்கடைத் தீர்ப்பு நாள் , கடவுளின் 
jub ilate , v . பெருமகிழ்ச்சி கொள் , களிப்பாரவாரஞ் செய் . 

இறுதித் தீர்ப்புநாள் . 
jub ilee , 11. யூதர்களிடையே 50 ஆண்டுகட்கொருமுறை judge ment - seat , n . நீதிபதி இருக்கை ; முறைமன்றத் 
கொண்டாடப்பட்ட விடுதலை மீட்சி விழா ; ரோமன் கத்தோ 

தலைமை . 
லிக்கத் திருச்சபையின் பாவமன்னிப்புக்குரிய ஆண்டின் விழா ; Judg es , n . pl . ( விவி . ) பழைய ஏற்பாட்டின் ஏழாவது சுவடி . 
ஐம்பதாம் ஆண்டு நிறைவுவிழா ; விழாக்காலம் ; பெரு 

judg ment , 11. = judgement . 
மகிழ்ச்சிப் பருவம் ; மீதூரும் மகிழ்ச்சி ; ( தொ . ) diamond 
jubilee , அறுபதாவது ஆண்டு நிறைவுவிழா; Diamond 

jud icature , n . நீதித்துறையாட்சி ; நீதித்துறை ; முறை 
Jubilee , பிரிட்டனை ஆண்ட விக்டோரியா அரசி ஆட்சியின் 

நடுவர் பணி ; நடுவர் பதவிக்காலம் ; மொத்த நீதிபதிகளின் 

தொகுதி ; முறைமன்றம் . 
அறுபதாவது ஆண்டு நிறைவு விழா ; silver jubilee , இருபத் 
தைந்தாம் ஆண்டு நிறைவு விழா. 

judi cial , a . முறைமன்றம் சார்ந்த ; நீதிமன்றத்தினால் செய்யப் 
Juda ic , a. யூதர்களுக்குரிய . 

பட்ட ; நீதிமன்றத்துக்குகந்த ; நிலவரச்சட்ட அமைப்புக் 
Jud aism , n. யூதர் வினைமுறைக் கோட்பாடுகளின் தொகுதி ; 

குரிய ; சட்டத்தினால் நிலைபேறாக்கப்பட்ட ; நீதிபதி சார்ந்த ; 

நீதிபதிக்குகந்த ; தீர்ப்புக்குரிய ; தீர்ப்பினைத் தெரிவிக்கிற ; 
யூதர் வினைமுறைகளைப் பின்பற்றுதல் . 

தீர்ப்பாய்வுக் கடமையுடைய ; நுண்ணாய்வுடைய ; காய்தல் 
Jud aize , v : யூதர் பழக்கவழக்கச் சடங்குகளைக் கடைப்பிடி ; உவத்தலகற்றிய , நடுநிலையான , நடுநிலையுணர்வுடன் கூடிய ; 
யூதர் ஆக்கு . 

இறைவன் தீர்ப்புக்குரிய . 


யுடைய . 


654 
judiciary 

jumping-deer 
judi ciary , 11. நீதி நிலையத் துறை ; நீதிமன்ற அமைப்பு ; jum ble , 11. பல்பொருள் கூட்டுக்குவியல் , கும்பல் கூளம் ; 
நாட்டின் நீதிபதிகள் அனைவரின் மொத்தத் தொகுதி ; a . குழப்பநிலை , தாறுமாறான நிலை , அலங்கோலம் ; குலுக்கீடு , 
நீதிபதி சார்ந்த ; நீதிமன்றத்துக்குரிய ; தீர்ப்புக்குரிய . 

கலைப்பு ; 3. கும்பல் கூளமாகத்திரட்டு ; தாறுமாறாகக்கல , 
judi cious , a . நல்லறிவுடைய , முன்கவனமான . கூர்த்த மதி 

அலங்கோலமாக்கு ; ஒருங்குகூட்டிக் கலை , செப்பம் குலைவி ; 

குழப்பு , கலைவுறு , கலந்துபோ . 
ju do , n. ஜப்பானிய மற்போர் முறை . 

jum ble - sale , n . மலிவான பல்கூட்டுச் சரக்கு விற்பனை . 
jug , 11. கூசா , கைப்பிடியும் மூக்கும் உடைய நீர்க்கலம் ; jum ble - shop , 11. பல்கூட்டுச் சரக்கு விற்பனை க்கடை . 
3. சாடியிலிட்டுப் புழுக்கு , முயல் முதலியவற்றைக் கூசாவி jum bo , n . பருத்த அருவருப்பான ஆள் ; பருத்த அருவருப் 
னுள்ளிட்டு வேகவை . 

பான விலங்கு ; பருத்த அருவருப்பான பொருள் ; குறிப் 
jug , n . பறவை வகைகள் எழுப்பும் ஒலி ; ப . பறவை வகை பிடத்தக்க அளவு பெருவெற்றி காண்பவர் ; pl . jum bos . 
களின் அகவொலியெழுப்பு . 

Jum bo , n . லண்டன் நகர விலங்குக் காட்சிச்சாலையிலுள்ள 
jug ate , a . ( தாவ . ) சிற்றிலையுறுப்புக்களை இரட்டைகளாக பெயர்பெற்ற யானை . 
வுடைய . 

jump , n . குதிப்பு ; துள்ளல் , எழும்புதல் ; தாவல் , தாண்டு 
Jugg ernaut , ( ச . ) n . பூரிசகநாதம் என்னும் இடத்தில் தல் ; குலுக்கம் , திடீர் அசைவு ; அதிர்ச்சி ; கிளர்ச்சிக் குதி 
கண்ணன் திருவுரு ஊர்வலமாக எடுத்துச்செல்லப்படுவதற் யாட்டம் ; திடீர் ஏற்றம் , பெரும்படி உயர்வு ; திடீர் மாறு 
குரிய பெரிய தேர் ; மூடபக்திக்கிரையாகி மக்கள் தம்மைப் பாடு ; இடையறவு , தொடர்பறவு , இடைப்பிளவு ; 0 . 
பலிகொடுத்தழியும் இடம் ; மக்கட்பலி ஏற்கும் பண்பு ; துள்ளிக்குதி ; திடீரென எழும்பு : குலுங்கு , திடீர் அசைவுறு ; 
மக்கட் பலி கொள்ளும் அமைப்பு ; ( தொ . ) Juggernaut car , அதிர்ச்சியினால் திடீரெனத் துள்ளு , கிளர்ச்சியினால் குலுக் 
பூரிசகநாதத் தேர் ; மக்கள் குருட்டுப்பக்தி காரணமாகத் தாமே குறு ; விலை வகையில் திடுமென உயர்வுறு ; தாவிக்குதி ; 
வந்து பலியாவதற்குரிய அமைப்பு . 

தாவிமேற்குதி ; தாண்டு , தாவிக்கடந்து செல் ; படியா மலே 
jug gle , n . எத்துமானம் , ஏமாற்று ; V. பொறித் தட்டு வித்தை 

மேற்கடந்து செல் ; மேற்போக்காகத் தொட்டுத் 
கள் செய் ; வஞ்சி , ஏமாற்று ; மோசஞ் செய் ; செய்திகளைத் தடவிச்செல் ; மற்றவர் அறியாமலே அவரை விஞ்சி மேற் 
திரித்துக்கூறு ; ஏமாற்று வித்தையினால் தட்டிப்பறி ; பொறித் செல் ; இருப்பூர்தி வகையில் பாதையை விட்டு விலகிச்செல் ; 
தட்டு வித்தையினால் மாறாட்டஞ் செய் ; சூழ்ச்சி முறையால் குழந்தையைக் குதிக்கவை ; துள்ளவை ; திடுக்கிடவை , 
தட்டிச்செல் . 

திகைக்கச் செய் ; திடீரெனப் பாய்ந்து பிடி ; ஆவலுடன் 

கைப்பற்று , விட்டுச்சென்றதைத் 
jugg ler , 11. செப்படி வித்தைக்காரர் ; பொறித்தட்டாளர் ; 

தன தாக்கிக்கொள் ; 
கைவிட்டதைத் திடுமெனக் கைக்கொள் ; 

இடைவிட்டு 
ஏமாற்றுக்காரர் , எத்தர் ; ஆள்மாறாட்டஞ் செய்பவர் . 

விட்டுச்செல் ; அவசர முடிவுக்கு வா ; திடீரெனத்தாக்கு ; 
jugg lery , 11. செப்படி வித்தை ; ஏமாற்று , புரட்டு , மோசடி . 

திடீரென ஏற்றுக்கொள் ; முற்றிலும் இசைவுறு ; சரியொத்து 
jug .jug , n . பாடும் பறவை எழுப்பும் மெல்லிய அகவொலி. உடம்படு ; உருளைக்கிழங்கு முதலியவற்றை வாணலியிலிட் 
Jug oslav, 11. = Yugoslav. 

டுக் கிளறி வறு ; நெட்டுளியால் பாறையைத் துளைசெய் ; 
jug ular , 11. கழுத்துப் பெருநரம்பு ; a . கழுத்து அல்லது 

( தொ . ) high jump , பயிற்சி விளையாட்டுப் போட்டி வகையில் 
தொண்டை சார்ந்த ; மீன் வகையில் நெஞ்சுத் துடுப்புக்களுக்கு 

உயர் குதிப்போட்டி ; jump at , ஆவலுடன் ஒப்புக்கொள் , 
முன்னால் வயிற்றுத் துடுப்புக்களையுடைய . 

விரைந்து ஏற்றுக்கொள் ; jump down one s throat , கடுமை 
jug ulate , U. கொல் ; கழுத்தை நெரித்துக் கொலைசெய் ; 

யாகத் திட்டி விடையளி; கடுமையான வசையுடன் இடையீடு 
ஆற்றல் மிக்க மருந்தால் நோய்க் காலத்தைக் கட்டுப்படுத்து . 

செய் ; jump for joy, பெருமகிழ்ச்சியினால் துள்ளு , அடங்கா 

மகிழ்ச்சிகொள் ; jump in , வண்டி முதலியவற்றில் விரைவாக 
juice , n. சாறு ; சத்து ; உயிர்க்கூறு ; விலங்குடம்பின் 

ஏறு ; jump on , jump upon , குற்றவாளி முதலியவர்களைச் 
நீர்க்கூறு ; ( தொ . ) the juices , உடம்பின் நீர்க்கூறுகள் , சொல்லாலோ செயலாலோ பணியும்படி தாக்கு ; jump out 
தாதுக்கள் . 

of one s skin , வியப்பினால் துள்ளு , திடீர் வியப்புறு ; 
jui cy , a . நிரம்பச் சாறுள்ள , கனிந்த ; வானிலை வகையில் jump over the broomstick , கட்டுப்பாடின்றித் திருமணம் 
ஈரமான , மழையான ; ( பே - வ . ) அறிவுவளமுடைய ; சுவை செய்துகொள் ; jump the gun , பந்தயச் சமிக்கை வேட்டு 
யான ; கவர்ச்சியாற்றலுள்ள . 

வகையில் சரியான காலத்துக்கு முன்பே வெடி ; உரிய பருவம் 
ju - ju , ( பிர . ) 1. மேற்கு ஆப்பிரிக்காவின் போலிவணக்கப் வருமுன் செயலாற்று ; நேர்மையற்ற நலம்பெறு ; jump the 
பொருள் , தாயத்து ; தாயத்தினால் விளைக்கப்படும் தடை . 

queue , உரிமையின்றி வரிசையில் இடம்பெறு ; வரிசையில் 
ju jube , n . இலந்தை மரவகை ; இலந்தைவகைப்பழம் ; முறைகடந்து முந்து ; long jump , உடற்பயிற்சித்துறையில் 
சர்க்கரையும் ஊன்பசையும் கலந்து இலந்தைப்பழ உருவில் 

நீளத்தாவும் போட்டி ; the jumps , ( பே - வ . ) மயக்கவெறித் 
செய்யப்படும் மருந்துவில்லை . 

துடிப்பு. 
ju - jutsu , 1. ஜப்பானிய மற்போர் முறை . 

jum per , n . பாய்பவர் , குதிப்பவர் ; குதிப்பது ; வேல்ஸ் 
juke - box , 11 , தானியல் இசைப்பெட்டி , நாணய வில்லை 

நாட்டு மெதடிஸ்ட் ( Welsh Methodist ) திருச்சபையைச் 
செருகப்பட்டால் குறிப்பிட்ட இசைத்தட்டுக்களைத் தானே 

சேர்ந்தவர் ; தத்துப் பூச்சி வகை ; பாய்மரக் குறுக்குச் 
இயக்கிப் பாடவைக்கும் இயந்திரம் . 

சட்டங்களை இறுக்கிப்பிடிக்குங் கயிறு ; பாறை துளை போடு 
jul ep , n . இனிப்புப்பானம் ; மருந்துக்குச் 

வதற்குப் பயன்படும் நெட்டுளி , 

சுவையூட்டும் 
இன்குடிநீர் ; குடிநீர் ஊக்குமருந்து ; பனிக்கட்டி அல்லது 

jum per , n . கப்பலோட்டிகளின் தளர்த்தியான கித்தான் 
மணப்பொருள் ஊட்டப்பட்ட நீர்ச்சாராயக் கலவை . 

மேற்சட்டை ; இடுப்பு வரையில் தொங்கும்படி மகளிர் அணி 
Jul jan , a . ஜூலியஸ் சீசர் ( Julius Caesar கி . மு . 100-44 ) 

யும் தளர்த்தியான மேற்சட்டை . 
ரோமாபுரிப் பேரரசுத் தலைவருக்குரிய ; ( தொ . ) jum ping , a . குதிக்கிற , தத்துகிற ; ( தொ . ) jumping cat , 
Julian calendar , ஜூலியஸ் சீசரால் நடைமுறைக்குக் கொண பொதுமக்கள் கருத்து உருவாகிற வரையில் வாளா இருக்கிற 
ரப்பட்ட ஆண்டுப்பட்டி . 

அரசியல்வாதி . 
juliene, ( பிர . ) n . இறைச்சிச் சாறுடன் வேகவைக்கப்பட்ட jump ing - bean , n . உள்ளிருக்கும் முட்டைப்புழுவின் 
காய்கறிக் குழம்பு . 

செயலால் அசைகிற மெக்சிகோ நாட்டுச் செடி வகையின் 
July , 11. ஆங்கில ஆண்டின் ஏழாவது மாதம் . 

விதை . 
jum bal, jum ble " , 71. மெல்லிய பொருபொருப்பான இனிப் jamp ing - deer , n . கறுப்பு வாலுள்ள வட அமெரிக்க 
புப் பண்ணிய வகைகள் , 

மான் வகை . 


1 


555 


junction 


justiciable 


K 


junc tion , 11. இணைப்பு ; இணைப்பிடம் ; இரு 

இரு கிளையாறு 
களின் கூடல் ; இரு பாதைகள் சேருமிடம் ; புகைவண்டிப் 
பாதைகளின் சந்திப்பு . 
junc ture , n . இணைவு ; இணைபகுதி ; கூடுமிடம் ; வேளை , 
நிகழ்ச்சிகள் வந்து கூடும் நேரம் ; தறுவாய் , ஏல்வை , திருப்புக் 
கட்ட வேளை . 
June , n . ஆங்கில ஆண்டின் ஆறாவது மாதம் . 
jun gle , ( இ . ) n . தூறு , புதர்க்காடு , குறுங்காடு ; இறும்பு , 
அடர்ந்த வெப்பமண்டலக்காடு ; ( தொ . ) jungle fever , 
கடுமையான மலைக்காய்ச்சல் வகை . 
jun ior , n . இளையோர் ; இளமுறையோர் ; இளம்படியினர் ; 
பிந்தியவர் ; பிற்பட்டவர் ; பின்னால் வந்தவர் ; சிறியவர் ; 
a . இளைய ; சின்ன ; பிந்திய ; குறைந்த நீடிப்புள்ள ; தாழ்ந்த 
படியுடைய , கீழ்நிலையிலிருக்கிற . 
jun iorate, n . இயேசு சங்கத்தாரிடையே இளம்படியினர் 
சமய குரு பதவியை ஏற்குமுன் மேற்கொள்ள வேண்டிய 
இரண்டாண்டுப் பயிற்சி . 
jun iper , n. உதிரா ஊசியிலைகளையுடைய புதர்ச்செடி வகை ; 
( தொ . ) common juniper , முள்ளிலைகளையும் கறுப்புப் 
பழங்களையுமுடைய புதர்ச்செடி வகை ; oil of juniper , புதர்ச் 
செடி வகையின் பழங்களிலிருந்து செய்யப்பட்டு மருந்திலும் 
குடிவகையிலும் பயன்படும் எண்ணெய் . 
junk , n . பழங்கயிற்றுத் துண்டுகள் ; கழிக்கப்பட்ட பொருள் , 
குப்பை கூளம் ; மொத்தை , கட்டி , பருந்துண்டு ; ( கப் . ) 
உப்புக்கண்டம் ; கொழுப்புத்தரும் திமிங்கில வகையின் 
தலையில் மொத்தையாகக் காணப்படும் இழைமம் ; 3. துண் 
டுக் கயிறுகளாக வெட்டு . 
junk , n . சீனக்கடல்களிற் செல்லும் தட்டையான அடிப்பாக 

முடைய மரக்கல வகை . 
junk er , ( செர் . ) n . செர்மன் நாட்டு இளங்கோமகன் ; பிரஷ்யா 
வில் ( Prussia ) தனி உரிமையுடைய உயர்குடியாட்சிக் கட்சி 
யைச் சேர்ந்தவர் . 
junk et , n . மேலே பாலேடு கவித்த இனிப்பூட்டிய தயிர்ப் 
பண்ணியம் ; விருந்து ; ப . விருந்தயர் , மகிழ்வுலா விருந்து 


jurisdic tion , n . சட்ட ஆட்சி , சட்ட அதிகாரம் , நீதியின் 
செயலாட்சி ; சட்ட மேலுரிமை ; சட்ட ஆட்சி எல்லை ; சட்ட 
ஆட்சிப் பரப்பு ; அதிகார எல்லை ; விசாரணை அதிகாரம் . 
jurisprud ence , 11. சட்ட இயல் , மனித சமுதாயச் சட்டம் 
பற்றிய நூல் ; சட்டத்துறை மெய்விளக்க இயல் ; சட்டத் 
துறைக் கோட்பாடு ; சட்டத்துறைத் திறமை . 
jurisprud ent , n . சட்ட வல்லுநர் ; a . சட்ட அறிவார்ந்த . 
jurispruden tial , a . சட்ட இயல் சார்ந்த . 
jur ist , n . சட்ட வல்லுநர் , சட்ட அறிஞர் ; சட்டங்கள் 
பற்றி எழுதுபவர் ; சட்ட மாணவர் ; சட்டத்துறைப் 
பட்டதாரி . 
jur or , n . முறைகாண் ஆயத்தின் உறுப்பினர் , அறங்கூறுநர் ; 

சூளுறவு செய்பவர் . 
jur y , n . முறைகாண் ஆயம் , அறங்கூறாயம் , முறைமன்றத் 
தில் தங்களுக்கு முன் கூறப்பட்ட வழக்கில் முடிவு தெரிவிப்ப 
தாக ஆணையிட்டமர்ந்திருப்பவர்கள் ; பரிசாயம் , போட்டி 
களில் பரிசுகள் வழங்குவதற்குத் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் ; 
( தொ . ) common jury , petty jury , trial jury , உரிமை 
அல்லது குற்றம் பற்றிய வழக்குகளில் நிகழ்வுபற்றிய முடி 

விவாதத்தை ஆய்ந்து ஒருமனதாகத் தீர்ப்புக்கூறும் 
12 பேர் கொண்ட ஆயம் ; coroner s jury , கொலைகளிலும் 
ஊறுடை இடர்களிலும் பிண ஆய்வு அதிகாரிக்குத் துணை 
புரியும் முறைகாண் ஆயம் ; grand jury , குற்றச்சாட்டுக்கள் 
முடிவான முறைகாண் ஆயத்துக்கு அனுப்பப்படுவதற்கு முன் 
அவற்றைப்பற்றி ஆய்வதற்கு அமர்விக்கப்படும் 12 பேர் 
முதல் 23 பேர் வரையில் கொண்ட குழு ; jury of matrons , 
( சட் . ) ஒருத்தி கருவுற்றிருப்பதைக்குறித்து முடிவுகூற 
முன்னாட்களில் அமர்த்தப்பட்ட பெண்கள் கொண்ட முறை 
காண் ஆயம் ; special jury , சமுதாயத்தில் குறிப்பிட்ட நிலை 
எய்தியுள்ளவர்கள் கொண்ட முறைகாண் ஆயம் . 
jur y - box , 71. நீதிமன்றத்தில் முறைகாண் ஆயத்தினர் அமரும் 

தனியிடம் . 
jur yman , n . 

முறைகாண் ஆயத்தின் உறுப்பினரான 
ஆடவர் . 
jur y - mast , n . ஓடிந்துபோன அல்லது கெட்டுப்போன பாய் 
மரத்துக்குப் பதிலாகப் பயன்படுத்தப்படும் தற்காலிகப் 
பாய்மரம் . 
jur ywoman , 1 . முறைகாண் ஆயத்தின் உறுப்பினரான 


வான 


> 


நுகர் . 


மாது . 


junk eting , n . மகிழ்வுலா விருந்து , நிலா விருந்து . 
junk - shop , 11. கப்பற் பழங்கலப்பொருள்களின் பண்டகசாலை . 
Jun o , 11. ஜூபிட்டர் என்னும் ரோமப் பெருந்தெய்வத்தின் 
மனைவி ; வீறார்ந்த அழகு வாய்ந்த பெண் ; ( வான் . ) செவ் 
வாய் - வியாழன் ஆகிய கோள்களின் பாதைகளுக்கிடையே 
ஞாயிற்றினைச் சுற்றிச் சுழலும் சிறு கோள்களில் மூன்றாவ 
தான கோள் ; pl . Jun os . 
jun ta , n . ஸ்பானிய அல்லது இத்தாலிய நாடுகளில் செய 

லாட்சிக்குழு அல்லது ஆய்வுக்குழு . 
jun to , 11. உட்கட்சிக்குழு , குறுங்குழு ; தன்னலக்கும்பல் ; 
அரசு 

ரசியல் அல்லது வேறு நோக்கங்களுக்கான மறை சூழ்ச்சிக் 
கூட்டம் ; pl . jun tos. 
jupe , ( பிர . ) 1. மகளிர் பாவாடை . 
Ju piter , n . ரோமானியப் பெருந்தெய்வம் ; வியாழக்கோள் ; 

( தொ . ) Jupiter Pluvius , ரோமர் மழைக்கடவுள் . 
jur al , a . சட்டம் பற்றிய , ஒழுக்கநல உரிமைகள் கடமைகள் 

சார்ந்த . 
Jurass ic , a . ( மண் . ) பிரஞ்சு நாட்டுக்கும் சுவிட்சர்லாந்துக் 
கும் இடையிலுள்ள ஜூரா ( Jura ) மலைகள் சார்ந்த ; மணிச் 
சுண்ணக்கல் அடுக்குச் சார்ந்த . 
jur at , n . நகரத் தந்தையாரையொத்த நகராட்சி அலுவலர் ; 
ஆங்கிலக் கடற்கால் தீவுகளில் ( Channel Islands ) உள்ள 
வாழ்நாள் குற்ற நடுவர் . 
jurid ical , a . முறைமன்ற நடவடிக்கைகள் சார்ந்த ; சட்டம் 

பற்றிய . 
jur isconsult , n . சட்டம் படித்தவர் , சட்ட அறிஞர் , சட்ட 
வல்லுநர் . 


juss ive a . ( இலக் . ) வியங்கோளான , கட்டளை காட்டுகிற . 
just , 11. , v . = joust . 
just , a . நடத்தை வகையில் நேர்மையான , முறைதவறாத ; 
கொடை - தீர்ப்பு முதலியவற்றின் வகையில் நடுநிலை கோடாத ; 
உரிமை வகையில் நியாயமான , நேரிய ; அளவு வகையில் 
சரியான ; பரிசு வகையில் பெறுந் தகுதியுடைய ; கருத்து 
வகையில் நல்ல ஆதாரமுடைய ; உணர்ச்சி வகையில் ஒப்புர 
வார்ந்த ; adv . சரியாக , துளிகூடப் பிசகாமல் ; அப்படியே ; 
கணக்காக , கணக்கான நேரத்தில் ; இப்போதுதான் ; 
போதும் போதா ததாக , சற்றுக்குறைந்த நிலையிலேயே ; 
( பே.வ. ) உறுதியாக , முற்றிலும் ; ( தொ . ) just now , 
இப்போதுதான் , இந்தக்கணத்தில் ; சற்றுமுன் . 
jus tice , n . நேர்மை , முறைமை , நீதி ; முறை தவறா நடத்தை ; 
நடுநிலை , ஒருசார்பின்மை ; ஒப்புரவு ; நேரிய செயலாட்சி , 
உரிமை காப்பதில் அதிகாரம் செலுத்தல் ; நீதிமன்ற நட 
வடிக்கைத்துறை ; உயர் நீதிமன்ற நீதிபதி ; குற்றநடுவர் ; 
( தொ . ) do justice to , நேர்மை காட்டு ; தக்கவாறு பாராட்டு ; 
do oneself justice , திறமைக்குத் தக்கவாறு செயலாற்று ; 
Justice of the Peace , அமைதிகாவல் நடுவர் , நாட்டின் 
அமைதி காப்பதற்கென நியமிக்கப்படும் பொதுநிலைக் குற்ற 
நடுவர் ; poetic justice , கவிதை நேர்மை , இலட்சிய நியா 
யம் . 
justi ciable , n , மற்றொருவருடைய விசாரணை அதிகாரத்துக்கு 
உட்பட்டவர் ; a . நீதிமன்ற விசாரணைக்குட்பட்ட . 


653 
justiciar 

juxtaposition 
justi ciar , I. ( வர . ) பிரிட்டனில் நார்மன் அரசர்கள் காலத் jut , 11. புடைப்பு , முனைப்பு , உந்தல் , பிதுக்கம் , பிதுங்குமுனை ; 
திலும் அவர்களுக்குப் பின்னர் 13 - ஆம் நூற்றாண்டுவரை பீற்றியக்கம் ; V. உந்து , முனைப்பாக இரு , புறந்துருத்து . 
ஆண்ட 

அரசர்கள் காலத்திலும் இருந்த முதன்மையான Jute1 , 11. ஐந்தாம் ஆறாம் நூற்றாண்டுகளில் இங்கிலாந்துமீது 
அரசியல் - நீதித்தலைமை அலுவலர் . 

படையெடுத்த செர்மன் இனத்தவரில் ஒருவர் ; செர்மன் தாழ் 
justi ciary , 11. நீதித்துறையாட்சி செலுத்துபவர் ; a . நீதித் நிலை ( Low German ) மக்கள் குழுவினம் . 
துறை ஆட்சிமுறைபற்றிய . 

jute , n . சணற்பயிர் ; சணல்நார் ; சணல் . 
jus tifiable , a . நேர்மையென எண்பிக்கப்படத்தக்க , சரியென 

juvenes cence , 11. இளமைவாயிற் பருவம் , பிள்ளைமை 
ஆதரிக்கப்படத்தக்க . 

யிலிருந்து இளமைக்கு மாறும் இடைவளர்ச்சிப் பருவம் . 
justifica tion , 11. எண்பிப்பு ; சரியென நிறுவுகை ; உரிமை 
மெய்ப்பிப்பு ; நேர்மை எனக் காட்டுதற்குரிய அடிப்படை 

juvenes cent , a . இளமையணித்தான , மிக்கிளம் பருவத்திய . 
நியாயம் ; பாவமன்னிப்பு : உரிமைக்காப்பு விளக்கம் , போதிய juv enile , n . இளைஞர் , இளமைப்பருவத்தினர் ; a . இளமை 
காரணமிருக்கிறதென்னும் வாதம் . 

யான ; இளமைப் பருவஞ் சார்ந்த ; இளைஞருக்குரிய ; இள 
jus tify , v . எண்பி , நிறுவு ; நேர்மையென விளக்கு , சரி மைப் பருவத்துக்குச் சிறப்பியல்பான ; ( தொ . ) juvenile 
யெனக் காட்டு ; உரிமை மெய்ப்பி , உரிமைக்கு ஆதரவளி ; 

court , ( சட் . ) இளங்குற்றவாளிகள் பற்றிய வழக்குகளை 
நிகழ்ச்சிகள் வகையில் சரியானவையெனச் சொல்லத்தக்கவை 

ஆய்வதற்கென்றே அமைக்கப்பட்ட முறைமன்றம் ; juvenile 
யாயிரு ; நடத்தை.உரிமை முதலியவற்றின் வகையில் 

offender , இளங்குற்றவாளி . 
போதிய காரணங்கள் காட்டு ; சமய சித்தாந்தத்துறையில் juv eniles , n . pl . ( பே - வ . ) இளைஞர்க்குரிய ஏடுகள் . 
குற்றம் அல்லது பழியை மன்னித்து விடு ; இறையருளின் 
பாற்படுத்துக் கழுவாய் செய்துவிடு ; அச்சுத்துறையில் 

juvenil ia , 11. pl . ஆசிரியரது இளமைப்பருவத்து நூல்கள் . 
வரியைச் சரிக்கட்டு ; ( தொ . ) justify bail , ( சட் . ) போதிய 

juxtapose , 0. பொருள்கள் வகையில் அடுத்தடுத்து வை . 
உடைமையிருக்கிறதென ஆணையிட்டுக்கூறிப் பிணையமாகத் juxtaposi tion , n . அடுத்தடுத்து வைத்தல் ; அடுத்தடுத்து 
தகுதி பெற்றவரெனக் காட்டு . 

வைக்கப்பெறுதல் ; பக்க அணிமைநிலை . 


K 


Kaama 


kava 


K 


aa ma , n . தென் ஆப்பிரிக்க மான்வகை . 
kabb alah , n . = cabbala . 
kabuki , 1. பண்டைய ஜப்பானிய வரலாற்று இசை நாடக 

வடிவம் . 
Kabyle , 11. பெர்பெரி ( Berbery ) பழங்காலக் குடிகள் உட் 
படத் தொடர்பான மொழிகள் பேசும் ஆப்பிரிக்க 
இனத்து உறுப்பினர் ; பெர்பெரி மொழி . 
kadd ish , n . யூதரின் துயர்க்கொண்டாட்ட வழிபாடு ; யூதத் 

திருக்கோயில் வழிபாட்டுரைக்கீதம் . 
kad i , n . = cadi . 
Kaff ir , Kaf ir , n . தென் ஆப்பிரிக்க பண்டு ( Bantu ) இனம் 
சேர்ந்தவர் ; ஆசியாவிலுள்ள காப்பிரிஸ்தான் ( Kafiristan ) 
சார்ந்தவர். 
Kaff irs , n . pl . தென் ஆப்பிரிக்க சுரங்கங்களின் பங்குகள் . 
ka go , ( ஜப் . ) 1. ஜப்பானிய பல்லக்கு வகை . 
kail , n . = kale . 
kail yard , n . = kaleyard . 
kain it , kain ite , n . செயற்கை உரமாகப் பயன்படும் வேதிப் 

பொருள் கலவைவகை . 
kai ser , n . ( வர . ) பேரரசர் ; செர்மன் நாட்டுப் பேரரசர் ; 

ஆஸ்திரிய நாட்டுப் பேரரசர் ; புனித ரோமப் பேரரசுத் தலைவர் . 
kaja wah , ( பெர் ) n . மகளிர்க்குரிய ஒட்டக அம்பாரி . 
ka ka , n . நியூசிலாந்து நாட்டுக் கிளிவகை . 
ka kapo , 1. நியூசிலாந்து நாட்டில் ஆந்தைபோல் இரவில் 

இயங்கும் கிளிவகை . 
kakemon o , 1. ஜப்பானிய சுவர்ப்படம் . 
kala - azar , n . கீழ்த்திசை வெப்பமண்டலக் கடுங்கொள்ளை 

நோய்வகை . 
kale , n . சுருண்ட இலைகளுடைய கோசுக்கீரை வகை ; ( தொ . ) 
Scotch kale , ஊதாநிற இலைகளையுடைய கோசுக்கீரை வகை ; 
ஊதாநிறக் கோசுக்கீரை அல்லது காய்கறியால் செய்யப்படும் 
குழம்பு வகை . 
kaleid oscope , 11 . 

பல்வண்ணக்காட்சிக் கருவி ; அடிக்கடி 
மாறுபடும் படிவத்தொகுதி . 
kaleidoscop ic , kaleidoscop ical , a . பல்வண்ணக் 
காட்சிக்கருவி சார்ந்த ; பல்வண்ணக்காட்சிக் கருவிபோன்ற ; 
பல்வண்ணமுடைய , அடிக்கடி 

வண்ண 

வடிவ மாறுத 
லுடைய . 
kal ends , n . pl . = calends . 
kale yard , 11. காய்கறித் தோட்டம் , அடுக்களை அடுத்த தோட் 

டம் ; ( தொ . ) kaleyard school , கதைகளில் ஸ்காத்லாந்து 
பொதுமக்கள் வாழ்க்கை வருணனையையும் பேச்சுமொழியை 
யும் தாராளமாகப் பயன்படுத்தும் எழுத்தாளர் குழு . 
kali1, 11. தாழை , முன்பு சாம்பல் மூலம் காரவகைகள் செய் 

வதற்குப் பயன்பட்ட சதுப்புநிலச் செடிவகை . 
Ka li2 , ( த . ) 1. காளி , கொற்றவை , துர்க்கை . 
kalian , ( பெர் . ) 11. தனிவடிவமைப்புடைய பாரசீக நாட்டுப் 

புகைக்குழாய்வகை . 
Kalin ga prize , 11. ஐக்கிய நாடுகள் கல்வி விஞ்ஞானப் பண் 
பாட்டுக்கழகத்தில் பாட்னேயிக் ( B. Patnaik ) என்பவரால் 
1951 - இல் நிறுவப்பட்ட விஞ்ஞானத்துறை மக்கள் இலக்கியப் 
பரிசு . 
kalioun , ( பெர் . ) 11. = kalian . 
Kal muck , Kal myk , 11. காஸ்பியன் ( Caspian ) பகுதிகளில் 
வாழும் மங்கோலிய இனத்தினர் ; மங்கோலிய இனத்தினரின் 
மொழிவகை ; a . மங்கோலிய இனத்தினரின் மொழிவகை 
சார்ந்த . 
ka long, ( மலாய் ) n . மலேயாநாட்டுப் பழந்தின்னி வௌவால் 


kal pa , ( ச . ) 1. கற்பம் , நான்முகன் நாள் ( 432 கோடி 

ஆண்டுகள் ). 
kamerad , ( செர் . ) 3. சரணடை ; int . சரண்புகவரும் செர் 

மானிய இராணுவ வீரர் கூறுஞ் சொற்றொடர் . 
ka mi , ( ஜப் . ) 11. ஜப்பானிய மாகாணத்தலைவரின் விருதுப் 

பெயர் ; ஜப்பானிய தெய்வம் . 
kamika ze , 11. pl . தற்கொலைப்பாங்கான தாக்குதலில் ஈடுபடும் 

ஜப்பானிய விமானிகள் ; தற்கொலைப்பாங்கான போர்முறை . 
kamptul icon , 1. தரைவிரிப்புத் துணிவ்கை , ரப்பர் ஒரு 
வகைப்பிசின் தக்கை நெட்டி இவற்றின் கலவை மேல்பூசப் 
பட்ட இரட்டுத்துணி வகை ; தொய்வகம் பிசின் கட்டை 
நெட்டி ஆகியவற்றாலான தள விரிப்பு இரட்டு . 
kan aka , 11. தென்கடல் தீவு வாணர் , ஆஸ்திரேலிய மாநிலத் 
தில் முன்பு குவீன்ஸ்லாந்து ( Queensland ) வட்டாரத்தில் 
கரும்புத்தோட்டத் தொழிலாளியாகச் சேவை செய்து வந் 
துள்ள தென்கடல் தீவு வாசி . 
Kanarese , 1. கன்னட நாட்டவர் ; கன்னட மொழி . 
kangaroo , n . பைம்மா , கங்காரு , ஆஸ்திரேலியா மாநிலத்தில் 
குட்டியினை 

வைத்துக்கொள்ளக்கூடிய வயிற்றுப் பையை 
யுடைய விலங்குவகை ; ( தொ . ) kangaroo bicycle , சரிந்த 
பின்பகுதி கொண்ட பாதுகாப்பான மிதிவண்டி ; kangaroo 
closure , மன்றக் கூட்டங்களில் அவைத்தலைவர் சில திருத்தங் 
களை விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டு பிறவற்றைத் தள்ளி 
விடும் முறை . 
kanoon , ( பெர் . ) 1. ஐம்பது முதல் அறுபது நரம்புகளைக் 

கொண்ட யாழ்வகை . 
Kan tian , a . காண்ட் ( Immanuel Kant ) என்ற செர்மானிய 

நாட்டுத் தத்துவ அறிஞருக்குரிய . 
ka olin , 1. பீங்கான் செய்யும் மென்மையான வெண்ணிறக் 

களிமண்வகை . 
kapell meister , ( செர் . ) n . இசைக்குழு இசைநாடகம் பாடகர் 
தொகுதி முதலியவற்றை இயக்குபவர் ; ( தொ . ) kapellmei 
ster music , எழுச்சியற்ற பொதுநிலைப்பாணி இசை . 
ka pok , ( மலாய் . ) n . இலவம்பஞ்சு , மிகச்சிறந்த மென்மை 

யான பஞ்சுவகை . 
kapp a , 11. K என்னும் கிரேக்க எழுத்து . 
Ka raite , 11. திருநூல்களின் சொற்களுக்கு நேரிடையான 
பொருள் கொள்ளும் கிரிமியா ( Crimea ) என்ற ருசிய நாட்டுப் 
பகுதியிலுள்ள யூதமரபுக் கிளையினர் . 
karm a , ( ச . ) 11. கர்மம் , முன்வினைப் பயன் . 
karoo , karroo , n . தென் ஆப்பிரிக்காவிலுள்ள உயர்ந்த 

களிமண் மேட்டு நிலம் . 
kaross , 1. தென் ஆப்பிரிக்க தொல்பழங்குடியினர் வழங்கும் 

மயிர் நீக்கப்படா விலங்குத்தோல் ஆடை . 
kart el , 11. தென் ஆப்பிரிக்க எருதுவண்டிகளிலுள்ள மரப் 

படுக்கை . 
kartell , 11. = cartel . 
katabat ic , a . ( வான் . ) கீழ்நோக்கிப் பாயும் கால்வளியால் 

இயக்கப்படுகிற . 
katab olism , 11. ( உயி . ) ஊன்மச் சிதைவு , உயிர்ச்சத்தின் 

கட்டழிவு . 
katathermom eter , 11. காற்றின் குளிர்ச்சியுறும் ஆற்றலை 

அளப்பதற்குரிய வெறியச் சத்தடங்கிய வெப்பமானி . 
kath ode , n . = cathode . 
kat ydid , n . பெரிய பச்சைநிற அமெரிக்க வண்டினம் . 
kaur i , n . நியூசிலாந்திலுள்ள நறுமணப் பிசின் தரும் ஊசி 

யிலை மரவகை . 
ka va , n . சிறுநீர்ப்போக்கினைத் தூண்டும் மருந்தாகப் பயன் 
படும் வேரையுடைய புதர்ச்செடி வகை ; சிறுநீர்ப்போக்கு 
மிகுவிக்கும் மருந்து வேர் . 


1 


வகை . 


71 


558 


kavass 


kenosis 


kavass , ( துரு . ) 11. துருக்கியில் போர்க்கருவிகள் தாங்கிய 

காவலர் ; பணியாள் ; விரை தூதர் . 
kay ak , n . பனிக்கடற் படகு , வட துருவ எஸ்கிமோக்கள் பயன் 
படுத்தும் பளுவற்ற கடல்நாய்த் தோலினால் மூடப்பட்ட 


படகு. 
ke a , n . 


ஆடுகொல்லி கிளி , ஆடுகளைக்கொன்று பிட்டக் 
கொழுப்புண்ணும் நியூசிலாந்திலுள்ள கொடிய பச்சைக்கிளி 


வகை . 


keck , v . குமட்டொலி எழுப்பு ; ( தொ . ) keck at , கண்டதும் 

குமட்டலுணர்ச்சி எய்தப்பெறு . 
kedge , n . கப்பலை நிலைபெயரச் செய்வதற்கான சிறு நங்கூரம் ; 
ப. நங்கூரக் கயிற்றினால் கப்பலினை நிலைபெயரச் செய் 
அல்லது கப்பலை அசைந்து நகரச்செய் . 
kedg eree , ( இ . ) n . கிச்சடி , சோறு வெங்காயம் பருப்பு 
முட்டை முதலியவை சேர்ந்த இந்திய உணவுவகை ; மீன் 
சோறு முட்டை கலந்த ஐரோப்பிய உணவு வகை . 
keel ", n . கப்பலின் அடிக்கட்டை ; இரும்பு அடிக்கட்டைப் 
பாளம் ; ( செய் . ) கப்பல் ; 0. கப்பலின் அடிப்புறம் மேலாகும் 
படி தலைகீழாக்கு , கப்பலைக் கவிழ் ; ( தொ . ) false keel , 
கப்பலின் அடிக்கட்டையினைப் பாதுகாப்பதற்காக மேலி 
ணைக்கப்பட்ட கட்டை . 
keel , n . அடித்தட்டைக்கலம் , அடிப்புறம் தட்டை யாயுள்ள 
நிலக்கரிக்கப்பல் ; அடித்தட்டைக்கலம் எடுத்துச்செல்லும் 
நிலக்கரி அளவு . 
keel - blocks , n . கட்டுமானத் தளத்தில் அடிக்கட்டையின் 

அண்டைக்கட்டு . 
keel - haul , U. ஆள்வகையில் தண்டனையாகக் கப்பலடிக் 

கட்டையடியினூடாகக் கட்டியிழு ; மிகக் கடுமையாக நடத்து . 
keel son , 11. = kelson . 
keen , n . அழுகையுடன்கூடிய அயர்லாந்து நாட்டு இழவுப் 
பாடல் ; 3. அழுதரற்றிக்கொண்டே இழவுப்பாடல் பாடு , ஒப் 
பாரி வை . 
keen , a . கூரிய ; ஆர்வமிக்க ; கருவிவகையில் கூர்முனை 
யுள்ள ; ஒளிவகையில் ஊடுருவுகிற ; ஒலி வகையில் காதைத் 
துளைக்கிற ; உரத்த ; குளிர்வகையில் உறைப்பான ; நோவு 
வகையில் கடுமையான ; கூருணர்ச்சியுடைய ; நுண்ணுணர் 
வுடைய ; முனைத்த சுவையுடைய ; கூரறிவுடைய . 
keen - set , a . பசியார்ந்த ; விருப்பார்வமுள்ள . 
keep , 11 , காவற்கூண்டு , கோட்டைக்கோபுரம் ; கோட்டை , 
அரண்காப்புடைய இடம் ; பாதுகாப்பு ; பராமரிப்புக்குரிய 
உணவு ; 3. வை , வைத்திரு ; மறைத்து வை , அடக்கி வை ; 
தனக்கென வைத்துக்கொள் ; பேணி வை , பேணிக் காத்துக் 
கொள் ; உடைமையாக வைத்துக்கொள் ; இழவாது வைத் 
திரு ; பிற்றைநாளைக்கென்று சேமித்து வை ; ஒழுங்கு பேணு ; 
பொறுப்பு மேற்கொண்டு நடத்து ; நிர்வகி , வைத்து நடத்து ; 
கணக்குப்பதிவு செய்து ஒழுங்காகப்பேணு ; கணக்குவைத் 
துப் பேணு ; வைத்தாதரி ; வைப்பாகக் கொண்டு பேணு ; 
விடாது தொடர்வி ; மாறாது நீடித்துத் தொடர்வி ; தொடர்ந் 
திரு ; விடாது தொடர் ; பின்பற்று ; தொடர்ந்து பின்பற்றிச் 
செல் ; தங்கியிரு ; எதிர்ப்பிடையே உறுதியாயிரு ; பிடி 
விடாதிரு , விட்டுவிடாதிரு ; அகலா திரு ; அசையாதிரு ; 
மாறாதிரு ; வெளியே செல்லாதிரு ; பதனழியாது வை ; 
கெடா திரு ; நீடித்துழை ; நலமாறாதிரு ; அடக்கிக்கொள் ; 
விலகியிரு ; செயல் தவிர் ; தடு , தடுத்துநிறுத்திவை ; காவலில் 
வை ; கட்டுப்படுத்தி வை ; மதிப்புக் கொடு ; மீறாது பின்பற்று ; 
நிறைவேற்று : கொண்டாடு ; ( தொ . ) keep at , விடாமல் 
வேலை செய் , தொடர்ச்சியாக வேலை நடத்துவி ; keep away , 
வருகை தவிர் , விலகியிரு , வருவதை விலக்கு , வருவதைத் தடு ; 
keep back , கொடாதிரு ; முன்னேற்றத்தைத் தாமதப்படுத்து ; 
ஒளி , மறை , அடக்கு ; keep body and soul together , உயி 
ருடனிரு ; keep down , அடக்கிவை , கீழ்ப்படுத்தி 
வை , 
தொகையில் குறைவாக்கு ; சிறுபோரில் படுத்துப் பதுங்கிச் 


சண்டை செய் ; keen from , தவிர் , விலக்கு ; விலகு ; keep in 
அடைத்து வை ; அடக்கிவை ; தடு ; பள்ளிக்கூடம் விட்ட 
பின்பும் வீட்டிற்கனுப்பாமல் மாணவனை நிறுத்தி வை ; தீ 
எரிந்து கொண்டிருக்கும்படி செய் ; வீட்டிற்குள்ளிரு ; 
நல்லுறவோடிரு ; keep in repair , நல்நிலையில் வைத்திரு , 
சீர்கேடடையாமற் பேணு ; keep off , நீக்கு , விலக்கு ; விலகி 
யிரு ; அணுகவிடாது தடு ; தூரத்திலிரு ; 

keep on , 
தொடர்ந்து செயலாற்று , தொடர்ந்து மேற்கொண்டிரு ; 
keep oneself to oneself , தனித்திரு , மக்கள் சமூகத்தைவிட்டு 
விலகியிரு ; keep one s powder dry, முன்னேற்பாடுகள் 
செய்து தயாராகவிரு ; keep out , நுழையாமல் தடு ; உட் 
புகாமலிரு ; keep to , எல்லை கடந்து போகாதிரு , ஒட்டிக் 
கொண்டிரு ; keep together , சேர்த்துவை ; இணைந்திரு , சேர்க் 
திரு ; keep to oneself , பிறரோடு பகிர்ந்துகொள்ள மறு ; 
keep under , அடக்கி வை ; அடிமைப்படுத்தி வை ; கீழ்ப் 
படுத்து ; keep up , கிளர்ச்சி குன்றாதிருக்கச் செய் ; விலைவாசி 
தளராது இருக்கச் செய் ; குறையாமல் நிலைபெறச்செய் ; 
keep up with the Joneses , அண்டை , 

- அயலாருடன் சமுதாய 
முறையில் சரிசமமாகப் பழகு ; keep wicket , மரப்பந்தாட் 
டத்தில் இலக்குக் காப்போராகச் செயலாற்று . 
keep er , n . வைத்திருப்பவர் ; பேணுபவர் ; காப்பவர் ; காவ 
லர் ; நிறுவனங்களின் உடைமைக் காப்பாளர் ; விலங்குக் 
காவலர் ; வேட்டைக்காடு காவலர் ; அரச முத்திரை மேற் 
காப்புப் பெருமகனார் ; ஆட்ட இலக்குக் காப்பாளர் ; ஆட்ட 
எல்லை காப்பாளர் ; பூட்டின் திறவுவாய் ; திறவுக்காப்பு ; 
காந்தமுனைத் தேனிரும்பு . 
keep ing , n . காவல் , பராமரிப்பு ; இணக்கம் ; ஒப்புமை ; 
( தொ . ) in keeping with , ஒத்து , இசைந்து ; in one s 
keeping , ஒருவருடைய ஆதரவில் , பராமரிப்பில் ; in safe 
keeping , பொறுப்பில் , பாதுகாவலில் ; out of keeping with , 
இசையாது , முரணாக . 
keep ing - room , 11. வீட்டின் வரவேற்பு அறை . 
keep sake , 11. நினைவூட்டு சின்னம் , கொடுத்தவர் நினைவாக 

வைக்கப்பட்ட பொருள் ; உணர்ச்சிப் பசப்புடையது . 
keep sakes , 11. pl . உணர்ச்சிப் 

பசப்புடைய எழுத்து 
உருப்படிகள் . 
kees hond , ( டச் ) n . ஆலந்து நாட்டு நாய் வகை . 
kef , keif , kief , ( அரா . ) n . கஞ்சாச் செடி ; கஞ்சா மயக்கம் ; 

சோம்பல் நிலை இன்பம் . 
keffi yeh , ( அரா . ) 1. அராபியர் தலையணியாக அணியும் கைக் 

குட்டை . 
kef ir , ( காக்கஸ் . ) 1 . நோயாளிகளுக்குக் கொடுக்கப்படும் 

நுரைத்துப் பொங்கும் குடிவகை . 
keg , n . சிறு மிடா . 
kelp , n. பெரிய கடற்பூண்டு வகை . 
kel pie , kel py , n . ஆட்களை மூழ்கடிக்கும் விருப்புடையதாகக் 

கூறப்படும் குதிரை வடிவ நீர்த் தெய்வம் . 
kel son , 11 . 

கப்பல் அடிக்கட்டையுடன் அடித்தளக்கட்டை 
களை இணைக்கும் கட்டை வரிசைகள் . 
Kelt " , n . = Celt . 
kelt , 11. முட்டையிட்ட குளமீன் சால்மன் முதலிய மீன்வகை 

களில் ஒன்று . 
kemp , n . முரட்டுக் கம்பளி மயிர் . 
ken , 11. கண்ணோக்கு , காட்சி எல்லை ; அறிவெல்லை ; U. பார்த்த 

வுடன் புரிந்துகொள் ; அறி , அடையாளம் கண்டுகொள் . 
kenn el1 , 11 , நாய்ப்பட்டி ; வேட்டைநாய்த் தொட்டிக்கட்டு ; 
இழிந்த குடியிருப்பிடம் ; U. பட்டியில் அடை ; பட்டியில் 
வாழ் ; இழிந்த இடத்தில் உறை . 
kenn e1 , n. சாக்கடை , கழிநீர் ஓடை . 
kenos is , n . ( இறை . ) இயேசுநாதர் மனித உருவேற்பின் 
போது முழுமையாகவோ பகுதியாகவோ தெய்வத்தன்மை 
யைக் கைதுறத்தல் . 


559 


khan 


Kentish 
Ken tish , a . பிரிட்டனின் கெண்ட் ( Kent ) மாவட்டத்தைச் 
சேர்ந்த ; ( தொ . ) Kentish fire , வெறுப்புக் கை தட்டல் ; 
Kentish man , கெண்ட் மாவட்டத்தில் மெட்வே ( Medway) 
ஆற்றின் மேற்குப் பகுதிக்குரியவர் ; Kentish rag , கெண்ட் 
என்னுமிடத்திற் காணப்படும் கடினமான சுண்ணக் கற்கள் . 
kent ledge, 11. ( கப் . ) கப்பலின் நிலவர அடி எடைப்பாரமாகப் 

பயன்படுத்தப்படும் வார்ப்பு இரும்புப்பாளம் . 
kep i , n . தள மட்டப் போக்கான முகட்டையுடைய பிரஞ்சுப் 

படைவீரர் குல்லாய் . 
kept , v . keep என்பதன் இறந்தகால முடிவெச்சம் . 
ke ratin , 11. கொம்பு நகம் முதலியவை உருவாவதற்கு அடிப் 

படைப் பொருளாக நிற்கும் வெடியகப்பொருள் . 
ke ratose, 11. கடற்பஞ்சு வகைகளின் காழ்ப்பகுதிப் பொருள் ; 

a . கொம்புபோன்ற காழ்ப்பொருளாலான . 
kerb , n . நடைப்பாதை அல்லது தளத்தின் ஓரத்தில் பதிக்கப் 
பட்ட கல்வரிசை ; ( தொ . ) kerb market, பங்குமாற்று நிலை 
யத்தில் விற்கப்படாத பிணையத்தொகைப் பங்குகளை நிலைய 
அலுவல் நேரத்திற்குப் பிறகு விற்கும் இடம் . 
kerb -stone, 11. நடைப்பாதை அல்லது தளத்தில் பதிக்கப் 
பட்ட கல் ; ( தொ . ) kerb - stone broker , பங்கு மாற்று நிலைய 
உறுப்பினரல்லாத தரகர் . 
kerch ief , 1. தலைக்குட்டை ; ( செய் . ) கைக்குட்டை . 
kerf , n . இரம்ப அறுப்பினால் ஏற்படும் பிளவு ; மரத்தின் 

வெட்டப்பட்ட பகுதி . 
kerm es , n . செங்கொட்டையென முன்பு கருதப்பட்ட கருத் 
தரித்த பெண் பூச்சியினம் ; பெண்பூச்சியினத்தின் உலர்ந்த 
உடலிலிருந்து எடுக்கப்படும் செஞ்சாயப்பொருள் ; ( தொ . ) 
kermes oak , பசுமைமாறாச் சீமை ஆல்மர வகை . 
kerm is , ( டச் . ) 11. ஆலந்து நாட்டின் ஆரவாரமிக்க பருவச் 

சந்தை . 
kern , kerne , 11. ( வர . ) பளுவற்ற படைக்கலம் தாங்கிய 
அயர்லாந்து நாட்டுக் காலாட்படைவீரன் ; உழவன் , பட்டிக் 
காட்டான் . 
kern el , 11. கொட்டைக்குள்ளிருக்கும் பருப்பு ; கூலத்தினுள் 

இருக்கும் அரிசி ; கருமூலப் பகுதி , உருவாக்க மையம் . 
ke rosene , 11. மண்ணெண்ணெய் . 
Kerram ograph , 11 . தொலைமின் புயல்களைப் பதிவு செய் 

வதற்குரிய கருவி . 
Ke rry , Kerry blue , 11. வேட்டைநாய் வகை . 
kers ey , 11. நீண்ட கம்பளி உரோமத்தினின்று நெய்யப்படும் 

குறுகலான முரட்டுக்கம்பளி ஆடை வகை . 
kers eymere , 71. சாய்வரி அமைவாக நெய்யப்பட்ட நேர்த்தி 

யான கம்பளி ஆடைவகை . 
kers eymeres , 11. pl . நேர்த்தியான சாய்வரிக் கம்பளித்துணி 
யால் செய்யப்பட்ட கா 

காற்சட்டை .. 
kes trel , 11. குறும்பருந்து வகை . 
ketch , 11. இருபாய்கள் கொண்ட சிறிய கரையோர மரக்கலம் . 
ketch up , 11. காளான்- தக்காளி ஆணம் . 
ket one, n . கரிமச்சேர்ம வகைகளில் ஒன்று . 
ket tle , 11. கொதி கெண்டி , கைப்பிடி வைத்த வெந்நீர்க் கொதி 
கலம் ; ( தொ . ) a pretty kettle of fish , பெருஞ் சிக்கல் , 
குழப்பம் . 
ket tle - drum , 1. படகம் , குடமுழாவகை , குறிப்பிட்ட பண் 
திறத்துக்கேற்ப வரிந்துகட்டப்படுகிற பித்தளையாலான அரை 
யுருளை வடிவத் தோற்கருவி வகை . 
ket tle - drum , 1. பெரும்படியான பிற்பகல் தேநீர் விருந்து . 
ket tle - drummer , n . குடமுழவு வகை முழக்குபவர் . 
ket tle- holder , n . வெந்நீர்க் கெண்டியின் கைப்பிடித் துணி . 
kev el , 11. ( கப் . ) முறுக்கும் கயிறுகளைப் பிணிப்பதற்குரிய 
முளையாப்பு . 


Kew Gard ens , n . pl . லண்டன் பயிர் ஆராய்ச்சித் துறைத் 

தோட்டம் . 
key , n . திறவுகோல் ; மறைதிறவு ; வாயில் துணை , புகுமுக 

வழித் துணை ; வழிகாட்டுங் குறிப்பு ; விடைக்குறிப்பு ; புதிர் 
விளக்கக் குறிப்பு ; விளக்க வரைப்படம் ; மொழி பெயர்ப்புத் 
துணைக்குறிப்பு ; விடைக்குறிப்பேடு ; தளமையம் , உயிர்மைய 
இடம் ; வாயில் தளம் , இடைமுகத்தளம் ; தலைக்கல் , கட்டிட 
வளைவு முகட்டுக்கல் ; ஆப்பு ; இருசாணி ; கருவிகளின் விசைக் 
கட்டை ; தட்டச்சுப் பொறியின் விரற்கட்டை ; மணிப்பொறி 
யின் முறுக்குக் கட்டை ; கயிற்றுப்புரி முறுக்குக் கட்டை ; 
மின் ஓட்டத் திருப்பாணி ; அல்லிக்கொத்துவிதை வகை ; 
பூவேலைப் படிவம் ; சுவர் வகையில் முதல் மேற்பூச்சு ; 
இசையில் கிளைச்சுரத் தொகுதி ; கருத்துத் தொனி ; போக்கின் 
முனிமுகம் ; அடிப்படையான உயிர்க்கருத்து ; வெற்றியின் 
உயிர்நிலை ; ஆட்சிநிலையின் உயிர்நாடி ; இயக்கும் உயிர் 
மூலம் ; 3. திறவுகோலாற் பூட்டு ; திருகுக் கட்டையால் 
திருக்கி இறுக்கு ; இசைக்கருவியை முடுக்கு ; விடை விளக்கம் 
அளி ; முறுக்கிவிடு , தூண்டு , எழுச்சியூட்டு ; விளம்பரத்தில் 
தனி அடையாளக்கூறு இணை ; ( தொ . ) get the key of the 
street , have key of the street , இரவில் தங்க இடமின்றி வீதி 
யிலிரு ; golden key , silver key , இலஞ்சமாக அளிக்கப்படும் 
பொன் வெள்ளி நாணயம் , கைக்கூலி ; key industry , மூலத் 
தொழில் , இன்றியமையாத் தொழில் ; key map , எல்லைக் 
கோடுகள் மட்டும் கொண்ட சிற்றளவான நிலப்படம் ; 
key move , சதுரங்க ஆட்டத்தில் வெற்றிக் கட்டத்தின் முதல் 
கட்டை இயக்கம் ; key up , வேண்டிய நிலைக்கு முறுக்கிவிடு ; 
தொனி உயர்த்து ; தூண்டு ; கிளர்ச்சியூட்டு ; மதிப்பு 
உயர்த்து . 
key , 11. தாழ்ந்த தீவு , கடற்பாறை வரிசை . 
key board , 11. இசைக்கருவிகளில் ஆணிப்பட்டடை . 
key - cold , a . உயிரற்ற . 
key hole , n . பூட்டுத் திறவுகோல் துளை . 
keynes ian , a . ஜான் மெய்னாடு கெயின்ஸ் ( John Maynard 
keynes - 1883-1946 ) என்பாரின் முதலாளித்துவ மட்டியல் 
கட்டுப்பாட்டுவா தம் சார்ந்த 
key - note , n . உயிர்ப் பண் திறம் . 
key - ring , n . திறவுகோல் வளையம் . 
keys , n . pl . போப்பாண்டவரின் சமயத்துறை அதிகாரம் ; 
போப்பாண்டவரின் அதிகார ஆற்றல் ; மான் தீவிலுள்ள 
கீழவை ; ( தொ . ) cross keys , St. Peter s keys , போப்பாண்ட 
வருக்கு அளிக்கப்பட்ட மேலாண்மை உரிமை ; House of Keys , 
இங்கிலாந்தின் தென்பகுதியிலுள்ள அயில் ஆப் மேன் 
( Isle of man ) என்ற தீவினுடைய சட்டசபையின் தேர்ந் 
தெடுக்கப்பட்ட பகுதி , 
key stone, 11. மையக்கல் , வளைவு முகட்டுக்கல் ; மூலாதாரக் 

கூறு , உயிர்க்கூறு ; உயிர்நிலை , உயிர்நாடி . 
Kgot la , 11. தென் ஆப்பிரிக்க பெசுவானாலந்து ( Bechuanaland 
in South Africa ) நாட்டில் பழங்குடி மக்களின் மூத்தோர் 

பேரவை . 
khadd ar , ( இ . ) 11. கதர்த்துணி . 
khaka11 , ( துரு . ) 11. = klal , 
kha ki , ( இ . ) 11. காக்கிதுணி , பிரிட்டனின் படைத்துறையினர் 

அணியும் மங்கற் பழுப்புநிறத் துணி ; a . பழுப்பு நிறமான . 
khal ifa , 11. = caliph . 
khal ifat , ( அரா . ) 1. = caliphate . 
kham sin , ( அரா . ) 11. எகிப்து நாட்டில் மார்ச்சு ஏப்ரல் மே 
மாதங்களில் வீசும் தெற்கு அல்லது தென்கிழக்கு வெப்பக் 
காற்று . 
khan , ( துரு . ) 1. நடு ஆசியா ஆப்கானிஸ்தான் முதலிய நாடு 
களில் அரசர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் வழங்கும் விருதுப் 
பெயர் ; ( வர . ) இடைக்காலத்தில் துருக்கிய தார்த்தாரிய மங் 
கோலிய இனங்களின் பெருந்தலைவர் களின் பட்டம் ; சீனப் 
பேரரசருக்குரிய பட்டப் பெயர் . 


560 


khar 


killing 


. 


khan , ( அரா . ) 11. வழிப்போக்கர் விடுதி . 
khe da , kedd ah , ( இ . ) n . யானைகளைப் பிடிப்பதற்கான 

அடைப்புப் பொறி . 
Khedive , ( துரு . ) n . எகிப்தில் ( 1867 முதல் 1914 வரை இருந்த ) 

துருக்கிநாட்டு அரசப் பிரதிநிதி . 
khid mutgar , ( இ . ) n . பணியாள் , உணவு மேசையருகே 

நின்று பணிசெய்யும் வேலையாள் . 
khil afat , n . நபிநாயகம் பேரால் இஸ்லாமிய உலகை ஆள் 
பவர் , துருக்கிப் பேரரசர் ; ( தொ . ) khilafat agitation , முதல் 
உலகப்போர் ( 1914-1918 ) முடிவடைந்தபின் இஸ்லாமியப் 
பேரரசான துருக்கியின் வீழ்ச்சிக்கெதிராக இந்தியாவில் முஸ் 

லீம்கள் நடத்திய இயக்கம் . 
kib ble1 , 11. சுரங்கங்களில் இரும்பை மேலே ஏற்றப் பயன் 

படுத்தப்படும் வாளி . 
kib ble , . கரடுமுரடான பொடியாக அரை . 
kibbutz , n . இஸ்ரேல் ( Israel ) நாட்டில் யூத சமுதாய 

நல வேளாண்மைக் குடியமைப்பு . 
kibe , n . குளிரால் கைகால்களில் ஏற்படும் கொப்புளப்புண் ; 
( தொ . ) tread on one s kibes , ஒருவர் உணர்ச்சிகளைப் புண் 
படுத்து . 
kibit ka , ( ருசிய . ) n . கம்பளத்தால் மூடப்பட்ட தார்தார் 
( Tartar ) களின் கூடாரம் ; தார்தார்களின் குடும்பம் ; 
பனிக்கட்டிமேல் செல்லும் மேல்மூடியிடப்பட்ட குடும்பச் 
சறுக்குவண்டி . 
kib itzer , n . ( பே - வ . ) வேண்டாத் தலையீட்டாளர் ; வேண்டா 
அறிவுரை தருபவர் ; சீட்டாட்டத்தில் ஆட்டக்காரரின் பின் 
னிருந்து வேடிக்கை பார்ப்பவர் . 
kib lah , ( அரா . ) n . தொழுகையின்போது முகமதியர்கள் 

நோக்கும் மெக்கா ( Mecca ) நகரக் கோயிலிருக்குந் திசை : 
kib osh , 11. முட்டாள் தனம் ; போலி எத்துமானம் ; ( தொ . ) 

put the kibosh on , தலையிலடி , அடித்தொழி . 
kick , 11 , உதை , எட்டி மிதித்தல் ; உதைபந்தடி ; பின்னு 
தைப்பு , துப்பாக்கியின் எதிர் எறிவு ; உதைவிசை, உதைக்கும் 
ஆற்றல் ; எதிர்த்தாக்காற்றல் ; தாக்குதல் ; வெட்டி வெட்டிச் 
செல்லும் இயக்கம் ; ( பே - வ . ) தாங்கும் ஆற்றல் , எதிர்ப் 
பாற்றல் ; ( பே - வ . ) ஊக்காற்றல் ; இன்னதிர்ச்சி ; 9. உதை , 
எட்டிமிதி ; காலால் எற்று ; எட்டி எறி ; உதைத்தோட்டு ; 
உதைபந்தடி ; அவமதித்து வெளியேற்று ; வெறுப்புக்காட்டு , 
மனக்கசப்புத் தெரிவி ; ( தொ . ) bad kick , உதைபந்தாட்டத் 
தில் மோசமான ஆட்டக்காரர் ; good kick , உதைபந்தாட் 
டத்தில் நல்ல ஆட்டக்காரர் ; kick against , kick at , வெறுப் 
பைக்காட்டு , விருப்பமின்மையைத் தெரிவி ; kick against the 
pricks , தன் எதிர்ப்பால் தனக்கே துன்பம் பெருக்கிக்கொள் ; 
kick off , உதைபந்தாட்டத்தில் பந்தினை முதலில் உதை ; 
kick one upstairs , பெயரளவான நன்மையாகப் பெருமகனார் 
பட்ட ம்முதலியன அளித்து ஒதுக்கிவிடு ; kick the bucket , 
இறந்துபோ , மாள்வுறு ; kick up , kick up a dust , kick up a 
row , உதைத்துப் புழுதி கிளப்பு ; தேவையற்ற பெருஞ் 
சந்தடி செய் ; kick up heels , விளையாட்டாகப் பின்னங்கால் 


kid , n . சிறு மரத்தொட்டி . 
Kidd erminster carpet , n . இரண்டு வேறுபட்ட வண்ணங் 

கள்கொண்ட துணிகளை இடையிணைத்த சமுக்காள வகை . 
kid dle, 11. ஆற்றணை வலை ; கடற்கரைக் கழியடைப்பு வலை . 
kid - glove , a . மெல்லியல் வாய்ந்த ; அன்றாட வேலையைத் 

தவிர்க்கிற . 
kid nap , V. குழந்தைகளைத் திருடு ; சட்டத்திற்குப் புறம்பாக 

ஆட்களைக் கடத்து , வல்லந்தமாகக் கடத்திச் செல் . 
kid ney , 11. குண்டிக்காய் , இரத்தத்திலிருந்து கழிவுப் 
பொருளைப் பிரித்துச் சிறுநீராக்கி வெளியேற்றும் உறுப்பு ; 
உணவாகப் பயன்படும் ஆடு மாடு பன்றி முதலிய விலங்கு 
களின் குண்டிக்காய் ; இயல்பு , குணம் ; ( தொ . ) kidney bean , 
குட்டையான பிரஞ்சு மொச்சை வகை ; kidney potato , 
நீண்ட உருளைக்கிழங்குவகை . 
kief, ( அரா . ) n . = kef . 
kie - kie , n . கூடையாகச் செய்யக்கூடிய இலைகளுடைய நியூ 

சிலாந்து நிலத் தொற்றுச்செடிவகை . 
kier , n . வண்ணான் சால் , ஆடைகளை வெள்ளாவியில் வைப்ப 

தற்கான பெருமிடா . 
kie selguhr , n . பளபளப்பூட்டுவதற்கும் வெடிமருந்து தயா 

ரிப்பதற்கும் பயன்படும் மண்வகை . 
Kikuyu , 1. ஆங்கிலத் திருச்சபையில் பிற திருச்சபை உறுப் 
பினர்களும் தூய நற்கருணையில் பங்கு கொள்ளுதல் பற்றிய 
விவாதம் . 
kil derkin , 11. அளவு தேறல்மிடா ; தேறல்மிடா அளவு ( 16 

அல்லது 18 காலன்கள் ) . 
kill , 11. கொல்லுஞ் செயல் ; கொலை ; வேட்டையிற் கொல்லப் 
பட்ட உயிரினம் ; கொல்லப்பட்ட இரை ; புல்வெளிப்பந்தாட் 
டத்தில் மீட்டு வாராத பந்தடி ; I. கொல்லு ; நோய் வகையில் 
உயிர்போக்கு ; கொலைசெய் ; தூக்கிலிடு ; செடிகொடி உரங் 
குன்றச் செய் , வலுவழி ; உணர்ச்சி இல்லாதாக்கு ; எதிர் 
மாற்று வண்ணத்தால் முனைப்பழி ; நேரத்தை வீணாகக்கழி ; 
மட்டுமீறிப் போற்றுதலுக்கு ஆளாக்கு ; மட்டு மீறிக் 
களிப்பூட்டு ; மட்டுமிஞ்சிக் கவர்ச்சி 

செய் ; 

சட்டப் 
பகர்ப்பை முற்றிலும் தோல்வியுறச் செய் ; உதை பந்தாட் 
டத்தில் பந்தை அசைவின்றி நிறுத்து ; புல்வெளிப் பந்தாட் 
டத்தில் பந்து மீண்டுவரா தபடி அடி ; மறுத்தொதுக்கு , 
தள்ளு , களை ; கரைசலை நீராளமாக்கு , செறிவு கெடு ; உண 
வுக்குரிய உயிரின வகையில் கொன்றபின் கொழுவிய 
இறைச்சி தருவதாயிரு ; புனைகதையில் பாத்திரஞ் சாவ 
தாகத் தீட்டு ; ( தொ . ) got up to kill , கவர்ச்சிக்குள் வீழ்த் 
தத்தக்க ஆடையணி ஒப்பனையுடைய ; kill off , ஆட்களைக் 
கொன்றொழி ; kill two birds with one stone , ஒரே செயலில் 
இரு நோக்கங்களை நிறைவேற்றிக்கொள் ; ஒரு கல்லில் இரு 
மாங்காய்களை வீழ்த்து ; kill with kindness , தவறான அன் 
பினால் அழிவுண்டாக்கு . 
kill adar , 11. கோட்டைப் படைத்தலைவன் . 
kill - devil , 11. நீரில் சுழலும்படி செய்யப்பட்ட செயற்கைத் 

தூண்டில் இரை . 
kill er , 11. கொல்லுபவர் ; கொல்லுவது ; கொலைஞர் ; வழக்க 
மாகக் கொலையிலீடுபடும் கொலைகாரர் ; இறைச்சிக் கடைக் 
காரர் , விலங்குகளை இறைச்சிக்காக வெட்டுபவர் ; கொல்லும் 
கருவி ; விலங்குகளை வெட்டும் பொறிக்கருவி ; 

; மாற்றுப் 
பொருட்கூறு ; திமிங்கிலகிலம் , மூர்க்கமான திமிங்கில வகை ; 
( தொ . ) humane killer , வேதனையில்லாமலே விலங்குகளை 
வெட்டிவீழ்த்தும் பொறி ; killer whale , திமிங்கிலம் , மூர்க்க 
மான பெருந்தீனி உண்கிற திமிங்கில இனம் . 
kill ick , 11. சிறு படகுகள் நங்கூரமாகப் பயன்படுத்தும் பளு 

வான கல் ; சிறு நங்கூரம் . 
kill ing , 11. கொல்லுதல் ; கொலை ; கடுங்கோலாட்சி ; இரக்க 
மின்றிக் கடுமையாக நடத்தல் ; a . கொல்லுகிற ; உயிர் போக்கு 
கிற ; அழிக்கிற ; தடுத்தமைக்க முடியாத ; உறு கவர்ச்சி 
யுடைய ; அடக்கமுடியா நகைத்திறமூட்டுகிற . 


எறி 


kick ?, 11. கண்ணாடிக் குப்பியில் கீழுள்ள குழிவு . 
kick er , 11. உதைக்குங் குதிரை . 
kick ing - strap , 11. பின்காலுதைப்பைத் தடுக்கும் குதிரைத் 

தோல்வார்ப் பட்டை . 
kick slaw , 11. பெருஞ்சுவை உணவுவகை ; விளையாட்டுப் 

பொருள் , சிறுதிற அணிமணி . 
kick .start er , 11. உந்து மிதிவண்டியை மிதித்துச் செலுத்தும் 

விசைப்படியின் நெம்புகோல் . 
kid , 11. வெள்ளாட்டுக்குட்டி ; வெள்ளாட்டுக்குட்டித் தோல் ; 
பதனிடப்பட்ட வெள்ளாட்டுக்குட்டித் தோல் ; U. ஆடு வகை 
யில் ஈனு ; குட்டி ஈனு ; ( தொ . ) the Kid, the Kids , தேராளன் 
விண்மன் குழுவிலுள்ள மூன்று சிறிய நட்சத்திரங்கள் . 


561 
killjoy 

king 
kill joy , 1. மற்றவர் மகிழ்ச்சியைக் கெடுப்பவர் . 

kind lings , n . pl . தீ மூட்டுதற்கான சிறு சுள்ளிகள் . 
kill - time , 11. பொழுதுபோக்கு வேலை , காலங்கடத்துவதற் kind ly , a . இரக்கமுள்ள ; ( வானிலை . ) உகந்த , நல்ல , துணை 

காகச் செய்யப்படும் வேலை ; a . பொழுதுபோக்குதற்கான , நலமான ; ads . அன்புகூர்ந்து . 
காலத்தை வீணாக்குகிற , காலத்தை வீணாக்கும் நோக்க kind ness , 11. இரக்கம் , அருட்குணம் ; அன்புச்செயல் . 
முடைய . 

kin dred , n . குருதி உறவு ; உறவினர் தொகுதி ; பண்பொரு 
kiln , n . சுண்ணாம்புக் காளவாய் ; செங்கற் சூளை ; சூட்ட 

மைப்பாடு ; a . குருதி உறவுள்ள ; நேசமுடைய ; ஒப்புமை 
டுப்பு ; கொல்லன் உலை ; ப . காளவவாயிற் காயவை ; சூளையில் 

யுடைய , ஒரேமாதிரியான . 
சுடு ; சூட்டடுப்பிற் காயும்படி செய் . 

kine , n . pl . பசுக்கள் . 
kiln - dry , a . சூட்டடுப்பிலிட்டுக் காய்ந்த . 

kinem a , 11. = cinema . 
kil o , n . = kilogram . 

kinemat ic , a . தனிநிலை இயக்கஞ்சார்ந்த , ஆற்றல்தொடர்பு 
kil o 3 , kil ocuric , n . கதிரியக்கப் பேரலகு , 1000 கதிரியக்கச் 

கருதாத இயக்கநிலை சார்ந்த . 
சிற்றலகு . 

kinemat ics , 10. pl . ( இய . ) இயக்கவியல் , ஆற்றல் தொடர் 
kil ocycle , 11. வானொலியில் நொடி ஒன்றுக்கு ஆயிர விசை 

பில்லாத இயக்கம்பற்றிய ஆய்வியல் . 
விரையதிர்வலகு . 

kinemat ograph , n . = cinematograph . 
kil ogram , kil ogramme , 11. ஆயிரச்சீரெடை , பதின்மான 

kinematograph ic , a . = cinematographic. 
எடையளவைப் பேரலகு . 

kinematog raphy , 11. = cinematography . 
kilogramme ter , kilogramme tre, n .ஆயிரச்சீரெடையை 

kinet ic , a . ( இய . ) இயக்கஞ் சார்ந்த , இயக்கத்தின் விளை 
ஒரு சீர்க்கோல் உயர்த்தவல்ல ஆற்றல் . 

வான ; ( தொ . ) kinetic energy , இயங்காற்றல் ; kinetic 
kil oliter , kil olitre , n . ஆயிரம் சீர்ப்படி ( liter ) , 35. 31 

theory of gases , நுண் துகள்களின் இயக்கத்தினாலேயே வளி 
கன அடி கொண்ட முகத்தலளவுப் பேரலகு . 

நிலை தோன்றுகிறதென்னும் கோட்பாடு ; kinetic theory of 
kil ometer , kil ometre, n. ஆயிரச்சீர்க்கோல் , 3280. 89 heat , நுண் துகள்களின் இயக்கத்தினாலேயே வெப்பம் 
அடி நீளமுடைய பதின்மானப் பேரலகு . 

தோன்றுகிறதென்னும் கோட்பாடு . 
kil owatt , n . ஆயிர மின்பேரலகு , மின்னலகுத்தொகுதி . 

kinet ics , 11. pl . ( இய . ) இயக்கத்தாக்கியல் , பொருள்களின் 
kilt , 11. ஸ்காத்லாந்து மேட்டு நிலவாணர் (Scottish Highlan 

இயக்கங்களுக்கும் அவற்றின்மீது செயற்படுகிற ஆற்றல் 
ders ) அணியும் முட்டளவேயான குறும்பாவாடை ; U. பாவா 

தாக்குகளுக்குமுள்ள தொடர்புகளைப் பற்றிய ஆய்வியல் . 
டையை மேலிழுத்துச் செருகு ; ஆடைக்கொசுவம் சுருக்கு . king , n . அரசன் , தனிநிலை அரசின் மாபுரிமை ஆட்சியாளன் ; 

மன்னன் , நாட்டாட்சியாளன் ; வணிக வேந்தர் ; சதுரங்க 
kil ter , 11. நல்லுழைப்பு நிலை , பணிச்செப்பநிலை . 

ஆட்டத்தில் அரசுரிமைக்காய் ; கட்ட ஆட்ட வகையில் 
kil tie , 11. சிறு காற்சட்டையணிந்த ஸ்காத்லாந்து மேட்டுநில 

ஆட்டப் பலகையைக் 

கடந்து எதிரியின் தொடக்கக் 
வாணர் . 

கோட்டினை அடைந்ததும் முடிசூடப் பெறுகிற காய் ; சீட் 
kin , n . இனமரபுக் குழு ; இனஉறவு ; இன உறவினர் குழாம் ; டாட்ட வகையில் அரசன் உருவம் பொறிக்கப்பெற்றுள்ள 
குடும்பக்குழு ; ஒரே குடும்பத்தினர் ; a . இன உறவுடைய , சீட்டு ; பழங்கள் - செடிகள் முதலியவற்றின் மிகச்சிறந்த வகை ; 
ஒரே குடும்பம் சார்ந்த உறவினரான ; ( தொ . ) kith and kin , 

ப . அரசனாகச் செயலாற்று ; ஆட்சி செய் ; அரசனாக்கு ; ( தொ . ) 
அறிமுகமான நண்பரும் உறவினரும் ; near of kin , நெருங்கிய King Baby , குடும்பத்தின் தனிப்பெரும் போற்றுதலுக்குரிய 
உறவுள்ள ; next of kin , மிக நெருங்கிய உறவினர் ; விருப்ப குழந்தை ; King Charles s spaniel , கரும்பழுப்பு நிறமுள்ள 
ஆவணம் இன்றி இறந்தபோதும் இயல்பாகத் தனியுடைமை சிறு வேட்டைநாய் வகை ; King Emperor , ( வர . ) அரசச் 
யிற் பங்குகொள்வதற்கு உரிமையுடையவர் ; of kin , ஒரே சக்கரவர்த்தி , இங்கிலாந்து அரசராகவும் இந்தியாவின் சக்கர 
இனத்தைச் சேர்ந்த , உறவுள்ள , குருதிக் கலப்புள்ள ; ஒரே வர்த்தியாகவும் இருந்தவர் ; King Log , ஒன்றுஞ் செய்யாத 
இயல்புடைய . 

பொம்மை அரசன் ; King of Arms , படைக்கல உரிமைக் 
kin chin , n . திருடர் குழூஉக்குறி வழக்கில் குழந்தை ; ( தொ . ) குழாத்தின் தலைமைக்கட்டியர் ஐவருள் ஒருவர் ; king of beasts , 
kinchin lay , குழந்தைகளிடமிருந்து பணம் களவாடுதல் . 

சிங்கம் ; king of birds , கழுகு ; King of kings , கடவுள் ; 

கிழக்கு நாடுகளில் மன்னர்மன்னன் , மாபெரு வேந்தன் ; king 
kin cob , n . பொன் அல்லது வெள்ளிச் சரிகையினால் ஒப்பனை 

of metals , தங்கம் ; King of Terrors , கூற்றம் , சாவுத்தெய் 
செய்யப்பட்ட விலையுயர்ந்த இந்திய பட்டுத்துணி வகை . 

வம் ; சாவு ; King of the Castle , குழந்தை விளையாட்டு வகை ; 
kind , 11. இனம் , மரபின உறவுக்குழு ; வகை ; செடி உயிர் king of the forest , சீமை ஆல் ; king of the herrings, துடுப்பு 
வகைகளில் இனப்பிரிவு ; தனிக்குழு ; தனிப்பிரிவு ; வகை மீன் ; King s Bench , உயர்நீதிமன்றப்பிரிவு ; ( வர . ) அரசர் 
வேறுபாடு ; வகைமாதிரி ; மாதிரி , 

போன்ற 

அமர்ந்த நீதிமன்றம் ; king s bishop , சதுரங்கப் பலகையில் 
இயற்கை ; தன்மை , இயல்பு ; பண்பு ; சரக்கு , பொருளினம் ; ஆட்டத்தொடக்கத்தில் அரசு க்காய்ப் பக்கமாக வைக்கப் 
திருக்கோயில் இறுதி உணா வழிபாட்டின் அப்பத்தேறல் படும் ஒட்டகம் போன்ற காய்வகை ; King s Bounty , ஒருங்கே 
களில் அப்பம் அல்லது தேறல் ; a . இரக்கமான , தய மூன்று குழந்தைகளைப் பெற்ற தாய்க்கு வழங்கப்படும் 
வார்ந்த ; பாசமிக்க ; நட்பிணக்கமான ; அன்பான ; ( தொ .) கொடைப்பொருள் ; King s colour , படைப்பகுதியினரால் 
in a kind, ஒருவாறாக , ஒரு வகையாக ; in kind , சரக்காக , எடுத்துச் செல்லப்படும் இரட்டைப் பட்டுக்கொடிகள் ; King s 
பண்டமாக , 

அன்றி விளை பொருளாக ; kind of , Counsel , அரசாங்கத் தரப்பு வழக்கறிஞர் ; King s English , 
( பே - வ . ) ஒருவகையாக , ஓரளவுக்கு ; repay his insolence in 

திருத்தமான ஆங்கிலமொழி நடை ; king s evil , கண்டமாலை ; 
kind , அவமதிப்பை அதேவகைச் செயலால் மீட்டளி. 

king s knight , சதுரங்கப் பலகையில் ஆட்டத்தொடக்கத்தில் 
kin dergarten , n . சிறுவர்களுக்குரிய விளையாட்டுமுறைக் அரசு க்காய்ப் பக்கமாக வைக்கப்படும் குதிரைத்தலைக் காய் 
கல்விப்பள்ளி . 

வகை ; king s peg , சாராய வகையும் உயர்ந்த குடித்தேறல் 
kind - heart ed , a . இரக்க மனமுடைய , ஈரநெஞ்சம் வாய்ந்த . 

வகையும் கலந்த பானவகை ; King s pipe , லண்டன் துறை 

முகத்தில் கள்ளப்புகையிலையைக் கொளுத்துவதற்காக முன்பு 
kin dle , U. ஏற்று , பொருத்து , நெருப்புப் பற்றவை ; தழ 

பயன்படுத்தப்பட்ட உலைக்கூடம் ; King s Roll , போர்ப்பணி 
லெழுப்பு ; ஒளிரச்செய் ; ஒளிர் ; தீப்பற்றிக்கொள் ; நெருப்புப் 

செய்தவர்களை ஒரு குறிப்பிட்ட அளவுக்குக் குறையாமல் 
பிடி ; அழன்றெழு ; தூண்டு ; சினமூட்டு ; அவா எழுப்பு ; 

வேலையிலமர்த்திக்கொள்ளப் பிணைப்பட்டுள்ள பணிமுதல்வர் 
உணர்ச்சி கிளறு ; ஊக்கு ; உள்ளார்வம் எழுப்பு . 

களின் பட்டியல் ; king s rook , சதுரங்க ஆட்டத்தொடக்கத் 
kin dling , 11. எரியச்செய்தல் ; தீ மூட்டுதற்கான சிறுகட்டை . தில் அரசு க்காய்ப் பக்கமாக வைக்கப்படும் கோட்டைமதில் 


வகை ; 


பணமாக 


ஆகிய 


வகை . 


56 
kingbird 

kitchen 
போன்ற காய்வகை ; King Stork , கொடுங்கோல் மன்னன் ; kipp er , n . முட்டையிடும் பருவத்தில் மீன்வகையில் ஆண் 
King s weather , சிறப்புக்கொண்டாட்டக் காலங்களில் இனம் ; மீன் உணங்கல் , உப்பிட்டு உலர்த்தப்பட்ட மீன் 
வாய்த்துவிடுகிற நேர்த்தியான un cof20 ; take King s வகை ; . மீன் வகைகளை உப்பிட்டு உணக்கு . 
shilling , படையில் சேர் ; the king s highway , பொது 

Kirghiz , 11 . காஸ்பியன் கடற் ( Caspian Sea ) கரையில் 
நெடுவழி ; turn king s evidence , ( சட் . ) மற்ற குற்றவாளி 

வாழும் மங்கோலிய இனத்தைச் சேர்ந்தவர் ; காஸ்பியன் 
களுக்கெதிராகச் சான்றுகொடு . 

கடற்கரையில் வாழும் மங்கோலிய இனத்தவர் மொழி ; a . 
king bird , 11. துறக்கப்பறவை , நியூகினி ( New Guinea ) காஸ்பியன் கடற்கரையில் வாழும் மங்கோலிய இனத்தவரைச் 
என்ற தீவைச் சார்ந்த அழகிய இறகுத் தொகுதிவாய்ந்த 

சார்ந்த . 
பறவை வகை ; அமெரிக்க பறவைவகை . 

kirk , n . வடஇங்கிலாந்து ஸ்காத்லாந்து வழக்கில் திருக் 
king bolt , 1. முதன்மையான பெரிய முளை . 

கோயில் ; ( தொ . ) Kirk of Scotland , ஸ்காத்லாந்து நாட்டுத் 
king - co bra , n . கருவழலை , இராசமாநாகம் . 

திருச்சபை ; kirk session , ஸ்காத்லாந்து நாட்டுத் திருச்சபை 

யின் முதற்கீழ்ப்படி முறைமன்றம் . 
king - crab , n . இலாடவடிவத் தோடுடைய நண்டு ; இலாட 

kirk - man , 71 . 

ஸ்காத்லாந்து நாட்டுத் திருச்சபை உறு 
வடிவத் தோடுடைய நத்தைபோன்ற கடல்வாழ் உயிர்வகை. 

பினர் . 
king craft , 71 . ஆட்சித்திறம் , திறம்பட அரசோச்சுங் கலை . 

kirsch , kirsch wasser , n . காட்டுப் பழவகைகளின் புளிப் 
king - crow , n . கிகிணி , வலியன் . 

பேறிய தேறலிலிருந்து வடித்து இறக்கப்படுஞ் சாராய வகை . 
king cup , 11 . கிண்ணவடிவான 

பொன்னிறப் பூக்களைக் 

kir tle , n . மேலங்கி , உள்ளுடை வகை . 
கொண்ட செடிவகை. 

kis met , ( துரு . ) n . ஊழ் , விதி . 
king dom , n . முடியரசு நாடு ; மன்னரின் ஆட்சிக்குட்பட்ட 
பரப்பு ; அரசு , இராச்சியம் ; ஆட்சிப்பகுதி , நிலப்பகுதி ; 

kiss , n . முத்தம் ; மேசைக் கோற்பந்தாட்டத்தில் பந்துகளுக் 
இயற்கைப்பொருள்களின் இனப்பிரிவு , இனப்பரப்பு ; பெரு 

கிடையே நேரும் மோதல் ; இனிப்புத் தின்பண்ட வகை ; U. 
வகுப்பு ; அருளாட்சி ; அருளாட்சி எல்லை ; ( தொ . ) animal 

முத்தங்கொடு , முத்தமிடு ; மேசைக்கோற் பந்தாட்டவகை 
kingdom , விலங்கினப்பரப்பு ; விலங்கினப் பெரும்பிரிவு ; 

யில் பந்துடன் பந்து மோதச் செய் ; ( தொ . ) kiss away , 
mineral kingdom , கனிப்பொருட் பிரிவு ; United Kingdom , 

முத்தங்கொடுத்துக் கண்ணீர் துடை ; kiss hands , kiss the 
இங்கிலாந்து - ஸ்காத்லாந்து - வடக்கு அயர்லாந்து 

hand , பதவியேற்கும்போது அல்லது முறைமையான வணக் 
வற்றை உட்கொண்ட தொகுதி ; vegetable kingdom , பயி 

கம் செலுத்தும்போது மன்னரின் கைகளை முத்தமிடு ; kiss 
ரினப்பரப்பு , தாவரப் பெரும்பிரிவு . 

one s hand to , முத்தங்கொடுக்க விரும்புவதைத் தெரிவிப் 

பதற்காகத் தன் கையையே முத்தமிட்டுக் காட்டு ; kiss the 
king fisher , . மீன்கொத்திப் பறவை . 

book , சூளுறவு செய்யும் வகையில் விவிலிய நூலுக்கு முத்தங் 
king let , n . குட்டி அரசர் ; பொன்னிறச்சூட்டுடைய பறவை கொடு ; kiss the dust , அடிபணிந்துபோ , சரணாகதியடை ; 

கொல்லப்பெறு ; வீழ்ந்து மாள்வுறு ; kiss the ground , 
king maker , 11. மன்னர்களைப்படைக்கும் ஆற்றலுடையவர் ; நெடுஞ்சாண்கிடையாகக் கீழே விழுந்து வணங்கு ; தாழ்வுறப் 
( வர . ) ஆறாவது ஹென்றி ஆட்சிக்காலத்திலிருந்த வார்விக்கு பெறு ; kiss the rod , தண்டனையைப் பணிந்து ஏற்றுக் 
கோமகன் (Earl of Warwick . ) 

கொள் . 
king pin , n . = kingbolt . 

kiss ing, 11. முத்தமிடல் ; a . முத்தங்கொடுக்கிற ; ( தொ . ) 
king post , n . நடுமரம் , கூரைச்சட்டத்தில் கைம்மரங்களின் 

kissing kind , ஒருவர்க்கொருவர் அன்புற்றிருக்கிற நிலை . 
கீழ் முனைகளை இணைக்கும் கட்டையின் மையத்திலிருந்து kiss ing - crust , 11. ரொட்டி சுடுகையில் ஒன்று மற்றொன் 
செங்குத்தாக உச்சி வரையில் மேலெழும்பும் கம்பம் . 

றோடு ஒட்டியுள்ள பகுதியிலிருக்கும் மென்தோடு . 
king ship , 11. அரசு ; அரசபதவி ; அரசநிலை ; அரசருக்குரிய kiss ing - gate, n . ஒரு தடவை ஒருவரை மட்டுமே செல்ல 
மதிப்பு . 

விடும் பிளவுவடிவ அடைப்புக் கதவு . 
kink , n . குணக்கல் , கோட்டம் , கம்பி சங்கிலி அல்லது கயிற் 

kiss - in -the -ring , n . இளைஞர்களிடையே ஒருவர் வேறு 
றில் விழும் இடைமுறுக்கு ; மனக்கோட்டம் , மனக்கவிவு ; 

பாலராயுள்ள மற்றொருவரைத் துரத்திக்கொண்டுபோய் முத்த 
கொக்கி , கொளுவி ; 3. முறுக்குவிழு , குணக்கலுறு , முறுக் 

மிடும் விளையாட்டுவகை. 
கிக்கொள் ; கயிற்றில் முறுக்கு விழச்செய் . 

kiss - me - quick , 11. செடிவகை ; மகளிர் தலையில் பின்புறமாக 
kink ajou , n . இரவுநடமாட்டமுடைய ஊனுண்ணும் மரம் 

மிகச் சாய்வாக வைத்துக்கொள்ளும் சிறுதொப்பி வகை ; 
வாழ் அமெரிக்க விலங்குவகை . 

குட்டையான முன் மயிர்ச்சுருள் . 
kinn ikinic , 11 . அமெரிக்க இந்தியர்கள் புகையிலைக்குப் 

kit , 11. மரத்தொட்டி ; படைவீரர் மூட்டைமுடிச்சுத் தொகுதி ; 
பதிலாகப் பயன்படுத்தும் கலவைப்பொருள் வகை ; புகைக் 

மூட்டைமுடிச்சுப் பை ; பயண ஆயத்த அணி ; தொழிலாளி 
கும் கலவைப் பொருள்வகை தருஞ் செடி . 

யின் கருவிகலத்தொகுதி ; U. ஏற்படுத்திக்கொடு , ஆயத்தஞ் 
ki no , n . மருந்துவகைகளிலும் தோல் பதனிடுவதிலும் துவர்ப் 

செய் ; சித்தஞ் செய்யப்பெறு . 
புப் பொருளாகப் பயன்படுத்தப்படும் வேங்கை மரவகையின் 

kit ?, 11. = kitten . 
பிசின் . 

kit - bag , n . நீட்டுப்பை , படைவீரரின் அல்லது 

பயணக் 
kins folk , n . pl . குருதித் தொடர்புடைய உறவினர் . 

காரரின் ஆடை அணிமணிப் பை . 
kin ship , n . குருதித் தொடர்புடைய உறவு ; பண்பொற் 

kit .cat , 11. ( வர . ) ஆங்கில நாட்டில் விக்கு ( Whig ) கட்சி 
றுமை ; பண்புத் தொடர்பு . 

அரசியல்வாதிகள் கொண்ட கழகத்தின் உறுப்பினர் ; ( தொ . ) 
kin tal , n . = quintal . 

Kit - cat Club , இரண்டாவது ஜேம்சு ( James II ) மன்னரை 

ஏற்ற விக்கு கட்சியினரால் நிறுவப்பட்ட கழகம் ; kit - cat 
kiosk , 11. எளிய கட்டமைப்புடைய திறந்த கூடாரம் ; செய் portrait , 38 அங்குல நீளமும் 28 அங்குல அகலமும் உள்ள 
தித்தாள் முதலியவை விற்பதற்கான எளிய கட்டமைப்பு நிழற்படம் . 
வாய்ந்த வெளிப்புறக்கடை ; பொதுத்தொலைபேசிக்கான 
வெளிப்புறக் கட்டமைப்பு , பொதுத் தொலைபேசி அமைவு ; 

kitch en , n . அடுக்களை , சமையலறை , மடைப்பள்ளி ; ( தொ . ) 
( தொ . ) Yildiz Kiosk , துருக்கி சுல்தான் அரண்மனை . 

kitchen garden , காய்கறித் தோட்டம் ; kitchen midden , 

( தொல் . ) பெரும்பாலும் தோடுகளும் எலும்புகளும் கொண்ட 
kip , 11. பதனிட்டுப் பயன்படுத்தப்படும் இளவிலங்கின் வரலாற்றுக் காலத்துக்கு முற்பட்ட குப்பைகூளக்குவியல் ; 
தோல் . 

kitchen physic , மிகுதியான நல்ல உணவு . 


563 


kitchener 


knife 


பL 


kitch ener , 1. சமையலறை 

வேலையாள் ; சமையலறை 
மேலாள் ; சமையற் சூட்டடுப்பு . 
kitchenette , 1. சிறு சமையலறை ; சமையலறையும் பொருட் 

கிடங்கும் ஒருங்கமைந்த சிறுகூடம் . 
kite , n . பருந்து , கருடன் ; கொடுங் கொள்ளையிடும் ஆர்வ 
முள்ளவன் ; எத்தன் ; பட்டம் , காற்றாடி ; பிரிட்டனின் சரக்குத் 
தர நிறுவனக் கட்டுப்பாட்டுக்கிணக்கமான தர உறுதிக்குரிய 
பருந்துக்குறி ; ப . காற்றாடியைப்போல் விண்ணிற் பறந்து 
உலவு ; காற்றாடியைப்போல் விண்ணில் தாவிப் பறக்கச்செய் ; 
( தொ . ) fly a kite , பட்டம் பறக்கவிடு ; பொதுமக்கள் 
கருத்தைத் தெரிந்துகொள்வதற்காக நோட்டம் விட்டுப்பார் ; 
கடன் பத்திரம்மூலம் பணந்திரட்டு . 
kite - balloon , 11. படைத்துறை வேவுக் கூண்டு . 
kites , n . pl . இளங்காற்றில் மட்டும் விரிக்கப்படும் மிகவுயர்ந்த 

கப்பற்பாய்கள் . 
kith , n . அறிமுகப்பழக்கம் ; ( தொ . ) kith and kin , உற்றார் 

உறவினர் . - 
kitool , n . = kittul . 
kitt en , n . பூனைக்குட்டி ; கூச்சமுள்ள சிறுமி ; U. ஈனு , 

பூனை வகையில் குட்டிபோடு . 
kittereen , n . மேற்கிந்திய ஒற்றைக் குதிரை வண்டி . 
kitt iwake , 11. கடற்பறவை வகை . 
kit tle , a . 

கூச்சமுள்ள , எளிதில் கையாள முடியாத ; ( தொ . ) 
kittle cattle , கூச்சமுள்ள கால்நடைகள் ; எளிதில் பழகாதவர் . 
kittul , 11. பனையினமரம் ; பனையினமரத்தின் கருநிறமுடைய 

உறுதியான நார்ப்பொருள் வகை . 
kitt y , n . செல்லப்பெயர் வழக்கில் பூனைக்குட்டி . 
kitt y , n . சீட்டாட்ட வகைகளில் பந்தயத் தொகைகளின் 
கூட்டு ; பொது நிதி ; முடப் பந்தாட்டத்தில் இலக்காகவுள்ள 
சிறு வெள்ளைப்பந்து . 
ki wi , n . ( பே.வ. ) நியூசிலந்து நாட்டவர் . 
ki wi , n . நியூசிலந்தில் காணப்படும் வாலற்ற பறக்காத 

பறவை வகை . 
klax on , n . உந்துவண்டியின் மின்விசை ஊதுகுழல் . 
klepht , 11. ( வர . ) துருக்கிய வெற்றியின்பின் ( 15 - ஆம் நூற் 
றாண்டில் ) கிரேக்க அல்லது அல்பேனிய நாட்டிலுள்ள மலைப் 
பகுதிக் கொள்ளைப் படைவீரர் . 
kleptoman ia , 11. திருட்டுச்செயலில் ஆர்வம் . திருட்டார்வக் 

கோளாறு . 
klip springer , n . தென் ஆப்பிரிக்க சிறு மான்வகை . 
kloof , n . தென் ஆப்பிரிக்காவில் குறுகிய மலை இடுக்கு , மலை 

விடர் , பள்ளத்தாக்கு . 
knack , n . தனிப்பயிற்சித்திறம் , தனிநய நுட்ப ஆற்றல் ; 
பயில்திறப்பண்பு , தனிச் செயற்பண்பு , தனிப்பேச்சுநடைப் 
பழக்கம் ; நுண்விசைப்பொறி , விளையாட்டுப்பொறி ; நுட்பச் 
சூழ்ச்சித்திறம் . 
knack er , n . அடிவிலங்காளர் , பயனற்ற குதிரைகளை வாங்கிக் 
கொல்லும் தொழிலுடையவர் ; கழிபொருள் வணிகர் , மூலப் 
பொருள்களுக்காகப் பழையவீடுகள் - கப்பல்கள் முதலியவற்றை 
வாங்குபவர் . 
knag, n . மரக்கணு , கிளையின் அடித்தூறு . 
knap , n . சிமையம் , குன்றின் குடுமி ; மேட்டுச்சரிவான நிலம் . 
knap , v . பாட்டைச்சரளைக்காகக் கல்லுடை , சம்மட்டியால் 

தகர் . 
knap sack , n . சடங்கம் , அசம்பை , இரட்டு அல்லது தோலா 

லான படைவீரர் அல்லது பயணக்காரர் தோள்பை . 
knap weed , 1. உறுதியான காம்பும் ஊதாமலர்களுமுடைய 

சாதாரண களைப்பூண்டு வகை . 
knar , n . மரக்கணு , கரணை , அடிமரத்திலோ வேரிலேர் பட்டை 
யால் மூடப்பட்ட கரடு. 


knave , n . வீணன் , குறும்பன் , போக்கிரி ; படைவீரன் அல்லது 

பணியாள் உருவம் தாங்கியுள்ள ஆட்டச்சீட்டு . 
knav ery , n . நாணயக்கேடு , நேர்மையின்மை , கயமை . 
knav ish , a . போக்கிரித்தனமான ; மோசடியான ; கயமைத் 

தனமான . 
knead , v . பிசை ; மாப்பிசைந்து ரொட்டி சுடு ; களிமண் 
பிசைந்து மட்பாண்டஞ் செய் ; கல , ஒன்றுபடுத்து ; பற்றவை ; 
உடம்பைப் பிடித்துவிடு . 
knead ing , n . பிசைதல் ; ( தொ . ) kneading trough , மாவு 

பிசைவதற்குரிய மரத்தொட்டி , 
knee , 71. முழங்கால் முட்டு ; முழங்காலை மூடும் ஆடைப்பகுதி ; 
வடிவத்தில் அல்லது நிலையில் முழங்கால் போன்றபொருள் ; 
முடக்கு வளைவுள்ள இரும்பு அல்லது மரத்துண்டு ; V. முழங் 
காலினால் தொடு ; பணிச்சட்டம் முதலியவற்றினை முடக்கு 
வளைவான இரும்பு அல்லது மரத்துண்டினால் இறுக்கு ; 
( பே - வ . ) காற்சட்டையை முழங்காலண்டை புடைத்திருக்கச் 
செய் ; ( தொ . ) bring one to his knees , ஒருவரை வணங்க 
வை ; give a knee to , குத்துச்சண்டை வீரரை இடைவேளை 
யில் முழங்கால் மேல் தாங்கு ; குத்துச்சண்டை வீரரின் உடன் 
துணைவராயிரு ; is on the knees of the gods , முடிவு இன்னும் 
உறுதிப்படாதிருக்கிறது ; on one s knees , வழிப்படுகையில் 
முழந்தாள் படியிட்டு , வணங்கி , வணக்கமாக . 
knee - breech es , n . pl . முழங்கால் வரையிலோ அல்லது 

அதற்குச்சற்று கீழாகவோ உள்ள காற்சட்டை . 
knee - cap , 11. முழங்கால் சில்லு ; குதிரைகளின் முழங்கால் 

களுக்குரிய காப்பு மூடி . 
knee - deep , n . முட்டளவு ஆழமுள்ள . 
knee - hole , 1 . மேசையின் இழுப்பறை அடித் தளங்களுக் 

கிடையே முழங்கால் விட்டுக்கொள்வதற்கான வெற்றிடம் . 
knee - hole table , 11. இழுப்பறை அடித்தளங்களுக்கிடையே 
முழங்கால் விட்டுக்கொள்வதற்கான வெற்றிடம் அமைந்துள்ள 
மேசை . 
knee - joint , n . முழங்கால் மூட்டு ; மூட்டிணைப்பு , கீலினால் 

பொருத்தப்பெற்ற இருபகுதிகள் கூடுமிடம் . 
kneel , v . மண்டியிடு , முட்டூன்றிநில் ; முழந்தாள்படியிட்டு 

வணங்கு ; பணிவுகாட்டு . 
knee - pan , n . = knee - cap . 
knee .swell , n . ( இசை . ) இசைப்பெட்டிகளில் முழங்காலினால் 

இயக்கப்படும் நெம்புகோல் . 
knell , 11. சாவுமணியோசை ; தீக்குறி , தீமைக்கறிகுறி ; 0 . 

சாவு மணியடி ; இரங்கொலி எழுப்பு ; தீமைக்கறிகுறியாக 
மணியடி ; சாவுமணிபோன்று தீக்குறி காட்டு . 
knelt , v . kneel என்பதன் இறந்தகால - முடிவெச்ச வடிவம் . 
Kness et , n . ஒரே அவையையுடைய இஸ்ரேல் நாட்டு 

மாமன்றம் . 
knew , v . know என்பதன் இறந்தகாலம் . 
Knick erbocker , 11. நியூயார்க் வாசி . 
knick erbockers , n . pl . முழங்காலில் திரட்டி மடிக்கப்பட்ட 

தளர்த்தியான காற்சட்டை . 
knick ers , n . pl . ( பே - வ . ) முழங்காலில் திரட்டப்பட்ட 
தளர்த்தியான காற்சட்டை ; முழங்காலில் திரட்டி மடிக்கப் 
பட்ட தளர்த்தியான மகளிரின் குறுங்காற்சட்டை . 
knick - knack , n . பொட்டுப்பொடி , சிற்றழகுப் பொருள் , 
சிற்றணிமணித் துணுக்கு ; சிங்காரத் தட்டுமுட்டுப்பொருள் , 
பொட்டுப் பொடிச் சரக்கு ; சிறுவிளையாட்டுக்கருவி . 
knife , n . கத்தி , பேனாக்கத்தி ; குத்துவெட்டுக்குரிய பெருங் 
கத்தி ; இயந்திரத்தின் பாகமாகவுள்ள அலகு ; pl . knives ; 
3. கத்தியினால் வெட்டு ; கத்திகொண்டு குத்து ; ( தொ . ) 
before you can say knife , மிகவிரைவாக , திடீரென்று ; 
have one s knife in , விடாப்பிடியாக ஒருவரிடம் பகைமை 
கொண்டிரு ; ஒருவரைப் பழிவாங்கக் காத்திரு ; play a good 
knife and fork , வயிறாரச்சாப்பிடு ; the knife, ( மரு . ) 
அறுவைச் செயல்கள் ; war to the knife , ஈவிரக்கமற்ற போர் . 


564 


knife -board 


knock - out 


knife - board , 11. கத்தித் துப்புரவுப் பலகை ; பழைய வகைப் 
பேருந்து வண்டியின் முகட்டின்மேல் நீளவட்டமாக அமைக்கப் 
பட்டுள்ள இணையிருக்கை . 
knife - boy , n . மேசைக்கத்திகளைத் துப்புரவு செய்யும் பையன் . 
knife .edge , 11. கத்தியின் கூர்விளிம்பு ; ( இயந் . ) ஊசலி 

அசைவதற்கேதுவாயிருக்கிற எஃகு அச்சு . 
knife .grinder , 11. சாணை பிடிப்பவர் , கத்தி கூராக்குபவர் . 
knife - machine , 11. கத்தித் துப்புரவு இயந்திரம் . 
knife - rest , 11. கத்தித் தாங்கி , உணவுமேசையில் கத்தி கவர் 
முள் ஆகியவற்றை வைப்பதற்கான உலோகம் அல்லது 
கண்ணாடியாலான கட்டை . 
knight , 11. வீரத் திருத்தகை , ஆண்டகை ; கருணைமறவன் , 
மாதர்களுக்கும் நலிவுற்றோர்களுக்கும் நல்லா தரவு நல்கிக் 
காக்கும் வீரன் ; வீறார்ந்த பெருந்தகை , நற்பணிக்காக மன்ன 
ரால் மதிப்புக்குரிய படைத்துறை நிலைக்கு உயர்த்தப்பட்ட 
உயர்குடிப்பிறப்பினர் ; பண்பார்பெருந்தகை ; படைத்துறை 
நிலைக்கு உயர்த்தப்பட்டவர் ; வீரப்பெருந்தகைப் பட்டம் 
வழங்கப்பெற்ற உயர்குடிப்பிறப்பாளர் ; ( வர . ) மாமன்ற 
வட்டப்பேராள் , கோட்டம் அல்லது வட்டத்துக்கு மா 
மன்றத்தில் பிரதிநிதியாயிருப்பவர் ; பண்டைய ரோம் 
நாட்டில் குதிரைப் படையைச் சேர்ந்த ஒருவர் ; பண்டைய 
கிரேக்க நாட்டில் ஆதென்ஸ் ( Athens ) நகரில் இரண்டாம் 
படிநிலைக்கு உயர்த்தப்பட்ட குடிமகன் ; சதுரங்க ஆட்டத்தில் 
குதிரைத்தலையுடைய காய் ; V. ஒருவருக்கு வீரத்திருத்தகைப் 
பட்டம் வழங்கு ; ( தொ . ) knight bachelor , தனிப்பட்ட 
எந்தப் படிநிலையையும் சாராத பொதுநிலைப்பட்டம் பெற்ற 
வீரத்திருத்தகை ; knight commander , வீரத்திருத்தகைப் படி 
நிலை வகைகளில் மேல்தரத்தைச் சேர்ந்தவர் ; knight 
companion , வீரத்திருத்தகைப் படிநிலையில் தாழ்ந்த தரத்தைச் 
சேர்ந்தவர் ; knight crrant , உலாவியல் பெருந்தகைவீரர் , 
அருளாண்மைச் செயல்களைத் தேடித்திரிந்த இடைநிலைக்கால 
ஆண்டகை ; கோமாளி வீரன் ; knight of the post , பொய்க் 
கரியுரைத்தே வாழ்க்கை நடத்துகிறவர் ; Knights Hospitallers , 
படைத்துறைத் துறவிகள் கொண்டதாக 1048 - ல் நிறுவப்பட்ட 
அமைப்பு ; Knights Templars, பாலஸ்தீன ( Palestine ) நாட் 
டுக்குத் திருத்தல யாத்திரை செல்பவர்களுக்குப் பாதுகாப் 
பளிப்பதற்கான சமயச்சார்பான படைத்துறை அமைப்பு . 
knight age , n . வீரத்திருத்தகையினர் தொகுதி ; வீரத்திருத் 

தகைகளின் வரலாறடங்கிய பட்டியல் . 
knight hood , 11. வீரத்திருத்தகைப் பட்டம் ; வீரத்திருத்தகை 
நிலை ; வீரத்திருத்தகையோரின் படித்தரம் ; வீரத்திருத்தகை 
அமைப்பு . 
knight ly , a . வீரத்திருத்தகைக்குரிய ; வீரத்திருத்தகைக் 

குகந்த ; வீரத்திருத்தகை போன்ற . 
knight - mar shall, n . அரசன் அரண்மனை க்குப் பன்னிரண்டு 
கல் தொலைவுக்குட்பட்ட எல்லையில் நடைபெறும் குற்றங்கள் 
நடவாமற் காத்த முற்காலப் பணியாளர் . 
knight - service , n . ( வர . ) படைடத்துறைப் பணிக்கான 

மானியமுறை . 
knit , U. துன்னு ; பின்னியிழை ; வலையாகப் பின்னு ; துன்ன 
லுறு , பின்னி இணைவுறு ; துன்னி உருவாக்கு , பின்னல் வேலை 
செய்து உண்டுபண்ணு ; சுரி , நெரி , சுருக்கமுறுவி ; நெரிப் 
புறு , சுருக்கமுறு ; நெருங்கியிணை ; ஒன்றுபடுத்து ; கூட்டி 
ஒன்றாக்கு ; செறிவுறுத்து ; ( தொ . ) knit up , பின்னலிழை 
போட்டுச் செப்பனிடு ; வாத முதலியவற்றுக்கு நிறைவளி ; 
நன்கு முடி . 
knitt ing , n . துன்னுதல் ; பின்னல்வேலை ; ஒன்றுபடுத்தல் . 
knitt ing -needle , 11. துன்னூசி , துன்னுகோல் , பின்னலிழைக் 

கோல் . 
knit tle , 11. ( கப் . ) புரியிழையினாலான சிறிய நூற்கயிறு , 
knob , 1. குமிழ் , முளையுருளை ; உருள் புடைப்பு ; கொம்மை ; 
குமிழ்வடிவக் கைப்பிடி ; சர்க்கரை - நிலக்கரி முதலியவற்றின் 
சிறு கட்டி ; 3. குமிழ் இணைவி ; புடை , வீங்கு , உப்பு . 


knobbed , a . குமிழ் இணைவுற்ற ; குமிழினையுடைய ; குமிழ் 

நிரம்பிய , சிறு புடைப்புக்களையுடைய . 
knob ble , 11. சிறு புடைப்பு , கணு . 
knobb y , a . புடைப்புக்கள் நிறைந்த , கணுக்கள் உள்ள . 
knob kerrie , n . தென்னாப்பிரிக்கர் 

தென்னாப்பிரிக்கர் ஆயுதமாக வழங்கும் 
குமிழ்ப்பிடியுள்ள குறுந்தடி . 
knob stick , n . படைக்கலம் என்னும் வகையில் குமிழ்த் தலைப் 

புடைய தடி ; வேலைநிறுத்தக் காலத்தில் வேலைக்குச் செல்பவர் . 
knock , 11. திடீர் அடி , தட்டுதல் , தாக்குதல் , இடிப்பு , குத்து , 
கொட்டு ; இயந்திரத்தினுள் கோளாறு காரணமாக எழும் 
உள்வெடிப்பொலி ; ப . வலங்கொண்டடி , மொத்து ; இடி , 
குத்து ; கொட்டு ; மோது ; மோதப்பெறு ; அறைந்து உட் 
செலுத்து ; அடித்து வெளியேற்று ; கதவைத்தட்டு , தடதட 
வென்றடித்துக்கொள் ; தடதட ஓசை 

உண்டுபண்ணு ; 
இயந்திர வகையில் தடதடவென்றோசை உண்டாகப்பெறு ; 
அடித்துத்தாக்கு ; அடிகள் மூலம் வழங்கு ; அடிகள் மூலம் 
செய்துமுடி ; அடித்து வீழ்த்து ; ஏலத்தில் சுத்தியடித்துப் 
பொருளை வழங்கு ; ( தொ . ) knock about , அடிமேல் அடி 
கொடு ; முரட்டுத்தனமாக நடத்து ; அலைந்து திரி ; ஒழுங் 
கற்ற வாழ்வு நடத்து ; knock against , சென்று மோதிக் 
கொள் ; தற்செயலாகச் சந்தி ; knock down , அடித்து வீழ்த்து ; 
தோல்வியுறுவி ; ஏல விற்பனையில் சம்மட்டியாலடித்து ஏலங் 
கேட்டவருக்குப் பொருளை விற்றுவிடு ; ( பே - வ . ) குறிப்பிட்டு 
அழை ; ( பே.வ. ) விலைகளைக் குறை அல்லது தணி ; எளிதாக 
எடுத்துச் செல்லும்படி இயந்திரம் முதலியவற்றைக் கூறுக 
ளாகப் பிரித்துவிடு ; knock head , நெற்றி நிலத்தில் படிய 
விழுந்து வணங்கு ; தன்னை இழிவுபடுத்திக்கொள் , தாழ்த்திக் 
கொள் ; knock into a cocked hat , செம்மையாக அடி ; 
knock off , அடித்து ஒடித்து வேறாக்கு ; வேலையை விட்டொழி ; 
விட்டொழி ; ( பே - வ . ) விரைந்து காரியஞ் செய் ; பாடல்கள் 
முதலியவற்றை விரைவாக இயற்றித்தள்ளு ; விலைப்பட்டியலில் 
கழிவுதள்ளு ; விலையிலிருந்து கழிவு தள்ளிவிடு ; knock one 
into the middle of next week , அடித்து ஓட்டு ; knock one s 
head against , முரணான சூழ்நிலைகளோடு மோதிக்கொண்டு 
இடர்ப்படு ; knock one s head off , ஒருவரை எளிதில் விஞ்சு ; 
knock on the head , தலையிலடித்து உணர்விழக்கச் செய் , 
தலையிலறைந்து கொல்லு ; திட்டம் முதலியவைகளுக்கு முடிவு 
கட்டு ; knock out , புகைபிடிக்குங் குழலைக் கவிழ்த்துக்கொட்டு ; 
குத்துச்சண்டையில் குறிப்பிட்ட நேரத்தில் எதிரி மீண்டும் 
எழாதவாறு மடங்கச்செய் , படுகுலையடிகொடு , தோல்வியுறுவி ; 
( பே - வ . ) அவசரமாகத் திட்டமிடு ; knock the bottom out of , 
வாதம் முதலியவற்றைச் செல்லாததாக்கு ; knock together; 
அவசரமாக ஒன்றுசேர் ; knock under , பணி ; கீழ்ப்படி ; knock 
up , அடித்து மேல் நோக்கிச் செலுத்து ; அவசரமாகச் செய் , 
விரைந்து ஏற்பாடு பண்ணு ; மரப்பந்தாட்டத்தில் ஓட்டங்கள் 
எடு ; கதவைத்தட்டி ஆளை எழுப்பு ; களைப்புறுவி ; களைப்புறு ! 
knock about , 11. பகட்டாரவாரமும் இரைச்சலுமுடைய இசை 
யரங்கு ; அலைந்து திரிதல் ; a . பகட்டாரவாரமுள்ள , இரைச்ச 
லான ; துணிவகையில் முரட்டு உபயோகத்துக்குப் பயன் 
படுத்தத்தக்க . 
knock - down , 1. தெருச்சண்டை , அருகில் உள்ளவரும் 
கலந்துகொள்ளும் கைகலப்பு ; a . அடிவகையில் வீழ்த்துகிற , 
விஞ்சி மேற்செல்கிற , அடக்குகிற ; ஏல விற்பனையில் கேட்கப் 
படும் விலை வகையில் மிகக்குறைந்த , கொள்முதல் வைப்பான . 
knock er , 11. மோதுபவர் , தட்டுபவர் ; கதவுதட்டும் கைப் 
பிடி ; சுரங்கங்களில் வாழ்ந்துகொண்டு உலோகக் கனிப் 
பொருள் இருக்குமிடம் தட்டிக் காட்டுவதாகக் கருதப்படும் 
கூளித்தெய்வம் . 
knock - kneed , a. தெற்றுக்காலுடைய . 
knock -knees , n . pl . தெற்றுக்கால் , நடக்கும்போது ஒன்றோ 

டொன்று மோதும் முட்டிக்கால்கள் . 
knock - out , 11. படுகுலையடி , மீண்டெழா தபடி குத்துச் 
சண்டைக்காரனை அடிக்கும் அடி ; ஏலவிற்பனையில் குறை 
விலையில் வாங்கிவிட உடந்தையாயிருப்பவர் ; a . குத்துச் 
சண்டை குத்து வகையில் எதிரியை எழாதவாறு வீழ்த்துகிற . 


565 


knoll 


komitadji 


knolly , 1. சிறுகுன்று , மேடு . 
knoll , 0. மணி அடி ; மணி அடித்து நேரங்காட்டு ; மணி 

அடித்தழை . 
knot , 11. முடிச்சு ; சிக்கல் , நெருடு ; இடர் , புதிர் ; பிரச்சினை ; 
உடுப்பின் ஒப்பனை இழைக்கச்சை ; ( கப் . ) வேகமளக்குங் கரு 
வியல் முடிச்சுக்களால் குறிப்பிடப்படும் பிரிவு ; 6080 அடி 
கொண்ட கடல்துறை நீட்டலளவை அலகு ; பிரச்சினை - கதை 
நிகழ்ச்சி முதலியவைகளின் மையம் ; விலங்கினது உடம்பி 
லுள்ள கெட்டியான மொத்தைக்கட்டி ; செடியின் காம்பு - கிளை 
அல்லது வேரில் காணப்படும் புடைப்பு ; அடிமரத்தில் கிளை 
தோன்றுமிடத்தில் 

உண்டாகுங் கெட்டியான திரட்சி ; 
அறுக்கப்பட்ட பலகையில் இத் திரட்சியினால் ஏற்படும் எதி 
ரிழைப்பகுதி ; செடிக்காம்பின் கணு ; தொகுதி , கூட்டம் , 
கணம் ; குலை ; கொத்து ; கமைகளைத் தூக்கிச் செல்வதற்கான 
இரட்டைத்தோள் சும்மாடு ; V. கயிறு முடிச்சிடு ; முடிச்சாகக் 
கட்டு ; ஆடை ஓர முடிச்சுக்களிடு ; முடிச்சுக்களிட்டு ஆடைக் 
கரைகளுண்டாக்கு ; புருவம் நெரி ; நெருக்கமாக ஒன்றுபடுத்து ; 
சிக்கவை , சிக்குப்படுத்து ; ( தொ . ) cut the Gordian knot , 
வன்செயலினாற் கட்டுப்பாடுகளகற்றிச் சிக்கலைத் தீர் ; Gordian 
knot , சிக்கலான முடிச்சு , இடரான பிரச்சினை அல்லது வேலை ; 
porter s knot , சுமைகளை எடுத்துச் செல்வதற்கான இரட்டைத் 
தோள் சும்மாடு ; weaver s knot , வெவ்வேறு அளவுள்ள 
கயிறுகளை இணைப்பதற்கான முடிச்சு வகை . 
knot , 11. ஈரமுள்ள மணற்பாங்கான இடங்களில் நீரில் நடந்து 

செல்லுஞ் சிறு பறவை வகை . 
knot - grass , 11 . 

சிக்கிக்கொண்டு படருந் தண்டுகளையும் 
இளஞ்சிவப்பு மலர்களையுமுடைய களைப்பூண்டு வகை . 
knott y , a , முடிச்சுக்கள் வாய்ந்த ; கணுக்கள் நிரம்பிய ; புதி 

ரான , விளக்கமுடியாத . 
knot work , n . பின்னப்பட்டுள்ள கயிறுகள் கொண்ட 
ஒப்பனை வேலைப்பாடு ; சித்திர வேலைப்பாடமைந்த தையல் 
வேலை வகை . 
knout , n . அடியால் உயிர்போக்கவல்ல ருசிய நாட்டு முற் 

காலச் சவுக்கு ; 3. ருசியச் சவுக்கினால் அடி . 
know , 11. தெரிநிலை , போதிய தகவல் பெற்றுள்ள நிலை , அறிய 
வேண்டுவனவற்றை அறிந்துள்ள நிலை ; 3. அறி , தெரிந்திரு ; 
தகவல் உடையவராயிரு ; ஐயமற உணர்ந்துகொண்டிரு ; 
அடையாளமறி ; இனங் கண்டுகொள் ; பெயர் விவரந் தெரிந் 
திரு ; திரித்தறி , வேறு பிரித்துணரும் ஆற்றலுடையவராயிரு ; 
அனுபவத்தாலறி , உணர் ; நன்கு தெரிந்திரு ; பழகியறிந்திரு ; 
பாலினத்தொடர்பு கொண்டிரு ; தேர்ச்சி பெற்றவராயிரு ; 
புலமையுடையவராயிரு ; ( தொ . ) don t know him from 
Adam , பார்வையில் அடையாளம் தெரியாதிரு ; in the know , 
விவரம் முழுதும் 

தெரிந்திருக்கிற ; தெரியாதநிலையில் 
இல்லாத ; know a hawk from a handsaw , தெளிந்த பொது 
நிலை அறிவுள்ளவராயிரு ; know better , know better than 
that , கூறியதை நம்பிவிடா அளவுக்குச் செய்திகளை நன்கு 
தெரிந்திரு ; know by name , பெயரைப்பற்றிக் கேள்விப் 
பட்டிரு ; பெயரைக் கூறக்கூடியவராயிரு ; know how , வழி 
யறி ; know of , உணர் , அறி ; know one s own mind , ஊச 
லாட்டமற்றுணர் ; know the ropes , 

செயல் துறையின் 
நிலையையும் விவரங்களையும் நுணுக்கங்களையும் தெரிந்து 
கொள் ; know what is what , உலக அனுபவமும் அறிவும் 
உடையவராயிரு ; not that I know of , எனக்குத் தெரிந்த 
வரையில் இல்லை . 
know - all , 11. எல்லாங் தெரிந்தவர் ; எல்லாம் தெரிந்ததாகச் 

சொல்லிக்கொள்பவர் . 
know .how , 11. வழிவகையறிவு ; செவ்விக்கேற்ற சரியான 

வகைமுறை நுண்ணறிவாற்றல் . 
know ing , a . அறிவுள்ள ; விரகுடைய ; சூழ்ச்சித்திறமுள்ள ; 
முழு விழிப்புடனிருக்கிற ; ( பே - வ . ) புதுப்பாணியிலுள்ள , 
நாகரிகப் பாங்கான . 
know ingly , adv . முழு விழிப்புடனிருக்கிற நிலையில் , வேண்டு 
மென்றே , நெஞ்சறிந்து , மனப்பூர்வமாக . 

72 


-knowledge , n . அறிவு ; அறிந்த செய்தி ; தகவல் ; புற 

அறிவுத்தொகுதி ; அறிவுப்பரப்பு ; அறிவுப் பரப்பெல்லை ; 
தெரிந்துள்ள செய்தியின் அளவு ; நெருங்கிய பழக்கம் ; 
அனுபவப் பழக்க அறிவு ; ( தொ . ) come to one s knowledge , 
தெரியவரலாகு . 
knowl edgeable, a . ( பே - வ . ) செய்தி : ளை நன்கு தெரிந் 

துள்ள , விவரமறிந்த , அறிவமைதியுடைய . 
know - nothing , n . அறிவிலி ; ஐயுறவுக் கோட்பாடுடையவர் . 
knuc kle, 11. கைமுட்டி ; விரலடி இணை எலும்பு ; நாற்கால் 
விலங்கு வகையில் கணைக்கால் ; குதிரைமுட்டு ; கன்றுக் 
குட்டி அல்லது பன்றியின் இறைச்சியுடன் கூடிய முழங்கால் 
முட்டுப் பகுதி ; U. கைமுட்டியால் அடி ; கைமுட்டியால் 
தேய் ; விரல் மடக்கிக் குத்து ; முட்டியால் அழுத்து ; முட்டி 
கொண்டு துடை ; 

கோலியாடுகையில் விரற் கணுக்களை 
நிலத்தின்மீது வை ; ( தொ . ) a rap on the knuckles , சிறுவர் 
களின் விரற் கணுவின் மேலடித்துத் தண்டிக்கும் வகை ; 
கண்டித்தல் ; knuckle down , kunckle under , விட்டுக்கொடு , 
கீழ்ப்படி , அடங்கிப்போ ; near the knuckle , ( பே - வ . ) இழிந்த 
பாங்குடையதென்று சொல்லும் நிலைக்கு மிக அணித்தான , 
கிட்டத்தட்ட இழிபாங்கான . 
knuck le - bone , 11. கைமுட்டி எலும்பு ; ஆடு முதலிய நாற் 
கால் விலங்குகளின் கால்முட்டி எலும்பு ; குதிரையின் முட் 
டெலும்பு . 
knuck le - bones , n . pl . ஆடு முதலியவைகளின் முழங்கால் 
முட்டி எலும்புகளைக் கொண்டு ஆடப்படும் விளையாட்டு 
வகை . 
knuck le - duster , 11 . முட்டிக்காப்பு , கைமுட்டியால் அடிக்கும் 

போது ஊறு நேராதபடிக் காப்பதற்கான உலோக உறை . 
knur , knurr , 11. அடிமரக் கணு , முண்டு ; காழ்ச்செறிவு ; 
இங்கிலாந்தின் வடபகுதியில் ஆடப்படும் ஆட்டத்திலுள்ள 
மரப்பந்து . 
knurl , 11. முடிச்சு , கணு ; தட்டெழுத்துப் பொறியில் அச்ச 
ழுத்துத் தாள் தகட்டைத் திருப்புங் குமிழ் ; உலோக 
வேலையில் விளிம்பு அமைவு . 
knut , n . பகட்டான இளைஞன் . 
ko a , 11. சான்டுவிச் ( Sandwich ) தீவுகளிற் காணப்படும் வேல 

மரவகை . 
koa la , koo lah , 11. ஆஸ்திரேலியாவிலுள்ள மரம் வாழ் 

பாலுணி விலங்குவகை . 
kob old , 11. செர்மானியரின் பழங்கதை மரபில் நற்கூளி ; 

சுரங்கங்களில் வாழும் அடிநிலக் கூளி . 
kod ak , 11 , தொடர்படமெடுக்குந் தகட்டுச்சுருளையுடைய நிழற் 
படக் கருவி ; 3. தொடர்சுருளைக் கருவிகொண்டு நிழற்படம் 
பிடி ; காட்சியை மிகு விரைவாக நிழற்படம் பிடி ; தோற்றத்தை 
விவரித்துக் கூறு . 
ko el , 1. குயில் வகை . 
koh - i - noor , 11. புகழ்பெற்ற தென் இந்திய வைரம் ; இனத்திற் 

சிறந்தது ; மிகச் சிறந்த பொருள் . 
kohira bi , n . இங்கிலாந்திற் கால்நடைகளுக்குத் தீவனமாகப் 

பயன்படுங் கோசுக்கீரை வகை . 
kohl , 1. மைக்கற்பொடி ; அஞ்சனம் , கண்ணுக்குத் தீட்டும் 


மை . 


koin e , 11. கிரேக்க இலக்கிய காலத்துக்கும் கீழை ரோமப் 
பேரரசுக் காலத்துக்கும் இடைப்பட்ட ஊழியின் பொதுநிலைக் 

கிரேக்க இலக்கிய வழக்குமொழி , 
kol a , n . = cola .. 
Kolar ian , n . கோலர் , வங்காள மலைகாடுகளிலுள்ள ஆரியர் 
களல்லாத தொல்பழங்குடியினர் ; a . கோலர் இனத்தைச் 
சேர்ந்த . 
kolin sky , 11. சைபீரியா ( Siberia ) விலுள்ள நில - நீர்வாழ் 

விலங்கு வகையின் மென்மயிர்த்ரத்தோல் . 
komitadjli , komitaj i , n . = comitadji . 


566 


komsomol 


Kyrie eleison 


kom somol , ) . ருசியாவின் பொதுவுடைமை இளைஞரமைப்பு . 
koo doo , n . தென் ஆப்பிரிக்காவிலுள்ள சுருள் கொம்பும் 

வெண்ணிறக் கோடுமுடைய பெரிய மான் வகை . 
koo lah , n . = koala . 
koorb ash , ( அரா . ) n . = kourbash . 
kop ec , kop eck , kop eek , kop ek , n . = copeck . 
kopp ie , kop je , n . தென் ஆப்பிரிக்காவில் சிறு குன்று . 
Kor an , ( அரா . ) 1. இஸ்லாமியர் திருமறை . 
korf ball , n . ஆலந்து நாட்டுக் கூடைப்பந்தாட்ட வகை . 
kosh er , n . யூதர்களின் மரபுச்சட்டத்தின்படி செய்து விற்கப் 
படும் உணவு அல்லது உணவுக்கடை ; a . யூதர் மரபுணவுக் 
குரிய ; யூதர் மரபுணவு மனைக்குரிய . 
kotow , n . கீழ்ப்படிதலின் அறிகுறியாக நெற்றி நிலத்தில் 
படும்படி வணங்குஞ் சீனர் வணக்கமுறை ; V. சீன மரபுப்படி 
நெற்றி நிலத்திற்பட வணக்கஞ் செய் . 
kot wal , ( இ . ) n . இந்தியத் தலைமை ஊர்க்காவலர் ; குற்ற 

நடுவர் , தண்டலாளர் , 
koum iss , n . குதிரைப்பாலிலிருந்து தயாரிக்கப்படும் புளிப் 

பான குடிவகை . 
kourb ash , ( அரா . ) n . துருக்கி 

நாடுகளில் 
தண்டனைக்குரிய சாட்டைவார் . 
kraal , n . சுற்றிலும் வேலியாற் சூழப்பட்ட தென் ஆப்பிரிக்க 
கிராமம் ; ஆடுமாடு அடைக்குந் தொட்டி , வேலியிடப்பட்ட 
பட்டி . 
krait , ( இ . ) n . வங்காளத்திற் காணப்படும் கடு நச்சுப்பாம்பு 


Kroo , Krou , Kru , n . மேலை ஆப்பிரிக்காவில் லைபீரியா 
நிலத்தின் கரையோரப் பகுதிகளில் உள்ள திறமைவாய்ந்த 
கடலோடிகளான நீக்ரோ இனத்தவர் ; a . லைபீரியா நிலத்து 
நீகிரோ இனத்தைச் சார்ந்த . 
kryp ton , n . ( வேதி . ) மறையம் , ராம்சே ( Ramsay ) என்பவ 
ரால் 1898 - ஆம் ஆண்டிற் கண்டுபிடிக்கப்பட்ட அரிய இயை 
பியக்கமற்ற ஆவித்தனிமம் . 
ksha triya , ( ச . ) n . க்ஷத்திரியர் , வீர வகுப்பினர் . 
kud os , n . பெருமை , கீர்த்தி , புகழ் . 
Kuf ic , n . = cufic . 
Ku - Klux , Ku - Klux - Klan , n . ( வர . ) அமெரிக்க தென் 
ஐக்கிய அரசுகளில் மறைநிலை நீகிரோ எதிர்ப்புச்சங்கம் ; 
முதல் உலகப் போர்க்கால அமெரிக்க மறைநிலை அயலார் 
தடைக்காப்புச் சங்கம் . 
kuk ri , ( இ . ) 1. இருமுனைகளிலும் அகன்று வளைந்த கூர்க்க 

வீரரின் கொடுவாள் . 
kul ak, n . செல்வ வளநிலையுடைய ருசிய நாட்டுக் குடியான 

வர் ; pl . kul aki . 
kultur , ( செர் . ) 1. பண்பாடு ; நாகரிகம் ; நாகரிகப்படிவம் . 
kultur kampf , ( செர் . ) n . ( வர . ) பள்ளி - கோயில்கள் நிர்வாகம் 
பற்றி முற்காலச் செர்மன் பேரரசாட்சியாளர்க்கும் போப் 
ஆண்டவருக்கும் இடையேயுள்ள பூசல் . 
kumm el , ( செர் . ) n . சோம்பு மணமூட்டப்பட்ட இன்தேறல் 


எகிப்து 


வகை . 


வகை . 


kra ken , n . நார்வே நாட்டுக் கடலோரப்பகுதிகளிற் காணப் 
படுவதாகக் கருதப்படும் பழங்கதை மரபுக்குரிய 

கடல் 
வேதாளம் . 
krans , n . தென் ஆப்பிரிக்காவிற் சுவர்போல் மேற்கவிந்து 

நிற்கும் பாறைகள் . 
krem lin , n . ருசியாவில் மாஸ்கோ நகரிலுள்ள அரசியல் 
கட்டிடமாகிய உட்கோட்டை மாளிகை ; ( தொ . ) the Kremlin , 
ருசிய அரசாங்கம் . 
kreu tzer , 11. செர்மனி ஆஸ்திரியா நாடுகளில் முன்பு வழங் 

கிய வெள்ளி செம்பாலான சிறு நாணயம் . 
krieg spiel , ( செர் . ) n . போர் மாதிரி விளையாட்டு , வரை 
படங்களின்மேல் மரக்கட்டைகளைப் போர்வீரர்களாகக் 
கொண்டு நகர்த்திச் செல்லும் ஆட்ட வகை . 
kril ium , n . நில அரிப்பைத் தடுக்கும் தூள் வகையின் 

வாணிகப்பெயர் . 
kris ; n . = creese . 
Krish naism , n . கண்ணன் வழிபாடு . 
kromes ky , n . கொத்திய கோழிக்குஞ்சின் இறைச்சி உட் 

பொதிந்த பன்றி இறைச்சிப் பொரியலுணவு வகை . 
kron e , n . டென்மார்க் - நார்வே - ஸ்வீடன் முதலிய நாடுகளிற் 
பழக்கத்திலிருக்கும் வெள்ளி நாணயம் ; முற்கால ஆஸ்திரியா 
நாட்டின் வெள்ளி நாணயம் ; முற்கால செர்மனி நாட்டுத் 
தங்க நாணயம் . 


Kurd , n . கூர்டிஸ்தான் ( Kurdistan ) குடிமகன் . 
Kuomintang , n . சீனாவில் ( 1912 - இல் ) நிறுவப்பட்ட தேசீயப் 

புரட்சிக் கட்சி . 
kur saal , ( செர் . ) n . செர்மானிய உடல்நலத் தலங்களிற் 

பார்வையாளர்களுக்கென ஒதுக்கப்பட்ட கட்டிடம் . 
kvass , n . கம்பு போன்ற ஒருவகைத் தானியத்தினின்று 

இறக்கப்படும் ருசியநாட்டுக் குடிவகை . 
kwashior kor , n . வெப்ப நாடுகளிற் புரதச்சத்துப் போதாமை 

யால் வரும் நோய் வகை . 
kwe la , 1. தென் ஆப்பிரிக்க சூலூ ( Zulu ) மக்கள் பாடல் வகை . 
ky anize , v . மரங்கள் உளுத்து அல்லது மக்கிப்போகாமல் 

தடுக்கும் வீரம் கலந்த கரைசலைப் பூசு . 
kyat , n . பொதுச் செலாவணியிலுள்ள பர்மிய நாணயம் . 
kyl in , n . சீன ஜப்பானிய பீங்கான் கலங்களின் மேல் 
வரையப்படும் பழங்கதை மரபுக்குரிய வியத்தகு வடிவுடைய 

விலங்கு உருவங்கள் . 
kyl oe , n . ஸ்காத்லாந்து நாட்டில் வளர்க்கப்படும் நீண்ட 

கொம்புடைய குட்டையான மாடு வகை . 
kym ograph , n . ஒலி அலைகளின் அழுத்த வேறுபாடுகளைப் 

பதிவு செய்யுங் கருவி . 
Kyr ie ele ison , ( கிரே . ) n . கிரேக்க ரோம திருக்கோயில்களில் 
வழிபாட்டின்போது கூறப்படும் வழிபாட்டுச் சொற்றொடர் ; 
வழிபாட்டுச் சொற்றொடர் சார்ந்த பின்னணி இசையமைப்பு ; 
ஆங்கிலத் திருக்கோயில்களில் ‘ நற்கருணை வழிபாட்டின் 
போது சமயகுருவின் கட்டளைகளுக்கு அளிக்கப்படும் மறு 
மொழி . 


L 


La 


lachrymal 


La 


யமையா 


வளைந்து 


a , n . ( இசை . ) மேற்பாலையில் ஆறாவது இசைமானம் 

அல்லது பண் . 
laag er , n . படைவீடு ; வண்டிகளை வட்டமாக நிறுத்தி 
வைத்து அமைத்த கூடாரம் ; படைத்துறைக்கவச ஊர்தி 
களின் தங்கலிடம் ; U. வண்டிகளை வட்டமாக நிறுத்தி 
வைத்துக் கூடாரம் அமை ; வண்டி வட்டக்கூடாரங்களில் 
ஆட்களைத் தங்கவை . 
lab , n . ( பே - வ . ) = laboratory . 
lab arum , n . ரோமரின் படைத்துறைக் குறிகளுடன் 
கிறித்தவச் சின்னங்களையும் இணைத்த கான்ஸ்டண்டின் 
( Constantine ) என்ற முதல் கிறித்தவ ரோமப் பேரரசர் 
கொடி . 
lab dacism , n . = lambdacism . 
labefac tion , n . நடுக்கம் ; தளர்ச்சி , வலுக்குறைவு ; வீழ்ச்சி . 
lab el , n . தாள் நறுக்கு ; முகப்புவரிச்சீட்டு , பொருட்பெயர் 
பண்பு - வகை -உடையவர் பெயர் செல்லுமிடம் முதலிய இன்றி 

விவரங்களைத் தாங்கிய அடையாளத் துண்டுக் 
குறிப்பு ; வகை விவரத் துணுக்கு , வகை தொகைப்படுத்தப் 
பட்ட தொடர்பு விவரக்குறிப்பு ; தற்குறிப்பு அடைமொழிப் 
பெயர் ; ஒட்டுப்பொறிப்புத் தலை , தலைச்சின்னம் ; U. பொருட் 
களின்மேல் பெயர் விவரச்சீட்டை இணை ; தலைச்சின்னத்தை 

ஒட்டு ; இனவாரியாகப் பிரித்து ஒதுக்கிக் குறிப்பிடு . 
lab ia , ( ல . ) n . pl . ( உள் . ) இதழ்கள் போன்ற பெண்குறியின் 

பகுதிகள் . 
lab ial , n . இதழ் ஒலி ; உதடுகளின் துணையால் ஒலிக்கப்படும் 
எழுத்து : a . இதழ்பற்றிய ; இதழ்போன்ற ; 

உதடுகள் 
போன்று செயலாற்றுகிற ; உதடுகளால் ஒலிக்கப்பெறுகிற ; 
( தொ . ) labial pipe , ( இசை . ) உதடுபோன்ற உறுப்புடைய 
இசைக்கருவி . 
lab iate, 11. ( தாவ . ) உதடனைய இதழ்களுடைய மலர்வகை ; 
உதடு போன்று 

போன்று இருபிரிவாகப் பிரிந்த புற இதழ்வட்ட 
முடைய செடிவகை ; a . உதடனைய இதழ்களுடைய ; உதடு 
போன்ற புல்லிவட்டங் கொண்ட ; இதழ்கள் போன்ற . 
lab ile , a . ( இயற் . , வேதி . ) நிலையற்ற , நிலைமாற்றமடையக் 

கூடிய ; பொருள் மாற்றம் பெறக்கூடிய . 
lab io -dental , a . உதடும் பல்லும் பொருந்தி உண்டாகிற . 
lab ium , ( ல . ) n . தோடுடைய சிற்றுயிரினங்களின் வாய் 
அடிப்புறம் ; ஒற்றைத் தோட்டுயிரின் உதடுபோன்ற உட் 
பகுதி ; உதடுபோன்று இருகூறாகப் பிரிந்த மலரின் கீழ்ப் 
பகுதி . 
lab oratory , n . ஆய்வுக்கூடம் , ஆராய்ச்சி செய்முறைச் 

சாலை . 
labor ious , a . விடாதுழைக்கிற , கடினமான வேலைசெய்கிற ; 
உழைப்பாளியான, முனைத்த உழைப்பீடுபாடுடைய ; மட்டு 
மீறிய கடுமையுடைய , வருந்தி உழைக்கத்தக்க , எளிதாகச் 
செய்ய முடியாத ; நீடித்த உழைப்பு தேவைப்படுகிற . 
lab our 1 , n . உழைப்பு ; கடுமுயற்சி ; சமுதாயத் தேவை 
நிறைவேற்றும் உடலீடுபாட்டு வேலை ; முயற்சியாற்றல் ; 
உழைப்பாற்றல் ; தொழிலாளர் தொகுதி , தொழில்வகுப்பு ; 
தொழிலாளர் இன ஆற்றல் ; ஆற்றல் சான்ற முயற்சி ; 
மூளை வேலை ; பிள்ளைப் பேற்றுவலி ; கப்பலின் புயற்காலப் 
பெரும் பிறழ்வுப்போக்கு ; ப . உழை ; கடுமுயற்சி செய் ; கடு 
உழைப்பில் ஈடுபடு ; முனைந்து முயல் ; கடுந்துயருறு ; 
துன்பம் அனுபவி ; பிள்ளைப்பேற்று நோவுறு ; கப்பல் வகை 
யில் உழல் , இடரெதிர்த்துப் போராடு ; நுணுகி விரிவுபட 
எடுத்துரை ; 

கடும் 

உழைப்புக்காட்டு ; பேருழைப்பாற் 
செயற்கைவிளைவு உண்டுபண்ணு ; இடர்ப்பட்டு மெல்லமெல்ல 
இயங்கு ; ( செய் . ) நெற்றி வியர்வை நிலத்தில் விழப்பாடுபடு ; 
( தொ . ) labour of Hercules , மிகுவலிமை தேவைப்படுஞ் 
செயல் ; labour of love , ஊதியமின்றி ஏற்றுச் செய்யப்படும் 
பணி ; lost labour , பயனற்ற ஊதியமில்லா உழைப்பு , 
தண்டவேலை . 


Lab our , n . அரசியல் முறையின் தொழிலாளர் தொகுதி ; 
( தொ . ) Labour Exchange , உழைப்புத் தேவைப்படும் இடங் 
களுக்குத் தொழிலாளர்களை அனுப்பும் உள்நாட்டுத் தொழில் 
அமைப்பு அலுவலகம் ; Labour leader , தொழிலாளர் தலைவர் ; 
தொழிற்சங்கத் தலைவர் ; Labour Party , தொழிற்கட்சி ; 
தொழிலாளர் நலனுக்காக நிற்கும் பாராளுமன்ற உறுப்பினர் 
தொகுதி . 
lablourer , n . உழைப்பவர் ; தொழிலாளி , பாட்டாளி . 
lab ourite , n . தொழிற்கட்சி உறுப்பினர் ; தொழிற்கட்சிச் 

சார்பாளர் . 
lab our - market , n . தேவைக்கேற்பத் தொழிலாளர் கிடைக்கத் 

தகுந் சமுதாய நிலைக்களம் . 
Lab rador dog , Lab rador retriever , n . காயம்பட்ட 
அல்லது இறந்த வேட்டை உயிரினங்களின் உடலை மீட்டுத் 
தருவிக்கப் பழக்கப்படுத்தப்பட்ட நாய்வகை . 
lab ret , n . அழகுக்காக உதட்டில் செருகிக் கொள்ளப்படுஞ் 

சிறு கிளிஞ்சல் அல்லது எலும்பு . 
laburn um , n . ஒளிமிக்க மஞ்சள் நிற மலர்க்கொத்துக்களைக் 

கொண்ட சிறு மரவகை .. 
lab yrinth , n . அரும்புதிர் நெறி , மீட்டுவரமுடியாதபடி 
திருக்குமறுக்காக அமைக்கப்பட்ட வழி ; புதிர்நெறிக்கூடம் , 
அரும்புதிர் நெறிகள் அமைந்த கட்டிடம் ; திகைப்பூட்டுந் 
திருக்குமறுக்குப் புதிர் ; கடுஞ் சிக்கலமைவு ; உட்காதின் 
திருக்குமறுக்கான துளை ; திகைப்பூட்டுஞ் சிக்கல் நிலை . 
labyrin thodon , labyrin thodont , n . திருக்குமறுக்காக 

வளைந்துள்ள பல்லமைப்புடைய நில நீர்வாழ் 
பேருருவப் புதையுயிர்ப் படிவ விலங்குவகை . 
lac1 , 11. அரக்கு , சில பூச்சிகளால் தற்காப்புக்காகச் சுரப்பிக்கப் 

படும் பிசின் போன்ற பொருள் . 
lac " , ( இ . ) 11. நூறாயிரம் , இலட்சம் . 
lace , n . வார் இழை , புதைமிதி அரணம் போன்றவற்றிற் புழை 
வழிகோத்து இறுக்குவதற்குரிய இழைக்கச்சை ; இழைவார் ; 
ஆடவர் மேலங்கியை அழகுபடுத்துவதற்குரியதாகக் கண்ணி 
சுருளை முடிச்சுப் பின்னல்களால் அழகுபடுத்தப்பட்ட புரி 
இழை ; பூத்தையல் இழை ; சரிகை ; பல்வண்ணப் பின்னல் 
முறுக்கு நூற்கயிறு ; U. வாரிழைகோத்திறுக்கு , இழைக் 
கச்சைகொண்டு புதைமிதியரணத்தை இறுக்கு ; இழைப் 
பட்டிகையினால் இடுப்பைச் சுற்றி இறுக்கிக்கட்டு ; இடுப்பை 
வரிந்திறுக்கு ; சரிகையால் பின்னு ; சரிகை ஒப்பனை செய் ; 
இழைக்கச்சையால் பின்னு ; பூத்தையல் வேலையில் 

பல் 
வண்ணக்கோடுகள் வரும்படி பின்னு ; பின்னிமுறுக்கு ; 
பல்சுவை கல ; சாராயஞ் சேர்த்துப் பால் முதலியவற்றிற்குச் 
சுவையூட்டு ; கெடாமல் வை ; கசைவாரினால் அடி . 
lace .glass , 11. சரிகை அல்லது பின்னல் வேலைபோன்ற சித்தி 

ரங்கள் கொண்ட வண்ணக்கண்னாடி . 
lace .pillow , 11. சரிகை வேலைசெய்யும் பெண்ணின் மடிமீது 

வைக்கப்படும் அடித்திண்டு. 
la cerate, . கிழி , கீறு , கிழித்துப் புண்படுத்து ; சிராய்த்துக் 
காயப்படுத்து ; உள்ளத்தைப் புண்படுத்து , மனவருத்தம் 
உண்டுபண்ணு . 
lacert ian , lacert ine , a . பல்லிகளைச் சார்ந்த ; பல்லி 

போன்ற . 
Lacet , n . சரிகை இழைகளிட்டு நாடா அல்லது வாரிழைகளாற் 

செய்யப்படுஞ் சித்திரவேலை . 
lach es , 11. ( சட் . ) மன்னிக்கத் தகாத கவனக்கேடு ; மடிமைக் 
குற்றம் ; சட்டஞ் சார்ந்த கடமையை நிறைவேற்றுவதில் 
புறக்கணிப்பு ; உரிமை வலியுறுத்திப் பெறுவதில் சுணக்கம் ; 
உரிமை நிறைவேற்றத்தில் தயக்கம் . 
lach ryma Chris ti , n . தென் இத்தாலியிற் செய்யப்படும் 

ஆற்றல் மிக்க இனிய செந்தேறல் வகை . 
lach rymal , n . கண்ணீர்க்கலம் ; 

a . கண்ணீர் 

சார்ந்த 
கண்ணீராலான ; கண்ணீருக்கான ; 

( தொ . ) lachrymal 
canal , கண்ணீர்க்கால் ; lachry mal duct , கண்ணின் உள் 


5681 


lady 


lachrymals 
மூலையிலிருந்து கண்ணீரை மூக்கடிக்குக் கொணரும் நரப்புக் 
குழாய் ; lachrymal gland , கண்கடையிலுள்ள கண்ணீர்ச் 
சுரப்பி ; lachrymal sac , கண்ணீர்ப் பை ; lachrymal vase , 
கண்ணீர்க்கலம் . 
lach rymals , n . கண்ணீர்த்தொடர்புடைய உறுப்புக்கள் ; 

கண்ணீர்ச்சுரப்பி -கண்ணீர்க்கால் முதலியவற்றின் தொகுதி . 
lachryma tion , n . கண்ணீர் ஒழுக்கு . 
lach rymatory , n . பண்டைய ரோம தூபிகளிலுங் கோபுரங் 
களிலுங் காணப்படும் கண்ணீர்க்கலமாகக் கருதப்பட்ட சிறு 
குப்பி ; a . கண்ணீர் சார்ந்த ; கண்ணீர் வருவிக்கிற ; ( தொ . ) 
lachrymatory bomb , கண்ணீர்ப் புகைக்குண்டு . 
lach rymose , a . கண்ணீர் நிறைந்த ; கண்ணீர் வடிக்கிற ; 

அழுகிற இயல்புடைய . 
lacin iate , lacin lated , a . ( தாவ . , வில . ) தாறுமாறாக 
உள்ளாழ்ந்து வெட்டிச் சிதைக்கப்பட்ட ; ஓரத்தில் ஒடுங்கிய 
அலகுக்காக அமைந்த ; கீற்றுகீற்றான . 
lack , n . குறைபாடு , பற்றாக்குறை ; ப . இன்றியமையாது 
தேவைப்படு ; இல்லாது குறைபடு ; இலம்பாடுறு , இல்லாம 
லிரு ; பெறாமலிரு ; ( தொ . ) for lack , தேவை காரணமாக , 
இல்லாததால் ; no lack , நிறைவான , குறைவற்ற ; ஏராள 


lac tometer , 11. பால்மானி . 
lac to - prot ein , n . பாலில் அமைந்துள்ள வெண் கருப் 

பொருள் . 
lac to- scope , n . பாலின் ஏட்டுமானி . 
lactose , 11. பால்வெல்லம் , பாலில் உள்ள சர்க்கரை . 
lacun a , n. இடைவெளி ; இடையீடு ; இடைத்தயக்க நேரம் ; 
விடுபட்ட பகுதி ; எலும்பு - தசை முதலியவற்றிலுள்ள இடைக் 
குழிவான பகுதி . 
lacus trine, a . ஏரிகளைச்சார்ந்த ; ஏரிகளில் வாழ்கின்ற ; 
ஏரிகளில் வளர்கிற ; ( தொ . ) lacustrine age , மக்கள் ஏரி 
உறைவிடங்களில் வாழ்ந்த ஊழி . 
la cy , a . பூப்பின்னல் போன்ற , சரிகை போன்ற . 
lad , n . சிறுவன் , இளைஞன் ; தோழன் . 
ladd er , 11. ஏணி , படிமரம் ; தவறான தையலாற் காலுறையில் 
ஏற்படுஞ் செங்குத்தான நூற்பிரிவுகள் ; படிமுறை , உலகில் 
முன்னேறுவதற்கான வழி , படிநிலைத்தொகுதி , குறிக்கோளை 
அடைவதற்கான படிகளின் மொத்தம் ; ( தொ . ) kick down 
ladder , முன்னேற உதவியாயிருந்த நண்பர்களையோ 
தொழிலையோ உதறித்தள்ளு . 
ladd er - dredge , n . ஏணித்தொடர் ஏற்றம் , ஏணிபோன்ற 
சங்கிலித் 

தொடரில் தூக்கிச்செல்லப்படும் வாளிகளின் 
தொகுதியடங்கிய ஏற்ற அமைவு . 
ladd er - stitch , 11. பூப்பின்னல் வேலையில் குறுக்குத்தையல் . 
lade , v . கப்பலிற் சரக்குகளை வை , கப்பலுக்குப் பாரமேற்று ; 

சரக்குகளாகக் கப்பலில் ஏற்று . 
lad ed , v . lade என்பதன் இறந்தகாலம் ; lade என்பதன் 

முடிவெச்ச வடிவங்களில் ஒன்று . 
lad en , a . சரக்கேற்றப்பட்ட ; சுமையேற்றப்பட்ட ; 

வேற்றப்பட்ட ; துயர் - பழி முதலியவற்றின் பாரம் உடைய . 
lad en , v . lade என்பதன் முடிவெச்ச வடிவங்களில் ஒன்று . 
la - di - da , 1. வீம்படிப்பவன் ; வீறாப்பாளன் ; தற்பெருமை 
மிக்க பேச்சு நடை உடை உச்சரிப்புக்களையுடையவன் ; பகடி ; 
a . போலியான வீம்புநடையும் வீறாப்புப் பேச்சுமுடைய . 
lad ies 1 , 11. பெண்களுக்கான கைகால் கழுவும் இடம் . 
lad ify , v . = ladyfy . 
lad ing , 11. சாமான் ஏற்றுதல் ; கப்பற் சரக்கு . 
la dle , 11. அகப்பை , சட்டுவம் ; 0. அகப்பையால் எடுத்து 


மான . 


ஊற்று . 
lad y , 11 . 


கான 


lackadais ical , a . சோர்வுற்ற ; வருந்தும் தோற்றமுள்ள ; 
மென்னயத் தளர்ச்சிப் பகட்டுடைய ; ஒயிலான உணர்ச்சிப் 
பகட்டுடைய . 
lack er , n . = lacquer . 
lack ey , n . குற்றேவலன் , பணியாள் ; பணித்துறைப்பட்டி 
அணிந்த வேலையாள் ; கெஞ்சிப் பசப்புபவன் ; பிறரை ஒட்டி 
வாழ்பவர் ; ஒட்டுயிர் போன்று விடாது பற்றிநிற்பவர் ; U. 
குற்றேவலனாயிரு , பணியாளாயிரு , கீழ்த்தரமான அடிமைக் 
குணத்தோடு நடந்துகொள் . 
lack land , 11. நிலமில்லா தவர் , நிலமற்றவர் . 
lack lustre , a . கண் வகையில் ஒளிமங்கிய , மங்கலான . 
lacon ic , a . மணிச்சுருக்கமான , பொழிப்பான , பொருட்செறி 
வார்ந்த , சூத்திரம்போல் திட்பநுட்பம் உடைய ; மணிச்சுருக்க 
மாகப் பேசுகிற ; விரைசுருக்கக் குறிப்புவாய்ந்த நடை 
யுடைய . 
lac onism , 11. சுருங்கச்சொல்லும் பண்பு ; மணிச்செறிவான 

நடைத்திறம் ; பொருட்செறிவுள்ள முதுமொழி . 
lacg uer , 11. பித்தளைமெருகு , பித்தளை மேல் பூசப்படுவதற் 

பொன்வண்ண மெருகெண்ணெய் ; அரக்குச்சாயம் , 
மரத்தின் மீது பூசப்படும் மெருகெண்ணெய் ; மெருகெண் 
ணெய் பூசப்பட்ட மரச்சரக்கு ; 3. பொன்வண்ண மெருகெண் 
ணெய் பூசு ; ( தொ . ) japanese lacquer , மரம் முதலியவற்றிற் 
குப் பூசப்படுங் கெட்டியான மெருகெண்ணெய்வகை ; மெரு 
கெண்ணெய்ப்பூச்சுப் பூசப்பட்ட பொருள்கள் . 
lacq uey , n . = lackey . 
lacrosse , 11 . வட அமெரிக்க வளை கோற்பந்தாட்ட வகை . 
lacta tion , n . பால்கொடுத்தல் ; பால்சுரப்பு . 
lac teal , a . பால்சார்ந்த , குடல் நீர்மங்களால் உண்டாக்கப் 
படும் பால்போன்ற கணையம் பித்தம் ஆகிய நீர்மத்தைக் 
கொண்டு செல்கின்ற . 
lac teals , 11. pl . குடற் பாற்குழாய்கள் , குடலில் அமைந் 

துள்ள நுட்பமான பாற்குழாய்கள் . 
lactes cence , 11 . பால்போன்ற தோற்றம் ; பால்போன்ற 

சாறு சுரப்பித்தல் . 
lactes cent , a . பால்போன்ற தோற்றமுடைய , பால்போன்ற 

சாறு சுரப்பிக்கிற . 
lac tic , a . ( வேதி . ) பால்சார்ந்த , பால்பற்றிய , பாலுக்குரிய ; 
( தொ . ) lactic acid , புளித்த பாலில் உண்டாகுங் காடிப் 
பொருள் . 
lactif erous , a . பால் கரப்பிக்கிற , பால்போன்ற நீர்மத்தை 
உண்டாக்குகிற . 


சீமாட்டி , பெருமாட்டி ; பெருங்குடிப்பெண்டு ; 
இல்லத்தலைவி ; 

மனைவி ; காதலி ; தலைமகள் , தலைவி ; 
மரியாதை வழக்கிற் பண்புடைமாது ; பெண்பாலார் ; விலங்கு 
புள்ளினங்களிற் பெண்பால் ; pl . ladi es ; ( தொ . ) ladies 
chain , நான்கு இணை துணைவர்கள் ஐம்புள்ளி வடிவில் நின் 
றாடும் ஆடல் வகை ; ladies gallery , மாமன்றத்திற் பெண் 
களுக்கென ஒதுக்கி வைக்கப்பட்ட மேடையிருக்கை வரிசை ; 
ladies man , lady s man , பெண்கள் கூட்டத்திலேயே வட்ட 
மிடுபவன் ; Lady Bountiful , அருளாண்மையுடன் யாவர்க்கும் 
அன்பா தரவு காட்டும் மாது ; Lady Day , கன்னித்தாய் விழா 
( மார்ச் 25 ) , தேவதூதனால் இயேசுநாதர் திருப்பிறப்பு உணர்த் 
தப்பட்ட நாளின் ஆண்டுவிழா ; காலாண்டுத் தவணை நாள் ; 
lady help , இல்லப் பணித்துணைவி , மதிப்புடன் நடத்தப்படும் 
பணிப்பெண் ; lady of bed chamber , அரண்மனை உவளகப் 
பாங்கி ; Lady Mayoress , நகரத்தலைவர் மனையாள் ; lady of 
easy virtue , ஒழுக்கங் கெட்டவள் ; Lady s bed , ஒருவகைப் 
புல் ; lady s companion , கைப்பை ; Lady s cushion , கொத் 
தான இலைகளையும் வெண்மை-மஞ்சள் அல்லது செந்நிற மலர் 
களையுங் கொண்ட பாறைச் செடிவகை ; Lady s finger, வெண் 
டைக்காய் ; Lady s laces , ஈர்க்குப்போன்ற புல்வகை ; Lady s 
mantle , ரோசா இனக்குடும்பச் செடிவகை ; Lady s slipper , 
பெண்கள் புதைமிதியடியைப்போன்ற வடிவுடைய மஞ்சள் 
நிற மலருள்ள செடிவகை ; Lady s tresses , மலர்ச்செடிவகை ; 
Our Lady , தூய கன்னி மேரி ; painted lady , வண்ணத்துப் 
பூச்சிவகை. 


569 

lambdoid 
Lady - altar 
Lad y - altar , 7. திருக்கோயிலிற் தூய மரியன்னையின் பலி lain , v. lie என்பதன் முற்றெச்சம் . 
பீடம் . 

lair , n . குகை ; வளை , பொந்து ; அளை , காட்டு விலங்குகள் 
ladybird , n . கரும்புள்ளிகள் கொண்ட செந்நிற வட்டச் சிறு தங்குமிடம் ; கால்நடை வழித்தங்கற் பட்டி ; 3. குகையில் 
வண்டுவகை . 

தங்கு ; வழித்தங்கற் பட்டியில் அடை . 
lad y - chair , n . காயமுற்றவர்களைத் தூக்கிச் செல்வதற்கான laird , n . ( செய் . ) ஸ்காத்லாந்தில் நிலக்கிழார் , பெருமகன் . 
இருவர் கைகோப்பமைப்பு . 

La is , n . கலைத்திறம் நிறைந்த அழகுமிக்க ஆடலணங்கு . 
Lad y - chapel , 11. பெரிய திருக்கோயில்களிற் பலிபீடத்திற்குக் 

laissez - aller , ( பிர . ) n . முழுக்கட்டுப்பாடற்ற தன்மை , தாராள 
கிழக்காக அமைக்கப்பட்ட தூய கன்னிமரியாளின் திருவிடம் . 

மான சுதந்திரநிலை . 
lad y - fern , n . உயர்ந்த மென்மையான சூரல்வகை . 

laiss ez - faire , n . அரசியற் கட்டுப்பாடற்ற வாணிகக் கோட் 
lad yfy , v . சீமாட்டியாக்கு ; சீமாட்டியென அழை ; பெருங் பாடு , தன்னிச்சை வாணிகக் கொள்கை . 
குடி மங்கை போன்று நடிப்பூட்டு . 

la ity , n . சமயச்சார்பற்ற பொதுநிலைமக்கள் ; பணித்துறை 
lad y - in - waiting , 11. அரண்மனை உவளகப் பாங்கி . 

சாராத பொதுநிலையினர் ; தனித்துறை சாராத 

பொதுத் 
lad y - killer , n . பெண்களை மயக்கி வெற்றிகொள்ள விழை திறத்தினர் ; தனித்துறை சாராப் பொதுமைநிலை . 
பவன் . 

lake " , n . ஏரி ; கண்மாய் , வானமாரிக்குளம் ; ( தொ . ) lake 
lad ylike , a . சீமாட்டியின் குணவியல்புகளுடைய ; சீமாட் 

country , the Lakes , இங்கிலாந்தின் ஏரி மாவட்டங்கள் ; 
டிக்குத் தகுதியான ; ஆண்மையில்லாது பெண் தன்மையுள்ள ; lake dwelling , ஏரிப்படுகை மனை , வரலாற்றுக்கு முற்பட்ட 
ஆண்மையற்ற . 

காலத்தில் ஏரிப்படுகையில் முளைகளின் மீது கட்டப்பட்ட 
lad y - love , n . உளமார் காதலி . 

வீடு ; lake poets , கோல்ரிட்ஜ் ( Coleridge ) சதே ( Southey ) 

ஓர்ட்ஸ் ஒர்த் ( Wordsworth ) போன்று ஏரி மாவட்டங்களில் 
lad yship , 11. பெருமாட்டி நிலை ; சீமாட்டித்தன்மை ; பெரு 

வாழ்ந்த ஆங்கிலப் பெருங்கவிஞர்கள் ; the Great Lake ,, 
மாட்டி பட்டம் . 

அட்லாண்டிக் மாகடல் ( Atlantic Ocean ) ; the Great Lakes , 
lady s - maid , n . பாங்கி , சீமாட்டியின் பணிப்பெண் . 

அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கும் கனடாவுக்கும் எல்லையாக 
Lad y - smock , lady s - smock , 11. புல்தரைச் செடிவகை . 

அமைந்துள்ள பெரிய ஏரிகள் . 
laevo - com pound , n . ( வேதி . ) ஒளிக்கதிர்களின் சாய் தளப் lake , 1. அரக்கினால் முன்பு செய்யப்பட்டுவந்த வண்ணப் 
பாட்டை இடம்புரியாக இயக்குந் திறமுள்ள சேர்மம் . 

பொருள் ; சாயப்பொருளாலான வண்ணப்பொருள் . 
laevogyr ous , laevorot atory , a . ( வேதி . ) ஒளிக்கதிர் lake - dweller , n . ஏரிப்படுகைமனை வாணர் , வரலாற்றுக்கு 
களின் சாய்தளப்பாட்டை இடம்புரி இயக்கமாக்குகிற . 

முற்பட்ட காலத்தில் ஏரிப்படுகை வீடுகளில் வாழ்ந்தவர் . 
laev ulose , n . ( வேதி . ) இடம்புரி வெல்லம் , ஒளிக்கதிர்களின் lake - land , n . இங்கிலாந்தின் ஏரிமாவட்டங்கள் . 
சாய்தளப்பாட்டை இடம்புரி இயக்கப்படுத்துந் திறமுடைய lakh , n . = lac . 
பூத்தேனின் அல்லது பழத்தின் சத்தான சர்க்கரை . 

lalla tion , n . ரகர லகரப் போலி ; ரகரத்தை லகரமாக ஒலித்தல் ; 
lag , n . இயக்கப்பின்னடைவு; ஒழுக்கின் பின் தங்கல் ; தடங்கல் 

குழந்தைத் தன்மைவாய்ந்த பேச்சு . 
நிலை ; சுணக்கம் , தாமதம் ; ஒன்றனுக்கு மற்றொன்று பின் 

lam , 11. அடி , மொத்து , பிரம்பால் வன்மையாக அடி . 
தங்கிய அளவு ; பின்கோடி , கடைக்கோடி ; பின் தங்கியவர் ; 

la ma1 , 11 . 
பின் தங்கியது ; a . பின் தங்கிய , பின்னடைந்த ; கடைக்கோடி 

திபேத் ( Tibet ) மங்கோலியா ( Mongolia )) 
யான ; தாமதமான , சுணங்கிய ; ப . பின்னடை , பிந்து ; 

மாநிலங்களின் புத்தமத குரு ; ( தொ . ) Grand Lama , திபேத் 
பின்தங்கு . 

நாட்டின் புத்தசமயத் தலைமை ஆட்சிக்குரு . 
lag , n . குற்றவாளி, கைதி ; கடுங்காவல் தண்டனைப்பருவம் ; 

lama ? , 11. = llama . 
நாடு கடத்துந் தண்டனை த்தவணை ; V. கடுங்காவல் தண்டனை Lamarck ian , 11. லமார்க் ( lamarck ) என்ற பிரஞ்சு உயிர் 
அளி ; நாடுகடத்தத் தண்டனையளி ; காவலிற் பற்று . 

நூலறிஞரின் கொள்கையைப் பின்பற்றுபவர் ; a . லமார்க் 
lage , n . கொதிகலத்தின் மின்கடத்தாத மூடியின் ஒருபகுதி ; 

என்ற பிரஞ்சு உயிர் நூலறிஞரின் கொள்கையைச் சார்ந்த 
மின் கடத்தாத மூடி ; மர உள்வரிச்சட்டம் ; மரப்பட்டிகை ; lama sery , n . திபேத்திய மங்கோலிய புத்தசமயத் துறவி 
வரிச்சல் ; குத்துக்கட்டை ; ப . மின் கடத்தாத பகுதியுள்ள 

களின் மடம் . 
மூடியினாற் கொதிகலத்தை மூடு . 

lamb , 11. இளமறி , செம்மறியாட்டுக் குட்டி ; செம்மறியாட்டுக் 
lag an , n . ( சட் . ) கடலடியில் கிடக்குங் கப்பல் உடைவுப் குட்டி இறைச்சி ; திருக்கோயிற் குழுவினரில் இளையர் ; சூது 
பொருள்கள் . 

வாதற்றவர் ; வலுவற்றவர் ; அன்புக்குரியவர் ; v . செம்மறி 
la ger , la gerbeer , n . செர்மன் நாட்டுச் சிறுதிற இன்தேறல் 

யாட்டுக் குட்டிகளை ஈனு ; பெறு , குட்டிபோடு ; குட்டி 

போடும் பெண் ஆடுகளைப் பேணு ; ( தொ . ) as well 
lagg er , 11. பின் தங்குவோர் . 

be hanged for a sheep as for a lamb , துணிவுடன் தீவினை 

செய் ; fox in lamb s skin , wolf in lamb s skin , புலித்தோற் 
lagoon , lagune , n . காயல் , கடற்கழி , கடலினின்று மணல் 

பெற்றம் ; நயவஞ்சக வேடதாரி ; the Lamb , the Lamb of God , 
திட்டுக்களால் பிரிக்கப்பட்ட ஏரிபோன்ற உப்புநீர்த் தேக்கம் ; இயேசுநாதர் . 
மணித்தீவின் மையவட்டக் காயல் . 

lambaste , v . நையப்புடை , அடித்துத்தண்டனை செய் , அடி . 
la ic , n . சமயத்துறை சாராதவர் ; பொது நிலையானவர் ; 
திருச்சபைச் சார்பற்றவர் ; a . சமயத்துறை சாராத , 

lamb da , 11. கிரேக்க நெடுங்கணக்கில் எல் என்ற எழுத்து ; 
பொ . 

எது 
நிலையான . 

( தொ . ) lambda moth , கிரேக்க எல் எழுத்தின் வடிவக் 

கோடுகளை இறகில் கொண்ட அந்துப்பூச்சிவகை . 
la icize , V. சமயச்சார்பற்றதாக்கு ; சமயச்சார்பற்றவர்களிடம் 
பள்ளிக்கூடம் முதலியவற்றை ஒப்படை ; சமயச்சார்பற்ற 

lamb dacism , 11. ரகரத்தை லகரம்போல ஒலித்தல் ; லகரத் 
வர்களுக்குப் பதவி வாய்ப்பு முதலியன அளி . 

தைத் தவறாக ஒலித்தல் ; லகர ஒலியுடைய சொற்களைக் 

கழிமிகையாகப் பயன்படுத்துதல் . 
laid , v . lay என்பதன் இறந்தகால முற்றெச்சம் . 

lamb doid , lambdoid al , a . கிரேக்க எல் எழுத்தின் வடி 
laid 2 , a . வைக்கப்பெற்ற ; பதிக்கப்பெற்ற ; ( தொ . ) laid paper , வுடைய ; ( தொ .) lambdoid suture ; மண்டையின் இருபக்க 
கம்பிகளைப் பயன்படுத்திச் செய்யப்பட்டதால் வரிவரியான எலும்புகளையும் பிடரி எலும்பையும் இணைக்கிற மண்டை 
முகடுகளுள்ள காகிதம் . 

எலும்புப் பொருத்துவாய் . 


வகை , 


670 


lambent 


land 


lam bent , a . எரிதழல் வகையில் தடவிச்சென்றெரிகின்ற ; 
ஒளிவகையில் தழலாடுகின்ற ; சுடரிடுகின்ற ; மெல்லொளி 
வீசுகின்ற ; பேச்சு வகையில் நகையொளி வீசுகின்ற ; 
நகைச்சுவை வகையில் கலகலப்பான . 
Lam beth , n . ஆங்கிலத் திருச்சபைத் 

ஆங்கிலத் திருச்சபைத் தலைமைக்குருவின் 
மாளிகை ; திருச்சபை மண்டலத் தலைமைக்குரு ; ( தொ . ) 
Lambeth degree , காண்டர்பெரி ( Canterbury ) மண்டல 
முதல்வர் அளிக்கும் பட்டம் . 
lamb like , a . ஆட்டுக்குட்டி போன்ற ; அமைந்த மெல்லியல் 

புடைய . 
lam brequin , 11. கதவின் அல்லது பலகணியின் முகட்டுத் 

திரை . 
lamb s - fry , 11 . விதையடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் 

விதைப்பகுதி இறைச்சி . 
lamb - skin , n . கம்பளியோடுகூடிய ஆட்டுக்குட்டித்தோல் ; 

பதனிடப்பட்ட ஆட்டுக்குட்டித் தோல் . 
lamb s - tails , 11. பழுப்பு நீலநிறமுள்ள மெல்லிறகு போன்ற 

மலர்த்தொகுதியினையுடைய செடிவகை . 
lamb s - wool , n . காலுறை செய்தற்குப் பயன்படும் ஆட்டுக் 

குட்டியின் கம்பளி . 
lame , ( பிர . ) 11. பொன் அல்லது வெள்ளி இழைகளாற் பின்னப் 
பட்ட துணி ; a . பொன் அல்லது வெள்ளி இழைகளாற் 
பின்னப்பட்ட 
lame , a . நொண்டியான ; நொண்டுகிற ; காலொடிந்த ; 
காலற்ற ; முடமான ; கதை முதலியவற்றின் வகையில் 
குறைபாடுடைய ; வாத வகையில் குற்றமுள்ள ; காரண 
விளக்க வகையில் மனநிறைவளிக்காத ; சாக்குபோக்கு வகை 
யில் ஒப்புக்கொள்ளத்தகாத ; சீர் வகையில் அசைக்குறை 
வான , தட்டித்தடங்குகிற ; U. நொண்டியாக்கு , முடமாக்கு ; 
குறைப்படுத்து , ஏலாதாக்கு . 
lamell a , 11. தாள்படலம் , செதிளடுக்கு ; தசைச்சவ்வு ; 

எலும்புத் தகடு ; pl . lamell ae . 
lament , n . புலம்பல் , ஒப்பாரி ; இரங்கற்பா , கையறுநிலைப் 
பாடல் ; V. புலம்பு , அழு , நொந்து அரற்று ; கழிந்ததற் 
கிரங்கு ; வருந்து ; இறந்தவருக்காகத் துயர் கொண்டாடு . 
lam entable , a . வருந்தத்தக்க ; துயருக்குரிய ; துக்கங் 

கொண்டாடுதற்குரிய , 
lamenta tion , 11. புலம்புதல் , ஒப்பாரி வைத்தல் , கதறுதல் , ஓல 
மிடுதல்; ( தொ . ) Lamentations , Lamentations of Jeremiah , 
அழுதரற்றல் , விவிலிய நூலில் பழைய ஏற்பாட்டில் உள்ள 
ஜெரிமையா ( Jeremiah ) என்னும் ஞானியின் புலம்பல் . 
lam ia , 11. குழந்தைகளையும் மனிதர்களையுங் கொன்று தின் 

னும் பெண்பேய் உரு . 
lam ina , n . மென் தகடு , சவ்வு ; தாள் படலம் ; pl . lam inae . 
lam inar , a . தகட்டுக்குரிய ; ( தொ . ) laminar flow , தடை 

படாத் துகளணுக்களின் இயக்கம் . 
lam inate, a . மென் தகட்டு 

வடிவான ; 

மென் தகடுகளா 
லான ; U. உலோகத்தை மெல்லிய தகடாகும்படி அடி 
அல்லது சுருட்டு ; அடுக்கு அல்லது தகடுகளாகும்படி பிள ; 
உலோகத் தகடுகளால் மேலே பரப்பு ; அடுக்கடுக்காக வைத்து 
உற்பத்தி செய் . 
Lamm as 11. ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாள் ; அறுவடைத் 
திருநாள் ; ( தொ . ) latter Lammas , இல்லாத தேதி , வாரா 
நாள் . 
lamm ergeyer , 11. தாடியுள்ள பெருங்கழுகு வகை . 
lamp , 11. விளக்கு , திபம் ; வளிவிளக்கு ; கூண்டுவிளக்கு ; 
மூடொளியலங்கம் ; கைப்பந்தம் ; வானொளிக்கோளம் ; 
கதிரவன் ; திங்கள் ; விண்மீன் ; அறிவொளி விளக்கம் ; 
ஆன்மிக ஒளி ; நம்பிக்கை ஒளி ; 3. ஒளிவீசு ; விளக்கேற்று ; 
விளக்குகள் பொருத்து ; ஒளிவிளக்கஞ் செய் ; ( தொ . ) hand 
on the lamp , pass on the lamp , அறிவு வளர்ச்சியின் முன் 
னேற்றத்தில் பங்குக்கடமையைச் செய் ; குறிக்கோள் முன் 
னேற்றத்திற்காகக் கடமையிற் பங்குகொள் . 


lam pas , n . குதிரைவாயின் மேலண்ணத்தில் வீக்கம் உண்டு 

பண்ணும் நோய் வகை . 
Jam pas , n . முன்பு சீனாவிலிருந்து வந்த பூப்போட்ட பட்டுத் 

துணி வகை . 
lamp black , n . புகைக்கரியிலிருந்து செய்யப்படுங் கரு 

வண்ணப்பொருள் . 
lamp - chimney , 11. கூண்டு விளக்கின் புகைபோக்கி . 
lam pion , n . வண்ண ஒளியலங்கம் , எண்ணெயும் திரியுங் 

கொண்ட விளக்கு வைக்கப்படும் வண்ணக் கண்ணாடிக்கலம் . 
lamp light , n . விளக்கொளி . 
lamp lighter , n . தெருவிளக்கு ஏற்றுபவர் ; ( தொ . ) like a 

lamp lighter , விரைவாக , வேகத்துடன் . 
lampoon , 11. கீழ்த்தர வசைப்பாடல் , தாக்கு வசைப்பாட்டு , 
பொறுப்புடன்கூடிய நேரடி வசையுரை ; 3. தாக்கு வசைப் 
பாட்டியற்று ; தாக்கி எழுது . 
lamp post , 1. தெருவிளக்குத் தூண் , விளக்குக்கம்பம் . 
lam prey , 1. விலாங்கு மீன் போன்ற மீன்வகை . 
Lancas trian , n . லங்காஷயர் அல்லது லங்காஸ்டர் என்னும் 
பகுதியின் குடிமகன் ; ( வர . ) ரோசாமலர்ப் போர்களில் 
லங்காஸ்டர் கோமகன் மரபினரைத் தலைவராகக் கொண்ட 
சிவப்பு ரோசாக் கட்சியினர் ; a . லங்காஷயர் அல்லது 
லங்காஸ்டரைச் சார்ந்த ; ( வர . ) பண்டைய ரோசா மலர்ப் 
போரில் செவ்வண்ண ரோசாமலர்க் கட்சியைச் சார்ந்த . 
lance, 11. ஈட்டி ; மீனெறிவேல் ; திமிங்கில வேட்டைக்குரிய 
வேல் ; V. ஈட்டியினாற் குத்து ; ( செய் . ) எறி , தூக்கி வீசு ; 
தூக்கி எறி , கடலில் வீசு ; ( மரு . ) அறுவைச் சிறுகத்தியினால் 
குத்து ; அறுத்துத் திற ; ஈட்டியை ஊடுருவிச் செலுத்து . 
lance - corporal, n . படைத்துறைப் பணியாளர்களில் ஒரு 

படியினர் , துணையாணை முகவர் . 
lance - fish , n . ஈட்டி போன்ற மீன்வகை . 
lance let , n . முதுகெலும்புடைய உயிரினத்தின் மிக்க கீழ்ப் 

படி உயிரினமான மீன்வகை . 
lan ceolate , a . ஈட்டித்தலை போன்ற வடிவுடைய , 

யகன்று இருபுறமும் முனைநோக்கிக் குவிகின்ற . 
la ncer , 11. குதிரைப் படைவீரன் ; முன்பு ஈட்டி தாங்கியிருந்த 

குதிரைப் படைவீரன் . 
la ncers , 11. pl . நான்கு அல்லது நான்குக்கு மேற்பட்ட இணைத் 
துணைவர் ஆடும் நடனவகை ; நான்கு அல்லது நான்கிற்கு 
மேற்பட்ட இணைத்துணைவர் ஆடும் நடனவகைக்கான இசை 
மெட்டு . 
lance - sergeant , n . படைத்துறையில் ஆணை முதல்வராகப் 

பணியாற்றும் ஆணை முகவர் . 
lance - snake , n . அமெரிக்க நச்சுப்பாம்பு வகை . 
la ncet , 11. சூரி , அறுவை மருத்துவக் கூர்ங்கத்தி ; கூர்முகட்டு 

வளைவு ; கூர்முகட்டுப் பலகணி . 
Lance let, n . 

மீன்வகை , 

உண்மையான முதுகெலும்புள்ள 
கீழுயிர் வகை . 
lance wood , 11. வண்டி அடிக்கட்டை - தூண்டிற்கோல் முதலிய 
வற்றிற்குப் பயன்படுத்தப்படுங் கெட்டியான உழைப்பாற்றல் 
மிக்க மேலை இந்திய மரவகை . 
la ncinating , a . நோவு வகையிற் கூர்மையான , குத்தலான , 

முனைப்பான . 
land , 11. நிலம் ; நிலப்பரப்பு ; நிலவுலகின் கூறு ; கரை , 
தரை ; உலகு , தேசம் ; நாடு ; அரசுப்பகுதி ; மாவட்டம் ; 
வட்டாரப்பகுதி ; நில உடைமை ; விளை நிலம் ; வயல் வரப்புக் 
களாற் பிரிக்கப்பட்ட விளைநிலக்கூறு ; பீரங்கியில் குழாய் 
வரைகளினிடைப்பட்ட பகுதி ; U. கப்பலிலிருந்து கரையில் 
இறக்கு ; ஊர்தியிலிருந்து இறக்கு ; மீனைக் கரைக்குக் கொண்டு 
சேர் ; இறக்குமதி செய் ; கீழே இறக்கு ; தரைமீது வை ; 
கப்பலிலிருந்து இறங்கு ; விமான வகையில் நிலத்தில் இறங்கு ; 
குதித்து இறங்கு ; விமான வகையில் கடற்பரப்பில் இறங்கு ; 
சரக்கு வகையில் இறக்கப்பெறு ; கீழிடு ; நிலத்தில் ஊன்று ; 


பான 


571 
land -agency 

landslide 
நிலைநாட்டு ; கொண்டுசேர் ; கைப்பற்று , கைக்கொள் ; தன் land ing - field , 11. விமானம் ஏற இறங்க உதவும் தளம் . 
னலத்துக்குப் பயன்படுத்திக்கொள் ; சென்றுசேர் , வந்திறங்கு ; 

land ing - gear , 1. விமானம் ஏற இறங்க உதவுஞ் சக்கரம் 
நிலைக்கு ஆளாகு ; அடிகொடு , தாக்கு ; பரிசு வகையில் 

முதலிய அமைவுகளின் தொகுதி . 
வென்றுபெறு ; பந்தயக்குதிரையை முதல்நிலைக்குக் கொணர் ; 

land ing- ground , n . விமானம் இறங்குவதற்காக முன்னரே 
பந்தயக்குதிரை வகையில் முதல் நிலையடை ; மண்ணை வெட்டிக் 

ஏற்பாடு செய்யப்பட்ட இடம் . 
கிளறு ; தோண்டியெடு ; மண்கொண்டு அடை ; முடிவாகப் 

lan ding - net , 11 . தூண்டிலிற் பிடிக்கப்பட்ட 

பிடிக்கப்பட்ட பெருமீனை 
பெறு ; ( தொ . ) how the land lies , நேர நிலவரம் ; தறுவாய்க் 

இறக்கி வைப்பதற்குரிய வலை . 
குரிய நிலைமை ; Land League , குத்தகைதாரக் குடியானவர் 
களுக்கு நில உரிமையும் குத்தகைக்குறைப்பும் வேண்டு 

lan ding place , n . இறங்குமிடம் ; இறக்குமிடம் . 
மென்று 1879.81 - ஆம் ஆண்டுகளிற் கிளர்ச்சி செய்த ஐரிஷ் land ing- ship , 1. ஊர்திகளை இறக்குவதற்கேற்ப முகப்பைச் 
சங்கம் ; land of promise , கனான் ( Canaan ) என்ற செழிப் சாய்த்திறக்கும் வாய்ப்புடைய கப்பல்வகை . 

நாடு ; land of the leal , வானுலகம் , சொர்க்கம் , land ing - speed , 11 . விமான இறக்கத்துக்குரிய குறைந்த 
விண்ணுலகம் , பொன்னுலகு ; land of the living , நடைமுறை 

அளவுவேகம் . 
உலக வாழ்க்கைத்துறை . 

lan ding - stage , n . 

பிரயாணிகள் இறங்கவும் சரக்குகளை 
land - agency , 11 . பண்ணை நில மேற்பார்வைப்பணி ; நில 

இறக்கவும் பயன்படும் மிதவை மேடை . 
உடைமை மாற்று வணிக நிலையம் . 

land ing - strip , 11. கப்பல் விமானம் இறங்கத்தக்க கரடுமுர 
land -agent , 71. பண்ணைநில மேற்பார்வையர் ; நில உடைமை 

டான நீண்ட இடுக்கான இடம் . 
மாற்று வணிகர் . 

land - jobber , 1. நிலத்தை வாங்கி விற்று ஆதாயம் பெறு 
lan dau , n . மடிப்பு முகட்டுவண்டி , முகட்டை முன்புறமோ பின் வதில் துணிகரச் சூதாட்ட வேட்டையாடுபவர் . 
புறமோ மூடித்திறக்கவல்ல நான்கு சக்கரவண்டி . 

land lady , n . வழித் தங்கல்மனைத்தலைவி ; வாடகைக் குடி 
landaulet , landaulette , 1. மடிப்புமுகட்டுப் பெட்டிவண்டி , யிருப்பு விடுதித்தலைவி . 
முகட்டை முன்புறமோ பின்புறமோ திறக்கவல்ல நான்கிருக்கை 

land -laws, 11. pl . நிலச்சட்டம் , நிலச்சொத்துரிமைச் சட்டம் . 
மூடுவண்டி . 

land less , a . நிலமற்ற . 
land bank , n . நில அடமானப் பொருளகம் . 

land - locked , a . நிலஞ்சூழ்ந்த ; நில அடைப்புற்ற ; கிட்டத் 
land - breeze , 11. கரைக்காற்று , கரையிலிருந்து கடல்நோக்கி 

தட்ட நிலத்தால் நாலாபக்கமுஞ் சூழப்பட்ட . 
வீசுங் காற்று . 

land lord , 11. நிலக்கிழார் , நிலவுரிமை மேலாளர் ; உணவக 
land - carriage , n . நிலவழிச் சரக்குப் புடைபெயர்ப்பு , கரை 

மேலாளர் ; விடுதிக்காரர் , தங்கல்மனைத் தலைவர் ; வழிமனைத் 
வழிப்பெயர்ச்சி , 

தலைவர் . 
land - crab , n . கடலில் இனம்பெருக்கி நிலத்தில் வாழும் land lordism , 11 . பண்ணை மேலாட்சிமுறை ; பண்ணை 
நண்டுவகை . 

மேலாட்சிமுறை ஆதரவுக் கோட்பாடு . 
land drost , ( டச் . ) n . ( வர . ) தென்னாப்பிரிக்காவில் குற்ற நடுவர் . 

land lubber , n . ( கப் . ) கடலறியாதவர் ; 

கப்பல் பற்றி 
lan ded , a . நிலச்சொத்துடைய ; நில உடைமையான ; நிலத் எதுவும் அறியாதவர் . 
தைக் கொண்டுள்ள ; நில வருவாயினை உடைய ; ( தொ . ) 

land mark , n . நில எல்லைக்குறி ; மாவட்டம் முதலியவற்றுள் 
the landed interest , நிலக்கிழார்களின் தொகுதி நலம் ; நில 

குறிப்பிடத்தக்க பொருள் ; முனைப்பாகத் தோன்றும் பொருள் ; 
உரிமை . 

முக்கியமான நிகழ்ச்சி ; குறிப்பிடத்தக்க கட்டம் ; வரலாற்றில் 
land fall , 11. ( கப் . ) நில அணிமைப்பேறு , நிலம்நோக்கி 

திருப்புமுனை , திரும்புகட்டம் . 
அணுகுதல் ; நீண்ட கடற்பயணத்தில் முதற்கரை அணு . 

land mine , n . கரைக்கண்ணி , நிலச்சுரங்கவெடி ; விமானத்தி 
குதல் ; ( தொ . ) bad landfall , ( கப் . ) திட்டத்திற்கு மாறான 
நில அமைவு ; good landfall , ( கப் . ) எதிர்பார்த்த 

லிருந்து வான்குடையிலிறக்கிவிடப்படும் வெடி குண்டுப் 

நில 
அடைவு , திட்டப்படியான நில அணுக்கம் . 

பொறி . 
land - force , land - forces , n . pl . நிலத்துறைப்படை ; 

landoc racy , n . ( பே - வ . ) நிலக்கிழார் வகுப்பு . 
கரைப்படைவீரர் தொகுதி . 

land owner , 11. நிலக்கிழார் , நிலத்தின் உரிமையாளர் . 
land girl , n . பண்ணைவேலைப் பெண் ; போர்க்காலத்திற் 

land rail , n . வயலில் ஊடாடும் பறவை வகை . 
பண்ணைவேலை செய்யும் பெண் . 

land scape , n . இயற்கை நிலக்காட்சி ; 

இயற்கைக்காட்சி 
land grabber , n . அயர்லாந்தில் குடியானவர்களை விரட்டி வனப்புடைய சூழ்நிலம் ; இயற்கைக்காட்சி ஓவியம் . 
விட்டு நிலத்தைக் கைப்பற்றிக்கொள்பவர் ; கடுமுறையால் 

land scape - gardener , 11 . இயற்கைக்காட்சிப் படத்தின் 
நிலம் கைப்பற்றுபவர் ; குடியானவர் வெளியேற்றப்பட்ட வனப்பமையத் தோட்டத்தை அமைக்குங் தோட்டக்காரர் . 
நிலத்தைக் கைக்கொள்பவர் . 

land scape - gardening , 11 . இயற்கைக்காட்சிப் படத்தின் 
land grave, 11 . செர்மனியில் ஆட்சியுரிமைப் பெருமக்கள் 

வனப்புடைய தோட்ட அமைப்பு . 
பட்டம் . 
land holder , n . நிலக்கிழார் , நில உரிமையாளர் ; குடியானவர் . 

land scape - marble , n . மரம் போன்ற குறிகளுள்ள சலவைக் 

கல் வகை . 
land - hunger , n . நிலம் கைப்பற்றும் பேரவா . 
land - hungry , a . நிலத்தைக்கைப்பற்ற வேண்டுமென்ற 

land scape - painter , 11. இயற்கைக்காட்சிப் பட ஓவியர் . 
பேராவலுள்ள . 

Land s - End , 11. கார்ன் வாலின் ( Cornwall ) மேற்குக்கோடி 
lan ding , n . நிலத்தில் இறங்குதல் ; கரையேறுதல் ; சரக்கு 

முனை . 
இறக்குதல் ; ஊர்தியிலிருந்து இறங்குதல் ; கீழேவைத்தல் ; 

land - service , 11. படைத்துறைப் பணி . 
அடித்தல் ; இறங்குமிடம் ; இரண்டு படிக்கட்டு வரிசைகளின் land - shark , 11. கரையிலுள்ள கப்பலோட்டிகளைச் சுரண்டி 
இடையிலுள்ள மேடை . 

வாழ்பவன் . 
land ing -beam , 11. தாழ்நில வழிகாட்டி அலைக்கரம் , விமானம் land - sick , a . கப்பல்வகையில் நிலம் மிக அருகிலிருப்பதால் 

நிலத்திலிறங்க வழிகாட்டும் வானொலி அலைக்கதிர்க்கற்றை . இயங்குவதில் தடைப்படுகிற . 
land ing - craft , n . கரையிற் படையிறக்க உதவும் தாழ்ந்த land slide , n . நிலச்சரிவு ; எதிர்பாராப் பெருவெற்றி , தேர்தலில் 
தட்டையான திறந்த தளமுடைய கப்பல் ; கரை இறக்கக் மிக்க பெரும்பான்மையான வாக்குகள் 
ஒரு கட்சிக்கே 
கப்பல் தொகுதி , 

கிடைத்த நிலை . 


573 


lapicide 


சிறு 


landslip 
land slip , n . நிலச்சரிவு , மலையின் மீதிருந்து நிலத்தொகுதி 

அல்லது மண் - கல் - முதலியன சரிந்து கீழே சறுக்குதல் . 
land man , n . கப்பலோட்டியல்லா தவர் . 
land sturm , ( செர் . ) 11. ( வர. ) தங்குதடையற்ற அவசரகாலப் 

போர்ப்படை ஆட்சேர்ப்பு . 
land -swell, 1. கரைகடந்த கடலலைப்பாய்ச்சல் , கரைமீது 

தாவும் அலையெழுச்சி . 
land tag, ( செர் . ) 1. செர்மன் நாட்டுச் சட்டமன்றம் . 
land -tax , n . நிலவரி . 
] and - tie, 11. சுவர் தாங்கிக் கட்டுமானம் ; சுவர் தாங்கி உத் 

தரம் ; உதைகல் ; உதைகால் . 
land ward , adv . உள்நாட்டில் . 
Land welr , ( செர் . ) 11. செர்மனி முதலிய நாடுகளிற் போர்க் 

கால மக்கட் படை , போர்க்கால நாட்டுப்படைத்திரட்டு . 
land - wind , n . = land - breeze . 
lane , n . சந்து , முடுக்கு ; இடைவழி ; இடுங்கல் வழி , முள் 
வேலிகளுக்கிடையிலுள்ள வழி ; ஒடுக்கமான தெரு ; இரு 
வரிசைகளாக நிற்கும் மக்களிடையே உள்ள ஊடுவழி ; 
பாதை நெறிச்சந்து , பாதைகளில் ஒருதிறப்போக்குக்கு ஒதுக் 
கப்பட்டிருக்கும் வழி ; பெருங்கடலிற் செல்லும் நீராவிக்கப்பல் 
களுக்காக வரையறை செய்யப்பட்ட கடற்பாதை ; ( தொ . ) 
it is a long lane that has no turning , மாறுதல் இல்லாமல் 
போகாது ; red lane , குரல்வளை ; the Lane , Drury Lane , 
லண்டனிலுள்ள நாடக அரங்கு . 
lang rage , lang ridge , n . கப்பலின் பாய்கயிறுகளைச் சேதப் 
படுத்துவதற்கு முன்பு பயன்படுத்தப்பட்ட இரும்புத் துண்டுத் 
துணுக்குக்களடைத்த துப்பாக்கிக்குண்டு . 
lang syne , n . பழங்காலம் ; ads . பழங்காலங்களில் . 
lang uage , n . மொழி ; பேச்சு ; பேச்சுமுறை ; சொல்தொகுதி ; 
மொழிநடை ; இலக்கியநடை ; மொழிநடைப்பாணி ; கருத்து 
வெளியிடும் முறை ; பேச்சாற்றல் ; சொல்லமைதி ; சொல் 
தேர்வுத்திறம் ; சொல்வழக்காறு ; சொல்வளம் ; தனித்துறைச் 
சொல் தொகுதி ; கருத்துத் தெரிவிக்கும் குறியீட்டுத்தொகுதி ; 
bad language , vulgar language , கீழ்த்தரப் பேச்சு ; finger 
language , விரற் சைகைகளாலான குழுமரபுக் குறியீட்டுத் 
தொகுதி வழக்கு ; language of flowers, மலர்வகைகள் சார்ந்த 
குழூஉக்குறியீட்டுத் தொகுதி ; speak the same language , 
உணருமாற்றல் வகையில் ஒரே தரத்தினராயிரு ; 
பழக்கவழக்கப் பண்புடையவராயிரு ; ஒரே விருப்புவெறுப்புச் 
சுவைக்கூறுகளுடையவராயிரு ; strong language , உணர்ச்சி 
யுள்ள முனைத்த பேச்சு ; வன்சொல் . 
langue d oc , ( பிர . ) 1. லாயிர் ( Loire ) ஆற்றிற்குத் தெற்கே 

முற்காலங்களிற் பேசப்பட்ட பிரஞ்சுமொழி வகை . 
langue d oil , ( பிர . ) 11. லாயிர் ( Loire ) ஆற்றிற்கு வடக்கே 
பேசப்பட்ட தற்காலப் பிரஞ்சுமொழிக்கு மூல அடிப்படையான 
முற்கால மொழிவகை . 
lang uid , a . தளர்ச்சிவாய்ந்த , ஊக்கமிழந்த ; களைப்புற்ற ; 
எழுச்சி குன்றிய , கிளர்ச்சியற்ற ; தளர்வான , சோர்வான ; 
ஓய்வுகொள்ளும் நிலையிலுள்ள , தளரவிட்ட ; மெலிந்த , நலி 
வுற்ற ; மடிவார்ந்த ; பெருந்தயக்க நிலையுடைய . 
lang uish , v. சோர்வடை ; ஊக்கங்குறை ; வலுக்குறைவாகு ; 
குறைபடு ; தளர்வுறு , நலிவுறு , மெலிவுறு ; சோர்வூட்டும் 
சூழ்நிலையின் கீழ் வாழ் ; சோர்வுற்ற தோற்றத்தை மேற்கொள் ; 
மேலீடான மெல்லுணர்ச்சி உடையதாகப் பாவனைசெய் . 
lang uor , 11. சோர்வு ; மெலிவு ; தளர்ச்சி ; கவனக்குறைவு ; 
கிளர்ச்சியின்மை ; மென்கனிவு ; மடிமை ; அரைத்துயில் ; 
வாட்டநிலை , உணர்வற்ற கனவுபோன்ற நிலை . 
langur , n . நீண்ட வாலுடைய குரங்கு வகை . 
lan iary , n . கோரைப்பல் , கடித்துக்கிழிக்கும் நாய்ப்பல் ; a . 

கடித்துக் கிழிப்பதற்குப் பயன்படுத்தப்படுகிற . 
lanif erous , lani gerous , a . கம்பளி மயிருள்ள . 


lank , a . மெலிந்த ; வதங்கிய , ஒட்டி ஒடுங்கிய ; சுரித்த ; 
சோர்வான ; தொங்கலான ; படிந்துகிடக்கிற , தொய்வான ; 
கம்பிபோன்ற , நெளிவு வளைவற்ற ; நெட்டிய . 
lank y , a . அருவருப்பாக மெலிந்து நீண்ட , கோரமான 

முறையில் நெட்டையான . 
lann er , n . வேட்டைப்பருந்தில் பெண் வகை . 
lann eret , n . வேட்டைப்பருந்தில் ஆண் வகை . 
lan olin , 11. தைல வகை மூலப்பொருளான ஆட்டுக்கம்பளச் 

சத்து . 
lans quenet , n . செர்மனியில் பிறப்புற்ற சீட்டாட்ட வகை . 
lan tern , 11. ஒளிக்கூண்டு, விளாந்தர் , கண்ணாடிக்கூட்டு 
விளக்கு ; கலங்கரைவிளக்க ஒளிமாடம் ; மோட்டு ஒளிப்புழை 
மாடம் ; மின்மினிப்பூச்சியின் ஒளியிழைக் கை ; ( தொ . ) 
bull s - eye lantern , அரையுருளை வடிவான முகப்புக் கண்ணாடி 
யுடைய ஒளிக்கூண்டு ; chinese lantern , ஒளிவிளக்கக் 
காட்சிகளில் பயன்படுத்தப்படுந் தாள்பொதி ஒளிக்கூண்டு ; 
lantern jaws , முகத்திற்கு 

முகத்திற்கு உட்குழிவான தோற்றத்தைக் 
கொடுக்கும் நீண்ட மெல்லிய தாடைகள் ; magic lantern , 
ஒளிப்பட விளக்கம் ; படங்களை உருப்பெருக்கிக் காட்டும் 
ஒளிநிழல் திரை ; parish lantern , சந்திரன் , நிலா . 
lan thanum , n . ( வேதி . ) 1839-41 ஆம் ஆண்டுக்காலத்தில் 
கண்டுபிடிக்கப்பட்ட 

அலுமினிய உலோகக் குழுவினம் 
சார்ந்த அரிய தனிமப்பொருள் . 
lan thorn , n . ஒளிக்கூண்டு , விளக்கு . 
lan yard , 11. ( கப் . ) பற்றுவடம் , கட்டுவதற்கு அல்லது கைப் 
பிடியாகப் பயன்படுவதற்கான 

கயிறு அல்லது , 
கம்பி . 
Laodice an , 11. சமயம் அல்லது அரசியலில் அரைகுறை ஆர்வ 

முடையவர் ; a . சமயம் அல்லது அரசியலில் அரைகுறை 
ஆர்வமுடைய . 
lap , n . தொங்கல் , சட்டை அல்லது சேணம் முதலியவற்றின் 
மடிவுப்பகுதி ; காதின்மடல் ; மடிப்பு ; முன் தானை ; பாவா 
டையின் முன்பகுதி ; மடி , முன் துடை; மேற்பகுதி ; பள்ளத் 
தாக்கு ; மலைகளின் நடுவே உள்ள உட்குழிவு ; ப . மடியில் 
வை , துடைமீது வைத்துக்கொள் . 
lap , n . மேற்கவிதலின் அளவு ; மேற்கவிவான பகுதி ; 
இழைக்கூண்டின் வரிந்து கட்டிய பாளம் ; வட்டுருளையில் 
ஒரு முழுச்சுற்று ; பந்தய ஓட்டத்தில் ஒரு சுற்றுவட்டம் ; 
நீராவி இயந்திரத்தில் நீராவியை முற்றும் ஒழிப்பதற்குத் திறப் 
பிதழ் மையம் விரிய வேண்டிய அளவு ; பொறிச் சீட்டாட்டத் 
தில் மறு ஆட்டத்துக்குக் கொண்டுசெல்லும் மிச்சம் ; 3. சுருள் 
வுறு , மடிப்புறு , சுற்றி மேவுறு ; உறை முதலியவற்றால் மூடு, 
வரிந்து போர்த்து ; வரிந்து கட்டு ; சுருள்வி , மடிவி , மேவுவி ; 
சூழ் , சுற்றிவளை ; வளைத்தணை , மேற்சென்று கவி ; மேற் 
கவி தலுடன் இயலு ; கடந்து இயலு ; ஓட்டப்பந்தயத்தில் 
முதற்சுற்றில் அல்லது மேற்பட்ட சுற்றில் போட்டி எதிர்ப் 
பாளரைத் தாண்டிச்செல் . 
lap , n . கற்கள் மெருகிடப் பயன்படும் சுழல்வட்டத் தகடு ; 

ப . சுழல்வட்டத் தகட்டால் மெருகிட்டுப் பளபளப்பாக்கு . 
lap , n . நாயின் நீராளக்குடிமம் ; நீராளக் குடிதேறல் ; ஒரு 
முறை நாத்துழாவிக் குடிப்பு ; ஒருமுறை நாத்துழாவிக் குடிக் 
கும் அளவு ; நாத்துழாவொலி ; சிற்றலை வீச்சு ; சிற்றலை 
மோதொலி ; ப . நக்கிக்குடி , நாவால் துழாவிக்குடி ; பேரா 
வலுடன் பருகு ; பரபரப்புடன் மாந்து ; சிற்றலை மோது ; 
சிற்றலை மோதொலியுடன் இயங்கு . 
laparec tomy , n . குடற் பகுதி அறுவை . 
lap arocele , 1. இடுப்பிலுள்ள குருதிக்குழாய் முறிவினால் ஏற் 

படுங் குடல் சரிவு . 
laparot omy , 11 , அடிவயிற்றின் புறத்தோட்டின் அறுவை . 
lap - dog , 11. வளர்ப்புச் சிறு நாய் . 
lapel , 11. மேற் சட்டையின் மார்புப்புற பின்மடிப்புப் பகுதி. 
lap icide, n . கல்வெட்டுபவர் ; கல்வெட்டுப் பொறிப்பாளர் . 


ஒரே 


சேம அறை . 


573 
lapidary 

laryngoscope 
lap idary , 1. மணிக்கல் வெட்டுபவர் ; மணி செதுக்குபவர் ; 

lard , 11 . 

உணவு - மருந்து வகைகளில் பயன்படும் பன்றி 
மணிக்கல் மெருகு கொடுப்பவர் ; a . கல் சார்ந்த ; கல்லின் அகட்டுக் கொழுப்பு ; V. பன்றிக்கொழுப்பைப் பூசு ; கொழுக்க 
மீது செதுக்கப்பட்ட ; எழுத்துக்களைப் பொறிப்பதற்குரிய ; வை ; இறைச்சியிடையே சமைப்பதற்கு முன் பன்றிக் கொழுந் 
கல்வெட்டுக்குரிய . 

தசைத் துண்டுகளை இடையிடையே புகுத்து ; இடையிடைச் 
lap idate , v . கல்லாலடி , கல்லாலடித்துக் கொல் . 

செருகு ; இடையிடைக் கல ; பேச்சிலும் எழுத்திலும் இடை 

யிடையே செருகி அணிசெய் . 
lapid ify , v . கல்லாகும்படி செய் , கல்லாக்கு . 

larda ceous , a . ( மரு . ) பன்றிக்கொழுப்புப் போன்ற ; தசை 
lap is lazuli , 11. மணிக்கல் வகை , கந்தகக் கன்மகி ; கந்தகக் 

யிழைமம் சீர்கெடப்பெற்றுக் கொழுப்புப்போலான ; 

தசை 
கன்மகியிலிருந்து கிடைக்கும் ஒளிர்வுமிக்க நீலவண்ணப் 

யிழைமச் சீர்கேட்டுக் கோளாறினால் நோயுற்று வருந்துகின்ற . 
பொருள் ; கந்தகக் கன்மகியின் நீலவண்ணம் . 

lard er , n . உணவரங்கு , இறைச்சி முதலியவை வைக்கும் 
lap - joint , n . தண்டவாளம் - கம்பம் முதலியவற்றின் வகையில் 
இரு விளிம்புகளையும் பருமனில் பாதியாக்கி இணைத்துப் 
பொருத்தும் முறை . 

lard on , lardoon , n . இறைச்சியில் பூசுவதற்கு அல்லது 
Lap land , 11. ஸ்காண்டினேவியா ( Scandinavia ) வின் வட இடையிடையே செருகுவதற்குப் பயன்படும் பன்றிக்கொழுந் 

தசைக்கீற்று . 
கோடிப்பகுதி . 

large , n . தடையற்ற நிலை , சுதந்திர நிலை ; அகல்விரிவு , முழு 
Lapp , 11. வடக்கு ஸ்காண்டினேவியா மாநிலத்தின் வடகோடி 
யிலுள்ள குள்ள மான மனித இனத்தைச் சேர்ந்தவர் ; லாப்லந்தி 

நிறை நுணுக்கவிவர விளக்க இயல்பு ; பரவல் நிலை , தனிக் 
லுள்ள மொழி ; a . லாப்லந்து சார்ந்த ; லாப்லந்து மொழி 

குறிப்பீடற்ற பொதுநிலை ; குறிப்பிட்ட தனி அலுவலற்ற 
யினைச் சார்ந்த . 

பொதுத்தன்மை ; பேரளவு ; ( இசை . ) முற்கால இரு நெடி 

லளவொத்த இசைமானம் ; a . பெரிதான , பரந்தகன்ற ; 
lapp et , 11. தொங்கல் ; மடி ; காதின் மடல் ; தசைமடிப்பு ; 

அகல் விரிவான ; ஏராளமான , வளமான ; பலவற்றை 
மற்றொன்றின் மீது படிந்திருக்கும் பகுதி ; மேற்சட்டையின் 

உட்கொள்ளவல்ல ; எல்லாம் தழுவுகிற ; தாராளமான ; 
மார்புப்புறப் பின்மடிப்பு ; பெண்டிர் தலையணி ஆடையோடு 

ஈகைக் குணமுடைய ; அன்பா தரவுமிக்க ; பரந்த நோக்க 
இணைந்த நீண்ட கொடிபோன்ற தொங்கல் துணி . 

முடைய , குறுகிய நோக்கமற்ற ; ஒருசார்பற்ற ; தப் 
Lappon ian , 21. , a . = Lapp . 

பெண்ணங்களுக்கிடங்கொடாத ; பெரும்போக்கான ; பெரு 

மிதமான ; பெருமதிப்புடைய ; பெருமை சான்ற ; 
lapse , n . வீழ்வு ; பிறழ்வு ; சோர்வு , குறைபாடு , தவறு ; ஓரா 
வழு , சிறு விடுபாடு ; செய்யாப்பிழை , தவறவிட்டநிலை ; 

முக்கியத்துவம் வாய்ந்த ; தற்பெருமையுடன் நடக்கிற ; 
வழங்காக்கேடு ; நாச்சோர்வு , சொல்லிழுக்கு ; எழுத்தாண்மைப் 

தங்குதடையற்ற ; கட்டற்ற , கட்டற்ற இயல் எளிமை 
பிழைபாடு ; ஒழுங்குத்தவறு , கவனக்கேட்டால் வரும் சிறு 

வாய்ந்த ; adu . பகட்டாக ; ( கப் . ) காற்றின் திசையில் 
நெறிபிறழ்வு ; நினைவிழப்பு , உணர்வுக்கேடு , இடைமறதி ; 

முனைப்பாக ; ( தொ . ) at large , சுதந்தரமாக , கட்டுப் 
படிவீழ்வு , படியிறக்கம் ; முன்னிலையடைவு , முன்னிலைவீழ்வு ; 

பாடின்றி ; முழு விவரங்களோடு ; தொகுதியாக , முழு அளவில் ; 
நீர்மத்தின் மெல்லிய புடைபெயர்ச்சிப் போக்கு ; காலக்கழிவு , 

பொதுவாக , தனிப்படுத்திக் கூறாமல் , குறித்த எவ்வகை 
காலக்கடப்பு ; கால இடையீடு ; தவணைக்கடப்பு ; தவணைக் 

நோக்கமுமில்லாமல் ; by and large , பொதுவாகக் 
கடப்பால் வரும் உரிமைக்கேடு ; சமயப்பிறழ்வு ; புறச்சமயச் 

மிடத்து , மொத்தத்தில் ; எல்லாவற்றையும் சேர்த்துக் கவனித் 
சார்வு ; உயர்விட வெப்பநிலைத் தாழ்ச்சி ; ப . வீழ்வுறு ; 

துப் பார்த்தால் ; gentleman at large , தனிப்பட்ட கடமை 
சோர்வுபடு ; பிறழ்வுறு ; மெல்ல ஒழுகிச்செல் ; கழிவுறு ; 

களில்லாமல் அரசு மன்றத்தில் இணைப்புக்கொண்டுள்ள உயர் 
தணிவுறு ; கடந்துசெல் ; மறைவுறு ; தவணை கடந்துபடு ; 

குடிப்பெருமகன் ; வேலையில்லா தவர் , தொழிலில்லா தவர் . 
தவணை கடந்து செல்லுபடியற்றதாகு ; முன்னிலைக்குப் பின் large - heart ed , a . வண்மையுளம் உடைய ; இரங்குகிற . 
னடைவுறு ; உடைமை வகையில் முன்னுரிமையாளருக்கே large ly , adv . பெரிதும் ; பெரும்பாலும் ; மொத்தத்தில் . 
மீட்டுச் சென்றுவிடு ; ஏலாமையால் விழும்படி விடு ; முயற்சி 

lar gess , lar gesse , n . தாராளமான மகிழ்ச்சி ; நன்கொடை , 
பற்றாமையாற் சோரவிடு ; காக்கத்தவறு , பேணாதிழுக்குறு ; 

வள்ளன்மை மிக்க ஈகை . 
தவறவிடு . 

larg o , 11. ( இசை. ) பரந்தாழ்ந்த மெல்லியக்க இசை ; adu . 
lap stone , 1. சக்கிலியின் தோல் வேலை அடிஉக்கல் . 

பரந்தாழ்ந்த மெல்லியக்கத்துடன் . 
lap - streak , 11. பலகைப்பாளம் மேலது கீழதின்மேல் கவியும் la riat , 11. குதிரை முதலியவற்றை முளையில் கட்டிப் 
படி இணைத்த படகு . 

பிணைக்கும் கயிறு ; கட்டற்ற விலங்கு கால்நடைகளைப் பற்றிப் 
lap sus , ( ல . ) 11. தவறு . 

பிடிக்கும் சுருக்குவார்க் கண்ணி . 
lap sus cal ami, ( ல . ) n . பேனாவின் தவறு , எழுத்துத்தவறு . lark 1 , 11. வானம்பாடியினப் பறவை ; ( தொ . ) rise with the 
lap sus ling uae, ( ல . ) n . நாத்தவறு . 

lark , வைகறைத் துயிலெழு . 
Laput an , 11. ஜோனதன் ஸ்விப்ட் (Jonathan Swift ) என்ற lark , 11. விளையாட்டு , வேடிக்கை , களியாட்டு ; வேடிக்கை 
ஆங்கில இலக்கிய ஆசிரியரின் கற்பனைக்குரிய பறக்கும் 

யான நிகழ்ச்சி ; V. கேளிக்கையில் ஈடுபடு , துள்ளி விளையாடு , 
தீவின் குடிவாணர் ; a . கற்பனைக்குரிய பறக்கும் தீவுசார்ந்த ; குறும்பு செய் ; ( தொ . ) what a lark ! எவ்வளவு வேடிக்கை ! 
வியப்புக் கற்பனையான ; கனவுத்தோற்றமான ; பொருத்த 

எவ்வளவு மகிழ்ச்சியான செய்தி ! 
மற்ற . 

lark - heel , 11. உணவுக்குரிய காரமான இலைகளுள்ள செடி 
lap wing , n . கூட்டத்தொகுதியாக வாழ்கிற நீண்ட காலு 
டைய நீர்ப்பறவை வகை . 

lark spur , 11. குதிமுள் போன்ற புல்லிவட்டமுள்ள செடிவகை . 
lar , 11. பண்டை ரோமரின் வீட்டுத்தெய்வம் ; pl . lar es . la rrikin , m . போக்கிரி இளைஞன் , தெருச்சுற்றி வீணன் . 
lar , 11. வெள்ளைக் கையுடைய பர்மிய வாலில்லாக் குரங்கு la rrup , v . ( பே - வ . ) நையப்புடை , தண்டனை கொடு . 

la rum , 11. = alarum . 
larb oard , n . ( கப் . ) இடது கைப்புறம் ; a . ( கப் . ) இடது larv a , 11. முட்டைப்புழு , முட்டையினின்று வெளிவந்த புழு , 
புறமான . 

கம்பளிப்புழு ; அரைகுறை உருமாற்றமடையும் மற்ற விலங்கு 
lar ceny , 11. ( சட் . ) திருட்டு , களவிற் பிறர் பொருள் கைப் களின் முதிராத வடிவம் ; pl . larv ae . 
பற்றுதல் ; ( தொ . ) petty larceny , சிறுதிறத் திருட்டு . 

laryngit is , 11. குரல்வளை அழற்சி . 
larch , n . கற்பூரத்தைலம் தரும் ஊசியிலைக் கட்டுமான 

laryng oscope , 11. குரல்வளையைக் கூர்ந்து நோக்குவதற்குப் 

பயன்படும் துணைக்கருவித்தொகுதி . 
73 


கூறு 


வகை . 


வகை . 


574 


lathe -bearer 


கோண 


laryngotomy 
laryngot omy , n. வெளியிலிருந்தே குரல்வளையின் உட் 

பகுதியில் வெட்டும் அறுவை முறை . 
la rynx , n . குரல்வளை . 
Las car , ( இ . ) 1. கப்பலோட்டி ; கூடார உயைழர் . 
lasciv ious , a . சிற்றின்பச் சார்பு மிகுதியுடைய , காமமிக்க ; 

சிற்றின்பந் தூண்டுகின்ற . 
lash , n . கசையடி ; தோல்வார்ச் சுடக்கு ; சாட்டைபோன்ற 
தொய்வான பொருளாலடிக்கும் அடி ; சுளீர் வீச்சு , களீர்ச் 
சுடக்கீடு ; கசையின் வார் ; கசைமுனை ; சாட்டை ; கசையடித் 
தண்டனை ; வசையடி , வசைத்தாக்குதல் ; ப. கசையாலடி ; 
வாரால் அடி ; வாலால் அடி ; சடாரென்றடி ; பாய்ந்தூற்று , 
விசையுடன் கொட்டு ; தாக்குவிசையுடன் அடி ; அடி ; எற்று , 
உதை ; மோது ; கண்டி . திட்டு , வசைமொழியால் தாக்கு ; 
வன் சொல் வீசு ; சாட்டையாலடித்துத் தூண்டு ; அடித்துத் 
தூண்டுதலளி; ( தொ . ) lish onself into a fury , கடுஞ்சீற்றம் 
வருவித்துக்கொள் ; the lash , கசையடித் தண்டனை . 
lash er , n . கசையாலடிப்பவர் ; மோதுவது ; அணை ; அணை 

யின் மீது ஓடும் நீர் ; அணையின் கீழுள்ள சிறு குட்டை . 
lash kar , 11. போர்க்கருவிகள் தாங்கிய குடி மரபுக் குழுவினர் . 
las pring , n . மீன்வகையின் முதிரா வடிவம் . 
lasque , 11. வடிவமைதியற்ற நரப்பிழைப் பட்ட வைரக்கல் . 
lass , 11. சிறுமி , சிறுக்கி , பெதும்பை ; காதலி. 
lass itude , n . களைப்பு , சோர்வு ; தளர் மடிமை , முயற்சி செய் 

வதற்கு மனமில்லாமை , அக்கறையின்மை . 
lass o , n . கால்நடைகள் முதலியவற்றைப் பிடிக்கப் பயன்படும் 
தோல்வார்ச் சுருக்குக்கண்ணி ; pl . lass os ; v . தோல்வார்ச் 

சுருக்குக் கண்ணியிட்டுப் பிடி . 
last , n . கடைசி ஆள் , இறுதியில் குறிப்பிடப்பட்டவர் ; 
கடைசிப் பொருள் , இறுதியில் குறிப்பிடப்பட்டது ; இறுதி 
நாள் ; இறுதி நேரம் ; கடைசி , இறுதி ; சாவு , இறப்பு ; 
இறுதியான ஒன்று ; கடைசிச் செயல் ; a . கடைசியான ; 
முடிவான ; எல்லாவற்றிற்கும் பின்னான ; இறுதியாக வருகிற ; 
வாழ்க்கையின் முடிவான ; உலகத்தின் முடிவான ; அடுத்து 
முந்திய ; மிக அணிமைக் காலத்திய ; மிகவுங்கீழான ; மிகத் 
தாழ்ந்துள்ள ; மிகக்குறைவான பதவியிலுள்ள ; மிகக் குறைந்த 
மதிப்புள்ள ; இறுதியாக எஞ்சியுள்ள ; முடிவான , 
தீர்மானமான ; புறக்கோடியான , முனைக்கோடியான ; adv . 
கடைசியாக ; எல்லாவற்றிற்கும் பிந்தி ; மிக அணிமை 
யாகக் கடைசியில் ; 

முடிவாக ; அறுதியாக ; ( தொ . ) 
at long last , முடிவில் , இறுதியில் ; பெருங் காலதாமதத்திற் 
குப் பிறகு ; last but not least , வரிசைப்படி கடைசியிலா 
யினும் சிறப்புப்படியில் வேறாக , கடைசியாகக் குறிப்பிடினும் 
முக்கியத் துவங் குறையாத ; last day , இறுதித் தீர்ப்பு நாள் ; 
the four last things , சாவு- தீர்ப்பு - சொர்க்கம் - நரகம் ஆகிய 
நான்கு முடிவான பொருள்கள் ; till the last , to the last , முடிவு 
வரையில் ; கடைசிவரை ; இறக்கும் வரையில் . 
last , 11. வீரியம் , நீடுழைப்பாற்றல் ; கெடாது நீடித்துப் பயன் 
படும் பண்பு ; 3. நீடித்துழைப்பதாயிரு , கெடாதிரு ; அழியா 
திரு , செலவாகாதிரு : உயிருடனிரு ; போதியதாயிரு ; தேவைக் 
குச் சரியாயிரு ; ( தொ . ) last out , நீடித்து நிலைத்திரு; பதங் 
கெடாதிரு . 
last , 11. புதைமிதியடி செய்வதற்குரிய படியுருவக்கட்டை ; 
( தொ . ) stick to one s last , புரியாச் செய்திகளில் தலையிடா 
திரு . 
last , n . 

வாணிக எடையளவு : வாணிகக் கன அளவை ; 
இடத்துக்கும் சரக்குக்கும் ஏற்ப மாறுபடும் வாணிகப் பரும 
அளவை ; ( தொ . ) last of malt , மாவூறல் இரண்டரை அந்தர் ; 
last of wool , ன்னிரண்டு சாக்குக் கம்பளி . 
last ing , 11. நெட்டுழைப்புக் துணிவகை ; a . நீடித்திருக் 

கிற ; நிலைத்த ; நிலைபேறுள்ள , நீடித்து உழைக்கக்கூடிய . 
lat , 11. பத்து ஆங்கில பென்னி மதிப்புடைய லாட்வியா 
( Latvia ) நாட்டின் பொன் நாணய மூல அளவு. 


Lataki a , 11 . கலவைப் பொருள்களில் பயன்படுத்தப்படும் 

துருக்கிப் புகையிலை வகை . 
latch , 1. புறவிசைக் கொண்டி ; பொறித்தாழ்ப்பாள் ; புற 
விசைப்பூட்டு ; கதவின் விசையடைப்பு ; V. பொறித்தாழ்ப்பா 
ளிடு , விசைத் தாழ்ப்பாளிட்டுப் பூட்டு ; ( தொ . ) on the latch , 
தாழ்ப்பாளால் மட்டும் பூட்டும்படியான , விசைத்தாழிட்ட. 
latch et , n . புதைமிதியடியின் தோல்வார் இழை . 
latch key , 11. விசைத்தாழ்த் திறவுகோல் ; ( தொ . ) latchkey 
vote , விசைத்தாழ்த் திறவுகோலைக் குடியிருப்பின் குறியடை 
யாளமாகக் கொண்ட குடியிருப்பாளர் வாக்களிப்புரிமை . 
late , n . அணிமைக்காலம் ; a . தாமதமான , பிந்திய ; கணங் 
கிய , உரியகாலங் கடந்த ; காலங் கடந்து நிகழ்கிற ; எதிர் 
பார்த்த காலத்துக்குப் பிற்பட இயலுகிற ; முடிவுநோக்கி 
நெடுந்தொலை சென்ற ; இறுதிக்கு அணித்தான ; நெடுநாட் 
கடந்த ; நடுப்பருவங்கடந்த ; வேளைகடந்த ; காலந்தாழ்த்தற் 
குரிய ; பொழுது சென்ற ; பொழுதேறிய ; வழக்கமான 
நேரங்கடந்த ; பின்னடைந்த ; பிற்பட்ட ; பிற்காலத்திய ; 
காலஞ்சென்ற , அணிமையில் மறைவுற்ற ; முன்னாளைய ; 
பணி ஓய்வுற்ற ; அணிமையில் நிகழ்வுற்ற ; கழிந்த ; adu . 
காலந்தாழ்த்து , கணங்கி , தாமதமாக ; உரியகாலத்துக்குப் 
பின் ; பிந்தி , மிகவும் பிற்பட்டு ; காலங்கடந்து ; பொழுதேற , 
வேளைகடந்து நெடுநேரமாக ; அணிமையில் ; முன்பெல்லாம் , 
அணிமைக் காலங்களில் ; காலஞ்சென்று , பிற்பட்டு ; பருவங் 
கடந்து ; பிற்பட்டபடியில் ; நம் காலத்தை எட்டிய நிலையில் ; 
( தொ . ) la + e fee , தாமதக் கட்டணம் ; late hours , இயல்பான 
வேளை கடந்த நேரம் ; late in the day , காலமல்லாத காலத் 
தில் ; of late years , சென்ற சில ஆண்டுகளில் ; soon or late , 
முன்பின்னாக , எப்போதாவது ஒரு சமயத்தில் . 
lateen , a . ( கப் . ) பாய்மரத்திலிருந்து 45 பாகைக் 
அளவுடைய முக்கோண அமைப்புள்ள ; 45 பாகைக் கோண 
அளவான முக்கோண அமைப்புடைய பாய்மரம் கட்டப் 
பட்டுள்ள . 
late ly , adv . சிறிது காலத்திற்கு முன் , அணிமையில் , 

அணிமைக் காலங்களில் . 
lat en , I. பிற்படு , சுணங்கு . 
lat ent , a . மறைந்திருக்கிற ; வெளிப்படாத ; உள்ளார்ந்த ; 
உட்செறிவான ; வெளியிற் காணப்படாத ; முதிர்வுறாத ; 
இயக்கமில்லாத ; புதைவியல்புடைய , மறை தன்மையுடைய ; 
( தொ . ) latent heat , உட்செறி வெப்பம் , புதைசூடு , 
lat eral , 11. பக்கக் கிளை ; பக்கக் கிளையுறுப்பு ; புடைப்பொருள் ; 
a . பக்கத்திலுள்ள ; புடைநிலையான ; பக்கத்திலிருந்து இயங்கு 
கிற ; பக்கம்நோக்கிச் செல்கிற ; ( தொ . ) lateral branch , 
நேர்மரபின் கிளைவழிக் குடும்பம் , நேர் மரபினரின் உடன்பிறம் 
தார் வழிக்குடும்பம் . 
Lat eran , The Lateran , St. John Lateran , n . GITUDIT 
புரியிலுள்ள தூய யோவானின் கிறித்தவ தலைக் கோயில் ; 
( தொ . ) Lateran Council , மேற்கு மண்டலத் திருச்சபையின் 
ஐந்து பொதுக்குழுக்களில் ஒன்று . 
lat erite , 11. வெப்பமண்டலச் சாலையமைப்பிற் பயன்படுத்தப் 

படும் செவ்வண்ண இரும்பகக் களிமண் . 
lat ex , n . ( தாவ . ) இரப்பர் மரப்பால் . 
lath , n . மென்மரப் பட்டிகை , வரிச்சல் ; ப . சுவர்- தளம் - மச்சுக் 
களுக்கு மென்பட்டிகைப் பாவு ; ( தொ . ) as thin as a lath , 
ஆள்வகையில் ஒட்டி மெலிந்த ; lath and plaster , சுவரின் 
உட்புறம் முகப்புக்கூரையின் உட்புறம் பிரிவினைத்தட்டி 
முதலியவற்றிற்குப் பயன்படுத்தப்படும் காரை - மெல்லிய 
பலகைக் கீற்று முதலிய பொருள்கள் . 
lathe 1 , 1. கெண்ட் ( Kent ) கோட்டத்தின் ஆட்சித்துறை 

வட்டங்களில் ஒன்று . 
lathe , n . கடைசல் இயந்திரம் ; சட்டி பானைகள் செய்வதற் 

குப் பயன்படும் சுழல் வட்டம் . 
lathe - bearer , 11. கடைால் பிடிக்கும் பொறியின் மையங்கள் 
அல்லது கொளுவிகளுக்குரிய நிலைச்சட்டம் . 


875 


lathe - bed 


launce 


கிற ; 


jathe - bed , n . கடைசல் பிடிக்கும் பொறியின் ஏற்பமைவு 

வாய்ப்புடைய அடிப் பணிச்சட்டம் . 
lathe - carrier , lathe .dog , 11. = lathe - bearer . 
lath er , 11 . 

நுரை , சவுக்கார நுரை ; குதிரையின் வியர்வை 
நுரை ; U. நுரைபடு , நுரையாகு ; நுரையால் மூடப்பெறு ; 
மழிப்பதற்காகச் சவுக்கார நுரைதடவு ; அடி , நையப்புடை . 
lath i , ( இ . ) 11. குறுந்தடி , குண்டாந்தடி . 
latifun dia , n . pl . பெரும்பண்ணை , நிலங்களின் தொகுதி ; 

பெரும்பண்ணையாட்சி நிலை . 
Lat in , n . லத்தீன் மொழி ; லேஷியம் ( Latium ) என்ற 
பண்டை இத்தாலி நாட்டு மாகாணத்தின் குடியுரிமையாளர் ; 
சிறப்புக் குடியுரிமையுடைய இத்தாலி நாட்டவர் ; பண்டை 
லத்தீன் மரபில் வந்த மொழியினைப் பேசுபவர் ; ரோமன் 
கத்தோலிக்கர் ; a . பண்டை ரோமாபுரியினரைச் சார்ந்த ; 
லேஷியம் என்ற பண்டை இத்தாலிய மாகாணத்துக்குரிய ; 
லத்தீன் மொழிக்குரிய ; லத்தீன் மொழியிலுள்ள ; லத்தீன் 
மொழிபோன்ற ; ரோமன் கத்தோலிக்க திருச்சபை சார்ந்த ; 
பண்டை ரோமரின் பழக்கவழக்கங்களை மரபுவழிப் பின்பற்று 
கிற ; பண்டை ரோமரின் பழக்கவழக்க மரபுகளைப் பின்பற் 
றும் மக்களைச் சார்ந்த ; லத்தீன் மரபுவழி மொழிகளைப் பேசு 

பிரான்ஸ் - ஸ்பெயின் - போர்ச்சுகல் - இத்தாலி ஆகிய 
மாநிலங்களுக்குரிய ; ( தொ . ) classical Latin , கி . மு . 75 
முதல் கி.பி. 175 வரையுள்ள லத்தீன் இலக்கியமொழி ; 
late Latin , கி . பி . 175 முதல் கி . பி . 600 வரை வழங்கிய 
லத்தீன் மொழி ; low Latin , பிற்பட்ட பண்டைக்கால முற் 
பட்ட இடைநிலைக்கால லத்தீன்மொழி ; இடைநிலைக்காலத்திய 
லத்தீன் மொழி ; medieval Latin , கி . பி . 600 முதல் கி . பி . 
1500 வரை வழங்கிய லத்தீன்மொழி ; modern Latin , கி . பி . 
1500 - க்குப் பிற்பட வழங்கும் தற்காலத்துக்குரிய லத்தீன் 
மொழி ; old Latin , ஏறத்தாழ கி. மு . 75 - க்கு முற்பட்ட 
லத்தீன் மொழி ; இலக்கிய காலத்துக்கு முற்பட்ட லத்தீன் 
மொழி ; the Latin peoples , பிரான்சு -ஸ்பெயின் - போர்ச்சுகல் 
இத்தாலி முதலிய நாட்டுமக்கள் ; thieves Latin , திருடர் 
களின் மறைமொழி . 
Latin e , ( ல . ) adv . லத்தீன் மொழியில் . 
Latin ity , 11. லத்தீன் எழுதுபவரின் மொழிநடை ; லத்தீன் 

மொழிநடைப் பாணி . 
lat inize , v . சொல்லுக்கு லத்தீன் வடிவங் கொடு ; லத்தீன் 
மொழிப்படுத்து ; பண்டை ரோமரின் பழக்கவழக்க மரபு 
களுடன் இசைவுபடுத்து ; லத்தீன் மரபுத் தொடர்களை வழங்கு . 
lat itude, 1. விரிவகலம் ; வீச்செல்லை ; ஆற்றலெல்லை ; 
வாய்ப்பகலம் ; வாய்ப்பெல்லை ; இடவாய்ப்புரிமை , வாய்ப் 
பெல்லையுரிமை ; தாராள மனப்பான்மை ; கட்டுப்பாடின்மை ; 
நெகிழ்வு ; தளர்வு ; தளர்வுரிமை ; பொருள்கோள் விரி 
வெல்லையுரிமை ; ( நில . ) குறுக்கையளவு , நடுவரை கடந்துள்ள 
கோண அளவு ; ( வான் . ) கதிர் வீதியிலிருந்துள்ள கோண 
அளவு . 
lat itudes , n . pl . பரப்பெல்லைகள் ; ( தொ . ) high latitudes , 
நிலநடுக் கோட்டுக்கு வடதொலைவு அல்லது தென் தொலைவுப் 
பகுதி மண்டலங்கள் ; low latitudes , நிலநடுக் கோட்டுக்கு 
அருகிலுள்ள மண்டலப்பகுதிகள் . 
latrine , 1. மலசலம் கழிப்பிடம் , கால் கழுவிடம் . 
latt en , n . பித்தளை போன்ற மஞ்சள் உலோகக் கலவை ; a . 

பித்தளை போன்ற உலோகக் கலவையாலான . 
latt er , a . பிந்திய , பின்கூறப்பட்ட ; இரண்டில் பின்குறிப் 
பிடப்பட்ட ; பிற்பட்ட ; பிற்பகுதியான ; பின்வருகிற , பிந்தி 
நிகழ்கிற ; பிந்திய நிலையுடைய ; தற்காலத்தோடொட்டிய ; 
அணிமைக்காலத்திய ; முடிவணித்தான ; ( தொ . ) in these 
latter days, உலக வரலாற்றில் மிகப்பிற்பட்ட அணிமைக் 
காலத்தில் ; latter end , சாவு , இறப்பு . 
latt er - day , a . அணிமைக் காலத்துக்குரிய ; ( தொ . ) latter 
day saints , நியூயார்க்கில் 1830 ஆம் ஆண்டில் நிறுவப்பட்ட 
மார்மன்ஸ் ( Mormons ) என்ற சமயக்குழுவைச் சார்ந்த பல 
தார உறுப்பினர் . 


latt erly , adu . வாழ்க்கையின் இறுதித் தறுவாயில் ; காலப் 
பகுதியின் முடிவான தறுவாயில் ; அணிமைக்காலத்தில் , 
சிறிது காலமாக . 
latt ice , n . பின்னல் தட்டி , வரிச்சல் அல்லது கம்பிகளின் 
பின்னலால் அமைந்த மறைப்பு ; பின்னல் வேலைப்பாடமைந்த 
பொருள் ; பின்னலமைப்புடைய பிழம்புரு ; குறுக்குப்பின்னல் 
கம்பி வலையிட்ட பலகணி ; ப . வலைப்பின்னலுருவாக்கு ; பின் 
னல் தட்டியமைத்துப் பொருத்து ; ( தொ . ) lattice bridge. 
குறுக்குச் சட்டப் பாலம் ; lattice frame , lattice girder , 
இரும்பாலான பின்னற்சட்ட அமைப்போடு இணைக்கப்பட்ட 
பெரிய உத்தரம் ; lattice window , பின்னல் வலைப் பலகணி , 
பின்னல் வலைச்சட்டப் பலகணி . 
latt ice - work , n . பின்னல்வலை வேலைப்பாடு ; பின்னல் 

வேலைப்பாட்டமைப்பு . 
Lat vian , n . பால்டிக் ( Baltic ) கடலடுத்துள்ள லாட்வியா 

குடியரசின் குடிமகன் ; a . லாட்வியா நாட்டைச் சேர்ந்த . 
laud , n . புகழ்ச்சி ; புகழ்ச்சிப் பாசுரம் ; U. புகழ்ந்து பேசு , 

புகழ்ச்சி செய் , கொண்டாடு . 
laud able , a . புகழத்தக்க , பாராட்டத்தக்க , புகழ்ச்சிக்கு உரித் 
தான ; ( மரு . ) உடலியல் கரப்பு நீர் வகையில் உடலுக்கு நல 
மார்ந்த . 
laud anum , 11. சாராய அபினிக் கரைசல் . 
lauda tion , n . புகழ்ச்சி , ஏத்துதல் ; மதித்தல் , போற்றுதல் . 
laudat or tem poris de ti , ( ல . ) n . முற்காலமே பொற்கால 

மென்று விரும்பிப் போற்றுபவர் . 
laud atory , n . புகழுரை ; a . புகழடங்கிய ; புகழ்ச்சியுடைய , 

புகழ்கிற . 
lauds , n . pl . திருக்கோயில் முதற்பகல் வழிபாட்டு வேளை ; 

புகழ்க்கீதம் . 
laugh , 11 . 

நகை ; நகைப்பொலி ; ஏளனச்சிரிப்பு ; சிரிக்கும் 
பாணி , நகைக்கும் வகைமுறை ; V. சிரி ; நகைப்பொலி செய் ; 
நகைமுகங் காட்டு ; ஏளன நகைப்பு நகை ; வெறுப்புடன் 
சிரி ; அகமகிழ் , களிப்புறு ; சிரித்துரையாடு ; ( தொ . ) have 
the laugh of , get the laugh of , have the laugh on one s side , 
தாக்குபவரைத் திரும்பத் தாக்கு ; he laughs best wlio laughs 
last , முடிவிற் சிரிப்பவனே உண்மையாகச் சிரிப்பவன் , 
முற்றிலும் முடியுமுன் அகமகிழ்வுறுவது தவறு ; join in the 
laugh , தன்னை ஏளனஞ்செய்து சிரிப்பவரோடுகூடச் சேர்ந்து 
சிரி , கேலிக்காரரோடுகூடச் சேர்ந்து சிரி ; laugh at , கேலி 
பண்ணு ; ஏளனஞ்செய் , இகழ் ; புன்னகை புரி , மகிழ்ச்சி 
குன்றாதிரு , மகிழ்வுடனிரு ; ஏளனம் செய்வதன் மூலம் 
பழக்கவழக்கம் நம்பிக்கை முதலியவற்றின் பிடியகற்று ; 
laugh away , சிரித்து ஒதுக்கித்தள்ளு ; கேலி கிண்டலில் 
காலத்தைப் போக்கு ; laugh down , சிரித்து வாயடக்கு ; 
laugh in one s sleeve , மறைமுகமாகச் சிரி , ஒளிவுமறைவாக 
நகை ; laugh off , சிரித்துக்கழி ; சிரித்துத் தொல்லைசளி 
லிருந்து தன்னைத் தப்புவித்துக்கொள் ; laugh on wrong side 
of mouth , மகிழ்ச்சியாரவார வீறாப்பையடுத்துத் துயரம் 
அல்லது எரிச்சலுக்கு ஆளாக நேரு ; laugh out of court , 
மறுவிளக்கங்களுக்கு இடமில்லா தபடி ஏளனஞ்செய்து 
அகற்றிவிடு ; laugh over , சிரித்துப் பேசித் தள்ளிவிடு . 
laugh able , a . சிரிக்கத்தகுந்த , நகைப்புக்கிடமான ; நகைப் 

பைத் தோற்றுவிக்கிற ; வேடிக்கையால் மகிழ்ச்சியளிக்கிற . 
laugh ing , n . சிரித்தல் , நகைத்தல் ; ( தொ . ) no laughing 

matter , கேலிக்கிடமான செய்தியன்று ; விளையாட்டுச் செய்தி 
அன்று ; புறக்கணிக்கத்தகாத செய்தி . 
laugh ing - gas , n . வெடியத்து உயிரகை , வலி நீக்கும் மயக்க 
மருந்தாக மூக்கில் உட்கொண்டு பயன்படுத்தப்படும் வெறி 
யூக்கும் வளி . 
laugh ing - stock , 11. பழிப்புப்பொருள் , 
laugh ter , n . உரத்த சிரிப்பு ; நகைப்பொலி : ( தொ . ) 

Homeric laughter , உரத்த பொதுச்சிரிட்பு . 
launce, n . வேலையிறக்கத்தின் போது மணலில் புதைந்து 
கொள்ளும் இயல்புடைய விலாங்குபோன்ற மீன்வகை . 


576 


launch 


-lawless 


வாகை 


மான 


launch , n . கல இறக்கம் , கப்பல் - படகு வகைகளில் நீரில் 
இறக்கும் செயல் ; கலப்புறப்பாடு , கப்பல் - படகு வகைகளில் 
துறைபெயர்ந்து செல்லுதல் ; V. தூக்கியெறி , வீசியெறி ; 
கடலில் தள்ளு ; மிதக்கவிடு ; தொலைக்கனுப்பு ; புதிய துறை 
தொடங்கு , புது முயற்சியில் இறங்கு ; முயற்சியை மேற் 
கொண்டு புறஞ்செல் . 
launch , 11. போர்க்கப்பலின் மிகப்பெரிய படகு ; தட்டை 
யான அடிப்புறமுள்ள பெரிய படகு ; நீராவி கல்லெண்ணெய் 
முதலியவற்றால் இயங்கும் பெரும் பயணப்படகு ; இன்ப 
உலாப்படகு . 
laun der , v . சலவை செய் , ஆடைகளை வெளு ; ஆடை வகை 

யில் சலவைக்குரிய தாயிரு , வெளுப்புக்கு ஈடுசெய்வதாய் இரு . 
laun dress , 11. வண்ணகப் பெண் , ஆடை வெளுப்பவள் ; 
இங்கிலாந்தில் முறைவர் உரிமை மன்றங்களின் மேற்பார்வை 
யாளர் . 
laun dry , n . அலக்ககம் , சலவை மனை , ஆடைவெளுப்புச் 

சாலை ; சலவைக்குரிய துணிகளின் தொகுதி . 
laur eate , 11. அரசவைக் கவிஞர் , ஊதியம்பெற்றுப் பாடும் 
அரசியற் கவிஞர் ; பேச்சு முதலிய போட்டிகளில் வெற்றி 
வாகை சூட்டப்பெற்றவர் ; a . வெற்றிமாலை சூட்டப்பெற்ற , 

சூடிய , வாகைகொண்ட ; வெற்றி வாகைக்குரிய , 
வெற்றி வாகை சூட்டப்பெறத்தக்க . 
lau rel , 11 , புன்னைவகை ; பாடற் போட்டியில் வெற்றிச் சின்ன 

தழை ; வெற்றிச்சின்னம் ; வெற்றித் தனித் துறை 
ஏற்றம் ; ( தொ . ) look to one s laurels , பெற்ற புகழ்ப் 
பெருமையை இழந்துவிடாமல் காப்பாற்றுவதில் விழிப்பாக 
இரு ; rest on one s laurels , பெற்ற புகழைக்கொண்டு திருப்தி 
அடை , மேலும் புகழ்வேண்டுமென்ற முயற்சியில் ஈடுபடாதிரு . 
lau rel - bottle , 11. பூச்சிகளைக் கொல்வதற்காகப் புன்னை 

வகையின் இலைகளால் நிரப்பப்பட்ட குப்பி . 
laurestin us , laurustin us , 11. எப்போதும் பசுமை நிற 

முள்ள மலருடைய புதர்ச்செடி வகை . 
la va , 11. எரிமலைக் குழம்பு , உருகிய பாறைக் குழம்பு . 
lavab o , 11. ஏசுநாதரின் இறுதியுணவு விழாவின் தற்காலிக 
சமயகுரு கைகளைக் கழுவும் சடங்கு ; கைகழுவும் வினை 
முறைக்காகப் பயன்படுத்தப்படும் கைத்துண்டு ; கை கழுவு 
தட்டம் ; துறவிமடத்தின் தண்ணீர்த்தொட்டி , கழுவு கலம் . 
lavab os , n . pl . கைகால் கழுவும் அறை ; கழுவு நீர்க்கலம் . 
lava tion , 11. கழுவுதல் , அலம்புதல் . 
lav atory , 11. கழுவு நீர்க்கலம் , துணி துவைப்பதற்குப் பயன் 

படும் கலம் ; கைகால் கழுவும் அறை ; சிறுநீர் கழிப்பிடம் . 
lave , v. ( செய் . ) கழுவு , குளி ; அலம்பு ; அலைமோது ; ஒழுகு , 

நீரோட்டமாகச் செல் . 
lave ment , 11. ( மரு . ) ஊசிபோடுதல் ; குடல் கழுவுதல் , மூலம் 

வழி நீர் முதலியன செலுத்தி மலக்குடலைத் தூய்மை செய்தல் . 
lav ender, 11. நறுமணச் செடிவகை , ஆடைகளை மண மூட்ட 
வைக்கப்படும் நறுமணச் செடிவகையின் மலர்க்காம்புகள் ; 
செஞ்சாயலுடைய மென்னீல நிறம் ; . துணி முதலியவற்றில் 
நறுமணச் செடியின் மலர்ப்பூக்காம்புகளை வை ; ( தொ . ) 
lay up in lavender , 19 GOT பயன்படுத்துவதற்காகச் 
சேர்த்து ஒதுக்கிவை . 
lav ender - water , 11 , நறுமணப்பு தர்ச் செடிவகையின் மலர் 

காம்பு முதலியவை ஊட்டப்பட்ட நீர்மம் . 
lav er , 

, 11. கடற்பாசி வகை ; உண்ணத்தக்க கடற்பாசி இனம் . 
lav er 2 , 11. ( விவி . ) யூ தமத குருக்கள் கழுவுவதற்கான பெரிய 
பித்தளைக்கலம் ; அலம்புவதற்கான தட்டம் ; ஊற்றுத் 
தேங்குகலம் ; கிறித்தவர் கோயிலில் திருநீர்வட்டில் . 
lav erock , 11. = lark1. 
lav ish , 11. நிறைவு ; a . வரையாது கொடுக்கிற ; மட்டு 
மிஞ்சிச் செலவிடுகிற ; ஏராளமான விளைவைத் தருகிற ; 
தாராளமான ; ஊதாரித்தனமான , அளவு மீறிச் செலவிடு 
கிற ; ப . தாராளமாகக் கொடு ; மட்டுமீறிச் செலவிடு . 


law , 11. சட்டம் ; சட்டத்தொகுதி ; அரசியற் சமுதாயத்தின் 
கட்டமைதி ; சட்ட ஆட்சி , அரசியல் ஒழுங்குமுறை ; சட்டக் 
கட்டுப்பாடு ; சட்டமுறைமை ; சட்டத்துறை ; தனித்துறைக் 
குரிய சட்டம் ; சட்டக்கல்வி ; சட்டப்புலமை ; சட்டத்தொழில் ; 
சட்டவாசகம் , சட்டக்கூறு ; சட்டத்துக்குகந்தது ; சட்ட 
ஆட்சிமுறை ; சட்ட நடைமுறை ; வழக்குமுறை ; வழக்கு . 
நிலை ; பொதுநீதி ; நடைமுறை ஒழுங்கு , செயல் ஒழுங்கு ; 
மரபொழுங்கு ; வழக்கமுறைமை , விவகார முறை ; கட்டளை ; 
மேற்கோள் விதி ; கட்டளை விதிமுறை ; விதிமுறை வாசகம் ; 
இயலமைதி ; இயற்கை ஒழுங்கமைதி ; மெய்யொழுங்கமைதி ; 
தத்துவம் ; மெய்ம்மை வாய்பாடு , சூத்திரம் ; வேட்டை விளை 
யாட்டுப்போட்டிப் பந்தயங்களில் முன்னுரிமைச்சலுகை ; 
நேர்மைச்சலுகை ; சலுகை நேரம் ; ஓய்வு ; 3. சட்டநாடி 
வழக்குக்குச்செல் ; விரைவுபடுத்து ; ( தொ . ) be a law unto 
oneself , மனம்போன போக்கில் நட , மரபொழுங்கைப் புறக் 
கணி ; give the law to , தன் ஆணை சுமத்து ; Gresham s law , 
கெட்ட நாணயம் நல்ல நாணயத்தைப் புழக்கத்திலிருந்து 
விரட்டிவிடுகிறது என்ற சட்டம் ; Grimm s law , இந்தோ 
செர்மானியக்குழு மொழிகளில் மெய்யெழுத்துக்களின் மாறு 
தல்களைப்பற்றிய கிரிம் ( Jacob Grimm 1785-1863 ) என்பாரின் 
மெய்விளக்க விதி ; international law , law of nations 
அனைத்து நாட்டுச்சட்டம் , 

உலக 

நாடுகளிடையேயுள்ள 
தொடர்புகளை ஒழுங்குபடுத்தும் சட்டம் ; Kepler s laws , 
ஜோஹான் கெப்லர் ( Johann Keplar 1571-1630 ) கண்டு 
நிறுவிய கோள இயக்கங்களைப் பற்றிய மூன்று மெய்விளக்க 
விதிகள் ; law calf , சட்ட புத்தகங்களின் கட்டிடத்துக்காகப் 
பயன்படுத்தப்படும் கறைப்படுத்தப்படாத மாட்டுக்கன்றின் 
தோல் ; law French , சட்டத்திலும் சட்டப் புத்தகங்களிலும் 
பயன்படுத்தப்படும் பழைய பிரஞ்சுமொழிச் சொற்கள் ; 
law Latin , ஆங்கிலச் சட்டங்களில் பயன்படுத்தப்பட்ட முற் 
காலக் கலப்பட லத்தீன் மொழி ; law merchant , வணிகத் 
துறை ஒழுங்குமுறைச் சட்டம் ; laws of motion , நியூடன் 
( Newton ) என்பவரால் முறைப்படுத்திக் கூறப்பட்ட பொருள் 
களின் இயக்கம் பற்றிய மூன்று மெய்விளக்க விதிகள் ; 
lay down the law , அதிகாரத் தோரணையுடன் பேசு , வீம்பு 
பேசு , அச்சுறுத்தி அடக்கியாளு; martial law , படைத்துறை 
ஆட்சிநிலை ; take the law into one s own hands, தனக் 
கிழைக்கப்பட்ட தீங்குக்கு வன்முறையால் தானே எதிர்பழி 
செய்ய முற்படு ; the law of the Medes and Persians , மாற் 
றவே முடியாத சட்டம் ; Verner s law , இந்தோ செர்மானியக் 
குழு மொழிகளில் அழுத்தமாற்றத்தால் மெய்யெழுத்து 
ஒலிகளில் ஏற்படும் மாறுதல்கள் பற்றிய வெர்னர் ( Karl 
Verner ) என்பாரின் மெய்விளக்க விதி . 
law , int . ( பே - வ . ) வியப்புணர்த்துஞ் சொல் , வியப்பிடைச் 

சொல் . 
law - abiding , a . சட்டத்திற்குக் கீழ்ப்படிகின்ற . 
law - agent , 11. வழக்கு விவரம் திரட்டும் முறைமன்ற அலு 
வலர் ; கீழ்மன்ற வழக்குரைஞர் ; வழக்காடும் உரிமை 
பெற்றவர் . 
law ful , a . சட்ட உரிமை வாய்ந்த ; சட்டத்தின்படி அமைந்த ; 
சட்டத்துக்கு மாறல்லாத ; சட்ட ஒப்புதல் பெற்ற ; சட்டத்திற்கு 
இயைய நிறுவப்பட்ட ; முறைப்படி பிறந்த . 
law giver , n . சட்ட முதல்வர் , சட்டம் செய்பவர் ; சட்டத் 

தொகுதியை உருவாக்கியவர் . 
law - hand , 11. சட்டப்பத்திரங்களில் பயன்படுத்தப்படும் கை 

எழுத்து . 
lawk , lawks , int . ( பே - வ . ) வியப்பிடைச் சொல் ; ( தொ . ) 
lawk - a - mussy , ( பே - வ . ) கடவுள் மன்னிப்பாராக , கடவுள் 
இரக்கம் காட்டுவாராக . 
law less , a . சட்ட ஆட்சியற்ற ; சட்டச் செயலாட்சியில்லாத ; 
அமைதியற்ற , குழப்பமிக்க ; சட்டமீறிய ; சட்டத்துக்குக் 
கீழ்ப்படியாத ; சட்டத்துக்குக் கட்டுப்படாத ; கட்டுப்பாடில் 
லாத , ஒழுங்கு மதியாத ; ஒழுக்கவரம்பற்ற ; வரம்புமீறிய 
நடையுடைய , மனம்போனபடி நடக்கிற . 


57 
law.lord 

layer 
law - lord , n . பிரிட்டிஷ் மாமன்ற மேலவையில் ( House of மூடாக்ககற்று , வெளிக்காட்டு ; நிர்வாணமாக்கு ; வெட்ட 
Lords ) சட்டத்துறை உதவிக்குத் தகுதிவாய்ந்த உறுப்பினர் . வெளியாக்கு , இரகசியம் வெளிப்படுத்து ; lay breakfast , lay 

cloth , lay table, உணவுக்காக மேசையை முன்னேற்பாடு 
law maker , 11. சட்டமியற்றுநர் . 

செய் ; lay by the heels, lay fast , சிறைப்படுத்து , சிறையி 
lawn , n . புல்வெளி, புல்நிலப் பரப்பு ; ஒட்ட வெட்டப்பட்ட 

லடை ; கட்டிப்போடு ; lay down , கீழிடு , தரையில்வை ; 
புல்கரண் பரப்பு ; பூம்பொழில் , இன்பப் புல்வெளித் தோட்டம் ; lay down one s arms , சரணடை , படைக்கலந் துற , எதிர்ப் 
( தொ . ) lawn tennis , புல்வெளி வரிப்பந்தாட்டம் . 

பைக் கைவிடு ; lay emphasis , lay stress , lay weight, வற் 
lawn , n . நேர்த்தியான நாரால் செய்யப்பட்ட துணி வகை , புறுத்து , அழுத்தமாகக்கூறு , முக்கியமெனக்கருது ; lay great 
சமய வட்டத்தலைவர் உடையின் கைப்பகுதி தைப்பதற்குப் store upon , உயர்வாக மதி , உயர்வாகக் கருது ; lay hands on , 
பயன்படும் மெல்லிய நார்த்துணி ; ( தொ . ) lawn sieve , பிடி , கைப்பற்று , தன்ன தாக உரிமைப்படுத்திக் கொள் ; வன் 
நார்த்துணி அல்லது பட்டாலான மென்மையான சல்லடை . முறையாக நடத்து ; lay hands on oneself , தற்கொலை செய்து 

கொள் ; lay heads together , கூடிப்பேசு , கலந்தாராய் ; lay 
lawn - mower , n . புல் அறுக்கும் பொறி . 

bold of , lay hold on , பிடி , பற்று ; கைப்பற்று , வல்லந் தமாகக் 
lawn - sprink ler , 11. பூவாளிப் பொறி , புல் தோட்டத்தில் கைக்கொள் , எதிரியின் குறைபாடு அல்லது வலுக்கேட்டைப் 
நீர்தெளிக்கும் சுழற் குழாய்ப்பொறி . 

பயன்படுத்து ; lay in , கையிருப்புச் சரக்காக வைத்துக்கொள் ; 
law - officer , n . சட்ட அதிகாரி ; வழக்குரைஞர் அரங்க அடிமாரி பொழி , அடித்து நொறுக்கு ; lay it on thick , lay 
முதல்வர் . 

with a trowel , வெளிப்படையாக முகப்புகழ்ச்சி 

செய் ; 
laws , int . = law . 

lay low , தாழ்த்து கீழ்ப்படுத்து , செருக்கைக்குலை , பணியும் 

படி செய் ; lay on , வரி முதலியன சுமத்து ; அடிவழங்கு , அடி 
law - stationer , 11 . வழக்குரைஞர்களுக்குத் தேவையான 

கொடு , அடிமேல் அடியடி ; சாட்டையால் வீக்கு ; 

பூசு ; 
தாள் முதலியவற்றை விற்பவர் , பெரிய எழுத்தில் எழுத 

lay one s bones , குறிப்பிட்ட இடத்தில் புதைக்கப்பெறு ; 
வேண்டிய வழக்குப்பத்திரங்களை மேற்கொள்பவர் . 

lay one under , கட்டாயநிலை உண்டுபண்ணு ; lay open , 
law suit , n . உரிமைக்கோரிக்கை வழக்கு . 

தோலைப் பிளந்து காட்டு ; வெளிப்படுத்து ; தெளிவுபடுத்து ; 
law - term , 11. சட்டத்துறைச் சொல் ; முறைமன்ற இருக்கைக் 

விளக்கிக்காட்டு ; lay out , விரித்திடு ; பரவச்செய் ; சிதறச் 

செய் ; திறந்து காட்டு ; காணும்படி வை ; 
கால எல்லை . 

பிணத்தைப் 

புதைவினைக்குச் சித்தம் செய் ; பணத்தைச் செலவில் ஈடு 
law - writer , 1. சட்ட எழுத்தாளர் , சட்ட நூலாசிரியர் ; 

படுத்து ; திட்டப்படி ஒழுங்கு செய் ; செயலுக்கு ஒருக்க 
சட்டப்பத்திரங்களை முறைப்பட எழுதுபவர் , சட்ட எழுத்தர் . 

மாக்கு ; ( பே - வ . ) தற்பொழுதைக்கு ஆட்டத்திலிருந்து அப் 
law yer , 11. வழக்குரைஞர் , வழக்கறிஞர் , சட்ட அறிஞர் , புறப்படுத்து ; lay shaft , மின்பாய்ச்சுப் பொறியின் புறநிலை 
மன்றாடி , வழக்கு நடத்தும் ஆட்பேர் , சட்டப் பயிற்சியுள்ளவர் ; அடிக்கட்டு ; lay siege to , முற்றுகையிடு ; வற்புறுத்திக் 
( தொ . ) Penang lawyer , பினாங்கு நாட்டுப் பனைக்குச்சியால் கெஞ்சிக்கேள் ; lay the fire, நெருப்பு வைப்பதற்குத் தக்க 
செய்யப்பட்ட நடையுலாக் கோல் . 

வாறு எரிபொருளை வகுத்து வை ; lay to rest , lay to sleep , 
lax1, 11. ஸ்வீடன் அல்லது நார்வே நாட்டுக்குரிய பெரிய படுக்கவை ; அமைதியாயிருக்கும்படி செய் ; இறுதி ஓய்வு 
வெண்செதிள்களுடைய இளஞ்சிவப்பு உணவுமீன் வகை . 

அளி ; புதை , அடக்கஞ் செய் ; lay up , சேமித்துவை ; ஒதுக்கி 

வை ; சிறுகச்சிறுகப் பணம் திரட்டிக் குவி ; பிள்ளைப்பேற்றுக்கு 
lax3 , a . தளர்வு வாய்ந்த , சோரவிட்ட ; செறிவற்ற , அடர்த்தி 
யில்லாத ; உள் துளைகளையுடைய ; நுண் துளை நிரம்பிய ; 

ஒருக்குவி ; கப்பலைப் பணிப்புறமாக்கு ; lay wait , lay wait for , 

தாக்கும்படி பதுங்கியிரு ; lay waste , பாழாக்கு . 
கவனியாதிருக்கிற ; கடமையில் தவறுகிற ; கண்டிப்பில்லாத ; 
தெளிவற்ற , உறுதியற்ற . 

lays , a . சமயச்சார்பற்ற ; தீக்கைபெறாத . துறவுக்குழுவில் 
lax ative , n . குடலிளக்க மருந்து , இளம் பேதிமருந்து ; a . 

சாராத ; பொதுநிலை மக்களைச்சார்ந்த ; பொதுநிலை மக்களால் 
குடலை இளக்குகிற . 

செய்யப்பட்ட ; வல்லுநர் குழுவுக்குப் புறம்பான ; ( தொ . ) 

lay brother , சமயத்துறைப் பணி ஏற்றும் பிறவேலையீடு 
lay1, 11. நாட்டுப்பாடல் ; சிறுகதைப் பாட்டு ; உணர்ச்சிப் 

பாட்டுரிமை பெறும் ஆடவர் ; lay clerk , தலைக்கோயில் 
பாடல் ; பறவைகளின் பாட்டு . 

பாடகர் ; திருக்கோயில் வட்டார எழுத்தர் ; lay communion , 
lay , 1. கிடப்பு ; நிலக்கிடக்கை , இட அமைவு ; வழிநிலை ; பிற வேலையீடுபாட்டுரிமை பெற்ற சமயத்துறை வழிபாட்டுப் 
திசையமைவு ; நிலை ; அடுக் கின் பாங்கு ; அடுக்குத்தளம் ; பணி , பொதுமக்களுக்கான இறுதி உனா வழிபாடு ; lay 
கயிற்றுப்புரி முறுக்கின் பாங்கு ; U. கிடத்து ; படுக்கவை ; deacon , உலகியல் சார்ந்த பணியில் இருந்துகொண்டே 
நிலத்தில் படியவை ; வீழ்த்து ; கீழிடு ; இடு ; போடு ; வை ; சமயப்பணி செய்யும் மூன்றாம்படிச் சமயகுரு ; lay lord , 
அடித்து அமர்த்து ; அமிழ்த்து ; தணிவி ; அமைவி ; மேவுவி ; பிரிட்டிஷ் மாமன்ற மேலவையில் சட்ட அலுவல் பாராத 
பொருத்தி வை ; படியவிடு ; வைத்திரு ; படிந்த நிலையில் வை ; பொது நிலை உறுப்பினர் ; lay reader , சமய வழிபாட்டுச் 
காற்று வகையில் பயிர்களைச் சாய்த்துக்கிடத்து ; காற்று சடங்குகளை நடத்துவதற்கு உரிமையளிக்கப்பட்ட பொதுநிலை 
கடல் தூசி முதலியவற்றைத் தணியச் செய் ; பேய் வகையில் மக்களில் ஒருவர் ; lay sister , சமயத்துறைப் பணி ஏற்றும் 
எழுச்சி அடக்கு : தப்பெண்ணங்களை அமர்த்து ; பந்தயம் பிறவேலையீடுபாட்டுரிமை பெறும் பெண்டிர் . 
வை ; பந்தயம் வைக்க முன்வா ; படுவி ; நிலைப்படுத்து ; 

lay , v . lie என்பதன் இறந்தகாலம் . 
ஆட்படுத்து ; முன் வை ; முன் கொணர் ; கொணர்ந்து வை ; 

lay er , 11. வைப்பவர் ; கிடத்துபவர் , இடுபவர் ; முட்டை 
முன்னிடு ; காரணமாகக் கற்பி ; சுட்டிக்காட்டு ; சாட்டு ; 

முதலியன இடுவது ; ( தொ . ) bad layer , நன்கு முட்டை 
சுமத்து ; இட்டுக்காட்டு ; அடி ; வீக்கு ; ஒழுங்காக வை ; 
வகுத்தமை ; கட்டமை ; செய்தொழிலுக்கேற்ற முன்னொருக் 

இடாத பெட்டைக்கோழி ; good layer , நன்கு முட்டையிடும் 

பெட்டைக்கோழி . 
கஞ் செய்துவை ; உருவாக்கு ; தீட்டு ; தீற்று ; மேலே பூசு ; 
பரப்பு ; பொதி ; வரையறுத்தமை ; ( தொ . ) cannot lay my lay er , 1. அடுக்கு , பாளம் , அடை ; படுகை ; மண்படுகை ; 
bands upon it , வரையறுத்துக் குறித்துக்காட்ட இயலவில்லை ; தாய்ச் செடியோடு தொடர்புள்ளபோதே வேரூன்றுவதற்காக 
lay aboard , கப்பலில் ஏறும் நோக்குடன் அதன் ஓரமாக நிலத்தில் இறுக்கி இணைக்கப்பட்ட பதிய முளை ; சிப்பிப் 
விரைந்தோடு ; எதிரி கப்பலைத் தாக்கும்படி அதன் ஓரமாகக் படுகை ; கிளிஞ்சிற் படுகை ; 3. தாய்ச்செடியோடு தொடர் 
கப்பலைச் செல்லவிடு ; lay about one, 

சுற்றியடி , எல்லாப் புள்ளபோதே வேரூன்றுவதற்காக நாற்றுமுளையை நிலத்தில் 
பக்கங்களிலும் அடி ; lay an information , சட்டமுறைப்படி இணைத்து நட்டுவளர் ; வளர்ச்சிக் குறைவினால் கதிர்மணிப் 
குற்றச்சாட்டைக் கொண்டுவா ; lay aside , lay by , ஒதுக்கி பயிர் நிலத்தில் படிந்துகிடக்கும்படி செய் ; ( தொ . ) layers 
வை ; எதிர்கால நோக்கிச் சேமித்துவை ; தள்ளி வை ; பயன் and backers, தனிப்பட்ட குதிரை முதலியவற்றிற்கு எதிரிடை 
படுத்தாமலிரு : கைவிடு , துற ; lay bare , திறந்து காண்பி , யாக அல்லது சார்பாகப் பந்தயப்பணம் கட்டுபவர்கள் . 


வகை . 


518 
layers 

leader 
lay ers , n . pl . வயலில் சிதறலாக வளர்ச்சிக் குறைவினால் மயிரைக் கறுப்பாக்குவதற்காகப் பயன்படுத்தப்படும் ஈயச் 
படிந்துகிடக்கும் பயிர்ப்பகுதிகள் . 

சீப்பு ; lead pencil , கரிமுனை எழுதுகோல் ; lead wool , நீர்க் 
lay er - stool , n . நாற்றுமுளைகள் தோற்றுவிக்கப்படும் வேர் . குழாய்களை இணைப்பதற்குப் பயன்படுத்தப்படும் நூலிழை 

போன்ற ஈயம் ; red lead , ஈயச் செந்தூரம் ; white lead , 
layette , n . புனிற்றுத் துணைப்பொருள்கள் , புதிதாகப் பிறந்த 

ஈய வெள்ளை , வண்ண மைப்பொருளாகப் பயன்படுத்தப்படும் 
குழவிக்குத் தேவையான உடைகள் - படுக்கை முதலிய துணைப் 
பொருள்களின் தொகுதி . 

ஈயக் கரியகியுடன் நீரியல் ஈய உயிரகி இணைந்த சேர்ம 
lay fig ure, 11 . ஆடையணிகளையிட்டுப் பகட்டாகக் காட்டு 
வதற்குப் பயன்படும் மரத்தாலிணைக்கப்பட்ட மனித உருவம் ; 

lead , n . வழித்துணை முதன்மை ; வழிகாட்டு முதன்மை ; 
சிறப்பற்ற மனிதன் , மதிப்பு ஏதும் இல்லாதவன் ; புனைகதை முந்துநிலை ; முனைப்பு ; முதன்மை ; தலைமை ; முந்துநிலை 
யில் மெய்த்திறமற்ற பண்போவியம் . 

அளவு ; முன்னீடு , முன்னோடி , மாதிரி ; முன்மாதிரி ; முன் 

மாதிரிப் பண்பு ; ஊக்காதரவு ; ஊக்கு முனைவு ; முதன்மை , 
lay lock , 11. ( பே - வ . ) = lilac . 

தலைமை , முனைப்பு ; முதலிடம் ; தலைமைப்பண்பு ; செயற்கை 
lay man , n . தீக்கை பெறாதவன் , பொதுநிலை மக்களில் ஒரு 

நீர்க்கால் ; ஆலை நீர்க்கால் ; தலைமை மின்னிணைப்புக் கம்பி ; 
வன் ; தொழில்- கலை -விஞ்ஞானம் - மருத்துவம் முதலியவற்றில் 

மின் திற இணைப்புக்கால் ; வான் அலைவாங்கி இணைப்புக்கம்பி ; 
பயிற்சி பெறாதவர் ; சாதாரண மனிதர் ; தனித்துறை சாரா பணிப்பாள நீர்க்கால்வாய் ; கைவார் , நாய் முதலியவற்றைக் 
தவர் ; வல்லுநர் குழுவுக்குப் புறம்பானவர் . 

கட்டி இழுத்துச் செல்லுதற்குரிய கயிறு ; கயிற்றின் போக்கு ; 
lay - off , n . தொழிலாளியைத் தற்காலிகமாக வேலையினின்று முன் ஆட்டவுரிமை ; முன்னுரிமை ஆட்டம் ; நாடக முதன்மை 
விலக்கி வைத்திருக்கும் காலம் ; தொழில்துறையில் தளர்ச்சிப் நடிப்புப்பகுதி ; V. வழிகாட்டு ; முன்செல் ; கைப்பிடித்து 
பருவம் . 

இட்டுச்செல் ; கால்நடை விலங்குகளைக் கயிறிட்டு இழுத்துச் 
lay - out , 11. திட்டம் ; திட்ட ஏற்பாடு , அமைப்புத்திட்டம் ; செல் ; வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல் ; துணை செல் ; 
நிலத்திட்ட விடுப்பு ; மனைத்திட்ட அமைப்பு . 

பாதை வகையில் இட்டுக்கொண்டு செல் ; இட்டுக்கொண்டு 
lay stall , n . குப்பைமேடு , குப்பை கூளக் குவியல் . 

செல்லும் வழியாய் அமை ; செலுத்து ; பாயச்செய் ; நெறிப் 

படுத்தி ஒழுகச்செய் ; நாடிச்செல் ; ஊடாகக் கடக்கவிடு ; 
laz ar , n . நோயுற்று நலிந்த ஏழை ; தொழுநோயர் . 

முந்திச்செல் ; முந்திக்கொள் , முந்து ; விஞ்சிநில் ; மேம்படு ; 
lazaret , lazarett o , 11. ஏழை நோயாளிகள் மருத்துவமனை ; முதன்மையாயிரு ; தலைமை வகித்து நடத்து ; நாடகத்தில் 

குட்ட நோய் மருத்துவமனை ; தொற்றொதுக்கு மனை ; தொற் முதன்மைப் பகுதியாக நடி ; விளை யாட்டில் முதலாட்டமாடு , 
றொதுக்கக் கப்பல் ; கப்பலின் பின்புறமுள்ள சரக்குச்சேமப் முன் ஆட்ட உரிமை மேற்கொள் ; புதுமை புகுத்து : தூண்டு , 
பகுதி . 

ஏவு ; தூண்டுதலாயிரு ; முடிவுகொள்ளச் செய் ; விளைவுடைய 
Lazarus , n . இரவலர் ; பஞ்சை , ஏழை ; ( தொ . ) Lazarus and 

தாக்கு ; ஏதுவாகு ; வழிவகு ; வழியாயிரு ; சார்பு உண்டு 
Dives , பஞ்சை ஏழையும் பணம்பெருத்த செல்வரும் . 

பண்ணு ; நோக்கிச் சாய்வுறு ; வாழ்க்கை வகையில் மேற் 
laze , n . ( பே - வ . ) சோம்பற் காலம் ; ப . சோம்பலாயிரு ; கொண்டியலு ; நடத்து , வாழ் ; அனுபவி ; மேற்கொள்ளுவி ; 
சோம்பிக் காலத்தைக்கழி , வீண்பொழுது போக்கு . 

அனுபவிக்கச் செய் ; பயிர்விளைச்சலைக் களஞ்சியத்துக்குக் 
laziness , n . சோம்பல் . 

கொண்டுசெல் ; ( தொ . ) lead astray , தவறான வழிகாட்டு , 

பாவம் செய்யத் தூண்டு ; தீநெறிப்படுத்து ; lead away, 
laz uli , n . = lapis lazuli . 

எண்ணாமல் பின்பற்றத் தூண்டு ; lead by the lose, விரும்பு 
laz y , a . சோம்பலான , மந்தமான , மடிமை வாய்ந்த ; வேலை வதையெல்லாம் உணர்வின்றியே செய்யும்படி தூண்டு ; 
செய்ய மனமில்லாத , சோம்பலுக்கேற்ற ; சோம்பலைத் 

lead off, தொடங்கு , துவக்கமுறு ; துவக்கு ; lead on , பசப்பி 
தூண்டுகின்ற ; 5. சோம்பலாயிரு ; ( தொ . ) lazy pinion , மயக்கிக் கருதிய அளவு கடந்து செல்லும்படி தூண்டு ; 
சக்கரங்களிடையே இயக்கும் ஆற்றலைவாங்கி அனுப்பும் lead one a dance , நோக்கம் நிறைவேறப் பெறுவதற்காகப் 
சிறு சக்கரம் . 

பெருந் தொல்பைகொடு ; lead one a life , அவனுக்கு அடுத்தடுத் 
laz y - bed , 11. ஆறடி அகலமும் இருபுறங்களிலும் 

நீண்ட 

துத் தொல்லைகொடு ; lead one to suppose , ஏமாற்றிக் கருத் 
பள்ள முமுள்ள உருளைக்கிழங்குப் பயிர்ப்படுகை . 

தேற்கத் தூண்டுதல் 
தூண்டுதல் செய் ; 

lead the way , 

முன்செல் , 
laz y - bones , n . சோம்பேறி , மந்தமானவர் . 

முதன்மைதாங்கி நடத்து ; lead up to , படிப்படியாக உண் 

டாகும்படி செய் , படிப்படியாக ஒன்றினுக்கு ஏற்பாடு செய் ; 
laz y - tongs , n . தூரத்திலுள்ள பொருட்களைப் பற்றியெடுப் 

பேச்சினை ஒரு பொருளுக்குத் திருப்பு ; சீட்டாட்ட வகையில் 
பதற்குரிய பல்திசை வளைவுகளையுடைய 

நெம்புகோல் 

குறிப்பிட்ட சீட்டினை வெளிக்கொணரும் வகையில் சீட்டினை 
அமைவு . 

இறக்கு ; lead woman to altar , பெண்ணைத் திருமணம் 
lazaaron e , ( இத் . ) n . நேபில்ஸ் ( Naples) நகரத்தில் பலதிறச் செய்துகொள் ; return lead , கூட்டாளி இறக்கின சீட்டி 
சிறு தொழிலும் செய்து பிழைக்கும் தெருச்சுற்றி ; pl . னத்தில் முதலில் ஆடப்படும் ஆட்டம் . 
lazzaro ni . 

lea den , a . ஈயம் சார்ந்த ; ஈயத்தினால் செய்த , ஈயத்தினால் 
lea 1 , 1. ( செய் . ) பசும்புல் தரை ; திறந்தவெளி நிலம் . 

செய்ததைப்போன்ற ; கனத்த ; மழுங்கச் செய்கிற ; மந்தமான , 
lea , 1. இடத்துக்கு இடம் மாறுபட்டு வழங்கும் நூலின் அசைவற்ற ; சுமையுள்ள ; ஈயத்தின் நிறம் வாய்ந்த ; ( தொ . ) 
நீட்டலளவை வகை . 

leaden sword , பயனற்ற வாள் ; sleep s leaden sceptre,, 
leach , U. நீர்மம் கசியவிடு ; மரம் - பட்டை - களிமண் ஆகிய 

உணர்வு மழுக்கும் ஆற்றல் . 
வற்றைக் கசிவூறலுக்கு உட்படுத்து ; கசிவூறல்மூலம் உள் Lead enhall , n . லண்டனில் உள்ள இறைச்சி - கோழி முதலிய 
மாசு வெளியேற்று . 

பறவைகள் விற்கப்படும் அங்காடி , 
lead1 , n . ஈயம் , வங்கம் ; நீராழம் பார்ப்பதற்கான ஈய நூல் lead er , n . தலைவர் ; முதல்வர் ; வழிகாட்டிக்கொண்டு முன் 
குண்டு ; அச்சுவேலை வகையில் இடைவரிக் கட்டை , வரிகளின் னால் செல்பவர் , நடத்திச்செல்பவர் ; வழக்கில் முதன்மையான 
டைவெளியை அகலமாக்குவதற்கான உலோகத் தகட்டுப் வழக்கறிஞர் ; மந்தையில் முதன்மையான குதிரை ; மரத்தில் 
பாளம் ; 3. ஈயம் பூசு ; ஈயம் பொதி ; ஈயத்தைக் கொண்டு பளு மேல்நோக்கி வளரும் முதன்மையான கவை ; சதைப்பற்றை 
வேற்று ; கண்ணாடித் தகடுகளுக்கு ஈயச் சட்டமிடு ; அச்சுவேலை இயக்கும் தசைநார் ; செய்தித்தாளின் தலையங்கம் ; ( அச்சு . ) 
யில் வரித் தகடுகளிட்டு வரிகளைப் பிள ; துப்பாக்கிக் குழல் விழிக்கு வழிகாட்டும் புள்ளிகளால் அல்லது கோடுகளால் 
வகையில் ஈயப்பூச்சினால் கறைப்படு ; ( தொ . ) arm the lead , ஆன வரை ; ( தொ . ) follow my leader , ஆட்டக்காரர் ஒவ் 
அடித்தள இயல்புணர்வதற்காக ஈய நூல்குண்டிலுள்ள குழி வொருவரும் தலைவர் செய்கிறபடி செய்யக் கடமைப்பட்டுள்ள 
வில் கொழுப்புவைத்து நிரப்பு ; black lead , கருவங்கம் , ஆட்டவகை ; leader of House of Commons , இங்கிலாந்து 
எழுது கரிக்கோலின் உட் கரிக்கீற்றுப் பொருள் ; lead comb , நாட்டு மாமன்றப் பொதுமக்கள் அவையில் அரசியல் அலு 


579 


leaderette 


lean 


வலை முன்னின்று தொடங்கும் அதிகாரமுள்ள ஆளுங்கட்சி 
உறுப்பினர் . 
leaderette , n . செய்தித்தாளில் சிறு தலையங்கம் , துணைத் 

தலையங்கம் . 
lead ership , n . தலைமை , முதன்மை ; தலைமைப்பதவி ; 

தலைமையேற்று நடத்தும் ஆற்றல் . 
lead .in , n . வானொலிப் பெட்டியையும் வெளிப்புறத்து அலை 

வாங்கியையும் இணைக்கும் கடத்துகம்பி . 
lead ing , n . வழிகாட்டுதல் ; வழிகாட்டும் பண்பு ; தலைமை ; 
ஆன்மிகத் துணை ; பயிர் விளைவைக் களஞ்சியஞ்கொண்டு 
சேர்ப்பு ; a . தலைவராகச் செயலாற்றுகிற ; செயலாட்சி 
செய்கிற , கட்டுப்படுத்தியாள்கிற ; முனைப்பான ; முதன் 
மையான ; முந்திச் செல்கிற , முனைத்த ; முன்னேற்றம் வாய்ந்த ; 
( தொ . ) leading article , செய்தித்தாளின் தலையங்கம் ; வாணி 
கத் துறையில் தூண்டு சரக்கு , மற்றப் பண்டங்கள் வாங்கப் 
படும்படி செய்வதற்காகக் குறைந்த விலைக்கு விற்கப்படும் 
பண்டம் ; leading case , ( சட் . ) மாதிரி வழக்கு , மற்ற வழக்கு 
களைத் தீர்ப்பதற்கு முன்மாதிரியாகப் பயன்படுகிற வழக்கு ; 
leading edge , விமானச்சிறகின் முன்விளிம்பு ; leading lady , 
நாடகத்தில் முதன்மையான பாகமேற்கும் நடிகை ; leading 
light , செல்வாக்கும் புகழும் மிக்கவர் ; leading man , நாட 
கத்தில் முதன்மையான பாகமேற்கும் நடிகர் ; leading motive, 
( இசை . ) கதைக் கருப்பொருள் ; பாடல் முழுவதும் உறுப்பினர் 
நிகழ்ச்சி உணர்ச்சிகளுடன் விரவி நிரவிவரும் கருத்து ; 
leading note , பின்வரவிணைக்கும் ஏழாம் இசைத்திறம் ; 
leading question , வேண்டிய மறுமொழியை வருவிக்கும் 
கேள்வி ; men of light and leading , பெருஞ் செல்வாக் 
குடையவர்கள் . 
lead ing - business , n . முதன்மையான நடிகர் ஏற்று நடிக்கும் 

பாகங்களின் தொகுதி . 
lead ing - rein , n . குதிரையை இட்டுச் செல்வதற்கான கடி 

வாள வார் . 
lead ing -staff , n . எருதின் மூக்கு வளையத்துடன் இணைக்கப் 


leaf .lard , 1. பன்றியின் குண்டிக்காய்களைச் சுற்றியுள்ள 
கொழுப்புப் படலங்களிலிருந்து செய்யப்படும் இடைக் கூட்டுக் 
கறியுணவு . 
leaf let , n . ( தாவ . ) இலையின் பகுதியான சிற்றிலை ; குருத் 

திலை ; துண்டுப் பத்திரிகை . 
leaf - mould , n . அழுகும் இலைகளையே பெரும்பாலும் கொண் 

டுள்ள மண் , தழைமக்கிய மண் . 
leaf y , a . இலைமயமான , இலைகள் நிறைந்த , தழைவான ; 

இலைபோன்ற . 
league , n . ஏறத்தாழ மூன்று மைல் தொலைவு . 
league , 11. கூட்டிணைவு ; இணைகுழு ; ஒப்பந்தக் குழு ; காப் 
பிணைவுக் கூட்டுறவு ; நாட்டுக் கூட்டிணைவு ; கூட்டிணைவு 
நாடுகளின் குழுமம் ; கூட்டுக் காப்புக் கழகம் ; சங்கம் ; 
கூட்டிணைவுக் கழகம் ; விளையாட்டுக் குழுக்களின் கூட்டி 
ணைப்புச் சங்கம் ; 3. கூடிச்சேர் ; கூட்டிணைவில் சேர் ; உடன் 
படிக்கை செய்து கொண்டு ஒப்பந்தத்தில் இணை ; கூட்டிணை 
வாக இணைவுறு , கூட்டிணைவாக்கு ; ( தொ . ) in league with , 
சார்ந்து நேசங்கொண்டுள்ள நிலையில் ; தம்முள் ஒருங்கிணைந்து ; 
League football , கூட்டாகச் சேர்ந்துள்ள கழகங்கள் வீரத் 
தலைமைத் தேர்வுக்காக ஒன்றோடொன்று ஆட்டமாடும் 
அமைப்பு ; League of Nations , சர்வதேச சங்கம் , போர்த் 
தடுப்பு முயற்சி மேற்கொள்வதற்காக 1919 - ஆம் ஆண்டின் 
சமாதான 

உடன்படிக்கையினால் நிறுவப்பட்ட சங்கம் ; 
Primrose League , ஆங்கில அரசியலில் 1883 - இல் காணப் 
பட்ட பழமை தழுவுவோர் ( Conservatives ) கழகம் ; Solemn 
League and ( lovenant , ( வர . ) நெறி ஒப்பந்தக் கூட்டுக் 
கழகம் , இங்கிலாந்திலும் ஸ்காத்லாந்திலும் கிறித்தவ சமயப் 
பிரிவாகிய மூத்தோர் ஆட்சிக் கொள்கையை ( Presbyteria . 
nism ) நிறுவுவதற்காக 1643 - இல் செய்துகொள்ளப்பட்ட 
உடன்படிக்கை . 
leag uer , n . முற்றுகையிடும் சேனையின் பாசறை ; முற்றுகை; 
அமைச்சு நிலை அயல்நாட்டுத் தூதர் ; வண்டிகள் சூழ 
நிறுத்தப்பட்ட காப்பு அரண் பாசறை ; கவச விசைக்கலங் 
களுக்கான நிறுவுதுறை ; . முற்றுகையிடு ; வண்டிகளைக் 
காப்பரண் பாசறையாக நிறுத்து ; வண்டிக் காப்பரண் கூடா 
ரத்தில் தங்க வை ; கூடாரமிடு . 
leag uer , n . கூட்டிணைவுக் குழுவின் உறுப்பினர் , 
leak , n . ஒழுக்கு , கசிவு ; இல்லி , பொத்தல் , கலத்தில் உள்ளி 
ருந்து வெளியிலோ வெளியிலிருந்து உள்ளாகவோ நீர்மம் 
ஊறுவதற்குரிய சிறு பிளவு அல்லது துளை ; தகா நுழைவழி ; 
தகாச் செல்வழி ; மின்மிகை அடர்ப்பிடம் ; 3. கல வகையில் 
புறத்தே ஒழுகவிடு ; உள்ளே கசியவிடு ; ஒழுகச்செய் ; நீர்ம 
வகையில் புறத்தே ஒழுகு ; உட்கசி ; மறைசெய்தி வகையில் 
வெளிவரப் பெறு , மெல்லப் புறஞ்சென்றுவிடு , வெளிப்பட்டுப் 
பரவு ; ( தொ . ) spring a leak , சந்துவிடு ; துளை பட்டுக் கசிய 
விடு , உள்ளே நீர் வரவிடு . 
leak age , n . ஒழுகல் ; ஒழுகும் பொருள் ; சில்லிமூலமாக உள்ளே 
ஏறும் பொருள் ; ஒழுகலுக்கு மாற்றீடு ; மறைவெளிப்படுதல் , 
முறையிலா இரகசியங்கள் வெளியீடு ; அறியவராச் செலவு , 
விளக்கமுடியாப் பண மறைவு . 
leak y , a . இல்லியுடைய , ஓட்டையுடைய ; சில்லிகள் உள்ள ; 
சிறுநீர் அடக்கமுடியாத ; இரகசியங்களை வெளியிடும் பாங் 
குள்ள . 
lean , 1. கொழுப்பில்லாத இறைச்சி , இளந்தசை ; a . மெலிந்த , 
மெல்லிய , கொழுத்திராத ; குறைந்த , வளமற்ற ; மட்டத்தர 
மான ; ஊட்டச்சத்தில்லாத ; ஆதாயமற்ற ; இறைச்சி வகையில் 
பெரும்பாலும் தசைநார்களே கொண்ட , கொழுப்புச் சேர்ந் 
திராத ; ( தொ . ) lean years , பஞ்சம் நேர்ந்துள்ள ஆண்டுகள் . 
lean , 11. சாய் திறம் , சாய்வு , சரிவு ; 1. சாய்ந்திரு ; சாய்த்துக் 
கொள் ; சாய்த்து வை ; சார்த்தி வை ; சாய் ; சார் ; ஆதார 
மாகக்கொள் ; நம்பியிரு ; கோணலாக நில் ; கருணை முதலியன 
கொள்ளும் பாங்குடையவராயிரு ; சார்பாக மனக்கோட்ட 
முள்ளவராயிரு ; ( தொ . ) lean over backwards , மறுகோடிக் 
குச் செல் , அவாவுடன் ஒப்புக்கொள்ளும் அளவுக்குப் போ . 


படுந் தடி . 


lead ing - strings , n . குழந்தைகளுக்கு நடை பயிலக் கற்பிப் 
பதற்காக முன்பு பயன்படுத்தப்பட்ட கயிறுகள் ; ( தொ . ) 
in leading - strings , பயிற்சிப்பருவ நிலையில் , துணைமை 
நிலையில் . 
lead - off , n . தொடக்கம் . 
lead - poi soning n . ஈய நச்சூட்டு , வங்க தோசம் . 
leads , 11. pl . கூரை வேய்வதற்கான ஈயத் தகடுகள் ; ஈயத் 
தகடுகள் வேய்ந்த கூரைப்பகுதி ; சாளரத்தின் கண்ணாடியைத் 
தாங்கும் ஈயச் சட்டங்கள் . 
leads man , 1. நீராழம் பார்ப்பதற்கான ஈய நூற்குண்டினை 

இயக்குகிற கப்பலோட்டி . 
lead - work , 11. ஈயத்தினால் செய்யப்பட்ட பொருள் ; 

வேலைப்பாடு . 
lead -works , 11. ஈயச்சுரங்க உலோகக்கலவை உருக்கப்படும் 


இடம் . 


leaf , 11. இலை ; இலைத்தொகுதி ; பூவிதழ் ; தழை ; புகையிலை ; 
தேயிலை ; சுவடித்தாள் ; தாளின் இரண்டு பக்கங்கள் ; 
பொன் - வெள்ளி ஆகியவற்றின் மிக மெல்லிய உலோகத் தகடு ; 
சீவின கொம்பு - சலவைக்கல்- அபிரகம் முதலியவற்றின் மிக 
மெல்லிய தகடு ; மடிப்புக் கதவுகளின் தனி மடிப்புக் கூறு ; 
நெட்டிழுப்பு மேசையின் இழுப்புப் பகுதி ; இழுப்புப் பாலத்தின் 
மடிப்பலகு ; கதவின் சீப்புச் சட்டத்தின் ஒரு பட்டிகை ; பற் 
சக்கரத்தின் பல் ; pl . leaves ; . தளிர் , இலைவிடு , தழை ; 
( தொ . ) fall of the leaf , இலையுதிர்காலம் ; in leaf , தழைத் 
திருக்கிற நிலையில் ; leaf brass , மெல்லிய பித்தளைத் தகடு ; 
leaf insect , செடியின் இலைபோன்ற சிறகுகளையுடைய பூச்சி 
வகை ; take a leaf out of one s book , ஒருவரைப் பார்த்துப் 
பின்பற்று ; turn over new_leaf , திருந்திப் புதுவாழ்வு 
தொடங்கு, திருந்தி நல்லொழுக்கம் மேற்கொள் . 


leave 


leaning 
lean ing , 11. சார்பு , சாய்வு , சரிவு ; சாய் செயல் ; சாய்நிலை ; 
சார்பு நாட்டம் , சார்பு மனப்பாங்கு ; மனக்கோட்டம் ; a . 
சாய்ந்துள்ள ; இயல் விருப்பமுடைய , ஒருசார் விருப்பமுள்ள . 
leap , n . குதிப்பு ; பாய்ச்சல் ; துள்ளுதல் ; தாண்டுதல் ; 
தாண்டிய தொலை ; பாய்ந்து குதித்தற்குரிய இடம் ; 
தாண்டுதற்குரிய பொருள் ; திடீர் இடைமாற்றம் ; அகல் 
இடையீடு ; நீண்ட இடைநேரம் ; அகல் இடைவெளி ; V. 
குதி ; துள்ளு ; துள்ளிச் செல் ; பாய் ; தாண்டு ; மீதாகத் தாவு ; 
வேகமாகச் செல் ; திடுமெனச் செல் ; சட்டென நெடுந்தொலை 
கட ; தெறி ; வேகமாகக் கட ; குதிக்கச் செய் ; ஆண் விலங்கு 
கள் வகையில் புணர்ச்சியில் முனைவுறு ; ( தொ . ) by leaps and 
bounds , தாவிக் குதித்து ; மிகுந்த பெரிய அளவாக ; வியத்தக்க 
முறையில் விரைவான முன்னேற்றத்துடன் ; leapin the dark , 
விளைவு தெரியாமல் மேற்கொள்ளப்படும் துணிகர முயற்சி ; 
look before you leap , எண்ணித் துணிக கருமம் ; பதறிச் 
செய்கிற காரியத்தைத் தவிர் . 
leap - day , n . பிப்ரவரி மாதத்தின் 29 - ஆம் நாள் . 
leap - frog , 11. பச்சைக்குதிரை , தவளைப்பாய்ச்சல் விளையாட்டு ; 

ப . தவளைப்பாய்ச்சல் ஆட்டம் ஆடு , மேலாகத் தாவிக்குதி . 
leap - year , n . மிகுநாள் ஆண்டு , நானூறு ஆண்டுகளில் ஒரு 
முறையும் நூறில் குறைந்த நான்காண்டுகட்கு ஒருமுறையும் 
பிப்ரவரியில் ஒரு நாள் மிகையாக 366 நாட்கள் கொண்ட 
ஆண்டு ; ( தொ . ) leap- year proposal , மிகுநாள் ஆண்டில் 
மட்டுமே உரித்தான பெண்ணின் திருமணக் கோரிக்கைக் 
கேள்வி . 
learn , v . புதிதாகக் கற்றுக்கொள் ; கற்றுணர் , படித்தறி ; 
போதனை பெறு ; மனத்திற் பதிய வைத்துக்கொள் ; உருப் 
போட்டுக் கைவரப்பெறு ; பயின்று திறம் கைவரப்பெறு ; 
அனுபவத்தால் அறி ; கேள்விப்படு , கேள்வியால் தெரிய 
வரப்பெறு ; கற்றுக்கொடு ; ( தொ . ) 1am yet to learn , 
I have yet to learn , நீ தான் கூறுகிறாய் , நான் நம்பவில்லை 
என்ற குறிப்புரை . 
learn ed , v . learn என்பதன் இறந்தகால வடிவங்களில் 

ஒன்று ; learn என்பதன் முடிவெச்ச வடிவங்களில் ஒன்று . 
learn ed , a . கற்றறிந்த , படித்துத் தேர்ந்த , நன்குணர்ந்த , 
துறைபோன , அறிவுவளம் நிரம்பிய ; நீதிமன்றங்களில் வழக் 
கறிஞரைக் குறிப்பிடும் மரியாதை வழக்குவகையில் சட்டத் 
தில் கற்றுத் துறைபோய ; மொழி - தொழில் முதலியவை 
வகையில் கற்றறிந்தவர்களால் பயிலப்பட்ட ; கற்றவர்களால் 
மேற்கொள்ளப்பட்ட ; மொழியிலுள்ள சொற்கள் வகையில் 
கற்றவர்களால் அயல்மொழிகளிலிருந்து புகுத்தப்பட்ட . 
learn ing , 11 . கற்றல் ; கல்வி ; கற்கப்படுவது ; அறிவு , 
புலமை ; ( தொ . ) the new learning . பதினாறாம் நூற்றாண் 
டில் இங்கிலாந்தில் புகுத்தப்பட்ட கிரேக்கமொழி ஆய்வறிவு , 
மறுமலர்ச்சி . 
learnt , v . learn 

என்பதன் இறந்தகால வடிவங்களுள் 
ஒன்று ; learn என்பதன் முடிவெச்ச வடிவங்களுள் ஒன்று . 
lease , n . கட்டுக் குத்தகை , குறிப்பிட்ட காலத்துக்கு அனுபவ 
உரிமையளிக்கும் ஒப்பந்தக் கட்டுப்பாட்டு முறை ; நிலக் 
குத்தகை , பாட்டம் ; மண்ணக்குத்தகை ; கட்டுக் குத்தகை 
உரிமை ; கட்டுக் குத்தகை முறை ; கட்டுக் குத்தகைக் கால 
எல்லை ; அனுபவக் காப்புரிமை எல்லை ; உரிமைக்காப்புக் கால 
நீடிப்பு : ப . கட்டுக் குத்தகை உரிமை வழங்கு ; நிலம் அல்லது 
மனையைக் கட்டுக் குத்தகைக்கு விடு ; நிலம் அல்லது மனை 
யைக் கட்டுக் குத்தகையில் எடு ; ( தொ . ) & new lease of life , 
நோய் - கவலை முதலிய தடைகளின் நீக்கத்தால் ஏற்படும் புது 

வாழ்வுக்கான வாய்ப்பு . 
lease , n . தறியிலே பாவு நூலிழைகளை முனை களில் பிரித்து 
விடல் ; பாவு நூலிழை முனை பிரித்துவிடும் முறை ; பாவு 
நூலிழை முனை பிரித்துவிடும் இடம் . 
lease hold , 11. கட்டுக் குத்தகை உரிமை ; கட்டுக் குத்தகை 

நிலம் ; கட்டுக்குத்தகை மனை . 
lease holder , 11. கட்டுக் குத்தகையாளர் , நிலத்தை அல்லது 
மனையைக் கட்டுக்குத்தகை எடுப்பவர் . 


Lease - Lend , n . , a . , v . = Lend -Lease . 
leash , n . நாய்வார் ; மூன்று வேட்டை நாய்கள் - முயல்கள் 

முதலியவை கொண்ட கணம் ; நெசவு வகையில் பாவு நூலை 
ஏற்றுக்கொள்வதற்கான சிறு துளையுடன்கூடிய கயிறு ; 
U. தோல்வாரினாற் கட்டிப்பிடி ; தோல்வாரினாற் கட்டி இணை ; 
( தொ . ) hold in leash , அடக்கியாள் . 
least , n . அறச்சிறிது ; U. அறச்சிறிய ; மிகமிகக் கொஞ்சமான ; 
மிகமிக அற்பமான ; adu . மிகமிகக் குறைவாக , மிகமிகக் 
கொஞ்சமாக ; ( தொ . ) at least , குறைந்தபடியில் , குறைந்த 
அளவில் , சிறிதளவாவது , எப்படியாவது ; at the least , 
மிகமிகக் குறைந்த அளவில் ; in the least , the least , குறைந்த 
அளவில் , சிறிதேனும் , குறைந்த அளவிலேனும் ; least 
common multiple , ( கண . ) மீச்சிறு பொது மடங்கை ; 
least said soonest mended , விவாதிப்பது சீர்கேடாகமுடியும் 
விவாதியாமல் இருப்பதே நல்லது ; line of least resistance , 
மிகு உழைப்பற்ற எளிய வழி ; to say the least of it , நிதான 
மாகக் கூறினால் கூட , 
least ways, least wise , adv . ( பே - வ . ) குறைந்தபடியாகக் 

கொண்டாலும் . 
leat , 1. ஆலை முதலியவைகளுக்கு நீர்கொண்டு செல்லும் 

திறந்த நீர்க்கால் . 
lea ther , 1. பதனிட்ட தோல் ; தோற் சரக்கு ; தோலினால் 
செய்யப்பட்ட பகுதி ; மெருகிடுவதற்கான தோல் துண்டு ; 
தோல்வார் ; 3. தோலினால் மூடு ; தோல் கவசக் காப்புச் 
செய்துகொள் ; தோல்வாரினால் அடி ; ( தொ . ) American 
leather, மெழுகுத்துணி வகை ; leather and prunella , உடுப் 
பில் மட்டுமுள்ள வேற்றுமை ; nothing like leather , தம் 
பொருளே தமக்குப் பெரிதும் பயன்படும் என்பது . 
lea ther - back , n . கடலாமை வகை . 
leatherette , 11. தோல்போலச் செய்யப்பட்ட தாள்வகை ;; 

தோல்போலச் செய்யப்பட்ட துணிவகை . 
lea ther.head , n . அறிவிலி , மூடன் . 
lea ther - jacket , 1. மீன் வகைகளில் ஒன்று ; ஈ வகையின் 

முட்டைப்புழு . 
lea thern , a . தோலினால் ஆன ; தோல் சார்ந்த ; தோல் 

போன்ற . 
lea ther - neck , n . கப்பலோட்டிகள் வழக்கில் படை வீரன் ; 

டற்படைவீரன் . 
lea theroid , n . செயற்கைத்தாள் தோல் , வேதிமுறையில் 
பாடம் செய்யப்பட்டுப் பச்சைத்தோல் போலிருக்கும் பருத்தித் 
தாள் . 
lea ther - wood , n . உறுதியான பட்டையுடைய மரவகைகள் . 
lea thery , a . தோல்போன்ற ; இறைச்சி வகையில் நெற்றான . 
leave " , n . இசைவு , இணக்கம் ; இசைவாணை ; செல்விடை , 
போவதற்கான இசைவளிப்பு ; பள்ளி -பணிமனைகளில் விடுப்பு , 
செலவிசைவாணை , விடுப்பிணக்கம் ; விடுப்புக்காலம் , செல 
விசைவுக்காலம் ; ( தொ . ) take French leave , செல்விடை 
பெறாமல் போ ; இசைவு பெறாமல் வெளியே செல் ; take leave 
of one s senses , பைத்தியம் கொள் , வெறிபிடி ; ticket of 
leave , தண்டனைக்காலம் முடிவடைவதற்கு முன்பே சிறைக்கு 
வெளியிலிருப்பதற்கான உரிமை . 
leave , 11. மேசைக் கோற்பந்தாட்டக்காரர் இடையே ஆட்டம் 
விட்டுச் செல்லும்போது உள்ள ஆட்டப்பந்து நிலை ; 0 . 
விட்டுச்செல் ; கிடக்கவிடு , இருக்கவிடு ; பின் தங்கவிடு ; 
வைத்துவிட்டுப்போ ; பகரமாக விட்டுப்போ ; செய்யவிடு ; 
இடு ; கீழே போடு ; கீழே இட்டுச்செல் ; ஒப்புவிக்கும்படிவிடு; 
மீதமாக விடு ; எஞ்சவிடு ; உடைமையாக விட்டுப்போ ; 
விருப்ப ஆவணத்தில் வழங்கு : விட்டு நீங்கு ; 
விட்டகலு ; புறப்படு ; பணிவிட்டகலு ; தொடர்பறுத்து 
விடு ; கைவிடு ; துற ; பிரிந்துசெல் ; விட்டுப்பிரி ; கடந்து 
செல் ; நிறுத்து ; நிறுத்திவிடு ; வேலை செய்யாமல் நின்று 
போ ; தவிர் ; ( தொ . ) leave alone, குறுக்கிடா திரு , 
அப்படியே விட்டுவிடு , தலையிடாது செல் ; leave behind . 
கொண்டுபோகாது விட்டுச்செல் : பின் தங்கவிட்டுச் செல் ; 


கட . 


581 


leave -breaker 


left 


ledg er - line , n . நிலையாகப் பொருத்தி வைக்கப்பட்ட 

தூண்டிற்கயிறு . 
lee , n . அணவுக்காப்பு , அணிமைச்சார்பினால் ஏற்படும் பாது 
காப்பு ; காப்பணவுடைய பக்கம் , காற்றுப்படாத பக்கம் ; 
காற்றுச் செல்திசை ; ( தொ . ) lee shore , கப்பலின் காற்றொ 
துக்குப்பக்கம் நோக்கிய கரை . 
lee - board , 11. மிதவைத் தடைப்பலகைச் சட்டம் , மரக்கலம் 
காற்றோட்டத்தில் இழுத்துச் செல்லப்படுவதைக் குறைக்கும் 
பொருட்டு அதன் காற்றொதுக்குப் பக்கத்தில் இறக்கப்படும் 
பலகைச் சட்டம் . 
leech 1 , 11. அட்டை , குருதி உறிஞ்சும் உயிரினம் ; ஒட்டுணி , 
பிறரை ஒட்டிக்கொண்டு சுரண்டிப் பிழைப்பவர் ; ( தொ . ) 
stick like a leech , ஒருவரிடம் விடாமல் ஒட்டிக்கொண்டிரு . 
leech , 1. கப்பற்பாயின் நிமிர்ந்த பக்கப்பகுதி ; கப்பற்பாயின் 

சாய்ந்த பக்கப்பகுதி . 
leech , 11. ( செய் . ) மருத்துவர் . 
leek , n . வேல்ஸ் நாட்டின் தேசியச் சின்னமான வெங்காய 
இனச் சமையற் பூண்டுவகை ; ( தொ . ) eat the leek , அவ 
மதிப்பை மடியில் வாரிக்கட்டிக்கொள் . 
lee most , a . கொஞ்சமுங் காற்றுப்படாத பக்கத்திலிருக்கிற . 
leer , n . இளித்த பார்வை , ஒருக்கணித்த காமநோக்கு ; நய 
வஞ்சகத் திருக்கு நோக்கு ; V. கெட்ட எண்ணத்துடன் ஓரப் 
பார்வை பார் , சிற்றின்ப அவாவுடன் ஒருக்கணித்துப்பார் . 
leer , 1. கண்ணாடியை நெகிழக்காய்ச்சி ஆறவைப்பதற்கான 


உலை . 


விளைவாக விட்டுப்போ ; சுவடுவிட்டுச் செல் ; கடந்து மேற் 
செல் ; leave hold of , பிடியை விடு ; leave it at that , அதனை 
அதனோடு விடு , மேலும் விளக்கிக்கொண்டு தொல்லை 
விளைவியாதிரு; leave me cold , கிளர்ச்சி ஊட்டாதிரு ; leave 
no stone unturned , நோக்கம் எய்தப்பெற எதையும் விடாது 
செய் ; leave off , விட்டொழி ; விலகு ; தவிர் ; நிறுத்திக் 
கொள் ; முடிவுகாண் ; leave one to oneself , அடக்கிக் 
கட்டுப்படுத்தாது விட்டுவிடு ; leave out , தவிர் , உட்படுத் 
தாது விடு , விலக்கிவிடு , நீக்கிவிடு ; leave over , தற்போ 
தைக்கு விலக்கிவை , ஒதுக்கி வைத்துவிடு ; leaves much to be 
desired , போதிய தாக இல்லை . 
[ eave - breaker , n , விடுப்புக் காலத்துக்கு அப்பாலும் 

வேலைக்கு வராமல் நிற்பவர் . 
lea ven , 11. புரையூட்டுப்பொருள் , மாவு புளிப்பாக்கும் பொருள் ; 
ஊடுபரவி உள்ளிருந்து மாற்றுதற்குரிய திறம் ; உள்ளார்ந்த 
நுண்திறக்கூறு ; 3. புளிப்புப்பொருள் சேர்த்து மாவைப் 
புளிக்கவை ; ஊடுருவிப் பரவிமாற்று ; பக்குவப்படுத்தும் 
பொருள் சேர்த்து மாற்றியமை ; ( தொ . ) the old leaven , 
திருத்தமுறா நிலையின் சுவடுகள் . 
leav ings , n . pl . எச்சம் , மிச்சம் , சிந்தல் சிதறல்கள் ; நினை 

வூட்டுஞ் சின்னங்கள் ; கழிவுப்பொருள்கள் . 
leb ensraum , ( செர் . ) n . நாட்டின் வாழ்நிலத் தேவை , தன் 
இயல்பான வளர்ச்சிக்குத் தேவைப்படுகிறதென ஒரு நாடு 
கருதும் நிலப்பரப்பு . 
lech er , n . ஒழுக்கக்கேடன் , காமுகன் , தூர்த்தன் . 
lech erous , a . ஒழுக்கக்கேடான , சிற்றின்பத்தில் தோய்வுற்ற ; 

ஒழுக்கங்கெடுக்கிற . 
lech ery , 11. சிற்றின்ப நடத்தை , ஒழுக்கங்கெட்டதன்மை . 
lec tern , n . திருக்கோயில் மேடையின் சாய்மேசை . 
lec tion , n . பாடம் ; பாடபேதம் . 
lec tionary , n . கிறித்தவ திருக்கோயில் வழிபாட்டில் 
படிக்கப்படும் மறை நூற் பகுதித்திரட்டு ; மறைவாசகப் பகுதிப் 
பட்டியல் . 
lec ture , 11. சொற்பொழிவு , விரிவுரை , பேச்சு ; போதனை , 

அறிவுரை; கண்டனவுரை ; ப . சொற்பொழிவாற்று ; கல்லூரி 
அல்லது பல்கலைக்கழக வகுப்பில் பெருஞ்சொல்லாற்று ; சொற் 
பொழிவாற்றிப் பாடங்கற்பி ; அறிவுரை பகர் ; கண்டி ; 
( தொ . ) read one a lecture , கடிந்துரை . 
lec turer , n . சொற்பொழிவாளர் ; விரிவுரையாளர் ; அறப் 
போதகர் , இங்கிலாந்து மாநிலத் திருச்சபைச் சார்பில் பொது 
நிதித் திரட்டு தவி மூலம் ஆதரித்து நடத்தப்பட்ட போதகர் 
குழுவினர் . 
lec tureship , 11. கல்லூரியில் அல்லது பல்கலைக்கழகத்தில் 

ஆசிரியர் பதவி . 
led1 , a . நடத்திச் செல்லப்படுகிற , தன்செயலற்ற ; ( தொ . ) 
led captain , சார்ந்திருப்பவர் , பிறரையொட்டி வாழ்பவர் ; 
அண்டிப்பிழைப்பவர் ; led horse , வேலைக்காரனால் நடத்தி 
வரப்படும் மிகுதிப்படியான விடுதிக்குதிரை. 
led , v . lead என்பதன் இறந்தகால - முடிவெச்சம் . 
ledge , n . சுவர்ப்பக்க வரை விளிம்பு , சுவரின் பக்கத்தை ஒட்டிய 
ஒடுங்கிய நீள்விளிம்பு ; பாறைப்பக்கப் படிவிளிம்பு ; அடிநீர் 
முரம்பு , நீர்க்கீழ் பாறைமுகடு ; சுரங்க வகையில் உலோகக் 
கலப்புள்ள பாறைப் படலம் . 
ledg er , 11. கணக்குப்பதிவுத் துறையில் பேரேடு ; நிலைப்பதி 
வேடு ; பதிவேடு ; சாரப்படிமரம் , சாரங்கட்டுவதில் கட்டிடத் 
துடனிணைவாக உள்ள மரக்கட்டை ; தட்டையான கல்லறைக் 
கற்பாளம் ; நிலையாகப் பொருத்தி வைக்கப்பட்ட தூண்டில் 
இரை ; நிலவரத் தூதர் ; a . நிலவரமாயிருக்கிற ; ( தொ . ) 
ledger line , ( இசை . ) அயல் சுரக்குறிக்கு மேலே அல்லது 
கீழே சேர்க்கப்படும் சிறுகோடு . 
ledg er - bait , 11. நிலையாகப் பொருத்தப்பட்ட தூண்டிலிரை . 
ledg er -blade , n . துணி கத்தரிக்கும் இயந்திரத்திலுள்ள 
நிலைக்கத்தி . 

TA 


lees , 11. pl . இன்தேறல் முதலியவற்றின் வண்டல் அல்லது 

மண்டி ; மிக இழிந்த பகுதி ; கழிசடை , கழிவுப்பொருள் , 
leet , 11. ( வர . ) பண்ணைப்பருவ நீதிமன்றம் , பண்ணை ஆட்சி 
முறையில் பெருமகன் ஆண்டுக்கொருமுறை அல்லது அரை 
யாண்டுக்கொருமுறை நடத்தக்கூடிய பதிவு நீதிமன்றம் ; 
பண்ணைப்பருவ நீதிமன்றத்தின் அதிகார வரம்பு ; பண்ணைப் 
பருவ நீதிமன்றத்தின் ஆட்சியெல்லை ; ( தொ . ) court leet , 
ஆண்டு அல்லது அரையாண்டுப் பருவந்தோறும் நடைபெறும் 
பண்ணைப்பருவ நீதிமன்றம் . 
lee ward , 11. காற்றுப்படாத திசை ; a . காற்றுக்கு ஒதுக்குப் 
புறமான பக்கத்திலுள்ள ; adu . காற்றுக்கு ஒதுக்கமான 
பக்கத்தின் திசையில் . 
lee wardly , a . ( கப் . ) காற்றுக்கு ஒதுக்கமான பக்கம் சாயும் 

பாங்குடைய . 
lee way , n . ( கப் . ) காற்றுவாட்டம் , காற்றுவீசும் பக்கமாக 
விலகிச் செல்லும் போக்கு ; ( தொ . ) make up leeway , இட 
ரான நிலையினின்றும் போராடி மீள் ; இழந்த தொலையைச் 
சரிசெய் ; இழந்த நேரத்துக்கு ஈடுசெய் . 
Left , n . அரசியல் மாமன்றத்தில் புரட்சிமுனைப்புமிக்க கட்சி , 
மாமன்றத்தலைவர் இடப்புறம் அமரும் வழக்கமுடைய முனைத்த 
சீர்திருத்தக் கட்சி , 
left , n . இடதுபக்கம் ; இடப்பக்கப் பகுதி ; படையின் இடச் 
சிறையணி ; இடது கை ; இடங்கை அடி ; இடப்புறக் குண்டடி ; 
இடப்புறக் குண்டடியால் வீழ்த்தப்பட்ட பறவை ; இடது 
கையுறை ; இடதுகாற் புதைமிதி ; முற்போக்கில் முனைத்த 
கட்சி ; கட்சியின் முற்போக்குப் பகுதி ; புரட்சிகரமான மாற்றம் 
விரும்பும் சமயக்குழு ; மெய்விளக்கத் துறையில் அடிப்படைப் 
புதுமாற்றம் கோரும் கோட்பாட்டுக் குழு ; a . இடப்பக்கமான ; 
இடது பக்கத்துக்குரிய ; இடப்பக்கத்திலுள்ள ; இடதுபக்கத் 
துக்கான ; பார்ப்பவர் வகையில் இடது பக்கத்திலுள்ள ; 
பேச்சுமேடையில் பேசுபவருக்கு இடதுபுறஞ் சார்ந்த ; எதிரி 
படையின்வகையில் படையின் இடது சிறையணிக்கு நேர் 
எதிராயுள்ள ; நாடக அரங்கில் நடிப்பவருக்கு இடப்புறமான ; 
ஆற்றில் நீரோட்டத் திசை நோக்கி நீரில் இறங்கி நிற்பவ 
ருக்கு இடப்புறமான ; குடியாட்சிப்பண்பு நோக்கிய ; முற் 
போக்கு நோக்கிய , முற்போக்கான ; ads . இடது பக்கத்தில் ; 
இடதுபுறமாக ; இடப்பக்கம் நோக்கி ; ( தொ . ) left hand , 
இடது கை ; இடதுகைப் பக்கம் ; இடது கைக்கு அருகிலுள்ள 


left 


legacy 


- 


நிலப்பரப்பு ; left turn , இடப்பக்கமாகத் திரும்பிய திருப்பம் ; 
marry with the left hand , அனுலோமவகைத் திருமணம் 
செய்து கொள் , பெண் படிநிலைமாறாமலும் பெண்ணின் பிள்ளை 
களுக்குத் தந்தை சொத்தில் உரிமையில்லாமலும் செய்யும் 
உயர்படி ஆண் தாழ்படிப் பெண் திருமண முறையை மேற் 

கொள் . 
left , n . leave என்பதன் இறந்தகால - முடிவெச்சம் . 
left - hand , a . இடப்பக்கத்திலுள்ள ; 

வலது கையைவிட 
இடது கைக்கு அருகிலுள்ள ; இடக்கையில் அதிக வலிமை 
பெற்றிருக்கிற ; ( தொ . ) left - hand blow , இடக்கையினால் 
கொடுக்கப்பட்ட அடி ; left - hand man , ஒருவரையடுத்து இடப் 
பக்கம் நிற்பவர் ; left - hand rope , இடஞ்சுழியாக முறுக்கப் 
பட்ட கயிறு . 
left .hand ell, a . இடதுகைப் பழக்கமுள்ள ; அருவருப்பான 
தோற்றமுள்ள , அழகற்ற நடையுடைய ; இருபொருள்படுகிற , 
ஐயுறவுக்கு இடமான ; ஈரடியான ; இருதிசையில் செயலாற்று 
கிற ; இருமனப்பட்ட , மனமார்ந்ததல்லாத ; செல்லுபடியா 
காத 

திருமணவகையில் அனு லோமவகை சார்ந்த ; திரு 
மண வகையில் போலித்தனமான ; இடக்கைப் பழக்கத்துக் 
கென அமைக்கப்பட்ட ; குத்து அல்லது அடி வகையில் 
கையினால் கொடுக்கப்பட்ட . 
left - hand er , 11. இடதுகைப் பழக்கமுள்ளவர் ; இடக்கை 

யினால் விடப்பட்ட குத்து . 
left ism , 11. ( பே.வ. ) அரசியல் இடது சாரியினரின் கோட் 

பாடுகள் அல்லது கொள்கை முறை . 
left ist , 11. ( பே - வ . ) அரசியல் 

( பே - வ . ) அரசியல் இடதுசாரி உறுப்பினர் ; 
a , அரசியல் இடதுசாரி சார்ந்த . 
leg , 11. கால் ; விலங்கின் கால் ; விலங்கின் கால் இறைச்சி ; 
கால் எலும்பு ; மரம் . கெட்டி ஆகியவற்றாலான செயற்கைக் 
கால் ; மேசை நாற்காலி-இயந்திரங்கள் ஆகியவற்றின் கால் , 
2 தார உறுப்பு , ஆதாரப் பகுதி ; உடையின் கால் பகுதி ; 
கவர்க்கோலின் பக்கக் கால் ; முக்கோணனத்தில் அடிவரை 
யல்லாத பக்கம் ; பாய்க்கட்டுமாறாமல் மரக்கலம் செல்லுந் 
தொலை ; பறக்குந் தொலைவின் கட்டம் ; பயணத்ெ 
கட்டம் ; ஒரு காலைப் பின்னுக்கு இழுத்துக்கொண்டு செய்யப் 
படும் வணக்கமுறை ; ஏமாற்றுக்காரன் ; விளையாட்டில் தொடர் 
நிகழ்ச்சிகளில் ஒரு பகுதி அல்லது நிகழ்ச்சிக் கெலிப்பு ; மரப் 
பந்தாட்டத்தில் மட்டை ஆட்டக்காரருக்குப் பின்னால் வலப் 
பக்கத்திலுள்ள ஆட்டக்களப் பகுதி : U. நட , முடுகி நடை 
கட்டு ; காலைப் பக்கம் அல்லது மேற்சுவரில் உதைத்துச் 
சுருங்கைக் கால்வாயிற் படகைச் செலுத்து ; ( தொ . ) boot is 
on other leg , உண்மை அல்லது பொறுப்பு எதிர்ப்பக்கத் 
தில்தான் இருக்கிறது ; fall on one s legs ,, இடர்ப்பாடு 
முற்றும் நீங்கப்பெறு ; fcel orc s legs , find ore s legs, நிற்க 
அல்லது நடக்க ஆற்றல் பெறு ; give one a leg up , ஏறுவ 
தற்கு அல்லது தடையைக் கடப்பதற்கு உதவிசெய் ; has not 
a leg to stand on , செய்திகளைக் கொண்டோ நல்ல ஆதாரங் 
களைக்கொண்டோ கட்டுரையை எண்பிக்க முடியாது ; have 
the legs of , விஞ்ரிமேம்பட்ட வேகத்துடன் செல்லும் ஆற்றல் 
பெற்றிரு ; keep or.c s legs , விழாதிரு ; leg before wicket , 
மரப்பந்தாட்டத்தில் மட்டை பிடித்திருப்பவர் பந்தினைக் 
காலினால் நிறுத்தும் முறைகேடு ; leg it , ஊக்கமாக 
அல்லது ஓடு ; leg stump , மரப்பந்தாட்ட வகையில் நிலையி 
லுள்ள மட்டைக்காரருக்குப் பின்னால் வலப்பக்கத்தில் இருக்கிற 
ஆட்டக்களப் பகுதிக்கு 

அண்மையிலுள்ள 
leg theory , மரப்பந்தாட்ட வகையில் நிலையிலுள்ள மட்டைக் 
காரருக்குப் பின்னால் வலப்புறத்தில் பந்து எறிபவர்கள் திரண்டி 
ருக்க அப்பகுதிக்குப் பந்தினை வீசுதல் ; on or : e s last legs , 
சாகுந்தறுவாயில் , முடிவு நெருங்கியுள்ள நிலையில் ; on one s 
legs , சொற்பொழிவு ஆற்று தற்காக எழுந்து நிற்றல் : நட 
மாடக்கூடிய அளவுக்கு நலம் பெற்றிருத்தல் ; 
அல்லது ஊன்றிய நிலையிலிருத்தல் ; pu.l onc s ley , ( பே - வ . ) 
ரமாற்று ; put best leg foremost , முழுவேகத்துடன் நட ; 
set ore on his legs , வாழ்க்கையில் நிலைகொள்ளச் செய் ; 
shake a leg , நடனமாடு ; show a leg ,, படுக்கையினின்று 


எழுந்திரு ; stand on one s own legs , தற்சார்புள்ளவராயிரு ; 
stretch one s legs , உடற்பயிற்சியின் பொருட்டு 
take to one s legs . ஓடிப்போ , ஓடிவிடு ; walk one of his 
legs . நடக்கவைத்துச் சோர்வடையும்படி செய் . 
leg acy , 11. விருப்புரிமைக்கொடை , விருப்ப ஆவணமூலமாகக் 
கொடுக்கப்படும் பணம் அல்லது பொருள் ; மரபுரிமைச் 
செல்வம் ; மரபுரிமைப் பண்பு , முன்னோர் வழிவந்த பண்பு . 
leg acy - hunt er , 11. விருப்ப ஆவணத்தில் விட்டுச்செல்ல 
இருக்கும் பொருளை நாடி அதற்குரியவரைச் சுற்றி வளைய 
வளைய வந்து கொண்டிருப்பவர் . 
leg al , a . சட்டஞ் சார்ந்த , சட்டத்தை அடிப்படையாகக் 
கொண்ட , சட்ட வரம்புக்கு உட்பட்ட ; சட்டத்தைத் தொழி 
லாகக் கொண்ட ; சட்டப்படி உரியதான ; சட்டத்தினால் 
நியமிக்கப்பட்ட ; சட்டக் கட்டுப்பாட்டுக்குரிய ; நேர்மைப் 
பொருத்தமின்றிச் சட்டப் பொருத்தத்தால் ஏற்றுக்கொள்ளப் 
பட்ட ; சட்டத்திற்கு உடன்பாடான ; நம்பிக்கையினாலன்றி 
யூதர் பழைய சமயசித்தாந்தப்படி தொண்டுசெய்வது மூலமே 
உய்திபெறுதற்குரிய ; ( தொ . ) legal tender , மறுக்கவொண் 
ணாச் செலாவணிப் பணம் . 
leg alism , n . சமயசித்தாந்த வகையில் சமய நூல்களை விடச் 
சட்டத்தைச் சிறப்பாகக் கொள்ளுதல் ; வினைமுறைகளைக் 
கடைப்பிடிப்பதனால் பாவம் மன்னிக்கப்படுமென்னும் கோட் 
பாடு ; கண்டிப்பான சட்டக் கடைப்பிடித் தன்மை , சிவப்பு 
நாடாப் பண்பு . 
legal ity , 11. முறைமை உடைமை ; சட்டத்துக்கு உடன்பாடாங் 
தன்மை ; சமயச் சட்டத்தின் வாசகத்தையே பின்பற்றும் 
பண்பு . 
le galize , U. முறைமை உடையதாக்கு , சட்டத்துக்கு ஒத்திருக் 

கும்படி செய் . 
leg ate , n . போப்பாண்டவருக்குப் பிரதிநிதியாக அனுப்பப் 
படும் சமய குரு ; ( தொ . ) legate a latere , முழு அதிகாரங் 
களையுடைய போப்பாண்டவரின் உயர் நிலைத் தூதர் . 
legate , . விருப்ப ஆவண வழி உடைமை வழங்கு : ( தொ . ) 

give and legate , விருப்ப ஆவண வழி உடைமை வழங்கு . 
legatee , 11. விருப்ப ஆவண வழி உடைமை பெறுபவர் . 
lega tion , 11. தூதுப் பேராட்களை அனுப்புதல் ; நிலைத் தூதுக் 
குழு , தூதுவப் பேராளர் குழு ; வெளிநாட்டமைச்சுப் பரி 
வாரக் குழு ; வெளிநாட்டமைச்சர் உரிமைப் பணிமனையிடம் ; 
தூதுவப் பேராளர் பதவி . 
lega to , ( இத் ) adu . இசைக்குழு இயக்குரை வழக்கில் ஒரே 

கதியில் , மெத்தென , இடையீடின்றி . 
leg - bail , 11. ஓடித் தப்பித்துக் கொள்ளுதல் ; ( தொ . ) give 

leg.bail , தப்பியோடு . 
leg - bye , 11. மரப்பந்தாட்ட வகையில் மட்டைக்காரரின் உடம் 
பில் கை தவிர வேறு எந்தப் பாகத்தையேனும் பந்து தொடும் 
போது அதுகாரணமாகக் கணக்கிடப்படும் கெலிப்பெண் . 
le gend , n . புராணக் கதை , மக்களால் ஆர்வமாக நம்பப்படும் 

மரபு வழிக் கதை ; கட்டுக் கதை ; புராணக் கதை இலக்கியம் ; 
பழங்கதை மரபு ; நாணயங்களின் எழுத்துப் பொறிப்பு ; 
முத்திரை பதக்கங்களின் குறிக்கோள் வாசகப் பொறிப்பு . 
leg endary , 11. பழங்கதைப் புத்தகம் ; பழங்கதைகள் எழுது 
பவர் ; a . பழங்கதை சார்ந்த ; கட்டுக் கதை அடங்கிய ; 
புராணக் கட்டுக்கதையின் தன்மைவாய்ந்த ; புனைவான ; 
வியப்பார்வமளிக்கிற , புதுமை உணர்வூட்டுகிற . 
leg endry , 11. கட்டுக்கதைத் தொகுதி , கட்டுக்கதைத் துறை ; 

கட்டுக்கதைகள் . 
le ger , a . = ledger . 
le gerdemain , 1. செப்பிடு வித்தை : மாயமந்திரம் ; ஏமாற்று 

முறை , பசப்பேய்ப்பு ; சொற்புரட்டு . 
legger, 11. சுருங்கைக் கால்வாய்ச் சுவர்களை உதைத்துப் 
படகைச் செலுத்துபவர் ; காலுறை மேற் பகுதி செய்பவர் ; 
காலுறை மேற்பகுதி செய்யும் பொறிக் கருவி . 


தாலைக் 


நட 


மிக 


முளை 


வளமான 


. மீன் 


மாக . 


583 
leggings 

length 
legg ings , n . pl . முழங்கால் வரையில் காப்பாக அணியும் 

leis ter , 11 . கவைமுனையுடைய மீனெறி வேல் ; 
தோலாலான புறக் குப்பாயம் . 

வேட்டையில் கவைமுள் வேலால் எறி . 
leg - guard , n . மரப்பந்தாட்டக்காரரின் கால் முழந்தாள் leisu re , 11. ஓய்வு நேரம் ; ஒழிவு வேளை , அலுவலீடுபாடற்ற 
களுக்குக் காப்பளிக்கும் மெத்தை . 

நேரம் ; செயலுக்கான வேளைவாய்ப்பு ; தக்க செவ்வி , 
leggy, a . சிறுவன் - குதிரைக்குட்டி நாய்க்குட்டி ஆகியவற்றின் ஏற்ற தறுவாய் ; ( தொ . ) at leisure , மெல்லோய்வாக , சாவ 
வகையில் கம்பி போன்று நீண்டு ஒடுங்கிய கால்களையுடைய . 

தானமாக ; at one s leisure , ஓய்வு உள்ளபோது , வாய்ப்பு 

நோக்கி ; wait one s leisure , ஓய்வு வேளை கிடைக்கும் வரை 
leghorn , n . தொப்பி முதலியவைகளில் வைக்கோலால் ஆன 
வரிப்பின்னல் வேலைப்பாடு ; வீட்டுக்கோழி வகை . 

காத்திரு , செவ்வி எதிர்நோக்கி இரு . 
le gible , a . எழுத்து வகையில் தெளிவான , எளிதில் படிக்கக் 

lei surely , a . மெல்லோய்வான , தக்க ஓய்வமைவுடைய ,, 

நிதானமான , சாவதானமான ; adu . ஓய்வமைவாக , நிதான 
கூடிய . 
le gion, n . படையணிப் பிரிவு ; பண்டைய ரோமர் படையில் 
3000 முதல் 6000 வீரர் வரைக் கொண்ட பிரிவு ; பேரெண் 

leit - motif , leit- motiv , ( செர் . ) ( இசை . ) தொடர்குறிக் கோப்பு , 
ணிக்கை ; பெருந்திரள் , பெருங்கூட்டம் ; ( தொ . ) Legion 

தனிப்பட்ட ஆள் கட்டம் அல்லது உணர்ச்சியுடன் தொடக்க 

முதல் கடைசிவரை தொடர்புகொண்ட செய்தி . 
of Honour, பிரெஞ்சு நாட்டுச் சிறப்புப் படித்தரம் ; their 
name is Legion , அவர்கள் எண்ணற்றவர்கள் . 

lem an , n . காதலர் . 
le gionary , n . படையணிப் பிரிவினைச் சேர்ந்தவர் , படை 

lemm a , n . முற்கோள் , பூர்வாங்க வாசகம் ; வைப்புக்கோள் , 
வீரர் ; a . படையணிப் பிரிவு சார்ந்த ; படையணிப் பிரிவு தற்பொழுதைக்கு வாதத்தை முன்னிட்டு மெய்யாகக் கொள் 
களுக்குரிய ; படையணிப் பிரிவுகளை உட்கொண்ட ; பெருந் ளப்பட்ட வாசகம் ; எண் கோள் , முன்னரே எண்பிக்கப்பட்டு 
திரளான , பேரெண்ணிக்கை உடைய . 

வாத ஆதாரமாக மேற்கொள்ளப்படும் செய்தி ; தலைவரி , 

தலைப்பு வாசகம் ; கோள்வரி , மேற்கோள் வாசகம் ; சுட்டுவரி , 
le gioned , a . ( செய் . ) படையணிப் பிரிவுகளாயுள்ள . 

படங்களின்கீழ்த் தரப்படும் மேற்கோளுரை ; ஊடிழைவரி , 
leg islate , v . சட்டமியற்று . 

கட்டுரை விரிவுரை பொருளுரை முதலியவற்றில் சுருக்கத் 
legisla tion , 11 , சட்டமியற்றுதல் ; சட்டமியற்றுந் துறை ; தலைப்புக் குறிப்பாகத் தரப்படும் மேல்வரிப் பகுதி ; pl . 
சட்டங்கள் . 

lemm as , lemm ata . 
le gislative , 11 , சட்டமியற்றும் உரிமை ஆற்றல் ; சட்டம் 

lenm ing , 11. வயல் எலியொத்த வடதுருவப் பகுதிக்குரிய 
இயற்றுங் குழுமம் ; a . சட்டமியற்றுகிற ; சட்டங்களியற்றும் 

சிறு கொறிவிலங்கு வகை . 
உரிமை ஆற்றலுடைய ; சட்டங்களியற்றுதல் சார்ந்த . 

lem on , n . எலுமிச்சையினப் பழம் ; எலுமிச்சையின மரம் ; எலு 
le gislator , 1. சட்டம் இயற்றுபவர் ; சட்டமன்ற உறுப்பினர் . மிச்சை நிறம் , செம்மஞ்சள் நிறம் ; ( தொ . ) lem on kali , 
le gislature , n . சட்டமன்றம் , நாட்டின் சட்டமியற்றும் உரி எலுமிச்சம் பழச்சாறு கலந்த பொங்குபானம் ; lemon 
மையுடைய குழுமம் . 

pudding , எலுமிச்சை மணமும் சுவையுமூட்டப்பட்ட மாப் 
le gist , n . சட்ட வல்லுநர் . 

பிட்டுவகை ; lemon squash , எலுமிச்சை வகைப் பழச்சாற்றுப் 

பானம் ; salt of lemon , எழுது மையின் கறையினைப் போக்கு 
legit imacy , n . முறைமை நிலை ; சட்டப்படியான நிலை . 

வதற்கான வெல்லச்சத்து வகை . 
legit imate , a . சட்டப்படியான திருமண மூலமாகப் பிறந்த ; 

lem on , n . ஐரோப்பாவில் உள்ள தட்டையான உணவு மீன் 
முறைமை வாய்ந்த ; நேரிய , சரியான , ஒழுங்கான , நேர் 
மாதிரியை ஒத்திருக்கிற ; அரசுரிமை வகையில் மரபுரிமை 

lem onade , n . எலுமிச்சம்பழச் சாற்றுப் பானம் . 
வழாத ; அளவை முறைமையில் ஏற்புடைய , ப . ஆணை மூலம் 
முறைமை உடையதாக்கு ; சட்டமியற்றி நேர்மை வாய்ந்த lem on - drop , 11. எலு மிச்சம் பழமிட்டாய் , எலுமிச்சம் பழ 
தாக்கு ; சான்று காட்டி ஏற்புடையதாக்கு ; சரி என்று மணமும் சுவையும் கலந்த தித்திப்புப் பண்டம் . 
மெய்ப்பி ; முறைமையானதென்று காட்டுவதற்கு உதவு ; lem on - plant , 11. எலுமிச்சை மணமுள்ள செடிவகை . 
( தொ . ) the legitimate drama , ஏற்புடைய பண்புகள் அமை lemon squeezer , 11. எலுமிச்சம் பழத்தின் சாறு பிழியும் 
யப்பெற்ற நாடகம் , நேரிது என்று ஏற்றுக்கொள்ளத் தக்க கருவி . 
நாடகம் . 

lem ur , n . மடகாஸ்கர் தீவுப்பகுதிக்குரிய நீண்ட மூஞ்சியை 
legit imatize , 0. முறைமை உடையதாக்கு ; சட்டத்துக்கு உடைய குரங்கினஞ் சார்ந்த இரவில் நடமாடும் பாலுண்ணி 
உடன்பாடானதாகச் செய் . 

விலங்குவகை . 
legit imism , n . ( வர . ) ஸ்பெயின் 
ஸ்பெயின் பிரான்சு நாடுகளில் 

lend , v . கடன்கொடு ; வட்டிக்குப் பணங் கொடு ; கடனாகக் 
மன்னர் குடியின் நேர்முக மரபுவழியை அடிப்படையாகக் கொடு ; பற்றுக்கணக்கில் கொடு ; பொருளை இரவல் கொடு ; 
கொண்ட உரிமைவாய்ந்தவர் மாட்டுப் பற்றுறுதியுடையவ கூலிக்கு அல்லது வாடகைக்கு வழங்கு ; தற்காலப் பயன் 
ராக இருத்தல் . 

கருதிக் கொடுத்துதவு ; lcnd a hand , lend a helping hand , 
legit imize , v . = legitimatize . 

உதவி செய் , செயல் துணையாய் உதவு ; lend car , lend an 
leg - of - mut ton , a . பொதுவாக ஆட்டிறைச்சிக் கால் வடிவம் ear, lend one s ear , செவிசாய் , செவிசாய்த்துக் கேள் , கவனி . 
உடைய ; ( தொ . ) leg - of- mutton sail , முக்கோண 

Lend .Lease , 11. ஈட்டுக் கடன் முறை , கூட்டுக் குத்தகைக் 
உள்ள பாய்மர வகை ; leg - of - mutton sleeve , மணிக்கட்டில் கடன் முறை , இரண்டாம் உலகப்போர்க் காலத்தில் 1941 
இறுக்கமாகவும் மேலே முழு நிறைவாகவும் உள்ள சட்டைக் லிருந்து பிரிட்டன் முதலிய நாடுகளுக்கு முக்கிய தளங்களின் 
கைப்பகுதி . 

தவணைக் குத்தகைக்கீடாகப் போருதவி முதலியன வழங்கும் 
leg - pull , 11. ( பே.வ. ) ஒருவரை ஏமாற்றுவதற்காகச் செய்யப் வகையில் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மேற்கொண்ட முறை ; 
படும் முயற்சி . 

a . ஈட்டுக் கடன்முறை சார்ந்த ; v. ஈட்டுக் கடன் முறையில் 
leg - rest , n . கால்தாங்கி , அமர்ந்திருக்கும் நோயாளியின் கால் 

உதவிசெய் . 
களை வைத்துக்கொள்வதற்கான அமைவு . 

length , 11. நீளம் , பிழம்புருவின் மூவளவையில் கழிமிகையான 
leg - show , n . கால் காட்டி ஆடும் பெண்டிர் நடனவகை , 

அளவைக்கூறு : நிட்சி , நீளமாயிருக்கும் தன்மை ; கோடியி 

லிருந்து எதிர்க்கோடிக்கு உள்ள தொலை ; உச்ச நீள எல்லை : 
leg ume , legum en, 11. பயற்றின நெற்று ; பயற்றங்காய் ; 
உணவாகப் பயன்படும் பயற்றினச் செடியின் பகுதி . 

அளவு : தொலைவு ; படி ; கால நீட்சி , கால அளவு ; குறிப் 

பிட்ட நீள அளவு ; துணிக்கச்சை அளவு ; உயிர்மாத்திரை 
legum inous , a . பயற்றினஞ் சார்ந்த : பயற்றினம் போன்ற ; நீட்சி ; மாத்திரை அளவு ; மரப்பந்தாட்டத்தில் முளைக் குறி 
பயற்றினத் தாவரக் குடும்பத்துக்குரிய . 

பிலிருந்து பந்தின் தெறிதொலை ; ( தொ . ) at srm s length . 


வகை . 


வடிவம் 


குணம் 


வகை . 


684 

let 
lengthen 
கை எட்டுந் தொலைவில் ; at full length , கால் நீட்டிப் படுத்த leo pard , 11. சிறுத்தைப்புலி , ( கட் . ) இங்கிலாந்தின் விருதுக் 
நிலையில் ; நெடுஞ்சாண்கிடையாக ; at length , at full length , கேடயத்தில் பாதுகாப்புச் சின்னமாகப் பொறிக்கப்பட்ட 
at great length , at some length , விரிவாக , குறைக்காமல் ; அரிமா உரு ; ( தொ . ) can the leopard change his spots ?, 
கடைசியில் ; நெடுங்காலமான பின்பு ; keep one at arm s மரபுக் 

மாறுமா ? snow leopard , சிறுவேங்கை 
length , நெருங்கிப் பழகா திரு , சிறிது தொலைவில் வைத்து 
அளவோடு பழகு . 

Lep cha , 11 , திபேத் நாட்டின் பகுதிகளிலும் சிக்கிம் ( sikkim ) 
leng then , v . நீளமாக்கு ; நீட்டு ; நீளமாகு ; ( யாப் . ) உயி நாட்டிலும் வாழும் மக்கள் இனத்தவர் . 
ரெழுத்தை நெடிலாக்கு . 

lep er , n . தொழுநோயர் , குட்டநோயாளி . 
length wise , adv . நீளப் போக்கில் . 

lepidop terous , a , வண்ணத்துப்பூச்சி உள்ளிட்ட செதிள் 
leng thy , a . மிகநீண்ட , வரம்புகடந்து நீளமான , சோர்வூட்டும் மூடிய நான்கு இறகுகளுள்ள பூச்சியினஞ் சார்ந்த , 
அளவு நீண்ட , மிகைப்படக் கூறப்பட்டுள்ள . 

lep orine, a . முயல் இனத்தைச் சார்ந்த . 
len ience , len iency , 11. இளக்கரம் , மெல்லிணக்க நயம் . 

leprechaun , 1. அயர்லாந்து வழக்கில் பேய் . 
len ient , a . கண்டிப்புக் குறைவான ; இளக்காரமான , மிகுதி lep rosy , 11. தொழுநோய் , குட்டம் ; ஒழுக்கக்கேடு ; நடத் 
சலுகை காட்டுகிற ; விதி - கட்டுப்பாடுகள் வகையில் தளர்த்தி 

தைக்கேடு பரப்பும் பண்பு . 
விடப்பட்ட ; மெல்லிணக்க நயமான ; கனிவு நலமிக்க ; 

lep rous , a . தொழுநோய் பற்றிய , குட்டம் பிடித்த . 
பொறுத்துப் போகும் இனிய பாங்குடைய ; தண்டனை 
வகையில் கடுமையற்ற ; மருந்து வகையில் நோவு ஆற்றுகிற . 

leptocephal ic , a . குறுகிய மண்டையோட்டை உடைய . 

leptdoac ty1 , 11 . நீண்ட மெல்லிய கால்விரல்களையுடைய 
Len inism , 11. 1917 - ஆம் ஆண்டு நிகழ்ந்த ருசியப் புரட்சித் 

பறவை ; a . நீண்ட மெல்லிய கால்விரல்களையுடைய . 
தலைவர் லெனின் கொண்ட பொருளாதாரக் கோட்பாடு . 

lep ton , n . மின்மத்துக்கு ஒப்பான அல்லது மின்மத்தினும் 
len itive , 11. நோவு ஆற்றும் மருந்து , பிணி தணிக்கும் 

நுண்ணிய துகள் . 
மருந்து ; a . நோவு தணிக்கிற , இதமாக்குகிற . 

Les bian , 1. ஒருபாற் புணர்ச்சியிலீடுபட்ட பெண் ; a . லெஸ் 
len ity , 11. இரக்கம் , கருணை ; சலுகை , தயவார்ந்த செயல் . 

பாஸ் ( Lesbos ) என்ற பண்டைக் கிரேக்க நாட்டுப் பகுதி 
len o , 1. முகத்திரை- தொப்பி முதலியன செய்வதற்கான 

சார்ந்த ; Lesbian vice , பெண்களிடைப்பட்ட செயற்கை 
மெல்லிய பருத்தி வலைத் துணிவகை . 

முயக்கம் . 
lens , n . கண்ணாடி வில்லை ; வளைமுகப் பளிக்குவில்லை ; இரு 

lese -rnajeste , ( பிர . ) 1. அரசுப்பகைமைக் குற்றம் ; தாழ்ந்த 
புற வளைமுகக் கண்ணாடி வில்லை ; கண்ணின் படிக நீர்மம் 

பணியிலுள்ளவர்களின் வரம்பு மீறிய நட 

டத்தை . 
பளிக்கு நீர்மங்களுக்கிடையேயுள்ள கதிர் சிதறுவிக்கும் 

lese - maj esty , 11. ( சட் . ) அரசுப்பகைமைக் குற்றம் , இராஜத் 
அமைவு ; நிழற்படக் கருவியின் வில்லைத்தொகுதி ; pl . 

துரோகம் . 
lenses .. 

le sion , 11. நைவுப்புண் ; ( மரு . ) உறுப்புக்கள் சிதைவு ; உறுப் 
Lent , n . கிறித்தவ மதத்தினர் அனுசரிக்கும் நாற்பது நாள் 

புக்கோளாறு . 
நோன்பு , இயேசுபெருமான் பாலையிற் கழித்த நாட்களைக் 
கொண்டாடும் விழா ; ( தொ . ) Lent face , ஒளியற்ற முகம் , 

less , 11. மேலுங் குறைந்த அளவு ; மேலுங் குறைந்த எண் 
மகிழ்வற்ற முகம் , Lent fare , நோன்புக்கு ஏற்ற இறைச்சி 

ணிக்கை ; மேலுங் குறைவான பகுதி ; பிறிதினுங் குறைந்த 
சாரா உணவு ; Lent lily , மஞ்சள் நிற மலர்வகை ; Lent term , 

மதிப்புடையது ; a . முன்னிலுங் குறைந்த ; மேலுங் குறை 
கிறித்தவ நோன்பு நாட்கள் நிகழும் பல்கலைக் கழகப்பருவம் . 

அளவான ; மேலுங் குறைந்த எண்ணிக்கையுடைய ; 

மேலுங் கொஞ்சமான ; மேலுஞ் சிறிதான ; விஞ்சிக் குறைந்த 
lent 2 , v . lend என்பதன் இறந்தகால முடிவெச்சம் . 

மதிப்புடைய ; மேலும் தாழ்ந்த ; பிறிதினுந் தரத்தில் 
Len ten , a . கிறித்தவ சமயத்தாரின் நாற்பது நாள் நோன்புக் குறைந்த ; மேலும் வயது குறைந்த ; adu . மேலுங் குறை 
குரிய ; நோன்புக்கு ஏற்ற ; ( தொ . ) Lenten face , சோர்வுற்ற வாக , முன்னிலுங் குறைந்த அளவில் , மேலுஞ் சிறுக ; prep . 
முகம் ; I.enten fare , இறைச்சியற்ற உணவு . 

குறைவாக , 
lentic ular , a . அவரையின விதை வடிவுடைய ; வில்லை வடி less , a . adv . little ஒன்பதன் உறழ்படி . 
வான ; இரு குவிவுடைய ; கண்ணின் விழிவில்லைக்குரிய . 

lessee , 1. குத்தகைக்கு எடுத்தவர் ; மனை - வீடு கட்டிடம் 
len til , n . அவரையினச் செடி ; அவரையின விதை . 

நாடகக் கொட்டகை ஆகியவற்றின் குத்தகை ஏற்றவர் ; 
len tisk , n . குங்கிலிய வகை மரம் . 

மொத்த வாடகைக்கு எடுத்திருப்பவர் . 
len titude , 11. மந்தகுணம் . 

less en , v . குறைத்துக்கொள் ; சுருக்கு ; அடக்கு , ஒடுக்கு ; 
len to , ( இத் . ) a . இசை இயக்க ஏவற்குறிப்பில் மெதுவான ; 

தாழ்த்து . 
adv. மெதுவாக . 

less en , a . பண்பிற் குறைந்த ; சிற்றளவான . 
len toid , a . கண்ணாடி வில்லை போன்ற வடிவுடைய . 

less er 2 , a . little என்பதன் உறழ்படிவங்களில் ஒன்று . 
Lents , 11. pl . கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் நாற்பது நாள் less on , n . பாடம் ; நாட்பாடம் , பள்ளியில் குறிப்பிட்ட நாட் 

நோன்பு நிகழும் பருவத்தில் நடைபெறும் படகுப் பந்தயம் . களில் முடிப்பதற்காக வகுக்கப்பட்ட படிப்புப் பகுதி ; பாடத் 
Le o , n . சிம்மராசி , ஐந்தாவது வான்மனை . 

துக்குரிய காலம் ; விவிலிய ஏட்டிலிருந்து எடுக்கப்பட்ட 
Le onid , 11. சிம்மராசியினின்று வருவதாகத் தோற்றமளிக்கும் 

காலைமாலை வழிபாட்டுப் பகுதி ; படிப்புக்குரிய வாசகப்பகுதி ; 
வால்மீன் . 

படிப்புக்குரிய தலைப்பு ; பயிற்சிப்பகுதி ; மேல்வரிச் சட்டம் ; 
le onine , a . அரிமா போன்ற ; சிங்கத்துக்குரிய ; சிங்கங்கள் 

மேற்கோள் ; முன்மாதிரி ; படிப்பினை ; படிப்பினை தருஞ் 
சார்ந்த . 

செய்தி ; இடித்துரை , கண்டனம் ; தண்டனை ; 

ப . அறி 

வுறுத்து ; அறிவுரை கூறு ; எச்சரிக்கை செய் ; தண்டி , 
Le onine 2 , 11. அடியிடை இயைபெதுகையுடைய இடைக்கால கண்டி ; பயிற்சியளி, ஒழுங்குபடுத்து . 
லத்தீன் அறுசீரடிப் பாவகை ; a. லியோ என்ற பெயருடைய 
போப்பாண்டவர்க்குரிய ; லியோ என்பவரால் புனைந்துரு 

less or , 11. குத்தகைக்கு விடுபவர் , வாடகைக்கு விடுபவர் . 
வாக்கப்பட்ட ; Leonine city , நான்காம் லியோ ( Leo IV ) 

lest , conj . நிகழாதிருக்கும்படி , என்பது ஆகாதபடி , கூடா 
என்ற போப்பாண்டவரால் அரண் செய்யப்பட்ட ரோம் 

தென்னும் எண்ணத்தை முன்னதாகக்கொண்டு . 
நகரப் பகுதி ; Leonine verse , அடியிடை இயைபெதுகை 

let1 , 11. தடை , 

இடையூறு ; பந்தாட்டத்தில் பந்திற்கும் 
பினையுடைய இடைக்கால லத்தீன் அறுசீரடிப் பாவகை . 

ஆட்டக்காரருக்கும் இடையே ஏற்படும் தடங்கல் . 


586 


let 


levee 


let , I. விடு , இசைவளி ; போகவிடு ; வாடகைக்கு விடு ; 
( தொ . ) let alone, செயலில் தலையிடாதிரு , தடையிடாது 
செய்யவிடு , let be, வாளா விட்டுவிடு , கவனியாதே , குறுக் 
கிடாதே ; let down, தக்க சமயத்தில் உதவாமற் கைவிடு ; 
உற்றுழிக் கைநெகிழ விடு ; அவனுடன் எதிர்பார்த்தபடி 
நடவாமல் ஏமாற்றமடையச் செய் ; let fall , நழுவ விடு ; 
கீழே விழச்செய் ; let go , பிடி தளர்த்தி விடு ; போகவிடு ; 
கைவிடு ; விடுவி ; நினைவினின்றும் அகற்று ; தடைநீக்கு ; 
let in , புகவிடு , உள்ளே வரவிடு , வருவதற்குக் கதவைத் திற ; 
let into , சேர்த்துக்கொள் , புகுத்து ; இரகசியம் முதலியவை 
தெரியும் உரிமையளி ; let loose , விடுதலை செய் , தளை 
நீக்கு , தடைவிலக்கிப் பரப்பு ; let off , தண்டிக்காமல் விடு ; 
வேட்டுவிடு ; தப்பவிடு ; வெளி விடு ; வெளியேற விடு ; 
let one alone to do , நம்பி ஒப்படை ; let one down gently ,, 
அவமதிப்பு திடீரென ஏற்படாமல் மெல்ல விலக்கு ; let 
oneself in , சமாளித்து நுழைவுபெறு ; தானாக நுழைவுபெறு ; 
துன்பத்தில் சிக்கிக்கொள் ; let out , கதவைத் திறந்துவிடு ; 
வெளிச்செல்ல விடு ; தளரவிட்டுத் தை ; வாடகைக்கு விடு ; 
மறைவெளியிடு ; வெளியே தெரிவி ; முட்டியால் குத்து ; 
காலால் உதை ; கடுஞ்சொற்களால் தாக்கு ; let up , ( பே 
வ . ) கடுமை தணி ; let well alone , வேண்டாதவிடத்துத் 
தலையிடாதிரு; to let , வாடகைக்கு விடப்பட்ட , குடிக்கூலிக்கு 
விடப்பட்ட . 
leth al , a . கொல்லுகிற , சாகடிக்கிற ; உயிர்போகக்கடிக்கத் 

தக்க ; கொல்லுந் திட்டம் உடைய , கொல்லுதற்குரிய ; 
( தொ . ) lethal chamber , விலங்குகளை நோவின்றிக் கொல் 
லும் அறை . 
lethar gic , lethar gical , a . மசணைத்தனமான , செயலற்ற , 

அசட்டை மனப்பான்மையுடைய . 
leth argy , n . சூம்படைவுக் கோளாறு ; இயல்பு மீறிய நீள் 
துயில்நிலை ; மடிமை , செயலின்மை , மந்தம் ; மயக்கம் ; 
ஊக்கமின்மை , கிளர்ச்சியின்மை ; அக்கரையின்மை , அசட்டை 
மனப்பான்மை . 
Leth e, n . கிரேக்க 

மரபில் கடந்த காலத்தைப் 
பற்றிய நினைவை முழுதும் மறக்கடிக்கும் ஆற்றல் உடைய 
தாகக் கருதப்பட்ட கீழுலக ஆறு ; முழு மறதிநிலை . 
let - off , n . மரப்பந்தாட்டத்தில் பிடிப்பதற்கான வாய்ப்பிருக் 
தும் கைவிடப்பட்ட பந்து ; பெற்ற தறுவாய் இழப்பு ; விடு 
வழி ; விழா நிகழ்ச்சி . 
lett , 1. பால்டிக் ( Baltic ) பகுதிகளில் வாழும் மக்களினத் 

தவரில் ஒருவர் . 
lett er , 1. எழுத்து , வரிவடிவ ஒலிக்குறி ; வரிவடிவின் ஒலிக் 
குறி ; வரிவடிவின் ஒலிக்குறிப்பு ; அச்சுத்துறையில் எழுத் 
துரு ; முடங்கல் , கடிதம் ; பத்திரம் , எழுத்துமூலம் ; சொற் 
சுட்டுப் பொருள் ; நேர் சொற்பொருள் நுணுக்கம் ; நேர் 
சொற்பொருண்மை ; V. எழுத்துப் பொறிப்பிடு ; எழுத்துக் 
களால் குறிப்படையாளமிடு ; ( தொ . ) letter of advice , 
சரக்கு விலைப்பட்டி முதலியவை அனுப்பியது பற்றிய 
தகவலறிவிப்பு முடங்கல் ; letter of attorney , பகரச் செய 
லாண்மை உரிமைப்பத்திரம் ; in letter , சொல்லின் நேரான 
புறப்பொருளின்படி ; to the letter, சொல்லுக்குச்சொல் வழு 
வாதபடி , நேர் சொற்பொருளின்படி நுண்குறிப்பு விவரங்களை 
யும் சேர்த்து . 
lett er - balance , 1. அஞ்சல் கடித எடைபார்க்கும் நிறை 

கோல் . 
lett er - book , 11. போக்குவரத்து கடிதப்படிகள் வைக்கப்பட்ட 

ஏடு . 
lett er - bound , a . நேர் சொற்பொருள் வரையறைக்கு உட் 

பட்ட , ஒவ்வொரு எழுத்தையும் பின்பற்றி நடக்கிற , 
lett er - box , 11. அஞ்சல் பெட்டி . 
lett er - card , 11. அஞ்சல் அட்டை , கடிதம் எழுதுவதற்கான 

மடித்த பசையொட்டிய அட்டை . 
lett er - case , 11. கடி தங்களை வைத்துக்கொள்வதற்கான சிறு 
கையேடு . 


lett er - lock , n . எழுத்துப்பூட்டு , குறிப்பிட்ட தனி மறை 

எழுத்து வரிசை மூலம் பூட்டித் திறக்கும் பூட்டுவகை. 
lett er - paper , n . கடிதம் எழுதுவதற்கான நான் மடி உருவத் 

தாள் . 
lett er - perfect , a . தன் நடிப்புப் பாகத்தை நன்கு மனப் 

பாடமாக அறிந்துள்ள . 
lett erpress, n . 

விளக்கப்படப் புத்தகத்திலுள்ள அச்செழுத் 
துப்பகுதி ; விளக்கப்படத்தின் தொடர்பான எழுத்துப்பகுதி . 
lett ers, n . pl . சட்டச் சார்பான கடிதங்கள் ; தொழிற்சார் 

பான எழுத்துமூலங்கள் ; இலக்கியம் , இலக்கியப்புலமை ; 
கலை இலக்கியத்துறை ; ( தொ . ) commonwealth or republic 
of letters , ஆசிரியர் உலகு , ஆசிரியர் குழு ; letters of 
administration , விருப்பாவண உரிமையற்ற நில ஆட்சி 
உரிமைப் பட்டயம் ; letters of business , மண்டலக் குருமார் 
பேரவை செய்தியை ஆய்வுக் கொடுத்துதவுதற்குரிய அரச 
உரிமை ஆணை ; letters patent , அரசுப்பட்டயத் தனியுரிமை ; 
man of letters , எழுத்தாசிரியர் , எழுத்தாளர் ; புலவர் , அறி 
ஞர் ; the profession of letters , எழுத்தாசிரியர் உலகு . 
lett er - weight , n . அஞ்சல் முடங்கல்களை நிறுக்கும் துலைக் 
கோல் ; தாள் பளு எடை , தாள் பறக்காமல் இருப்பதற்கு 
மேல்வைக்கும் எடை . 
lett er - worship , 11. குருட்டுத்தனமான சொற்பற்றாண்மை , 
உட்கருத்தை விட்டுச் சொல்லின் புறப்பொருளில் மட்டற்ற 
பற்றுக் காட்டுதல் . 
lett er - writer , n . கடிதம் எழுதுபவர் ; கடி தம் எழுதும் 

முறை பற்றிய ஏடு . 
Lett ic , 11 . லாட்வியா ( Latvia ) நாட்டுக்குரிய மொழி , 
பால்டிக் ( Baltic ) குழுவினைச் சார்ந்த இனத்தின் மொழி ; 
பால்டிக் இனமொழிக் குழு ; a . லாட்வியா நாட்டுப் பால்டிக் 
இனஞ் சார்ந்த குழுவினுக்குரிய ; பால்டிக் இனமொழிக் 
குழுவுக்குரிய . 
Lett ish , n . லாட்வியா (Jatvia ) நாட்டுக்குரிய மொழி ; a . 

லாட்வியா நாட்டுக்குரிய மொழி சார்ந்த . 
lett uce , n . கீரை வகை , பச்சடிக்கீரை . 
let - up , n . நிறுத்துதல் ; குறைதல் ; நோய் தணிவு . 
leuc o cyte , n . குருதியின் நிறமற்ற நுண்மம் , ஊனீர் 

நுண்மம் . 
leucop athy , n . பாண்டுநோய்க்காளான தன்மை , 

நுண்மமற்ற தன்மை . 
leucorrhoe a , n . பெண்டிர் வெண்கசிவுக் கோளாறு . 
leuc otome , 11. ( மரு . ) மூளை முன் அலகுக்குரிய அறுவை 

ஊசி . 
leucot omy , 11. ( மரு . ) மூளை முன் அலகின் ஊசி அளவை . 
leukaem ia , 11. ( மரு . ) குருதி வெள்ளை நுண்மப் பெருக்கக் 

கோளாறு . 
lev , n . பல்கேரிய நாட்டு நாணய வகை ; pl . leva . 
Levant 1 , n . நடுநிலக்கடலின் கிழக்குக் கரைப்பகுதி . 
levant , U. சூதாட்டத்தில் பணயப் பணமும் இழந்த பணமும் 

கொடாமல் தலைமறைவாக ஓடிவிடு . 
Levan ter 1 , 11. நடுநிலக் கடலின் கிழக்குக் கரைப்பகுதியில் 

வாழ்பவர் ; நடுநிலக்கடலின் வலமிக்க கீழ்க்காற்று . 
levan ter 2 , n . சூதாட்டத்தில் பந்தயப் பணம் கொடாது ஓடி 

விடுபவர் . 
Levan tine , a . நடுநிலக்கடலின் கிழக்குக்கரை நாடுகளைச் 
சார்ந்த ; நடுநிலக்கடலின் கிழக்குக்கரை நாடுகளில் வாழ்கிற ; 
நடுநிலக் கடலின் கிழக்குக்கரை நாடுகளுடன் வாணிகஞ் 
செய்கிற . 
levat or, levat or - muscle , n . உறுப்பினை உயர்த்தும் 

தசை , தூக்குவிசைத் தசை . 
lev ee , 11. நாளோலக்கம் , காலைக் கூட்டணி வரவேற்பு ; 
திருவோலக்கம் , அரசுரிமைக் கூட்டணிக் காட்சி ; ஆடவர் 
பேட்டி குழு . 


புராண 


நிற 


686 


levee 


libation 


lev ee , levee , 1. ஆற்றின் வெள்ளக் காப்புக்குரிய அணை 


கரை . 


levogyr ous, levorot atory , a . = laevogyrous . 
lev ulose , n . = laevulose. 
lev y , n . வரிவிதிப்பு ; வரிப்பிரிப்பு ; வரித்திரட்டு ; படைத் 
திரட்டு , படைக்கு ஆள் திரட்டு ; பிரித்த வரித்தொகை ; 
திரட்டிய படை வீரர் தொகுதி ; ப. வரிவிதி ; சுங்கம் விதி ; 
வரி திரட்டு ; பணம் தண்டு ; சட்ட நடைமுறை நிறைவேற்ற 
மூலம் சரக்கு மீது பணம் பிரி ; கொள்ளைவரி கைப்பற்று ; 
அச்சுறுத்திப் பணம் பறி ; படைக்கு ஆள்சேர் ; படைக்கு 
ஆள் திரட்டு ; பொருக்கான படை திரட்டு ; போர்ச்சாதனங் 
கள் திரட்டு ; போர்க்கெழு ; capital levy , பேரிறைப் பிரிப்பு , 
நாட்டின் மொத்தச் செல்வத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை 
அரசாங்கம் உடைமையாக்கிக் கொள்ளுதல் ; levy in mass , 
பொதுப் படைத்திரட்டு , உடல்வலிமைவாய்ந்த எல்லா மனிதர் 
களையும் போர் முதலியவற்றிற்காகச் சேர்த்துக்கொள்ளுதல் . 
lewd , a . காமவெறிபிடித்த , ஒழுக்கங்கெட்ட ; இழிந்த , கீழ்த் 

தரமான ; கவையற்ற ; தூய்மையற்ற ; மரியாதையற்ற . 
lew is , 11 . 

கற்களைப் பற்றித் தூக்குவதற்கான 
இரும்புப் பொறியமைப்பு ; நற்கொத்தர் சங்க உறுப்பினரின் 
புதல்வர் . 
Lew is gun , n . பளுக்குறைந்த இயந்திரத் துப்பாக்கி 


கனமான 


வகை . 


lev el , n . சரிமட்டம் , சமதளம் ; தளமட்டம் , மட்டம் பார்க்கும் 
கருவி ; தன்மட்டம் , சமதளநிலை ; படித்தளம் , உயர்வுப்படி 
நிலை ; சமுதாயப் படிநிலை ; ஒழுக்கப் படிநிலை ; அறிவுப்படி 
நிலை ; சமதளப் பரப்பு ; சமதளப் பரப்பான நாட்டுப்பகுதி ; 
a . நிரப்பான , கிடைமட்டமான , நிலம்படிந்த , நூல் குண்டுக் 
குச் செவ்வான , ஒத்த உயரமுடைய , ஒப்பான ; ஒருநிலைப் 
பட்ட ; 

சமநிலையான ; சரிசமமான ; உயர்வுதாழ்வற்ற ; 
ஒரே தரமான ; ஒரே பாணியிலமைந்த ; ஒத்த தருணமுடைய ; 
3. சமதளப் படுத்து ; ஒருநிலைப் படுத்து ; ஒரேமட்டமாக்கு ; 
உயர்வு தாழ்வகற்று ; நிலமட்டமாக்கு ; தாக்கிவீழ்த்து ; 
இலக்குக் குறிவை ; நோக்கி நீட்டு ; குறியாகக் கொண்டு 
வசையால் தாக்கு ; ( தொ . ) do one s level best , இயன்ற 
அளவும் முயலு ; find one s level , பிறருடன் ஒப்பிட்டுத் 
தன் மெய்ந்நிலையை உணர் ; on a level with , ஒரே கிடை 
வரைத் தளத்தில் ; on the level , ( பே - வ . ) உண்மையாக , 
நேர்மையாக . 
level - headed , a . உணர்ச்சி வயப்படாத , உலகியல் அறி 

வமைதி வாய்ந்த . 
lev eller , n . சமப்படுத்துபவர் ; சமப்படுத்துவது ; சமுதாய 

வேறுபாடுகளை ஒழிக்க விரும்புபவர் ; சமத்துவ வாதி . 
lev elling - screw , n . சரிமட்டத் திருகாணி , இயந்திரத்தின் 
பகுதிகளை மயிரிழைகூடப் பிசகாது தளமட்டத்திற்கு ஒழுங்கு 
படுத்தும் மரையாணி . 
lev er , 11. நெம்புகோல் , துப்பாக்கிக் குழலைத்திறக்கும் விசைக் 
கோல் ; V. நெம்புகோலினால் உயர்த்து ; நெம்புகோலைப் பயன் 
படுத்து , நெம்புகோலை இயக்குவி ; ( தொ . ) lever of the 
first order , எடை தாங்குதளம் விசை ஆகிய மூன்றில் 
தாங்கு தளத்தை மையமாகக் கொண்ட நெம்புகோல் ; lever 
of the secor! d order , எடை தாங்கு தளம் விசை ஆகிய மூன் 
றில் எடையை மையமாகக் கொண்ட நெம்புகோல் ; lever of 
the third order , எடை தாங்கு தளம் விசை ஆகிய மூன்றில் 
விசையை மையமாகக்கொண்ட நெம்புகோல் ; lever watch , 
நெம்புகோற் கருவியால் இயக்கப்படும் கைக்கடிகாரம் . 
lev erage , 11. நெம்புகோலியக்கம் ; நெம்புகோலின் கையாட்சி ; 
நெம்புகோல் அமைப்பு ; நெம்புகோல் தொகுதி ; நெம்புகோலைப் 
பயன்படுத்துவதனால் கிடைக்கும் ஆற்றலா தாயம் , நிறை 
வேற்றும் சாதனம் ; கருவியாற்றல் ; ஆற்றல் ; செல்வாக்கு ; 
துணைவலு . 
lev eret , n . முயற்குட்டி . 
levi athan , 11. பெருங்கடல் விலங்கு ; அருவருப்பான பேருரு ; 
இனத்தின் மிகப் பேருரு ; மாபெருங் கப்பல் ; பேராற்றல் 
சான்றவர் ; மாபெருஞ் செல்வர் . 
lev igate , v . மென் தூளாக்கு , மைப்பொடியாக்கு ; மென்குழம் 

பாக்கு . 
lev in , n . ( செய் . ) மின்னல் , மின்வெட்டொளி . 
lev irate , n . யூதர் முதலியோரிடையே வழங்கியபடி மாண்ட 

வன் மனைவியை அவன் உடன் பிறந்தான் அலலது அணுக்க 
உறவுடையோன் மணந்துகொள்ளும் வழக்காற்று முறை . 
lev itate , v . யோக ஆற்றல் மூலம் காற்றில் அந்தரமாக எழச் 

செய் ; வாயுத்தம்பனம் செய்து உயர்ந்தெழு . 
Lev ite, n . திருக்கோயிற் குருமார் துணைவராகச் செயலாற்றிய 

யூத இன வகுப்பினர் , யூத இனக் கிளை மரபு வகையினர் . 
Levit ical , a . யூத இனக் கிளை மரபு வகை சார்ந்த ; திருக் 
கோயிற் குருமார் துணையான கிளை மரபுக்குழுச் சார்ந்த ; யூத 
இனக் கிளை மரபினர் வினைமுறைக்குரிய ; விவிலிய ஏட்டின் 
முதல் ஐம்பிரிவுகளுள் மூன்றாம் பிரிவுக்குரிய . 
Levit icus , 11. விவிலிய எட்டின் பழைய ஏற்பாட்டில் முதல் 

ஐந்து பிரிவுகளில் மூன்றாம் பிரிவேடு . 
lev ity , n . 

பளுவின்மை ; கருத்தின்மை , கவலையின்மை ; 
கட்டற்ற வாழ்வு ; ஒழுக்கத்தளர்வு ; பொறுப்பற்ற போக்கு ; 
தீயொழுக்கம் ; புல்லறிவு , விளையாட்டுத்தனம் . 
levo - com pound , n . = laevo - compound . 


1 


lew isite , n . கொப்புள வளி , இராசயனப் போர்முறையில் 

பயன்படுத்தப்படும் கொப்புளம் உண்டாக்கும் நச்சு வளி . 
lex ical , a . மொழியின் சொற்கள் பற்றிய ; சொற்களஞ்சியம் 

சார்ந்த , அகரவரிசை ஏடு குறித்த . 
lexicog rapher , n . சொற்களஞ்சிய ஆசிரியர் , நிகண்டு 

ஆசிரியர் . 
lexicography , n . சொற்களஞ்சியக்கலை . 
lex icon , n . சொற்களஞ்சியம் , அகராதி . 
lexig raphy , n . சொற்குறியீட்டெழுத்து முறை , ஒவ்வொரு 
வரிவடிவக் குறியீடும் ஒருசொல்லைக் குறிப்பிடுமாறு எழுதும் 
முறை . 
lex talion is , ( ல . ) 1. பழிக்கெதிர்ப்பழிச் சட்டமுறை . 
ley , 11. பருவப் புல்நிலம் , சிறிதுகாலம் புல்விளையும் நிலம் . 
Ley den battery , n . மின்கல அடுக்கு , 
Ley den jar , n . மின்கல வகை . 
1i , 11. சீனத் தொலைவலகு , ஏறத்தாழ 633 கெசத் தொலைவு ; 

ஏறத்தாழ 3/5 குன்றிமணியுள்ள சீன எடை வகை . 
liabil ities , 1. pl . கடன் பொறுப்புக்கள் , செலுத்த வேண்டிய 

கடன்தொகைகள் . 
liabil ity , 1 . சட்டக் கடப்பாடு , பிணைப்பாடு ; பொறுப் 
புடைமை , உத்தரவாதம் ; கடன்பாடு , 

கடன் 

கொடுக்க 
வேண்டிய பொறுப்பு ; கடப்பாட்டுக்குரிய செய்தி ; கடன் ; 
( தொ . ) limited liability , வரைநிலைப் பொறுப்பு , வணிகக் 
கூட்டின் பங்குக்காரர்கள் வகையில் சட்டப்படி வரையறுக்கப் 
பட்ட பொறுப்புடைமை . 
li able , a . சட்டக் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட ; உத்தரவாத 
முடைய ; சட்டப் பிணைப்புக்குரிய ; வரி - தண்டனை முதலிய 
வற்றின் விதிப்புக்குக் கடமைப்பட்ட ; ஆட்படத்தக்க நிலையில் 
உள்ள , வருநிலையில் உள்ள , நிகழ் நிலையில் உள்ள . 
liaise , v . தொடர்புகொள் , உறவு கொண்டிரு. 
liais on , 11. பிணைப்பு ; ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடைப் 
பட்ட கரவொழுக்கம் , கள்ளப்புணர்ச்சி ; பிரஞ்சு மொழியில் 
நிலைமொழி ஈற்று மெய்யின்மீது வருமொழி முதலில் வரும் 
உயிர் ஏறி ஒலித்தல் ; ( படை . ) தொடர்பு , ஊடாட்டம் ; 
( தொ . ) liaison officer , இணைப்பு அலுவலர் . 
lia na , liane , n . முறுக்கித் தவழ்ந்து படரும் 

படரும் வெப்ப 
மண்டலக் காட்டுக் கொடிவகை . 
li ar , n . பொய்யர் , வழக்கமாகப் பொய் பேசுகிறவர் . 
li as , n . நீலச் சுண்ணாம்புக்கல் பாறை வகை . 
liba tion , n . தெய்வத்துக்குப் படைக்கப்படும் பானம் 


587 


libel 


licenser 


lib el , 1. எழுத்துமூலமான குற்றத்தாக்கு ; ( சட் . ) அவமதிப் 
பறிவிப்பு , நற்பெயருக்குக் கேடுண்டாகும்படி வெளியிடப் 
பட்ட அறிவிப்பு ; நற்பெயர் கெடுக்கத்தக்க செய்தி வெளியீடு ; 
( பே - வ . ) அவதூறு , புரளி , பொய்யான இகழுரை ; மதிப்புக் 
கேடு , மதிப்புக் கெடுப்பதற்குக் காரணமாயிருக்கும் வழு ; U. 
தாக்கறிவிப்பினால் புகழ்கெடு ; அவதூறு செய் ; பொய்யான 
வசைத்தாக்குதல் செய் ; பொய்யாகக் குற்றஞ்சாட்டு ; ( சட் . ) 
அவமதிப்பான அறிவிப்பு வெளியிடு ; ( சட் . ) எழுத்து மூலம் 
அறிவிப்புச் செய்து எதிர் நடவடிக்கை எடு . 
lib eller , lib ellist , 11. அவதூறாக எழுதுபவர் . 
lib ellous , a . எழுத்து மூலம் தாக்குகிற , அவதூறான . 
Lib eral , 1. முற்போக்குக் கட்சி உறுப்பினர் ; பிரிட்டிஷ் முற் 

போக்குக் கட்சியினர் . 
lib eral , 11. முற்போக்காளர் ; a . பெருந்தகைக்குரிய ; பெருந் 
தன்மை வாய்ந்த ; பெரும்போக்கான ; தாராள மனப்பான்மை 
உடைய , குறுகிய நோக்கமற்ற ; பரந்த கொள்கையுடைய ; 
வைதிகக் கட்டுப்பாடற்ற ; முற்போக்கெண்ணங்கொண்ட ; 
குடியாட்சிச் சார்வான ; மக்களுரிமை நோக்கிய ; மிகுதி 
யான , ஏராளமான ; வளமான ; வரையாது கொடுக்கிற , 
வண்மையுடைய ; கஞ்சத்தனமற்ற ; கண்டிப்பற்ற ; கலைப் 
பண்புத்திறமான ; தொழில்நுட்பத்திறஞ் சாராத ; பொதுப் 
பாங்கான , தனித்துறை சாராத ; கட்டற்ற ; திறந்த மனப் 
பான்மையுடைய ; ( தொ . ) Liberal Conservative , பழமை 
தழுவு கட்சி உறுப்பினராயிருந்தும் சீர்திருத்தங்களை வெறுக் 
காதவர் ; liberal education , தொழில் அல்லது தொழில் 
நுட்பக் கல்வியாயிராமல் மனத்தைப் பொதுவாக விரிவு 
படுத்துவதை நோக்கமாகக்கொண்ட கல்வி . 
liberal ity , 11. வள்ளன்மை ; விரிந்த மனப்பான்மை , பெருந் 

தகைமை ; பெரும்போக்கு . 
lib erate , 0. விடுவி ; தளை நீக்கு ; விடுதலை செய் ; ( வேதி . ) 

கலவையிலிருந்து பிரித்து வெளியேற்று . 
libera tion , 11. விடுதலை ; விடுவிப்பு ; தளை நீக்கம் ; ( தொ . ) 
Liberation Society , அரசியலிலிருந்து திருச்சபைத் தொடர்பு 
நீங்க வேண்டுமென்று கூறும் அமைப்பு . 
liberta rian , 11. ஊழ்க்கோட்பாட்டை எதிர்ப்பவர் ; தன் 
விருப்பார்ந்த வினையாட்சிக் கோட்பாட்டாளர் ; விடுதலை 
ஆதரவுக் கோட்பாட்டாளர் ; a . தன் விருப்பார்ந்த வினை 
யாட்சிக் கோட்பாடுடைய . 
libert icide , n . விடுதலை உரிமை அழிப்பவர் ; a . விடுதலை 

உரிமையை அழிக்கிற . 
lib erties , 11 , Pl . நீண்டகால மரபுரிமைகள் , மரபாட்சி 
உரிமைத்திறங்கள் , வழிவழி அனுபவச் சலுகைகள் , பட்டய 
உரிமைகள் , உரிமைப் பேறுகள் . 
lib ertine , 11. மெய்த்துறையில் கட்டற்ற சிந்தனை உரிமை 
யாளர் ; மனம் போன போக்காளர் ; காமுகன் ; a . கட்டற்ற , 
ஒழுக்கவரம்பற்ற ; ( தொ . ) chartererd libertine , கட்டில்லா 
மனம்போன போக்காளர் . 
lib erty , 11. விடுதலை ; விடுதலையுரிமை ; தன்னாட்சியுரிமை ; 
ஆட்சித் தனியுரிமை ; கொடுங்கோன்மையின் தாக்கற்ற 
உரிமை ; கொடுங்கோன்மையிலிருந்து பெற்ற அரும்பெறல் 
உரிமை ; உரிமைத்திறம் ; தங்குதடையற்ற தன்னுரிமை ; 
அடிமைத்தளை நீக்கம் ; தனியுரிமை ; தன் செயலுரிமை ; தன் 
விருப்பாற்றலுரிமை ; ( மெய் . ) ஊழின் தளையற்ற தன் வினை 
யாற்றல் : விதிகளின் கட்டுப்பாடற்ற தன்னுரிமையாற்றல் ; 
சிறப்புரிமை : தடையற்ற நிலை ; உரிமையாற்றல் எல்லை ; 
விருப்புரிமைஎல்லை ; தன்னுரிமைக்கான இசைவு : இசைவுரிமை ; 
சலுகை , விலக்குரிமை ; உரிமைச் சலுகை; விதி மீறுகை ; தகா 
உரிமை ; ஈடுபாடின்மை ; வாய்ப்போய்வு ; ( தொ . ) at liberty , 
கட்டுப்பாடில்லாமல் ஒன்றினைச் செய்யும் உரிமையுடன் ; 
விடுதலை பெற்று ; cap of liberty , குடியரசுச் சின்னமாயுள்ள 
கூம்புவடிவத் தொப்பி ; civil liberty , சமுதாயச் சட்டத்துக் 
குட்பட்ட தன்னுரிமை ; Liberty Hall , தத்தம் விருப்பம்போல் 
நடக்கக்கூடிய இடம் ; liberty man , கரைக்குச்செல்லும் இசைவு 
பெற்றுள்ள கப்பலோட்டி ; liberty of conscience , சமயவகைத் 


தன்னுரிமை ; liberty of the press , கருத்துக்களை முன்னிசை 
வின்றித் தன் பொறுப்பில் அச்சிட்டு வெளியிடுவதற்கான 
உரிமை ; liberty ship , பகுதி பகுதியாகப் பொருத்தத்தக்கபடி 
முன்னரே திட்டமிட்டுப் பெரிய அளவில் இரண்டாம் போர்க் 
காலத்தில் செய்யப்பட்ட அமெரிக்க சாக்குக்கப்பல் வகை ; 
natural liberty , சட்டங்களே இல்லா இயற்கைநிலை ; set at 
liberty , விடுதலை செய் , விடுவி ; take liberties , மட்டுமீறி 
நெருங்கிப்பழகு ; விதிகளை அல்லது செய்திகளை மட்டுமீறிக் 
கையாளு ; take the liberty to do , செய்யத்துணி , செய்யக் 
கருது . 
libid inous , a . சிற்றின்ப உணர்ச்சிகொண்ட . 
libid o , 11. ( உள . ) உணர்ச்சியின் உந்துதல் , பாலுணர்ச்சியின் 

உந்துதல் , 
Libra , 11. ( வான் . ) துலா ராசி , 
lib ra , ( ல . ) n . கல் எடை ; ஆங்கிலப் பொன் நாணயம் ; pl . 

lib rae . 
librar ian , 11. நூலகர் , ஏடகக்காப்பாளர் , புத்தகசாலையின் 

பொறுப்பு வாய்ந்த அலுவலர் . 
lib rary , 11 . நூல் நிலையம் , ஏடகம் , பொதுமக்கள் பயன் 
படுத்துவதற்குரிய புத்தகசாலை ; வீட்டிற் படிக்க எழுதப் 
பயன்படுத்தப்படும் அறை ; பொதுமக்களுக்கான புத்தகத் 
தொகுதி ; தனித் துறையினருக்கான நூலகம் ; உறுப்பினர் 
களுக்கான புத்தகக்கூடம் ; தனி மனிதர் ஏட்டுத்தொகுதி ; 
வெளியீட்டாளர் ஒரே கோப்பாக வெளியிடுந் தொகுதி ; 
ஏட்டாசிரியர் பயன்படுத்தும் ஏட்டுத்தொகுதி ; வெளியீட் 
டாளர் ஒரே கோப்பாக வெளியிடுந் தொகுதி ; ஏட்டாசிரியர் 
பயன்படுத்தும் எட்டுத்தொகுதி ; ஏட்டாசிரியருக்குப் பழக்க 
மான புத்தகத்தொகுதி ; ( தொ . ) circulating library , சுற் 
றியல் நூல் நிலையம் ; free library , இலவச ஏடகம் ; lending 
library , இரவல் தரும் நூல் நிலையம் ; library edition , ஏடகப் 
பதிப்பு . reference library, இருப்பு நூலகம் , புரட்டும் நூலகம் ; 
walking library , பெரும்புலமையர் , கல்வியிற் பெரியவர் . 
librate , U. ஊசலாடு , அலையாடு ; சமநிலை கொள் , சமப்படுத்தப் 

பெறு ; நடுங்கு , துடி . 
libra tion . 11. அலையாடுதல் ; ( தொ . ) libration of moon , 
திங்களில் 

வட்ட விளிம்புக்கு அருகிலுள்ள பாகங்கள் 
மறைந்து தோன்றுவதுபோன்ற அலையாடு தோற்றம் . 
librett o , 11. இசை நாடகச் சுவடி , இசை நாடக முதலியவற் 

றிறகுரிய வாசகங்கள் ; pl . librett i . 
Lib yan , 11. ஆப்பிரிக்கா கண்டத்திலுள்ள பண்டைய லிபியா 
பகுதியினர் ; ( செய் . ) ஆப்பிரிக்கர் ; ஆப்பிரிக்காவின் 
பெர்பெர் ( Berber ) மொழி ; a . பண்டைய லிபியாவினைச் 
சார்ந்த ; ( செய் . ) ஆப்பிரிக்காவைச் சார்ந்த ; பெர்பெர் மொழி 
யைச் சார்ந்த . 
li cence , 11. விடை , இசைவு , இணக்கம் ; திருமண இசை 
வாணை ; மேடைப் பேச்சு இசைவுக் கட்டளை ; அச்சடித்தல் 
இணக்க முறி ; வெளிப்பொருள் வாணிக இணக்க ஆணை ; 
பல்கலைக்கழகம் வழங்கும் கலைத்துறைத் தகுதிச் சான்றிதழ் ; 
தன்னிச்சை , விருப்பாண்மை ; தவறான உரிமை வழங்கீடு ; 
சட்ட ஒதுக்கீடு ; ஒழுங்குப் புறக்கணிப்பு ; எழுத்தாளர் 
இலக்கண ஒழுங்குப் புறக்கணிப்பு ; கவிஞர் சந்த உரிமைச் 
சலுகை . 
li cence , li cense , U. இசைவளி ; முழு உரிமை கொடு ; 
வழங்கும் உரிமை கொடு ; பயன்படுத்தும் உரிமை வழங்கு ; 
குறிப்பிட்ட காரியத்துக்காக மனையிடத்தைப் பயன்படுத்திக் 
கொள்ள அதிகாரமளி ; வெளியிட இணக்கமளி ; நாடகம் 
நடத்த அனுமதி கொடு . 
li censed , a . உரிமைபெற்றுள்ள ; முழு உரிமை அளிக்கப் 
பெற்றுள்ள ; ( தொ . ) licensed victuailer , சாராயம் முதலி 
யவை விற்பதற்கு இசைவாணை பெற்றுள்ள பொதுவிடுதி 
யாளர் . 
licensee , 11. உரிமை வழங்கப் பெற்றவர் . 
li censer , n . தனியுரிமை வழங்குபவர் , இசைவிணக்கம் 
கொடுப்பவர் ; இணக்க ஆணை வழங்க அதிகாரம் பெற்றவர் . 


! 


588 


licentiate 


life 


licen tiate , n . பல்கலைக்கழகத்தின் தகுதிச் சான்றிதழ் பெற் 
றிருப்பவர் ; கல்லூரி அல்லது தேர்வுத் தலைவர் சான்றிதழ் 
பெற்றவர் ; திருச்சபை வகையில் சமயச் சொற்பொழிவாற்ற 
இசைவுரிமை பெற்றிருப்பவர் . 
licen tious , a . கட்டுப்பாடுகளுக்கு உட்படாத ; இலக்கண 

விதிகளை மீறிய ; மிகு சிற்றின்பப் பற்றுள்ள ; இழிவான . 
lice ntiousness , n . இழிகாமம் , தூர்த்தத்தன்மை . 
li chen , n . மரப்பாசி , கற்பாசி ; சிவப்புப் பருக்களுடன் கூடிய 

தோல் நோய் வகை . 
lich - gate, 11. பிணப்பெட்டியை வைத்திருப்பதற்கான திருக் 

கோயில் முற்றத்தின் வாயிற்படிநிலை . 
lich - house , n . பிணமனை , சாவுக்கிடங்கு . 
lich - owl , 11. சாக்குறியெனக் கருதப்படும் கிறீச்சொலியுடைய 

ஆந்தை வகை . 
lich - stone , n . திருக்கோயில் வாயிற்படியில் பிணப்பெட்டியை 

வைப்பதற்கான கற்பீடம் . 
li cit , a . கள்ளத்தனமானதாயிராத , முறையான . 
lick , n . நக்கு தல் , நாவினால் துழாவுதல் ; விலங்குகள் உப்பினை 
நக்குமிடம் ; சுரீரென்ற அடி ; நாக்கு உறிஞ்சிய அளவு ; 
மேலீடான பூச்சு ; V. நக்கு ; சுவைக்காக நாவினைத் துழாவு ; 
நக்கி ஈரமாக்கு ; நக்கித் துப்புரவு செய் ; நக்கிக்குடி , உறிஞ்சு ; 
துடை ; அலைகள் - தீநா முதலியவை வகையில் மேலே லேசாகத் 
தொட்டுக்கொண்டு செல் ; தீநா வகையில் ஊர்ந்து சென்று 
விழுங்கிவிடு ; சண்டையில் அல்லது போட்டியில் தோல்வி 
உறச் செய் , விஞ்சு ; ( தொ . ) lick into shape, உருவாக்கு ; 
நல்ல தோற்றமுடையதாக்கு ; பயனுடையதாகச் செய் ; 
lick one s chops , lick one s lips , உணவினை எதிர்நோக்கி 
நாவினைத் துழாவு ; lick one s shoes , அடிமைத்தனமாக நட ; 
licks creation , எல்லாவற்றையும் விஞ்சியிருக்கிறது ; lick 
the dust , வீழ்ச்சியடை , தோல்வியுறு . 
lick erish , a . நற்சுவைப்பொருள் நாடுகிற , சுவையான உண 
வில் விருப்பமுள்ள ; பேராசையுள்ள , அங்கலாய்ப்பான ; கய 
மைத்தனமுள்ள . 
lick spittle , 11. அண்டிப் பிழைப்பவர் , இச்சகம்பேசி வாழ்பவர் . 
lic orice , n. = liquorice . 
lic tor , n . பண்டைய ரோமன் குற்ற நடுவருடன் சென்று 

பணி செய்த நடவடிக்கை அலுவலர் . 
lid , 11. கலம்.ஏனம் முதலியவற்றின் மூடி ; அடைக்கும் பகுதி ; 

கண்மடல் ; சங்கின் நுழைவாயிலை மூடும் கதவுபோன்ற 
அமைவு ; ( தாவ . ) தடுக்கிதழ் , மூடிபோன்ற அமைவு ; ( தொ . ) 
with the lid off , பார்வைக்குத் தெரிகிற நிலையில் ; உள்ளி 
ருக்கும் முழுப் பயங்கரமும் தெரியும் நிலையில் . 
lid o , n . பொதுவான திறந்தவெளி நீச்சல் குளம் . 
lie , 11. பொய் ; நெஞ்சறிந்த மறைப்புரை ; வஞ்சனை , கர 
வடம் ; போலி நம்பிக்கை , குருட்டு மரபு ; V. திரித்துக்கூறு , 
பொய் பேசு ; நற்பெயரைக் கெடு ; பொய்பேசி அகப்பட்டுக் 
கொள் ; பொய்பேசி மீள் ; பொய்பேசி மீட்டு ; பொருள்கள் 
வகையில் ஏமாறச்செய் ; ஏய்த்துவிடு ; ( தொ . ) act a lie , 
பொய் பேசாமலேயே ரமாற்று ; give one the lie, பொய்ய 
ரென்று குற்றஞ் சாட்டு ; give the lie to , பொய்ம்மையைக் 
காட்டப் பயன்படு , பொய்யாக்கிவிடு ; lie detector, தானி 
யங்கித் தசைகளின் மிகையூக்கால் பொய்பேசுவதைக் 
கண்டுபிடிக்கும் ஆற்றலுடையதெனக் கருதப்படும் பொறிக் 
கருவி ; white lie , முற்றிலும் மெய்யல்லாத வழக்காற்றுப் 
புரை ; நன்னோக்கமுடைய பொய்யுரை ; புரை தீர்ந்த 
பொய் . 
lie 2 , 11. கிடை , கிடப்பு ; கிடக்கும் திசை ; கிடக்கும் நிலை ; 
இட அமைவு ; விலங்கின் முழை ; பறவைகளின் தங்கிடம் ; 
மீன்களின் ஒதுங்கிடம் ; V. படு ; விலங்குகள் வகையில் கிட , 
கிடக்கை கொள் ; படுக்கை நிலைகொள் ; இருக்கை கொள் ; 
கிடப்புறு ; அமைந்திரு ; பரந்து காணப்பெறு ; நங்கூர 
மிட்டுத் தங்கியிரு ; அமைவுறு ; கலவியிலிணை ; படை 
வீடமைத்துத்தங்கு ; அசையாதிரு . ( சட் . ) ஏற்புடையதாயிரு ; 


கல்லறையில் கிடக்கைகொள் ; பள்ளிகொள் ; ( தொ . ) 
as far as in me lies , என்னால் கூடியவரையில் ; find out how 
the land lies , நிலைமைகள் எவ்வாறிருக்கின்றனவென்பதைக் 
5600TL01 ; let sleeping dogs lie , விவாதத்துக்கிடமான 
வற்றைக் கிளறிவிட்டுக் கொள்ளவேண்டா ; lie by , வழங்கப் 
பெறாதிரு ; சும்மா இரு ; ஓய்வெடுத்துக்கொண்டு விலகியிரு ; 
lie close , ஒளிந்திரு ; lie down , தன் மதிப்பின்றி நடந்து 
கொள் ; எதிரியை நோக்கி நிமிர்ந்து நிற்காதிரு ; lie heavy , 
அழுத்து ; சுமையாயிரு ; வயிற்றில் பாரமாயிரு ; 

மனச் 
சான்றுக்கு அழுத்தலாயிரு ; lie in , மகப்பேறுக்காகப் படுக் 
கையில் கிடப்புறு ; lie in a nutshell , மிகச்சுருங்கிய வடிவில் 
அடங்கியிரு ; lie in ruins , வீழ்ச்சியுற்றுக் கிட ; lie in state , 
இறந்தவர் வகையில் பொதுவிடத்தில் எல்லாரும் பார்க்கும் 
படி கிடத்தப்பெறு ; lie in the dust , வீழ்ச்சியுறு , வீழ்ந்துபடு ; 
lie in wait , பகைவரைத் தாக்குவதற்காகப் பதுங்கியிரு ; 
lie low , பதுங்கு , நெடுஞ்சாண்கிடையாயிரு ; இறந்துகிட , 
இழிவுபட்டுக்கிட ; ஒன்றும் பேசாதிரு ; காலங் கருதியிரு ; 
lie off , ( கப் . ) கரையிலிருந்து அல்லது வேறு கப்பலினின்று 
சற்றுத் தொலைவில் இரு ; lie of the land , செய்திகளின் 
நிலைமை , பொதுநிலைப் போக்கு ; lie on the bed one has 
made , தன்செயலின் பயன்களைத் தானே நுகர் ; lie out of 
one s money , பண வகையில் கொடுக்கப்பெறாதிரு ; lie over , 
தள்ளிவைக்கப் பெறு , ஒத்திப்போடப் பெறு ; lie perdu , 
( படை . ) மறைந்திரு ; lies with you to do , உனது வேலை 
அல்லது உரிமை ; lie to , ( கப் . ) பாய் சுருக்குவதன் மூலம் 
முன்புறம் காற்றடிக்கும் திசையிலிருக்கும்படி அசையாமல் 
இரு ; lie up , பணியிலிருந்து விலகி ஓய்வெடுத்துக்கொள் ; 
படுத்துக்கொள் ; அறையில் இரு ; கப்பல் வகையில் துறை 
யில் நிறுத்தப்பெறு ; பணிக்கு அமர்த்திக்கொள்ளப் படாமல் 
இரு ; it lying down , புல்லார்வுறு , பணித்து ஏற்றமைவுறு . 
lie - abed , 1. நேரங்கழித்து எழுந்திருப்பவர் . 
Lie big , n . வெண்சத்தோ கொழுப்போ பசையோ இல்லாத 

படி பிரித்தெடுக்கப்பட்ட மாட்டிறைச்சிச் சாறு . 
lied , ( செர் . ) n . செர்மன் நாட்டுப்பாடல் , நாட்டுப்பாடல் 

வகையைச் சேர்ந்த செர்மன் கவிதை ; pl . lieder . 
lief , adv . விருப்பமுடன் , மகிழ்ச்சியாக . 
liege , n . பண்ணையுரிமை மேலாள் ; தலைவர் ; வாரக்குடியாள் ; 
a . நிலமானியப் பணிபெற உரிமையுள்ள ; நிலமானியப் பணி 
செய்யக் கடமைப்பட்டுள்ள ; ( தொ . ) liege lord , நிலமானியக் 
கிழார் ; பண்ணை மேலாள் , பண்ணைத் தலைவர் . 
liege man , n . கொத்தடிமை , பற்றுறுதியுள்ள ஏவலாள் . 
li en , n . கடன் கொடுத்தவர் பற்றூன்றுரிமை , உடைமையின் 
மேலுள்ள கடன் தீர்க்கப்படுகிற வரையில் அதை வைத்திருப் 
பதற்கான உரிமை ; பணித்துறை மீள்வுரிமை . 
lierne , n . ( க - க . ) வில்வளைவுக் கூரையிலுள்ள குறுக்குக் 

கிளைச்சட்டம் . 
lieu , n . மாற்று ; பதிலிடம் ; ( தொ . ) in lieu of , மாற்றாக , 

பகரமாக . 
lieuten ant , 11. அணுக்க முதன்மையர் ; ஆட்பேர் . 
lieuten ant - governor , 11. துணை நிலை ஆளுநர் . 
lieuten ant- governorship , 11. துணைநிலை ஆளுநர் பதவி . 
life , 11. உயிர் ; உயிருடனிருத்தல் ; உயிர் நீட்டிப்பு ; பிழைப்பு , 
பிழைத்திருத்தல் ; உயிர்ப்பொருள் , உயிரி ; சிற்றுயிர்த்தொகுதி ; 
வாழ்நாள் ; வாழ்க்கை ; வாழ்க்கை வரலாறு ; வாழ்வு ; உயிர்ப்பு ; 
உயிரியக்கம் ; உயிர்த்துடிப்பு ; உயிராற்றல் , ஊக்கம் ; எழுச்சி , 
உள்ளக்கிளர்ச்சி ; புதுத் தூண்டுதல் ; உயிர்க்களை ; உயிர்த் 
தோற்றம் ; உயிர்த்தடம் ; உயிர்த்திறம் , உயிர் மெய்ம்மை , 
மெய்த்திறம் ; எழுச்சியூட்டுஞ் செய்தி ; அரும்பொருள் , அரும் 
பேறு ; வாழ்க்கை வாய்ப்பு ; உயிர் நீட்டிப்பு ; புது வாழ்வு , புது 
வாழ்வு வாய்ப்பு ; மறுவாழ்வு ; இன்பம் , நிலையான இன்பம் ; 
மேல்நிலை வாழ்வு ; வாழ்க்கைமுறை ; உணர்ச்சிச்செறிவு ; 
செயல்செறிவு ; ஈடுபாடு ; ஈடுபாட்டுச் செறிவு ; வாழ்க்கையில் 
செயல்மிக்க பகுதி ; செயல் வாழ்வு ; வாழ்க்கையனுபவம் ; 
வாழ்வின் இன்ப துன்பத் தொகுதி ; ( தொ . ) pl . lives ; 


589 


lifebelt 


light 


வாழ்க்கை அனுபவம் ; வாழ்வின் இன்ப துன்பத் தொகுதி ; 
( தொ . ) a matter of life and death , ஒருவர் இருப்பதையோ 
இறப்பதையோ அறுதியிடும் ஒன்று ; batsman was given a 
life , ஒரு வாய்ப்புக் கொடுத்து ஆட்டத்தை இழந்த பின்னும் 
மட்டைக்காரர் ஆட்டத்திலிருந்து நீக்கப்படவில்லை ; bring to 
life , மயக்கத்தினின்றும் தெளிவி ; cannot for the life of me , 
என் உயிர் போவதாயிருந்தாலும் முடியாது ; cat has nine 
lives, பூனையைக் கொல்வது கடினம் ; coine to life , மயக்கத்தி 
னின்றும் 

தெளிவுபெறு ; expectation of life, வருங்கால 
வாழ்நாள் வாய்ப்பு வளநிலை ; for dear life, for one s life , 
சாகாமல் தப்பித்துக்கொள்ளும் பொருட்டு ; here he is as 
large as life , வேடிக்கையாகக் கூறுமிடத்து அவர் இங்கு 
நேரில் வந்திருக்கிறார் ; lease for three lives , பெயர் குறிப் 
பிடப்பட்ட மூவருள் எஞ்சி உயிரோடிருப்பவர் இறந்து 
போனதும் முடிவு பெறும் குத்தகை ; life annuity , ஒருவர் 
உயிரோடிருக்கும் வரையில் அவருக்கு ஆண்டுதோறும் 
கொடுக்கப்படும் பணம் , வாழ்க்கைப் பணம் ; life assurance , 
உயிர்காப்புறுதி ; life estate , ஒருவர் தமது வாழ்நாள்காறும் 
வைத்திருக்கக்கூடிய உடைமை ; Life Guards , பிரிட்டிஷ் 
படையிலுள்ள இரண்டு குதிரைப்படைப் பகுதிகள் ; life 
interest , ஒருவர் தம் வாழ்நாள்காறும் வைத்திருக்கக்கூடிய 
உடைமையில் அவருக்குள்ள வருவாய் உரிமை ; life sentence, 
ஆயுள் தண்டனை low life, கீழ் வகுப்பினரது சமுதாயப் பழக் 
கங்கள் ; my life , அருமைப்பாட்டைக் குறிக்கும் விளி ; new 
lease of life, நோய் தீர்ந்து குணமடைந்ததனால் அல்லதுகவலை 
நீங்கிய தனால் இனியும் வாழக்கூடிய புது வாய்ப்பு ; portray 
to the life , மூலத்தினின்றும் வழுவாமல் உருவப்படம் எழுது ; 
உயிர்த்திறம்பட வருணி ; sell one s life dear , sell one s life 
dearly , கொல்லப்படுவதற்கு முன் தாக்குபவர்களைக் கொல்லு 
அல்லது காயப்படுத்து ; staff of life, உயிர்வாழ்க்கைக்கு 
ஆதாரப்பொருள் ; this life, இம்மை , நிலவுலக வாழ்க்கை . 
life belt , 1. மிதவைக் கச்சை , இடர்க்காலத்தில் கட 

டலில் நீந்தி 
மிதக்க உதவும் மிதவைப்பொருளாலான அரைக்கச்சை . 
life - blood , n . உயிர்க்குருதி , உயிர் வாழ்வதற்கு வேண்டிய 
இரத்தம் ; வலிவு அல்லது உயிர்ப்புத் தரும் பொருள் ; உதடு 
அல்லது கண்மடல் தானாகவே துடித்தல் . 
life boat , n . உயிர்க்காப்புப்படகு , இடரில் உதவும் படகு . 
life - breath , 11 . ஊக்கமூட்டுங் 

வலிமையளிக்குங் 
கோட்பாடு . 
life buoy , n . மிதப்புக் காப்பமைவு , காப்பாற்றப்படுகிறவரை 

ஆளை நீரில் மிதக்க வைக்கும் அமைவு . 
life - giving, a . உயிர்ப்பூட்டுகிற , ஊக்கந்தருகிற . 
life - guard , 11. மெய்க்காப்பாளர் . 
Life .Guards man , n . பிரிட்டிஷ் படையிலுள்ள இரண்டு 

குதிரைப்படைப் பகுதிகளைச் சேர்ந்த வீரர் . 
life -jack et , n . நீரில் ஆழாமல் மிதக்க வைக்கும் சட்டை 

அமைவு . 
life less , a . உயிரற்ற ; செத்த ; உணர்ச்சியற்ற ; மரத்துப் 

போன ; ஊக்கமிழந்த ; கவர்ச்சியற்ற ; சப்பையான . 
life like , a . உயிரோட்டமுடைய ; உயிர்க்களை யுள்ள ; 
மூலத்தையொத்த ; மூலத்தின் உயிர்ப்பண்பை அப்படியே 
எடுத்துக்காட்டுகிற . 
life line , n. உயிர்ப்பாதை , உயிர்போன்ற முக்கியத்துவம் 
உடைய போக்குவரவு நெறி ; உயிர்காப்பதற்காகவென்று 
மிதவைப் பொருளுடன் கட்டப்பட்டுள்ள கயிறு ; நீர்மூழ்கி 

காட்டுவதற்குப் பயன்படுத்தும் கயிறு ; கைவரை 
நூல் வகையில் ஆயுள்வரை . 
life long , a . வாழ்நாள் முழுதும் நீடித்திருக்கிற , நீடித்த 

காலப் பழக்கமுடைய . 
life - office , n . உயிர்க்காப்பீட்டு அலுவலகம் . 
life -preserv er , 11. நீரில் மூழ்காமல் காக்கும் அமைவு ; 

முனையில் பெருஞ்சுமை பொருத்தப்பட்டுள்ள குறுந்தடி . 
life - size , n . இயற்கை வடிவளவு ; a . இயற்கை வடிவளவின 
தான . 

75 


life - sized , a . இயற்கை வடிவளவினதான . 
life - spring , n . உயிரூற்று . 
life - strings , n . உயிர்நாடி , உயிரோடிருப்பதற்கு இன்றி 
யமையாததெனக் கருதப்படும் நரம்பு ; உயிர் வாழ்வதற்கு 
மூலாதாரம் ; ( தொ . ) life.strings are broken , life - strings 
are cut , ஆள் இறந்துவிட்டார் . 
life -table , n . வாழ்க்கை வாய்ப்புவள அட்டவணை , மனிதர் 
கள் வாழக்கூடிய சராசரி வயதுகள் பற்றிய புள்ளிவிவரங் 
களைக் காட்டும் அட்டவணை . 
life time , 11. ஆயுட்காலம் , வாழ்நாள் ; உயிரோடிருக்கும் 

காலம் , வாழுங்காலம் . 
life - work , n . வாழ்நாட் பணி , வாழ்நாளில் செய்ய ஒருவர் 

தம்மை ஈடுபடுத்திக்கொள்ளும் பணி . 
lift , n . தூக்குதல் ; மேல் நோக்கி உயர்த்துதல் ; மேலே 
எழுப்புதல் ; தூக்காற்றல் ; தூக்கும் செவ்வுயரம் ; தூக்கும் 
கருவி ; பாரந்தூக்கி ; இயங்கேணி , தளங்களிடையே ஏற்ற 
இறக்கங்களுக்குரிய கருவி ; இயங்கேணிக்குரிய புழைக்கூடு ; 
விமானக் காற்றழுத்தத்தின் செந்தூக்கான ஆற்றல்கூறு ; 
உயர்வு ; பதவிமேம்பாட்டுப் படி , மேலாக்கப்படி ; உயர்வுதவி , 
மேம்பாட்டாதரவு ; உந்துகலத்தில் சிறிது தொலைவு ஏற்றிச் 
செல்லும் உதவி ; 0. தூக்கு ; உயர்த்து ; தாங்கியெடு ; மேல் 
தளத்துக்குக் கொண்டுசெல் ; எடுத்துக் கொண்டுசெல் ; 
திருடி எடுத்துச்செல் ; ஆனிரை கவர் ; தூக்கி நிமிர்த்து , 
எடுத்து நிற்கவை ; உயர்வுடையதாகக் கொள் ; உயர்த்தப் 
பெறு ; வீங்கு , புடை ; எழு ; அலையில் மிதந்தெழு ; மகிழ் 
வூட்டு ; அகற்று ; அகல் , விலகு ; பந்தினை மேல்நோக்கி எறி ; 
உருளைக்கிழங்கினைத் தோண்டி எடு ; ( தொ . ) dead lift , 
அசைக்கமுடியா தவாறு மிக்கசுமையுள்ள பொருள் ; give one 
a lift , ஒருவரைச் சிறுதொலைவு வண்டியில் ஏற்றிக்கொண்டு 
செல் ; 

ஒருவருக்குக் கைகொடுத்துதவு ; lift a hand , சிறு 
முயற்சியேனும் எடுத்துக்கொள் ; lift one s voice , உரத்துக் 
குரலெழுப்பு ; lift up one s head , நலிவுகடந்து மீள ஊக்கங் 
கொள் ; lift up one s heel , உதை , உதைகொடு ; lift up 
one s horn , பேராசைகொள் , செருக்குடையவராயிரு ; never 
lifted a hand against one , அடிக்கக் கையெடுத்ததில்லை . 
lig ament , 11. ( உள் . ) விசி , எலும்புகளைப் பினைக்கும் தசை 

நார் ; உறுப்புக்களைப் பற்றிப்பிடிக்கும் நரம்பு . 
ligate , . ( மரு . ) அறுவையில் குருதி வடியாமல் குருதி 

நாளத்தைக் கட்டி இறுக்கு . 
lig ature , 1. கட்டுமானம் , பிணைப்பு ; குருதி வடிவதைத் 
தடுப்பதற்கோ வீக்கம் தணிப்பதற்கோ உரிய கட்டு ; தளை , 
கட்டுவதற்குரிய பொருள் ; அறுவையில் குருதிநாளக் கட்டு , 
முடிச்சு ; அச்சில் எழுத்துக்களின் இணைப்புரு ; ( இசை . ) சுர 
விசை இணைப்பு ; 3. கட்டிழையால் தளை , கட்டி முடிச்சிடு . 
lig er , 11. அரிப்புலி , ஆண் சிங்கத்துடன் பெண்புலி இணைந்த 

இணைவின் மரபு . 
light , n . ஒளி , வெளிச்சம் ; படரொளி ; ஒளிப்பரப்பு , திறந்த 
அகல்வெளி ; விளக்கு ; விளக்கொளி ; அழல்நா ; விளக் 
கொளிப்பிழம்பு ; ஒளிதரும் பொருள் ; நெருப்புப்பற்றவைக்க 
உதவும் பொருள் ; வானொளிக்கோளம் ; ஒளிபட்டு மின்னும் 
பொருள் ; மினுக்கம் , மின்னொளி ; பகலொளி , பகல் ; ஒளித் 
தோற்றம் ; பார்வை , 

கண்பார்வையாற்றல் ; 
தெளிவு , விளக்கம் ; களை , பொலிவு ; ஒளிக்கூறு ; ஒளிவரும் 
புழைவழி ; பலகணியின் செங்குத்தான கூறு ; ( சட் . ) பலகணி 
ஒளி வீழ்வு உரிமை ; கலங்கரை விளக்கம் ; கலங்கரை 
விளக்கத்துக்கான கப்பலின் ஒளிவரி ; ஓவியத்தின் ஒளி 
வண்ணம் ; 

படத்தின் பொலிவுக்கூறு ; அறிவொளி ; 
அறிவு விளக்கம் ; ஆய்வுநோக்கு ; ஆய்வுநோக்குக் கோணம் ; 
ஆராய்ச்சி ; மெய்யறிவு ; மனத்தெளிவு ; அறிவுவிளக்கத் 
துணை ; அறிவுவிளக்க வழிகாட்டி ; அறிவுவிளக்கப் பண்பு ; 
வழிகாட்டும் பண்பு ; அருளொளி ; அருளொளி விளக்கம் ; 
மெய்ஞ்ஞானம் ; தூண்டுரை , தூண்டுகுறிப்பு ; புதிர்விளக்கக் 
குறிப்பு ; a . விளக்கு வசதி செய்யப்பட்ட ; வெளிச்ச 
மிக்க ; ஒளிச்சாயம்யலான ; வெண்மைகலந்த ; இருண் டிராத 

; 


கூறு , 


நோக்கு ; 


சைகை 


590 


light 
வெளிறிய ; இளஞ்சாயலான ; 3. ஒளிபொருத்து , ஒளியூட்டு ; 
விளக்குப்பொருத்து ; விறகு பற்றவை ; தெருவிளக்குகள் 
ஏற்று ; தீப்பற்று ; விளக்குப்பற்றிக்கொள் ; எரி ; ஒளி 
கொடு ; ஒளிவிளக்கஞ் செய் ; விளக்கு ; முனைப்பாகக் காட்டு ; 
தெளிவுபடக் காட்டு ; வழிகாட்டு ; களையூட்டு , பொலிவூட்டு ; 
( தொ . ) Ancient Lights , சாளரத்தின் வழியாக வரும் ஒளி 
யைப் பக்கத்து வீட்டுக்காரர் கட்டிடமெழுப்பித் தடுக்கக் 
உடாதெனத் தெரிவிக்கும் எழுத்தறிவிப்பு ; bring to light , 
கண்டுவெளிப்படுத்து , விளக்கமாக்கு ; by the light of nature , 
சொல்லிக்கொடுக்கப் பெறாமலேயே , உள்ளுணர்வினால் ; come 
to light , வெளிப்படு : வெளிப்படுத்தப்பெறு ; in a good light , 
சாதக நிலையில் , நலம் பெருக்கமாகக் காணப்படும்படி ; in the 
light of these facts , இச்செய்திகளின் 

துணைகொண்டு 
பார்க்கையில் ; light due , light duty , கலங்கரை விளக்கங்களை 
வைத்துப் பேணுவதற்காகக் கப்பல்கள் மீது விதிக்கப்படும் 
ஆயம் ; light of one s countenance , ஆதரவுத்தோற்றம் , 
ஆதரவான ஒப்புதல் ; light of one s eyes, கண்ணில் மணி 
யானவர் , அருமையானவர் ; light up , விளக்கேற்று , வெளிச் 
சத்தினால் விளக்கமுறச்செய் ; சுருட்டு முதலியவற்றைப் 
பற்றவை ; men of light and leading , தகுதியும் செல்வாக்கு 
முடையவர்கள் ; nor : hern lights , வடமுனை வளரொளி ; 
place thing in a good light , 

அதை நல்லமுறையாகத் 
தெரியக்காட்டு ; sce the light , பிற , தோன்று ; shed light 
upon , விளக்குதற்கு உதவிசெய் ; stand in one s light, 
மறை , நிழலடி ; உரிய வாய்ப்புக்களைக்கெடு ; strike a light , 
நெருப்புப் பற்றவை ; tlie light blues , விளையாட்டுப் 
போட்டிகளில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகப் பிரதிநிதிகள் , 
கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகப் பிரதிநிதிகள் சார்பினர் ; throw 
light upan , விளக்குதற்கு உதவி செய் ; zodiacal light , 
ஞாயிறு தோற்றத்துக்கு முன் கிழக்கிலும் ஞாயிறு மறைவுக் 
குப்பின் மேற்கிலும் சில சமயங்களில் காணப்படும் நெடிய 
முக்கோணம் போன்ற வான ஒளிப்பரப்பு . 
light , a . மெல்லிய , இலேசான ; நய நுட்பம்வாய்ந்த , மெல் 
இயக்கம் வாய்ந்த ; மென்மையான ; எடைகுறைவான ; பார 
மற்ற ; அடர்த்தி எண் குறைவாகக்கொண்ட ; பளுக்குறை 
வாகக் கட்டப்பட்ட ; சிறிது பளுவுக்காகவே 

பளுவுக்காகவே இயன்ற ; 
விரைந்து செல்வதற்காகக் கட்டப்பெற்ற ; விரைவியக்க 
முடைய ; எளிதில் இயங்குகிற ; எளிய , எளிதில் செய்யக் 
கூடிய ; எளிதாகத் தாங்கக்கூடிய ; எளிமை நலம்வாய்ந்த , 
நயநேர்த்தியான ; அடர்த்தியற்ற , திட்பமற்ற ; வலிமை 
யற்ற , உறுதியில்லாத : இன்தேறல் வகையில் செறிவற்ற ; 
துயில் வகையில் நொய்ம்மையுடைய , எளிதில் கலையத்தக்க ; 
கவலையற்ற ; மகிழ்ச்சியுடைய , கிளர்வூக்கமுடைய ; கிளர்ச்சி 
தருகிற ; முக்கியத்துவமற் ), சிறுதிறமான , அற்பமான ; 
ஆழ்ந்து கவனிக்கவேண்டி யிராத ; ஆழ்ந்து கவனியாத ; 
யோசனையற்ற ; விளையாட்டுத்தனமிக்க ; கேலித்தனம் 
வாய்ந்த ; கேலிக்கு இலக்கான ; வேடிக்கையே நோக்கமாகக் 
கொண்ட ; ஒழுக்கம் புறக்கணிக்கிற ; கற்புறுதியில்லாத ; 
அடிக்கடி மாறும் இயல்புடைய ; adu. மெள்ள ; எளிதாக ; 
( தொ . ) light come light go , எளிதில் வந்தது எளிதில் 
போய்விடும் , தேடாச் செல்வம் பாடாய் முடியும் ; light 
( ngine , இருப்பூர்தித் தொடர் வண்டி இணைக்கப்பெறாத இழு 
பொறி ; light fingers, கைதேர்ந்த திறம் ; light hand . நுண் 
திறச் செயலாண்மை ; light heavyweight , 161 கல்லெடைக் 
குக் குறையாத அல்லது 175 கல்லெடைக்கு மேற்படாத 
எடையுள்ள குத்துச்சண்டை வீரர் ; light marching order , 
( படை . ) விரைவாகக் கொண்டுபோகப்படும் 

தளவாளங் 
களுடன் செல்கை ; light railway , எளிதான கட்டமைப்பு 
வாய்ந்த இருப்பூர்திப் பாதை ; light ship , சரக்கு இறக்கப் 
பட்ட கப்பல் ; light vaterlirc , சரக்கு இறக்கப்பட்ட கப்ப 
லின் நீர்வரை ; make light of , இளப்பமாகக் கருது , ஒரு 
பொருட்டாக மதியா திரு ; with a light heart , கிளர்ச்சியுடன் , 
கவலையில்லாமல் , மனவருத்தமின்றி . 
light , 0. ( கப் . ) கயிறு முதலியவற்றை நெடுகத்தூக்கு , கயிறு 
முதலியவற்றை இழுப்பதிற் கைகொடு ; நேர் , தற்செயலாக 
நிகழ் ; கீழே இறங்கு . 


lightwood 
light - armed , a . பளுக்குறைவான படைக்கலங்களும் தள 

வாடங்களும் தாங்கிய . 
light - bob , 11. எளிதான அமைப்புடைய காலாட்படையைச் 

சேர்ந்த வீரர் . 
light en , . பளுக் குறை ; கப்பலின் பாரத்தைக் குறை ; 
கப்பல் வகையில் பாரம் குறைவாக்கப்பெறு ; உள்ளத்தின் 
கவலை தவிர் ; கிளர்ச்சியூட்டு ; உளத்தின் வகையில் கவலை 

தீரப்பெறு , கிளர்ச்சிகொள் ; தணியச்செய் ; தணிவுறு . 
light en , U. ஒளிகாலு ; ஒளிர்வி ; ஒளிர் ; பொலிவுறு ; சுடர் 

வீசு ; மின்னு , மின்னலிடு . 
light ening , 11. ஒளிகாலுதல் ; ஒளிரப்பண்ணுதல் ; மலர் தல் ; 

மின்னுதல் . 
light er , 11. விளக்கேற்றுபவர் ; தீக்கொளுவும் பொருள் , 
பூஞ்சுருட்டு முதலியவற்றைப் பற்றவைப்பதற்கான 
தன்னியக்கமுடைய அமைவு . 
light er , 11. வள்ளம் , சலங்கு , நாவாய்க்குறடுக்கு வராத 
கப்பல்களிலிருந்து சரக்கிறக்கவும் அவைகளில் சரக்கேற்றவும் 
துறைமுகத்தில் சரக்குகளை அங்குமிங்கும் கொண்டுபோகவும் 
பயன்படுத்தப்படும் தட்டை அடிப்பாகமுடைய படகு ; V. 
சரக்குகளை வள்ளத்திலேற்றிக் கொண்டுபோ . 
light er , a . light என்பதன் உறழ்படி . 
light - fing ered , a . கள்ளத்தனமான . 
light foot , a . விரைந்து செல்லும் இயல்புடைய , விரைவெளி 

மையுடைய . 
light - head ed , a . தலைசுற்றுகிற , தலைக்கறக்கமுடைய . 
light - heart ed , a . மனச்சுமையற்ற ; களிப்பான ; கவலை 
- யில்லாத ; ஆழ்ந்த சிந்தனையற்ற ; ஆய்ந்த... மவில்லாத . 
light house , 11. கலங்கரை விளக்கம் . 
light ish , a . சற்றே வெளிச்சமுள்ள . 
light ish , a . சற்றே இலேசான . 
light - minded , a . நெஞ்சுரம் இல்லாத . 
light ness , 11. நொய்ம்மை , கனமின்மை ; கவலையின்மை ; அக 

மகிழ்வு ; ஒழுக்கக்கட்டின்மை . 
light ning , 11. மின்னல் ; ( தொ . ) chain lightning , chained 
lightning . forked lightning, வளைந்து வளைந்து கவர்விட்டுச் 
செல்லும் மின்னல் ; heat lightning , summer lightning , எங் 
கேயோ மழை பெய்வதன் விளைவாக இடியோசையின்றிப் 
பரவலாக ஒளிவீசும் மின் வெட்டு ; lightning strike , மின் 
வெட்டு வேலை நிறுத்தம் , குறுகியகால அறிவிப்புடன் திடீ 
ரெனத் தொழிலாளர் 
தொழிலாளர் செய்யும் 

செய்யும் வேலைநிறுத்தம் ; sheet 
lightning , பரவலாக ஒளிவீசும் மின் வெட்டு . 
light ning -conduc tor , light ning - rod , 11. சூலிகை , இடி 

தாங்கி . 
light - 0 - love , 11. வம்பப் பெண்டிர் , பொதுமகள் . 
lights , 11. pl . விளக்கக் கூறுகள் ; கண்டுபிடிப்புகள் ; அறிவுத் 

திநங்கள் . 
lights , 11. pl . பூனைகளுக்கும் நாய்களுக்கும் உணவாகப் 
பயன்படுத்தப்படும் ஆடு - எருது - பன்றி முதலியவற்றின் நுரை 

யீரல்கள் . 
light ship , 11. விளக்குக்கப்பல் , அவிரொளிகள் தாங்கிக் கலங் 

கரை விளக்கமாகப் பயன்படும் கப்பல் . 
light - skirts , 11. ஒழுக்கங்கெட்ட பெண் . 
light some , a . மலர்ந்த தோற்றமுடைய , கவலையற்ற , களிப் 

பான ; விரைவியக்கமுடைய . 
light weight , 11. சராசரி எடைக்குக் குறைவான எடையுள்ள 
மனிதர் அலலது விலங்கு ; குத்துச்சண்டைத் துறையில் 
126 கல்லெடைக்கும் 135 கல்லெடைக்கும் இடைப்பட்ட 
கனமுடையவர் ; a . சராசரி எடைக்குக் குறைந்த எடை 
யுள்ள . 
light wood , 11 . ஒளிர் கொழுந்து விட்டெரியும் இலேசான 
கட்டையுடைய மரவகை . 


} 


691 
lign - aloes 

limelight 
lign - al oes , 11. கரியபோளம் , கற்றாழை வகையிலிருந்து பெறப் lilt , 11. சந்தப்பாடல் , இசைப்பாடல் ; 3. இசைத்துப் பாடு , 
படும் மருத்துச் சரக்கு ; மெக்சிகோ ( Mexico ) நாட்டுக் சந்தமுடன் பாடு . 
கற்றாழை வகையின் நறுமணக் கட்டை , 

lil y , n . அல்லிமலர் ; தூவெண் மேனியர் ; தூவெண்ணிற 
lig neous , a . அகக்காழான , செடியினத்தின் வகையில் உட் 

முடையது ; தூய்மையுடையவர் ; தூய்மையுடையது ; 
கட்டைப் பகுதியினையுடைய . 

வெண்ணிற 

மரபுரிமை மலர்ச்சின்னம் ; மென்மையான 
lignif erous , a . மரவகையில் உட்கட்டைப்பகுதி விளை வெள்ளை நிறம் ; ( தொ . ) lilics and roses , தூவெண் மேனி 
விக்கிற . 

நிறம் ; lily of the valley, மணிவடிவ வெண்மலர்க்கொத்தும் 
lig niform , a . மரத்தின் உட்கட்டை வடிவான . 

இருபேரிலைகளையும் உடைய இளவேனில் மலர்ச்செடி வகை ; 

the lilies , பழைய பிரஞ்சு அரசின் மரபுரிமைச் சின்னம் ; 
lig nify , v . மரத்தில் உட்கட்டையாக்கு . 

பிரஞ்சு நாட்டுப் பூர்பன் ( Bourbon ) மரபுவழி . 
lig nite , n . பழுப்பு நிலக்கரி , மர உட்கட்டை அமைப்பினை 

lil y - iron , 11. கழற்றக்கூடிய முகப்புடைய மீனெறி வேல் , 
உடைய பழுப்பு நிறமான நிலக்கரி வகை . 

சுழலும் எறி ஈட்டி வகை . 
lig num vitae, n . மேற்கிந்தியத் தீவுகளின் புதர்ச்செடி 

lily - liv ered , a . கோழைத்தனமான . 
வகைகளின் கட்டை . 

lil y - white , a . அல்லிமலர் போன்ற தூய 
lig ulate, a . ( தாவ . ) நாக்கு வடிவமான ; இழைக்கச்சையுரு 

வெண்ணிற 

முடைய . 
வான ; சிலிர்களையுடைய . 
like ", n . சரிநேர்ப்பொருள் ; சரிநேர் ஆள் ; குழிப்பந்தாட்ட 

limb 1 , 1 , சினை , பக்க உறுப்பு ; கைகால் அல்லது சிறகு ; 

கொப்பு , பெருங்கிளை ; சிலுவைக் கை ; வாசகக் கூறு ; மலை 
வகையில் ஒவ்வொரு கட்சியினரும் ஆடிய வீச்சுக்களின் 

யின் பக்கக்கிளை ; U. உறுப்பு அகற்று ; உடல் முண்ட 
எண்ணிக்கையைச் சமப்படுத்தும் வீச்சு ; ஒத்த வகைப் 
பொருள் ; ஒத்தவகைப் பொருள்கள் ; a . ஒத்தமா திரியான ; 

மாக்கு ; முடமாக்கு ; செயலற்றவராக்கு ; ( தொ . ) cscape 

with life and limb , ஊறுபாடு மிகுதியில்லாமல் தப்பித்துக் 
போலிருக்கிற ; ஒத்த இயல்புடைய ; மூலத்தையொத்த ; 

கொள் ; limb of the devil , limb of satan . குறும்புக் குழந்தை ; 
ஒன்றையொன்று ஒத்திருக்கிற ; ( கண . ) ஒத்த ஓரினமான ; 

limb of the law , வழக்குரைஞர் ; ஊர்க்காவலர் ; out on 8 
ஒரே வகையைச் சேர்ந்த ; தனிச்சிறப்பியல்புக்கொத்த ; தனிப் 

limb , உறுப்பு வகையில் பேரிடர் நிலைப்படு . 
பண்பாயிருக்கிற ; நம்பிக்கையூட்டும் நிலையிலிருக்கிற ; வாய்ப் 
பான நிலையிலுள்ள ; prep . அந்தவிதமாக ; அதே அளவுக்கு ; 

limb , 11. மேற்பரப்பின் விளிம்பு ; கோணமானி முதலிய 
( தொ . ) and the like , முதலியவை ; like a shot , மறுப்பின்றி , 

வற்றின் அளவு குறிக்கப்பட்ட ஓரம் ; வெங் + திர் தண்கதிர் 
விருப்பமுடன் , விளைவைக்கருதாமல் ; like blazes , மும்முர 

மண்டிலங்களின் ஓரம் ; அல்லிவட்டம் புல்லிவட்டம் இலை 
மாகப் பாய்ந்து ; like fun , விரைவாக ; ஊக்கத்துடன் ; 

ஆகியவற்றின் இதழ்ப்பகுதி . 
மிகுதியாய் ; like mad , மூர்க்கமாக , வல்லந்தமாக ; like lim bate , a . ( உயி . , தாவ . ) தெளிவாக வேறுபடுத்தப்பட்ட 
master like man , முதல்வர் எப்படியோ அப்படியே பணி ஓர எல்லைகளையுடைய ; வண்ண வேறுபாடுடைய விளிம் 
யாளும் ; look like , போன்ற தோற்றமுடையதாயிரு . 

பெண்களையுடைய . 
like , 0. விரும்பு , உகந்ததாகக் கருது , நாட்டங் கொள் , ஈடு 

lim bec , 11. = alembic. 
பட்டு மகிழ் . 

lim ber 1 , 11 , பீரங்கி வண்டியின் கழற்றக்கூடிய முன்ப ;சதி ; 
like lihood , 11. நிகழ்வியல்வு , ஒன்று நிகழ்வதற்கான சாத் 

U. பீரங்கி வண்டியின் முன்பகுதியைப் பிரங்கியோடு சேர் , 
தியக்கூறு , நிகழத்தக்கநிலை . 

பீரங்கி வண்டியின் இரு பகுதிகளையும் இணைத்துப் பூட்டு . 
like ly , a . பெரும்பாலும் நேரக்கூடிய , நிகழும் சாத்தியக் 

lim ber , 11. ( கப் . ) இறைப்புக்குழாய்க் கிடங்குக்குக் கழிவு 
கூறுடைய ; உண்மையாயிருக்கக்கூடிய ; ஆயிருக்கக்கூடிய ; 

நீர் செல்வதற்காக தளக்கட்டைப் பலகையில் வெட்டப்பட்ட 
எதிர்பார்க்கப்படுகிற ; பொருத்தமானதுபோல் தோன்றுகிற ; 

துளைசளுள் ஒன்று . 
செய்யத்தக்கவர் போல் தோன்றுகிற ; ads . பெரும்பாலும் , 

lim ber , a . எளிதில் வளையக்கூடிய , துவளத்தக்க ; U. 
நிகழும் சாத்தியக்கூறுடையதாக , நம்பக்கூடியதாக . 

வளையும்படி செய் , துவளச்செய் ; இளக்கமாகும்படி செய் . 
like - mind ed , a . ஒத்தநோக்கம் உடைய ; ஒத்த 

lim bo , 1. புறநரகு , இயேசுநாதர் பிறப்புக்கு முன் வாழ்ந்த 
யுணர்ச்சி உடைய . 

நல்லோரும் ஞானஸ்நானம் பெறாத குழந்தைகளும் செல்லுவ 
lik en , " . ஒப்பிடு ; ஒப்பிட்டுக்கூறு ; ஒப்புடையதாகக் காட்டு , 

தாகக் கூறப்படும் நரகச் சுற்றுப்புறப்பகுதி ; சிறைச்சாலை ; 
like ness , n . போன்றிருக்கும் தன்மை , ஒத்த தன்மை , ஒப்பு ; சிறைக்காவல் ; புறக்கணிக்கப்பட்ட நிலை ; மறக்கப்பட்ட நிலை ; 
ஒப்புமை ; ஒத்தபடிவம் ; ஒப்புரு ; ஒத்த தோற்றம் , சாயல் ; முழுமறதி ; pl . lim bos . 
உருவொத்தபடம் ; ஓவியப்படம் ; ( தொ . ) take one s 

lime 1 , 11. சுண்ணாம்பு ; சுண்ணநீறு ; கண்ணக உயிரகை ; 
likeness , உருவப்பட மெழுது . 

பறவைகளைப் பிடிப்பவர் பயன்படுத்தும் பட்டைப்பசை ; 
likes , n . pl . சரிநேர்ப் பொருள்கள் அல்லது ஆட்கள் , ஒத்த தோலைச் கண்ண நீரில் இட்டு ஊறுபதஞ் செய் ; கிளைகளில் 
பொருள்கள் அல்லது ஆட்கள் . 

பட்டைப் பசைவைத்துப் பறவைகளைப் பிடி ; பட்டைப்பசை 
likes , n . pl . பிடித்தமானவைகள் , விருப்பமானவைகள் , முன் தேய் ; ( தொ . ) slaked lime , சுண்ண நீர்க் கலவை . 
சார்பு நிலைகள் ; ( தொ . ) likes and dislikes , விருப்புவெறுப் 

lime , n . எலுமிச்சம் பழம் ; எலுமிச்சை . 
புக்கள் , வேண்டியவை வேண்டாதவை . 

limes , 11. அழசொப்பனைக்குரிய இருதய வடிவ இலைசளும் 
like wise , adv . இதுபோலவே ; மேலும் , இன்னும் ; conj . 

சிறு நறுமண இளமஞ்சள் வண்ண மலர்களுமுள்ள மரவகை . 
இதுபோலவே . 

lime - burner , 11 . கண்ணம் செய்பவர் , சுண்ணாம்புக்கல்லை 
li kin , ( சீனம் . ) 11. சீனாவில் மாவட்ட இடப்பெயர்வு வரி . 

எரித்துச் சுண்ணம் உண்டாக்குபவர் . 
lik ing , n , விருப்பம் , தனிப்பற்று , பற்றவா , நாட்டம் ; மகிழ்வு 

lime - cast , 11. கட்டிடத்தின் கண்ண மேற்பூச்சுப் பாளம் . 
ஈடுபாடு , சுவைத்திறப் பற்று . 

lime .juice , 11. எலுமிச்சம்பழப் பிழிவு; எலுமிச்சைச் சாற்றுக் 
lil ac , 11 , நறுமண மலர்ப்புதர்ச் செடிவகை ; இளஞ்சிவப்பு 

குடி மம் ; சொறி- கரப்பான் மருந்தாகப் பயன்படும் எலுமிச்சம் 
நிறம் ; a . இளஞ்சிவப்பான . 

பழச்சாறு . 
lilia ceous , a . அல்லிமலர்ச் செடியினஞ் சார்ந்த . 

lime kiln , n . சுண்ணாம்புக் காளவாய் , சுண்ணாம்புச் சூளை . 
Lillipu tian , n . லிலிபுட் என்ற கற்பனை நாடு சார்ந்தவர் ; lime light , 11. வெள்ளொளி , தியகமும் நீரசமும் சல துருவான 
குள்ளர் ; a . லிலிபுட் என்ற கற்பனை நாடு சார்ந்த ; மிகு குள்ள சுடரொளி ; ( தொ . ) the limelight , முழு ஒளிவிளக்க 
மான , மிகச் சிற்றுருவுடைய . 

பலரறி நிலை , பட்டாங்க நிலை . 


சுவை 


1 . 


592 


linsation 


limen 
lim en , n . ( உள . ) தூண்டுதலுணர்ச்சி புலப்படாக் கீழ் 
எல்லை ; உணர்ச்சியைத் தோற்றுவிப்பதற்குத் தேவையான 
நரம்புக்கிளர்ச்சியின் மிகக்குறைந்த அளவு . 
lime - pit , 11. மயிரை நீக்குவதற்காக விலங்கின் தோல்களை 

ஊறவைக்கும் குழி . 
lim erick , 11. வெற்று வேடிக்கைப்பாட்டு . 
lime - stone , n . சுண்ணாம்புக் கற்பாறை வகை ; சுண்ணாம் 

புக்கல் ; உரமாகப் பயன்படும் சுண்ணக் கரியகை , 
lime - tree , n . = lime . 
lime - twig , 11. பறவைப்பிடிப்புப் பசை பூசப்பட்ட கிளை . 

lime - wort , n . மூலிகைச் செடிவகை . 
. lim it , n . வரம்பு , எல்லைக்கோடு ; எல்லைக்கோடிமுனை ; 

கடத்தலாகாத எல்லை , கடக்கக்கூடாத வரம்பு ; 3. வரம்புக் 
குட்படுத்து , வரையறு ; கட்டுப்படுத்து ; எல்லை ஏற்படுத்து ; 
மட்டுப்படுத்து ; ( தொ . ) inferior limit , கீழ் எல்லை , அணிமை 
வரம்பு , சிற்றெல்லை ; limited company , வரைநிலைக் கழகம் ; 
limited monarchy , அரசியலமைப்புக்குக் கட்டுப்பட்ட முடி 
யரக ; limit van , ஓட்டப்பந்தயத்தில் மிகமிக நீண்ட 
தொடக்கச் 

சலுகை பெற்ற 

பெற்ற மனிதன் ; superior limit , 
பேரெல்லை , உச்சவரம்பு ; without limit , எல்லையற்ற ; அள 
வற்ற , வரையறையில்லாத . 
limitar ian , 11. மனித இனத்தில் வரையறை செய்யப்பட்ட 

ஒருபகுதி மட்டும் மீட்புப்பெறும் என்னும் கோட்பாட்டாளர் . 
lim itary , a . கட்டுப்பாட்டுக்குட்படுத்தப்பட்ட ; எல்லை 
சார்ந்த , எல்லைக்குட்பட்டுள்ள ; எல்லைகளாகச் செயற்படுகிற ; 
வரம்பாகப் பயன்படுகிற . 
limita tion , 11. கட்டுப்படுத்தல்; கட்டுப்பாடு ; கட்டுப்பாட்டு 
விதி ; குறைபாடு ; எல்லை வரையறை ; சூழல் கட்டுப்பாடு ; 
சட்டக்கால எல்லை ; உரிமைத்தவணை எல்லை ; ( தொ . ) 
statute of limitations , செயலாட்சியைக் கால வரையறைப் 
படுத்தும் சட்டம் . 
lim itrophe , a . எல்லையை அடுத்துள்ள . 
limn , ப . வண்ணப்படம் எழுது ; தீட்டு , வரை . 
limnol ogy , 11. ஏரிகளின் புறநிலை இயல்பாராய்ச்சி ; குள 

வாழ்வு உயிரினங்கள் பற்றிய ஆய்வு . 
lim ousine, 11. மூடிய பொறிவண்டி . 
limp , 11. நொண்டுநடை ; 3. நொண்டி நட ; சேதமடைந்த 
ஊர்தி வகையில் தட்டுத்தடங்கலுடன் செல் ; செய்யுள் வகை 
யில் முட்டுப்பட்டுச்செல் . 
limp , a . மடிவான ; வளைகின்ற ; கெட்டியில்லாத , உறுதி 
யற்ற : எளிதில் வளையக்கூடிய ; புத்தக அட்டை வகையில் 
விறைப்பாக நிற்காத ; சோர்வுவாய்ந்த , ஊக்கமில்லாத , தன் 
வலுவற்ற. 
lim pet , 11. பாறையில் ஒட்டிவாழும் ஒட்டுச்சிப்பி ; நத்தையின 
வகை ; ( தொ . ) limpet mine , கப்பலின் அடிப்புறத்தில் 
பொருத்தப்பட்ட கடற்கண்ணி . 
lim pid , a. தெளிவான , துலக்கமான ; ஒளிசெல்லவிடுகின்ற ; 

தூய , கலங்கலில்லாத . 
limp kin , n . நாரை இனப் பறவை வகை . 
limp - wort , 11. = lime - wort . 
lin age , n . வரிமானம் , அச்சிடப்பட்ட வரி எண்ணிக்கை ; 

வரிமானக் கூலிக்கட்டணம் . 
linch pin , n . கடையாணி , சக்கரக் காப்பாணி . 
Lin coln gree11 , 11. பச்சைவண்ணத் துணிவகை . 
lin den , 11 . எலுமிச்சையின 

மரம் , அழகொப்பனைக்குரிய 
இருதய வடிவ இலைகளும் சிறு நறுமண இளமஞ்சள் வண்ண 
மலர்சளுமுள்ள மரவகை . 
line , 11. வரை , கோடு ; வரம்பு , எல்லைக்கோடு ; வரிசை ; 

அணிநிரை ; அகழி ; மடிப்புவரை ; அடையாளக் 
கோடு ; திரைப்பு , சுரிப்பு வரி ; முகத்தோற்றம் ; ஒளிக் 
கீற்று ; கீற்று வரி ; ஏட்டின் வரி ; பாவின் அடி ; செய்யுள் ; 
சுருக்கக் குறிப்பு ; சிறுசடிதம் ; வாணிகக்கட்டளை ; கட்டளைச் 


சரக்கு ; நூல், இழை , கயிறு ; கயிற்றுத் துண்டு ; ஆழம் 
பார்க்கும் குண்டு நூல் ; அளவு இழைக்கச்சை ; தூண்டில் ; 
துணி தொங்கவிடும் கொடிக்கயிறு ; வழிகாட்டும் கயிறு ; 
வழியறிவிப்புக் கோடு ; கம்பி ; தந்திக்கம்பி ; கம்பிவடம் ; 
தந்திப்பாதை ; வழி ; போக்கு ; திசை ; நடைமுறை ; நெறி ; 
ஒழுங்கு ; ஒழுங்குமுறை ; விதி ; படித்தரம் ; தொகுப்பு , 
கோப்புத் தொகுதி , கோவை ; தொடர் ; குடும்பக் கால்வழி ; 
மரபு ; வழிமரபு ; மரபுவரிசை ; துறை ; கூறு ; தொழில் 
முறை ; வாணிகத்துறைச் சரக்கு ; வாழ்க்கைத் துறை ; விருப் 
பத் துறை ; ஆற்றல் பாங்கு ; கைவரை ; அங்குலத்தில் 
பன்னிரண்டில் ஒரு பங்கான நுண்ணளவை , நுண்கூறலகு ; 
தொலைக்காட்சியில் பக்கவாட்டில் கீற்று கீற்றாக எடுக்கும் 
நிழற்காட்சிக் கூறுகளில் ஒன்று ; 3. கோடிடு ; வரிவரியா 
யிரு , வரியிட்டு நிரப்பு ; வரியிட்டுக் குறி ; கோடிட்டு அடி ; 
வரிசைப்படுத்து ; வரிசைப்படு ; வரிசையாக உருவாக்கு ; 
வரியாக உருவாகு ; படைக்காவல் வை ; காவல் நிலைகளில் 
நிறுத்து ; வரிசையில் நில் ; சம எடையில் நில் ; ஒழுங்கு 
முறையில் அமைந்திரு ; பாடலை அடியடியாகப் பாடும்படி 
வழங்கு ; ( தொ . ) all along the line , இடந்தவறாமல் , 
எங்கணும் ; தொடர்ந்து , ஓயாது , இடைவிடாது ; bring 
into line , ஒத்துக்கொள்ளும்படி செய்வி ; இணக்குவி ; 
இசைவி ; by rule and line , துல்லியமாக , மயிரிழைகூடப் 
பிசகாமல் ; come into line , ஒப்புக்கொள் ; உடன் ஒத்துழை ; 
இணங்கு , இசை ; down line , இருப்புப்பாதையின் தலைமை 
இடத்திலிருந்து ; give one line enough , விட்டுப்பிடி , 
போகிறவழி செல்லவிட்டுப் பின்னால் ஒருவரைக் கையுங்களவு 
மாகப்பிடி ; hard lines , அவப்பேறு , அதிட்டக்கேடு ; 
கொடுமை ; line abreast , அருகருகாக ; ( கப் . ) பக்கத்துக்குப் 
பக்கமாக நேர்வரிசையில் ; line ahead , ( கப் . ) நூலிழைபோல 
முன்செல்லும் வரிசை ; line of beauty , எதிரெதிராக வளையும் 
கோடு , அழகுப்பாம்பு வளைவு ; line of fortune , உள்ளங்கை 
செல்வக் குறியீட்டு வரை ; line of life, அகங்கை ஆயுள் வரை ; 
line through , கோடிட்டு அழி ; one s line of country , தனிப் 
பட்ட விருப்பாராய்வுக்குரிய துறை ; on the line , இரண்டின் 
இடைப்பட்ட எல்லைக்கோட்டில் ; picture hung on the line , 
பார்வையாளரின் கண்ணளவில் மையத்தைக் கொண்டுள்ள 
காட்சிப்படம் ; read between the lines , எழுத்தின் புறம்பாக 
ஊகித்துக்கொள் , மறைந்துகிடக்கும் பொருளை அறி ; 
the Line, நில நடுக்கோடு ; the line , ( படை . ) நிலையான 
எண்ணிக்கையிடப்பட்ட படைப்பகுதிகள் ; toe the line , 
கட்சித் திட்டத்தை ஏற்றுக்கொள் ; up line , தலைமையிடம் 
நோக்கி . 
line , 1 . 

சணல் 

கூளத்திலிருந்து பிரிக்கப்பட்ட மெல்லிய 
நீண்ட சணல் நூல் . 
line , . பை வகையில் உட்புற உறையணி ; பெட்டி முதலிய 
வற்றின் உட்புறம் பொதி ; ஆடைக்கு உள்வரி இணை ; பை 
வயிறு முதலியவற்றின் வகையில் உட்புறம் நிரப்பு ; உள் 
வரியாயியலு . 
line , . 

நாய் முதலியவற்றின் வகையில் பெடையுடன் 


பிணைவுறு . 


lin eage , 11. வழிமரபு , மரபுவழி ; கால்வழி , 
lin eal , a . நேர் மரபுவழி சார்ந்த ; நேர்கோட்டுக்குரிய ; நேர் 

வரைகளாலான ; கோட்டின் திசையான . 
lin eaments , n . pl . தனிச் சிறப்புக்கூறுகள் ; 

தோற்ற 
அமைதி . 
lin ear , a . வரிபற்றிய ; கோடுகள் அடங்கிய ; நேரான ; நீள 

மான ; ( கண . , இய . ) நீட்டலளவை சார்ந்த ; ஒரே அளவாக 
ஒடுங்கி நீண்ட ; ( தொ . ) linear A , கிரீட் ( Crete ) தீவில் 
அகழ்ந்தாய்வில் கண்டெடுக்கப்பட்ட புலன் விளக்கம் பெறாத 
தொல்பழங்கால வரிவடிவ வகை ; linear B , மிகத் தொல்பழங் 
காலக் கிரேக்க மொழி சார்ந்த வரிவடிவாகக் கருதப்படும் 
மினோவ ( Minoan ) நாகரிக வரிவடிவ வகை ; linear equation , 
( கண . ) ஒருபடிச் சமன்பாடு . 
linea tion , 11. கோடுகள் வரை தல் ; கோடுகளால் குறியிடுதல் ; 
கோடுகளாலான அமைப்பு . 


படை 


593 
line -drawing 

lions 
line - drawing, 11. மைக்கோல் அல்லது கரிக்கோல் கொண்டு link1 , 1. கண்ணி , சங்கிலியின் தனி வளையம் ; கண்ணியிழை , 
வரையும் வரைபட்ம் . 

துன்னலிழையின் தனிப்பின்னல் இணைப்பு ; தொடர் கோவை 
line - engraving , 11. வரி உருப்படம் , கூரிய வரிக்கோடுகளால் யின் தனி உறுப்பு ; கொக்கி , கொளுவி , இடையிணைப்புக் 

கருவி ; இடையிணைப்புப் பொருள் ; இடை இணைப்பாளர் ; 
ஆன படம் : 

இடைநிரப்பீடு ; நில அளவையில் ஏறத்தாழ 8 அங்குலமுள்ள 
line - filling, 11. கையெழுத்துப்படியில் வெறுமையான இடத் 

நீட்டலளவைக் கூறு ; V. கொக்கியால் பொருத்து , இடையில் 
தில் அழகொப்பனையான கீற்று . 

சேர்த்திணை ; ஒன்று சேர் , ஒட்ட வை ; கைகளைக் கோத்துக் 
line - firing , n . அணிவரிசையில் நிற்பவர் ஒருமுக வேட்டு . 

கொள் ; பற்றிப்பிடி ; பிணை . 
line man , 11. வரிசைக் காவலர் , கம்பி முதலியவற்றைப் பழுது link ), 1. பழங்காலத் தீவட்டி , கீலும் சணற் கூளமும் சேர்த்து 
பார்த்துப் பேண வேண்டிய பொறுப்புடையவர் . 

செய்யப்பட்ட தீப்பந்தம் . 
lin en , n . நாரால் செய்யப்பட்ட துணி ; நார்மடி , சில்லறைத் link boy , 11. தீப்பந்தந் தூக்குஞ் சிறுவன் . 
துணிமணி ; ( தொ . ) wash one s dirty linen at home , வீட்டு 

linked , a . இணைக்கப்பட்ட ; ( தொ . ) linked battalions , தாய 
அழுக்கு மூட்டைகளை வெளிக்குக் கொண்டுவராதிரு ; wash 

கத்தில் ஒன்றும் அயலகத்தில் ஒன்றுமாக இணைக்கப்பட்ட 
one s dirty linen in public , வீட்டுக் குப்பைகளை வெளியே 

படைப்பிரிவுகள் . 
கொண்டுவந்து கிளறு . 

links , n . pl . கடலோரக் கரையிலுள்ள மணற்பாங்கான புற் 
lin en - draper , n . நார் மடி முதலியவற்றில் வாணிகஞ் செய் 

றரை ; குழிப்பந்தாட்டக் களம் . 
பவர் . 

linn , 11 , நீர்வீழ்ச்சி ; அருவிப்பள்ளம் ; கொடும்பாறை . 
lin en - fold , 11. நார்மடிச் சுருள் போன்று செதுக்கப்பட்ட 

Linnae an , Linne an , 11 : லின்னேயஸ் ( Linnaeus ) என்னும் 
அணிகலன் . 

உயிரியல் அறிஞரைப் பின்பற்றுபவர் ; லின்னேயஸ் வகுத்த 
lin er 1 , n . பீரங்கி- இயந்திரம் ஆகியவற்றில் சுழற்றக்கூடிய 

பாகுபாட்டு அமைப்பைப் பின்பற்றுபவர் ; a . லின்னேயஸின் 
உள்வரி உலோகக் காப்புறை . 

அமைப்பு முறையைப் பின்பற்றுகிற . 
lin er , 11. பயண நீராவிக்கப்பல் ; பயண வானூர்தி . 

linn et , n . பழுப்புநிற இசைப்பறவை வகை . 
liners, 11. புருவ மை எழுதுவதற்கான வண்ணப்பொருள் . 

linn ey , linn y , n . = linhay . 
lines , 11. pl . பாடல் ; நடிப்புப் பகுதி ; ஊழ்வாய்ப்புக் கூறு , 

lin ocut , 11. மெழுகுத்துணி போர்த்த பலகையில் பொறிக் 
ஊழ்வகுப்பு ; உருவரைக் கோடு ; குடிசை வரிசை ; அரண் 

கப்படும் புடைப்பகழ்வுச் சித்திரம் ; மெழுகுத்துணிக் கட்டைப் 
வரிசை ; திருமணச் சான்றிதழ் ; கப்பல் முதலியவற்றின் வகை 

புடைப்பகழ்வு அச்சு . 
யில் கட்டுமான அமைப்புத்திட்டம் . 

linol eum , 11. மெருகிட்ட மெழுகுத்துணி வகை . 
lines man , 11. நிலைப்படைப் பிரிவின் வீரன் ; பந்தாட்ட நடு 

lin otype , 11. வரி உருக்கச்சுப் பொறி , அச்சுருக் கோப்பு இல் 
வரின் துணைச்சான்றாளர் . 

லாமலே எழுத்துருக்களை வரிப்பாளங்களாக உருக்கிவார்த்து 
line -work , n . மைக்கோல் தீட்டுமானம் ; கரிக்கோல்தீட்டு 

அடிக்கும் அச்சுப்பொறி . 
மானம் ; மைக்கோல் படம் ; கரிக்கோல் படம் . 

lin sang , n . கிழக்கிந்திய தீவுகளிலுள்ள புனுகுப்பூனை வகை . 
ling , 11. பதன உணவாகப் பயன்படுத்தப்படும் நீண்ட மெல் 

lin seed , 11. ஆளிவிதை ; ( தொ . ) linseed cake , ஆளிவிதைப் 
லிய வடஐரோப்பியக் கடல்மீன் வகை . 

பிண்ணாக்கு ; linseed meal , ஆளிவிதை மாவு ; linseed oil , 
ling , n . புதர்ச்செடி வகை . 

ஆளிவிதை எண்ணெய் ; linseed poultice , வீக்கத்திற்குப் 
ling a , ling am , 11. ( ச . ) இலிங்கம் . 

பயன்படுத்தும் ஆளிவிதை மாவுத்துணிக் கட்டுமானம் . 
ling er , U. தயங்கி நில் , சுணங்கு , சுற்றி வட்டமிட்டுத் lin sey - wool sey , 11. கம்பளியும் நூலும் சேர்ந்து நெய்த 
தயங்கு ; நேரந்தாழ்த்திக்கொண்டிரு ; புறப்படாமல் காலங் பருக்கன் ஆடைத்துணி வகை . 
கடத்து ; நோய்வகையில் போகாது நீடித்திரு ; சாவாது lin stock , 11. ( வர . ) பழைய பீரங்கிகளுக்கு நெருப்புவைக்கும் 
நீடி ; அரை உயிராய்க் காலங்கழி . 

எரிகொள்ளி இணைத்த நீண்ட கோல் . 
lingerie , ( பிர . ) 1 . நார்மடித்துணிமணி ; நார்மடித்துணி 

lint , 11. காயங்களுக்கும் புண்களுக்கும் கட்டும் பஞ்சுத்துணி 
மணிச் சேமத் தொகுதி ; பெண்களின் உள்ளுடைத் தொகுதி . 

வகை , கட்டுத்துணி . 
ling o , 11. புரியா அயல்மொழி , குழு வழக்குமொழி , தனி lin tel , 11. வாயில் - பலகணி ஆகியவற்றின் மேற்கட்டை . 
வழக்குமொழி ; குழூஉக்குறி வழக்கு , 

lin y , a . கோடுகளால் ஆன ; வரிவரியான , சுரிப்புள்ள , மடிப் 
ling ua franc a , 11. கீழை நடுநிலக்கடற் பகுதியில் வழங்கும் புள்ள . 
கலப்பு மொழி ; இடையீட்டுப் பொதுமொழி ; இடையீட்டுப் 

Li on 1 , 11. சிங்கராசி . 
பொதுக்கருத்துப் பண்பு . 

li on 2 , 11. சிங்கம் ; ஆண்மையுள்ளவர் , வீரர் , நெஞ்சுரமுடைய 
ling ual, 11. ட , ண போன்று நாவிடைப் பிறக்கும் ஒலி ; 

வர் ; கூட்டங்களில் சிறப்பாக அறிமுகம் செய்துவைக்கப் 
a . ( உள் . ) நாவினைச் சார்ந்த ; ஒலிமுறை நூல் வகையில் 

படும் புகழ்பெற்ற கல்வியறிவுடையோர் ; பிரிட்டன் 
நாவினால் உருவாகின்ற ; பேச்சுக்குரிய ; மொழி சார்ந்த . 

நாட்டுச்சின்னம் ; ( தொ . ) lion in the way , கற்பனை இடை 
ling uiform , a . ( தாவ . , உள் . , வில . ) நா வடிவுடைய . 

யூறு , கருத்துருவான தடை ; lion s mouth , இடரார்ந்த நிலை ; 
ling uist , 11. அயல்மொழி வல்லார் ; பன்மொழியறிஞர் . 

lion s share , மிகப்பெரிய பகுதி ; சிறந்த பகுதி ; தலையான 
linguis tic , a . மொழி நூலாராய்ச்சி சார்ந்த ; மொழி சார்ந்த . 

பங்கு ; lion s skin , போலிவீரம் ; வீரப்புனைவுரு ஏற்பு ; see 

the lions , நகரத்தில் காணவேண்டிய முக்கியமான பகுதி 
linguis tics , n . pl . மொழியியல் . 

களைக் காண் ; show the lions , நகரத்திற் காணவேண்டிய 
ling ulate, a . நா வடிவுள்ள . 

பகுதிகளைக் காட்டு . 
ling uoden tal , a . நாப்பல் ஒலிப்புடைய . 

li on - heart , 11 . மன வலியன் . 
lin hay , n . பண்ணையின் திறந்த முகப்புக் கொட்டகை . 

li onize , U. அருங்காட்சி காண் ; சுற்றிப்பார் ; அருங்காட்சி 
lin iment , 11. தேய்ப்புத்தைலம் முதலிய கீல்வாத நோய்க் காட்டு ; அருங்காட்சியாகக் காட்டு ; புகழ்வீரராக நடத்து ; 
குரிய பூச்சுத் தைல மருந்து . 

புகழ்வீரராக்கு . 
lin ing, 1. உள்வரிப் பூச்சு ; உள்வரித் துணி , அணைசீலை ; li ons , 11. pl . அருங்காட்சிகள் , நகரத்திற் காணவேண்டிய 
அக உறை . 

பகுதிகள் , காட்சிச் சிறப்புடைய பகுதிகள் . 


694 


lip 


lists 


சை 


lip , n . உதடு , இதழ் ; உதடுபோன்ற உறுப்பு , இதழ்போன்ற 
பகுதி ; கிண்ணத்தின் வளைவிளிம்பு ; துளையின் பக்க 
விளிம்பு ; புண்ணின் வாயலகு ; மலரின் இதழலகு ; துடுக் 
கான பேச்சு ; துடுக்குத்தனம் ; ப . உதட்டால் தொடு , இதழ் 
பொருத்து ; அலை வகையில் மேவி மீள் ; தொட்டு விலகு ; 
உ நட்டுக்குள்ளாக முனகு ; குழிப்பந்தாட்டப் பந்து வகையில் 
குழிவிளிம்பினை மேவி விழாதிரு ; குழிப்பந்தாட்ட வகையில் 
பந்தினைக் குழிவிளிம்பு மேவும்படி செய் ; ( தொ . ) bite one s 
lip , ஏமாற்றத்தால் உதட்டைக் கடித்துக்கொள் ; சிரிப்பை 
யும் கோபத்தையும் அடக்குவதற்காக உதட்டைக் கடித்துக் 
கொள் ; curl one s lip , 

, வெறுப்பைக் காட்டுவதற்காக 
உதட்டைச் சுழி , இகழ்ச்சியைக் காட்டுவதற்காக உதட்டை 
மடக்கு ; escape one s lips , முன் எண்ணமின்றித் தானாக 
வெளியிடப்படு ; from the lips only , வெறும் உதட்டு அள 
வில் , மனமார்ந்த நிலையிலில்லாமல் ; hang one s lip , அவ 
மானத்தினால் உதட்டைத் தொங்கப்போடு ; hang on one s 
lips , சொல்லும் சொற்களையெல்லாம் பயபக்தியோடு உன்னிப் 
பாகக் கேள் ; lick one s lips , smack one s lips , சுவையான 
உணவை எதிர்நோக்கி உதட்டை நாவால் துழாவிக்கொள் ; 
stiff upper lip , மன உரம் ; விடாப்பிடி . 
lip - deep , 4. உதட்டளவான , மனமேவாத , உள்ளார்ந்த 

வாய்மையற்ற . 
lip - language , n . இதழியக்கப் பேச்சுமுறை , உதட்டலை 
வினைப் பயன்படுத்திச் செவிடர்களுக்கும் ஊமைகளுக்கும் 

கற்பிக்கும் முறை . 
lipog raphy , n . = haplography . 
lipp er , n . ( கப் . ) அலையதிர்வியக்கம் , கடற்பரப்பின் 

திரைப்பு . 
tip - reading , n . உதட்டசைவால் செவிடர்களும் ஊமையும் 

பேச்சுப் பொருளறியும் முறை . 
lip salve , n . உதட்டுப் புண் களிம்பு ; முகப்புகழ்ச்சி , போலிப் 

புகழ்ச்சி . 
lip - service , n . போலி வழிபாடு , பாவிப்பு . 
lip - speaking , 11. செவிடர்களும் ஊமைகளும் உணரும்படி 

உதட்டசைவால் பேச்சுப் பொருளறிவிக்கும் முறை . 
lip stick , 11. உ.தட்டுப்பூச்சு வண்ணக்கோல் . 
liquate , 

, v . உருக்கி உலோகங்களைப் பிரி ; உருக்கி உலோகங் 
களைத் துப்புரவு செய் . 
liq uefy , v . கெட்டிப்பொருள் அல்லது வளிப்பொருளை நீர்ம 

மாக்கு ; திண்மம் அல்லது வளிமம் வகையில் திரவமாகு . 
liques cent , a . நீர்மமாகிற ; திரவமாகக்கூடிய ; நீர்மமாகும் 

தன்மையுடைய . 
liqueur , n . மணமும் இன்சுவையும் ஊட்டப்பட்ட கடுந் 
தேறல் வகை ; சர்க்கரையும் சாராயம் அல்லது முந்திரித் 
தேறலும் கலந்து மணமூட்டப்பட்ட கலவைத்தேறல் வகை ; 
3 ) . தேறலுக்கு மணமுஞ் சுவையும் ஊட்டு ; சர்க்கரை முதலிய 
கற்றை உடன்கல ; ( தொ . ) liqueur brandy , சுவைத்தேறல் 
பலந்த பழத்தேறல் குடிவகை . 
liqueur -frame , liqueur stand , n . குப்பித்தட்டு , கடுந் 

தேறல் புட்டிகள் வைக்கும் சட்டம் . 
liqueur .glass , n . கடுந்தேறல் குடிக்கப் பயன்படும் மிகச் 

கிறு குவளை . 
liq uid , 11. நீர்மம் , திரவவடிவுடைய பொருள் ; ஒழுகியல் ஒலி ; 
a . நிரியலான ; நீர்ப்பொருளின் தன்மையுடைய ; நீர்போன்ற ; 
ஒழுகியலான ; 

பளிங்கியலான , எளிதில் ஒளி ஊடுருவும் 
தன்மைவாய்ந்த ; நிலையற்ற , அடிக்கடி மாறும் இயல்புடைய ; 
சொத்துக்கள் வகையில் எளிதில் பணமாக மாற்றக்கூடிய ; 
அழுகிசையான , முரணோசையற்ற ; ( ஒலி . ) மிடற்றொலி 
கல்லாத , உயிரொலி போன்ற ; ( தொ . ) liquid air , கடுங் 
குளிர்ச்சியினால் நீராக மாற்றப்பட்ட காற்று ; liquid fire, 
பழலெறி கருவி உமிழும் தீக்கொழுந்து . 
lig uidate , v . கடனைத்தீர் , செலுத்தித் தீர்த்துவிடு ; தீர்த்துக் 
கட்டு , ஒழித்துவிடு , அடக்கி ஒடுக்கிவிடு ; மூடிவிடு ; கூட்டு 
வணிக வகையில் கொடுக்கல் வாங்கல் கணக்கெடுத்து மூடு . 


liquida tion , n . தீர்த்துக்கட்டுதல் , கொடுக்கல் வாங்கல் 
கணக்கெடுத்து மூடுதல் ; கலைப்பு , தீர்வாட்சி ; ஒழுங்குநிலை ; 
( தொ . ) go into liquidation , ஒழுங்குநிலையடை , தீர்த்துக் 
கட்டு , நொடித்துப்போ . 
liq uor , n . குடிதேறல் ; வடிநீர்மம் , சாராயம் வடிப்பதில் 
பயன்படும் நீர் ; கழிவுநீர் ; கழுவுநீர் ; கசிவூறல் ; செய்நீர் ; 
கஞ்சி , வடிநீர் , உணவு வேகவைத்த நீர் ; U. தோலைக் 
கொழுப்பால் அல்லது நெய்மத்தால் பதப்படுத்து ; மாவை 
நீரில் ஊறவைத்துப் புளிக்க வை ; ( தொ . ) malt liquor , மாத் 
தேறல் , புளித்த மாவின் வடிப்புத்தேறல் ; spirituous liquor , 
சாராயக் குடிவகை . 
lig uorice , n . அதிமதுர வேரிலிருந்து எடுக்கப்பட்டு மருந் 
தாகவும் தின்பண்டமாகவும் பயன்படும் கருநிறப் பொருள் , 
அதிமதுரம் ; அதிமதுர வேரையுடைய செடிவகை . 
liq uorish , a . சாராய விருப்பமுள்ள , குடிவிருப்பைத் தெரி 

விக்கிற. 
lir a , n . இத்தாலி நாட்டு நாணய வகை ; pl . li re . 
lisle thread , n . நுண்முறுக்கிழை . 
lisp , 11. மழலைச்சொல் , தெளிவற்ற ஒலிப்புடைய குழந்தைப் 
பேச்சு ; சகர தகரப்போலி ஒலிப்பு ; நீரின் ஒழுகிசை ; இலை 
களின் மென்சலசலப்பொலி ; 3. மழலைச் சொல்லாடு ; தெளி 
வற்ற ஒலிப்புடன் பேசு ; குறைபட உச்சரி ; சகரத்தினிட 
மாகத் தகரப்போலி ஒலிப்புடன் பேசு ; ( தொ . ) lisp out , 
மழலையில் பேசு ; அரைகுறை ஒலிப்புடன் கூறு . 
liss om , liss ome , a . தொய்வான , ஒசிவான ,, துவள் 

வுடைய ; இழைவான . 
list , 1. பட்டியல் ; பெயர்ப்பட்டி ; இனக்குறிப்புப் பட்டி ; 
நிகழ்ச்சிக் குறிப்புப்பட்டி ; விலைப்பட்டி ; துணி ஓரம் , கரை , 
வகைமாறிய துணியாலான ஓரக்கரை ; கரை கிழிந்த கச்சை ; 
3. படைவீரனாகச் செல் ; பட்டியலில் பதிவு செய் ; கிழித்த 
ஆடை ஓரத்தை வைத்துக் கதவை இறுக்கிப் பொருத்து ; 
( தொ . ) active list , போருக்கு அழைக்கப்படும் பொறுப்பும் 
தகுதியுமுள்ள கடற்படை - நிலப்படை - விமானப்படை பணி 
யாளர் பட்டி ; free list , நாடக அரங்கு முதலியவற்றிற்குள் 
இலவச நுழைவிசைவு பெற்றோரின் பெயர்ப்பட்டியல் ; வரி 
விலக்குடைய பொருட்களின் பட்டியல் ; line edges of door 
with list , குளிர்காற்றைத் தடுப்பதற்காகக் கிழித்த ஆடை 
ஓரங்களை வைத்துக் கதவுகளை இறுக்கமாகப் பொருத்து . 
list 3 , 1. கப்பல் அல்லது கட்டிடம் முதலியவற்றின் ஒருபக்க 

மான சாய்வு ; 3. ஒருபக்கமாகச் சாய் . 
list , U. விரும்பு , மனங்கொள் ; விரும்பித் தேர்ந்துகொள் ; 

பிடித்தமாயிரு. 
list , U. உற்றுக்கேள் . 
li sten , v . உற்றுக்கேள் , கவனி ; விண்ணப்பத்திற்குச் செவி 
கொடு ; அவாவிற்கு இணங்கு ; மருட்சிக்கு உள்ளாகு ; 
வேண்டுகோளுக்கு இணங்கு ; ( தொ . ) listen in , தொலை 
பேசிச் செய்தியை இரகசியமாக ஒற்றுக்கேள் ; கம்பியில்லாச் 
செய்திவாங்கும் கருவியைப் பயன்படுத்து . 
li stener , 10. உற்றுக்கேட்பவர் ; ஒற்றுக்கேட்பவர் ; ( தொ . ) 
good listner , பிறர்கூறுவதைக் கூர்ந்து கேட்கும் பழக்கம் 
உடையவர் . 
li stening - post , n . எதிரி நடவடிக்கைகளையும் இயக்கங்களை 

யும் அறிந்துகொள்ளும்படி பாசறைக்கருகில் உள்ள இடம் . 
lis terine , 11. நச்சுத்தடை மருத்துக் கரைசல் . 
lis terize , v . நச்சுத்தடை முறைகளைப் பின்பற்றிக் காயம் 

ஆற்று . 
list less , a . 

கவனமில்லாத , அக்கறையற்ற ; மந்தமான , 
எழுச்சியற்ற ; கருத்தில்லாத , கவையற்ற ; முயற்சி செய்ய 
விருப்பமில்லாத . 
lists , 1. pl . குதிரைவீரர் ஈட்டிப்போர்க் களரியைச் 

சுற்றி 
யுள்ள கழிக்கோல் வேலி ; பந்தயப் போட்டிக்களம் ; போர்க் 
களம் ; வாதிடும் களம் ; ( தொ . ) enter the lists against , 
வாத எதிர்வாதத்திற்கு அறைகூவி அழை , வாத எதிர்வாத 
அறைகூவலை ஏற்றுக்கொள் . 


பொது 


litchi , 


695 

little - Englander 
lit , v . light என்பதன் இறந்தகால வடிவங்களில் ஒன்று ; lith ium , n . கல்லியம் , உலோகத் தனிம வகை . 
light என்பதன் முடிவெச்சவடிவங்களில் ஒன்று . 

lith ograph , 11. கற்பாள அச்சு ; ப . கற்பாள அச்சுமுறையில் 
lit any , n . இறைமுறையீட்டுப் பாசுரத்தொகுதி , வழிபாட்டி அச்சடி ; கல்லின் மேல் எழுது ; கல்வறைச் செதுக்கீடு செய் . 
லும் சமய ஊர்வலங்களிலும் குருமாரும் மக்களுமாக மாறி lithography , n . கல்லச்சுக் கலை . 
மாறிப் பாட்டினைப் பல்லவியாகப் பாடுவதற்கமைந்த வேண்டு 

litho logy , n . பாறை ஆய்வு நூல் ; ( மரு . ) கற்கோளாறு 
கோள் பாசுரத்தொகுதி ; 

the litany ,, 

இறை 

ஆய்வு நூல் . 
முறையீட்டு ஏட்டில் உள்ள வழிபாட்டுப் பாசுரம் . 

lithontrip tic , n . ( மரு . ) குண்டிக்காயில் உள்ள கற்கனே 
lit any - desk , lit any - stool , n . வழிபாட்டுமேடை முழங் உடைக்கும் மருந்து . 
காற்படி . 

lith ophyte , n . ( வில . ) சுண்ணகக் கலப்புடைய பவழக்குழி 
1 . சீனப் பழமர வகை ; சீனப் பழவகை . 

சில் ; ( தாவ . ) கற்களின்மேல் வளரும் செடிவகை . 
lit eracy , n . எழுத்தறிவு , படிப்பு வாசனை . 

lithot omy , n . குண்டிக்காயிலுள்ள கற்களை நீக்கும் அறுவை 
lit erae humanior es , ( ல . ) 11. பண்பாட்டிலக்கியம் ; ஆக்ஸ் முறை . 
போர்டு பல்கலைக்கழகத்தின் கிரேக்க லத்தீன இலக்கியப் lithot rity , n . இயல்பாக வெளிவருமளவில் குண்டிக்காய்க 
பயிற்சிப் பள்ளி ; ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகக் கலை இளவல் கற்களைப் பொடியாக்கும் மருத்துச் செய்முறை. 
தேர்வின் கிரேக்க லத்தீன பிரிவு . 

Lithuani an , 11. லிதுவேனிய ( Lithuania ) நாட்டினர் ; லிது 
lit eral , 11. அச்சு அல்லது தட்டச்சில் எழுத்துப் பிழை ; a . வேனிய நாட்டு மொழி ; a . லிதுவேனிய மொழிசார்ந்த . 
எழுத்துச் சார்ந்த ; எழுத்தியல்பான , எழுத்தைப் பின்பற்றிய ; 

lit igate , V. வழக்காடு , வழக்கில் ஒருசார்பாக இரு : சட் .. 
சொல்லுக்குச்சொல் சரியான ; சொல்லின் நேர்ப்பொருள் 

உரிமைபற்றி எதிர்த்துப் போராடு . 
சார்ந்த ; சொல்லின் மூலமுதற் பொருள் சார்ந்த ; உவம உரு 

liti gious , a . வழக்காடுகிற ; வழக்காடுவதில் விருப்பமுளள , 
வகச் சார்பற்ற ; வெளிப்படைப்பொருள் சார்ந்த ; உயர்வு 

வழக்கில் வாதத்திற்கிடமான ; வழக்காடத்தக்க செய்தியுள்ள ! 
நவிற்சியற்ற ; நேருண்மையான . 

வழக்குச் சார்ந்த . 
lit eralize , v . உருவக முதலிய அணிவழக்குகளைச் சொல்லின் 
நேர்ப்பொருளிலேயே கொள் ; நேர்ச்சொற்பொருட்படுத்து . 

lit mus , n . கற்பாசி வகையிலிருந்து கிடைக்கும் வேதியியல் 

நிறமாற்ற இயல்புடைய வண்ணப்பொருள் . 
literar um doc tor , ( ல . ) n . இலக்கியத்தில் ‘ டாக்டர் 

lit mus - paper , n . வேதியியல் நிறமாற்ற வண்ணப்பொரு.. 
என்னும் பல்கலைக்கழகச் சிறப்புப் பட்டம் . 

தோய்ந்த நீலத்தாள் . 
lit erary , a . இலக்கியஞ் சார்ந்த ; இலக்கியப் பண்புடைய ; 
மொழி வகையில் நடைநயம் வாய்ந்த ; இலக்கிய வடிவமைதி 

lit otes , 11. குறைவு நவிற்சி , 
வாய்ந்த ; இலக்கியப் புலமை வாய்ந்த ; இலக்கிய ஈடுபாடுள்ள ; lit re , 11. பதின்மான முகத்தலளவை அலகு , லிட்டர் , பத்து 
இலக்கியத் தொடர்பான ; இலக்கிய ஏடுகள் சார்ந்த ; இலக் செண்டிமீட்டர் பக்கமுள்ள கன சதுரத்தின் பரிமாணம் . 
கிய வழக்கான ; எழுத்து வழக்கான ; எழுத்தாளர் கையாட் 

litt er , 1. சிவிகை ; நோயாளிகளுக்கான தூக்கு கட்டில் 
க்குரிய ; இலக்கியம் படைக்கிற ; எழுத்தாண்மை சார் 

சேக்கை , சிறு விலங்குகளின் வைக்கோற் படுக்கை ; ஓரீற்றுக் 
பான ; பேச்சுவழக்கிற் படாத ; எழுத்து நடை சார்ந்த ; ( தொ . ) 

குட்டிகளின் தொகுதி ; சருகு சாணக்கூளம் ; குப்பை கூளம் ; 
literary history of a thing , இலக்கிய ஆட்சி வரலாறு ; தாள் செத்தை சவறு ; துண்டு தூசுக் குவை ; துப்புரவற்ற 
literary man , இலக்கிய வாணர் , செந்நாப்புலவர் , இலக்கியப் 

நிலை ; 3. வைக்கோல் சேக்கையிடு , வைக்கோல் கூளம் தூவிப் 
புலமையுடையவர் ; literary property , புத்தகங்கள் முதலிய 

பரப்பு ; இடத்தை ஒழுங்கின்றி வைத்திரு ; பொருளைத் தாறு 
வற்றின் வெளியீட்டுரிமை ; தனிவெளியீட்டு உரிமைக்கு 

மாறாகப் போட்டுவைத்திரு ; தாறுமாறான தோற்றமளி ; பரவ . 
உட்பட்ட நூல் . 

லாகச் சிதறியிடு ; குட்டிகளை ஈனு . 
lit erate , 11. எழுத்தறிவுடையவர் ; இலக்கியத் தொடர்புடை 

litterateur , ( பிர . ) 11. இலக்கியவாணர் . 
யவர் ; பல்கலைக்கழகப் பட்டமில்லாமலே ஆங்கில சமயக் 

lit tle , 11. சிறிது ; சிறிதளவு ; 
குழுவுக்குள் ( Anglican orders ) சேர்த்துக் கொள்ளப்பட்ட 

சிறிதளவானது ; சிறிது 
வர் ; a . எழுதப்படிக்கத் தெரிந்த , கல்வியறிவுள்ள . 

தொலை ; சிறிது நேரம் ; அற்பம் , சிறுதிறமானது ; a . சிறிய 

பெரிதல்லாத ; சிற்றளவான ; மிகுதியல்லாத ; சிற்றுரு 
literat i , ( ல . ) 11. pl . கல்வியறிவாளர் , புலமையுடையவர் , கற்ற 

வுடைய ; இளைய ; குழந்தையாயிருக்கிற ; குழந்தைபோன்ற 
வகுப்பினர் . 

மென்னயம் வாய்ந்த ; குழந்தைபோன்று மென்னய உணர்ச்சி 
literat im , ( ல . ) adu . சொல்லுக்குச் சொல்லாக , ஏட்டில் உள்ள 

தூண்டுகிற ; குழந்தை போன்று மெல்லாதரவுக்குரிய ; 
வாறே . 

குழந்தைபோன்று அருமையான , அரிய விருப்பத்துக்குரிய ; 
lit erator , 11. இலக்கிய வாணர் ; கல்வியறிவுடையவர் , இலக் குற்றுருவுடைய ; இழிந்த , கீழ்த்தரமான ; சிறப்பற்ற , முக்கி 
கிய வழக்கில் ஊடாடுபவர் . 

யத்துவமற்ற ; அவலமான , சிறுதிறமான ; புறக்கணிக்கத் 
lit erature , 1. இலக்கியம் , கலைப்பண்பார்ந்த ஏட்டுச் சேம தக்க , அற்பமான ; adu . மிகச்சிறிய அளவில் மட்டுமே ; 
வளம் ; நாட்டிலக்கியம் ; மொழியிலக்கியம் ; காலக்கூற்றினுக் 

ஒரு சிறிதே ; அரிதே, கிட்டத்தட்ட இல்லை என்று சொல்லும் 
குரிய இலக்கியப் பகுதி ; கலையியல்வாய்ந்த எழுத்தாண்மை ; அளவில் ; ( தொ . ) a little , ஒரு சிறிது , கொஞ்சம் , சிறிதள 
எழுத்தாண்மைத் துறை ; எழுத்தாண்மைத் தொழில் ; இலக்கி வானது ; in little , சிறுபடி அளவில் , சிறிய அளவு வீதத்தில: 
யப் படைப்பு ; எழுத்தாண்மைத்தொகுதி ; இலக்கிய உலகம் , 

little go , ( பே - வ . ) கேம்பிரிட்ஜ் ( Cambridge ) பல்கலைக் கழ 
இலக்கியப்படைப்பாளர் வகுப்பு ; ஏட்டுத்தொகுதி ; தனித் 

கத்தில் இளங்கலைப் பட்டத்திற்கான முதல் தேர்வு அல்லது 
துறை ஏட்டுப்பரப்பு ; ( பே - வ . ) அச்சுருவ ஏட்டுத்தொகுதி , சோதனை ; little Ma ! y , ( பே - வ . ) வயிறு ; Little Masters . 
அச்சடித்த ஏடு . 

பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த டியூரர் ( Durer ) என்ற 
lith arge , 1. உயிரக ஓரணுவுடனிணைந்த காரியம் . 

செர்மானிய செதுக்கு வேலைக்காரருடைய பாணியைப் பின் 
lithe , a . கொசிவான , தொய்வுடன் வளையக்கூடிய . 

பற்றிய சிறு அச்சுச் செதுக்கு வேலைக்காரர்கள் குழு ; little 

or nothing , சிறிதளவுகூட இல்லை ; the little , ஆற்றல் தர் 
lith ia , n . கல்லிய உயிரகை . 

லாதவர் , சிறப்பற்றவர் . 
lith ia - water , 11. வாத நோய்களுக்குப் பயன்படும் கல்லிய 

lit tle - case , 11. ( வர . ) சிறைக்கூட முடக்க அறை . 
உயிரகைக் கலப்பு நீர்மம் . 

lit tle - Englander , 1. பிரிட்டன் தன் குடியேற்ற நாட்டும் 
lith ic , a . கல்சார்ந்த அல்லது குண்டிக்காயில் கல்லுடைய , 

பொறுப்புக்களையும் கடமைகளையும் குறைத்துக்கொள்ள 
lith ic ", a . ( வேதி . ) கல்லியம் சார்ந்த . 

வேண்டுமென்னும் கோட்பாட்டாளர் . 


596 
little -Englandism 

living 
lit tle - Englandism , n . பிரிட்டன் தன் குடியேற்ற நாட்டுப் liv en , U. ஒளிர்வூட்டு , கிளர்ச்சியூட்டு . 
பொறுப்புக்களையும் கடமைகளையும் குறைத்துக்கொள்ள 

live - oak , n . அமெரிக்க நாட்டுப் பசுமை மாறாச் சீமை ஆல் 
வேண்டுமென்னும் கோட்பாடு . 

மரவகை . 
litt oral , 11. கடலோரப் பகுதி ; a . கடலோரத்திலுள்ள .. 

liv er , n . ஈரற்குலை ; உணவாகப் பயன்படும் விலங்குகளின் 
lit urgy , 11. கிழக்கிந்திய திருக்கோயில்களின் நற்கருணை 

ஈரல் தசை ; ( தொ . ) hot liver, மன எழுச்சி மிகுந்த இயல்பு ; 
அலுவலகம் ; பொதுவழிபாட்டுமுறை வாசகச்சுவடி ; பொது 

காதல் உணர்ச்சியுடைய தன்மை ; liver wing , சமைத்துப் 
அருள்முறையீட்டுத் தொகுதி ; பண்டைக் கிரேக்க நாட்டில் 

பக்குவம் செய்யப்பட்ட கோழியில் ஈரற்குலையுள்ள வலப்புறம் ; 
நகரச் செல்வர்கள் காசின்றிச் செய்யும் பொதுத்தொண்டு . 

வலப்புறம் ; white liver , lily liver , கோழைத்தனம் . 
liv able , a . வீட்டு அறை வகையில் குடியிருக்கத்தக்க ; இடச் 

liv er 211. வாழ்பவர் ; ( தொ . ) good liver , நன்னடக்கை 
சூழல் வகையில் தங்கிவாழ்வதற்கிசைவான ; தட்பவெப்பநிலை 

யாளர் , ஒழுக்கசீலர் , தூய்மையர் . 
வகையில் மனித வாழ்வுக்குகந்த ; வாழ்வுவகையில் வாழத்தக்க ; 

liv er - colour, n . ஈரல் நிறம் , கருஞ்சிவப்பும் பழுப்பும் கலந்த 
ஆள்வகையில் உடன்வாழ்வதற்கியைந்த , தோழமைக்குகந்த . 

நிறம் . 
live , a . உயிருள்ள , உயிரோடிருக்கிற ; வாழ்நிலையிலிருக்கிற ; 
மெய்யாகவுள்ள , கற்பனையல்லாத ; ஓவிய உருவாயில்லாத ; 

liv er - complaint , 11. ஈரல் நோய் . 
நடைமுறை வினைக்குரிய ; விளையாட்டுப் பொருளாயில்லாத , liv eried , a . தொழிலுடையணிந்த , பணிச்சின்னந் தாங்கிய . 
வேடிக்கைப் பொருளாயிராத ; நடிகர் நடிப்பு வகையில் திரை 

liv er - line , n . கைவரை நூலில் குறிப்பிடத்தக்க உள்ளங்கைக் 
வழியன்றி நேரே மேடையில் நடிக்கிற ; வானொலி தொலைக் கோடுகளில் ஒன்று . 
காட்சி வகையில் ஒலிப்பதிவு மூலமாகவன்றி நேரே பேச்சினை 

Liverpud lian , 11. லிவர்பூல் ( Liverpool ) என்னும் நகரத் 
ஒலிபரப்புகிற ; உயிர்த்திறம் கெடாத ; ஆற்றல் கெடா 

தில் வசிப்பவர் ; a . லிவர்பூல் நகரில் வசிக்கிற . 
திருக்கிற ; கங்குவகையில் தணல் கெடாத ; தோட்டா - மின்கல 
வகைகளில் விசைதீர்ந்துவிடாத ; தவணை கடந்துவிடாத ; 

liv er wort , n . 

ஈரல்நோய்க்குப் பயன்படுத்தப்பட்டு வந்த 
இன்னும் செல்லுபடியாகவுள்ள ; பாறை வகையில் உள்நிலப் மூலிகைச் செடி வகை . 
பாறைச் சட்டத்துடன் தொடர்புடைய , தனித்தனித் liv ery , n . பணியாடை ; பணிச்சின்னம் ; நகரத்தொழிற் 
துண்டாயிராத ; இயந்திரச் சக்கர வகையில் விசையியக்கம் 

குழுவுறுப்பினர் அடையாள ஆடை ; தனியாடை ; தனித் 
தூண்டுகிற ; வாணிகத்துறை மீன் வகையில் மிகப் புதிதான ; 

தோற்றம் ; நகரத்தொழிற்குழுவின் உறுப்பாண்மை ; பணி 
( தொ . ) live load , பாரங்களின் குறுக்கசைவியக்கத்தால் ஏற் யாளர் உணவு உடை உதவிப்படி ; குதிரை தீவனப்படி ; 
படும் பார அழுத்தம் ; live wire , வரம்புகடந்த விசைத்துடிப் ( சட் . ) உடைமை உரிமை ஒப்புவிப்பு ; ( தொ . ) at livery , 
புடைய ஆள் . 

தீர்மானிக்கப்பட்ட கட்டணத்திற்காகக் குதிரையைப் பேணித் 
live , v . உயிருடனிரு , வாழ்ந்திரு ; பிழைத்திரு , சார்ந்து தீவனமளித்து வைத்திருக்கும் முறையில் ; in livery , பணி 
பிழை ; சார்ந்து வாழ்வுபெறு ; வாழ் , வாழ்க்கையில் நடந்து யாளர் உடை அணிந்து , வேலையாளாக ; livery : company , 
கொள் ; வாழ்க்கை நடத்து ; வாழ்க்கைமுறை மேற்கொள் ; 

தனியாடை அணிந்திருந்த முற்கால நகரத் தொழிற்குழு நிறு 
வாழ்நாள் கழி ; குறிக்கோள்வழி நில் ; வாழ்க்கை நடந்து வனம் ; livery fine , முற்கால நகரத் தொழிற்குழு நிறுவனத் 
காட்டு ; 

வாழ்வு மூலங் காட்டு ; வாழ்வாகக்கொள் ; தில் உறுப்பினராவதற்குரிய கட்டணம் ; out ” of livery., 
வாழ்க்கை நுகர் , வாழ்க்கையை முழுதும் அனுபவி ; நீடித்து பொதுமுறை உடையில் , பணிச்சின்ன ஆடை அணியாது ; 
வாழ் ; நீடித்திரு ; அழிவு கடந்து நிலவு ; தங்கிவாழ் ; தங்கி sue one s livery , மரபுரிமையாளர் என்ற முறையில் சொத் 
யிரு ; இருப்பிடமாகக்கொள் ; ( தொ . ) live a double life , துரிமை ஒப்புவிக்கப் பெறுவதற்கான வழக்கினைத் தொடர் ; 
வேறுபட்ட இருவாழ்க்கை வாழ் , இரண்டகவாழ்வு வாழ் ; take up one s livery , ஏவற்பணி மேற்கொள் ; நகரத்தொழிற் 
live and learn , புதிய உண்மையை வரவேற்கும் முறையில் குழு உறுப்பினராகு . 
வாழ்ந்து தெரிந்துகொள் ; live and let live , பிறர் மாசு கண்டும் 

liv ery 2 , a . ஈரல் போன்ற திட்பமுள்ள ; ஈரல் போன்ற நிற 
காணாததுபோல் வாளா இரு ; வாழ்ந்து பிறரை வாழவிடு ; 

முடைய ; ஈரற்கோளாறுடைய ; மண்வகையில் உறுதியான ; 
live close , கஞ்சத்தனமாக இரு , கருமித்தனமாக வாழ் ; live 

உடலமைதியற்ற ; சிடுசிடுத்த நிலையிலுள்ள . 
fast , தீய நடத்தையால் உடல்நலம் முதலியன கெடுமாறு 

liv eryman , n . பணிச்சின்னமணிந்த ஊழியர் : 
வாழ் , சிறிது காலத்திற்குள்ளே பெரிய அளவு ஆற்றலைப் 

நகரத் 
போக்கடித்துக்கொள் ; live in a small way , மட்டான செல 

தொழிற்குழு உறுப்பினர் ; படிபெற்றுக் குதிரைக்குத் தீவன 
வில் அமைதியோடு வாழ் , சிக்கனமாகவும் அமைதியாகவும் 

மிட்டுப் பேணும் பொறுப்புடையவர் . 
காலங்கழி ; live in clover , கவலையற்ற இன்பவாழ்க்கையிற் liv ery servant , 11. கஞ்சுகன் . 
புரளு ; live on air , எதுவும் உண்பதாகக் காணப்படாதிரு , liv ery stable, n . குறிப்பிட்ட கட்டணம்பெற்றுத் தீவன 
காற்றை உண்டு வாழ்வது போல் தோற்றமளி ; live out the 

மளித்துப் பேணி வளர்ப்பதற்கும் வாடகைக்கு விடுதற்கும் 
night , இரவு முழுதும் இறவாது பிழைத்திரு ; live to oneself , உரிய குதிரை இலாயம் . 
தனித்துவாழ் , பிறரோடு ஒட்டாது ஒதுங்கிவாழ் ; live up to 

live - stock , n . வீட்டு விலங்குகள் . 
one s principles , live up to one s faith , நடைமுறை வாழ்க் 
கையில் கொள்கையைக் கடைப்பிடி ; live well , சுவை 

liv id , a . வெளிறிய நீல நிறமான ; கன்றிப்போன ; ( பே - வ . ) 
செறிந்த அருஞ்சிறப்புடைய உணவுகளை உண்டுவாழ் . 

கடுஞ்சீற்றமுடைய . 
live -bait , n . தூண்டில் இரையாக வைக்கப்பட்ட உயிருள்ள liv ing , 1. பிழைப்பு , வாழ்க்கைத் தொழில் ; வாழ்க்கைத் 
மீன் அல்லது புழு . 

தேவை ; வாழ்க்கைமுறை ; திருக்கோயில் மானியம் ; a . 
live lihood , n . வாழ்க்கைத்தொழில் , பிழைப்பு . 

வாழ்கிற ; உடனிணை வாழ்வுடைய ; இப்பொழுதுள்ள , ஒத்த 

கால வாழ்வுடைய ; முழுதொத்த , சரியொத்த ; வழக்காற்றி 
live long , a . நெடு நீளமான , நெடு நீளமாக நீடித்த , விடாது 

லுள்ள ; ( தொ . ) good living , இன்சுவை நல்லுணவு வாய்ப் 
நீண்ட . 

புடைய இன்ப வாழ்வு ; living coal, கங்கு , எரிந்துகொண் 
live ly , a . உயிர்த்தன்மையுள்ள ; உயிராற்றலுடைய ; உயிர்த் டிருக்கிற நிலக்கரி , அணையாமல் கனிந்துகொண்டிருக்கிற கரி ; 
துடிப்புடைய ; உயிர்த்தோற்றமுடைய ; மெய்ப்பாடுடைய ; living death , நடைப்பிண வாழ்க்கை , நம்பிக்கைக்கு இடமற்ற 
முனைப்பான விளக்கம் வாய்ந்த ; சுறுசுறுப்பான ; கிளர்ச்சி இடரார்ந்த துன்பநிலை ; living language, பேச்சுவழக்கு 
வாய்ந்த ; எழுச்சி தருகிற; உவகையூட்டுகிற ; சுவையார்ந்த ; மொழி ; living rock , தனித்துத் துண்டுபடாமல் நிலவுலகத் 
நிறவகையில் பளபளப்பான ; படகு வகையில் அலைமீது தோட்டின் நேர்பகுதியாக அமைந்துள்ள பாறை ; living wage , 
எழுந்தெழுந்து செல்கிற ; துள்ளிசையான ; இக்கட்டார்ந்த ; வாழ்க்கை நடத்தப்போதிய குறைந்த ஊதியம் ; within living 
நெருக்கடியான. 

memory , உயிரோடு இருப்பவர்களின் நினைவெல்லைக்குட்பட்ட , 


597 


living -room 


local 


liv ing - room , 11. பகல் நேர அறை . 
liore , ( பிர . ) 7. பழைய பிரஞ்சு நாணயம் . 
lixiv iate , U. கரையும் பொருளையும் கரையாப் பொருளையும் 

வடித்திறுத்துப் பிரித்தெடு . 
liz ard , n . பல்லி ; பாடும் அழகிய பறவை வகை . 
lla ma , n . தென் அமெரிக்காவில் கம்பளி போன்ற மயிரடர்ந்த 
குட்டையான திமிலற்ற பொதிசுமக்கும் ஒட்டக இன விலங்கு 
வகை ; ஒட்டக இன விலங்கின் கம்பளி மயிர் . 
llaner o , n . மரங்களற்ற தென் அமெரிக்க சமவெளியில் 

வாழ்பவர் . 
lla no , n . மரங்களற்ற தென் அமெரிக்க சமவெளி . 
Lloyd s , 11. கப்பற்பிணைக் காப்பீடேற்பவர்களின் சங்கம் ; 
( தொ . ) Lloyd s list , கப்பல்துறைச் செய்தியிதழ் ; Lloyd s 
register , கப்பல்துறை ஆண்டுமுறை வகுப்பீட்டுப் பட்டியல் . 
lo , int . அதோ காண் ; அந்தோ ; ஐயோ . 
loach , n . உணவாகப் பயன்படும் நன்னீர்வாழ் சிறு மீன் வகை . 
load , n . சுமை , பளு , தூக்கிச் செல்லும் பொருள் ; கண்டி , 
பார அளவை ; எடையாகப் பயன்படும் பொருள் ; ( மின் . ) 
மின்விசை ஆக்கப்பொறியால் குறித்தகாலத்தில் வெளி 
யேற்றப்படும் மின்னோட்ட அளவு ; மனச்சுமை ; 

கவலை , 
பொறுப்பு , அக்கறை ; " . சுமை ஏற்று ; பாரமேற்று ; கப்பலில் 
சரக்கேற்று ; மேலும் பளுவேற்று ; பளுவாயிரு ; பளுவால் 
அழுத்து ; ஈயம் வைத்துப் பளுவாக்கு ; கப்பல் வகையில் 
எடையேற்றுக்கொள் , பளுத்தாங்கு ; எடைப்பெருக்கத்துக் 
காகக் கலப்படஞ் செய் ; இன்தேறலுக்கு வலுவூட்ட மட்டப் 
பொருளைக் கல ; தேவைக்குமேல் மட்டுமீறிக் கொடு ; துப்பாக்கி 
முதலியவற்றிற்கு மருந்து திணி ; பங்குகளைப் பெரிய அள 
வில் வாங்கு ; வாழ்க்கைக் காப்பீட்டுத் தவணைகளுக்கு மிகை 
படக் கட்டணம் விதி ; ( தொ . ) loaded dice , எடைமாறாட்டம் 
செய்யப்பட்ட கவறு ; take a load off one s mind , மனச் 
சுமையை அகற்று . 
load - displacement , load - draught , 11. எடைமான மூழ்கு 

வரை , ஏற்றிய எடையால் கப்பல் அமிழும் வரைமட்டம் . 
load ed , a . வாதீட்டில் ஒருதிசைச் சார்புமிக்க ; வாத வகையில் 

போராட்டச் செய்திகளை உட்கொண்ட . 
load er , n . வேட்டையாட்களின் துப்பாக்கிகளுக்கு மருந்து 
திணிக்கும் பணியாள் ; பளுவேற்றும் பொறி ; ( தொ . ) 
breech loader , muzzle loader , single loader , மருந்து 
திணிக்கப்படும் துப்பாக்கி வகைகள் . 
load -line , n . பாரவரை , அளவுசுமை ஏற்றப்பட்டதைக் 

காட்டுங் கோடு . 
loads , n . pl . ( பே - வ . ) ஏராளம் , பெரிய அளவு , கழிமிகை. 
load stone , n . காந்தக்கல் , காந்தம் . 
load - waterline , n . = load - line . 
loaf 1 , 11. ரொட்டித்துண்டு , ஊ தப்ப அளவுக்கூறு , பொங் 
கப்ப அளவுக்கூறு ; கூம்பு வெல்லக்கட்டி ; அச்சுவெல்லத் 
துண்டு ; கோசுக்கீரை வகைகளின் உருள் தலைப்பகுதி ; pl . 
loaves ; ( தொ . ) brown loaf, சலிக்காத மாவினால் செய்யப் 
பட்ட பழுப்புநிற ரொட்டி ; cottage loaf , household loaf , 
tinned loaf , ரொட்டி அளவுப் பாள வகைகள் ; loaf sugar , 

ருளை வடிவுள்ள சர்க்கரைக்கட்டி ; அச்சுவெல்லத்துண்டு; 
loaves and fishes , சிறு வாழ்க்கை நலங்கள் . 
loaf , 11. சோம்பித்திரிதல் ; U. சோம்பித்திரி , காலத்தை 

வீணில் கழி ; உலாவு , மெல்ல நட . 
loafi ng , n . சோம்பித்திரிதல் , காலத்தை வீணிற் கழித்தல் . 
loam , 11 . களிச்சேற்று வண்டல் ; செங்கல் செய்வதற்கான 
களிமணல் செத்தைக் கலவை ; மக்கிய பொருள் கலந்த வள 
மிக்க வண்டல் உரம் . 
loan , 11. கொடுக்கும் கடன்தொகை , கடனுதவித் தொகை ; 
இரவல் ; கடன்கொடுப்பு ; பொதுக் கடனளிப்பு , கடனளிப்புத் 
தொகை ; அரசியல் ஒப்பந்த உரிமைமுன்பணப் பேறு ; மேற் 
கொண்ட அயல்வரவுக் கூறு ; அயல்மொழி வரவுச் சொல் ; 
அயல் இனப்பண்பு ; V. கடன்கொடு ; கொடுத்து உதவு . 

76 


loan holder , 11 . கடனீட்டுப் பத்திரங்களைக் கைவசமாகக் 

கொண்டிருப்பவர் ; பொருளை அடைமானம் பெற்றவர் . 
loan office , 11. கடனுதவிப் பணிமனை ; அரசாங்கத்துக்குரிய 

தவணை வரிகளைப் பெறும் நிலையம் . 
loan society , 11. கடனுதவிச் சங்கம் , தவணைப் பங்குவரி 
செலுத்தும் உறுப்பினர்களுக்கு வரி நிதியிலிருந்து கடன் 
கொடுத்துதவும் சங்கம் . 
loath , a . விருப்பமில்லாத ; ( தொ . ) nothing loath , ஒரு சிறி 

தும் விருப்பக்குறைவில்லாத , முழு விருப்புடனிருக்கிற . 
loathe , U. வெறு , அருவருப்புடன் பார் , வெறுப்புக்கொள் . 
loath ly , a . ( செய் . ) வெறுக்கத்தக்க , அருவருப்பான . 
loath some , a . அருவருப்பூட்டுகிற , வெறுக்கத்தக்க ; குமட்ட 

லுண்டாக்குகிற . 
loath - to- depart , n . பிரிவுவாழ்த்துப் பாடலிசை . 
lob , n . மரப்பந்தாட்டத்தில் கீழ்க்கைப் பந்துவீச்சு ; புல்வெளி 
வரிப்பந்தாட்டத்தில் உச்சாணிப் பந்துவீச்சு ; 3. உருண்டு 
புரண்டோடு ; ஏடாகோடமாக நட ; தட்டுத்தடங்கலுடன் 
இயங்கு ; பந்தைச்சுழற்றி உயர எறி ; பந்தைச் சுற்றுவிசை 
யுடன் மெல்ல எறி . 
lob ate , a . ( தாவ . ) தொங்கு சதைகளுள்ள ; காது வகையில் 

மடல்களுள்ள ; நண்டுவகையில் கொடுக்குகளுள்ள . 
lobb y , 1. தலைவாயில் ; முகப்பு அறை ; முகப்புக்கூடம் ; இடை 
கழி ; தங்கறை ; புகுமுகக்கூடம் , பல அறைகளுக்கு வழி 
முகமான பொதுக்கூடம் ; சட்டமன்றப் புறக்கூடம் , பொது 
மக்கள் உறுப்பினரைக் கண்டு பேசுவதற்குரிய புறவாரம் ; 
வாக்குப்பதிவு முன்னிட்டுச் சட்ட மன்ற உறுப்பினர் கடந்து 
செல்லும் ஊடுவழிகள் இரண்டில் ஒன்று ; ப . சட்டமன்ற 
உறுப்பினர் ஆதரவு தேடு , உறுப்பினர் ஆதரவு திரட்டிச் 
சட்டப் பகர்ப்பை நிறைவேற்று ; உறுப்பினரிடம் மன்றாடி 
வாக்குச் சேர் ; புறவாரங்களில் ஊடாடித் திரி . 
lobe , 11. மடல் , தொங்குசதை : இதழ் , தட்டை வட்டாகத் 
தொங்கும் பகுதி ; அலகு , ஓரப்பிளவுக்கூறு ; ( தொ . ) 
lobe of ear , புறக்காதுமடல் . 
lobel ia , n . நீலம் சிவப்பு ஊதாநிறப் பிளவிதழ் மலர்களை 

யுடைய மூலிகை வகைச்செடி . 
lobloll y boy , lobloll y man , n . ( கப் . ) அறுவை மருத்து 

வரின் கைத்துணைவர் . 
lobot omy , n . = leucotomy. 
lob scouse, 11. ( கப் . ) காய்கறி சேர்த்து வதக்கப்பட்ட 

இறைச்சி உணவுவகை . 
lob ster , 11. பெருங்கடல் நண்டுவகை ; கடல்நண்டிறைச்சி ; 
( தொ . ) lobster joint , குழலில் வேண்டிய ஒத்திசைவமைவு 
உள்ள பொருத்துக்கூறு . 
lob ster - eyed , a . முண்டக்கண்ணுடைய , முன்புறமாகப் 

பிதுங்கிய கண்ணுள்ள . 
lob ster -pot , n . அலவன் குடுவை , நண்டுகளைப் பிடிக்கப் 

பயன்படும் கூடை . 
lob ule , 11. காதின் சிறுமடல் ; சிறு இதழ் . 
lob worm , 11. மீன்தூண்டிலிற் பயன்படுத்தப்படும் மண்புழு . 
local 1,11 . நிகழ்ச்சி நடந்த இடம் . 
loc al , 11. நிலக்குடிவாணர் ; உள்ளூர்த் தொழில்வாணர் ; 
உள்ளூர் மேடைப் பேச்சாளர் ; பத்திரிகை உள்ளூர்ச் 
செய்தி ; திணை அகவட்ட அஞ்சல் தலை ; திணைவட்டத் 
தொடர்வண்டி ; ( பே - வ . ) உள்ளூர்ப் பொது அருந்தகம் ; a . 
இடஞ் சார்ந்த ; உள்ளூருக்குரிய ; 

நில வட்டாரத்துக் 
குரிய ; குறிப்பிட்ட இடத்திலுள்ள ; திணைச் சிறப்புரிமை 
வாய்ந்த ; திணைத் தனிப்பண்புகொண்ட ; திணை வட்டார 
எல்லைக்குட்பட்ட , எங்கும் பொதுப்பரவலாக இல்லாத ; 
( மரு . ) நோய் வகையில் உறுப்பெல்லைக்குட்பட்ட , உடல் 
முழுதும் பரவாத ; ( கண . ) புள்ளி -கோடு முதலியவற்றின் 
திரிவட்டணை சார்ந்த ; அஞ்சல் மேல்வரிக் குறிப்பு வகையில் 
உள்ளூர் வட்டத்துக்குரிய ; ( தொ . ) local colour , உள்ளூர் 


. 


548 


locale 


locus 


வண்ணம் ; திணை முறைப் பின்னணிப் பண்பு ; ஓவியவகை 
யில் தனிமுறைச் சிறப்புவண்ணக் கூறு ; local government , 
வட்டார ஆட்சி ; தலத்தாபன ஆட்சி ; local time , வட்டாரப் 
பொழுதுக் கணிப்புப்படி அமைந்த நேரம் . 
locale , n . = local . 
loc alism , n . தனியிடப்பற்று ; திணை வட்டாரப்பற்று ; திணை 
நிலைக் கருத்துக்குறுக்கம் ; திணை வட்டாரச் சார்பு ; வட்டார 
மரபு , வட்டார வழக்கு . 
local ity , n . திணையிடம் , வட்டாரம் ; நிகழ்விடம் ; இடச் 
சூழல் ; சூழமைவிடம் , அமைப்பிடம் ; இடக்குறிப்பு ; வட்டார 
அறிவு , 
loc alize , v . இட எல்லைக்குட்படுத்து ; இட எல்லையுள் வகுத் 
தமை ; வட்டார எல்லையுட்படுத்து ; வட்டாரப் பண்பூட்டு ; 
நடுவாட்சி வலுத்தளர்த்து , கிளையாட்சி வலுப்படுத்து ; 
தனிப்படுத்திக் கவனி , கவனத்தை ஒருமுகப்படுத்திக் காண் . 
loc als , 11. pl . வட்டாரமுறைத் தேர்வுகள் , வட்டாரந்தோறும் 

நடத்தப்படும் பல்கலைக்கழகத் தேர்வுகள் . 
locate , 0. இடங்குறிப்பிட்டுக் காண் ; நுணுகி இடங்குறி ; 
சூழிடங்காண் ; எல்லைகுறி ; இடத்தில் அமைவி , இடநிறுவு ; 
சூழலில் அமைவி . 
loca tion , 11. இட அமைவு ; இடச்சூழல் ; சரியான இடம் ; 
திரைப்படப்பிடிப்பு வகையில் படத்தின் பகுதி எடுக்கப்படும் 
வெளியிடம் . 
loc ative , n . ( இலக் . ) இடவேற்றுமை , ஏழாம் வேற்றுமை ; 
a . ( இலக் . ) இடவேற்றுமைக்குரிய , ஏழாம் வேற்றுமைக்கு 
உரிய . 
loch , n . ஸ்காத்லாந்து நாட்டில் ஏரி ; கடற்கழி , காயல் . 
lock , n . மயிர்க்கற்றை ; குடுமி ; கம்பளிக்கொத்து ; பஞ்சுத் 

திரள் . 
lock , n . பூட்டு ; பூட்டு விசைத்தாழ் ; விசைத்தடுக்கு , சக்க 
ரம் சுழலாமல் அல்லது விசை திறம்பாமல் அல்லது நெறி 
பிறழா மல் தடுக்கும் அமைவு ; வெடிவிசைக்குமிழ் ; கால்வாயின் 
தளமாற்ற அடைப்பமைப்பு : பொறித்தொழிலிற்குரிய செறி 
காற்றறையை அடுத்துள்ள இடைச்செறிவுக் காற்றறை ; 
போக்குவரவு நெரிசல் நெருக்கடி ; சக்கரச் சாய்வு வரம்பு , 
பின்சக்கரத் தளத்திலிருந்து முன்சக்கரம் சாயத்தக்க சாய்வின் 
உச்ச எல்லை ; 7. பூட்டு ; தாழிடு ; கதவு பெட்டி முதலிய 
வற்றை இறுக்கி முடிப் பூட்டு ; வீடு முதலியவற்றின் கதவை 
மூடிப் பூட்டிடு ; இசைவாகப் பூட்டப்பெறு ; பூட்டையுடைய 
தாயிரு ; ஆள் அல்லது பொருளைப் பூட்டி அடைத்து வை ; 
சுற்றி வளைத்துக் கொள் ; சேமித்து வை ; தொலைவில் 
ஒதுக்கமாக்கி அமைக்கப்பட்டிரு ; சிறை செய் , காவலில் 
அடை ; அடங்கி ஒடுங்கும்படி செய் ; வெளியே நிறுத்திப் 
பூட்டிவிடு ; பின்னி இணைத்துக்கொள் ; பின்னிக் கொளுவி 
இயங்க முடியாமற் செய் ; பின்னிக்கொண்டு இயங்கமுடி 
யா மலிரு ; அணைத்துக்கொள் : மற்போரில் கட்டிப்பிடித்துக் 
கொள் : நடக்கும் போது முன்வரிசை பின்வரிசை கால்கள் 
பின்னும்படி நெருங்கி அணிவகுத்து நடத்து ; முன்சக்கரச் 
சாய்வாற்றலுடன் இயங்கு ; கால்வாய்க்குத் தளமாற்ற 
அடைப்பமைப்பு ஏற்படுத்து ; பட 

டகைத் தளமாற்ற அடைப்புக் 
களினூடாக ஏற்றி இறக்கிச் செலுத்து ; தளமாற்ற அடைப்பு 
வழிச்செல்லு ; ( தொ . ) Lock Hospital , மேக நோய் மருத்துவ 
நிலையம் ; lock , stock , and barrel , எல்லா மாக , முழுநிறை 
வாக ; under lock and key , பூட்டப்பட்டு ; பத்திரமாக . 
lock age, n . கால்வாய்த் தளமாற்ற அடைப்புக்களினால் நிகழும் 
எழுச்சி வீழ்ச்சி அளவு ; க.ல்வாய்த் தளமாற்ற அடைப்புப் 
பயனீடு : தள மாற்ற அடைப்பின் எண்ணிக்கை ; கால்வாய் 
அணையடைப்பைப் பயன்படுத்துவதற்குரிய ஆய வரி . 
lock chain , n . வண்டியின் சக்கரங்களின் சங்கிலிப்பூட்டு . 
lock er , 11. பூட்டுபவர் ; பூட்டுவது ; நிலைப்பெட்டி , சிறிய 
அடுக்குப்பெட்டி ; பொதுக் கூடங்களில் தனிப்பூட்டு வாய்ப் 
புடைய நிலையடுக்கு ; ( கப் . ) துணிமணிப்பேழை ; ஆடை 
யணிமணி அறை ; பலநிலைப் பெட்டிகளில் ஒன்று ; ( தொ . ) 
not a shot in the locker , பையில் பணமில்லை . 


lock et , n . பதக்கம் ; வாளுறை மீதுள்ள பட்டைத்தகடு ; 

பொன் வெள்ளியாலான சிறு பேழை . 
lock fast , a . பூட்டிப் பாதுகாப்பான . 
Lock ian , a . ஜான் லாக் ( John Locke ) என்ற மெய்விளக்க 

அறிஞரைப் பின்பற்றுகிற ; லாக்கின் கோட்பாட்டைச் சார்ந்த . 
lock jaw , locked - jaw , n . வாய்ப்பூட்டு நோய் . 
lock - keeper , 1. கால்வாயின் தளமாற்ற அடைப்புக் காவலர் . 
lock man , 11. மான் ( Isle of Man ) தீவில் பிண ஆய்வாளரின் 

துணைவர் . 
lock nut , 11. மரையாணி கழலாமலிருப்பதற்கான பூட்டமைவு . 
lock out , n . கதவடைப்பு , தொழிலாளரின் வெளியடைப்பு . 
locks , n . pl . தலைமுடி , தலைமயிர் . 
locks man , n . = lock -keeper . 
lock smith , n . கொல்லன் ; பூட்டுச் செய்பவன் ; பூட்டுகளைப் 

பழுது பார்ப்பவன் . 
lock spring , n . கடிகார மேல்மூடியை மூடவைக்கும் சுருள் வில் . 
lock - stitch , 11. இழைப்பூட்டுத் தையல் ; ஈரிழைகள் உறுதி 
யாகச் சேரும்படி 

சேரும்படி தையல் இயந்திரத்தில் பின்னப்பட்ட 
பூட்டுத்தையல் . 
lock up , n . பள்ளி அடைப்பு ; கடையனை 

டைப்பு ; அடைப்பு 
நேரம் ; மூலதனக் கட்டுப்பாடு ; கட்டுப்பட்ட மூலதனம் ; 
சிறைக்கூட மனை , கைதிகள் தற்காலத் தங்கலாகப் பயன் 
படும் மனை ; சிறைக்கட்டறை. 
loc o , n . புகைவண்டி இயக்குபொறி . 
loc o , n . 

கால்நடைகளுக்கு மூளைக்கோளாறை உண்டு 
பண்ணும் அவரைக் குடும்பத்தைச் சார்ந்த அமெரிக்க நச்சுச் 
செடிவகை . 
loc o citat o , ( ல . ) adu . ஏற்கனவே மேற்கோளாகக் காட்டப் 

பட்ட பகுதியில் . 
loc o - disease , n . அமெரிக்க அவரைக்குடும்ப நச்சுச் செடி 
வகையைத் தின்பதனால் கால்நடைகளுக்கு ஏற்படும் மூளை 
நோய் . 
loc omote , v . ( உயி . ) புடைபெயர் , இடம்விட்டு இடம் 

பெயர் . 
locomo tion , n . புடைபெயர்வு ; இடம்விட்டு இடம்பெயர்வு ; 
இடம் பெயரும் ஆற்றல் ; பயணம் , செயற்கை இடமாற்ற 
முறை . 
loc omotive, 11. தொடர்வண்டி இயக்கு பொறி ; தன் ஆற்ற 
லாலேயே இடம் பெயர்ந்தியங்கும் பொறி ; இடம் பெயர்ந்து 
செல்ல உதவும் விலங்கு ; a . புடைபெயர்ச்சிக்குரிய ; இடம் 
பெயரும் ஆற்றலுடைய , ஓரிடத்தில் நிலைத்திராத , தானே 
தன் ஆற்றலால் புடை பெயர்ந்தியங்குகிற ; இடத்துக்கிடம் 
கொண்டு செல்கிற ; ( பே - வ . ) பயணத்துக்குரிய ; ( தொ . ) 
locomotive engine , தன்னாற்றலால் இடம்விட்டு இடம் 
பெயர்ந்து செல்லும் இயந்திரம் , தொடர்வண்டியின் இயக்கு 
பொறி . 
loc omotor , 11. புடைபெயர் 

புடைபெயர்பவர் ; 
a . இடம்விட்டு இடம்பெயரும் ஆற்றலுள்ள ; ஓரிடத்தில் 
நிலைத்திராத . 
locomotory , a . இயங்குகிற , ஓரிடத்தில் நிலைத்திராத , இடப் 

பெயர்வுடைய . 
loc ulus , n . ( வில . , தாவ . , உள் . ) பள்ளக்குழிகளுள் ஒன்று ; 

pl . loc uli . 
loc um ten ens , 11 . 

பகர ஆள் . 
loc us , 11. இடம் , குறிப்பிடம் , நிலையிடம் ; ( கண . ) புள்ளி 
வரை தளம் ஆகியவற்றின் திரிபடிவம் ; ( தொ . ) locus 
classicus , நன்கு தெரிந்த பகுதி ; நன்கு சால்புறுத்தப்பட்ட 
கூறு ; locus in quo , நிகழ்ச்சியிடம் ; locus poenitentiae , 
பின்வாங்கு வாய்ப்பு , தீர்மானமான நடவடிக்கை எடுக்கும் 
வரையில் பின்வாங்குவதற்குத் தரப்பட்டுள்ள தறுவாய் ; 
locus standi , இசைவேற்புடைய நிலை ; தலையீட்டுரிமை , இடை 
யீட்டுரிமை ; முறைமன்ற வருகை உரிமை . 


வண்டி , 


மளி ; 


599 
locust 

· logion 
loc ust , n . வெட்டுக்கிளி ; அழிகேடன் ; சால் விழுங்கி ; log , n . மரக்கட்டை ; வெட்டப்பட்ட மரத்துண்டு ; வீழ்த்தப் 

நடு நிலக் கடலக மரவகையின் கனி ; இலவங்க வகை மரக் பட்ட மரப்பகுதி ; கப்பலின் வேகத்தை அளக்குங் கருவி ; 
கொட்டை ; இலவங்க மரவகை நெற்று . 

தற்காலக் கூலித் தையற்காரனின் வேலைநேர அட்டவணை ; 
loc ust - bird , loc ust - eater , n . வெட்டுக்கிளியை உண்ணும் 3. துண்டுகளாக வெட்டு ; கப்பல் சென்ற தூரத்தைக் குறிப்புப் 
பறவை வகை . 

புத்தகத்தில் பதிவுசெய் ; கப்பல் வகையில் வேகமாக இடம் 
loc ust - tree , 1. கொம்புபோன்ற காயுடைய நடுநிலக் கடலக 

பெயர்ந்து செல் ; ( கப் . ) நாள் விவரக் குறிப்பேட்டில் கப்ப 

லோட்டியின் பெயரையும் செய்த குற்றவிவரத்தையும் பதிவு 
மரவகை . 

செய் ; குற்றவாளிக்குத் தண்டப்பணம் விதி ; ( தொ . ) 
locu tion , 11. பேச்சு ; பேசும்பாணி ; சொல்நடை ; சொற் 

float like a log , lie like a log, fall like a log , உதவியற்ற 
றொடர்ப்பாங்கு ; நடைமரபுப் பாங்கு . 

நிலையில் இயங்கு ; have the log , throw the log , கப்பலின் 
loc utory , n . துறவி மடங்களில் உரையாடல் அறை ; வர வேகத்தை அளப்பதற்கான மிதவையைக் கையாளு ; in the 
வேற்புக்கூடம் ; துறவிமட வாசிகளுக்கும் வெளியார்களுக்கும் log , வெட்டப்படாத , முழு மரமாக உள்ள ; King Log , 
இடையே பேட்டிக்கான கம்பியழி . 

பொம்மை அரசன் , ஆடுதன் இராஜா ; log cabin , மரக்கட்டை 
lode, n . நீர்செல்லும் வழி , வாய்க்கால் ; நீர்வழி ; சதுப்புநிலக் களாலான குடிசை ; roll my log and I ll roll yours , ஒருவருக் 
கழிநீர்க் கால்வாய் ; சதுப்பு நிலங்களிலுள்ள உலோகத் கொருவர் துணையுதவி செய்துகொள்ளு ; sail by the log , 
தாதுக் கொடிக்கால் . 

கப்பலின் அமைவு நிலையை வேகமானியினால் கணக்கிடு . 
lode star , n . வடமீன் , வடதிசை காட்டும் துருவ நட்சத்திரம் ; log , n . = logarithm . 
வழிகாட்டி ; வழிகாட்டுங் கொள்கை ; குறிக்கோள் ; இலக்கு . 

log an ,n. =logan-stone. T3318 
lodge , 1. புறமனை , தோட்டவீடு ; வேட்டைக் 

களமனை 

, log anberry , n . ஒட்டுக் கனிவகை . 
முகப்புக் குச்சில் ; கல்லூரி வாயிற்குடில் ; தொழிற்சாலைப் புகு 

log an - stone , n . தொட்டால் ஆடும் சமநிலையில் நிறுத்தப் 
முகச் சாவடி ; சட்டமன்ற முகப்புக்கொட்டில் ; தொடர்மனை 

பட்ட பளுவான கல் . 
முனங்கறை ; வாயிலோன் இருக்கை ; நற்கொத்தர் கிளைச் 
சங்கக் கூடம் ; 
கூடம் ; கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகக் கல்லூரித் 

logaoed ic , n . கிரேக்க மொழியில் முதலசை நீண்ட மூவசை 
தலைவரின் 

ஈரசை விரவிய யாப்பு வகை , 
நீர்நாயின் 
உறைவிடம் ; குடைவுத் தூறு ; 

a . முதலசை நீண்ட மூவசை 
வட அமெரிக்க இந்தியரின் கூடாரம் ; ப . தங்கிடம் அளி ; 

ஈரசை விரவும் யாப்புமுறை சார்ந்த . 
தங்கல் விருந்தினராக ஏற்று இடவசதி வழங்கு ; துயிலிட log arithm , 1. ( கண . ) மடக்கை , எண்ணுக்கு நிகரான 
தங்கிடமாயமை ; உள்ளடக்கு , உட்கொண்டிரு ; 

மதிப்புடைய கட்டளை விசை எண்ணின் மடங்கெண் ; ( தொ . ) 
தங்குவி ; தங்கவிடு ; பதியவை ; பதியவிடு ; பாதுகாப்பாக common logarithm , பத்தினைக் கட்டளை மூல எண்ணாகக் 
வை ; அடைக்கலமாக ஒப்புவி ; கொடு , ஒப்படை ; தங்கு ; 

கொண்ட மடக்கை . 
தங்கலாளராக இரு ; வாடகை தந்து குடியிரு ; ( பே - வ . ) log - board , 1. நாள்விவரக் குறிப்புப் பலகை , கப்பல் வேகம் 
முறையீட்டைப் பதிவு செய் ; ( தொ . ) grand lodge , நற் முதலியவற்றை நாள்விவரக் குறிப்பேட்டில் எழுதுவதற்கு 
கொத்தர் சங்க ஆட்சிக்குழு . 

முன் குறித்துக்கொள்வதற்குப் பயன்படும் மடக்கேடு . 
lodge ment , n . = lodgment . 

log -book , 11. ( கப் . ) நாள்விவரக் குறிப்பேடு ; பயண விவரக் 
lodg er , 1. தங்குபவர் ; வாடகைக் குடியிருப்பாளர் ; ( தொ . ) 

குறிப்பேடு . 
lodger franchise , பிரிட்டனின் மாமன்றத்துக்கு 1918 நிறை log - cabin , n . கட்டைகளால் இயன்ற குடில் . 
யுரிமைக்கு முற்பட்ட வாடகைக் குடியிருப்போருடைய loge , ( பிர . ) 11. நாடகக் கொட்டகை மூடிருக்கை . 
வாக்குரிமை . 

logg erhead , 11. மரமண்டை , மூடடன் ; வெப்பூட்டத்தக்க 
lodg ing , n . வாடகை அறை ; வாடகை விடுதி ; தங்குமிடம் ; இருபுற உருளை களையுடைய நிலக்கில் உருக்குகருவி ; பட 
குடியிருப்பிடம் ; ( தொ . ) lodging turn , இருப்பூர்தி நிலை 

கில் கயிறுகளின் திசைத்திருப்பத்துக்குரிய நிலைக் கம்பம் ; 
யத்தில் வாய்ப்பிடங் கொள்ளவேண்டிய தவணைமுறை . 

பெருந்தலைக் கடலாமை வகை ; பெருந்தலைப் பறவை வகை ; 
lodg ing - house, n . வாடகை விடுதிமனை ; ( தொ . ) common ( தொ . ) at loggerheads , at loggerheads with , ஒவ்வாதிருக் 
lodging - house, இரவில் படுப்பதற்கான பொது அறை கும் நிலையில் , சச்சரவிடும் நிலையில் . 
வாய்ப்புக்கொண்ட வாடகை விடுதி . 

logg ia , 11. திறந்த பக்கங்களுள்ள படிமேடை இருக்கை ; 
lodg ings, n . pl . விடுதிக்குப் புறம்பாக வேறிடத்தில் வசிப்ப மேல்வளைவோடு கூடிய சாலைப்பாதை ; pl . logg ias , logg ie . 
தற்கான வாடகை அறைகள் . 

lo gic, n . ஏரணம் , அளவை நூல் ; தருக்கமுறை ; தருக்க 
lodg ment , n . பற்றரண் , படைத்துறையில் எதிரிகளிடமிருந்து முறை ஏடு ; வாதமுறை ; வாதப்போக்கு ; தருக்கத்திறமை ; 
கைப்பற்றிய இடத்தில் அமைக்கப்படும் தற்காலிகக் காப் தருக்கம் , வாதம் ; முறைமையாற்றல் ; மா 

மாறா நியதி , விலக்க 
பரண் ; கால் வைப்பிடம் ; புது நிலைகாப்பிடம் ; புது வெற்றி முடியா நிலை ; ( தொ . ) is not governed by logic , குயுக்தி 
யிடம் ; வீழ்ச்சி இடைக்கழிவுத் திரளை ; இடைத்தங்கு வண்டற் யானது , தருக்க நூலுக்குப் புறம்பானது 
கூளம் ; ( சட் . ) பண ஒப்படைப்பு ; ஒப்படைப்புப்பணம் . lo gical , a . நேர்மையான ; வாதப் பொருத்தமுடைய ; 
lo ess , n . ஆற்றுப் பள்ளத்தாக்குகளில் படியும் களிமண் காரண காரியத் தொடர்புடைய ; நேர்மைப்பொருத்தமுடைய 
கலந்த சாம்பல் மஞ்சள் நிறமான வண்டல் படிவு . 

பொருத்தமாக வாதிக்கப்பட்ட ; வருமுறையான , உய்த்துண 
loft , n . பரண் ; மேல் தளத்திலுள்ள சிறு அறை , மாடியி ரும் இயல்புடைய ; தருக்கமுறைப்படக்கூடிய ; எளிதில் 
லுள்ள குறுகிய அறை ; குதிரை இலாயத்தின் மேலுள்ள 

நிலைநாட்டக்கூடிய ; எதிர்வாதத்துக்கு நிற்கக்கூடிய ; நம்பத் 
அறை ; புறாக்கூடு ; புறாக்களின் தொகுதி ; திருக்கோயிலின் தக்க ; சரியான வாதத்திற்கு இடந்தருகிற ; பகுத்தறிவுக்குப் 
அடுக்குமேடையிருக்கை ; மன்றத்தின் சூழ் அடுக்குமேடை ; பொருத்தமான ; ( தொ . ) logical designer , கணிப்பியந்திரங் 
குழிப்பந்தாட்டப் பந்தடி மட்டையின் பின்புறச்சாய்வு ; 0 . களை அமைக்கும் திட்டங்களில் ஈடுபட்டுள்ளவர் . 
குழிப்பந்தாட்ட வகையில் பந்தை உயர அடி ; பந்தை உயர logi cian , 1. அளவை நூல் வல்லான் , தார்க்கிகன் . 
அடித்து இடர் நீங்கிச்செல்லுவி ; புறாக்களைக் கூட்டில் அடை . 

lo gie , 11. நாடக மேடைகளில் பயன்படுத்தப்படும் துத்தநாகப் 
lof ter , n . 

பந்தை உயரத்தில் அடிப்பதற்கான குழிப் போலி அணிமணி . 
பந்தாட்ட மட்டை . 

log ion , 11. புறப்பதிவுப் பொன்மொழி , விவிலிய நற்செய்தி 
lof ty , a . ஓங்கிய , மிக உயரமான ; வீறார்ந்த , கம்பீரமான ; வரலாறுகள் நான்கினுக்கும் புறம்பாகப் பதிவு செய்யப்பட்டு 
இறுமாப்புள்ள ; உயர்ந்த , மேன்மையான , விழுமிய ; உயரப் நமக்குக் கிடைத்துள்ள இயேசுநாதரின் வாயுரைப் பொன் 
பறக்கின்ற ; பெருமிதமான , பெரும்போக்கான , ஆரவாரமான . மொழி ; pl . log ia . 


600 


long 


கால 


logistic 
logis tic , a . கணிப்பியல் திட்டம் சார்ந்த ; தகவுப்பொருத்த 

மான , சரி அளவுப்பொருத்தமுடைய . 
logis tical , a . = logistic . 
logis tics , 11. pl . போர்வீரர்களை அணிவகுத்து நடத்துங் 
கலை ; கடற்படைக்குத் தேவையானவற்றை அளித்துக் காப் 
பாற்றுங் கலை . 
log line , n . மிதவை பொருத்தப்பட்ட கம்பிக்கயிற்றினை 

யுடைய கப்பலின் வேகமானி . 
log ogram, n . சுருக்கெழுத்திற் சொல்லெழுத்து . 
log ograph , n . அச்சிடுவதற்குப் பயன்படும் வகையில் ஒரே 

பகுதியாக வார்க்கப்பட்ட சொல் . 
logog rapher , n . ஹெரோடாடஸ் ( Herodotus ) என்பவ 
ருக்கு முன்னிருந்த கிரேக்க உரைநடை வரலாற்று ஆசிரியர் 
களுள் ஒருவர் ; மேடைப்பேச்சு எழுத்தாளர் . 
logog raphy , n . சொல்லச்சு முறை . 
log ogriph , n . மாற்றெழுத்துப் புதிர் . 
logom achy , n . சொற்போர் . 
log os , 11. சொல் ; வாக்கீசன் . 
log otype, n . அச்சுமுறையில் இணையெழுத்து வார்ப்பு ; சொற் 

பாள வார்ப்பு . 
log wood , n . அமெரிக்க சாய மரவகை 
loin - cloth , 11. அரைத்துணி . 
loins , n . pl . அரை , இடுப்பு , போலி விலா எலும்புகளுக்கும் 
இடுப்பு எலும்புகளுக்கும் இடைப்பட்ட பகுதி ; தண்டெ 
லும்பின் இடுப்புப்பகுதியை உட்படுத்திய இடுப்பிறைச்சி ; 
( தொ . ) fruit of one s loins , child sprung from one s loins , 
ஈன்றெடுத்த மகவு ; gird up one s loins , பயணம் முதலிய 
வற்றிற்கு வரிந்துகட்டு , முயற்சிக்கு முன்னொருக்கமாய் 
அமை . 
loir , n . சுண்டெலிக்கும் அணிலுக்கும் இடைப்பட்ட வளை 

தோண்டி வாழும் கொழுத்த கொறிவிலங்கு வகை . 
loit er , v. சோம்பித்திரி ; வறிதே காலந்தாழ்த்து ; இடை 
யிடையே தங்கித் திரி ; அலைந்து திரிந்து பொழுது போக்கு ; 
சுற்றித்திரி ; பின் தங்கு . 
loll , U. நா வகையில் வெளியே நீட்டித் தொங்கவிடு ; சோம்ப 
லாக நில் ; கிடந்துருள் ; சாய்ந்திரு ; செயலற்ற முறையில் 
மேலே சாய்ந்துகிட . 
Loll ard , 11. பதினான்காம் நூற்றாண்டில் வைகிளிப் ( Wyclif) 

என்பவரைப் பின்பற்றிய சமய எதிர்ப்பாளருள் ஒருவர் . 
lollipops , n . pl. இனிப்புத் தின்பண்டம் , சர்க்கரையில் 

பொதிந்த பழப்பண்டம் . 
loll op , U. ( பே - வ . ) தள்ளாடு , தடுமாறி விழு ; தயங்கி நட , 

சோம்பலோடு அருவருப்பாக நடந்து செல் . 
Lom bard , 11. இத்தாலி நாட்டை ஆறாம் நூற்றாண்டில் 
கைப்பற்றியவர்களுள் ஒருவர் ; லம்பார்டியில் வாழ்பவர் ; 
a . இத்தாலி நாட்டை ஆறாம் நூற்றாண்டில் கைப்பற்றிய 
செர்மானியர்களைச் சார்ந்த ; லம்பார்டி பகுதிக்குரிய ; ( தொ . ) 
Lombard street , வட்டித் தொழிலாளர் வாழ்ந்துவந்த பொரு 
ளகங்கள் நிரம்பிய லண்டன்மாநகர்த் தெரு . 
Lombard ic , a . லம்பார்டியைச் சார்ந்த ; லம்பார்டி பகுதி 
மக்களுக்குரிய ; 7-13 - ஆம் நூற்றாண்டுகளுக்கிடைப்பட்ட 
சிற்பப் பாணிக்கு உரிய ; 15-16- ஆம் நூற்றாண்டுகளுக்குரிய 
ஓவியக்கலைப் பாணிக்கு உரிய . 
lom ent, 11 , முதிர்வுற்றபோது ஒவ்வொரு விதைக்கணுவாக 

வெடிக்கும் காய் நெற்றுவகை . 
Lo ndon clay , n . ( மண் . ) தென்கிழக்கு இங்கிலாந்தின் 

மூன்றாம் பிரிவு மண்ணியற் படிவு . 
Lo ndon ivy , n . லண்டன் மாநகர மூடுபனி. 
Lo ntlon particular , 11. ( பே - வ . ) லண்டன் நகரத்திற்கே 
தனிச் சிறப்பாயமைந்த மூடுபனி வகை . 


Lo ndon pride , n . மஞ்சள் வெண்மை சிவப்பு முதலிய கலப்பு 
மஞ்சரிப் பூக்களையும் கொத்தான இலைத்தொகுதியையும் 
கொண்ட மலர்ச்செடிவகை . 
Lo ndon smoke , n . மங்கிய சாம்பல் நிறம் ; வெளிறிய ஈய 

நிறம். 
lone , a . தனிமையான , துணையற்ற , தோழமையற்ற ; அரு 
நிகழ்வான ; பலகாற்போகாத ; குடியற்ற , குடியில்லாத , 
தனித்த ; தனிமையை உணர்கிற ; தனிமையை எண்ணச் 
செய்கிற ; ( தொ . ) in lone hand , விளையாட்டில் மற்றெல் 
லோரையும் தனித்தெதிர்க்கும் நிலையில் . 
lone liness , n . தனிமை . 
lone ly , a . தனித்த , துணையற்ற ; ஒதுக்கமான ; ஆளரவ 

மற்ற ; நடமாட்டமில்லா த . 
longi, n . நெடுங்காலம் ; நீளிடை , நீண்ட கால இடைவெளி ; 
விரிவிளக்கம் ; நீளசை ; நெடில் ஒலி ; ( க - க . ) நீள்பாளம் ; 
( பே - வ . ) நெடு விடுமுறை ; ( இசை . ) ஈரிடைச்சுரம் ; a , நீள 
மான ; நெடிய , நெட்டையான ; நீள்கால அளவுடைய , நீடு 
நிகழ்கிற ; நெடுந்தொலைவான ; நெடுந்தொலைவு எட்டுகிற ; 
நெடுந்தொலைவாற்றலுடைய ; தலைவகையில் உயரமிக்க ; முக 
வகையில் ஒடுங்கிய ; சோர்ந்த தோற்றமுடைய ; 
நீடித்த ; நீடுவழக்கான ; நீடித்த பழமையுடைய , நெடுங் 
காலத்திய ; முன்னோக்குடைய ; தொலைநோக்குடைய ; தொலை 
விளைவுடைய ; தொலைவிலிருந்து செயலாற்றத்தக்க ; கண் 
பார்வைவகையில் தொலைவுத் திறக் கோளாறுடைய ; 
நீட்டான ; நீட்டளவுடைய ; காலநீடிப்புடைய ; நெடிது 
தொடர்ந்த ; நீளமிக்க ; நீண்டுசெல்கிற ; அளவில் விஞ்சிய ; 
பெரிய ; நெடுநீளமான ; வரம்பு கடந்த நீட்சியுடைய ; சோர் 
வூட்டுகிற ; ஒலி - அசை வகையில் கால அளவு நீட்டிப்புடைய ; 
ads . நீண்டகாலமாக ; நெடுநேரமாக ; காலநீடித்து ; கால 
முழுவதும் ; நீண்டகால அளவில் ; ( தொ . ) as long as , so 
long as , என்றநிலை இருக்குமட்டும் ; என்றநிலைமட்டும் இருக்கு 
குமானால் , என்றநிலையில் ; be long doing , be long in doing , 
செயலில் மிகக் காலந்தாழ்த்து ; மிக மெல்லச் செயலாற்று ; 
has a long arm , நெடுந்தொலைவிற்குத் தன் ஆற்றலை உணர்த் 
தக்கூடியவர் ; in the long run , முடிவில் , பல சூழ்நிலை மாற் 
றங்களுக்குப் பிறகு , வேறுபடு நிலைகளுக்குப் பிறகு ; 
long after , நெடுநாளைக்குப்பிறகு ; நெடுங்காலத்துக்குப் பின் ; 
long ago , நெடுங்காலத்துக்கு முன் ; long before , நெடிது 
முன்னாக ; விரைவில் , சீக்கிரத்தில் ; long bowls , நெடுந் 
தொலைவிலிருந்து போடுதல் ; long butt , மேசைக்கோற் 
பந்தாட்டத்தின் நீண்ட கோல் ; long clay , திருக்கோயிற் 
பாதுகாவலரின் புகைக்குழாய் ; long cloth , நீண்டதாக 
நெய்யப்பட்ட துணிவகை ; long date , பட்டய நிறைவு நாள் 
வகையில் நெடிது நாள் இடைவிட்ட காலம் ; long drink , 
உயரமான கண்ணாடிக் கோப்பைகளில் கொடுக்கப்படும் இன் 
தேறல் வகை ; long ears , கழுதை இயல்பு , 

மடமை , 
long face , ஒளியற்ற முகம் , துயரார்ந்த முகம் ; சோர்ந்த 
முகத்தோற்றம் ; long field , மட்டைப்பந்தாட்டத்தில் பந்து 
வீசுபவருக்குப் பின்னுள்ள விளையாட்டுக் களப்பகுதி ; 
long figure, long price , மிகுவிலை , பெருவிலை , தாங்கற்கரிய 
விலை ; long head , இயல்பாகவுள்ள நீளத்தைவிட மிகுதி 
யாக நீண்ட தலை ; அறிவுக்கூர்மை , மதிநுட்பம் , முன்னறிவு ; 
long hop , மட்டைப்பந்தாட்டத்தில் குறுகிய தொலைவில் 
படுமாறு வீசப்படும் பந்து ; long jump , நெடுந்தாண்டல் ; long 
measure , நீட்டலளவை ; long metre , அடிக்கு எட்டு அசை 
கள் கொண்ட நாலடிப் பாசுர யாப்பு ; long odds , சூதாட்டத் 
தில் சிறிதும் சமமற்ற தன்மையில் பணையம் வைத்தாடுதல் ; 
long off , long on , மட்டைப் பந்தாட்டத்தில் பந்து வீசு 
பவரின் இடப்புறம் வலப்புறம் அல்லது பின்புறத்தில் 
இருக்கும் ஆட்டக்காரர் ; Long Parliament , ( வர . ) 1640 - ஆம் 
ஆண்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டு 1660 - ஆம் ஆண்டில் கலைக்கப் 
பட்ட பிரிட்டனின் மாமன்றம் ; long pig , மனிதத் தசை , 
மனித ஊனுணிகள் மனித ஊனுக்கு வழங்கும் பெயர் ; 
long pull , சில இன்தேறல் விடுதிகளில் வாடிக்கைக்காரர் 
களைக் கவருவதற்காகக் கொடுக்கப்படும் மிகுதிப்படி அள 

இன்தேறல் ; long robe , வழக்குரைஞர் உடை ; 


வான 


601 


look 


நிலை ; 


long 
long service , நீண்டகாலப் படைத்துறைப் பணி , பன்னி 
ராண்டு படைப் பணி முறை ; long sight , தொலைப் பார்வைக் 
கோளாறு ; தொலை நோக்கு ; நுண்காட்சித் திறம் ; long suit , 
சீட்டாட்ட வகையில் ஒரே இனத்திற் பல சீட்டுக்கள் கொண்ட 
கை ; Long Tom , நெடு நீளமான அல்லது நெடுந்தொலை 
விற்குச் சுடக்கூடிய துப்பாக்கி வகை ; long tongue , வம் 
பளப்பு ; long vacation , பெரிய விடுமுறை ; long waist , 
ஆடையில் மிகவும் கீழாகவுள்ள இடுப்புப்பகுதி ; long wave , 
வான் தந்தி வகையில் எண்ணூறு கோல் அல்லது அதற்கு 
மேற்பட்ட நீளமுடைய அதிர்வுகள் கொண்ட வானலை ; long 
wind , இடை ஓய்வின்றி நெடுந்தொலை ஓடும் ஆற்றல் ; சோர் 
வூட்டுமளவில் நீடித்துப் பேசும் அல்லது எழுதும் ஆற்றல் ; 
make a long arm , மேசையில் இருப்பதை எட்டியெடுப்ப 
தற்குக் கையை நீட்டு ; make a long nose , விரல்களை மூக்கிற் 
கெதிராக வெட்டி இகழ்ச்சிக் குறிப்புக்காட்டு ; take long 
views , பின்விளைவுகளை ஆராய் , வருங்கால விளைவுகளைச் 
சிந்தி ; the long and the short of it , அதைப்பற்றிச் சொல்லக் 
கூடியவை சொல்லவேண்டியவை எல்லாம் . 
long , ப . விரும்பு , அவாவுறு , வேணவாக்கொள் . 
long ago, n . தொல்பழங்காலம் ; a . தொல்பழங்காலத்திய . 
long - bill , 1. நீண்ட அலகுள்ள சதுப்புநிலப் பறவை வகை . 
long boat , n . பயணக்கப்பலின் மிகப் பெரிய படகு . 
long - bow , 11. கையால் வளைத்து இறகிணைப்புடைய நீண்ட 
அம்பு கொண்டு எய்யும் வில் ; ( தொ . ) draw the long -bow , 
உயர்வுநவிற்சியும் பொய்ப்புனைவுஞ் சேர்த்து நெடுநீளச் சரடு 
விடு . 
long - clothes , n . கைக்குழந்தையின் ஆடைகள் . 
long distance , a . காலநிலை முன்னறிவிப்பு வகையில் நெடு 

நாள் முன்னதாக அறிவிக்கப்பட்ட . 
long - drawn , long - drawnout , a . வரையறையின்றி நீட் 

டிக்கப்பட்ட , வரம்புமீறி நாட்கடத்தப்பட்ட . 
lon gerons, 11. pl . வானூர்தியின் நீட்டுவாட்டமான உடற் 

பகுதி அல்லது இயந்திரத்தின் மேலுறை உறுப்பு . 
longev al , longaev al , a . நீண்டநாள் உயிரோடிருக்கிற , 

நீடு வாழ்கிற . 
longev ity , 11. பன்னாள் வாழ்வு , நீள்வாணாள் . 
long - hand , n . சாதாரண எழுத்துமுறை . 
longicaud ate , a . நீண்ட வாலுடைய . 
lon gicorn , n . இழைபோன்ற நீண்ட உணர்கொம்புடைய 

வண்டு வகை . 
lon gitude , 11. நிரைகோடு , தீர்க்காம்ச ரேகை ; நீளப்பாங்கு . 
longitud inal, a . நீளப்பாங்கான , நீட்டுப்போக்கான ; நிரை 

கோடு சார்ந்த . 
long - liver , n . நீடுவாழ்பவர் . 
Long obard , n . இத்தாலி நாட்டில் கி.பி. 6 - ஆம் நூற்றாண்டில் 
படையெடுத்த செர்மானிய இனத்தவருள் ஒருவர் ; இத்தாலி 

யில் லம்பார்டி பகுதிக்கு உரியவர் . 
long -playing , a . ஒலிப்பதிவுத் தட்டுவகையில் உள்வரி 
களின் மிகு நுட்பங் காரணமாக மிக நீடித்த பாடல்கள் 
அடங்கிய . 
longs and shorts , n . லத்தீன் பாவகை ; ( க- க . ) நீளமும் 
குட்டையுமான பாளங்கள் மாறிமாறி வைக்கப்பட்டுள்ள 
நிலை . 
long shanks , n . நீண்ட காலுடைய பறவை , ஆள்காட்டுங் 

குருவி , பவழக்காலி. 
long -shore, a . கடற்கரையருகில் உள்ள ; கடற்கரையருகில் 

ஊடாடுகிற ; கடற்கரையோரமாக வேலை செய்கிற . 
long - shore - man , n . கரையோரப் பகுதியில் கப்பலிற் சரக் 

கேற்றுபவர் ; கடற்கரையோரமாக மீன்பிடிப்பவர் . 
long -spun , a . சலிப்பூட்டுகிற . 
long - stand ing, a . நெடுங்காலமாகவுள்ள , நீடித்து நிலவுகிற . 


long stop , 11. மட்டைப்பந்தாட்டத்கில் இலக்குக் காவலருக்குப் 
பின்னின்று அவரால் விடப்பட்ட பந்துகளைத் தடுப்பவர் ; 
3. இலக்குக் காவலருக்குப் பினின்று அவரால் பிடிக்காமல் 
விடப்பட்ட பந்துகளைத் தடு . 
long - suff ering, n . சகிப்புத்தன்மை , நெடுங்காலம் தீங்கு 
களைப் பொறுமையோடு தாங்கியிருத்தல் ; a . தீங்குகளை 
நெடுங்காலம் பொறுத்துக்கொண்டுள்ள . 
long - term , a . நெடுங்கால எல்லையுடைய ; திட்டவகையில் 
தொலைநாட்குறிக்கொண்ட , நீண்டகாலத்ததான , குறுகிய 
காலத்ததல்லாத . 
long - tongued , a . வாய் நீண்ட , வாயாடியான ; பிதற்றுகிற . 
longue haleine , ( பிர . ) 11. நீடரும்பணி , நீடித்த விடாமுயற்சி 
யும் உழைப்பும் தேவைப்படும் வேலை ; புத்தகப்படைப்புத் 
தொழில் . 
longueurs, ( பிர . ) n . pl . புத்தகம் படம் நாடகம் முதலிய 

வற்றிற் சோர்வூட்டும் பகுதி . 
loo , n . வட்டமேசையில் ஆடப்படும் சீட்டாட்ட வகை ; சீட்டாட் 
டத்தில் தண்டத்தொகையைப் பொதுநிதிக்குச் செலுத்தும் 

U. ஆட்டத்தவறுகளுக்காகத் தண்டத்தொகைக்கு 
உட்படுத்து ; ( தொ . ) unlimited loo , பொது நிதியில் 
முன்னமேயுள்ள தொகைக்குச் சமமாகத் தண்டத் தொகை 
- விதிக்கப்படும் சீட்டாட்ட வகை . 
loob y , n . முட்டாள் , அறிவிலி , 
loof ah , n . உடல்தேய்ப்புக்குரிய சுரை வகையின் நெற்று . 
look , 1. நோக்கு , பார்வை ; நோட்டம் ; நோக்குந் திசை ; 
தோற்றம் ; சாயல் ; 3. நோக்கு , காண் ; நோட்டமிடு ; 
உற்றுப்பார் ; நாடு , கவனி ; கவனம் செலுத்து ; திரும்பிப் 
பார் ; பக்கமாகத்திரும்பு ; கண்ணு று , எதிர்முகமாகு , 
தோற்று , தோற்றமளி , போலத்தோன்று ; திசையில் சாய் 
வுறு , திசைநாடிச் செல்வதுபோன்றிரு ; எதிர்நோக்கு ; நோக் 
கால் உணர்த்து ; நோக்கால் தெரிவி ; தேர்ந்துகாண் , தேர்ந் 
தாராய் ; கண்டறுதிசெய் , கண்டுறுதி செய் ; திசைநோக்கி 
அமைவுறு ; ( தொ . ) look about , விழிப்புடனிரு , சுற்றி 
நோக்கு ; look about one , சூழ்நிலை ஆய்ந்துகாண் ; திட்ட 
மிடுமுன் சூழ்ந்து ஆய்வுசெய் ; look after , பார்வையினாற் பின் 
தொடர் ; நாடு , தேடு ; கவனித்துப் பார்த்துக்கொள் ; பேணு ; 
look ahead , திரும்பிநோக்கிச் செல்லுமிடமறிந்துசெல் ; 
look alive , விரைவுபடுத்து ; look as if , 

என்ற 

நிலையே 
போன்ற தோற்றமளி ; look back , முயற்சியில் தயக்கங் 
கொள் ; பின்னோக்கு ; சென்றது கருதிப்பார் ; look before you 
leap , பதற்றமான செயலை நீக்கு , எண்ணித் துணி ; look 
black , வெகுளி அல்லது வெறுப்பினைக்காட்டு ; புருவங்களை 
நெரி ; look blue , அச்சங்கொள் , பயந்து தோன்று ; கிளர்ச்சி 
யின்றிச் சோர்வாகத் தோற்றமளி ; look down one s nose at , 
( பே - வ . ) உள்ளார்ந்த 

ஏளன 

வெறுப்புடன் நோக்கு ; 
look down upon , தருக்குடன் நோக்கு ; look for , எதிர்பார் ; 
எதிர்நோக்கி விழிப்பாயிரு ; அவாவுடன் நாடு ; நாடு , தேடு ; 
look forward to , அவாவுடன் எதிர்நோக்கு ; look in , தற் 
செயலாகச் சென்று காண் , வழக்கமுறையில் சென்றுகாண் ; 
look into , ஆராய் ; ஆழ்ந்து நுணுகிக் காண் ; 

நுணுகிக் 
கற்றாராய் ; look like , தோன்று ; போன்றிரு , வரும் என்ற 
நிலையைக் குறிப்பாய்த் தோற்றுவி ; முன்கூட்டித் தீங்கு குறி ; 
முன் கூட்டி நலங்குறி ; look on , காட்சியாகக் கண்டிரு , வாளா 
பார்த்துக்கொண்டிரு ; கருது , பாவித்து நடத்து ; look one 
in the face , துணிவாக நேருக்குநேர் நோக்கு , அஞ்சாது 
நோக்கு , தளராது நோக்கு ; look oneself again , உடல்நலம் 
திரும்பிய தோற்றமளி ; look over , தேர்ந்தாராய் ; சட்டை 
செய்யாது விட்டுவிடு ; look round , வருநிலைகள் ஆய்ந்து மதி ; 
look sharp , காலங்கடத்தாது சுறுசுறுப்பாயிரு ; looks his age, 
வயதிற்கேற்ற தோற்றமுடையவராயிருக்கிறார் ; look small , 
அற்பத்தனமாகத் தோற்று ; look through , துருவிக்காண் , 
ஊடுருவிப்பார் , மீட்டும் மீட்டும் நன்காராய் ; வழுவின்றி 
ஆராய் ; ஊடாக நன்கு வெளிப்படத்தோன்று ; look to , 
நன்காராய் , ஆராய்ந்துபார் , கவனமாகப் பார்த்துக்கொள் , 
கவனமாக இரு . 


a . மீன் 


602 
looking - glass 

lord 
look ing- glass , n . முகக்கண்ணாடி , நிலைக்கண்ணாடி . 

loose .leaf , a . கணக்கேடு முதலியவற்றில் தாள்கள் தனித் 
look - out , 1. விழிப்பு ; காவல் ; காவல்தளம் ; காவலாள் ; தனியாகப் பிரித்தெடுக்கக்கூடிய . 
காவற்குழு ; காவற்படகு ; சூழ்நிலக்காட்சி ; வருவாய்ப்பு loos en , v . தளர்த்து , நெகிழ்த்து ; 

தளர்த்து , நெகிழ்த்து ; நாத்தடையை நீக்கு ; 
வளநிலை ; தனிப்பொறுப்பு . 

இறுக்கம் தளர்வுறு ; செறிவு குன்று ; உறுதி குறைபடு ; 
loom , 1. நெசவுத்தறி ; துடுப்பின் கைப்பிடி . 

குடலை இளக்கு ; வறட்சியினால் இருமு ; ஒழுக்கக் கட்டுப் 

பாட்டைத் தளர்த்து . 
loom , 11. கடலோடிகளின் தெளிவற்ற முதல் நிலத்தோற்றம் ; 
9. தெளிவின்றித் தோன்று ; அச்சுறுத்தும் உருவில் பருத்து loose strife , n . மலர்ச்செடி வகை . 
விரிந்து தெளிவின்றித் தோன்று . 

loot , n . ( இ . ) கொள்ளை , சூறை , பறிக்கப்பட்ட பொருள் ; 
looms , n . கடற் பறவை வகை . 

இலஞ்சம் , நேர்மையற்ற கைக்கூலி இறுப்பு ; 3. கொள்ளை 
loon , n . நீர்வாழ் பறவை வகை . 

யடி ; சூறையாடிக் கொண்டுசெல் . 
loon y , 11. பைத்தியக்காரன் , கிறுக்கன் ; a . பைத்தியமான , lop , n . சிறு மரக்கிளை , மரக்கொம்பு , கவடு ; 4. கிளைகளை 
கிறுக்குப் பிடித்த . 

வெட்டு , கொம்புகளைத் தறி, கிளைகளையும் கவடுகளையும் கழி ; 

( தொ . ) lop and top , lop and crop , செடிகள் அல்லது மரங் 
loop , 11. கண்ணி , கயிற்று மடிப்பு வளையம் ; கொளுவி , 
உலோகக் கம்பிகளின் கொக்கி வளையம் ; அணியிழைச் சடை 

களைக் கழித்து அழகுசெய் ; சீவி ஒழுங்குசெய் . 
மடி ; இருப்புப்பாதையின் மடிகிளை , பிரிந்துசேருங் கிளை ; lop , 11. தொங்கு காதுகளுள்ள முயல் ; 3. வளைந்து உறுதி 
மையவிசை இருப்புப்பாதையின் சுழல்மடி வளைவு ; விமானி யற்றுத் தொங்கு ; காதுகளைத் தொங்கவிடு ; தலைதொங்க 
யின் கரண வளைவு ; மிதி வண்டியின் கரண வளைவு ; பனிச் விடு , சாய் . 
ஒறுக்காட்டத்தில் ஒருதிசைச் சறுக்கு வளையம் ; 3. இழை lope, n . சிற்றலையசைவு ; 3. சிற்றலைசிதறு , சிற்றலைகளாகத் 
கயிறு முதலியவற்றால் கண்ணியிடு ; மடிப்பு வளையமிடு ; துடிப்புறு . 
கொக்கிபோல் வளையச்செய் ; கொக்கிபோல் வளை ; கொளுவு ; 

lope , 11. நீண்ட துள்ளலுடைய ஓட்டம் ; U. நீண்ட பாய்ச்ச 
வளைந்துமடி ; சடை மடி புனைவி ; சூழ் , சூழ்ந்துபற்று ; வளை 

லுடன் ஓடு . 
யங்களால் இணை ; கொளுவியால் பொருத்து ; ( தொ . ) 
looping the loop , கரண வித்தை . 

lop - ear , n . தொங்கு காதுடைய முயல்வகை . 
loop er , n . கம்பளிப்புழு , உடலை வில்போல் வளைத்துச் 

lop - ears, n . pl . தொங்குங் காதுகள் . 
சுருக்குவதன்மூலம் நகர்ந்து செல்லும் புழுவகை ; கொக்கி 

lophobran chiate, n . கொத்துக்களாக அமைந்த செவுள்களை 
அல்லது கண்ணி போடுவதற்கான தையற்பொறி அமைவு . 

யுடைய மீன் ; 

வகையில் கொத்துக்களாக 

அமைந்த செவுள்களையுடைய . 
foop - hole, 11. சுடு மதிற்புழை ; காலதர் ; புழைவாய் ; காண்ப 
தற்குரிய துளை இடைவழி ; தப்பித்துக்கொள்ளும் வழி ; சட்ட 

loph odont , 11. கடைவாய்ப்பல் முகட்டில் குறுக்குப் பள்ளங் 
மீறி நடப்பதற்குரிய வகைதுறை ; V. சுவரில் புழைவாய் அமை . 

களையுடைய விலங்கு ; a . விலங்கு வகையில் கடைவாய்ப்பல் 

முகட்டில் குறுக்குப் பள்ளங்களையுடைய . 
loop - line , 11 . பிரிந்துசென்று மீண்டும் இணையுங் கிளை 
இருப்புப்பாதை 

lopp ings , 11. pl . உறுப்புக்குறைப்பு ; வெட்டிக்கழிப்பு ; வெட்டி 

வீழ்த்திய பகுதிகள் . 
loose , n . விடுபாடு ; தடைநீக்கம் ; கட்டுத்தளர்வு ; தளர்ச்சி 
நிலை ; தடையற்ற செயலுரிமை ; செல்வழி ; போக்கிடம் ; 

lop - sid ed , a . பக்கங்கள் ஏற்றத்தாழ்வாய் அமைந்த , பக்கங் 
செல்வழி வகைதுறை ; செல்திற உரிமை ; 

கள் பெரிது சிறிதாய் அமைந்த ; சரிசமநிலையற்ற ; ஏறுமாறான . 

a . தளர்ந்த ; 
கட்டிறுக்கமற்ற ; உறுதியற்ற ; விறைப்பற்ற ; இழுத்துக் 

loqua cious, a . வீண்பேச்சுப் பேசுகிற , வம்பளக்கிற , 
கட்டப்படாத ; அடர்த்தியற்ற ; சுருக்கச்செறிவற்ற ; கட்டற் வாயாடித்தனமான ; பறவைகள் வகையில் கலகலக்கிற ; 
றுப் பெருகிய ; கட்டமைவற்ற ; கட்டுப்பாடற்ற ; தளர்ச்சியான ; 

நீரோட்டவகையில் சலசலக்கிற . 
உதிரியான ; விடுபட்ட ; எளிதில் பிரிக்கக்கூடிய ; ( வேதி . ) loq uat , 11. சீன - ஜப்பானிய நாட்டுப் பழமர வகை . 
இணைந்திராத , தனிநிலைப்பட்ட ; தனித்துத் தொங்குகிற , loq uitur , ( ல . ) 3. பேசுகிறார் . 
உறுதியாக இணைக்கப்படாத ; பொருத்தப்படாத ; வரை 
பறையற்ற ; திட்டவட்டமாயில்லாத ; தெளிவற்ற ; பொருத்த 

lor al , a . ( உயி . ) முகட்டலகு சார்ந்த , பறவைகளின் கண் 

களுக்கும் அலகின் மேற்பகுதிக்கும் இடைப்பட்ட 
மற்ற ; சரியாயில்லாத ; திருத்தமாயில்லாத ; மேலாள் வகை 
வில் கண்டிப்பற்ற ; சரியாகச் செயலாற்றாத ; விதிமுறைக் 

சார்ந்த ; பாம்புகளின் கண்களுக்கும் மூக்குக்கும் இடைப் 

பட்ட கூறுசார்ந்த . 
கட்டுப்பாடற்ற ; இலக்கணமுறையிலமையாத ; 

; ஒழுக்கக் 
நெறிதவறான ; பேச்சழுத்தமில்லாத ; 

lor cha , n . சீன மேற்கட்டமைப்பும் ஐரோப்பிய அடிக்கட்டும் 
நடைக் 

உடைய கப்பல் வகை . 
கோட்டமுடைய ; செயல்திட்பமற்ற ; மொழிபெயர்ப்பு வகை 
யில் சொல்லுக்குச்சொல் நேரடியாயிராத ; . விடுவி ; தளர்த்து ; 

lord , n . ஆண்டை , தலைவர் , அண்ணல் , கோமான் ; முதல் 
படகு வகையில் கட்டவிழ் ; முடிச்சுக் கழற்று ; நங்கூரம் 

வர் ; ( செய் . ) நிலக்கிழார் ; தொழில் முதல்வர் ; பண்ணை 
பற்று நெகிழ்வி ; முடி கலை ; அம்பு செல்லவிடு ; விட்டெறி , யாட்சிமுறை மேலாளர் ; கணவர் , கொழுநர் ; ( வான் . ) 
எய் ; தடையகற்று ; ( தொ . ) at a loose end , உறுதியான ஆட்சிக்கோள் , சிறப்பு விண்மீன்குழு ; இறைவன் , கடவுள் ; 
அலுவலற்ற , திட்டமான தொழிலற்ற ; loose bowels , தடை கிறிஸ்து பெருமான் , இயேசுநாதர் ; செல்வர் , சீமான் ; பெரு 
யற்ற வயிற்றுப்போக்கு ; loose bowling , மரப்பந்தாட்டத் மகன் ; பெருமகன் மதிப்படைமொழிக் குறிப்பு ; உயர் நடு 
தில் குறி சரியாகவைத்துப் பந்து எறியப்படாத ஆட்டம் ; வர் மதிப்புக்குறிப்பு ; மதிப்புவிளிமரபுக் குறிப்பு ; U. 
loose box , இலாயம் - புகைவண்டித்தொடர் ஆகியவற்றில் மேலாண்மை செய் ; மேலாட்சி நடத்து ; ஆணவம் செலுத்து ; 
குதிரையை அடைத்து வைப்பதற்கான பெட்டிபோன்ற தலைமை உரிமை கொள் ; மேன்மக்களாக்கு ; பெருமகன் 
அமைப்பு ; loose build , loose make , அழகற்ற உருவம் , அந்த 

பட்டம் அளி ; ( தொ . ) Civil Lord , கடற்படைத்துறைக் குழு 
மில்லாத் தோற்றம் ; loose fielding , தவறான கவனமற்ற வின் போர்த்துறை சாராத பொதுமுறை உறுப்பினர் ; 
பந்துவீச்சு ; loose fish , ஒழுக்கங்கெட்டவர் ; loose game , First Lord , அரசாங்க உயர்பணிக் குழுவின் முதல்வர் ; 
loose play , காற்பந்தாட்டத்தில் ஆட்டக்காரர்களின் கட்டினை 

House of Lords ,, பிரிட்டிஷ் மாமன்றத்தின் 

மேன்மக்கள் 
வற்ற ஆட்டம் ; loose handwriting , ஒழுங்கற்ற தாறுமாறான சபை , மா மன்ற மேலவை ; இறுதியான மேல்வழக்கு மன்றமாக 
கையெழுத்து ; loose order, பரந்த இடைவெளிகளுடைய அமைக்கப்பட்ட மேலவைக் குழு ; Lords Commissioners , 
அணியமைவு ; loose tongue , வம்பளப்பு ; on the loose, ஆட்சி உயர் பணிக் குழுவின் உறுப்பினர்கள் ; Lord in 
மகிழ்ச்சிப்பெருக்குடன் , கேலி விளையாட்டுக்களுடன் ; with a waiting , அரசியின் ஏவற்பணிச் சிறப்புப் பெருமகனார் ; Lord of 
loose rein , கடிவாளத்தைத் தளர்த்திவிட்டு ; தற்கட்டுப் the Bedchamber , அரசரின் ஏவற்பணிச் சிறப்புப் பதவியிலிருக் 
பாடில்லாமல் , இன்ப நுகர்வுக்கு மிகவும் சலுகைகாட்டி - 

கும் பெருமகனார் ; Lord Mayor , மாநகராண்மை முதல்வர் ; 


கூறு 


கேடான ; 


603 
lordly 

Louis Selze 
Idrd Rector , ஸ்காத்லாந்து பல்கலைக்கழக ஆட்சிக் குழுவின் los ing , a . வெற்றி நம்பிக்கையற்ற , வெற்றிவாய்ப்பற்ற , 
நன்மதிப்புத் தலைவர் ; lords & ladies , ஒற்றைவிதைப் பருப் தோல்விக்கே வழிவகுக்கத்தக்க ; ( தொ . ) cannot play 8 
புள்ள காட்டுச்செடி வகை ; Lord s day , ஞாயிற்றுக்கிழமை ; losing game , ஆட்டத்தில் நம்பிக்கையற்று ஊக்கமிழந்து 
lords of creation , மன்னினம் , மக்கள் தொகுதி ; Lords of விடுவார் ; losing game , தோல்வி தவிர்க்க முடியாதென்ற 
Session , ஸ்காத்லாந்து நீதிமன்றக் கூட்டமர்வின் நடுவர்கள் ; நிலையிலுள்ள ஆட்டம் . 
Lord s supper , Coub MS (120007 ; the Lord , our Lord , 

loss , 11. இழப்பு , நட்டம் ; இழக்கப்பெற்ற ஆள் ; இழந்த 
கிறிஸ்துபெருமான் , இயேசு நாதர் . 

பொருள் ; இழப்புத்தொகை ; இழப்பிடர் ; இழப்புக் குறை 
lord ly , a . வீறாப்பான , செருக்குடைய , இறுமாப்பான ; ஆதிக்க பாடு : ( தொ . ) at a loss , தடுமாற்ற நிலையில் , திகைப்பு நிலை 

மனப்பான்மையுள்ள ; வீறார்ந்த ; விழுமிய , பெருமகனுக்குரிய . யில் ; தவறான நிலையில் ; குறைபாடான நிலையில் . 
lordos is , n . ( மரு . ) தண்டெலும்பின் முன் நோக்கிய வளைவு . loss - leader , n . வாடிக்கை கவர்ந்தீர்க்கும்படி நட்ட விலைக்கு 
Lord s, n . லண்டன் நகரத்திலுள்ள மரப்பந்தாட்ட வெளி ; 

விற்கப்படும் பொருள் . 
மரப்பந்தாட்டக்குழுவின் தலைமை அலுவலகம் . 

lost , a . இழந்த ; கைதுறந்த ; துறக்கப்பட்ட ; விட்டுப் 
lord ship , 11. பெருமகன் பட்டம் , பெருமகன் ஆட்சி ; பெரு 

போன ; நம்பிக்கைக்கிடமற்ற ; கதிகெட்ட , நற்கதிக்கு வகை 
மகன் ஆட்சிப் பகுதி ; பெருமகன் ஆட்சியுரிமை ; மேலாண்மை 

கெட்டுப்போன ; ( தொ . ) lost soul , மீட்பற்ற ஆன்மா , நரகத் 
ஆட்சி . 

துக்குரிய உயிர் . 
lore 1 , n . புலமை , கல்விச் செல்வம் , கலையறிவுத் தொகுதி ; lost ) , v . lose என்பதன் இறந்தகால முற்றெச்ச வடிவம். 
தனி ஆய்வுத்துறை மரபுச்செய்தித் தொகுதி ; கோட்பாட்டுத் 

lot , 11. தொகுதி ; ஓரினக்கூட்டு ; ஓரினக்கூட்டாளிகளின் 
தொகுதி . 

தொகுதி ; யோக விற்பனைக்கான சரக்குத்தொகுதி ; சீட்டுக் 
lore , n : ( வில . ) அலகுமுகடு , பறவைகளின் அலகின் மேற் குலுக்குத்தேர்வு ; குலுக்குத்தேர்வுமுறை ; குலுக்குத்தேர்வு 
பகுதிக்கும் கண்ணிற்கும் இடைப்பட்ட இழைப்பட்டை முடிவு ; ஊழ்வகுப்பமைவு ; ஊழ்க்கூறு ; யோகம் , ஊழ் 
போன்ற பரப்பு ; பாம்புகளின் கண்ணிற்கும் மூக்குப்பகுதிக் வாய்ப்புநிலை ; பாக்கியம் , செல்வவாய்ப்பு ; பங்கு ; தனிப் 
கும் இடைப்பட்ட தோல்பட்டை போன்ற ஒடுக்கமான பரப்பு . பொறுப்பு ; கடமை ; வரி ; பங்கீட்டுக் கூறு ; நிலப் 

பங்கீட்டுக்கூட 

கூறு ; நிலக்கூறு , 
Loretton ian , n . ஸ்காத்லாந்தில் லோரெட்டோ பள்ளியின் 

நிலப்பகுதி ; ( பே.வ. ) 
உறுப்பினர் ; a . லோரெட்டோ பள்ளியினைச் சார்ந்த . 

பெரிய அளவு , ஏராளம் ; ப . நிலம் பங்கிட்டுக் கொடு ; சரக்குக் 

கூறிடு ; பொருள் பாத்தீடு செய் ; ( தொ . ) bad lot , இகழ்ச்சிக் 
lorgnette , ( பிர . ) 11. இசைநாடக தொலைநோக்குக் கண்ணாடி . 

குரியவர் , நேர்மைக்கேடானவர் ; cast in one s lot with , 
lo ricate , a . ( வில . ) எலும்பு செதிள் தோடு முதலியவற்றா 

throw in one s lot with , நிலையில் பங்குகொள் , நலந் தீங்க 
லான உடற்காப்புக் கவசத்தினையுடைய . 

களில் ஒத்துணர்ந்து பங்குகொள் . 
lo rikeet , n . ஒளிமிக்க வண்ணங்கள் கொண்ட சிறு கிளி 

loth , a . = loath . 
வகை . 

Lothar io , 11. கயவர் , தீ நெறியாளர் ; pl . Lothhar i09 . 
lo riner , 1. ( வர . ) கடிவாளம் குதிமுள் செய்பவர் . 

lo tion , n . ( மரு . ) கழுவுநீர்மம் . 
lor is , n . இரவு நேரங்களில் நடமாடுகிற வாலற்ற மெலிந்த 
உருவுடைய பாலுணி விலங்குவகை . 

lott ery , 1. குருட்டுவாய்ப்புமுறை ; திருவுளச்சீட்டுத்தேர்வு 
lorn , a . ( செய் . ) கைவிடப்பட்ட , தனிமையான , 

முறை ; குலுக்குச்சீட்டுப் பரிசுமுறை ; விற்பனைக்குலுக்குச் 
நடமாட்டமற்ற . 

சீட்டு ; பொறுக்குச்சீட்டுமுறை ; சூதாட்டமுறை . 
lo rry , n . பார உந்து , பார மோட்டார் வண்டி ; இருப்புப் lott ery - wheel , n . திருவுளச்சீட்டைக் கலைக்கப் பயன்படும் 
பாதைக் கட்டைவண்டி . 

பெட்டியுடன் கூடிய சக்கரம் . 
lor y , n . பளபளப்பான வண்ணச்சிறகுகள் கொண்ட கிளி lott o , n . குலுக்குச்சீட்டு போன்ற சூதாட்ட விளையாட்டு . 
போன்ற பறவை வகை . 

lot us , n . தாமரை ; அல்லியின வகை ; சோம்பல் வாழ்வில் 
lose , . இழ ; இழக்கப்பெறு ; தொலைத்துவிடு , கெடப்பெறு ; ஈடுபாடு உண்டாக்குவதாகக் கருதப்பட்ட கிரேக்க பழங் 
கைதவறவிடு, கைநெகிழவிடு ; மாள்வு மூலம் பிரிவுறப்பெறு , கதை மரபுச் செடிவகை . 
மாளப்பெறு , இழந்து கையறவுறு ; உறவு அகலப்பெறு , lot us - eat er , 11. சோம்பேறி , செயலின்றிச் செம்மாந்திருப் 
தொடர்பு நீங்கப்பெறு ; உடைமை நீங்கப்பெறு ; பறிமுதல் பவர் ; கிரேக்க பழங்கதைமரபில் காய்வகை அருந்திச் செம் 
செய்யப்பெறு ; பந்தய 

முதலியன 

கையிழக்கப்பெறு ; மாந்திருந்த மக்கள் தொகுதி . 
இழப்பு உண்டாகப்பெறு ; பொருட்சேதமடை ; குறைபாடு 

lot us - eat ing , 11. சோம்பல் வாழ்வில் செம்மாந்திருத்தல் . 
அடை ; நலம்பாதிக்கப் பெறு ; ஆற்றலிழ , சோர்வுறு ; செயல் 
பிழை ; வழி தவறு ; காணாமல் திகைப்புறு ; வீணாக்கு ; 

loud , a . உரத்த , உரத்து ஒலிக்கிற , வல்லொலியான ; முழக்க 
பயனின்றிக்கழி ; பயனிழ ; பயனில்லாமல் போ ; வாய்ப்பிழ ; 

மான ; கூச்சலான , கூச்சலிடுகிற ; பகட்டான , முனைப்பான ; 
வண்டி முதலியவற்றிற்கான நேரம் தவறு ; தோற்றிழ ; 

தெளிவாகத் தெரிகிற , பார்வையைக் கவர்கின்ற , வெளிப் 
தோல்வியுறு ; கெலிப்பிழ ; தோல்வியுறச்செய் ; தோல்விக் 

பகட்டு மிதந்த ; adu . உரக்க , வல்லொலியாக ; ( தொ . ) 
காரணமாயமை ; நிறைவேறாமற்போ ; தன்வயமழியச்செய் ; 

loud speaker , ஒலிபெருக்கி . 
முனைப்பழியச்செய் ; மறைப்புச்செய் ; தோல்வி அணுகுநிலை | lough , n . ஏரி ; கடற்கழி . 
பெறு ; ( தொ . ) be lost upon , கவனங் கவரத்தவறு , தாக்கு lou is , louis - d or , 11. ஏறத்தாழ 20 பிராங்கு மதிப்புள்ள 
விளைவு எதுவும் இல்லாமற்போ; does not lose in the telling , 

முற்காலப் பிரஞ்சுப் பொன் நாணயம் . 
சொல்வதிற் சுவை குறையவில்லை ; lose ground , நிலையிழ , 
வலுவிழ ; பின்வாங்கு ; பதவியைக் காப்பாற்றுவதில் தவறு ; 

Louis Quatorze , a . சிற்ப ஓவிய ஒப்பனைக் கலைத்துறை 
lose interest ,, அக்கறை கைவிடு , சுவையிழ , கவர்ச்சி 

களில் பிரஞ்சு நாட்டரசன் பதினான்காம் லூயி ( Louis XIV 
குறையப்பெறு ; lose one s temper , lose patience , பொறுமை 

1643-1715 ) காலத்துக்குரிய பாணியிலமைந்த . 
யிழ , பதற்றமடை , சினங்கொள் . 

Louis Quinze , a . சிற்ப ஓவிய ஒப்பனைக் கலைத்துறைகளில் 
• los er , n . இழப்புக்கு ஆளாகுபவர் , தோல்வி ஏற்பவர் ; ஆட் 

பிரஞ்சு நாட்டரசன் பதினைந்தாம் லூயி ( Louis XV 1715-1774 ) 
டத்தில் தோல்விபெறுபவர் ; பந்தயம் இழப்பவர் ; பந்தயத் 

காலத்துக்குரிய பாணியிலமைந்த . 
தில் வெற்றிபெறாக் குதிரை ; ( தொ . ) be a loser by , இழப்புறு , Louis Seize , a . சிற்ப ஓவிய ஒப்பனைக் கலைத்துறைகளில் 
இழப்புக்கு ஆளாகு , நலங்கள் பாதிக்கப்பெறு ; good loser , பிரஞ்சு நாட்டரசன் பதினாறாம் லூயி ( Louis XVI 1774-1792 
தோல்வியில் துவளா தவர் ; இழப்பிலும் கிளர்ச்சி குன்றாதவர் . காலத்துக்குரிய பாணியிலமைந்த . 


மனித 


604 


low 


Louis Treize 
Louis Treize , a . சிற்ப ஓவிய ஒப்பனைக் கலைத்துறைகளில் 
பிரஞ்சு நாட்டரசன் பதின்முன்றாம் லூயி ( Louis XIII 1610 
1643 ) காலத்துக்குரிய பாணியிலமைந்த . 
lounge , n . ஓய்வுகொளல் ; ஒய்யார நடமாட்டம் ; மெல்லுலா 
விடம் ; முன்கூடம் , முன்கட்டு ; சாய்ப்பு , உட்கார்ந்திருப் 
பதற்குரிய அறை ; ஓய்வுச் சாய்விருக்கை , தாழ்ந்த சாய்வுக் 
கிடக்கை ; U. உலாவித் திரி ; ஓய்வாகக் கிட ; சாய்ந்திரு ; 
செயலின்றிப் பொழுதுகழி , சோம்பியிரு ; ( தொ . ) lounge 
suit , பகலுடை , பின்தொங்கலற்ற சட்டை . 
lour , n . முகச்சுளிப்பு , புருவநெரிப்பு , சிடுசிடுப்பு , சிடுசிடுத்த 
தோற்றம் ; வானம் முகில் முதலியவற்றின் கறுத்திருண்ட 
தோற்றம் ; 3. முகத்தைச்சுளி, புருவத்தை நெரி , சிடுசிடுப் 
புக்கொள் . 
louse , n . பேன் ; ஒட்டுயிர்ப்பூச்சி ; ஒட்டுயிர் வகை ; pl . lice . 
lout , n . மட்டி , முட்டாள் ; காட்டாள் , அருவருப்பான 

தோற்றமுடையவர் . 
lout , . தலைகுனிந்து வணங்கு , கும்பிடு . 
louv er , n . இடைநிலைக்கால முன்கூடப் புகைக்கூம்பு ; காற்று 
புக விடுவதற்கான பலகை அல்லது கண்ணாடிப்பாளங்களின் 
மோட்டுக் கவிகையடுக்கு . 
louv er - boards , n . pl . காற்று புகவிடுவதற்கான பலகை 

அல்லது கண்ணாடிப்பாளங்களின் மோட்டுக் கவிகையடுக்கு . 
louv re " , n . = louver . 
Louvre , n . பாரிஸ் நகரின் முன்னாள் அரண்மனை ; பாரிஸ் 

நகரிலுள்ள தற்போதைய கலைத்திறக் காட்சிமனை . 
louv re - boards , n . pl . = louver - boards. 
lo vable , a . விரும்பத்தக்க , அன்புக்குரிய ; நல்லிணக்கமான , 

நட்புக்குரிய ; காதலிக்கத் தகுதியான . 
lo vage , n . மூலிகை வகை . 
love , 11. அன்பு , பற்று ; பற்றார்வம் , பாசம் ; நேசம் , நட்பு ; 
காதல் ; காதலணங்கு , காதலி ; அன்புச்செய்தி ; காதல் 
நினைவூட்டு ; காதல் தொடர்பு , காதலாட்டம் ; அன்பு விளிக் 
குறிப்பு ; காதல் தெய்வம் , மதவேள் ; கெலிப்பு எண்மானம் 
இல்லா ஆட்டம் ; கெலிப்பெண் பெறா நிலை ; 3. அன்புகொள் ; 
பாசங்கொள் ; நேயமுறு ; காதல்கொள் , காதலி ; விரும்பு ; 
அன்புடன் பேணு , பாசத்துடன் போற்று ; பெற்றுமகிழ் ; 
நுகர்ந்துமகிழ் ; ஈடுபாடுகொள் ; விரும்பிப்பயில் , வழக்கமாக 
ஈடுபடு ; நாட்டங்கொள் , சார்புகொள் ; ( தொ . ) fall in love , 
காதல்கொள் , காதலி ; for love or money , எப்படியாவது , 
எத்தகைய வகைதுறை மேற்கொண்டாயினும் ; for the love 
of , பொருட்டு , பெயரால் ; give love to , அன்புச் செய்தியை 
அறிவி ; in love , காதலில் ஆழ்ந்த நிலையில் , காதல்கொண்ட 
நிலையில் ; in love with , காதலீடுபாடு கொண்டு ; கவர்ச்சி 
கொண்டு ; labour of love , அன்புப்பணி , இனிய கடமை ; 
love all , விளையாட்டு வகையில் இருசார்பினரும் ஆட்டத் 
திறக்கூறெண் பெறாநிலை ; love game , விளையாட்டு வகை 
யில் தோல்வியுற்றவர் ஆட்டத்திறக்கூறெண் ஒன்றும் பெறா 
நிலை ; love in a cottage , போதிய பணமில்லாமலே செய்யும் 
திருமணம் ; make love to , காதல்புரியத்தொடங்கு , காத 
லாட முற்படு ; play for love , பணயத்திற்கல்லாமல் வெறு 
மகிழ்ச்சிநோக்கி விளையாடு ; there is no love lost between 
them , ஒருவரையொருவர் வெறுக்கிறார்கள் . 
love -affair , 1. காதல் நிகழ்ச்சி , காதல் நடவடிக்கை , 
love - apple , n . சீமைத் தக்காளி. 
love -begotten , a . முறைப்படிப் பிறக்காத , மணமுறைக்குப் 

புறம்பான . 
love - bird , n. கிளியினச் சிறு பறவை , அன்றில் வகை . 
love - child , n . மணமுறைப்படி பிறக்காத குழந்தை . 
love - drug , 1. மயக்க வெறிதரும் புகைக் குடிப்புக்குரிய ஆப் 

பிரிக்க செடிவகை ; கஞ்சா செடிவகை . 
love -feast , 1. தொடக்கக்காலக் கிறித்தவரிடையே நிகழ்ந்த 
ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு விருந்து , மெதடிஸ்டு ( Methodist ) 
உட்சமய வகுப்பினர் அன்பு வழிபாடு . 


love - in - a - mist , n . உணவுக்குழம்பு வகைக்குப் பயன்படும் 

மஞ்சள் வண்ண மலர் வகை . 
love - in - ildleness , n . பல்வண்ண மலர்ச்செடிவகை. 
love - knot , n . சிக்கல் முடிச்சு . 
Love lace , n . கைதேர்ந்த பெண் வேட்டையாளர் , சமூகக் 

கட்டுப்பாடுகளுக்கு உட்படாதவர் . 
love less , a . அன்பற்ற , அன்பு காட்டாத ; அன்புக்குரிய 

ராகாத ; காதலிக்காத ; காதலிக்கப்படாத . 
love - letter , n . காதற்கடிதம் . 
love .lies -bleed ing, n . குருதிச் சிவப்பான தொங்கல் மலர் 

களையுடைய தோட்டச் செடிவகை . 
love lock , 11. பின்னற் சுருணை . 
love - lorn , a . காதலுக்கு ஏங்குகிற , காதலரால் கைதுறக்கப் 

பட்ட . 
love ly , a . அழகான , வனப்புள்ள ; கவர்ச்சிவாய்ந்த ; ( பே - வ . ) 

மகிழச்செய்கின்ற . 
love - match , 11. காதல் மணம் . 
love - philtre , n . வசிய மருந்து , காதலைத்தூண்டும் மருந்து . 
lo ver , n . காதலர் ; கள்ளக்காதலர் ; காதலூடாடி ; போற்று 
பவர் , ஆர்வலர் ; பொருள் பண்பு செயல்களிற் பற்றார்வ 
முடையவர் . 
love - shaft , 1. மாரன் கணை . 
love sick , a . காதலால் ஏக்கமுற்ற , காதலுக்கு அலந்த , காத 

லால் நலிவுற்ற. 
love - song , n . காதற்பாடல் . 
love -story , n . காதல் நிகழ்ச்சி , காதற்கதை . 
love - token , n . காதற்சின்னம் , காதல் நினைவுக்குறி . 
lo ving , a . காதலிக்கின்ற ; நேசபாசம் வாய்ந்த ; அன்பு 

கொள்கின்ற , பற்றுமிக்க , அன்பார்ந்த . 
lov ing - cup, n . விருந்து மேடையிற் சுற்றி அனுப்பப்படும் 

பெரிய இன்தேறல் கலம் . 
lov ing -kind ness , n . அன்புக்கனிவு . 
low , 11. தாழ்வானது ; தாழ்மட்டம் ; குறைந்தது ; காற் 
றழுத்தம் குறைந்த பகுதி ; குறைந்த எண் ; a . தாழ்ந்த ; பள்ள 
மான , மேடல்லாத ; தாழ்நிலத்துக்குரிய ; உயரங் குறைந்த ; 
குட்டையான , நெட்டையல்லாத 

த ; 

கீழேயுள்ள ; சட்டை 
வகையில் கழுத்துக் கீழாக வெட்டப்பட்டுள்ள ; ஆழ்ந்த ; 
புடை செதுக்கு வகையில் திட்பங் குறைந்த ; எண் வகையில் 
குறைந்த ; அளவை வகையில் குறைந்த எண்ணிக்கை 
யுடைய ; அளவு குறைந்த ; நிறைவற்ற , தொகை குறைந்த ; 
வெப்பநிலை குறைந்த ; அழுத்தநிலை குறைந்த ; விரைவற்ற , 
மந்தமான ; விலை மலிவான ; இழிந்த ; கீழ்த்தரமான ; மட்ட 
மான ; உயர் ஒழுங்கமைவற்ற ; அற்பத்தனமான ; கஞ்சத் 
தனமான ; மதிப்பற்ற , சிறப்பற்ற ; தன்மதிப்பில்லாத ; 
உயர்வற்ற , பொதுநிலையான ; தாழ்நிலையிலுள்ள ; பதவியில் 
குறைந்த ; படியில் இழிந்த ; தாழ்வு சுட்டிய ; குறைந்த 
பந்தய எல்லையுடைய ; மொழிநடை வகையில் கொச்சையான ; 
இழிவழக்கான ; தாழ்குரலுடைய ; மெல்ல ஒலிக்கிற ; அழுத்த 
வகையில் கனத்தொனி வாய்ந்த ; ஒலிவகையில் நாவின் 
தாழ் நிலையில் எழுகிற ; முனைப்புக்குறைந்த ; நாகரிகமற்ற ; 
பண்பாட்டிற் குறைந்த ; எளிய ; சமுதாயப்படியில் தாழ்ந்த ; 
வளர்ச்சி குன்றிய ; வளங்குன்றிய ; உரங்குன்றிய , முன் 
னேறாத ; கிளர்ச்சியற்ற ; ஊக்கமற்ற ; சோர்வார்ந்த ; 
வலுக்குறைந்த ; போதாத ; அருந்தலான ; ஊக்காற்றல் 
குறைந்த ; உள்ளூட்டங் குன்றிய ; நிகழ் காலத்துடன் 
அணிமைமிக்க ; நிலவுலக நேர்க்கோடு வகையில் நடு 
வரைக்கு அணித்தான ; திருச்சபைத் துறையில் 
மிகுதி 

adv . தாழ்நிலையில் ; 
கீழான நிலைக்கு ; இழிநிலையில் ; இழிநிலைக்கு ; பணிவாக ; 
எளியநிலையில் ; ஊட்டக்குறைவாக ; குறைந்த பந்தய எல்லை 
யுடன் ; மெல்ல ; மெள்ள , தளர் ஒலியுடன் ; நிகழ்காலத்துக்கு 
அணிமையாக ; நடுவரைக்கு அணிமையாக ; தாழ்வாக ; 


சமய 


வினைமுறை 


வேண்டாத ; 


605 


low 


Lucianic 


நிலத்தளத்துக்கு அணிமையாக ; ( தொ . ) at lowest , குறைந்த 
அளவில் ; குறைந்த தொகையில் ; குறைந்த எல்லையில் ; bring 
low , உடல் நலம் -செல்வம்- பதவி முதலிய வகையில் தாழ்த்து ; 
collar low , காற்பந்தாட்ட வகையில் இடுப்பை அல்லது 
இடுப்பின் கீழ்ப்பகுதியைப் பிடி ; high and low , எல்லோரும் , 
ஒவ்வொருவரும் ; lay low , வீழ்த்து ; தோற்கடி ; lie low , 
பதுங்கு ; மறைந்திரு ; வாளா கிட ; செயலொடுங்கியிரு ; 
நோக்கம் மறைத்து ஒழுகு ; அவமதிக்கப்பெறு , தாழ்த்தப்படு ; 
விழுந்துகிட ; இறந்துபடு ; live low , ஊட்டமற்ற உண 
வுண்டு வாழ் ; low celebration , தேவநற்கருணைச் சடங்கில் 
திருக்கோயில் பாடகர் கூட்டமும் உதவிப் புரோகிதர்களும் 
இல்லாமல் நடைபெறும் வழிபாட்டு விழா ; Low Church , சமய 
குரு சமய வினைமுறைகட்கு முதன்மையளிக்கவிரும்பாத திருச் 
சபைக் கோட்பாடு ; low comedian , அவல நாடகத்திற் 
கோமாளி நடிகர் ; low comedy , அவலநாடகம் ; Low 
Countries, கடல்மட்டத்திலும் தாழ்ந்த நிலமுடைய நெதர் 
லாந்து ( Netherlands ) நாடு ; Low Dutch , Low German , 
செர்மானிய மொழிக்குழுவில் ஆங்கில மொழி - டச்சு 
மொழி உட்பட மேற்கு வடக்கு செர்மன் மொழி வழக்குத் 
தொகுதி ; low latitudes , நில நடுக்கோட்டுக்கு அருகி 
லுள்ள பகுதிகள் ; low life , கீழ்த்தர வாழ்க்கை , கீழ்த்தரமக்க 
ளின் வாழ்க்கை ; low moon , வானவிளிம்பிற்கு அருகிலுள்ள 
நிலா ; low pitch , இசையில் தாழ் இசைப்பு ; தாழ்நிலச் 
சாய்வு ; low relief , முனைப்புக்குன்றிய புடைப்புநிலை ஓவியம் ; 
Low Sunday , இயேசுநாதர் உயிர்த்தெழுந்த நாள் விழாவுக்கு 
அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ; low tide , low water , வேலை 
இறக்கம் ; Low Week , இயேசுநாதர் உயிர்த்தெழுந்த நாள் 
விழாவிற்குப் பின்னுள்ள வாரம் ; play low , குறைந்த பணயம் 
வைத்து விளையாடு ; talk low , தாழ்குரலிற் பேசு , மெல் 
லொலியிற் பேசு . 
low , n . பசுவின் கனைப்பொலி ; 3. பசுவகையில் கனைப் 
பொலி செய் ; பசுப்போற் கதறு ; பசு இரைவது போன்ற 
குரலுடன் பேசு . 
low - born , a . தாழ்குடிப் பிறந்த ; இழிந்த, தாழ்ந்த . 
low - bred , a . நாகரிகமில்லாத , பண்பற்ற ; இழிநடத்தையுள்ள . 
low brow , a . ( பே - வ . ) தனியறிவுச்சிறப்பற்ற , பண்பாட்டு 

உயர்வற்ற . 
low browed , a . தாழ்ந்த , மேன்மையற்ற , உயர்பண்பற்ற ; 
பாறை வகையில் புறங்கவிந்துள்ள ; கட்டிடம் முதலிய 
வற்றின் வகையில் தாழ்ந்த வாயிலுள்ள ; இருளார்ந்த . 
low -down , a . இழிந்த, தாழ்வான ; அற்பத்தனமான ; 

அடிமைத்தன்மை மிக்க ; அவமதிப்பான , இகழ்ச்சிக்குரிய . 
low er " , a . low என்பதன் உறழ்படி . 
low er , a . இருபொருள்களிடையே கீழான ; தாழ்ந்த ; தாழ் 
படியிலுள்ள ; ( தொ . ) lower boy , கீழ்வகுப்புப் பையன் ; 
lower case , அச்சுத்துறையில் நெடுங்கணக்கின் சிற்றெழுத்து 
வடிவம் ; lower critic , சொற்களை மட்டுமே அடிப்படையாகக் 
கொண்டு திறந் தேர்பவர் ; lower deck , கப்பலின் கீழ்த்தளம் ; 
lower Empire , பிற்கால ரோமப் பேரரசு , கீழைரோமப் பேர 
ரசு ; lower House , lower chamber, கீழ்ச்சபை ; lower school , 
ஐந்தாம் வகுப்பு வரையுள்ள பள்ளி ; ஐந்துக்குக் கீழ்ப்பட்ட 
வகுப்புக்களின் தொகுதி ; lower world , நிலவுலகம் ; நரகம் ; 
the lower deck , சிறுபணியாளர் தொகுதி . 
low er , ப . இறக்கு ; தாழ்த்து ; குறையாக்கு ; குறைபடு ; 
( கப் . ) படகைக் கீழே விடு ; பாய்மரத்தைக் கீழே இழு ; 
உயரத்தின் அளவைக்குறை ; அமிழ்த்து ; படிப்படியாகக் 
கீழே செல் , அமிழ் ; கீழ்நோக்கிச் சாய் ; விலை இறக்கு ; விலை 
குறைவுறு ; முனைப்புக்குறை ; குரல் தணிவுறு ; நிலையிறக்கு , 
இழிவுசெய் . 
lower , 1. , v . = lour . 
low er - brack et , a . பட்டியலின் அடியிற் சேர்க்கப்பட்ட . 
low est , a . low என்பதன் ஏற்றுயர்படி . 
Low land , a . ஸ்காத்லாந்தின் தென்கிழக்குப் பகுதிசார்ந்த 
அல்லது தென்கிழக்குப் பகுதியிலுள்ள . 

77 


Low lander , 11. தென் ஸ்காத்லாந்து வாணர் . 
Low lands , 11. ஸ்காத்லாந்தின் தென்கிழக்குப் பகுதி . 
low lands , 11. pl . பள்ளப்பகுதி நிலம் . 
low liness , 1. பணிவு , பணிவமைதி . 
low ly , a . அடக்கவொடுக்கமான , பணிவுள்ள ; தாழ்நிலையி 
லுள்ள , ஏழ்மைவாய்ந்த ; எளிமையான ; பகட்டில்லாத ; 
ads . அடக்கமாக , பணிவாக ; தாழ்மையாக , எளிமையாக 
low .wa ter mark , n . நீர்மட்ட இழிவரை ; வேலை இறக்க 

எல்லைவரை ; கீழ் எல்லை , அகட்டுநிலை . 
lox , n . = loxygen . 
loxodrom ic , n . எல்லா நிரைகோடுகளையும் சம அளவில் 
ஊடுருவிச் செல்லுஞ் சாய்வரை ; a . சாய்வான தன்மையில் 
கப்பலிற் பயணஞ் செய்கிற ; சாய்வாக மிதந்து செல்கிற ; 
எல்லா நிரைகோடுகள் வகையிலும் ஒரே சாய்வளவில் ஊடு 
செல்கிற . 
loxodrom ics , 11. எல்லா நிரைகோடுகளையும் சம அளவில் 

ஊடுருவிச்செல்லும் கப்பற் பயண முறை . 
lox ygen , n . ஆகாய விமானத்தில் பயன்படுத்தப்படும் நீரியல் 

உயிரகம் . 
loy al , n . மாற உளத்தர் ; கிளர்ச்சிப்பொழுதிலும் பற்று 
மாறாதவர் ; a . திடப்பற்றுடைய ; பற்றுறுதிகாட்டுகிற ; 
ஆர்வப் பற்றுடைய ; நம்பிக்கைக்குரிய ; கடமை தவறாத ; 
காதல் உறுதியுடைய ; பொறுப்பு மீறாத . 
loy alty , 11. இராஜபக்தி , அரசப்பற்று ; நிறைமை , பற்றுறுதி , 

வாய்மை தவறாமை ; பற்றுறுதிக் கோட்பாடு . 
loz enge , n . சாய்சதுர உரு ; வைரவடிவம் ; எதிர்ச்சம கோணத் 
தீர்க்க சதுரம் ; மரபுரிமைச்சின்னத்தில் முதுகன்னி அல்லது 
கைம்பெண் நிலைக்குரிய சாய்சதுரவடிவக் கேடயம் ; சர்க்கரை 
கலந்த எளிதில் கரையுமியல்புடைய மருந்து , நலமார்ந்த 
இன்பண்ட வகை ; பலகணிச்சட்டத்தில் சாய்சதுரக் 
கண்ணாடித்தகடு . 
loz enged , a . மாறுபட்ட வண்ண அடுக்குடைய சாய்சதுரப் 
பலகணிச் சட்டம் பொருந்திய ; பலகணிவகையில் சாய்சதுரக் 
கண்ணாடிச் சட்டங்களையுடைய . 
£ .s.d . , 11. பவுன் - ஷில்லிங் - பென்னி , ஆங்கில நாணயப் படி 

வரிசை ; பணம் ; செல்வம் . 
lubb er , 11 . 

மொண்ணைத்தடியன் , அருவருப்புப் பேருரு 
மடையன் ; நாகரிகம் தெரியாதவன் , நாட்டுப்புறத்தான் , 
காட்டான் ; செயல்நுட்பம் தெரியாத மாலுமி ; ( தொ . ) 
labber s hole , கப்பலின் மேல் தளத்திலுள்ள பெரிய வட்டத் 
துளை ; lubber s line , திசைகாட்டும் பொறியில் கப்பல் 
முகப்புத் திசைகுறித்த வரை . 
lub ricant , 11. மசகுப்பொருள் , உராய்வுகாப்புப் பொருள் ; 

a . மசகியலான , உராய்வுதடுக்கிற . 
lub ricate , v . மசகிடு , உயவிடு ; இயந்திரங்களில் எண்ணெய் 

பூசி உராய்வைக் குறைவாக்கு . 
lubrica tion , 11. மசகிடல் , உராய்வுத்தடை . 
lu bricative , a . உயவுப்பண்புடைய , உராய்வு தடுக்கிற . 
lub ricator , 11. மசகுப்பொருள் . 
lubri city , 11. சறுக்கல் , வழுக்கல் , வழவழப்பு , எண்ணெய்ப் 

பிசுக்கான தன்மை ; ஒழுக்கக்கேடு , காமவெறி . 
Luc an , a . தூயதிரு லூக் ( St. Luke ) சார்ந்த . 
Lucc a , Lucc a oil , n . உயர் தர ஒலிவ எண்ணெய் . 
luce , n . மீன்வகை ; மீன்வகையின் முழு வளர்ச்சியடைந்த 

படிவம் . 
lu cent , a . பளபளப்பான ; ஒளிவீசுகின்ற ; மின்னுகின்ற ; 

அரைகுறையாக ஒளி ஊடுருவிச் செல்லுகிற . 
lucern , lucerne , n . கால்நடைகளுக்குத் தீவனமாகப் பயன் 

படுகிற மணப்புல் சார்ந்த செடிவகை . 
Lucian ic , a . லூசியன் ( Lucian ) என்னும் கிரேக்க எழுத் 
தாளர் பாணியைச் சார்ந்த ; ஏளனம் கலந்த நகைத்திறமுடைய . 


. 


606 


lucid 


lumbricall 


lu cid , a . துலக்கமுள்ள ; தெளிவான ; நன்கு விளங்குகிற ; 
( பூச் . , தாவ . ) வழவழப்பும் பளபளப்புமான மேற்பரப்புடைய ; 
( தொ . ) lucid interval , பைத்தியம் பிடித்தவர்களின் நல்லறி 
வுள்ள இடைவேளை ; குழப்பங்களின் இடையில் அமைதியான 
நிலைமை . 
Lu cifer , n . விடிவெள்ளி ; நரகிறைவன் , சைத்தான் ; நச்சுத் 
தீக்குச்சி ; ( தொ . lucifer match , உராய்வதால் தீப்பற்றும் 
தீக்குச்சி . 
lucif ugous , a . ( உயி . ) பகல் ஒளியை வெறுத்து ஒதுக்குகிற 
luck , 11. ஆகூழ் ; ஊழ்க்கூறு ; தற்செயலான குருட்டுவாய்ப்பு , 
குருட்டடி ; குருட்டுவாய்ப்பான நிகழ்ச்சி ; குருட்டுயோகம் , 
அதிர்ஷ்டம் ; நற்பேறு , நல்வாய்ப்பு ; திருத்தாயம் , யோக 
உயிர்நிலையாகக் கருதப்படும் பொருள் ; ( தொ . ) as luck would 
have it , ஆகூழாக , தற்செயல் வாய்ப்பாக ; down on one s 
luck , அவப்பேற்றினால் ஊக்கங்கெட்டு ; தற்காலிகமாக அவப் 
பேறுற்று ; for luck , நற்பேறு வருவிப்பதற்காக ; try one s 
luck , வெற்றி அவாவித் துணிந்தாடு , நற்பேற்றை எதிர் 
பார்த்து முயற்சி செய் . 
luck ily , adv . நற்பேறாக , அதிர்ஷ்ட வசமாக . 
luck - money , luck - penny , n . யோகப்பணம் ; கால்நடை 
களின் விற்பனையில் விற்பவர் வாங்குபவருக்கு நற்பேறவாவின் 
சின்னமாகத் திருப்பிக்கொடுக்கும் பணம் ; வாய்ப்பு வளப் 
பணம் , நற்பேற்றுச்சின்னமாகச் செலவழியாது வைத் 
திருக்கும் பணம் . 
luck y , a . 

ஆகூழுடைய , ஊழ்த்தகுதிபெற்ற ; குருட்டு 
வாய்ப்பான ; நற்பேறு தருகிற ; நற்பேறு குறித்த ; வாய்ப்பு 
வகைக் கவர்ச்சியுடைய ; வாய்ப்பான சமயத்தில் வந்த , கால 
வாய்ப்புடைய ; இடவாய்ப்புடைய , இயல் வாய்ப்பு வள 
முடைய , நற்பேறுடைய , அதிர்ஷ்டமுள்ள . 
luck y - bag , luck y - tub , 11. யோகப் பொருளெடுப்புப் பை , 
சிறுதொகைக்குக் கையிட்டு எதனையும் எடுக்கும் வாய்ப்பு 
அளிக்கும் பை . 
lucrative, a . ஆதாயம் அளிக்கின்ற , மிகுவருவாய் உடைய , 

ஊதிய மிகுதியுள்ள . 
uc re , n . கீழ்த்தர ஆதாயம் , தகாவழி 

வருவாய் , ஆதாய 
நோக்கப்பணம் . 
Lucret ia , 11. கற்புக்கரசி , உயிரினும் கற்பு மேம்பட்ட தாகக் 

கொண்டொழுகுபவள் . 
luc ubrate , v . ஆழ்ந்த சிந்தனைகளை எழுத்து மூலம் தெரிவி , 
சிந்தனை அலைகளைப் பதிவுசெய் ; ஆழ்ந்தகன்ற ஆராய்ச்சி 
படு எழுது . 
lucubra tion , 11. இராக்கால ஆய்வு ; சிந்தனை ; சிந்தனைத் 

தொகுதி ; ஆழ்ந்தகன்ற ஆராய்ச்சி ஏடு . 
luc ulent , a . தெளிவிளக்கமான , மெய்ம்மை எண்பித்துக் 

காட்டுகின்ற . 
luc us a non lucent do , ( ல . ) n . பொருந்தா விளக்கம் , முர 

ணுரை விளக்கம் . 
Ludd ite , 11 . இயந்திர ஊழித்தொடக்கத்தில் ( 1811-1816 ) 
இயந்திர அழிப்புக் கிளர்ச்சியிலீடுபட்ட குழுவினர் ; 

d . 
இயந்திர அழிப்புக் கிளர்ச்சிக் குழுவினைச் சார்ந்த . 
ludicrous , a . நகைப்புக்கிடமான , கேலியான , முட்டாள் 

தமைான , பொருந்தா ந . 
lud o , n . எளிதான பகடையாட்ட வகை . 
lu es , ( ல. ) n . கொள்ளை நோய் ; ஒட்டுநோய் ; ஒட்டியல் 
பண்பு ; ( தொ . ) lues Boswelliana , தன் நூல்முதல்வரை 
மிகைப்படுத்திக்காட்டும் வாழ்க்கை வரலாற்று நூலாசிரியரின் 
இயல்பான போக்கு ; வாழ்க்கை வரலாற்றாசிரியர் தனது 
நூலுடைத் தலைவரை மிகைப்படுத்திக்காட்டும் இயற்சார்புப் 
போக்கு ; lu es vener ea , மேகநோய் , காமவிளைவு நோய் . 
luff , n . ( கப் . ) பாய்மரத்திற்கு அடுத்துள்ள பாய்ப்பகுதி ; அகல 
மிக்க கப்பல் முன்புறப்பகுதி ; V. கப்பல் தலைப்பை அல்லது 
முகப்பைக் காற்றுத் திசைக்கு அருகில் திருப்பு ; கப்பல் முகப்பு 


காற்றுத்திசைக்கு அருகாகும்படி பயின்கட்டையைத் திருப்பு ; 
படகுபந்தயத்தில் படகை எதிரியது படகின் காற்றுப்புற 
மாகச் செலுத்து . 
luf fing - match , n . படகுபந்தயத்தில் ஒருவர் மற்றவர் 

காற்றுப்புறப் பக்கமடைவதற்குரிய கடும் போட்டி . 
Luft waffe, ( செர் . ) 1. செர்மானிய விமானப்படை , 
lug , n . தூண்டில் இரையாகப் பயன்படுத்தப்படும் பெரிய 

கடற்புழு . 
lug , n . ( கப் . ) நான்கு மூலையுள்ள சாய்மடிப் பாய் . 
Jugs , n . வலித்திழுப்பு , முரட்டிழுப்பு ; ப . வலித்திழு ; முரட்டுத் 

தனமாகப் பற்றியிழு ; வலிந்து கடுமுயற்சி செய் ; பொருத்த 
மின்றி வலிந்துபுகுத்து ; வல்லந்தமாக இழுத்துக்கொண்டு 
செல் . 
lug , n . இயந்திர வார்ப்புப் பகுதியின் பொருத்துமுளை ; 

பிடிப்புக்குமிழ் , பிடிவளை ; காதுபோன்ற பகுதி . 
luge , ( சுவிஸ் . ) 1. சுவிட்சர்லாந்தில் வழங்கும் பனிக்கட்டிச் 

சறுக்கு வண்டிவகை ; ப . பனிக்கட்டி மீது சறுக்கு வண்டியிற் 
செல் . 
lugg age , n . பயணமூட்டை , மூட்டை முடிச்சு , பயணக் கட்டு . 
lugg er , 11. நாலுமூலைப் பாய்களுள்ள சிறு கப்பல் . 
lug sail , n . = lug . 
lugub rious , a . சோர்ந்த தோற்றமுள்ள , துயரார்ந்த . 
luke warm , 11. அரைகுறை ஆர்வமுடையவர் ; a . இளவெப்ப 
முடைய ; அரைகுறை ஆர்வமுடைய , மிகுதி ஆழ் கருத்தில் 
லாத , அக்கறையில்லாத . 
lull , 11. புயலிடை அமைதி ; இடை ஓய்வமைதி ; அமைதிப் 
படுத்தும் பண்பு ; V. அமைதிப்படுத்து ; புயல் அடங்கச் 
செய் ; அரவம் அடங்கச்செய் ; தூங்கச்செய் , தாலாட்டி 
உறங்க வை ; உளக்கொந்தளிப்புத் தணி ; ஐயமகலச் செய் ; 
சூழ்ச்சியால் அவநம்பிக்கை அகற்று . 
lull aby , 11. தாலாட்டுப் பாட்டு ; ப . தாலாட்டு , தூங்கவைப் 

பதற்காகப் பாட்டுப் பாடு . 
lumbag o , n. இடுப்புவாதநோய் , கீல்வாதநோய் ; pl . 

lumbag os . 
lum bar , 11. இடுப்பு நரம்பு ; இடுப்புப்பகுதித் தண்டெலும்பு ; 

a . இடுப்பைச் சார்ந்த , இடுப்பிலுள்ள . 
lum ber 1 , 11. கழிகடை , ஓட்டை உடைசல் குவை , பயனற்ற 

துண்டுத் துணுக்குத் தொகுதி ; சேமிக்கப்பட்ட துண்டுத் 
துணுக்குக்களின் தொகுதி ; இடமடைக்கும் பொருட்குவியல் ; 
தேவையற்ற மிகுகொழுப்பு ; அரைகுறை வேலைப்பாடுடைய 
வெட்டுமரம் ; 3. இடமடை , இடஞ் செலுத்தி நிரப்பு : கொட்டிக் 
குவி ; கூளமாக்கு ; முரட்டுக் கட்டைகளாக வெட்டு ; வெட்டி 
உருவாக்கு . 
Jum ber 4 , ப . அருவருப்பான தோற்றத்துடன் இயங்கு , பெரும் 

பளுவுடன் தட்டுத்தடுமாறிச்செல் , பேரிரைச்சலுடன் இயங்கு . 
lum ber - carrier , 11. வெட்டுமர வணிகப்படகு . 
lum berer , 11. காட்டுமரங்களை வெட்டி வகைப்படுத்துபவர் . 
lum ber - jacket , n . கழுத்தளவும் இறுகத்தக்க ஆடவர் திண் 

ணிய முழுச்சட்டை ; மாதர் முழுச்சட்டை . 
lum berman , n . மரக்கட்டைகளை வெட்டுபவர் ; மரம் 
அறுத்து ஒழுங்குபடுத்துபவர் ; வெட்டுமரக் கட்டைகளைத் 
தூக்கிச் செல்பவர் . 
lum ber - mill , 11. மரக்கட்டைகளை இரம்பத்தினால் அறுக்கும் 

தொழிற்சாலை . 
lum ber -room , 11. கழிவுக்கிடங்கு , பயனற்ற சாமான்கள் 

வைத்திருக்கும் அறை . 
lum ber -scaler , 11. மரக்கட்டைகளை அளப்பவர் . 
lum bo - abdom inal , a . இடுப்பையும் அடிவயிற்றையும் 

சார்ந்த . 
lum brical , n . கைகால் விரல் வளைப்பதற்கான தசைகளில் 
ஒன்று ; a . கைவிரல்களை அல்லது கால்விரல்களை வளைக்கிற . 


. 


607 


Lumiere 


lupine 


lunar ian , 1. நிலாவாணர் , திங்களில் குடியிருப்பவர் ; சந்திர 
மண்டலத்தைப்பற்றிச் சிறப்பறிவுள்ள வான நூலறிஞர் ; 
திங்கட்கோளச் சிறப்பறிவுடைய கப்பலோட்டி 
lun ate, a . ( வில . , தாவ . ) பிறைவடிவுடைய . 
lun atic , 11. பித்தர் , கிறுக்கர் ; வெறியர் ; பைத்தியம் பிடித் 
தவர் ; பித்துக்கொள்ளி ; விசித்திரமானவர் , விந்தையான 
நடத்தையுடையவர் ; இயற்கைக்கு மாறுபட்ட போக்கினர் ; 
அறிவற்றவர் , மட்டி ; a . கிறுக்கான , பித்துப்பிடித்த ; வெறி 
கொண்ட ; 

முட்டாள் தனமான ; விசித்திரப் போக்குள்ள ; 
விந்தை நடத்தையுடைய ; இயற்கைக்கு மாறுபட்ட போக் 
குடைய ; அறிவற்ற ; ( தொ . ) lunatic asylum , பைத்தியக் 
காரர் பாதுகாப்பு விடுதி ; lunatic fringe , இயக்கங்களில் 
வரம்பெல்லையிலுள்ள முனைப்பு வெறியார்வப் பற்றாளர் 
தொகுதி . 
luna tion , n . இரண்டு மறையுலா மதிகளுக்கு இடையிலுள்ள 

காலம் . 
lunch , n . நண்பகலுணவு ; சிற்றுண்டி ; U. நண்பகலுணவு 
உண் ; நண்பகலுணவு அளி , சிற்றுண்டி அருந்து ; சிற்றுண்டி 
அளி . 
lun cheon , 11. = lunch . 
lune , n . பிறைவடிவம் ; ( வடி . ) இணைவிற் கட்டம் , சமதளத்தில் 
அல்லது உருளைப்பரப்பில் இரண்டு வில்வளைவுகளுக்கிடைப் 
பட்ட வடிவம் . 
lunette , n . வில்வடிவ முகட்டொளிப் புழைவாய் , வளைமாட 
முகட்டில் பிறைவடிவான வண்ண ஓவியப்பகுதி ; 
வகையில் முனைப்பான இரண்டு முகப்புக்களையும் இரண்டு 
இணைச் சிறைகளையும் கொண்ட கட்டுமானம் ; தட்டை வடி 
கடிகாரக் 

கண்ணாடிவில்லை ; ( வர . ) தலைவாங்கிப் 
பொறியில் கழுத்தை விடுவதற்கான துளை . 
lung , n . நுரையீரல் ; 

நுரையீரல் ; செயற்கை மூச்சு ஊட்டுவதற்காக 
நோயாளியின் உடம்பின்மேல் பொருத்தப்படும் இருப்புக்கூடு ; 
( தொ . ) good lungs , உறுதியான குரல் ; lungs of London , 
பெரிய பட்டணத்தில் அல்லது அதற்கருகில் உள்ள திறந்த 
வெளியிடங்கள் ; lungs of oak , நுரையீரல் நோய்க்கு நல்ல 
தெனக் கருதப்படும் காளான்வகைப் பூண்டு . 
lunge , 11. வட்டோட்ட வீதி , வட்டமான குதிரை வையாளி 
வீதி ; வட்டணைக்கயிறு , குதிரைகளை வட்டாகாரமாக ஓட 
விடும்போது பிடிக்கும் கயிறு ; ப . குதிரையை வட்டோட்ட 
வீதியில் பழக்கு ; வட்டணைக் கயிற்று தவியால் குதிரையை 
ஓடவிட்டுப் பயிற்றுவி . 
lunge , 11. வாட்போரில் திடீரென்ற வாட்குத்து ; திடீரென்ற 
முன்னோக்கிய பாய்வு , பாய்ச்சல் ; 3. வாளினாற் குத்து . 
குத்துச்சண்டையில் தோள்வாங்கிக் குத்து ; குதிரைவகையில் 
எற்று , உதை ; படைக்கலங்கொண்டு ஓங்கிக்குத்து ; குத்திச் 
செலுத்து ; திடீரென்று பாய்ந்து செல் ; திடீரெனப் பாய்ந்து 
புறப்பட்டுச்செல் . 
lung - fish , n . நுரையீரலுடன் செவுள்களும் உடைய மீன் 


அரண் 


Lum iere , a . வண்ண நிழற்பட முறை சார்ந்த ; ( தொ . ) 

Lumiere process , வண்ண நிழற்பட முறை . 
lum inary , 1. ஒளிப்பிழம்பு , ஒளிபரப்பும் பொருள் ; ஒளிக் 
கோணம் ; புகழ்சான்றவர் ; ஆன்றோர் ; அறிவு மேதை ; 
ஆன்மிக வழிகாட்டி ; தலைமைப் பெருந்தகை. 
luminif erous , a . ஒளிவழங்குகின்ற , ஒளிக்கதிர் பரப்புகின்ற . 
lum inous , a . ஒளிபிறங்குகின்ற , ஒளிதிகழ்கின்ற , சுடர் ஒளி 
வீசுகின்ற ; இருளில் ஒளி வீசுகின்ற , மின்னிடுகிற ; மின்னொளிர் 
வுடைய ; பளபளப்பான , மினுமினுப்புள்ள ; எழுத்தாளர் 
வகையில் நல்விளக்கம் அளிக்கிற , எழுத்தாண்மை வகையில் 
விளங்க வைக்கிற ; ( தொ . ) luminous paint , இருளில் ஒளி 
விடுகிற வண்ணப்பூச்சு . 
lump , n . கட்டி , மொத்தை ; பெரிய அளவு , மிகுதியான 
அளவு ; கும்பு , குவியல் ; உருவாக்கத் தகுதியான களிமண் 
பாளம் ; ரொட்டி சுடுவதற்குத் தகுதியான பிசைந்த மாவு 
உருண்டை ; தசைமுண்டு , இயற்கைக்கு மாறான தசைவளர்ச்சி ; 
புடைப்பு , வீக்கம் , கன்றிய காயமுனைப்பு ; மந்தமதி , பேதை ; 
0. மொத்தையாகத் திரட்டு ; கூளமாகக் குவி ; வகைதிரி 
பின்றிப் பலதிறங்களையும் ஒருநிலைப்படக் குவி ; பந்தய முதலி 
யவற்றில் முழுப்பணத்தையும் பணயமாக வை ; கட்டியாக 
எழு ; கட்டியாகப் புடைத்து உருவாகு ; பளுவுடன் இயங்கு ; 
பளுப்பட அமர் ; ( தொ . ) in the lump , மொத்தத்தில் , ஒரே 
மொத்தமாக ; எல்லாவற்றையும் ஒன்றாகக் கொண்டால் ; 
is & lump of selfishness , முற்றமுழுக்கத் தன்னலமே கொண்ட 
வர் ; lump in throat , உணர்ச்சியால் உண்டாகும் தொண்டை 
அழுத்தம் ; lump sugar , வில்லைச்சர்க்கரை ; lump sum , முழு 
மொத்தத் தொகை . 
lump , n . வயிற்றிலுள்ள உறிஞ்சும் வட்டத்தகட்டினால் 

பொருள்களின்மீது கெட்டியாக ஒட்டிக்கொள்ளும் நீல 
வண்ண மீன்வகை . 
lump , . வேண்டாவிருப்புடன் ஏற்றுக்கொள் . 
lum per , 11 . 

கப்பல் சரக்கேற்றி இறக்குபவர் ; வேலைக் 
குத்தகைக்காரர் ; திட்பநுட்பமற்ற வகைமுறை அமைப்பாளர் . 
lum ping , a . ( பே - வ . ) பெரிய ; ஏராளமான ; ( தொ . ) lumping 

weight, நல்ல பளு . 
lum pish , a . மிகுபளுவுடன் இடக்குமடக்கான , மொட்டை 

மொழுக்கையான ; மட்டித்தனமான , மரமண்டையான . 
lum py , a . கட்டிகளால் நிறைந்த ; கட்டிகளால் மூடப்பட்ட ; 

காற்றினால் நீர் சிறுசிறு அலைகளாகத் துண்டாடப்பட்ட . 
lun acy , n . கோட்டி , கிறுக்கு , பைத்தியம் ; ( சட் . ) குடி 
யுரிமைக் கையாட்சிக்குக் குந்தகமான அறிவுக்கோளாறு ; 
படுமுட்டாள் தனம் ; ( தொ . ) Commissioner in lunacy , 
பித்தர் காப்புமனையைப் பார்வையிடுவதற்கு அமைக்கப்பட்ட 
பதின்மர் குழுவில் ஒருவர் ; Commission of lunacy , குறிப் 
பிட்ட ஆளின் அறிவொழுங்குநிலை ஆய்வு செய்வதற்குரிய 
அதிகாரம் ; Master in lunacy , பைத்தியக்காரர் என்று குறிக் 
கப்படுபவரின் செயல்தேர்ந்தாயும் பொறுப்புடைய அலுவலர் . 
lun ar , n . மதிநிலை , கதிரவன் அல்லது கோள் அல்லது வான் 
மீனிலிருந்து சந்திரனுக்குரிய கோணத்தொலைவுநிலை ; பிறை 
வடிவான மணிக்கட்டெலும்பு ; a . நிலாக்கோளத்துக்குரிய ; 
சந்திரனைப்போன்ற ; திங்களால் தோற்றுவிக்கப்பட்ட ; 
வெளிறிய , மங்கலான , வெளுத்த ; மந்தமான ; மெல்லிய ; 
பிறைவடிவான ; வெள்ளி சார்ந்த ; வெள்ளி கொண்டுள்ள ; 
( தொ . ) lunar bone , பிறைவடிவான மணிக்கட்டெலும்பு ; 
lunar caustic , உருகி இணைவுற்ற வெள்ளிவெடியகி ; lunar 
cycle, மாநிலா வட்டம் , 19 ஆண்டுக்காலம் ; lunar month , 
இரண்டு மறையுலா மதிகளுக்கு இடைப்பட்ட காலம் , 29 ; 
நாட்கள் , ஏறத்தாழ நான்குவாரக் காலம் ; lunar nodes , 
சந்திரன் அயனவரையைக் கடடக்குமிடம் ; lunar observation , 
நிரைகோட்டுநிலைக் கணிப்புக்குப் பயன்படும் மதிநிலைத் 
தொலைவுக்காட்சி ; lunar politics , செயல் வகைக்கு ஒவ்வாத 
அரசியல் ; செயல்வகைக்குப் புறம்பான சிக்கல்கள் ; பயனற்ற 
சிறு செய்திகள் . 


வான 


வகை , 


lung - pow er , n . குரல் ஆற்றல் . 
lung wort , n . நுரையீரல் நோய்க்கு நல்லதெனக் கருதப்படும் 

காளான்வகைப் பூண்டு . 
lunisol ar , a . திங்களுக்கும் ஞாயிறுக்கும் ஒருங்கே தொடர் 
பான ; ( தொ . ) lunisolar period , ஞாயிறு வட்டமும் திங்கள் 
வட்டமும் ஒன்றுபட்டுப்போகும் நிகழ்ச்சிகளுக்கிடையிலுள்ள 
532 ஆண்டுகள் கொண்ட கால அளவு ; lunisolar year , 
ஞாயிறு திங்களின் வட்ட மாறுதல்களினால் முறைப்படுத்தப் 
படுங் கூறுகளையுடைய ஆண்டு . 
lunk ah , ( இ . ) 1. காரச் சுருட்டு வகை . 
lup in , lup ine1 , 11. கால்நடைத் தீனியாக உதவுந் தோட்டச் 

செடிவகை. 
lup ine , a . ஒநாய்க்குரிய ; ஓநாய் இனஞ் சார்ந்த ; ஓநாய் 
போன்ற . 


608 


lyke - wake 


lupines 
lup ines , n . pl . கால்நடைத் தீனியாக உதவும் தோட்டச்செடி 

வகைகளின் விதை . 
lup us , n . தோல் படைநோய் வகை . 
lurch 1 , 1. கடுந்தோல்வி நிலை , எட்டாநிலை ; ( தொ . ) leave 
in the lurch , நண்பனை - கூட்டாளியை இடர்ப்பாடான 
நிலையில் கைவிட்டுவிடு . 
lurch n . திடீர்ச்சாய்வு , தடுமாற்றம் ; V. திடீரென ஒருபக்கஞ் 

சாய் , தடுமாறு . 
lurch er , n . சிறு திருட்டுச் செய்பவர் , மோசடிக்காரர் ; 
ஒற்றர் ; கள்ளவேட்டைக்காரர் பயன்படுத்தும் கலப்பின 
நாய் வகை . 
lure, n . வேட்டைப்பருந்தைத் திருப்பி வருவிப்பதற்குரிய 
கவர்ச்சிச்சின்னம் ; வஞ்சக்கவர்ச்சிப் பொருள் ; வஞ்சக்கவர்ச்சி 
இரை ; வேட்டைக்கவர்ச்சி ; மாயக்கவர்ச்சித் திறம் ; U. கவர்ச் 
சிச் சின்னத்தால் வேட்டைப் பருந்தை மீட்டழை ; மருட்டு , 
கவர்ச்சிக்குட்படுத்து , வசப்படுத்து ; ஏய் ; ஆசைகாட்டி 
இழு ; தூண்டிச் செயலாற்றுவி . 
lur id , a . கோர உருவான , பேய்போன்ற ; வெளிறியதோற்ற 
முடைய ; பயங்கரமான ; அச்சக்கூறுகள் வாய்ந்த ; இயல்பு 
முரணிய ; கொந்தளிக்கிற ; ( தாவ . ) மங்கலான மஞ்சள் 
பழுப்பு நிறமுடைய ; ( தொ . ) cast & lurid light on character 
or facts , நடத்தை அல்லது செய்திகளை அவலமாக அல்லது 

பயங்கரமாகக் காட்டு . 
lurk , n . மறைவு ; 3. பதுங்கியிரு , ஒளிந்திரு ; காத்திரு , உள் 

ளுறைவாயிரு ; கவனிக்கப்படாமல் இரு , வெளிப்படாதிரு , 
உள்ளுறையாயிரு ; ( தொ . ) on the lark , மறைவில் ஓற்றாடிக் 
கொண்டு , வேவுபார்த்துக்கொண்டு . 
lurk ing - place, n . மறைவிடம் , ஒளிந்திருக்குமிடம் . 
lu scious , a . மிகுமதுரமான , நறுஞ்சுவையுள்ள ; தெவிட்டும் 
அளவுக்கு இனிப்பாயிருக்கிற ; அளவுமீறிய கவர்ச்சியுடைய ; 
மொழிநடை வகையில் புலனின்பக் கவர்ச்சிமிக்க ; சிற்றின்பச் 
சுவைகனிந்த . 
lush , a . புல் தழை வகையில் வளமை ததும்பிய . 
lust , n . இச்சை , கழிகாமம் ; 

இச்சை , கழிகாமம் ; அடங்காச் சிற்றின்ப அவா , 
தகாச் சிற்றின்பவேட்கை ; மட்டில் புலனுகர்வீடுபாடு ; 0. 
மிகுவிருப்பங்கொள் , இச்சைகொள் , காமவிகாரமுறு . 
lus tral , a . தூய்மைச் சடங்கு சார்ந்த , வினைமுறையாகத் 
துப்புரவு செய்வது பற்றிய , துப்புரவுச் சடங்கில் பயன் 
படுத்தப்படுகிற . 
lus trate, V. கழுவாய்ப்பலி கொடுத்துத் துப்புரவாக்கு , வினை 
முறைச் சடங்குகள் செய்து தூய்மைப்படுத்து , திருமுழுக் 
காட்டித் தூய்மை செய் . 
lus tre , n . பளபளப்பு , ஒளிர்வு ; பிறங்கொளி ; காந்தி ; 
புறப்பொலிவு ; கதிரொளி ; அழகொளி , மிகுவனப்பு ; பகட்டு ; 
மிகுபுகழ் ; மேன்மை , தனிச்சிறப்பு ; சரவிளக்கு ; சரவிளக் 
கின் தொங்கல் கண்ணாடிப்பட்டை ; மெல்லிய பளபளப்பான 
உடுப்புத் துணிவகை ; ஒளிரும் மேற்புறமுடைய கம்பளி வகை ; 
ப . துணி மெருகிடு ; மட்பாண்டம் பளபளப்பாக்கு . 
lus tre , n . = lustrum . 
lus trine, 111. பளபளக்கும் பட்டுத் துணிவகை . 
lus trum , 11. ஐந்தாண்டுக்காலம் ; pl. lus tra , lus trums . 
lus ty , a. உடல்நலமும் வலிமையும் வாய்ந்த ; ஊக்கமுடைய , 

எழுச்சியுடைய , சுறுசுறுப்புள்ள . 
lu sus natur ae , ( ல . ) 11. இயல்பிழுக்கம் , பெரிதும் இயல் 
முரணிய இயற்கைப் படைப்பு , இயல்திரி விலங்குரு ; இயல் 
திரி செடிவடிவம் ; இயற்கையின் திருவிளையாடல் . 
lu tanist , n. யாழ்ப்பாணர் , யாழ்வகை வாசிப்பவர் . 
lute ", 11. 14-17 - ஆம் நூற்றாண்டுகளில் கையாளப்பட்ட யாழ் 

போன்ற இசைக்கருவி வகை ; ( தொ . ) little rift within the 
lute, யாழ் உட்கீறல் ; மூளைக்கோளாறின் தொடக்கம் ; 
கலகத்தின் தொடக்கக் குறி. 


lute , 1 , சீலைமண் , மண்பூச்சடைப்பு ; காற்றுப்புகா மண் 
ணடைப் பூச்சு ; கலமட்பூச்சு ; ஒட்டுச்செடிப்பூச்சுக்காப்பு ; 
3. சீலைமண்பூசு , மண்பூசியடை , மட்காப்பிடு . 
lu teoful vous , a . பழுப்பு கலந்த சிவந்த மஞ்சள் நிறமான . 
lu teous , a . ( தாவ . ) திண்ணிய செம்மஞ்சள் நிறமான . 
lute string , n . பளபளப்பான பட்டுத்துணி . 
Lute tian , a . பாரிஸ் நகர வாணர் சார்ந்த . 
Lu theran , n . மார்டின் லூதர் ( Martin Luther 1483-1546 ) 
என்னும் செர்மன் சமய சீர்திருத்தக்காரரைப் பின்பற்றுபவர் ; 
ஆக்ஸ்பர்கில் ( Augsburg ) அறிவிக்கப்பட்ட சமயக்கோட்பாடு 
களை ஒப்புக்கொள்ளும் திருச்சபையைச் சேர்ந்தவர் ; a . 
மார்டின் லூதர் சார்ந்த ; ஆக்ஸ்பர்கில் அறிவிக்கப்பட்ட 
சமயக் கோட்பாடுகளை ஒப்புக்கொள்ளுந் திருச்சபை சார்ந்த . 
lux ate , v . மூட்டு விலகச்செய் ; இடம்பெயர் . 
luxa tion , 1. இடப்பெயர்வு . 
luxe, ( பிர . ) n . மிகுநிறைவு ; ( தொ . ) De luxe , நிறைந்த வசதி 

யுடைய . 
luxur iant , a . இனப்பெருக்க வளமுள்ள ; தாராளமாக வளர் 
கிற ; அளவுமீறிய செழிப்புவாய்ந்த ; இலக்கியநடை - கலைப் 
பாணி வகையில் அணி வளம் நிரம்பிய , அழகுச்சொற் 
பெருக்கம் உடைய . 
luxur iate , v . களியாட்டயர் , இன்பத்தில் மூழ்கிக்களி ; 

கவலையற்று வாழ் , நீடின்பம் நுகர் . 
luxur ious , a . உயர் இன்பவாழ்வுடைய ; இன்பவாழ்வுக் 
குகந்த ; ஒய்யாரமான ; செழிப்பான ; கட்டற்ற புலனுகர் 
வின்பஞ் சார்ந்த . 
lux ury , n . உயர் இன்பவாழ்க்கை ; இன்பவாழ்க்கைப் பொருள் ; 
அரும்பெறல் இன்பப்பொருள் ; உயர்விலைப்பொருள் ; கவலை 
யற்ற இன்பப்பெருவாழ்வு ; இன்றியமையக்கூடிய ஆனால் 
விரும்பத்தக்க பொருள் . 
lycan thropy, 11. சூனியக்காரியின் ஒநாய் உருவேற்பு ; தாம் 
விலங்காய்விட்டதாகக் கொண்ட மருட்சியால் நோயாளி 
விலங்கின் குரல் -உணவுப்பண்புகளை மேற்கொள்ளல் . 
lycee , ( பிர . ) n . பிரஞ்சு நாட்டில் அரசினர் நடத்தும் இடை 

நிலைப்பள்ளி . 
Lyce um , n . அரிஸ்டாட்டில் தம் மாணவர்க்கு மெய்விளக் 
கியல் கொள்கைகளைக் கற்பித்த ஆதென்ஸ் நகரத்திலுள்ள 
தோட்டம் ; இலக்கியக் கழகம் ; சொற்பொழிவுக் கூடம் ; 
கற்பிக்குமிடம் . 
Lych nis , n . இளஞ்சிவப்பு மலர்களையுடைய செடி இனம் . 
lyc opod , 11. ( தாவ . ) நிமிர்ந்த சிதல் உறைகளையுடைய பாசி 

வகை . 
lycopod ium , n . ( தாவ . ) நிமிர்ந்த சிதல் உறைகளையுடைய 
பாசிவகை ; பாசிவகையிலிருந்து எடுக்கப்பட்டு அறுவை 
மருத்துவத்தில் உறிஞ்சு பொருளாகவும் நடிப்பரங்க மின்செய் 
ஒளியாகவும் பயன்படும் நுண்பொடிவகை . 
lydd ite , n . ஆற்றல்மிக்க வெடிமருந்து வகை . 
Lyd ian , n . மேலை ஆசியாவின் பண்டை நாடாகிய லிடியா 
வில் வழங்கிய மொழி ; லிடியாவில் வாழ்ந்தவர் ; a . லிடியா 
நாட்டைச் சார்ந்த ; ( தொ . ) Lydian mode , ( இசை . ) பண் 
டைய கிரேக்க சுரவரிசை வகை . 
lye , n . கடுங்கார நீர் , ஆற்றல் வாய்ந்த கழுவுநீர்ம வகை ; 

மாசு போக்கி . 
ly ing , 11. படுத்திருத்தல் ; படுக்குமிடம் ; a . படுத்திருக்கிற ; 

( தொ . ) lying in , மகப்பேறுற்ற நிலையில் . 
ly ing , 71 . பொய் பேசுதல் ; a . பொய் பேசுகிற , ஏமாற்று 

கிற, பொய்யான . 
ly ing - in , n . மகப்பேறுற்ற நிலை ; ( தொ . ) lying - in 

hospital , மகப்பேற்று மருத்துவமனை . 
lyke wake, 11. இறந்தோர் உடலுக்கு இராக்காவல் விழிப்பு . 


வகை . 


609 
lyme - grass 

lysol 
lyme - grass, n . மணலின் புடைபெயர்ச்சியைத் தடுப்பதற் Lyr aid , 11. ( வான் . ) வடக்கு விண்மீன்குழுவினின்றும் ஏப்ரல் 
கும் பயிரிடும் புல்வகை. 

20 வாக்கில் பரவும் ஒளி . 
lymph , n . ( செய் . ) தூயநீர் ; ( உட . ) நிணநீர் ; புண் முதலி lyr ate , a . ( வில . , தாவ . ) யாழ் வடிவமுள்ள . 
யவற்றிலிருந்து கசியும் ஊனீர் ; ஆவின அம்மைக் கொப் lyre , n . வழக்கற்றுப்போன யாழ்போன்ற நரப்பிசைக்கருவி 
புளங்களிலிருந்து எடுக்கப்படும் சீநீர் ; காப்புச் சீநீர் வகை ; 
( தொ . ) vaccine lymph , ஆவின அம்மைக் கொப்புளங்களி lyre .bird , n . யாழ்வடிவிலமைந்த தோகையினையுடைய 
லிருந்து எடுக்கப்படும் சீநீர் . 

ஆஸ்திரேலியப் பறவை வகை . 
lymphat ic , 11. ஊனீர் நாளம் ; a . நிணநீர் சார்ந்த ; சீநீர் ly ric , 11. சிறிய அளவின தான உணர்ச்சிப்பாடல் ; தன் 
சுரப்பிக்கிற ; ஊனீர் கொண்டு செல்கிற ; ஊளைச்சதையுள்ள ; னுணர்ச்சிப்பாட்டு ; a . யாழ்சார்ந்த ; யாழுக்குரிய , பாடுதற் 
வெளிறிய தோலுடைய ; மந்தமான ; சோம்பலான ; கேற்ற ; இசைப்பாட்டாகப் பாடத்தக்க ; பாடலுருவான ; 
lymphatic gland , நிணநீர்ச் சுரப்பி ; lymphatic vessel , ஊன் பாடலினது இயல்புள்ள ; பாடலினால் தெரிவிக்கப்பட்ட ; 
நீர் நாளம் . 

பாட்டில் வெளியிடத்தக்க ; கவிஞரின் தற்கருத்துணர்ச்சி 
lynce an , a . காட்டுப்பூனையின் கண் பார்வையுடைய ; கூரிய 

களைத் தெரிவிக்கிற ; கவிஞர் வகையில் உணர்ச்சி நிரம்பிய 
பார்வையுள்ள . 

சிறு பாடல்கள் எழுதுகிற ; ( தொ . ) lyric drama , the lyric 

stage , உணர்ச்சிப்பாடல் நாடகம் . 
lynch , n . சட்டமுறைப்படா வழக்குமன்ற நடவடிக்கை ; U. 
சட்ட முறையின்றித் தான்தோன்றித்தனமான தீர்ப்பளி; 

ly rical , a . உணர்ச்சிப்பாடல் 

உருவான ; உணர்ச்சிப் 
தான்தோன்றித்தனமாகக் கொலைத்தண்டனை விதி ; ( தொ . ) 

பாடலுக்குரிய மொழிநடையில் அமைந்திருக்கிற ; உணர்ச்சிப் 

பாடலுக்குகந்த மொழிநடையுடைய . 
Judge Lynch , சட்டவிரோதமான நீதிமன்றக் கற்பனை உரு 
வகம் ; lynch law , Lynch law , சட்டவிரோதமான நீதிமன்ற ly ricism , n . உணர்ச்சிப்பாடலாயமைந்த ; உணர்ச்சிப்பாடற் 
விதிமுறை . 

பண்பு ; உயர் தர உணர்ச்சிப்பாங்கு . 
lynx , n . சிவிங்கி , குறுவாலுடைய பூனையின விலங்குவகை . 

ly rics , n . pl . உணர்ச்சிப் பாடல்கள் . 

Lyr id , n . = Lyraid . 
lynx - eyed , a . கூரிய பார்வையுள்ள . 

lyr ist , n . யாழ்ப்பாணர் ; உணர்ச்சிப் பாடற்கவிஞர் . 
Ly on , Lyon King of Arms, n . ஸ்காத்லாந்தின் 

lys ol , n. நோய்தொத்தல் தடுப்புநெய் ; நச்சுத்தடை மருந் 
முதன்மையான படைக்கல அதிகாரி . 

தாகப் பயன்படுத்தப்படும் நீரில் கரையத்தக்க சவர்க்கார 
Lyr a , n . வடக்கு விண்மண்டல மீன்குழு . 

நெய்க்கலவை வகை . 


. 


M 


Ma 


madapollam 


M. 


a , n . = mamma . 
ma am , n . = madam . 
mac , 11. ( பே - வ . ) = macintosh . 
maca bre , a . கொடூரமான , கோரமான ; ( தொ . ) Danse 

macabre , கொடுகொட்டியாடல் . 
macaco , 11. அமெரிக்க குரங்கு வகை . 
macaco , n . மனிதக்குரங்கு வகைகள் . 
macad am , n . பாட்டைச்சரளை , பாட்டை போடுவதற்குரிய 
ஒரே சீராக உடைக்கப்பட்ட கல்துணுக்குத் தொகுதி ; a . 
ஜான் மக்காடம் ( John Macadam 1756-1836) கண்டமுறையிற் 
போடப்பட்ட ; சரளையிடப்பட்ட . 
macad amize , v . பாட்டைக்குச் சரளை போடு . 
macaron i , 1. கோதுமைமாக் குழல்பண்ணியம் ; பல்கூட்டு ; 
வண்ணப் புனைபொருள் ; பறவை வகை ; ( வர . ) பதினெட் 
டாம் நூற்றாண்டு வழக்கில் ஒய்யாரன் , பிலுக்கன் ; ( தொ . ) 
macaroni cheese , பாலாடைக்கட்டியுடன் வேகவைக்கப்பட்ட 
கோதுமை மாப்பசைச் சுருள் பண்ணியம் . 
macaron ic , a . பாடல்கள் வகையில் நையாண்டி வடிவத்தி 
லுள்ள ; மணிப்பிரவாளமான , லத்தீன் ஆங்கிலச் சொற் 
கதம்பமான , குழப்பமான . 
macaron ics , n . pl . கேலிப்பாடல்கள் ; லத்தீன் ஆங்கில 

மொழிச்சொல் வழக்குகளின் கதம்பம் , குழப்பம் . 
macaroon , 1. முட்டை வெண்கரு வாதுமை சர்க்கரை 

முதலியன சேர்த்துச் செய்யப்படும் அப்பவகை . 
macart ney , n . வான்கோழியினப் பறவை . 
macass ar , macass ar oil , n . கூந்தல் தைல வகை . 
macaw 1 , 1 . 

கிளி வகை . 
macaw 1. பனை வகை . 
macc abaw , n . = maccaboy . 
Maccabe an , a . கி . பி . 166- இல் சிரியாமன்னரின் கொடுங் 
கோன்மையிலிருந்து யூதேயாவை விடுவித்த யூத இளங்கோக் 
கள் சார்ந்த . 
macc aboy , n . நறுமண மூக்குத்தூள் . 
mace , n . ( வர . ) செண்டு , தண்டாயுதம் ; பணித்துறை 

முத்திரைக்கோல் ; மேசைப்பந்தாட்டக் கோல் . 
mace , n . சாதிபத்திரி , சாதிக்காயின் மேல்தோடு . 
mace - bearer , n . பணித்துறை முத்திரைக்கோல் ஏந்திச் 

செல்லும் அலுவலர் . 
ma cedoine, 11 , காய்கறிக்குழம்பு ; சமையலுக்குரிய குழம்புச் 

சாறு . 
ma cerate , v . ஊறவைத்து மென்பதமாக்கு ; பட்டினியால் 

மெலிவி ; மெலிந்து நலிவுறு . 
machan , ( இ . ) n . பரண் . 
inachet e , 1. = matchet . 
Machiavell i , n . அரசியலில் இரண்டகஞ் செய்பவன் , 

சாணக்கியன் , பழிக்கஞ்சாச் சூழ்ச்சிக்காரன் , 
Machiavell ism , n . சூழ்ச்சிக்குத் தயங்காத அரசியல்முறை , 

சாணக்கியம் . 
machic olate, v . ( க.க. ) தாக்குபவர்கள்மேல் கற்கள் முதலி 
யவற்றை எறிவதற்காக மதிற்சுவர்களில் தண்டயங்களுக் 
கிடையில் இடைவெளிகள் ஏற்படுத்து . 
machicoul is , n . ( க - க . ) துப்பாக்கி வைத்துச் சுடுவதற்காக 

மதிற்சுவர்த் தண்டயங்களுக்கிடையிலுள்ள வெளியிடம் . 
mach inate , U. சூழ்ச்சிசெய் , சதிவேலைகள் புரி , 
machina tion , 11. சூழ்ச்சி , சதி . 
mach inator , 11. சூழ்ச்சியாளர் . 
machine , n . இயந்திரம் , விசைப்பொறி , இயற்பியல் விசை 
யைச் செலுத்துவதற்கான அமைவு ; விசையைக் கொண்டு 
செலுத்தும் கருவி ; விசையைப் பயன்படுத்தும் கருவி ; இருசக்கர 


மிதிவண்டி , முச்சக்கர மிதிவண்டி ; இயந்திரம் போல வேலை 
செய்பவர் ; அறிவைச் செலுத்தாமல் செயலாற்றுபவர் ; சற் 
றும் பிசகாமல் ஒழுங்காகச் செயலாற்றுபவர் ; மேலாண்மை 
இயக்கும் அரசியல் அமைப்பு ; ப . இயந்திரத்தினால் செய் , 
இயந்திரத்தின் உதவியால் வினையாற்று ; இயந்திரத்தைப் 
பயன்படுத்து ; ( தொ . ) machine tool , இயந்திரத்தினால் 
இயக்கப்படுங் கருவி ; simple machine , கிளையுறுப்புக்கள் 
இல்லாத தனிநிலை இயந்திரம் . 
machine - gun , n . இயந்திர பீரங்கி , சக்கரங்களின் மேல் 
ஏற்றப்பட்டுத் தானே விரைவில் சுடும் பீரங்கி ; V. இயந்திர 
பீரங்கியால் சுடு . 
machine - made , a . இயந்திரத்தினாற் செய்யப்பட்ட . 
machi nery , 11. இயந்திரத்தொகுதி ; இயந்திரக் கருவிகலத் 
தொகுதி , இயந்திரப்பணி ; இயந்திர விசை ; இயந்திர 
அமைப்பு ; இலக்கியத்துறையில் இயற்கை கடந்த ஆள் 
நிகழ்ச்சித் துணை அமைப்பு . 
machi nist , n . இயந்திரங்கள் செய்பவர் ; இயந்திரங்களை 
நெறிப்படுத்துபவர் ; இயந்திரங்களை இயக்குபவர் ; இயந்திர 
இயக்கவல்லுநர் ; தையல் இயந்திரத்தில் வேலை செய்பவர் . 
machom eter , 11. விமானக்காற்று ஒப்புவிசைமானி , திணை 
நிலக்காற்று வேகத்தின் கூறளவாக விமான வேகத்தை 
கணித்தளவிடும் கருவி . 
mac intosh , n . மழைச்சட்டை , மழை மேலங்கி . 
mack , n . ( பே - வ . ) = macintosh . 
mack erel , n . கானாங்கெளுத்தி , உணவாகப் பயன்படும் கடல் 
மீன்வகை ; ( தொ . ) mackerel breeze, mackerel gale , கடலின் 
மேற்புறத்தைச் சலசலக்க வைத்துக் கானாங்கெளுத்தி 
மீன் பிடிப்பதற்குதவும் வன்காற்று ; mackerel sky , நீண்ட 
மெல்லிய ஒருபோகான பஞ்சுத்திரள்கள் போன்ற மேகங் 
களுடன் கூடிய வானம் . 
mack intosh , n . = macintosh . 
ma cle, 11 . 

இரட்டைப்பளிங்கு ; கனிப்பொருளில் உள்ள 
கறுப்புப்புள்ளி. 
Macon , ( பிர . ) 1. பிரஞ்சு நாட்டிலுள்ள இன்தேறல் வகை . 
macon ochie , 11. படைவீரர்களுக்குக் கொடுக்கப்படும் பேழை 

உணவுவகை . 
macra me , n . இழைமுடிச்சுக்களின் விளிம்பு , கயிற்று முடிச் 

சின் விளிம்பு . 
macrocephal ic , a . நீண்ட அல்லது பெரிய தலையுடைய . 
mac rocosm , அண்டம் , அகிலம் , பேரளவினதாகிய 

முழுமை . 
macrom eter , n . தொலைவிலுள்ள பொருள்களை அளப்பதற் 

கான கருவி . 
mac ron , 11. நெடிற்குறி . 
macroscop ic , a . வெற்றுக் கண்களுக்கே புலனாகிற . 
mac ula , n . பரிதி வட்டத்திலுள்ள கரும்புள்ளி ; கனிப் 
பொருளில் உள்ள களங்கம் ; தோலில் நிலையாக உள்ள மறு ; 
pl . mac ulae . 
mad , a . பித்துப்பிடித்த , மூளைக்கோளாறுடைய , தன்னிலை 
மறந்த , மதிகேடான , அறிவுகெட்ட ; மனவெழுச்சிகொண்ட , 
மதிமயக்கமுற்ற ; ( பே - வ . ) மன எரிச்சலுற்ற ; விலங்குகள் 
வகையில் வெறிபிடித்த ; மகிழ்ச்சி மீதூர்ந்த , உவகை வெறி 
பிடித்த ; V. பித்துக்கொள்ளச் செய் ; பைத்தியமாயிரு , வெறிச் 
செயல்கள் புரி ; ( தொ . ) like mad , மூர்க்கமாக , வல்லந்த 
மாக ; mad as a hatter , முழுப்பைத்தியம் பிடித்த. 
mad am , n . பெருமாட்டி , மாதரைக்குறிக்கும் நன்மதிப்பு விளி. 
madame . ( பிர . ) n . திருவாட்டி , மாதர் குறித்த நன்மதிப்படை 
மொழி ; பெருமாட்டி , மாதர் குறித்த நன்மதிப்பு விளி; pl . 
nesdaines , ( தொ . ) Madame Tussaud s , லண்டன் மெழுகுச் 
சிலைக் காட்சிச்சாலை . 
madapoll am , n . முன்பு தமிழகத்தில் நெய்யப்பட்ட பருத்தித் 
துணி வகை . 


1 


கண்ணாடி ; 


பவள வகையை 


611 
madcap 

magnet 
mad cap , n . 

எளிதில் உணர்ச்சி வசப்படுபவர் , பித்துக் magen ta , n . ஒண் சிவப்புச்சாயம் ; a . ஒண் சிவப்புச்சாயர் 
கொள்ளி . 

தீட்டப்பட்ட ; ஒண் சிவப்புச்சாயம் போன்ற . 
madd en , v . பித்துக்கொள்ளச்செய் , பைத்தியமாக்கு ; சின magg ot , n . சில பூச்சிகளின் முட்டைப்புழு ; நிலையற்ற 
மூட்டு , எரிச்சலுண்டாக்கு ; வெறிகொள் . 

வேடிக்கைக் கற்பனை ; ( தொ . ) red maggot , கோதுமைப் 
madd er , n . மஞ்சிட்டி , மஞ்சள் மலர்களையுடைய பூண்டு பூச்சியின் முட்டைப்புழு . 
வகைக்கொடி ; மஞ்சிட்டிச்சாயம் . 

Ma gi , n . pl . பண்டைப் பாரசிகப் புரோகித வகுப்பினர் ; 
mad - doc tor , n . பைத்தியம் பிடித்தவர்களுக்குப் பண்டுவம் சூனியக்காரர் , மாயாவி ; அறிவர் ; ( தொ . ) the Magi , the 
செய்யும் மருத்துவர் . 

three Magi , குழந்தை இயேசுநாதருக்குக் கீழ்த்திசையிலிருந்து 
made , a . ஆக்கப்பட்ட ; இயற்றப்பட்ட ; செய்துமுடிக்கப் 

காணிக்கைகள் கொண்டு வந்த அறிஞர்கள் , 
பட்ட ; செயற்கையான ; வலிந்து உண்டுபண்ணப்பட்ட ; Ma gian , 11. பண்டைய பெர்சிய குருமார்களில் ஒருவர் ; மங் 
கூட்டிணைவான ; ( தொ . ) a made man , வாழ்கையில் உ றுதி திரக்காரர் ; a . பண்டைப் பெர்சிய குருமார் சார்ந்த . 
யாக வெற்றிபெறக்கூடியவர் ; made dish , பல பொருள்கள் 

ma gic, 1. மாயவித்தை ; மந்திரம் ; வியத்தகு விளைவுகளைத் 
கலந்து சமைக்கப்பட்ட துணையுணவு ; made gravy , செயற் 

தோற்றுவிக்கும் ஆற்றல் ; a . மாயவித்தைசார்ந்த ; மந்திரம் 
கையாய்க் கலவை செய்யப்பட்ட இறைச்சிக்குழம்பு . 

போன்ற ; வியத்தக்க ; விளக்கமுடியாத ; புதிர்விளைவுகளை 
made , v . make என்பதன் இறந்தகாலம் , முடிவெச்சம் . 

உடைய ; ( தொ ) black magic , பில்லி , சூனியம் ; magic 
Madeir a , 11. மடீராத் தீவில் செய்யப்படும் வெள்ளை இன் lantern , படவிளக்குக் கருவி , ஒளி விளக்கப்படம் , படங்களைத் 
தேறல் வகை ; ( தொ . ) Madeira cake, மென்பதமான அப்ப திரையில் ஒளியுருப் பெருக்கிக்காட்டு தற்கான அமைவு ; 
வகை 

magic mirror , மாயக்கண்ணாடி , எதிர்காலக் காட்சிகளை 

காட்சிகளைக் 

அல்லது தொலைவுக் 
mademoiselle , ( பிர . ) 1. பிரஞ்சுமொழி வழக்கில் மணமாகாத 

காட்டுங் 
பெண் ; பிரஞ்சு வீட்டாசிரியை ; pl . mesdemoiselles . 

magic square , மாயச்சதுரம் , நேர் குறுக்குச் சாய்வாக எவ் 

வழிக் கூட்டினாலும் ஒரே தொகை வரும்படி அமைக்கப்பட் 
mad - house , 11. பித்தர் மருத்துவ மனை . 

டுள்ள சதுரம் ; natural magic , தெய்விக ஆற்றலற்ற மாயம் , 
mad ia , 11. சூரியகாந்தியினச் செடி வகை ; ( தொ . ) madia oil , 

செப்பிடுவித்தை ; white magic , நல்தெய்வங்களின் துணை 
சூரிய காந்தியினச் செடியிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் . 

யுடன் செய்யப்படும் மாயம் . 
mad man , 11. பிச்சன் , கோட்டிக்காரன் . 

magi cian , n . மாயக்காரன் , மந்திரவாதி . 
madonn a , 11. கன்னிமேரி ; கன்னிமேரியின் படம் ; கன்னி 

magilp , 11. = megilp . 
மேரியின் சிலை ; ( தொ . ) madonna lily , வெள்ளாம்பல் வகை . 

Maginot line , 11. செர்மனி எல்லையிலுள்ள பிரஞ்சு அரண் 
madras ah , ( அரா . ) 11. இஸ்லாமியக் கல்லூரி. 

வரிசை . 
mad repore , n . நுண் துளைகள் கொண்ட பவளப் பேரினம் ; 

magister ial , a . குற்றவியல் நடுவர் சார்ந்த ; குற்ற வழக்கு 
நுண் துளைகள் கொண்ட 

உண்டாக்கும் 

நடுவரால் நடத்தப்பட்ட ; குற்றவியல் நீதிபற்றிய ; தண்ட 
உயிரினம் . 

நடுவர் அதிகாரம் உடைய ; மேலாண்மைத்தனமான ; கருத் 
mad rigal , 11. சாவளி, காதல் சார்ந்த சிறு பாடல் வகை . 

துக்கள் வகையில் அதிகாரம் அமைந்த . 
madur o , ( ஸ்பா . ) a . சுருட்டுகள் வகையில் நிறைமணம் magis tral , a . பள்ளி ஆசிரியர்களைச் சார்ந்த ; தலைவர்களைச் 
ஊட்டப்பெற்றுள்ள . 

சார்ந்த ; நோய் தீர்வுமுறை வகையில் மருந்து நூலிற் 
mad woman , 11 , பிச்சி , பித்துடையவள் , 

காணப்பெறாமல் குறிப்பிட்ட நோய்க்கு மருத்துவரால் வகுக்கப் 
Maecen as , 11. கலைவள்ளல் , கலை - இலக்கியம் ஆகியவற்றின் 

பட்ட . 
புரவலர் . 

ma gistrate, 11. குற்றவியல் நடுவர் ; அமைதி காப்பு நடுவர் ; 
mael strom , 11. நார்வே மேற்குக் கரையில் தோன்றும் நீர்ச் 

தண்டலாளர் . 
சுழி ; பெரிய கடல் நீர்ச் சுழல் . 

Maglemos ian , a . டென்மார்க்கில் காணப்படும் தடங்களுக் 
maen ad , n . கிரேக்க மதுத் தெய்வத்தின் பூசாரிப்பெண் . 

குரிய தொடக்கக்கால ஐரோப்பிய நாகரிகஞ் சார்ந்த . 
maestos o , ( இத் . ) adu . ( இசை . ) வீறார்ந்து . 

mag ma , n . ( மண் . ) கற்குழம்பு . 
maes tro , ( இத் . ) 11. புகழ்வாய்ந்த இசைப்பாடல் இயற்றுபவர் ; 

Mag na Cart a , Mag na Chart a , n . ( வர . ) பேருரிமைப் 
இசை கற்பிப்பவர் ; இசைநிகழ்ச்சி நடத்துபவர் . 

பத்திரம் , பிரிட்டனில் ஜான் ( John ) என்ற மன்னரிடமிருந்து 
maff ick , U. ஆரவார வெறியாட்டயர் . 

1215 - இல் மக்கள் சார்பில் பெறப்பட்ட அரசியல் உரிமைப் 

பத்திரம் . 
mafila , n . சிசிலி ( Sicily ) என்னும் தீவுப்பகுதியின் மக்க 

magnal ium , 11. அலுமினியமும் வெளிமமும் ( magnesium ) 
ளிடையே சட்டத்தின்மீதும் அமைச்சர்கள் மீதும் உள்ள 
பகைமை ; சட்ட எதிர்ப்புக் குற்றச்செயல்கள் ; சட்டத்தின் 

கொண்ட இலேசான வன்கலவை . 
மீது பகைமை கொண்டு குற்றமிழைப்பவர்கள் . 

magnanim ity , n . பெருந்தகைமை , பெருந்தன்மை , பெருமித 

மனப்பாங்கு . 
mag , n . = magneto . 
magazine , n . படைக்கலக் கொட்டில் , போர்க்காலத்தில் 

பெருங்குணமுள்ள , 
imagnan imous , a . 

குறுகிய 
படைக்கலங்களையும் போர்த்தளவாடங்களையும் சேர்த்து 

றுணர்ச்சிகளைக் கடந்த . 
வைக்குமிடம் , துப்பாக்கி மருந்து முதலிய வெடிமருந்து mag nate , n . பெரிய மனிதர் , மேம்பாடுடையவர் ; சிறப்புடை 
களைச் சேர்த்து வைக்குமிடம் ; பருவ இதழ்ச்சுவடி , 

யவர் ; பெருஞ் செல்வர் . 
எழுத்தாளர்களின் கட்டுரைகளடங்கிய பருவ வெளியீடு ; 

magne sia , 11. வெளிம உயிரகை ; ( பே - வ . ) வயிற்றுப் புளிப் 
( தொ . ) magazine gun , அவ்வப்போது மருந்து நிரப்பா பகற்றும் மருந்தாகப் பயன்படுத்தப்படும் வெண்பொடி , 
மலேயே அடுத்தடுத்துச் சுடவல்ல துப்பாக்கி 

நீரூட்டப்பட்ட வெளிமக்கரியகி . 
Mag dalen , Mag dalene , n . திருந்திய விலை மகள் . 

magnes ium , 11. வெளிமம் , உலோகத்தனிம வகை ; ( தொ . ) 
Magdalen ian , a . ( தொல் . ) பிரஞ்சு நாட்டில் உள்ள லா magnesium light , கண் கூசவைக்கும் பேரொளி. 
மாடிலீன் ( La Madeleine ) என்னுமிடத்திற் காணப்படும் 

mag net , n . காந்தம் , அயம்பற்றி ; காந்தக்கல் ; கவர்ச்சிக் 
படிவங்கள் காட்டுங் கற்காலஞ் சார்ந்த . 

குரிய பொருள் ; கண்ணையும் கருத்தையும் ஈர்க்கும் பொருள் ; 
mage , 1. மாயாவி ; அறிவர் , புலவர் , மேதை . 

( தொ . ) horse - shoe magnet , வளைவிற் காந்தம் . 


பல 


612 


main 


படை 


. 


மண 


magnetic 
magnet ic , a , காந்தத்தின் இயல்புடைய ; காந்த ஆற்றல் 
உண்டாக்குகிற ; காந்த ஆற்றலால் உண்டாக்கப்படுகிற ; 
காந்த ஆற்றலால் செயற்படுகிற ; காந்தக்கல்லின் இயல்பு 
களை ஏற்கத்தக்க ; காந்தக்கல்லினால் சர்க்கப்படத்தக்க ; 
மிக்க கவர்ச்சி வாய்ந்த ; மயக்குகிற , வசியம் பண்ணுகிற ; 
( தொ . ) magnetic equator , காந்த ஊசி சாய்விலாதிருக்கிற 
கடுநிலை வரை ; magnetic mine , காந்தக் கடற்கண்ணி , 

- லுக்கடியில் அமிழ்த்தப்பட்டுக் கப்பல் நெருங்கும்போது 
வெடிக்கும்படி அமைக்கப்பட்டுள்ள கண்ணி ; magnetic 
needle, வடக்கு நோக்கி கருவியில் எப்போதும் வடக்கையே 
காட்டுங் காந்த ஊசி ; magnetic north , காந்த ஊசிமுனை 
காட்டும் வடதிசைப்பகுதி . 
magnet ics , n . pl . அயப்பற்று ஆய்வுத்துறை . 
mag netism , n . காந்தவிசை; அயப்பற்று ; கவர்ச்சி ; அழகுக் 
கவர்ச்சி ; ( தொ . ) animal magnetism, வசியவித்தை , மனித 
வசியம் ; terrestrial magnetism , நிலவுலகக் கோளக் காந்த 
விசை . 
mag netite , n . அயக்காந்தம் , காந்த விசைப்பட்ட இருப்பு 

உயிரகை . 
mag netize , U. காந்த விசையூட்டு ; காந்தத்தின் இயல்புகளை 

ஏற்று ; கவர்ச்சி செய் , ஈர்த்துக்கொள் ; வசியம்பண்ணு . 
magnet o , n . தனிக் காந்த மின்னாக்கி , உள்வெப்பாலைப்பொறி 
முதலியவற்றில் தீக்கொளுவுதற்காகப் பயன்படுத்தப்படும் 

தனி நிலைக்காந்த மின்னாக்கிப்பொறி ; pl . magnet os . 
magne to- elec tric , a . காந்த இயக்க மின்வலி சார்ந்த . 
magne to - electric ity , n . காந்த இயக்க மின்வலி . 
magne to - graph , n . காந்த வரைவி , காந்தத் தாக்குதல் 

களின் மாறுதல்களைப் பதிவு செய்வதற்கான கருவி . 
mag netron , 11. ( இய . ) உயர் தர அதிர்வூசல் உண்டுபண்ணு 

வதற்கான வெவ்வயனி வேகக்குழாய் . 
magnif icat, n . விவிலியத்தின் லூக் ( Luke) பகுதியில் 

கன்னிமேரி பற்றிய புகழ்ப்பாடல் . 
mag nific ation , 11. பெரிதாக்குதல் . 
magnif icent , a . வீறார்ந்த ; உயர்வான ; சிறப்புவாய்ந்த ; 
முழுநிறைவுடன் கட்டப்பட்ட அல்லது ஒப்பனை செய்யப்பட்ட ; 
வளமையான , தாராளமான ; ( பே - வ . ) நேர்த்தியான , சிறந்த . 
magnif ico , n . வெனிஸ் நகரத்துப் பெரிய மனிதர் ; பெருந் 

தகை ; p !. magnif icoes . 
mag nify , s . பெரி தாக்கு ; உருப்பெருக்கு ; பெரிதாகச்செய் ; 
பெரிதாக்கிக்காட்டு ; மிகைப்படுத்து ; ( தொ . ) magnifying 
glass , உருப்பெருக்காடி . 
magnil oquent : a . பெருமையொடு பேசுகிற ; உயர்சொல் 

வகையான ; தற்புகழ்ச்சியான . 
mag nitude, n . பருமன் ; பரும் அளவு ; பரிமாணம் ; 
பெருமை ; முதன்மை , முக்கியத்துவம் ; விண்மீன்கள் வகை 
யில் ஒளிப்பிறக்கம் ; ஒளிப்பிறக்க நிலை ; ( தொ . ) of the first 
magnitude , முதன்மை நிலை வாய்ந்த ; முதன்மை ஒளிப்பிறக் 
கம் உடைய . 
magnol ia , n . தழை - மலர் வனப்புக்காகப் பயிற்றி வளர்க்கப் 

படும் தாவர இனம் . 
mag num , n . அரை காலன் ( gallon ) அளவு ; 

அரைக் 
காலனளவுப் புட்டி ; அரைகாலன் அளவு குடிதேறல் ; முகத் 
தலளவுக்கூறு . 
mag num bon um , 11. சமைத்தற்குரிய பெரிய மஞ்சள் நிறப் 

பழவகை ; உருளைக் கிழங்கு வகை . 
mag num op us, ( ல . ) 11. இலக்கியப் பெரும்படைப்பு ; கலைப் 

பெரும்பணி ; எழுத்தாளரது முக்கிய படைப்பு , 
mag pie , n . கறுப்பு வெள்ளை இறகுகளையும் நீண்டொடுங்கிய 
வாலையுமுடைய ஐரோப்பியப் பறவை வகை ; புறா வகை ; 
சலசலப்பாளர் ; வம்பளப்பவர் ; இலக்குவட்டத்தின் புறக் 
கோடியடுத்த வளையம் ; இலக்குவட்டப் புறக்கோடி அடுத்துப் 
படும் வேட்டு . 


Mag yar , 11. ஹங்கேரியில் வாழும் மங்கோலிய இனத்தவர் ; 
ஹங்கேரியில் வாழும் மங்கோலிய இனத்தவரின் மொழி : 
a . ஹங்கேரியில் வாழும் மங்கோலிய இனஞ் சார்ந்த . 
mag yar , magyar blouse , n . ஒரு துணியிலேயே கைகளும் 

வெட்டப்பட்டுள்ள மார்புச்சட்டை . 
Maharaj a , Maharaj ah , ( ச . ) 11. பேரரசர் . 
Maharan ee , ( ச . ) n . பேரரசி , பேரரசன் மனைவி . 
Mahat ma , ( ச . ) 1. அருட் பெரியார் , அருளாளர் . 
Mahd i , ( அரா . ) 1. இஸ்லாமியப் பெருந்தலைவர் , இஸ்லாமி 
யர் எதிர்பார்க்கும் வருங்காலத்துக்குரிய இஸ்லாமிய உலகத் 
தலைவர் . 
mah -jong , mah - jongg , 11. 144 காய்களை வைத்து நால்வர் 

ஆடுஞ் சீன விளையாட்டு வகை . 
mahl stick , n . = maulstick . 
mahog any , 11. சீமை நூக்கு , நல்ல மெருகேற்கும் கட்டுமான 

மரவகை ; உணவு மேசை ; சீமை நூக்கின் நிறம் , செந் 
தவிட்டு நிறம் ; ( தொ . ) have one s knees under one s 
mahogany , உடனிருந்துண் . 
Mahom etan , 1. இஸ்லாமியர் ; a . இஸ்லாமிய . 
mahout , 1. யானைப்பாகன் . 
Mahratt a , 11. மராட்டியர் . 
mah seer , 1. வேட்டையாடப்படும் நன்னீர் மீன் வகை . 
maid , 11. சிறுமி ; முதுகன்னி ; பணிப்பெண் ; ( தொ . ) maid 
of honour, அரசியின் அல்லது இளவரசியின் மணமாகாத 
சேடி ; பாலேடு அப்பவகை ; old maid , குமரிமூத்தவள் ; 
சீட்டாட்ட வகை . 
naidan , ( பெர் . ) 11. திடல் , திறந்த வெளியிடம் ; 

அணி வகுப்பிடம் . 
maid en , 11. பெண் , சிறுமி , மங்கை ; கன்னிப்பெண் 
மாகாத பெண் ; மணமாகாத முதிய மாது ; ( வர . ) 
ஸ்காத்லாந்தில் பயன்படுத்தப்பட்ட தலைவாங்கிப்பொறி 
வகை ; a . மணமாகாத ; பெண்விலங்கு வகையில் பாலினச் 
சேர்க்கைபெறாத ; குதிரை வகையில் பந்தயப் பரிசுபெறாத ; 
குதிரைப்பந்தய ஓட்ட 

வகையில் பரிசுபெறாக் குதிரை 
களுக்குமட்டும் இடமளிக்கப்பட்ட ; செடிவகையில் 
வித்திலிருந்து விளைந்த ; போர்வீரன் வகையில் போரனு 
பவமற்ற ; வாள் 

வகையில் கையாளப்பட்டிராத , பயன் 
படுத்தப்படாத ; ( தொ . ) maiden name , கன்னிப் பருவப் 
பெயர் , மணமாவதற்குமுன் வழங்கிய பெயர் ; maiden over , 
மரப்பந்தாட்டத்தில் ஓட்டம் எடுக்காத ஆட்டப்பகுதி ; 
maiden speech , முதற்பேச்சு , கன்னிப்பேச்சு . 
maid enhair , 11. மயிரிழை போன்ற காம்புகளும் நுண்ணிலே 

களும் கொண்ட சூரல் வகை . 
maid enhead , n . கன்னிமை , கன்னித்தன்மை ; முதல் நுகர்வு ; 

முதல் அனுபவம் ; முதல் முயற்சி . 
maid enhood , n . கன்னிமை ; கன்னிப்பருவம் ; கன்னிமை 

நிலை ; முதல் முயற்சி ; முதல் நுகர்வு , முதல் அனுபவம் . 
maid servant , 1. பணிப்பெண் . 
maieut ic , a . சாக்ரட்டீஸ் என்ற கிரேக்க பேரறிஞரின் 
ஆய்வுமுறை வகையில் உள்ளக் கருத்துக்களை வெளிப்படுத்தி 
விளக்கத் தூண்டுகிற . 
mail , 11. கவசம் , போர்ப்பாதுகாப்பான இருப்புச்சட்டை ; T. 
கவசம் பூட்டு , காப்பிட்டுப்பொதி ; ( தொ . ) the mailed fist , 
வன்செயல் . 
mail " , 11. அஞ்சல் 

கட்டு ; அஞ்சல்முறை ; வெளிநாட்டு 
அஞ்சல் ; நாளஞ்சல் தொகுதி ; V. அஞ்சல்மூலம் அனுப்பு ; 
அஞ்சலிற் சேர் ; ( தொ . ) mail order , அஞ்சல் அனுப்பாணை . 
mail cart , mail coach , n . முற்கால அஞ்சல் வண்டி . 
maim , U. குறைப்படுத்து , ஊனமாக்கு ; முடமாக்கு , நொண்டி 

யாக்கு ; பழுதாக்கு , ஊறுபடுத்து . 
main , n . பகடை ஆட்டக்கேள்வி எண் ; சேவற் போட்டிப் 
பந்தயம் . 


613 


main 


make 


main , n . வலு , வலிமை ; உடற்பெரும்பகுதி ; தலைநிலம் , 
நிலப்பெரும்பகுதி ; கடல் , கடலின் அகல் பெரும் பரப்பு , ஆழ் 
கடல் ; தலைமை வாய்க்கால் ; சாக்கடைப் பெருங்கால் ; தலைப் 
பெருங்குழாய் ; முதன்மை நிலை ; a . தலைமையான ; சிறப்பான ; 
அளவில் முதன்மையான ; பரப்பில் தலைநிலைவாய்ந்த ; 
பெரும்பகுதி உட்கொண்ட ; முழு ஆற்றலும் பயன்படுத்தப் 
பட்ட ; ( தொ . ) have an eyc to the main chance , காரியத் 
தில் கண்ணாயிரு ; தன்னலத்தில் கருத்தாயிரு ; in the main , 
பெரும்பாலும் ; main line , மூலபாட்டை , முக்கியபாதை ; 
Main Street , முக்கிய தெரு ; splice the main brace , தனி 
மிகையான வெல்லச்சாராயப் பங்கீட்டளவை வழங்கு ; the 
main point , வாதத்தின் முனைத்த கருத்து ; with might and 
main , முழு வலிமையோடு கூட , முழுமூச்சுடன் . 
main land , n . தீவு முதலிய புறப்பகுதிகள் நீங்கலான தலை 

நிலப் பரப்பு . 
main mast , n . முக்கிய பாய்மரம் . 
main sail , n . கப்பலின் முக்கிய பாய் . 
main spring , n . கடிகாரத்தின் முக்கிய சுருள்வில் ; மூலவிசை , 

உயிர்ப்பொறி . 
main stay , n . கப்பலின் முன்புறப் பாய்மரத்தில் மேலிருந்து 
கீழ்வரையுள்ள கயிறு ; மூலக்கையிருப்பு ; முக்கியமான 
ஆதாரம் ; முக்கிய ஆதாரப்பொருள் ; தலைமையான ஆதர 
வாளர் . 
maintain , ப. தொடர்ந்து செயலாற்று ; விடாமல் நடத்து ; 
அழியாமற் காத்துவா ; செப்பனிட்டு வைத்துப்பேணு ; 
ஆதரவளித்துக் காப்பாற்று ; உணவுடையுதவி ஆதரி ; ஆதரி ; 
உண்மையென வற்புறுத்து , மெய்ப்பித்து நிலைநிறுத்து . 
main tenance , n . பேணுகை ; பராமரிப்பு ; தொடர்ச்சிகாப்பு , 
காப்பாட்சி ; வாழ்க்கைப்பிழைப்பு ; வாழ்க்கைப்படியுதவி ; 
பிழைப்பூதியம் ; ( சட் . ) சட்டமுறையான காரணமில்லாமல் 
வழக்காடுபவருக்கு உதவி செய்யுங் குற்றம் . 
main top, 11. முக்கியமான பாய்மரத்தின் கீழ்ப்பகுதித் தலைப் 

பின்மீதுள்ள மேடை . 
maiol ica , n . = majolica . 
maisonette , maisonnette , 11. சிறு வீடு ; தனியாக வாட 

கைக்கு விடப்பட்ட வீட்டின் பகுதி . 
maitre d llotel , ( பிர . ) 11. மாளிகைவீட்டுப் பொறுப்பாட்சி 

யாளர் ; அருந்தக மேலாட்சியாளர் . 
maize , 11. சோளம் , மக்காச்சோளம் ; சோளக் கதிர்மணி . 
maizen a , 11 . உணவாகப் பயன்படும் சோளமாக் கூழ் . 
majes tic , a . கம்பீரமான , பெருமிதத்தோற்றம் வாய்ந்த ; 
மாண்பமைதிமிக்க , வீறு நலமார்ந்த , தனிப்பெருஞ் சிறப் 
புடைய ; அமைவாரவார மிக்க . 
maj esty , 1. வீறு , தோற்ற உயர்வு ; நடைப்பெருமிதம் ; 

பேச்சு விழுப்பம் ; புகழ்வீறு ; ஆற்றல் நிறைவு ; மாண் 
பமைதி , தன்னிறைவமைதி ; புகழ் ஒளி , சூழொளி வட்டம் ; 
இறைவன் திருவீற்றிருக்கை ; இயேசுநாதரின் திருவெழுக் 
தருளிப்புக்கோலம் ; பாடைமேற்கட்டி ; மன்னர் புகழ்ப்பட்டக் 
குறிப்பு ; ( தொ . ) Her Majesty , அரசி படர்க்கைச்சுட்டுக் 
குறிப்பு ; His Majesty , அரசர் படர்க்கைச்சுட்டுக் குறிப்பு ; 
Their Majesties , அரச குடியினர் படர்க்கைச்சுட்டுக் குறிப்பு ; 
Your Majesties , அரசர் குடும்ப முன்னிலைச்சுட்டு விளிக் 
குறிப்பு ; Your Majesty , மன்னர் முன்னிலைச்சுட்டு விளிக் 
குறிப்பு . 
Majlis , n . பாரசீக நாட்டுச் சட்டமாமன்றம் . 
majol ica , n . பளபளப்பான அழகிய இத்தாலிய மட்கல வகை ; 

இத்தாலிய மட்கல வகைப்போலி . 
maj or , n . படைத்துறைப் பணித்தலைவர் ; ( தொ . ) 
bugle major , drum major , pipe major , trumpet major , 
படைப்பிரிவின் தனித்துறைப் பணித்தலைவர் . 
maj or , 11 , இரண்டில் பெரியது ; வயதுவந்தவர் ; வீட்டுப் 
பணி மேற்பார்வையாளர் ; ( அள . ) பெரும்பதம் , இனச்சுட்டு ; 
மாணவர் சிறப்பு நிலைப்பாடம் ; a . இரண்டில் பெரிதான ; 

78 / 


பெரும்படியான ; முக்கியத்துவமிக்க ; மூப்பான , விஞ்சிய 
வயதுடைய ; வயதுவந்த ; ( தொ . ) major axis, நெட்டச்சு : 
major epilepsy , வலிப்புநோய் ; major part , முக்கியமான 
பகுதி ; பெரும்பகுதி ; major premiss , ( அள . ) வாத மூலப் 
பெரும்பொருள் வாசகம் ; major suit , சீட்டாட்டத்தில் உயர் 
தரச்சீட்டு ; major term , ( அள . ) பெரும்பதம் , இனச்சுட்டு . 
maj or - general , 11. படைத்துறைப் பணித்தலைவர் . 
majo rity , n . பெரும்பான்மை ; பெரும்பான்மையர் ; மிகுதி 
யான எண்ணிக்கையுடையவை ; நிறை வயது , உரிய வயது ; 
படைத்தள பதிப் பதவி ; ( தொ . ) absolute majority , தனி 
நிலைப் பெரும்பான்மை , சரிபாதிக்கு மேலான பெரும்பான்மை ; 
join the majority , இறந்துபோ , மாள்வுறு ; the majority , 
இறந்தோர் , சாவுற்றோர் . 
majus cule , 1. தொன்மைக்கால எழுத்துமுறை வகையில் 
பெரிய எழுத்து ; a . தொன்மைக்கால எழுத்துமுறை வகையில் 
பெரிய எழுத்தைச் சார்ந்த . 
make , 11. செயலாக்கம் ; ஆக்கச்செய்பொருள் ; செயல்விளைவு ; 
ஆளின் செயலாக்க விளைவு ; நாட்டின் செய்தொழிலாக்கப் 
பொருள் ; ஆக்கப்பாணி ; கட்டுமானப்பண்பு ; வினைமைப் 
பாங்கு ; ஆக்க ஒழுங்கு ; ஒழுங்கமைதி ; அமைப்பு ; வடிவம் : 
மாதிரி , வகை அமைதி ; ஆக்க அளவு ; சீட்டாட்டத்தில் 
துருப்புக்கேள்வி ; மின் தொடர்பாக்கம் , மின்வட்டகை முற்று 
விப்பு ; U. ஆகும்படி செய் ; ஆக்கு ; படை ; உருப்படுத்து ; 
உண்டுபண்ணு ; நூல் இயற்று ; சேர்த்துருவாக்கு ; கலந்து 
ஆக்கு ; பொருத்தி அமைவி ; ஒழுங்குசெய் , சரிசெய் ; செய் ; 
செய்தமை ; செய்வி , செயல்தூண்டு ; நிகழ்வி ; தோற்றுவி ; 
செயல் எழச்செய் ; வற்புறுத்து , வலிந்து செயலாற்றுவி ; 
ஆகும் தகுதிபெற்றிரு ; காரணமாக அமைவுறு ; மாற்றி 
யமை ; ஆக்கத்தகுதி பெற்றிரு ; ஆக்கப்பயன்படு ; 
னுடையதாயிரு ; மூலப்பொருளாயமைவுறு ; ஆக்கக் கூறா 
யமை ; இணைந்தாகு ; கூடியமைவுறு ; தொகைபடு , தொகை 
யாகு ; கணிப்புறு ; சீட்டாட்டத்தில் சீட்டுக் கலை ; அமர்வி ; 
விளைவி ; விளைவாக அளி ; விளைவாகு ; நிறுவு ; நிலைநாட்டு ; 
விதிசெய் ; சட்டமாக அமைவி ; முன்செல் ; ஏற்படுத்து ; 
ஆயத்தப்படுத்து ; ஆதாயமாகப்பெறு ; பெறு ; சீட்டாட் 
டத்தில் பிடியில் வெற்றிபெறு ; ஈட்டு ; வழிசெய் ; கெலிப் 
பெண் பெறு ; கண்டுணர் ; முடிவுபடுத்து ; உணர் ; புரிந்து 
கொள் ; எண்ணங்கொள் ; ஐயுறு ; தயக்கங்கொள் ; காட்சிக்குத் 
தென்படு ; செய்துமுடி ; சென்றெட்டு ; சென்றெய்து ; வெற்றி 
யுடன் எய்து ; முயற்சிசெய் ; தொடங்கு ; புறப்படு ; வழங்கு ; 
நடந்துகொள் ; ஒழுகு ; நயவஞ்சகமாக நடந்து கொள் ; 
துணைக்கருவியாய் உதவு ; நாடிச்செல் ; சாய்வுறு ; சார்பு 
அளாவி நில் ; ( தொ . ) make a bag , வேட்டையில் விலங்கு - 
பறவை பல எய்தப்பெறு ; make a book , குறிப்பிட்ட நிகழ்ச்சி 
யின்மீது தொடர்ச்சியாகப் பந்தயங் கட்டு ; make after , பின் 
தொடர் , பின்தொடர்ந்து செல் ; make against , எதிர்ப்பாயிரு , 
பாதகமாயிரு ; make a hash of it , பயன்படமுடியாமற் கெடு . 
காரியங் கெடு ; make and mend , ( கப் . ) ஓய்வு நேரம் , பணி 
யாளர்களுக்குக் குறிப்பிட்ட கடமைகளில்லாத வேளை ; 
make as if one had , பாசாங்கு செய் ; make away , விரை 
வாகச்செல் , விரை ; make away with . கைதுறந்துவிடு ; 
கொல் ; 

வீண்செலவு செய் ; பாழாக்கு ; make believe , 
பாசாங்கு செய் , நடி ; make bold , செய்யத்துணி ; துணிந்து 
முன் வா ; make do , வைத்துச் சமாளித்துக்கொள் , வைத்து 
ஒப்பேற்றிக்கொள் ; make face , அழகுகாட்டு , முகம் வலித்துக் 
காட்டிக் கேலி செய் ; make for , உகந்ததாயிரு ; உறுதி செய் 
வதாயிரு ; நோக்கிச்செல் , குறிக்கொண்டு முன்னேறு ; எதிர் 
தாக்குதல் செய் ; make free with , தாராளமாகப் பழகு ; 
உரிமைச் சலுகைகள் கொள் ; make fun of , make game of , 
ஏளனஞ் செய் , கேலி செய் ; make good , உறுதி நிறைவேற்று ; 
செய்து முடி ; எதிர்பாரா வெற்றியுறு ; இழப்பீடு செய் ; 
தவறு சரி செய் ; நேர்மையுடையதாக்கு ; make hay , வைக் 
கோல் உலர்த்து ; தறுவாயை விடாது கைக்கொள் ; 
make hay of , கூளமாக்கு , குழப்பு ; make head , முனைந்து 
முன்னேறு ; make head or tail of , இனம் புரிந்துகொள்ளு ; 
make it , கடப்பதில் வெற்றியடை ; வெற்றி நிறைவுற்றிரு ; 


614 
make -believe 

malign 
make it up , வேற்றுமையைப் போக்கிக்கொள் ; சரிப்படுத்திக் mal adroit , a . தவறான ; செப்பமற்ற ; குளறுபடியான , 
கொள் , சமரசமாகு ; make light of , புல்லாகக்கருது , அசட்டை தாறுமாறான . 
செய்துவிடு ; make little of , புறக்கணி , குறைவுபடுத்து ; mal ady , n . பிணி , நோக்காடு ; நலிவு , கோளாறு . 
make love , அணுகிக்காதலி ; நட்பாடு , அன்பாடிப் பழகு ; 

mal a fid e , ( ல . ) a . நல்லெண்ணமற்ற , இரண்டகமான , 
make much of , பொருட்படுத்து , மிகைப்படுத்து , மிகுதியான 

சூதான ; வஞ்சகத்துடன் செய்யப்பட்ட ; adu. தீய எண் 
முக்கியத்துவம் அளி ; make no bones about , make no 

ணத்துடன் , வஞ்சகக் கருத்தோடு . 
bones of ; தயக்க நீக்கு ; ஐயமின்றித்துணி ; make of , மதித் 

Mal aga , 11. ஸ்பெயின் நாட்டின் தென்பகுதியிலுள்ள வெண் 
துணர் , இன்னதெனப் புரிந்து கொள் ; make off , ஓடிவிடு , 

ணிற இன்தேறல் வகை . 
திருட்டுத்தனமாகக் கொண்டோடு , எடுத்துக்கொண்டு ஓடி 
விடு ; make oneself scarce , ( பே - வ . ) ஒதுங்கியிரு , மறைக் Malagas y , n . மடகாஸ்கர் ( Madagascar ) தீவிற் பேசப்படும் 
திரு , அப்பாற் சென்று மறை , காட்சிக்கு அரிதாகிவிடு ; மொழி ; மடகாஸ்கர் தீவின் குடிவாணர் ; a . மடகாஸ்கர் 
make or mar , ஆக்கு அல்லது அழி ; ஆக்கலழித்தல் செய் ; தீவுக்குரிய மொழி சார்ந்த ; மடகாஸ்கர் குடியிருப்பாளருக்கு 
make out , வரை : எழுதி உருவாக்கு ; விளக்கக் குறிப்பெழுது ; 

உரிய . 
அருமுயற்சியுடன் திரட்டு ; எண்பித்துக்காட்டு ; கண்டறி , 

mal aise , 11. உடல்நலக் குறைபாடு , எப்பிணியும் இல்லாமலே 
கண்டுணர் , தெளிவாக அறி ; காணப்பெறு ; make over, உடல்நலங் குன்றியநிலை . 
உரிமை மாற்று ; உடைமை மாற்றிக்கொடு ; imake peace , 
உடன்படிக்கை செய் ; make place , make room , make way, 

mal amute , n . எஸ்கிமோ இனத்தவரின் நாய் . 
வழிவிடு , இடமளி ; நகர்ந்து கொடு ; make sail , கடலிற் 

mal anders , n . குதிரை முழங்காலின் பின்புறச் சொறிக் 
செல் ; பாய் விரி ; make sure , make sure of , உறுதி செய் , 

கட்டி . 
ஐயத்துக்கு இடமில்லாமற் செய் , மெய்ம்மை கண்டுகொள் ; mal aprop , mal apropism , 11. ஒலிக்குழப்பச் சொற்குளறு 
make the best of , முழுதும் பயன்படுத்திக் கொள் ; படி , ஒரு சொல்லுக்கு மாறாக அதைப்போல் ஒலிக்கும் வேறு 
கிடைத்ததை மேலாகக்கொண்டு பயன்படுத்து ; make up , 

சொல்லைத் தவறாகப் பயன்படுத்துதல் . 
நிறைவு செய் ; பற்றாக்குறை நிரப்பு , இழப்பு ஈடுசெய் , சரி malapropos , 11. சமயப் பொருத்தமற்ற பேச்சு ; இசைவுக் 
செய் ; திரட்டி ஒன்று சேர் , இனைத்து உருவாக்கு ; பூசல் கேடான நிகழ்ச்சி ; a . சமயப் பொருத்தமற்ற ; adv . சமயப் 
தீர்த்துவிடு ; மணம் ஏற்பாடு செய் ; ஒப்பனை செய்து தக்க பொருத்தமற்றதாக . 
தோற்றம் கொடு ; make up one s mind to , முடிவு செய் , ஒரு mal ar , 11. கன்ன எலும்பு ; a . கன்னத்துக்குரிய . 
வழி உறுதிப்படு ; make vp to , அன்புகாட்டு , காதலாடு ; 
வசப்படுத்த முயலு ; make water , சிறு நீர் கழி ; make way , 

malar ia , n . முறைக்காய்ச்சல் , மலைக் குளிர்காய்ச்சல் ; உடல் 
முன் னேறு . 

நலத்துக்குக் கேடான சதுப்புநில நச்சுக்காற்று . 
make - believe , 11. பாசாங்கு , போலி நடிப்பு ; ப. பாசாங்கு 

Malay , n . மலாய் மொழி ; மலாய் இனத்தவர் , மலேயாவிலும் 
செய் , நடி ; நம்பும்படி நடி . 

கிழக்கு தீவுக்குழுவிலும் தலைமையாயுள்ள இனத்தின் உறுப் 

பினர் ; ( தொ . ) Malay fowl , பெரிய வீட்டுக்கோழி வகை . 
make peace , 11. அமைதி உண்டுபண்ணுபவர் , சமாதானம் 
செய்பவர் . 

Malaya lam , 11. மலையாள மொழி . 
Mak er , 11. படைப்பு முதல்வர் , கடவுள் . 

mal content, 11 . மனக்குறையுடையவர் ; கிளர்ச்சி ஆதர 
mak er * , 11. செய்தவர் ; 

வாளர் ; a . மனக்குறை உடைய ; கிளர்ச்சி செய்கிற . 
படைத்தவர் , உருவாக்கியவர் , 
இயற்றியவர் . 

mal de iner , ( பிர . ) 11. கடற்பயணிகளுக்கு ஏற்படும் குமட்டல் 

கோளாறு . 
make shift , 11. தற்காலிகச் சரக்கு ; சமாளிப்புச் செயல், தற் 
காலிகச் சூழ்ச்சி ; அகடவிகடத் திறம் , 

male , 11. ஆண் ; ஆண்பாலர் ; a . ஆண்பாலுக்குரிய . 

maledic tion , 1. பழிப்புரை , தெறுமொழி , சாபம் . 
make - up , 11 , நடிகரின் வேடம் ; 

நடிப்பு வேடத்திற்கான 
சிங்காரிப்புப் பொருள் ; மாதர் முக ஒப்பனை ; மாதர் ஒப்பனைப் 

malefac tion , 11. தீங்கிழைப்பு , பொல்லாங்கு ; குற்றம் . 
பொருள் தொகுதி ; அச்சு ஒழுங்கமைப்பு ; ஒழுங்கமைந்த 

mal efactor , 11. கேடு விளைவிப்பவர் , தீங்கிழைப்பவர் , குற்ற 
அச்சுப்பகுதி . 

வாளி . 
make weight , n . பார நிறைக்கும் எடை , எடையை நிறைவு 

malef ic , a . கேடு சூழ்கிற , மந்திர - சூனிய வகைகளில் தீங்கு 
செய்வதற்கான சிறு பளு ; வழக்கு வலிமையுள்ளதாகக் 

விளைவிக்கிற , தீக்குறியான . 
காண்பிப்பதற்குச் சேர்க்கப்படும் முக்கியமல்லாத சிறு செய்தி . 

malef icent , a . புண்படுத்துகிற ; பழி சூழ்கிற ; குற்றவாளி 
mak ing , 11. செய்தல் , உருவாக்கு கல் ; தொழிற்படுத்தல் ; 

யான ; குற்றத் துறை சார்ந்த . 
( தொ . ) be the making (of , வெற்றியை உறுதியாக்கு ; சாதக 

mal emute , n . = malamute . 
மான வளர்ச்சிக்கு வழிகோலு ; ஆதரவான முதிர்ச்சிக்கு 

malev olent , a . தீங்கு விளைவிப்பதில் விருப்பமுடைய , பழி 
வழிவகு . 

யார்வமுள்ள . 
mak ings , n. pl . ஆதாயம் ; ஈட்டு பொருள் ; ஆக்கப்பண்புக் 

malfeas ance , 1. ( சட் . ) பொல்லாங்கு , பணியாளர் நெறி 
கூறுகள் , வருங்கால மேன்மைக்குரிய விதைக்கூறுகள் . 

தவறிய நடத்தை . 
mal achite , 11. நீரியல் தாமிரக் கரியகி , உயர் மெருகு ஏற்கும் 

malforma tion , 11. பொருத்தமில்லாத உருவ அமைப்பு , 
பச்சைநிறக் கனிப்பொருள் வகை . 

செப்பக்கேடு . 
mal acoderm , 11. மென்தோல் உயிரினப்பிரிவு . 

mal ic , a . ( வேதி . ) பழ வகைகள் சார்ந்த ; ( தொ . ) malic 
malacol ogist , 11. நத்தையின ஆய்வுநூல் வல்லுநர் ; 

acid , பழக்காடி . 
நத்தையின் ஆய்வு நூல் மாணவர் . 

mal ice , 11. வன்மம் , மனக் காழ்ப்பு ; பகைமை எண்ணம் ; 
malacol ogy , 11. நத்தையின ஆய்வு நூல் . 

பழிசூழ் நோக்கு ; தொல்லை தரும் விருப்பம் ; ( சட் . ) தீய 
mal acoptery gian , 11. மென் துடுப்பு மீன் இனம் ; a . மென் 

நோக்கம் , கொலைக் குற்றத்தை மிகுதியாக்கும் மனமார்ந்த 

வன்ம எண்ணம் ; 
துடுப்புள்ள , மென் துடுப்பு மீன் வகை சார்ந்த . 

( தொ . ) bear malice , பழிவாங்கும் 

உணர்ச்சியை வளர் , பொல்லாப்புப் பேணு . 
malacos tracan , 11. நத்தையினஞ்சார்ந்த உயிரினம் . 

mali cious , a . கெடு கோக்கான . 
maladjust ment , 11. பொருத்தக் கேடு , உறுப்பமைதிக்கேடு , 
maladministra tion , 11. பழுதுடைய ஆட்சி , முறைகெட்ட 

malign , a . தீங்கு விளைவிக்கின்ற ; நோய்கள் வகையில் 

துன்பம் விளைவிக்கிற ; U. அவதூறு சொல் ; புறங்கூறு ; 
செயலாட்சி . 

பழிகூறு , இழித்துச் சொல் . 


கிற . 


616 
malignancy 

manacle 
malig nancy , 11 . உக்கிர வேகம் ; கடு வெறுப்புணர்ச்சி , mal tose , 11. ( வேதி . ) மா வெல்லம் , மாவூறலிலிருந்து 
கடும்பகைமை . 

எடுக்குஞ் சர்க்கரை . 
malig nant , n . ( வர . ) பிரிட்டனின் உள்நாட்டுப்போரில் maltreat , . தவறாக நடத்து ; கொடுமைப்படுத்து , துன் 
( 1640-1644 ) மன்னரா தரவாளர் ; a . நோய் வகையில் உக்கிர புறுத்து . 
மான , வேகமாகத் தொற்றிப் பரவுகிற ; கேடு விளைவிக்கின்ற ; malt ster , n . மாவூறல் ஆக்குபவர் . 
கொடிய ; கடு வெறுப்புணர்ச்சியுள்ள . 

malt - worm , n . மட்டுமீறிச் சாராயங் குடிப்பவர் . 
malig nity , n . ஆழ்ந்த வெறுப்பு ; நோய்வகையில் உக்கிரத் 

malva ceous , a . மெல்லிழை இலை தண்டுடைய 

வண்ண 
தன்மை . 

மலர்ச் செடியினஞ் சார்ந்த . 
maling er, v. கடமை விலக்குவதற்காக நோயுற்றதாகப் 

malversa tion , n . கெடுநடத்தை ; பணித்துறைப் பொறுப் 
பாசாங்கு செய் ; நோயாளியாக நடித்துத் தட்டிக்கழி ; நோய் 

புக்கேடான நடைமுறை ; செயலாட்சிக்கேடு ; நிதியாட்சிக் 
நிலை நீடிப்பதாக நடித்துக் கடமையை ஒத்திப்போடு . 

கேடு , நிதி மோசடி : இலஞ்சப் பழக்கம் ; சட்டமீறிய பணப் 
mal ism , n . உலகம் கேடு நிறைந்தது என்ற கோட்பாடு . 

பறிப்பு . 
mal ison , n . சாபம் , தெறுமொழி . 

mama , 11. = mamma . 
mall , n . சாலை வழி , மோடிடப்பட்ட நடைவழி ; ( வர . ) mam ba , n . ஆப்பிரிக்க மர நச்சுப்பாம்பு வகை . 
ஆட்ட வகை ; ஆட்ட வகைக்குரிய மூடுபாதை ; ஆட்ட mam elon , 11. குவடு , வட்ட முகடு . 
வகைக்குரிய கொட்டாப்புளி, 

Mam eluke , n . அடிமை ; ( வர . ) எகிப்திய அரசுரிமையைக் 
mall ard , 11. காட்டு வாத்து ; காட்டு வாத்தின் இறைச்சி . 

கி . பி . 1254 - இல் கைப்பற்றிய படைவீரர் குழுவில் ஒருவர் . 
mall eable , a . உலோகங்களின் வகையில் தகடாக்கக்கூடிய , mamill a , n . முலைக்காம்பு ; முலைக்காம்பு வடிவ உறுப்பு . 
அடித்து நீட்டக்கூடிய , வளைந்து கொடுக்கிற ; சூழ்நிலைக் 

mamma 1 , 11. அம்மா , தாய் . 
கேற்ப மாற்றியமைக்கத்தக்க ; நெகிழ்விணக்கமுடைய ; 

mamm a , n . பாலுணிகளின் பால்மடி ; ஆண்களின் 
பணியத்தக்க ; காலநிலைமைக்கு ஏற்பச் சரிப்படுத்திக் கொள் 

லமைப்பில் பால்மடிக்கு இணையான உறுப்பு ; pl . mamm ae . 

mamm al , n . பாலூட்டி , கருப்பை உயிர் . 
mall emuck , n . தோலடிப்பாதம் நீண்ட வெண்மை கருமை 
நிற இறக்கையுமுடைய கடற்பறவை வகை . 

mammal ia , n . pl . பாலூட்டும் உயிரினத் தொகுதி . 
mall enders , n . = malanders . 

mammalif erous , a . ( மண் . ) பாலூட்டும் உயிரினங்களின் 
mall et , n . கொட்டாப்புளி , மரச்சுத்தி , மரச்சம்மட்டி ; 

பழங்காலப் புதை தடங்கள் கொண்டுள்ள . 
பந்தாட்ட வகையில் பந்தடிகட்டை . 

mammee , 11 . பெரிய மஞ்சள் நிறப் பழமுடைய அமெரிக்க 
mall eus , ( ல . ) 11 . 

வெப்பமண்டல மரவகை . 
கா தின் சுத்தி எலும்பு , காதுச்சவ்வின் 
அதிர்ச்சியை 

உட்காதுக்குள் ஊடுபரவவிடும் எலும்புப் mamm on , n . காசுத்தெய்வம் , தெய்வம்போலப் பூசித்துப் 
பகுதி . 

பேணப்படுஞ் செல்வம் ; பண்பற்ற செல்வர்குழு ; ( தொ . ) 
mall ow , n . மெல்லிழை இலைத் தண்டுகளும் ஊதா மலர் 

the mammon of unrighteousness , தீவழிச் செல்வம் , கெட்ட 
களும் உடைய செடிவகை . 

வழியில் ஈட்டிய செல்வம் ; கெட்ட வழியில் செலவாகுஞ் 

செல்வம் . 
malm , 71. மென்மையான சுண்ணப்பாறை ; சுண்ணக் களி 

mamm oth , 11 . 
நிலம் ; சுண்ணக் களிமண் ; நேர்த்தியான 

கம்பளி யானை , மரபற்றுப்போன பாரிய 

சுண்ணக்களிச் 
செங்கல்வகை . 

யானையினப் புதைபடிவ விலங்கு ; a . மிகப்பெரிய . 
malmais on , n . செவ்வண்ண மலர்ச்செடி வகை . 

mamm y , 11. குழந்தை வழக்கில் அம்மா , தாய் ; செவிலி . 
malm sey , 11. கிரீஸ் - ஸ்பெயின் நாடுகளிலிருந்து கிடைக்கும் 

man , n . மனிதன் ; ஆடவன் ; ஆள் ; மனித இனம் ; மனித 
இனிப்பான கடுந்தேறல் வகை . 

உடல் , மனித இன உடற்கூறு ; வயது வந்தவர் ; முழு 

வளர்ச்சியடைந்த மனிதர் ; தனி மனிதர் ; ஒருவர் ; கணவர் ; 
malnutri tion , n. சத்துக் குறை உணவு , போதா ஊட்டம் . 

துணைவர் ; ( வர . ) பண்ணையாள் ; அடிமை ; ஏவலாள் ; 
malod orous , a . கெட்ட வாடையுள்ள . 

தொழிலாளர் ; படைவீரர் ; சதுரங்க ஆட்டக்காய்கள் வகை ; 
malprac tice, 11. கெடுசெயல் ; ( சட் . ) ஒழுங்கற்ற மருத்து 

3. கோட்டைப் பாதுகாப்புக்கு வேண்டிய ஆட்களைத் திட்டப் 
வம் ; ( சட் . ) பொறுப்புக்கேடான பதவிச் சுரண்டல் . 

படுத்தி அமர்த்து ; கப்பலின் முக்கிய பகுதிகளில் ஆள் 
malt , n . வடிப்பதற்கான மாவூறல் ; 

அமர்த்து ; டணித்துறைகளில் ஆட்களை நிரப்பு ; உள்ளத் 

3. மாவூறலாக்கு ; 
மாவூறவை ; வித்து வகையில் வெப்பால் கெடு ; மாவூறலாகு ; 

துக்கு உரமூட்டு ; ஊக்கம் வலுப்படுத்து ; ( கொ . ) all to a 
( தொ . ) extract of malt , நோயாளிகளுக்கு 

man , to a man , ஒருவர்விடாது எல்லாரும் , ஒருவர் கூட விலக் 
மாவூறல் நீர் ; malt liquor , மாத்தேறல் . 

கின்றி அனைவரும் ; as a man , தனிப்பட்ட குணப்பண்பு 

களைக் கருதுமிடத்து ; be a man , play the man , ஆண்மை 
Mal ta , 11. மால்ட்டா , நடுநிலக்கடல் தீவு ; ( தொ . ) Malta 

ஆற்றலுடன் இயங்கு ; be one s own man , சுதந்திரமாகச் 
fever, மால்ட்டா தீவில் நிலவுங் கடுங்காய்ச்சல் . 

செயலாற்று , புலன்கள் முதலிய ஆற்றல்களைத் தன்வசமாகக் 
Maltese , n . மால்ட்டா தீவின் மொழி ; மால்ட்டாவின் கொண்டிரு ; inner man , ஆன்மா ; உள் மனிதத்தன்மை ; 
குடிவாணர் ; pl . Maltese ; a . மால்ட்டாவைச் சார்ந்த ; man and wife ,, கணவனும் 

மனை வியும் ; 

man Friday ,, 
மால்ட்டாவின் மொழி சார்ந்த . 

அடிமைக்குணமுள்ள 

பணியாள் ; பலதிற வேலையாள் ; 
mal tha , n . கீலும் மெழுகுஞ் சேர்ந்த காரைவகை . 

man in the moon , கற்பனை மனிதன் ; man of Kent , மெட்வே 

( Medway ) என்னும் இடத்திற்குக் கிழக்கில் பிறந்தவர் ; 
malt - house , 11. வடிதேறலுக்கான மாவூறற் கிடங்கு , 

man of letters , இலக்கிய எழுத்தாளர் ; புலவர் , இலக்கிய 
Malthus ian , n . மால்தஸ் ( Malthus ) என்பாரைப் பின்பற்று அறிஞர் ; man of straw ,, வைக்கோலடைத்துருவாக்கிய 
பவர் ; மக்கட் பெருக்கத்தைத் தடுப்பதற்கு ஒழுக்கஞ் சார்ந்த கொல்லைப்பொம்மை ; கற்பனை மனிதர் ; கற்பனை எதிரி ; 
கட்டுப்பாடு வேண்டுமென்ற கோட்பாடுடையவர் ; a . மால் சரக்கற்றவர் ; வக்கற்றவர் , வசதியற்றவர் ; outer man , மனித 
தஸின் கோட்பாடு உடைய ; மக்கட் பெருக்கத்தைத் தடுக்க உடல் , உடல் சார்ந்த புறவாழ்வு ; the man in the street , the 
ஒழுக்கக் கட்டுப்பாடு வேண்டுமென்ற கொள்கை சார்ந்த . 

man on the street , பொதுநிலை மனிதர் ; பொதுமக்களில் 
mal ting , n . வாற்கோதுமையை மாவூறலாக்குதல் ; வடி 

ஒருவர் . 
தேறலுக்கான மாவூறற்கிடங்கு . 

man acle , U , விலங்கிடு 


உணவான 


616 


manacles 


mangy 


நட 


man acles , n . pl . தளைகள் , கை விலங்குகள் . 
man age , 11. குதிரைப்பயிற்சி ; குதிரையின் பயிற்சிமுறை 
இயக்கம் ; குதிரையின் குறும் பாய்ச்சல் ; குதிரையேற்றப் 
பயிற்சிக்கூடம் ; 3. கையாளு , கருவிகலங்களைக் கையாளு ; 
டத்து , செயற்படுத்து ; அடக்கியாளு, மேலாட்சிசெய் ; 
பொறுப்பு ஏற்றுக்கொள் ; சட்டுப்படுத்து ; பசப்பிக் காரிய 
மாற்று , வசப்படுத்திச் செயல்செய் ; கொண்ட நோக்கம் ஒரு 
வாறாக நிறைவேறப்பெறு ; ஒப்பேற்று ; எதிர்த்துநின்று 
சமாளி ; சூழ்ச்சிமூலம் செயல் வெற்றிகரமாக்கு : தக்கவாறு 
பயன்படுத்து . 
man agement , 11. செயலாட்சி ; மேலாண்மை ; தந்திரம் , 
சூழ்ச்சிப்பொறி , சூழ்ச்சிப்பொறி அமைட்பு , சூழ்ச்சி நுட்ப 
முடைய இயந்திரம் ; ( தொ . ) the management , செயலாட்சிக் 
குழு , இயக்குநர் குழு . 
man ager , 11. மேலாளர் , செயலாட்சியாளர் ; வணிகக்குழு 
இயக்குநர் ; நிறுவனச் செயலாட்சியர் ; பார்வையாளர் , சட்ட 
மாமன்றத்தின் இரு அவைகளின் கடமைகளைக் கவனிக்க நிய 
மிக்கப்பட்ட மாமன்றக் குழுவின் உறுப்பினர் ; ( சட் . ) கடன் 
கண்காணிப்பாளர் , கடன் கொடுத்தவர்களின் நலத்துக்காக 
வணிகநிலையத்தை மேற்பார்வை செய்வதற்கு நீதிமன்றத்தால் 
நியமிக்கப்பட்டவர் . 
man akin , 11. அமெரிக்க வெப்பமண்டலங்களில் வாழும் 

ஒள்ளிய நிறமுடைய சிறுபறவை வகை . 
man - at - arms , 1. படைவீரன் ; பளுவான போர்த்தளவாடங் 

கள் தாங்கிய குதிரைப்படை வீரன் . 
manatee , n . கடற்பக . 
Man chester goods , 11. பருத்தித் துணிமணி . 
Man chester School , 11 , காப்புவரியில்லாத வாணிகமுறைக் 

கோட்பாட்டாளர் குழு . 
man - child , 11. ஆண் குழந்தை . 
manchineel , 11. மேலை இந்தியத்தீவின் நச்சுப் பால்மர வகை . 
man ciple , 11. பள்ளி- கல்லுரி நிறுவனங்களில் உணவுப் 

பொருள்கள் வாங்கும் பொறுப்புடைய பணியாளர் . 
Mancun ian , 11 . மாஞ்செஸ்டர் குடிமகன் ; மாஞ்செஸ்டர் 
இலக்கணப் பள்ளி மாணவர் ; a . மாஞ்செஸ்டரைச் சார்ந்த ; 
மாஞ்செஸ்டர் இலக்கணப் பள்ளிக்குரிய . 
Mandae an , 11. தெய்வ ஐயுறவுக் கோட்பாட்டாளர்களான 
பண்டைக் கிறித்தவப் புறச்சமயிகளின் மரபில் மொபொட்டே 
மியா ( Mesopotamia ) வில் மீந்துள்ள இக்குழுவைச் சேர்ந் 
தவர் ; மெசபொட்டேமிய இனக்குழு மரபின் மொழி ; a . 
ஐயுறவுக் கோட்பாட்டு மரபில் வந்த மெசபொட்டேமிய இனக் 
குழுவினுக்குரிய . 
mandam us , 11. மேல்மன்ற ஆணை , கீழ்மன்றத்திற்கு உயர் 

நீதிமன்றம் விடுக்கும் ஆணை . 
man darin , 1. சீன ஆட்சி வகுப்பினர் , சீன உயர் தரப் 
பணித்தரங்கள் ஒன்பதினுள் இடம் பெற்றவர் ; உயர் தரச் 
சீன வகுப்பினரின் மொழி ; சீன உயர் தரப் பேச்சுக் கட்டளை 
மொழி ; காலப் பிற்போக்குடைய தலைவர் ; சீனத் தலையாட்டிப் 
பொம்மை உரு ; ( தொ . ) mandarin duck , வண்ணச் சிறகு 
களுள்ள சீனத் தாரா வகை . 
man darin , man darine , 11. ஆழ்ந்த செம்மஞ்சள் நிற 
மான கிச்சிலிப்பழ வகை ; நிலக் கீலிலிருந்து எடுக்கப்படும் 
செம்மஞ்சள் வண்ணப்பொருள் ; கடுந்தேறல் வகை . 
man datary , 11. ( சட் . ) கட்டளையுரிமை அளிக்கப்பட்டவர் . 
man date1 , 

, n . சட்ட உரிமைக்கட்டளை ; நீதிமன்றக் கட்டளை 
உரிமை ; பிற்பட்ட நாட்டுப் பகுதியின் வகையில் அனைத்து 
நாட்டுக் கழகத்தின் ஆட்சிக் கட்டளையுரிமை ; 

ஆணை , 
மேலிடக்கட்டளை ; கருத்துரைக் கோரிக்கைமீது போப்பாண்ட 
வரின் மறுமொழித் திருக்குறிப்புச்சீட்டு ; உரிமைக் கட்டளை 
எற்பாளர் வகையில் இலவசமான ஒப்பந்தக் கடமை ஏற்பு ; 
பேராண்மை உரிமை , வாக்களிப்புமூலம் மக்கள் அளித்த 
உரிமை ஆற்றல் . 
mandate , . உரிமைக் கட்டளை முறைக்குக் கட்டுப்படுத்து . 


man datory , n . = mandatary . 
man datory , a . உரிமைக்கட்டளை சார்ந்த , உரிமைக்கட்டளை 

தெரிவிக்கின்ற . 
man dible , 1. தாடை ; பாலூட்டி உயிரினங்களின் கீழ்த் 
தாடை ; பறவைகளின் 

அலகு ; பூச்சியினங்களின் மேல் 
தாடையின் இரு பாதிகளில் ஒன்று . 
mandol a , 11. தந்தி இசைக்கருவி வகை . 
man dolin , man doline, n . தந்தம் - இறகு ஆகியவற்றா 
லான வில் மாட்டி வாசிக்கப்படும் இணைத் தந்திகளையுடைய 
யாழ்வகை . 
mandor a , n . = mandola . 
mandrag ora , 11. மயக்க மருந்துச் செடிவகை . 
man drake , n . வாந்தி மயக்கத் திறங்களையுடைய நச்சுச் 

செடிவகை . 
man drel , man dril , 11. கடைசல் பிடிக்கும் பொறியின் நடு 
வச்சு ; குழல் வடிவம் உருவாக்கப் பயன்படும் நீள் உருளைக் 
கோல் ; சுரங்கத் தொழிலாளரின் கடப்பாரை . 
man drill , 11. மூர்க்கத்தனமுள்ள பெரிய ஆப்பிரிக்க மனிதக் 

குரங்கு வகை . 
man ducate , U. மெல்லு , பற்களால் அரை , உண் , தின் . 
mane , 11. பிடரி மயிர் ; நீண்டமயிர் . 
man - eater , 11. மன்தின்னி , மனிதரைத் தின்னும் மனிதன் ; 
கடிக்கும் குதிரை ; மனிதரைத் தின்னும் புலி ; மனிதரைத் 
தின்னும் சுறாமீன் . 
manege , 11. குதிரையேற்றப் பயிற்சிக்கூடம் ; குதிரையின் 

பயிற்சிமுறை இயக்கங்கள் ; குதிரையேற்றத் திறன் . 
man es , n . pl . தென்புலத்தார் ; வழிபடுதற்குரிய மூதாதை 

யரின் ஆவிகள் . 
man ful , a . வீரமிக்க ; துணிவுள்ள , மனவுரம் வாய்ந்த ; 

உறுதியுடைய ; ஆண்மையுடைய ; பெருமிதமான . 
man fully , adv . ஆண்மையுடன் , வீரத்தோடு . 
man gabey , n . வெண்ணிறக் கண்ணிமையுடைய மேலை 

ஆப்பிரிக்க குரங்கினம் . 
mang anese , 11. மங்கனம் , கண்ணாடி செய்வதில் பயன்படும் 

கருநிறக் கனிப்பொருள் தனிமம் . 
mange , 11 , மயிரடர்ந்த விலங்குகளின் தோல் நோய் ; தோல் 


மாசு . 


mang el , mang el - wurz el , n . கால்நடைத் தீவனமாகப் 

பயன்படும் பெரிய சர்க்கரைக் கிழங்கு வகை . 
man ger , n , குதிரை இலாயத் தொட்டி ; மாட்டுக் கொட்டில் 
தொட்டி ; ( தொ . ) dog in the manger , தானும் வாழாது 
பிறரையும் வாழவிடாதவர் . 
mang le , n . சலவை மடிப்புப்பொறி ; ப . சலவைப் பொறியி 

லிட்டு அழுத்தி மடி . 
mang le " , U. நை , அடித்துச் சிதை ; கொத்து , உருக்கெட 
வெட்டு ; சின்னாபின்னப்படுத்து ; மூலத்தைத் தப்புத்தவறாக்கி 
உருத்தெரியாது பண்ணு ; சொற்களைத் தவறாக ஒலித்து 

இனம் தெரியாததாக்கு . 
mang o , n . மாங்காய் , மாங்கனி . 
mang o - fish , 11. பொன்வண்ண மீன்வகை . 
imang old , mang old - wurz el , n . = mangel. 
mang onel , 1. ( வர . ) படைத்துறைக் கவண்பொறி , கல்லுமிழ் 

பொறி . 
mang osteen , ( மலாய் . ) 11. மங்குஸ்தான் பழம் ; மங்குஸ்தான் 

மரம் . 
mang rove , 11. மருந்துக்கும் தோல் பதனிடுவதற்கும் பயன் 
படும் பட்டையினையுடைய வெப்பமண்டலச் சதுப்புநிலப் 
படர் தாவர வகை . 
man gy , a , மயிரடர்ந்து வங்கு பற்றிய ; அழுக்கடைந்த ; இழி 
தோற்றமான . 


617 


man handle 


manoeuvre 


man handle , v . மனித ஆற்றலால் மட்டுமே இயக்கு ; முரட்டுத் 

தனமாகப் பிடித்து இழு 
manhatt an , n . இன்தேறல் கலவைக் குடிவகை . 
man hole , n . புதைசாக்கடை வாயிற்புழை , புதைசாக்கடைக் 

குத் தெருவின்மீது அமைக்கப்பட்டிருக்கும் திறப்பு . 
man hood , 1. மனிதத்தன்மை ; ஆண்மை , வீரம் , துணிவு , 
உரம் ; முழு வளர்ச்சிப்பருவம் ; நாட்டின் ஆடவர் தொகுதி ; 
( தொ . ) manhood suffrage , வயதுவந்த ஆண்களின் வாக் 
குரிமை . 
man - hour , n . மன்மணி அலகு , ஒரு மனிதன் ஒரு மணி 

நேரம் செய்யும் வேலையளவு . 
man ja , n . வெறி , கோட்டி ; மூளைக்கோளாறு ; மனமாறாட்டக் 
கோளாறு ; பேரார்வம் , மட்டுமீறிய ஆவல் , உணர்ச்சியார்வ 
மிகை . 
man iac , n . வெறியர் , கோட்டிக்காரர் , பித்தேறியவர் , அறி 
விழந்தவர் , பித்தர் ; a . பைத்தியம் பிடித்த , வெறியான , 
அறிவிழந்த . 
mani acal , a . பைத்தியம் பிடித்த ; பைத்தியம் பிடித்தவர் 

போன்ற . 
man ic, a . பித்து வெறி சார்ந்த ; பித்து வெறிக்கு ஆட்பட்ட . 
man ic - depressive psychosis , 11. இடையிடையே நன்னிலை 
யுடன் மாறிமாறிக் களிப்பு சோர்வு வெறிகளுண்டுபண்ணும் 
பித்தக்கோளாறு . 
Manichee , n . இறைவனும் நரகிறையும் நிலைபேறுடைய 
சரி ஆற்றலுடையவர் என்ற கோட்பாடுடைய முற்காலச் 
சமயக்கிளையினர் . 
man icure , m . கைவிரல் நக ஒப்பனைக்கலை ; கைவிரல் நக 

ஒப்பனைக் கலைஞர் ; 3. கை விரல் நகங்களை ஒப்பனை செய் . 
man ifest , 1. தீர்வைத் துறையினர்க்குக் காட்டுவதற்குரிய 
சரக்குப்பட்டியல் ; a . வெளிப்படையான , தெளிவான ; 3 . 
தெளிவாகக்காட்டு ; மெய்ம்மை காட்டு ; பண்பு முதலிய 
வற்றைப் புறந்தெரியச் சுட்டிக்காட்டு ; வெளிப்படுத்து , 
வெளிப்படுத்திக்காட்டு ; பண்பு உருப்படுத்திக்காட்டு ; உரு 
வெளிப்படுத்திக்காட்டு ; கருத்து எடுத்துக்காட்டு ; சரக்குப் 
பட்டியலில் பதிவு செய் ; கருத்தை வெளிப்படையாகத் தெரி 
விப்பதற்குரிய நடவடிக்கை எடு . 
manifes to , 11. கொள்கை விளக்க அறிவிப்பு ; அரசியலார் 
பொது அறிக்கை விளம்பரம் ; கட்சித் திட்ட அறிவிப்பு ; 
தனியார் கருத்தறிவிப்பு. 
man ifold , n . பல்புழைவாய் இயந்திர அறை ; பல்வாயிற் 
குழாய் ; மைத்தாள் படிவுப்படி ; ( கண . ) முழு மொத்தம் ; 
அசைபோடும் விலங்குகளின் மூன்றாவது 

ரைப்பை ; a . 
பன்மடியான ; பல்லுருவான ; பல்வேறான ; பல்வேறு பய 
னுடைய ; பல்தொழில் ஒருங்கு செய்கிற ; பல்வகைப் பெருக்க 
முடைய ; ப . பல்படி ஒருங்கெடு ; படி பெருக்கு ; ( தொ . ) 
manifold writer , படிபெருக்கி , மைத்தாள் படியெடுக்கும் 
கருவி . 
man ikin , 11. சிறு மனிதன் ; குள்ளன் ; மூட்டுத்தெரியும் 
ஒட்டுவடிவப் பொம்மை ; உடலமைப்பின் மாதிரி ; அமெரிக்க 
வெப்ப மண்டலச் சிறு பறவை . 
manill a 1 , 11. ஆப்பிரிக்க பழங்குடிகள் நாணயமாக வழங் 

கும் உலோக வளையல்கள் . 
Manill a , 1. பிலிப்பைன் தீவுகளின் தலைநகரம் ; கயிறு -பாய் 
செய்வதற்கு உதவும் சணல் நார் 

வகை ; 

மணிலாவில் 
செய்யப்படும் சுருட்டு வகை ; ( தொ . ) Manilla hemp , 
கயிறு - பாய் செய்வதற்கு தவும் சணல் நார்வகை ; Manilla 
paper , சிப்பம் கட்டுதற்குரிய சணல்தாள் . 
manille , n . நால்வர் ஆடும் முற்காலச் சீட்டாட்ட வகைகளில் 

இரண்டாவது சிறந்த மதிப்புடைய சீட்டு . 
man ioc , 11. மேற்கிந்திய தீவுகளின் கிழங்குடைய செடி 
வகை ; கிழங்கு வகையின் மாவு . 


man iple , n . ரோமாபுரியில் 60 முதல் 120 வரை படைவீரர் 
கொண்ட படைப்பகுதி உட்பிரிவு ; தேவநற்கருணைச் 
சடங்கில் குருமார் உடை ; குருமார் உடையில் இடது கையி 
னின்று தொங்கும் மூன்றடி நீளமுள்ள துண்டு . 
manip ulate , v . கையாளு, கைவினையாற்று ; சூழ்ச்சித்திறத் 
துடன் கையாளு ; திறமையாக நடத்து ; பெருமுயற்சியுடன் 
காரியமாற்று , செல்வாக்கைப் பயன்படுத்திக் காரியம் சாதித் 
துக்கொள் . 
man itou , 11. பற்றாவி , அமெரிக்க இந்தியர் வழக்கில் தனி 
மனிதனுக்கு நலமோ தீங்கோ செய்யும் ஆவி வடிவம் ; தெய் 
வதம் , இயற்கை கடந்த ஆற்றலுடைய பொருள் . 
mankind , 11. மனித இனம் , மன்பதை : ஆண்பாலார் . 
man like , a . மனித குணங்களையுடைய ; ஆண்மையுடைய ; 
மனிதனின் கெட்ட குணங்களையுடைய ; பெண்வகையில் 

கண்போன்ற. 
man ly , a . ஆடவரின் நற்குணங்களுள்ள ; வீறுமிக்க ; கவ 
டில்லாத ; பெண்வகையில் ஆணின் குணமுள்ள ; மனிதனுக்குத் 

தகுதியான , மனிதத் தகுதி வாய்ந்த . 
mann a , n . தாவர வகைகளின் இன்னமுதக் கசிவூறல் ; குட 
லிளக்க ஆற்றலுடைய செடிவகைகளின் இனிய வடிசாறு ; 
இன்னமுது , இன்னுணவு ; மனத்துக்கினிய அறிவூட்டம் ; 
இயேசுநாதரின் இறுதி விருந்து விழாவின் திருவுணவமுது ; 
( வர . ) பண்டை இஸ்ரேல் மக்களுக்குப் பாலைவனத்தில் இறை 
யருளால் வழங்கப்பட்ட உணவு ; ( தொ . ) manna in sorts , 
குடலிளக்க இன்சாற்றின் கீழ்த்தர வகை ; manna in tears , 
குடலிளக்க இன்சாற்றின் உயர் வகை . 
mann a - ash , n . இன்னுணாவூறல் தரும் மரவகை . 
mann a - croup , 11. சொரசொரப்பான சிறுமணிக் கோதுமை 

மாவுணவு . 
mann equin , 11. ஆடையணிக் காட்சிக்காகப் பயன்படுத்தப் 
படும் பெண் ; ஆடையணிக் காட்சிக்காகப் பயன்படுத்தப் 
படுபவர் . 
mann er , 11. பாங்கு , பாணி , முறை ; செயல்வகை ; வழிவகை ; 
நடைப்பாங்கு ; எழுத்து நடைப்பாணி ; கலைப்பாணி ; எண்ணப் 
படிவம் ; வழக்கமரபு ; வகை , மாதிரி ; ( தொ . ) adverb of 
imanner , ( இலக் . ) முறை விளக்க வினையடை ; in a maliner , 
ஒருவாறு , ஓரளவில் ; in a manner of speaking , பேசுமிடத்து , 
ஒருவகையில் கூறுவதானால் ; the grand manner , பழங் 
காலப் பெருமித முறைமை ; to the manner born , பிறவிக் 
குணமாக அமைந்த , இயல்பாகப் பொருந்திய . 
mann ered , a . நடத்தைவாய்ந்த ; நல்லொழுக்கங்கொண்ட ; 
பாணி - ஓவியர் எழுத்தாளர் வகையில் செயற்கைப் பாணி 

வாய்ந்த . 
mann erism , 11. செயற்கை மரபு , போலிநடை ; கலை இலக் 
கியத்துறையில் செயற்கைத் தனிப்பாங்கு ; மட்டுமீறிய ஒரு 
திறச் சார்பு ; எழுத்தாண்மை - பேச்சு வகையில் போலி மரபுத் 
துணுக்கு நடை , செயற்கைநடை . 
mann erly , a . நன்னடத்தையுள்ள , வணக்க இணக்கமான . 
mann ers , 11. pl . பழக்கவழக்க நடைமுறைகள் ; நடத்தை 

முறைகள் ; புற ஒழுகலாறுகள் ; சமுதாய ஒழுக்கமுறைகள் ; 
நன்னடக்கை , வணக்க இணக்க நடைமுறை . 
mann ish , a . பெண் வகையில் ஆண்மாரியான , ஆணியல்பு 

காட்டுகிற . 
mann ite , mann ite - sugar , 11. குடலிளக்க இன் சாற்றுப் 

பொருள் , இன்னுணவுப் பொருள் . 
manoeu vre , 11 . படைகள் 

அல்லது போர்க்கப்பல்களின் 
திட்டமிட்ட நடைமுறை 

இயக்கம் ; படைத்துறை 
வடிக்கை ; கண்மாறாட்ட நடவடிக்கை , ஏய்ப்பு நடவடிக்கை ; 
திறமைவாய்ந்த திட்டம் ; 3. சூழ்ச்சிமுறைத் திட்டத்துடன் 
படைகளை அல்லது போர்க்கப்பல்களை நடத்து ; சூழ்ச்சித் 
திட்டமுறைகளைக் கையாள் ; ஆள் அல்லது பொருளை சூழ்ச் 
சித்திறமூலம் செயலாற்றுவி , தூண்டி இயக்கு ; முனைந்து 
திட்டமிட்டு வேலை செய் , மறைதிட்ட மூலம் ஏற்பாடு செய் . 


நட 


618 


man - of-war 


marcasite 


man .of.war , 11. போர்க்கப்பல் , நாட்டின் கடற்படையைச் 

சேர்ந்த போர்த்தளவாடக் கப்பல் . 
manom eter , n . ஆவி வளி அழுத்தமானி. 
ma non tropp o , ( இத் . ) adu . ( இசை . ) கட்டளைக்குறிப்பின் 

பின்னடைமொழி வழக்கில் மட்டாகவே , மட்டுமீறாமல் . 
man or , n . இங்கிலாந்து நாட்டு நில உடைமைப்பிரிவு ; முற் 
காலப் பண்ணைத் தனியுரிமை நிலம் ; பண்ணை முறையாட்சி 
உரிமை வட்டாரம் ; அமெரிக்காவில் 

குடிவாரத்துக்குரிய 
நிலப்பகுதி ; ( தொ . ) lord of the manor , பண்ணை நில 
உரிமையாளர் . 
man power , n . ஆள்வலம் , பணித்துறைக்குத் தேவைப்படும் 

ஆள் எண்ணிக்கை அளவு . 
manque , ( பிர . ) a . 

இருந்திருக்கக்கூடிய ஆனால் இல்லாமற் 
போன . 
man sard , man sard roof , n . மேற்பாதிச் சாய்வைவிடக் 

கீழ்ப்பாதிச்சாய்வு செங்குத்தாயுள்ள இருசரிவு மோடு . 
manse , n . சமயத்துறையினர் உறைவிடம் , ஸ்காத்லாந்து 

நாட்டுத் திருக்கோயில் குருவின் வீடு . 
man servant , n . வேலைக்காரன் , ஆண்பாற் பணியாள் . 
man sion , n . மாளிகை , பெரிய வீடு ; ( தொ . ) the Mansion 

house , லண்டன் மாநகர் முதல்வரின் மாளிகை . 
man sion - house , n . பண்ணைமனை , பண்ணை நில உரிமை 

யாளரின் இல்லம் , நிலக்கிழாரின் வீடு ; பணிமுதல்வர் மனை . 
man sions , n . pl . குடும்பங்கள் தனித்தனியாகத் தங்கு தற் 

கேற்பப் பிரிக்கப்பட்ட பெரிய கட்டிடம் . 
man slaughter , n . மனிதக்கொலை செய்தல் ; ( சட் . ) பகைமை 

வன்ம எண்ணமற்ற ஆட்கொலை . 
man suetude , 1. மெல்லிணக்கப் பண்பு , பணிவுடைமை . 
man tel , man te ] piece , n . அடுப்பங்கரைத் தண்டயப் 

பலகை . 
man tel - board , n . அடுப்பங்கரை நிபையடுக்கு . 
mante let, n . குறுங்கைச் சட்டை ; பீரங்கிச் சுடுபவரின் 

கவசம் . 
man telshelf , n . அடுப்பங்கரைச் சுவர் நிலையடுக்கு . 
man tel - tree , 1. அடுப்பங்கரை விட்டம் . 
man tic , a . உய்த்துணர்தல் சார்ந்த , வருவதுணர்த்துகிற . 
mantill a , n . பெண்களின் தலை - தோள் மறைக்கும் மெல்லிய 

ஆடை , சிறுதொப்பி . 
man tis , n . பூச்சிகளைத் தின்னும் பெரும் பூச்சி வகை ; 
( தொ . ) praying mantis , கும்பிடுவதுபோல் முன்கால்களை 
விரித்துயர்த்தி நிற்கும் பூச்சிவகை . 
mantiss a , 11. மடக்கையின் பதின்மானக்கூறு . 
man tle , n . பெண்களின் தளர்த்தியான கையற்ற மேலாடை ; 
மூடாக்கு . போர்வை ; மெல் ஒளித்திரைவலை ; நத்தைகளின் 
மெல்லிய புறத்தோல் மடிப்பு ; V. மெல்வலைபோல் போர்த்து ; 
தளர்த்தியான கையற்ற மேலாடை அணிவி ; மூடு, மறை ; 
நீர்ம வகையில் அழுக்கு அல்லது நுரையால் மேற்படியப் 
பெறு , மூடப்பெறு ; இரத்தம் ஏறி கன்னங்கள் சிவப்பாக்கு . 
mant let , n . = mantelet . 
man trap , 11. மனிதரை வீழ்த்து பொறி , 

வீழ்த்து பொறி , உரிமையின்றி 
நுழைபவர்களைப் பிடிக்கும் விசைப்பொறி . 
man tua , n . 17-18 - ஆம் நூற்றாண்டுகளில் வழங்கிய பெண் 

களின் தளர்த்தியான மேலங்கி . 
man tua- maker , n . மேலாடை ஆக்குபவர் . 
man ual , n. கையேடு , சிறு குறிப்பு ஏடு ; கைகளால் வாசிக் 
கப்படும் இசைக்கருவியின் இசைப் பட்டடை ; ( வர. ) சமய 
வினைச் சடங்கில் திருக்கோயில் குருவால் பயன்படுத்தப்படும் 
சமயவிதி ஏடு ; a . கைகள் சார்ந்த ; கைகளால் செய்யப் 
பட்ட ; ( தொ . ) manual exercise , ( படை . ) துப்பாக்கியைக் 

பாளும் பயிற்சி . 


manufac tory , n . தொழிற்சாலை , பட்டறை , பணிக்களரி . 
manufac ture, n. ஆக்கத்தொழில் ; செய்தொழிலாக்கம் ; 
செய்தொழில் துறை ; ஆக்கிக்குவிப்பு ; 3. ஆக்கு ; 
னோக்கி மிகுதியாகப் படை ; விளைவி ; உழைத்துருவாக்கு ; 
கற்பனை இலக்கிய வகையில் இணைந்துருவாக்கு , செயற்கை 
யாகப் படை . 
manumit , v . ( வர . ) அடிமைகளை விடுதலை செய் . 
manure , 1. எரு , நில உரம் , மக்கிப்போன எரு , நிலவளச் 

சத்து ; 3. எருவிடு , உரமிட்டுச் செழிப்பாக்கு . 
man uscript, n . கையெழுத்துப்படி , கையால் எழுதிய பிரதி , 

அச்சடிப்பதற்குக் கொடுக்கப்படும் மூல வரைப்படி . 
man ward , a . மனிதர்பக்கம் நோக்கிய , மன்னினம் நாடிய . 
Manx , n . மேன் ( Isle of Man ) தீவினைச் சார்ந்தவர் ; மேன் 
தீவு மொழி ; வாலில்லாப் பூனைவகை ; a . மேன் தீவினைச் 
சார்ந்த . 
Manx , n . pl . மேன் தீவு மக்கள் . 
Manx man , n . மேன் தீவில் வாழ்பவர் . 
ma ny , n . பலர் ; பல ; a . பல ; ( தொ . ) a good many , 8 
great many , மிகப்பலர் ; பெருந்திரள் ; மிகப்பல ; one too 
many , தேவைப்படாதவர் ; தேவைப்படாதது ; மிஞ்சியவர் , 
திணறடித்தவர் , திகைக்கச் செய்பவர் ; the many , கும்பல் , 
பெருந்திரள் , கூட்டம் . 
man yplies , n . ( பே - வ . ) அசைபோடும் விலங்குகளின் 

மூன்றாவது இரைப்பை . 
ma ny -sided , a . பல பக்கங்களுள்ள ; பல தோற்றக்கூறு 
கள் உடைய , 

பல்வகையான ஆற்றல்கள் அமைந்த ; பல 
பண்புத் திறங்கள் கொண்ட . 
ma ny - sidedness , n . பலவகை ஆற்றல்கள் கொண்ட . தன்மை , 

பல்திறப் பண்புகள் நிறைந்த நிலை . 
Maor i , n . நியூசிலாந்தில் வாழும் பழுப்பு நிற இனத்தவர் ; 

நியூசிலாந்தின் பழுப்பு நிற இனத்தவர் மொழி . 
map , n . நாட்டுப்படம் , நிலப்படம் ; உலகப்படம் ; 3. நிலப் 
படம் வரை : உலகப்படம் வகு ; 

தாளில் நாட்டுப்படம் 
எழுது ; திட்டமிடு . 
ma ple , 11. சர்க்கரை தரும் அழகுடைய நிழல் தரு மரவகை ; 

அழகுடைய நிழல் தரு மரவகையின் கட்டை . 
Maguis , 11. பிரஞ்சு நாட்டில் 1939-45ஆம் ஆண்டுப் போரில் 

ஈடுபட்ட நாட்டுப் பற்றாளர் படை . 
mar , ப . கெடு , அழி , முழுதும் பாழ்படுத்து ; பதங்கெடு , 

அழிவுவேலை செய் . 
ma rabou , n . மேற்கு ஆப்பிரிக்க பெரு நாரை வகை ; தொப்பி 

களில் அழகுக்காகச் செருகப்படும் கொக்கு இறகின் கொத்து . 
ma rabout , n . வட ஆப்பிரிக்க வழக்கில் முஸ்லீம் துறவி ; 

முஸ்லீம் துறவியின் கல்லறைமாடம் . 
maraschi no , n . சிறு கறுப்புப் பழவகையிலிருந்து எடுக்கப் 

படும் தேறல் வகை ; pl . maraschi nos . 
maras mus , n . உடல் கரைவு . 
Ma rathon, n . நெடுநீள ஓட்டப்போட்டி ; எல்லைமீறிய 

பொறுமை தேவைப்படும் முயற்சி . 
maraud , ப . கொள்ளையடி ; சூறையாடு ; திருடு ; திருடித் 

திரி . 
maraud er , n . கொள்ளைக்காரன் . 
marave di , n . ( வர . ) ஸ்பானிய நாட்டு நாணயம் . 
mar ble , n . சலவைக்கல் , பளிங்குக்கல் , மாக்கல் ; 

வண்ணச் சலவைக்கல் தோற்றம் அளி . 
mar bles , n . pl . கழங்கு , கோலிக்காய் . 
marc , n . பழச்சக்கை , அழுத்திச் சாறு பிழியப்பட்ட பழங் 

களின் கோது . 
Marc an , a . தூயதிரு மார்க் ( St. Mark ) சார்ந்த . 
mar casite, n . கந்தகக்கல் ; வெள்ளை இருப்புக்கந்தகக்கல் . 


5. பல் 


கையா 


619 
marcel 

mark 
marcel , n . தலைமயிரில் செயற்கையாக ஒப்பனை செய்யப் marginal ia , n . 11 : ஓரக்குறிப்புகள் . 
பட்ட அலைபோன்ற தோற்றம் ; 3. தலைமயிருக்கு அலை 

margo sa , 1. வேப்பமரம் . 
போன்ற செயற்கைத் தோற்றமளி ; ( தொ . ) marcel wave , 

marg rave , 1. ( வர . ) புனித ரோமப் பேரரசின் இளவரசர் 
மயிரின் செயற்கை அலை ஒப்பனை . 

களுக்கு அளிக்கப்பட்ட செர்மானிய பட்டப்பெயர் ; எல்லைப் 
marces cent , a . செடி உறுப்பு வகையில் விழாது உலர்ந்து 

புற மாகாணத் தலைவர் . 
தொங்குகிற . 

marg ravine, 11. புனித ரோமப் பேரரசின் செர்மானிய 
March 1 , n . ஆங்கில ஆண்டின் மூன்றாம் மாதம் ; ( தொ . ) 

விருதுப்பெயர் கொண்ட சில இளவரசர் மனைவியர்க்குரிய 
March brown , தூண்டிலுக்கு இரையாகப் பயன்படும் ஈ வகை ; பட்டப்பெயர் ; எல்லைப்புற மாகாணத் தலைவரின் மனைவி . 
March hare , வெறிபிடித்தாடும் முயல் . 

marg uerite , m . பெரிய மலர்களையுடைய சிறு தோட்ட 
march 2 , n . ( வர . ) எல்லை , எல்லைப்புறம் , இருநாடுகளுக்கு 

மலர்ச்செடி வகை . 
இடைப்பட்ட நிலப்பகுதி ; . பொது எல்லைப்புறம் கொண் 

mariage de convenance , ( பிர . ) 1. ஆதாயத் திருமணம் ,, 
டிரு . 

தன்னல ஆதாய நோக்குடன் செய்யப்படும் திருமணம் . 
march , n . அணிவகுப்பியக்கம் , அணிவகுப்பு முன்னேற்றம் ; 

Mar ian , n . ( வர . ) ஸ்காத்லாந்து அரசி மேரியின் ஆதர 
அணிகடப்பு ; அணி கடந்த தொலை ; அணி இயக்க இசை ; 

வாளர் ; a . தூய கன்னி மரியாளை வழிபடுகிற ; ( வர . ) 
ஒழுங்குமுறைப்பட்ட நடை ; நெடுந்தொலைக் கடுநடை ; 

இங்கிலாந்தில் ஸ்காத்லாந்து அரசி மேரிக்கு ஆதரவான . 
போக்கு , கடப்பு , செலவு ; 3. அணிவகுத்துச் செல் , அணி 
வரிசையிற் செல் ; ஒழுங்குப்பட்ட நடையுடன் செல் ; கடந்து 

ma rid , ( அரா . ) 1. ஆற்றல்மிக்க ஆவி , பேய் . 
செல் ; முன்னேறு ; தளராது மேற்செல் ; கடந்து செல்ல ma rigold , 11. பொன்வண்ண மலர்களுள்ள செடிவகை. 
விடு ; போக்கு , வெளியேற்று ; ( தொ . ) marching orders , marihua na , marijua na , n . புகை குடிப்பதற்குரிய 
போருக்குப் புறப்படுவதற்கான கட்டளை ; march past , கஞ்சாச்சருகுப் பூஞ்சுருட்டு . 
வணக்கம் செலுத்திக்கொண்டே படைகள் அணியாகக் 

marim ba , n . முற்பட்ட நாகரிகநிலையில் உள்ள ஆப்பிரிக்கர் 
கடந்து செல்லுதல் ; படை அணிவகுத்துச் செல்லும்போது 

கள் வழங்கிய மரக்கட்டைகளால் ஆன இசைக்கருவி வகை ; 
இசைக்கப்படும் இசைவகை . 

தற்கால பல்லியக் கருவிவகை . 
march es , n . pl . இங்கிலாந்திற்கும் ஸ்காத்லாந்திற்கும் 
இடைப்பட்ட எல்லைப்புறப் பகுதி ; இங்கிலாந்திற்கும் வேல் 

marinade , 11. மணத்தேறலுப்பீடு , ஊறுகாய் , தேறலும் - காடி 
ஸுக்கும் ( Wales ) இடைப்பட்ட பகுதி . 

யும் - மணப்பொருளும் கலந்த கலவையில் ஊறிய பொருள் ; 

மீனுப்பீடு ; இறைச்சி உப்பீடு , உப்புக்கண்டம் ; 3. தேறல் 
mar chioness , 11. கோமகள் , தன்னுரிமைக் கோமகவுரிமை 

காடி -மணப்பொருட் கலவையில் ஊறச்செய் . 
உடையவள் ; கோமாட்டி , கோமான் மனைவி ; கோமான் 
உரிமைக் கைம்பெண் . 

marine , n . கடற்படை ; வாணிகக் கப்பற்படை ; கடற்படை 

வீரன் ; நீர் - நில நடவடிக்கைக் குழாத்தின் படைத்துறை 
march pane, n . வாதுமைப் பண்ணியம் , வாதுமைக் 
கொட்டையும் வெல்லமும் அரைத்து ஆக்கிய பண்டம் ; 

வல்லுநர் ; a . கடல் சார்ந்த ; கடலில் விளை கிற ; கடல்துறை 
வாதுமைக் கொட்டை வெல்லமிட்டமைத்த மாவு . 

பற்றிய ; கப்பல் பற்றிய ; கடற்படைச் சார்பான ; கடலில் 

பயன்படுகிற ; வீரர்கள் வகையில் கடற்படையில் வேலையா 
marcon i , marcon igram , 11. சேணொலிச் செய்தி , கம்பி 

யிருக்கிற ; ( தொ . ) marine stores , விற்பனைக்கான பழைய 
யில்லாத் தந்திமூலம் அனுப்பப்படும் செய்தி . 

கப்பலுக்குரிய சிறுபொருள்கள் . 
Mard i gras , n . நீற்றுப் புதன்கிழமைக்கு முந்திய செவ்வாய்க் 

ma riner , n . கடலோடி ; கப்பலோட்டி ; ( தொ . ) master 
கிழமை ; நோன்பு விழாவின் கடைசி நாள் . 

mariner , மீகாமன் , தலைமைக் கப்பலோட்டி . 
mare , 1. பெண் குதிரை , குதிரையின விலங்கின் பெண் . 

Marin ism , 11. இத்தாலியப் புலவர் மாரினி ( Marini ) யின் 
mare , mar e claus um , ( ல . ) 11. நாட்டின் ஆட்சி வரம்பிற்கு 

போலி நடை ; செய்யுளின் செயற்கைப்பாணி . 
உட்பட்ட கடற்பகுதி . 

Mariol atry , n . தூய கன்னி மரியாளின் வழிபாடு . 
Marechal Niel , n . ரோசா இனத் தழுவு கொடிவகை . 

marionette , n . சூத்திரப்பாவை . 
mar e lib erum , ( ல . ) n . பொதுக் கடற்பகுதி , அனைத்து 

ma rish , 1. சதுப்புநிலம் ; a . சதுப்பு நிலஞ்சார்ந்த . 
நாடுகளுக்கும் பொதுவுரிமைப்பட்ட கடற் பெரும்பகுதி . 

Mar ist , n . ரோமன் கத்தோலிக்கரிடையே கன்னிமரியான் 
maremm a , 1. உடல் நலத்துக்கொவ்வாத கடலடுத்த சதுப்பு 

சங்கம் சார்ந்தவர் . 
நிலப்பகுதி . 

ma rital , a . கணவனுக்குரிய ; திருமணஞ்சார்ந்த , திருமணம் 
mare s - nest , n . குதிரைக்கூடு , முயற்கொம்பு 

வேட்டை , 

பற்றிய . 
பயனில் மாயக் கண்டுபிடிப்பு . 
mare s - tail , 1. நீர்வாழ் செடிவகை . 

ma ritime , a . கடலருகில் வாழ்கிற ; கடற்கரையோரம் 

காணப்படுகிற ; கடலோடு இணைந்த , கடல் சார்ந்த . 
marg arine . n . செயற்கை வெண்ணெய் . 

marj oram , n . சமையலில் பயன்படுத்தப்படும் மணப்பூண்டுச் 
marg ay , 11. புலிபோன்ற தென் அமெரிக்க காட்டுப்பூனை வகை . 

செடிவகை . 
marge , 11. ( செய் . ) = margin . 

mark , n . குறி ; சின்னம் ; இலக்கு ; தடம் ; கறை ; தழும்பு ; 
mar gin , 11. எல்லைக்கோடியடுத்த பகுதி ; அச்சுத்துறையில் அடையாளம் ; அடையாளக் குறி ; உடற்பயிற்சிப் போட்டி 
அடிக்காது விடுபடும் பக்க ஓர் இடம் ; ஒதுக்கி விடப்பட்ட களில் புறப்படும் எல்லைவரை ; தர அடையாளக் குறியீடு , 
ஓரப்பகுதி ; விடுமிகை , ஈடு செய்வதற்காக முன்னரே சேர்க் தரம் ; பண்புக் குறியீடு ; முத்திரை ; கைநாட்டுக் குறி ; 
கப்பட்ட மிகைபகுதி ; சலுகை மிகை , காலம் - பொருள் முதலி நடத்தைச் சான்றுக்குறி ; இடக்குறிப்படையாளம் ; மதிப் 
யவற்றின் தேவைக்கு மேற்பட்ட அளவு ; வாணிகம் வகையில் பெண் ; தனிச் சிறப்பு ; விருப்ப எல்லை ; விரும்பிய பொருள் ; 
தற்செயல் இழப்பீடு சரிசெய்வதற்காகப் பங்குத் தரகரிடம் 

செர்மன் ஊர்ப்பொதுநிலத் தொகுதி ; குத்துச்சண்டை 
சேமிப்பாக ஒப்படைக்கப்படும் பணம் ; U. ஓர இடம்விடு ; வகையில் வயிற்றுத் தொப்பூழ்ப் பகுதி ; உதைபந்தாட்டத்தில் 
ஓர இடத்தில் குறிப்பு எழுது ; பங்குத் தரகரிடம் கணக்கு சிறப்பாட்டக்காரன் நிலத்திலிடும் குதிக்காற் குறி ; 3. குறி 
மாற்றங்களில் ஏற்படும் இழப்பீட்டிற்காகப் பணம் ஒப்படை . யிடு ; முத்திரையிடு ; எழுத்திற்குறி ; வடுவிடு ; அடையாள 
mar ginal , a . ஓரத்துக்குரிய , ஓர இடஞ்சார்ந்த ; ஓர இடத் மிடு ; தடம் பொறி ; இயற்குறியாயமைவி ; விலைகுறி ; 
திலுள்ள ; ஓர இடத்தில் வரையப்பட்ட ; ஓரக்குறிப்புக்களை எல்லை குறி ; திட்டவரையிடு ; முன்குறித்து வை , ஒதுக்கி 
யுடைய ; எல்லைக்கோடியடுத்த , விளிம்படுத்த ; நில வகை வை ; குறித்துக்காட்டு ; சுட்டியுணர்த்து ; பதிவு செய் ; 
யில் பயன்படுத்துதற்கரிதான . 

தெரியக்காட்டு ; சின்னமாகக் காட்டு ; தனிப்படுத்திக் காட்டு , 


620 


mark 


marrow 


பண்பாயுடனிலவு ; பண்பாயமை ; தாளமிடு ; நினைவிற் 
குறித்துக்கொள் ; கூர்ந்துகாண் ; உதைபந்தாட்டத்தில் 
உன்னிப்போடு உடன் செல் ; ( தொ . ) a marked man , ஐயத் 
தோடும் பகைமையோடும் கவனிக்கப்படும் ஒருவர் ; 
beside the mark , wide of the mark , குறி விலகி ; நேரடித் 
தொடர்பு இல்லாமல் ; easy mark , எளிதில் ஏமாறுபவர் ; 
get off the mark , ஆட்டப்பந்தய வகையில் புறப்படு , ஓடத் 
தொடங்கு ; make one s mark , தனிச்சிறப்புப் பெறு ; mark 
down , கவனித்துக்கொள் ; குறித்துக்கொள் ; விலையைக் 
குறைத்துக் குறி ; mark off , எல்லை வரையறுத்துப் பிரி ; 
திரித்து அறி ; திரித்துணருவி ; mark out , நிலத்திற்கு எல்லை 
ஏற்படுத்து ; வழி அமை , திட்டம் தீர்மானி , விதி , நியமி ; 
mark time , கால்களை இயக்கு , முன்னேறுவதாகப் பாவித்து 
நேரங்கடத்திக்கொண்டிரு ; mark up , விலையை ஏற்றிக் குறி ; 
of mark , கவனிக்கத்தக்க , குறிப்பிடத்தக்க ; Plimsoll s mark , 
சரக்கேற்றியபின் கப்பல் எவ்வளவு தூரம் நீருள் அமிழலாம் 
என்பதைக் குறிக்குங் கோடு ; the mark , படித்தரம் ; பொது 
அளவு . 
mark , n . வெள்ளி . தங்கத்திற்கான எடை ; செர்மனி நாட்டு 
நாணய வகை ; ( வர . ) 13 பென்னி 4 துட்டுக்குச் சமமான 
ஆங்கிலநாட்டுக் கணிப்புப் பணம் . 
mark er , n . குறியிடுபவர் ; குறியிடு கருவி ; வருகையாள் 
பதிவு செய்பவர் ; சட்டாம்பிள்ளை ; வேட்டை விலங்குகளைக் 
காட்டுபவர் ; ஆட்டங்களில் கெலிப்புத் தோற்பு எண்களைக் 
கணிப்பவர் ; கெலிப்பு எண் கணிப்புப் பொறி ; குறிவிளக்க 
ஒளிக்கூம்பு , குண்டு வீச்சாளர்க்குதவியாகக் குறியிலக்குகள் 
மீது ஒளிவீசிக் காட்டும் ஒளிக்கூம்பு . 
mark et , 11. அங்காடி , சந்தை ; சந்தைக்கூட்டம் ; சந்தைக் 
களம் ; சந்தை கூடும் பருவம் ; கால்நடைத்தாமணி ; தாம 
ணிக்களம் ; வாணிகக்களம் ; கொடுக்கல் வாங்கல் ; கொடுக்கல் 
வாங்கல் வாய்ப்பு ; தேவைப்பாடு ; தேவைப்பாடுள்ள இடம் ; 
விற்பனை ; பேரம் ; விலைப்படு நிலை , விற்குநிலை ; விலை வீதம் ; 
விலைமதிப்பு ; 5. விற்பனைக் களப்படுத்து ; விலைப்படுத்து ; 
சந்தைக்கனுப்பு ; சந்தையில் கொடுக்கல் வாங்கல் செய் ; ( தொ . ) 
black market , கள்ளச்சந்தை ; bring one s eggs to a bad 
market , bring one s hogs to a bad market , திட்டங்களில் 
தோல்வியுறு ; come intothe market, விற்பனைக்கு வந்துசேர் ; 
make a market of , பண்டமாற்றாக்கு ; market garden , 
விற்பனைக்காகக் கறிகாய்கள் வளர்க்கப்படும் தோட்டம் ; 
market value , நிலவர விலை ; money market , பங்கு வாணிகச் 
செயற்களம் ; put on the market , விற்பனைக்குக் கொடு , விலை 
கூறு ; the corn market , கூலவாணிகத் துறை . 
mar ket - day , n . சந்தை நாள் . 
mar ket - place , 11. சந்தைக் கூடம் . 
mar ket - price , 11 , நிலவர விலை . 
mar ket - town , 11. சந்தை கூடும் நகரம் . 
mar khor , 11 . முறுக்கிய பெரிய கொம்புகளுள்ள காட்டு ஆட்டு 

வகை . 
mark ing, 11. குறியிடல் ; இலக்குவைப்பு ; தோல் வண்ணம் ; 

சிறகு வண்ணம் . 
mark ing - ink , 11. துணிக்குறியிடும் மை . 
marks man , n . குறி வல்லவன் ; pl . marks men . 
Mark Tap ley , 11 . என்றும் மகிழ்ச்சியோடும் உள்ளக் 

கிளர்ச்சியோடும் இருப்பவர் . 
mark - up , 11. வாணிகத்துறையில் செலவா தாயங்களுக்கு ஈடு 
செய்ய அடக்க விலைக்குமேல் குறித்த விலையில் சேர்க்கப்படும் 
மிகைவிலை . 
mar ] , 11. களிமண்ணும் சுண்ணக் கரிகையும் கலந்த மண்வள 
உரச்சத்து ; 3. நிலத்திற்குக் களிமண்ணும் சுண்ணக் கரிகை 
யும் கலந்த உரமிடு . 
Marlbur ian , n . மார்ல்பரோ கல்லூரி ( Merlborough 

College ) உறுப்பினர் ; a . மார்ல்பரோ கல்லூரியைச் சார்ந்த . 
marl ine , n . ( கப் . ) இரு புரிகள் கொண்ட , மெல்லிய கயிறு . 


marl ine -spike , mar linspike, n . கயிறு பிரித்தணைக்கப் 
பயன்படும் கூரிய காழ்மரக் கோல் ; புரி இழைக்கும் இருப்புக் 
கோல் . 
marl ite , 11. காற்றின் செயற்பாடு தடுக்கும் ஆற்றலுடைய 

சுண்ணக்கரிகை கலந்த களிமண் வகை . 
marm alade , 11. பழப்பாகு . 
marm ite, 1. தேறல் காடிச் சத்து . 
marm olite, 11. அடுக்கியல் பச்சை வண்ணப் பாறைவகை . 
marmor eal, a . ( செய் . ) பளிங்குக் கல்லாலான ; சலவைக் கல் 

போன்ற . 
marm oset , 11. அமெரிக்க வெப்ப மண்டலத்துக்குரிய மயிர 

டர்ந்த வாலுடைய சிறு குரங்குவகை . 
marm ot , 11. அணில் இனத்தைச் சார்ந்த சிறு விலங்கு வகை ; 

குளிக்கும்போது அணியும் தொப்பிவகை. 
ma rocain , n . பட்டுத்துகில் வகை . 
Ma ronite, 11. லெபனான் ( Lebanon ) பகுதியில் வாழும் 

சிரியக் (Syrian ) கிறித்தவக்கிளை சார்ந்தவர் . 
maroon , n . பலத்த ஓசையுடன் வெடிக்கும் வாண வெடி 

வகை ; பழுப்புச் சிவப்புநிறம் ; a . பழுப்புச்சிவப்பு நிறமான . 
maroon 2 , 1. மேற்கிந்திய தீவுகளைச் சார்ந்த நீகிரோ வகுப் 
பினர் ; தனித்துக் கைவிடப்பட்டவர் ; 3. தண்டனையாகக் குற்ற 
வாளியைத் தனியான தீவில் விட்டுவிடு ; பொழுதுபோக்கு ; 
சோம்பித்திரி , சுணங்கு . 
marque , n . ( வர . ) எதிரிகளின் வாணிகக்கப்பலைக் கைப்பற்று 
வதற்கான தனிக் கப்பலாளர் சிறப்புரிமை ; எதிரி வாணிகக் 
கப்பலைக் கைப்பற்றும் உரிமைச்சீட்டு பெற்ற கப்பல் . 
marquee , n . பெரிய கூடாரம் . 
marq ueterie , marq uetry , 11. உள் இழைப்பு வேலை . 
marq uis , marq uess , n . கோமான் . 
marquise , 11. கோமான் மனைவி ; கோமாட்டி ; கூர் முட்டை 

வடிவ மணிக்கொத்துப்பதித்த கணையாழி . 
marg uois , marquois scale , n . சமதூர ஒருபோகு கோடு 

கள் வரைவதற்கான கருவிச்சட்டம் . 
ma rram , 11. கடற்கரையில் மணலைப்பற்றி உறுதியாக்கும் 

புல்வகை . 
ma rriage , n . திருமணம் ; திருமணத்தொடர்பு ; மணவினை ; 
திருமணமுறை ; திருமண நிகழ்ச்சி ; மிக நெருங்கிய இணைவு ; 
சீட்டாட்ட வகையில் ஓரின அரசன் அரசிச் சீட்டுக்களின் 
இணைவு ; ( தொ . ) civil marriage , சடங்குகள் இன்றிச் சமு 
தாய அதிகாரிகளால் நடத்தப்பெறும் திருமணம் ; communal 
marriage , சமுதாயக்குழுவில் எல்லாப் பெண்களையும் எல்லா 
ஆண்களும் திருமணம் செய்து கொள்ளும் முறை ; 
companionate marriage, இருவரும் விரும்பினால் மணவிலக்கு 
செய்துகொள்ளவும் சட்டப்படி கருத்தடை செய்துகொள்ள 
வும் உரிமையளிக்கும் திருமணம் ; marriage articles , 
திருமணத்துக்குமுன் சொத்துக்கள் மரபுரிமை முதலிய 
உரிமைகள் பற்றிய ஒப்பந்தம் ; marriage licence , திருமணம் 
செய்துகொள்வதற்கான அரசியலார் ஒப்புதல் ; marriage 
lines , திருமணச் சான்றேடு . 
ma rriageable , a . திருமணத்திற்கான வயதுள்ள , திருமணஞ் 

செய்து கொள்ளத்தக்க 
ma rriage - bed , 11. மணவறைப்படுக்கை ; உரிமைப்புணர்ச்சி . 
ma rried , a . திருமணத்தால் இணைந்த ; திருமண உற 

வுடைய . 
narron glace , ( பிர . ) 11. வாதுமை வகையோடு பனிக்கட்டி 

யும் சர்க்கரையும் கலந்த இனிப்புத் திண்பண்ட வகை . 
ma rrow , 1. எலும்பு மச்சை , நல்லி , எலும்பிற்குள்ளிருக்கும் 
மெல்லிய கொழுப்புப் பொருள் ; முக்கிய பகுதி ; ( தொ . ) 
chilled to the marrow , முற்றிலும் குளிர் தாக்குற்று ; spinal 
marrow , முதுகந்தண்டின் உள்ளீடு ; vegetable marrow , 
சுரையினச் செடிவகை . 


621 


marrow 


mask 


ma rrow , n. ( பே - வ . ) துணைவர் , தோழர் ; இணைதுணை ; 

முற்றிலும் ஒத்த படிவம் . 
ma rrowbone , n . மச்சை எலும்பு . 
ma rrow - spoon , 11. எலும்புகளிலுள்ள மச்சையை எடுப்பதற் 

கான கரண்டி . 
ma rry , . மணவினையில் இணைத்து வை ; மணஞ் செய்து 
கொடு ; 

மணங்கொள் ; மணத்திற்கொள் ; மணஞ்செய் ; 
பொருந்த இணை ; திட்பமிகா தபடி கயிறுகளின் புரி 
முறுக்கி இணை . 
Mars, n. 

ரோமர்களின் போர்த்தெய்வம் ; அங்காரகன் , 
செவ்வாய் ; போர் , போர்த்தொழில் . 
Marsa la , n . வெண்ணிற முந்திரித்தேறல் வகை . 
Marseillaise , 1. பிரஞ்சு நாட்டுப்பாடல் ; பிரஞ்சுப் புரட்சிக் 

காரர் பாடல் . 
Marseilles , 11. அழுத்தமான பருத்தித் துணிவகை . 
marsh , 11. சதுப்புத் தாழ்நிலம் ; ( தொ . ) marsh gas , ஒளி 
உமிழும் சதுப்புநில வளி , கரியகச் செறிவுடைய நீரக வளி ; 
marsh mallow , சதுப்பு உவர்நிலப் புதர்ச்செடி வகை ; 
சதுப்பு உவர் நிலச் செடிவகையின் வேரிலிருந்து செய்யப்படும் 
இன்பண்ட வகை ; marsh marigold , பொன்வண்ணப் பூக்க 
ளுள்ள செடிவகை. 
marsh al , 11. படைத்துறை மீயுயர் அலுவலர் , சுற்றுலா 
நடுவருடன் செல்லும் செயலாண்மைப் பணித்துணைவர் ; 
விழா ஒழுங்கு முறைப் பணியாளர் ; வீரப்போட்டி ஒழுங்கு 
முறைப் பணியாளர் ; சிறைக்கூட முகவர் ; அரண்மனைத் 
தலையாரி ; 3. ஒழுங்காக வரிசைப்படுத்தி வை ; ( கட் . ) 
குடும்ப மரபுச் சின்னங்களை ஒன்று சேர் ; சடங்குகளோடு 
அழைத்துச்செல் ; ஒழுங்குபட இணைவுறு ; ( தொ . ) judge s 
marshal , சுற்றுலர நடுவருடன் செல்லுஞ் செயலாண்மைப் 
பணித்துணைவர் ; knight marshal , ( வர . ) நீதிமன்றக் கடமை 
களுள்ள அரண்மனைத் தலையாரி ; marshalling yard , இணை 
கூட்டுக்களம் , சரக்கு வண்டிகள் ஒருங்குகொண்டு நிறுத்தப் 
படும் இருப்புப்பாதைக் களம் . 
marsh alsea , 11. ( வர . ) அரண்மனை அலுவலர் நடத்தும் நீதி 
மன்றம் ; அரண்மனை அதிகாரியின் கட்டுப்பாட்டிலுள்ள 
சிறைச்சாலை . 
marsup ial, n . பைம்மாவினம் , வயிற்றில் பையுடைய 
பாலூட்டி உயிரினம் ; a . பைபோன்ற ; பைம்மாவினஞ் 
சார்ந்த . 
mart , 11. ( செய் . ) அங்காடி , கடைத்தெரு ; ஏல அறை ; 

சந்தை , வாணிக மைய இடம் . 
martell o , n. பகைவர் வந்திறங்குவதைத் தடுப்பதற்காகக் 
கடற்கரையில் கட்டப்பட்டுள்ள சிறு வட்டவடிவக் கோட்டை ; 
pl . martell os . 
mart en , n . மதிப்புயர்ந்த மென்மயிருடைய கீரியின விலங்கு 

வகை . 
mar tial , a . போருக்குரிய ; போருக்குத் தகுதிவாய்ந்த ; 
போருக்குகந்த ; வீரமிக்க ; போர் விருப்பமுள்ள ; ( தொ . ) 
martial law , போர்க்காலச் சட்டம் , பொதுநிலைச்சட்டம் 
நிறுத்திவைக்கப்படும் படைத்துறை ஆட்சிமுறை . 
Mar tial , a . செவ்வாய்க்கோள் சார்ந்த . 
Mar tian , 1. செவ்வாய்க்கோளில் வசிப்பவர் . 
mart in , n . வீட்டுச்சுவர் முதலியவற்றில் மண் கூடு கட்டுங் 

குருவி வகை . 
martinet , 11. கண்டிப்பாளர் ; கண்டிப்புமிக்க படைத்துறை 

வர் . 
mart ingale , n . குதிரை எறியாமலிருக்கும்படி கட்டும் தலை 
வார் ; ( கப் . ) பாரந்தூக்கியின் நீள் கையைக் கட்டிவைப்பதற் 
கான கயிறு ; சூதாட்ட வகையில் இறுதி வெற்றி எதிர் 
நோக்கிப் பணயத்தை இரட்டிப்பாக்கும் முறை . 
marti ni1, 11. சாராயம்- வெள்ளை இன்தேறல் முதலியவற்றைக் 
கொண்டு செய்யப்படும் தேறல் கலவை வகை . 


marti ni , Marti ni -Hen ry rifle, n . சுழல் துப்பாக்கி 

வகை . 
Mar tinmas , 11. தூய திரு . மார்ட்டின் ( St. Martin ) திரு 

நாளாகிய நவம்பர் 11 . 
mart let , n . குருவி வகை ; ( கட் . ) காலற்ற பறவை . 
mart yr , n . புனிதத்தியாகி , மதத்துக்காக உயிர் துறந்தவர் ; 
வீரத் தியாகி , கொள்கைத்தியாகி , கொள்கைக்காக உயிர் 
விட்டவர் ; 3. உயிர்த்தியாகியாக்கிவிடு , கொள்கைக்காகக் 
கொன்றுவிடு ; வதைசெய் ; ( தொ . ) make a martyr of one . 
self , புகழ் கருதித் தனி விருப்பங்களை விட்டுவிடு ; புகழுக் 
காகத் தனி விருப்பங்களைத் துறப்பதாக நடி ; martyr to 
gout , முடக்குவாதம் முதலியவற்றால் எந்நேரமும் துன்பப் 
படுபவர் . 
mart yrdom , 11. புனித உயிர்த்துறவு ; கொள்கைக்கான 
உயிர்த்தியாகம் , பலிச்சாவு ; தியாகத்துயரங்களின் தொகுதி ; 
சித்திரவதை ஏற்பு . 
mart yrize , v . உயர்ந்த குறிக்கோளுக்காக உயிர்த்தியாகம் 
செய்வி ; கொண்ட கொள்கைக்காகத் 

துன்பம் 

மேற் 
கொள்ளுவி . 
martyrol atry , n . புனிதத்தியாகிகளின் வழிபாடு . 
martyrol ogy , 11. புனிதத்தியாகிகளின் பட்டியல் ; புனிதத் 

தியாகிகளின் வரலாறு . 
mart yry , 1. வீரத்தியாகியின் நினைவாக எழுப்பப்பட்ட 

கோயில் . 
marv el , 11. வியத்தக்கபொருள் ; வியத்தகு நிகழ்ச்சி , 
அற்புதம் ; பண்பின் வியத்தக்க எடுத்துக்காட்டு , வியத்தகு 
பண்புடைய பொருள் ; வியப்பு ; 3. வியப்புறு , மலைப்படை . 
marv ellous , a . அற்புதமான ; திகைக்கச் செய்கிற ; நம்ப 

முடியாத . 
Marx ian , 11 . 

செர்மன் சமவுடைமைவாதியான காரல் 
மார்க்ஸின் (Karl Marx 1818-1883 ) கொள்கைகளைக் கடைப் 
பிடிப்பவர் ; a . காரல் மார்க்ஸ் கொள்கைகள் சார்ந்த . 
marz ipan , 11. = marchpane . 
mascar a , n . கண்ணிமை மயிர்களுக்குச் சாயம் ஊட்டுவதற் 

சான கலவை மருந்து . 
mas cot , 11. தாயத்து , அதிர்ஷ்டம் உண்டுபண்ணும் பொருள் ; 

நற்பேறு கொணர்விப்பதாகக் கருதப்படும் ஆள் . 
ma sculine , 11. ஆண்பால் ; ஆண்பாற்சொல் ; a . ஆண் 
பாலுக்குரிய ; ( இலக் . ) ஆண்களின் பெயர்களுக்குரிய பால் 
சார்ந்த ; வீறுமிக்க ; ஆண்மைவாய்ந்த ; ஊக்கமுடைய ; 
பெண் வகையில் ஆணியல்புகள் வாய்ந்த , ஆண்மாரியான ; 
( தொ . ) masculine ending , அழுத்தம்பெற்ற அசையுடன் 
அடிமுடி தல் ; masculine rhyme , பிரஞ்சு மொழிப் பா 
யில் அழுத்தம்பெற்ற அசைகளில் முடிகிற சொற்களுக் 
கிடையேயுள்ள அடியீற்றெதுகை . 
mash, 1. 

கூழாகும்பொருட்டு வெந்நீருடன் கலக்கப்பட்ட 
அரைத்த மாவு ; குதிரைகள் முதலியவற்றிற்குச் சூடாகக் 
கொடுக்கப்படும் வெந்த கூலம் தவிடு 

தவிடு முதலியவற்றின் 
கலவை ; மசியல் ; குழப்பமான கதம்பம் ; 3. அரைத்தமாவை 
வெந்நீரில் கல ; மசியலாக்கு ; உருளைக்கிழங்கு முதலிய 
வற்றைப் பிசைந்து மொத்தையாக்கு . 
mash er , 11. சிறு பேதைப் பெண்களின் கருத்தைக் கவர்வ 

தாக எண்ணிப் பகட்டான உடை உடுத்தும் பிலுக்கன் . 
mash ie , 1. குழிப்பந்தாட்ட வகையில் பந்தினை மிக உயர 
அல்லது இடைப்பட்ட தொலைவுகளுக்குத் தூக்கியடிப்பதற் 
கான இருப்புக்கோல் . 
mash - tub , 11. அரைத்தமா கூழாக்கப்படும் தொட்டி . 
mash y , n . = mashie . 
ma sjid , ( அரபு . ) n . பள்ளிவாசல் . 
mask , 1. முகமூடி ; முகத்திரை ; முகக்காப்பு வலை ; பண்டைய 
கிரேக்க - ரோம நடிகர்களால் அணியப்பட்ட மனிதத் தலை 
பொம்மை ; பொய்முகம் , முகத்தைப்போல் செய்யப்பட்ட 


வகை 


622 
masker 

mastery 
களிமண் அல்லது மெழுகுருவம் ; மாறுவேடம் ; உருமாற்றம் ; mass if , 11. மலைமுகட்டுத் திரள் . 
முகமூடியணிந்தவர் ; நரிமுகம் , நரித்தலை ; 3. முகமூடி கவி ; mass ive , a . பெருத்த ; கனமான ; கெட்டியான ; திண்மை 
முகமூடியினால் உருமாற்று ; பகைவர் பார்க்காமல் மறைத்து 

யான ; பெரும்படியான ; கணிசமான ; உறுப்புக்கள் வகையில் 
வை ; பகைவர் படைகள் செயற்படாமல் தடுத்து நிறுத்திவை ; பெரிதாக உருவாகியுள்ள ; மலைக்கவைக்கிற ; உள்ளத்தில் 
நேசப்படையின் பீரங்கி வேட்டு வரிசையில் நின்றுகொண்டு 

பதியும் ஆற்றல்வாய்ந்த ; பரும அளவு மிக்குடைய . 
அது செயற்படாமல் தடு ; உருமாறு , உணர்ச்சி முதலிய 

Massor a , Massor ah , 11. = Masora . 
வற்றை மறைத்துக்கொள் ; ( தொ . ) masked ball , முகமூடி 

Mass orete, Mass orite , n . = Masorete . 
கள் அணிந்து கொண்டு ஆடப்படும் குழு நடனவகை . 
ma sker , n . முகமூடி அணிந்திருப்பவர் ; முகமூடி நடனக் 

mass -spec trograph , n . திரிபடிவ வகைபிரி கருவி , மின் 
குழுவினர் . 

காந்தக்களங்களூடாக அணுவிசை இயக்குவதன்மூலம் தனிம 

மறுபடிவங்களைப் பிரிப்பதற்குரிய கருவியமைவு . 
maskinon ge , 71. வட அமெரிக்க பெரிய ஏரிகளிற் காணப்படும் 

mass y , a . திண்மையான , பளுவான . 
பெருமீன் வகை . 

mast1 , n . மரக்கலக்கூம்பு , கப்பற் பாய்மரம் ; வானொலியமைப் 
mas ochism , n . அடக்கிக் கொடுமை செய்வதை ஏற்றின்ப 

பின் வான் கம்பிக் கம்பம் ; பறவைக்கப்பலைக் கட்டி நிறுத்து 
மடையும் முரணியல் சிற்றின்பநிலை ; அஞரின்பம் . 

வதற்குரிய உறுதியான எஃகுக்கோபுரம் ; ( தொ . ) before the 
mas on , 11. கொற்றன் , கொல்லத்துக்காரன் , கல்தச்சன் , சிற்பி ; 

mast , பொதுநிலைக் கப்பலோட்டியின் நிலையில் . 
நற்கொற்றர் , உடன் பிறப்புணர்ச்சியுடன் ஒருவர்க்கொருவர் 
உதவி செய்துகொள்ளும் கேண்மைக்கழக உறுப்பினர் ; 0 . 

mast , 1. பன்றிகளுக்கு உணவாகப் பயன்படும் காட்டு மரங் 

களின் கனிகள் . 
கட்டுமான வேலை செய் , கொல்லத்து வேலை செய் ; கல்தச்சு 
வேலைப்பாட்டினால் வலுப்படுத்து . 

mas taba , 11. ( தொல் . ) சரிவான பக்கங்களும் தட்டையான 
mason ic , a . நற்கொற்றர் கேண்மைக்கழக முறை சார்ந்த , 

மேற்பகுதியுமுடைடய பண்டைய எகிப்தியக் கல்லறை . 

ma ster , n . தலைவன் ; 
mas onry , 11. கட்டுமான வேலை , கொல்லத்துவேலை , கல்தச்சு 

ஆண்டை , எசமான் ; 

மேலாளர் ; 
வேலைப்பாடு . 

ஆயன் , மேலாட்சியாளர் ; நிலைய மேலாண்மையர் ; கல்லூரித் 
Masor a , Masor ah , 11. விவிலிய நூல் மூலபாடம் பற்றி 

தலைவர் ; கப்பல் முதல்வர் ; பணி முதல்வர் , பணிமனை 

மேலுரிமையாளர் ; உடையவர் , மேலுரிமையர் ; காப்பாளர் ; 
யூ தரிடையே மரபாக வந்த செய்திகளின் தொகுப்பு . 

ஆசிரியர் ; ஆசான் , குரு ; மெய்விளக்கத்துறை ஆசிரியர் ; 
Mas orete , Mas orite , 11 , விவிலிய நூல் மூலபாடம்பற்றி யூத வல்லார் ; திறலாளர் ; தேர்ச்சியாளர் ; கைதேர்ந்தவர் ; துறை 

ரிடையே மரபாக வந்த செய்திகளைத் தொகுக்கும் யூதப்புலவர் . போனவர் ; ஆட்சித்திறமையாளர் ; நம்பி ; இளஞ்சேய் ; 
masque , n . கலைபயில்வோரின் இசை நாடகக் கூத்து வகை ; இளநிலை ஆண்டை ; a . தனி முதன்மையான ; தலைமை 
இசைநாடகக் கூத்துக்காக எழுதப்பட்ட நாடகம் . 

நிலைக்குரிய ; தனிச்சிறப்பு வாய்ந்த ; அடக்கியாளும் திற 
ma squer , 11. = masker . 

முடைய ; வென்று மேம்படும் திறலுடைய ; ஆட்சியாற்றல் 
masquerade , 11. அயிற்பெண்டு , முகமூடி நடனம் ; பொய்த் 

வாய்ந்த ; 3. கீழடக்கு ; அடக்கியாளு , போராடி வெல்லு ; 
தோற்றம் , பகட்டு ; 3. அயிற்பெண்டாடு , முகமூடி நடனத் 

நிறை ஆட்சிக்குட்படுத்து ; முற்றிலும் தன்வயப்படுத்து ; 
தில் கலந்துகொள் ; மாறுவேடத்தில் தோன்று ; உருமாறிச் 

முழுத் தேர்ச்சியடை ; துறைபோகக் கைவரப்பெறு ; தலைமை 
செல் , பொய்த்தோற்றம் கொள் . 

வகித்தாட்சி செய் ; ( தொ . ) be master of , ஆதிக்கத்தில் 
mass , 11. ரோமன் கத்தோலிக்கக் கோயில்களில் இயேசு 

வைத்துக்கொள் , மேலாட்சி கைவரப்பெறு ; be one s own 
நாதரின் இறுதி உணவுவிழா ; இறுதி உணவு விழாவில் 

master , விரும்பியவாறு செய்யும் உரிமைபெறு ; make 
பயன்படுத்தப்படும் வழிபாட்டுச்சுவடி ; இறுதி 

oneself master of , கற்றுத்தீர் , துறைபோ ; கையாளுவதில் 

உணவு 
விழாப்பாடல்களின் இசைமெட்டமைப்பு ; ( தொ . ) high mass , 

முழுத்திறமை பெறு ; master mason , மூன்றாம் படித்தரத்தை 

எய்தியுள்ள நற்கொற்றர் கழக உறுப்பினர் ; Master of Arts . 
குரு- உதவிக் குருவின் துணைகொண்டு தூபம் - இசைப்பாடல் 
ஆகியவற்றுடன் நடத்தப்படும் இறுதி உணவுவிழா வழிபாடு ; 

பல்கலைக்கழகக் கலைமுதல்வர் பட்டம் பெற்றவர் ; கலைமுதல்வர் ; 
low mass , இசைப்பாடலின்றி மிகச்சுருங்கிய வினைமுறை 

Master of foxhounds , வேட்டைநாய்களைத் தம் கட்டுப்பாட் 
களோடு நடத்தப்படும் இறுதி உணவுவிழா வழிபாடு . 

டில் வைத்திருப்பவர் ; Master of Misrule , ( வர . ) கிறிஸ்துமஸ் 
களியாட்டங்களில் தலைமை 

வகிப்பவர் ; Master of the 
mass , 1. பிண்டம் , கட்டி , பலவற்றின் திரள் , செறிதொகுதி ; 

Ceremonies , வினை முறை முதல்வர் , சடங்குகளின் தன்மையை 
பெரிய எண்ணிக்கை; நிறைபிழம்பு : பெரும்பரப்பு ; மொத்தம் ; யும் வரிசை முறையையும் வகுக்கிற அதிகாரி ; Master of the 
( இய . ) பொருண்மை , அடங்கியுள்ள பொருளின் அளவு ; V. Horse , அரச குடும்பத்தின் குதிரை அரங்க முதல்வர் ; Master 
பிண்டமாகத்திரட்டு , மொத்தையாகச் 

சேர் ; ஓரிடத்தில் 

of the revels , அரசு சார்ந்த விழா வினைமுறைகளைக் கண் 
கொண்டுவந்து குவி ; ( தொ . ) in the mass , மொத்தத்தில் ; காணிப்பவர் ; Master of the Rolls , ஆவணங்களைத் தம் 
mass energy , பொருண்மை ஆற்றல் , பொருண்மை 

பொறுப்பில் வைத்திருக்கும் மேல்முறை மன்ற நடுவர் ; old 
மாகப் பிண்டத்துக்குரிய ஆற்றல் : mass meeting , மாபெரும் masters , மறுமலர்ச்சிக்கால இத்தாலியக் கலை மன்னர் ; The 
பொதுக்கூட்டம் ; mass observation , பொதுமக்கள் பற்றிய 

Master , இயேசுநாதர் . 
கூராய்வு ; mass of manoeuvre, படையணிவகுப்புத்தேவை 
களுக்கென எதிலும் ஈடுபடுத்தாமல் ஆயத்தமாக வைத் 

ma ster - at - arms , n . போர்க்கப்பலின் காவ 

காவற்பணியாளர் . 
திருக்கப்படும் தானைப்பகுதி ; mass production , திட்டமிடப் 

ma sterful , a . அடம்பிடித்த , பிடிமுரண்டான ; ஆதிக்க 
பட்டபெரிய அளவான பொருட்படைப்பு ; the mass, the great 

மனப்பான்மையுள்ள , வீறாப்புடைய . 
mass , பெரும்பகுதி ; the masses , பெரும்பான்மைப் பொது ma ster -key , n . ஆணித்திறவு , பல பூட்டுகளைத் திறக்கவல்ல 
மக்கள் , அடிநில வகுப்புமக்கள் . 

திறவுகோல் . 
mass acre , n . நூழிலாட்டு , படுகொலைக்களரி , கொன்று ma sterly , a . தேர்ச்சி வாய்ந்த , வல்லாண் திறமமைந்த . 
குவிப்பு ; 3. கொன்று குவி , படுகொலை செய் . 

ma sterpiece , 11. சிரந்த வேலைப்பாடுடைய பொருள் ; தலை 
massage , 11. உருவுதல் , வருடுதல் , தசைகளும் மூட்டுக்களும் சிறந்த படைப்பு . 
செயலாற்றத் தூண்டுவதற்காக அவற்றைத் தேய்த்துப் ma stership , 11. நாயகத்துவம் , ஆதிக்கம் , ஆட்சி ; பள்ளி 
பிசைந்து விடுதல் ; 3. உருவு , வருடு , தேய்த்துப் பிசைந்துவிடு . ஆசிரியர் பதவி ; பள்ளி ஆசிரியர் அலுவல். 
masse , { பிர ) n . மேசைக்கோற்பந்தாட்டக் கோலினைச் செங் ma ster - stroke , 11. தேர்ச்சித்திறமிக்க செயல் , வன்றிறச் 
குத்தாகப் பிடித்துக்கொண்டு கொடுக்கப்படும் அடி . 

செய்கை . 
masseur , 1 . உடம்பைத்தேய்த்துப் பிசைந்துவிடுதலைத் 

ma stery , n . ஆட்சி , ஆதிக்கம் ; முதன்மை , தலைமை ; தேர்ச் 
தொழிலாகக் கொண்டவன் ; fem . masseuse . 

சித்திறம் ; வல்லமை ; மேம்பாட்டு நிலை ; தேர்ச்சி நய எளிமை . 


காரண 


623 


mast - head 


matinee 


mast - head , n . பாய்மரத்தின் உச்சி ; சுற்றுக்காட்சியிடம் ; 
தண்டனைக்காக நிறுத்தப்படும் இடம் ; 5. பாய்மரத்தின் 
உச்சிக்கு உயர்த்து ; பாய்மரத்தின் உச்சிக்கு ஏற்றுவது மூல 
மாக ஒறு . 
mas tic , n . பூனைக்கண் குங்கிலியம் , மெருகெண்ணெய் 
செய்யப் பயன்படுகிற மரக் கசிவுப் பிசின் ; பிசின் கசிவுள்ள 
மரவகை ; காரைப் பசைமண் வகை ; பூனைக்கண் குங்கிலியத் 
தினால் நறுமணம் ஊட்டப்பெற்ற சாராய வகை ; வெளிறிய 
மஞ்சள் நிறம் . 
mas ticate , U. மெல்லு , அதுக்கு , பல்லினால் அரை . 
mastica tion , n . மெல்லுதல் , பல்லரைப்பு . 
ma stiff , n . தொங்கிவீழ் காதுகளும் உதடுகளும் உடைய 

வலிமைசான்ற பெரிய நாய்வகை . 
mastit is , 1. முலை அழற்சி . 
Mas todon ,.n . மரபற்றுப்போன யானையின மாபெரு விலங்கு . 
mas toid , n . ( உள் . ) பொட்டெலும்பின் கூம்பு முனைப்பு ; 
( பே - வ . ) பொட்டெலும்பின் கூம்பு முனைப்பின்மேல் வரும் 
கட்டி ; a . குவடு போன்ற வடிவமைந்த , பெண் மார்பு 
போன்ற ; 

( தொ . ) mastoid operation , செவிப்பறைக் 
கோளாறு நீக்குவதற்கான அறுவை மருத்துவம் ; mastoid 
process , ( உள் . ) பொட்டெலும்பின் கூம்பு முனைப்பு . 
mas turbate, v . செயற்கைத் தற்புணர்ச்சிப் பழக்கம் 

கையாளு. 
masturba tion , 11. செயற்கைச் சிற்றின்பக் கையாடற் 

பழக்கம் . 
mat , 1. பாய் ; கால் துடைக்கும் இரட்டு ; V. பாயிடு , பாயிட்டு 
மூடு ; மயிர் வகையில் சிக்குப்பிடிக்க வை ; சடையாகு ; 
( தொ . ) matted hair, சடையாகிவிட்ட மயிர் , சடை . 
mat , n . சட்டமிடப்பட்ட படத்தின் ஒளியற்ற பொன்னிற 
விளிம்பு ; வண்ண , விளிம்புக்கரைக்கட்டு ; வெள்ளை வரைக் 
கட்டு ; துலக்கப்படாத பொன்னின் தோற்றம் ; சரவையான 
தள வேலைப்பாடு ; கரட்டுத் தளமிடும் அழுத்து கருவி ; நிலை 
யச்சு அழுத்துப்படிவம் ; a . மங்கலான , ஒளியற்ற ; ப . மங்க 
லாக்கு ; கண்ணாடி மேற்பரப்பினைச் சரவையாக்கு . 
mat ador , n . எருத்துப்போரில் எருதினைக் கொல்ல அமர்த்தப் 

படுபவர் ; ஆட்டங்களில் முதன்மையான சீட்டு . 
matchi , 1. ஈடுசோடு ; ஈடுசோடானவர் ; ஈடுகொடுக்கத்தக்கவர் ; 
பண்பில் இணையானவர் ; நிகரானவர் ; நிகரானது ; திறமைப் 
போட்டிப்பந்தயம் ; திருமண இணைவு ; மண உறவின் இணை 
தகவுடையவர் ; ப . மண உறவால் சேர்த்து வை ; ஈடு 
சோடாக்கு ; ஈடிணையாயிரு ; இணைத்து வை ; போட்டியிட 
வை ; நிகராயிரு ; அளவொத்திரு ; நிறம் ஒத்திசை ; இயல்பு 
ஒத்தியலு ; ஒத்திசைவுறு ; ஈடிணை நாடிப்பெறு ; ( தொ . ) 
make a match , திருமண உறவு ஏற்படுத்து , 
match , 11. தீக்குச்சி ; பீரங்கி கொளுத்துவதற்கான எரிதிரி , 

எரிகுச்சு . 
match - board , n . ஒட்டிணை பலகை , ஒன்றுடன் ஒன்று 

பொருந்தும்படி குவடு குழிவுகளுடன்கூடிய பலகை வரிச்சல் . 
match - box , 1. தீப்பெட்டி . 
match et , n . வெட்டுக்கத்தி , வெட்டு கருவியாகவும் வெட்டு 

படையாகவும் பயன்படுத்தப்படும் அகல் அலகுக்கத்தி . 
match less , a . ஈடில்லாத , இணையற்ற . 
match lock , 1. பழங்காலத் துப்பாக்கி வகை . 
match maker , n. 

இணைப்பாளர் , திருமணங்களை 
முடித்து வைப்பதில் ஈடுபட்டுழைப்பவர் . 
match - point, match - points , n . கெலிப்பணிமை நிலை , 
ஆட்டத்தில் ஒருபக்கத்து வெற்றிக்கு ஒரு கெலிப்பெண்ணே 
வேண்டியிருக்கும் நிலை . 
match wood , n . தீக்குச்சிகள் செய்தற்குரிய கட்டை , எளிதில் 
தீப்பற்றும் செத்தை , சிராய் , சிம்பு ; ( தொ . ) make match 
wood of , தீரநொறுக்கு . 


mate , 11 , தொழிலாளர்களுக்கிடையில் தோழன் , கூட்டாளி , 
உடன் வேலை செய்பவர் ; இணை துணைகளில் ஒன்று ; துணை 
வன் அல்லது துணைவி ; ( கப் . ) வணிகக்கப்பலில் துணைத் 
தலைவர் ; பணித்துணைவர் ; 3. மண உறவில் இணைத்து வை ; 
மணஞ் செய்துகொள் ; பறவை முதலியவற்றின் வகையில் 

இணை கூட்டு; கூடி இணைவுறு ; தோழமை கொள் , கூடிப்பழகு . 
mate " , 11. சதுரங்கக்காய் அடைப்பு , திக்குமுக்காட்ட நிலை ; 
3. திக்குமுக்காடவை ; தடுத்து நிறுத்து ; தோல்வியுறச் செய் ; 
( தொ . ) fool s mate , நகர்த்துவதனாலேயே சதுரங்கக்காய் 
களுக்கு ஏற்படும் தடைப்பட்ட நிலை . 
ma tes , n . நறுங் குடிவகைக்குதவும் தேயிலை போன்ற தென் 
அமெரிக்க புதர்ச்செடி வகை ; புதர்ச்செடிவகை இலையின் 
வடிநீர் ஊறல் ; வடிநீர் ஊறல் கலம் . 
matelote , ( பிர . ) n . வெங்காயம் வதக்கியமீன் முதலியவற்று 

டன் கலந்த தேறல் குழம்பு . 
mater ial , 1. மூலப்பொருள் ; மூலக்கூறு ; வரலாற்றுப் 
பொருட்கூறு ; சாதனம் , மூலம் ; கலைமூல முதல் ; தனிப் 
பொருட்கூறு ; ஆக்கப்பொருட் கூறு ; பொருள் 

வகை , 
பொருள் திறம் ; a . பருப்பொருள் சார்ந்த , உடல் சார்ந்த ; 
வாதப்பொருளுக்குரிய ; ஆன்மத்துறை சாராத ; முக்கியமான , 
சாரமான ; ( தொ . ) material theory of heat , வெப்பம் 
பருப்பொருண்மையுடையதென்னுங் கொள்கை ; raw mate 
rial , இயற்பொருள்மூலம் , மூலப்பொருள் . 
mater ialism , n . இயற்பொருள் வாதம் , உலோகாயதம் ; கலைத் 

துறையில் பொருண்மைக் கூற்றையே வலியுறுத்தும் பாங்கு . 
mate rialist , n . உலோகாயதி . 
mater ialize , v . பருப்பொருளாகு ; பிழம்புருவாக்கு ; பிழம் 
புருவாகக்காட்டு ; ஆவி வகையில் கண்ணுக்குப் புலப்படத் 
தோன்று ; மெய்யாகு , உருப்படு , உருப்படியாகு ; 

உலோ 
காயதப் பண்பூட்டு . 
mate rially , adv . அடிப்படையிலேயே , மூலப்பொருள் வகை 
யிலேயே ; முக்கியமான அளவிற்கு ; உருப்படியாக , கணிச 
மான அளவில் ; குறிப்பிடத்தக்க அளவில் , பெருமளவில் . 
nater ia med ica , ( ல . ) n . மருந்துச்சரக்குகள் , மருந்துச் 

சரக்குகளின் தொகுப்பேடு , மருந்துச்சரக்காய்வு நூல் . 
materiel , ( பிர . ) 1. துறைக்கலங்கள் , பணித்துறைத் துணைச் 

சாதனத் தொகுதி . 
matern al , a . தாய் சார்ந்த ; தாய்க்குரிய ; தாய்போன்ற ; 
தாய்போன்ற பாசமுடைய ; தாய்வழி உறவுடைய ; ( தொ . ) 
maternal uncle, தாய்மாமன் , அம்மான் . 
matern ity , n . தாய்மை ; தாயின் இயல்பு ; தாய்ச்சி நிலை , 

பிள்ளைப் பேற்று நிலை ; ( தொ . ) maternity hospital , மகப் 
பேற்று மருத்துவமனை , பேறுகால மருத்துவச்சாலை ; 
maternity nurse , பேறுகாலத்தாதி ; maternity robe , கருக் 
கொண்ட மகளிர் அணி தற்குரிய நீள் அங்கி ; maternity 
ward , மருத்துவமனையில் மகப்பேற்றுப்பிரிவு . 
mat ey , a . பழகுந்தன்மையுள்ள , பழக்கப்பட்ட . 
mathemat ical , a . கணக்கியல் சார்ந்த ; கணக்குத் தவறாத 

சரிநுட்பமான . 
imathemat ician , 11. எண்ணர் , கணக்கியலார் . 
mathemat ics , 1. கணக்கியல் ; ( தொ . ) applied mathe 
matics , mixed mathematics . பயன் துறைக் கணக்கியல் , 
வானியல் போன்ற பிறதுறை ஆராய்ச்சிகட்குப் பயன்படும் 
கணக்கியல் ; pure mathematics , உயர் கணக்கியல் , எண் 
இடம் பற்றிய பிறசார்பிலாத் தனிநிலைக் கணக்கியல் . 
mati co , ( ஸ்பா . ) பெருவிய ( Peruvian ) புதர்ச்செடி 
குருதிப் போக்கினை நிறுத்துகிற மருந்தாகப் பயன்படுத்தப் 
படும் பெருவிய புதர்ச்செடி வகையின் இலைகள் . 
mat in , n . ( செய் . ) பறவைகளின் வைகறைப்பாட்டு . 
mat inee , n . நாடகப் படத்துறைகளில் பிற்பகல் காட்சி ; 
பிற்பகல் இசையரங்கு ; ( தொ . ) the matinee bat , மேடைக் 
காட்சியை மறைக்கும் மாதர் தொப்பி ; மேடைக் காட்சியை 
மறைக்கா தபடி அமைக்கப்பட்டுள்ள மாதர் தொப்பி . 


மண 


624 ) 


matins 


maxilla 


mat ins , n . pl . காலை வழிபாடு , காலை வணக்கம் ; ( செய் . ) 

பறவைகளின் புலரிப்பாட்டு . 
mat rass , n . வடிகலக் குவளை , முட்டை வடிவான நீள்கழுத் 

துடைய கண்ணாடி வாலைவடிகலம் . 
mat riarch , n . குலத்தலைவி . 
mat riarchy , n . தாய் குடும்பத்தலைவியாகவுள்ள சமுதாய 

அமைப்பு ; தாய்வழியாட்சி முறை . 
mat ricide , n . தாய்க்கொலை ; தாய்க்கொலை செய்பவர் . 
matric ulate , n . பல்கலைக்கழக நுழைவுரிமை பெற்றவர் ; 
ப . பல்கலைக்கழக நுழைவு பெறுவி ; பல்கலைக்கழக நுழைவு 


பெறு . 


matricula tion , n . நுழைவுரிமை யளிப்பு ; பல்கலைக்கழக 
உரிமைகள் பெறச்செய்தல் ; பல்கலைக்கழக நுழைவுரிமைப் 
பேறு ; பல்கலைக்கழகப் புகுமுகத் தேர்வு . 
matrimon ial, a . திருமணஞ் சார்ந்த , திருமணத்துக்குரிய ; 

திருமண மூலமாகக் கிடைத்த . 
mat rimony , n . திருமண வினை ; திருமணமான நிலை ; சீட் 
டாட்ட வகை ; சீட்டாட்ட வகைகளில் துருப்பு அரசன் - அரசி 
இணைவு . 
mat rix , 11. கருப்பை ; உருவாகுமிடம் , முதிர்விடம் ; விலங் 
குறுப்பில் உரு அமைவூட்டும் கூறு ; மணிக்கற்களை உள்ள 
டக்கிய பாறைத்திரள் ; உயிரணுக்களுக்கிடையே உள்ள 
பொருள் ; அச்சுவார்ப்புரு ; ( உயி . ) உயிர்ம இடையீட்டுப் 
பொருள் ; pl . mat rices . 
mat ron , 11. வாழ்வரசி ; மருந்தகச்செவி லி ; விடுதிச் 

செவிலி . 
matt , n . = mat ?. 
matt amore , 1. அடிநிலக்கிடங்கு ; கீழ் நில மனை . 
matt er , 1. பருப்பொருள் ; சடப்பொருள் ; சீ ; கசிபொருள் ; 
செய்தி ; காரியம் , நிகழ்வு ; பேச்சுக்குரிய செய்திமூலம் ; 
எழுத்து மூலம் ; கருத்துமூலம் ; பொருண்மை , பொருட்கூறு ; 
கருப்பொருள் , சுருக்கம் ; ( அள . ) வாசகக் கருத்துக்கூறு ; U. 
குறிப்பிடத்தக்கதாயிரு ; கவனத்துக்குரியதாயிரு ; முக்கி 
யத்துவமுடையதாயிரு ; சீக்கசியவிடு . ( தொ . ) a matter of , 
ஏறத்தாழ ; a matter of fact , ( சட் . ) மெய்ந்நிகழ்வு பற்றிய 
செய்தி ; as a matter of fact , ( சட் . ) நிகழ்ச்சியை ஆராயுமிடத்து , 
நிகழ்ச்சிக்கூறு வகையில் ; for that matter, அதைப்பற்றிய 
வரை ; in the matter of , வகையில் , தொடர்பாக ; matter of 
course , இயல்பான நடைமுறை ; no matter , என்பது முக்கிய 
மன்று , கவலைப்படவேண்டுவதில்லை ; what is the matter ? 
என்ன நேர்ந்துவிட்டது ? 
matt er - of - course , a . இயல்பான முறையில் எதிர்பார்க்கக் 

கூடியதான . 
matt er - of - fact , a . கற்பனையற்ற , நடைமுறை மெய்ம்மை 

யான ; கவர்ச்சிக்கூறற்ற . 
matt ery , a . சீழ்கொண்ட , சீழ்வடிகிற . 
matt ing , 11. பாய்முடைவு ; சிக்குறுகை , சடைப்பு ; பாய் 
விரிப்பு , பாய் பரப்பீடு ; பாய்முடைபொருள் ; பொதிவு , 
கவிவு . 
matt ins , 11. ஆங்கிலநாட்டுத் திருக்கோயிலின் காலை 

வழிபாடு . 
matt ock , n . மண்கொத்தி , மண்ணைக் கொந்துவதற்கான 
நீண்டகன்ற அலகுடைய கருவிவ 

வகை . 
matt oid , n . அறிவுக்கிறுக்கர் , அறிவுமூடர் . 
matt ress , 11. வன்றிண்டு , வைக்கோல் - மயிர் - நார் முதலியன 
உள்ளிட்டுத்திணித்த முரட்டுமெத்தை ; ( தொ . ) spring 
mattress , சுருள்வில் அமைவுற்ற மெத்தை . 
mat urate, v. ( மரு . ) கொப்புளம் பழுப்புறு , சீக்கனிந்து 

முனைப்புறு ; கொப்புளம் பழுக்கவை . 
imatura tion , n . சீக்கட்டுப் பழுப்பு , கொப்புளம் பழுத்தல் ; 
சீக்கட்டு பழுக்கவைத்தல் : பழம் பழுத்தல் ; முதிர்கை , 
பளர்ச்சி 


mature , a . முதிர்ந்த ; பழுத்த ; கன்றிய ; பருவமுற்ற , இயல் 
பாக முழு வளர்ச்சியுற்ற ; முழு வளர்ச்சியடைந்த உடலுள் 
ஆற்றல்களையுடைய ; பணமுறி வகையில் தவணை முற்றிய , 
கொடுக்கும் பருவமுற்ற ; ப . பழு ; முதிர் ; முழு வளர்ச்சியுறு ; 
திட்டம் முதலியவை வகையில் நிறைவு படுத்து ; பணமுறி 
வகையில் தவணைமுற்று , பணமாக மாற்றும் பருவமெய்து ; 
( தொ . ) mature deliberation , ஆழ்ந்த ஆய்வு ; mature 
plans , ஆழ்ந்த ஆய்வுக்குப் பிறகு வகுக்கப்பட்ட திட்டங் 
கள் ; mature wisdom, முற்றறிவு . 
matur ity , 21. நிறை முதிர்ச்சி ; பருவ நிறைவு ; குதிர்வு , 

பணமுறி தவணைமுதிர்வு . 
matutin al , a . காலைவேளைக்குரிய , காலைநேரத்தில் நிகழ்கிற ; 

முந்திய , முற்பட்ட . 
mat y , a . = matey . 
maud , 11 . ஸ்காத்லாந்து ஆட்டிடையரின் கோடிட்ட 
தவிட்டுநிறக் கம்பளச் சால்வை ; பயணத்துக்கான தடித்த 
தவிட்டுநிறக் கம்பள விரிப்பு . 
maud lin , 11. வெறிநேரப் பசப்புணர்ச்சி , அருவருப்பான வெற் 
றுச் சிணுங்கல் ; a . களிமயக்குற்ற ; பச்சைக்குழந்தைத்தன 
மான ; வெறிநேரப் பசப்புச் சிணுங்கல் உடைய ; அருவருப் 
பாக வெற்றுப் பசப்புணர்ச்சி காட்டுகிற. 
maul , n . சம்மட்டிக்கட்டை ; U. அடித்து 

நொறுக்கு ; 
கவனமின்றி அல்லது நயமின்றிக் கையாளு ; கண்டித்துப் 
பழுதுபடுத்து . 
maul stick , 11 . ஓவியம் வரைபவர்கள் இடதுகைத் தாங்க 

லாகப் பயன்படுத்தும் தோலுருளை அடியுடைய கோல் . 
maund , 11. மணங்கு , எட்டு வீசைகொண்ட நிறை . 
maun der , . ஊன்றிய கருத்தின்றி இயங்கு ; வேறு கவனத் 
துடன் செயலாற்று ; பொருத்தமின்றி வேறு நினைப்பாகப் 
பேசு . 
maun dy , n . ரோமன் கத்தோலிக்க நாடுகளில் ஏழைகளின் 
கால்களைக் கழுவும் சடங்கு ; இங்கிலாந்தில் ஏழைகட்கு 
அரசியல் அற முறையாளர் காசு வழங்குதல் ; ( தொ . ) 
maundy money, ஈஸ்டர் விழாவுக்கு முந்திய வியாழனன்று 
அரசியலற முறையாளரால் ஏழைகளுக்கு வழங்கப்படும் 
பணம் ; Maundy Thursday , ஈஸ்டர் விழாவிற்கு முந்திய 
வியாழக்கிழமை . 
Mau ser , 11. படைத்துறைக் கைத்துப்பாக்கி வகை ; சுழல் 

துப்பாக்கி வகை . 
mausole um , 11. வீறார்ந்த கல்லறை மாடம் . 
mauvaise honte , ( பிர . ) n . போலி வெட்கம் , துன்பந்தரும் 

துணிவின்மைநிலை . 
mauvais quart d heure , ( பிர . ) 11. துன்பந்தரும் கொஞ்ச 

நேர அனுபவம் , துன்பந்தரும் சின்னேரச் சந்திப்பு . 
miauvais sujet , ( பிர . ) 11. கீழ்மகன் , கயவன் ; கருங்காலி . 
mauve , 11. ஒள்ளிய மெல் ஊதாநிறச் சாயவகை ; a . ஒள்ளிய 

மெல் ஊதா நிறமான . 
mav erick, 11 . சூடிடப்பெறாத ஓராட்டைக்கன்று ; 

உரிய 
மேலாளற்றவர் ; தான்தோன்றியாகத் திரிபவர் ; ஒத்திசை 
யாதவர் ; கரவில் பெறப்பட்ட பொருள் ; ப . வழி விலகிச் 
செல் ; சட்ட உரிமையின்றிக் கைப்பற்று . 
mav is , 11. ( செய் . ) பாடுங்குருவி வகை . 
mavour neen , 11 . அருமையானவர் ; 

int. என் அருஞ் 
செல்வமே ! 
inaw , n . கீழ்த்தர விலங்குகளின் இரைப்பை , அசைபோடும் 

விலங்குகளின் நான்காவது இரைப்பை . 
mawk ish , a . சற்றே அருவருப்புச் சுவைதட்டுகிற ; சற்றே 

உணர்ச்சி பசப்புகிற . 
maw seed , 11. கசகசாச் செடி விதை . 
maw worm , 11. குடற்புழு . 
maxill a , 11. தாடை , தாடை எலும்பு ; உயிர் விலங்குகள் 
வகையில் மேல்தாடை : Pl . maxill ae . 


628 


maxim 


mean 


. 


பொது 


உடைமைய 


. 


max im , n . விஞ்ஞானம் அல்லது அனுபவத்திலிருந்து பெறப் 
படும் பொது உண்மை ; கோட்பாடு , ஒழுக்க விதி ; மூதுரை ; 
சால்புரை , மேற்கொள்ளத்தக்க மெய்யுரை . 
Max im * , n . நீர்ப்பொதிவால் வெப்புக்காப்பிட்ட ஒரே குழ 

லுடைய இயந்திர விசைத் துப்பாக்கி வகை . 
max imalist , 11. மிகுவரைக் கோரிக்கையாளர் , தாம் கேட்பவை 
களில் மிக்க அளவு கொடுக்கப்பட வேண்டுமென விட்டுக் 
கொடுக்காது உறுதியாக நிற்கும் கோரிக்கையாளர் . 
max imize, v . மிகுதியாக்கு ; பெரிய அளவு பெருக்கு ; 

கொள்கை முதலியவற்றை ஊக்கமாக விரிவுற விளக்கு . 
max imum, 11. பெருமம் , பெரிய அளவு ; உச்சவரம்பு : pl . 
max ima ; a . எல்லாவற்றிலும் பெரிய , மிகப்பெரிய அளவான ; 
இயன்ற வரையில் மிகப்பெரிய ; உச்ச அளவான ; ( தொ . ) 
maximum price, உச்ச அளவான உயர் விலை ; maximum 
thermometer , குறிப்பிட்ட காலத்துக்குள் உச்ச வெப்பநிலை 
அடைவைப் பதிவு செய்து காட்டும் வெப்பமானி . 
max imus , a . பாடசாலைகள் வகையில் பெயருடையவரில் தலை 

மூத்த . 
May , 11. ஆங்கில ஆண்டின் ஐந்தாவது மாதம் ; இளமை ; 
மலர்ச்சிப் பருவம் ; ( தொ . ) May Day , மே மாதம் முதல் 
தேதி ; Queen of May , Queen of the May , மே திருநாளன்று 
விளையாட்டரசியாகத் தெரிந்தெடுக்கப்படும் சிறுமி . 
may , 1. முட்செடி வகை ; முட்செடி வகையின் மலர் . 
nay , n . ( செய் . ) கன்னிப்பெண் . 
Laay , . கூடும் , கூடியது , ஒருவேளை நடைபெறலாம் ; 

ஆகலாம் , இசைவு உண்டு , இணக்கம் அளிக்கப்பட்டுள்ளது . 
maya , ( ச . ) 1. மாயை , 
Ma yan , a . 

அமெரிக்காவில் வாழ்ந்த மாயர்களின் 
பண்டைய நாகரிகஞ் சார்ந்த . 
my be, 11. ஆகக்கூடிய ஒன்று , நிகழக்கூடிய ஒன்று ; adu . 

ஒருவேளை , ஒருக்கால் . 
Miy fair , n . லண்டன் நகரத்தின் செல்வவளமிக்க மேற்குப் 

பகுதி , 
nay fly , 11. விரைந்தழியும் பூச்சிவகை ; ஈசல் . 
may hap , adv . ஒருவேளை . 
may hem , n . ( வர . ) தற்காப்பற்றவராக ஒருவரை முடமாக் 

குங் குற்றம் . 
may ing , 11. மே திருநாள் கொண்டாடுதல் ; முட்செடி வகை 

யின் மலர் பறித்தல் . 
mayonnaise , n . முட்டை - பாலேடு -புளிக்காடி முதலியன 
கலந்து பக்குவப்படுத்தப்பட்ட சுவைச்சத்து , 

சுவைச்சத்து 
சேர்த்த குளிர் கூட்டுணவு வகை . 
ma yor , n . மாநகர் முதல்வர் , பெரு நகராண்மைக் கழகத் 
தலைவர் ; . ( தொ . ) ; Lord Mayor , லண்டன் யார்க் 
(York ) டப்ளின் ( Dublin ) போன்ற மாநகர்களின் தலைவர் ; 
mayor of the palace , ( வர . ) பெயரளவில் மன்னர் கீழிருந்து 
மன்னர் உரிமை முற்றிலும் பெற்றாளுகிறவர் . 
may oral , a . மாநகர்த் தலைவருக்குரிய ; மாநகர்த்தலைவர் 

பதவிசார்ந்த . 
may oralty , n . மாநகர்த் தலைவர் பதவி ; மாநகர்த் தலைவ 

ரின் பதவிக்காலம் . 
may oress , n . மாநகர்த் தலைவரின் மனைவி ; மாநகர்த் தலைவி ; 
மாநகர்த் தலைவரின் வினைமுறைக் கடமைகளைச் செய்யும் 


mazarine , 1. திண் கருநீலம் ; a . அடர்நீல நிறமான . 
Maz daism , n . தொல் பழங்காலப் பாரசீகரின் சமயநெறி , 

பார்சி சமயம் . 
maze , n . புதிர்நெறி , ஏடாகோடமான வழி , சிக்கல் வலைப் 

பின்னற் போக்கு ; குழப்பம் ; ப . குழப்பு , திகைப்பூட்டு . 
maz er , n . ( வர . ) வெள்ளிச்சட்டம் போடப்பட்டுள்ள கெட்டிக் 

கட்டையாலான பருகுகலம் . 
mazurk a , n . போலந்து நாட்டுச் சிறுதிற ஆடல் வகை ; 

போலந்து நாட்டு ஆடலுக்கான இசையமைப்பு . 
McCar thyism , n . 

அமெரிக்காவில் 
ரென ஐயுறப்பட்டவர்களைப் பணிகளிலிருந்து நீக்கிவிடும் 
செயல்முறைக் கோட்பாடு . 
me , pron. என்னை ; எனக்கு ; நானே , என்னையே . 
mead 1,1. கடுந்தேறல் வகை , தேன்.நீர்க் கலவை வெறியம் 
mead , n . ( செய் . ) பசும்புல்வெளி. 
mead ow , n . பசும்புல் நிலம் ; நீர்வளமுள்ள தாழ்நிலம் ; ஆற்று 
நீர்வளத் தாழ்நிலப்பகுதி ; ( தொ . ) meadow pipit , சிட்டுக் 
குருவி வகை , சிறு பறவை வகை . 
mead ow -sweet , n . ரோசா இனமலர்ச் செடி வகை . 
mea gre , 1. நடுநிலக் கடலக மீன் வகை ; a . சதையற்ற ; 
ஒல்லியான , மெல்லிய ; ஏழ்மையான , எளிய ; குறைவாயுள்ள , 
போதாத ; சிலவான ; அருகலான ; வலுவற்ற ; திட்பமற்ற ; 
நிறைவற்ற , அரை குறையான . 
meal1 , 11 . 

மாவு , கூலமா ; தூள் ; தூளான பரப்பு ; 
மாவாக்கு , மாவாக அரை , தூளாக்கு ; மாவுமேலிட்டுத் 
தூவு ; நிறைய மாச்சத்தளி . 
meal , n . உணவு , சாப்பாடு ; சிறப்பு ஊண ; உண்ணும் 
பொருள் ; ஒரே கறவையில் பசு கொடுக்கும் பாலின் அளவு ; 
3. உணவு உண்ணு ; ( தொ . ) make a meal of , உண்ணு , 
உணவாக உட்கொள் . 
meal ie , 11. சோளக்கதிர் . 
meal ies , n . pl . தென்னாப்பிரிக்க மக்காச் சோள வகை . 
meal time , n . உணவு நேரம் , வழக்கமாக உணவருந்தும் 

வேளை . 
meal y , a . மாவுக்குரிய ; மாப்போன்ற ; வேகவைத்த உரு 
ளைக் கிழங்கு வகையில் உலர் பொடியாக்கப்பட்ட ; குதிரை 
வகையில் புள்ளிகளுள்ள ; முகத்தோற்ற வகையில் வெளிறிய ; 
( தொ . ) mealy primrose , பொடி தூவப்பட்டது போன்ற 
தண்டும் ஊதா நிற மலர்களுமுள்ள செடிவகை. 
meal y - bug , n . கொடி முந்திரியை அரிக்கும் வெண்பொடியுரு 

வான பூச்சியினம் . 
meal y - mouthed , a . மழுப்பிப்பேசுகிற , மெனனயத்துடன் 

பசப்புகிற , தளுக்காக உரையாடுகிற . 
meant , n . இடைநிலை ; நிலை அமைதி ; ( கண . ) சராசரி , நிகா 

அளவு ; எண்களின் கூட்டுப்பெருக்க மூலம் ; a . ( கண . ) 
இரண்டு எண்களுக்குச் சரிசமமான இடைநிலையிலுள்ள ; 
டையான ; சராசரியான ; ( தொ . ) in the mean time , in 
the mean while , இடைக்காலத்தில் , இடைநேரத்தில் , இடை 
வேளையில் ; mean proportional , மூன்று எண்களுள் முன்ன 
துடனும் பின்ன துடனும் ஒரே கூறளவுடைய நடு எண் 
mean sea level , சராசரிக் கடல்மட்டம் ; mean sun , கதிரவன் 
இயக்க நிகர அளவில் வான் நடுக்கோட்டில் இயங்குவதாகப் 
புனையப்படும் கற்பனைக்கதிரவன் ; the golden mean , the 
happy mean , நடுநிலை இன்னமைதி . 
mean , a . கீழ்த்தரமான ; இழிந்த ; ஏழ்மைமிக்க ; மதிப்பில் 
குறைந்த , மட்டமான ; அற்பமான ; குறைவான ; 
தோற்றமான ; குறுகிய நோக்கமுள்ள ; பெருந்தன்மையற்ற ; 
கஞ்சத்தனமான ; வாய்ப்பின்பமற்ற ; பகையெண்ணங் 
கொண்ட ; எளிதில் கோபங்கொள்கிற ; ( பே - வ . ) வெட்கி 
ஒதுங்குகிற ; ( தொ . ) he is no mean scholar , அவர் 
நல்லறிஞர் ; mean white , ( வர . ) அமெரிக்க ஐக்கிய நாடு 
களின் தென்பகுதியில் நிலமில்லாத வெள்ளையர் . 


. 


மாது . 


ma y pole, n . மே விழாக் கம்பம் ; மே திருநாளன்று சுற்றி 
நடனமாடுவதற்காக வண்ணந்தீட்டி மலர்களால் ஒப்பனை 
செய்யப்படும் கம்பம் . 
Mays , n . pl . கேம்ப்ரிட்ஜ் பல்கலைக்கழகம் வகையில் மே 
மாதத்தில் நடக்கும் தேர்வு ; மே வாரத்தில் நடக்கும் படகுப் 
பந்தயங்கள் 
maz ard . n . சிறிய கறுப்புப் பழவகை 


626 


median 


mean 
mean , . கருது ; எண்ணங்கொள் ; உட்கோள் உடையரா 
யிரு ; குறிக்கொண்டிரு ; மனத்துட்கொண்டிரு ; குறித்து 
வைத்திரு ; பொருள்கொள் ; பொருள்படு ; குறி , கருத்திற் 
கட்டு ; குறித்துக் காட்டு ; ( தொ . ) mean well by , mean 
well to , அன்போடிரு ; நல்லெண்ணத்தோடிரு. 
mean der , n . வளைவு நெளிவான அணிவேலைப்பாடு ; வளைவு , 
நெளிவு , சுற்றுவழி ; திகைப்பு ; 3. வளைந்து நெளிந்து செல் , 
சுற்றி அலைந்து திரி . 
mean ders , n . pl . ஆற்றின் வளைவு நெளிவுப்போக்கு ; திருகு 
நெறி , வளை நெளிவுப்பாதை ; சுற்றுவழிப்பயணம் ; வளைவு 
நெளிவான அணி வேலைப்பாடு . 
mean drine, a . வளைந்து நெளிந்து செல்கிற ; மனித மூளை 
போன்ற தோற்றமுடைய ; பவள வகையில் வளைவு நெளிவு 
கள் நிரம்பிய . 
mean ing , n . பொருள் , விளக்கம் , கருத்து ; a . பொருள் தரு 
கிற ; தனிக்கருத்துள்ள ; குறிப்பிடத்தக்க ; ( தொ . ) with 
meaning , தனிக்குறிப்புடன் . 
mean ness , n . கஞ்சத்தனம் , கயமை . 
means , 1. வழிவகை , கருவி வகைதுறை ; துணைப்பொருள் ; 
( 8.) by all means , by all manner of means, GT GUGUI cuyo 
யிலும் ; எப்படியாவது ; கட்டாயமாக , உறுதியாக , தவறா 
மல் ; by means of , கருவியாகக்கொண்டு , துணைக்கொண்டு ; 
by no means , by no manner of means , கிடையவே கிடை 
யாது , இல்லவே இல்லை ; means test , உதவியளிக்குமுன் 
தேவை பற்றிய மெய்த்தேர்வு கோருதல் . 
means , n . pl . செல்வ ஆதாரம் , வருவாய் வகை ; செல்வம் , 

பணவளம் . 
mean time , mean while , 11. இடைநேரம் ; adu . இடை 

நேரத்தில் . 
mea sles , n . pl . தட்டம்மை , புட்டாளம்மை ; அம்மைக் 

கொப்புளங்கள் ; பன்றியின் நோய்வகை . 
meas ly , a . தட்டம்மை நோய் சார்ந்த ; தட்டம்மை நோயால் 

பீடிக்கப்பட்ட ; வெறுக்கத்தக்க , இழிவான . 
mea sure, 11. அளவு ; அளவை , அளவு முறை ; அளவெல்லை ; 
அளவெண் ; பருமன் ; முகத்தலளவைக்கூறு , படியளவு ; 
நீர்ம அளவு கலம் ; அளவுக்கருவி ; அளவுப்பட்டை ; அளவு 
கோல் ; வரையளவு ; படிக்கூறு ; யாப்பமைதி , சந்தம் ; 
தாளம் ; நடவடிக்கை ; சட்டமன்றச் செயல்முறை ; ( கண . ) 
மடங்கெண் ; 3. அள , அளவிடு ; அளந்தறுதி செய் ; 
பருமன் மதித்தறி ; நீள - அகல -உயரங்கள் கண்டுணர் 
மதித்துணர் ; மேலுங் கீழும் பார்த்துத் தர மதிப்பிட்டறி ; 
பாத்திடு , அளந்துவழங்கு ; குறித்து அளவு பிரித்தெடு ; 
அளவொப்பிடு ; போட்டியிடு ; கடந்துசெல் ; ( தொ . ) above 
measure , beyond measure , முடிவற்ற , எல்லையில்லாத ; 
மட்டுமீறிய அளவில் ; clothes made to measure , அளவின் 
படி தைக்கப்பட்ட ஆடை ; greatest common measure , 
( கண . ) உச்சப் பொது மடங்கு ; in & measure , in some 
measure , ஓரளவு , அரைகுறையாக ; measure one s length , 
நெடுஞ்சாண்கிடையாக விழு , குப்புற விழு ; measure swords, 
வாட்போரில் போட்டியிடு ; வல்லமைப் போட்டியில் முனை ; 
set measures to , கட்டுப்படுத்து , வரையறு , மட்டுப்படுத்து ; 
short measure , குறை அளவு ; take person s measure , 
ஆடை தைப்பதற்கு அளவெடு ; குணம் - ஆற்றல் முதலிய 
வற்றை மதிப்பிடு ; within measurable distance , அருகாமை 
யில் . 
mea sured , a . அளவிடப்பட்ட ; கணக்கிடப்பட்ட ; 

தூக்கி மதிப்பிடப்பட்ட ; ஒழுங்குபட்ட ; சந்த வயப்பட்ட . 
meas urement , n . அளவு . 
meat , 11. இறைச்சி , புலாலுணவு , மீன் கோழி - நீங்கலான 
ஊனுணவு ; உணவு ; ( தொ . ) butchers meat , இறைச்சி ; 
green meat , புல் ; காய்கறியுணவு. 
meat - offering, n . மாவும் எண்ணெயும் கூடிய தெய்விகப் 
படையல் . 


meat - safe , 11. இறைச்சிப்பெட்டி , 
meat us , ( ல . ) 11. நாடிக்குழாய் , செல்குழாய் ; pl . meat us , 

meat uses ; ( தொ . ) auditory meatus , காதின் குழாய் . 
meat y , a . சதைப்பற்றுள்ள , கொழுத்த ; இறைச்சி சார்ந்த ; 

இறைச்சி போன்ற ; பொருட்செறிவுள்ள , பொருள் நிறைவுள்ள . 
Mecc a , n . நபி நாயகத்தின் பிறப்பிடம் ; காணவிழையும் 

இடம் ; கொள்கைப் பிறப்பிடம் . 
mecca no , n . இயந்திர உறுப்புக்களின் 

உறுப்புக்களின் நுட்பமாதிரித் 
தொகுதி . 
mechan ic , n. 

கம்மியர் , 

கலைவினைஞர் ; பொறித்துறை 
வினைஞர் . 
mechan ical , a . இயந்திரத்துக்குரிய ; சிறு கைத்தொழில் 
சார்ந்த ; இயந்திர நுட்பம் சார்ந்த ; இயந்திரப்பொறியால் 
இயக்கப்படுகிற ; இயந்திரங்களால் ஆக்கப்படுகிற ; இயக் 
திரத்தின் தன்மையுடைய ; தானே இயங்குகிற ; இயல்நிலை 
இயக்கமுடைய ; உயிர்ப்புத்திறமற்ற ; அறிவுத்திறமற்ற ; 
தன் முதன்மையற்ற , தன் செயலற்ற ; மாறாத ; கண்மூடி 
மரபான ; மரபுவழிப்பட்டியங்குகிற ; இயக்கஞ் சார்ந்த ; 
உள் நரப்பியக்கம் சார்ந்த ; இயக்கவியல் துறை சார்ந்த ; 
இயந்திர நுட்பத்திறமை வாய்ந்த ; இயலியக்கவா தமுறையில் 
விளக்குகிற ; ( தொ . ) mechanical drawing , கவராயம் முத 
லியவற்றால் வரையப்பட்ட படம் ; mechanical transport , 
பொறிவண்டிப் போக்குவரத்து . 
mechani cian , 11. இயந்திர அமைப்பு வல்லுநர் . 
mechan ics , n . இயக்கவியல் , பிழம்பின்மீது இயக்கத் 

தாக்குதல் பற்றி ஆயும் ஆய்வியல் துறை . 
mech anism , n . இயந்திர நுட்பம் ; இயக்கும் ஒழுங்கமை 
வேற்பாடு ; இயக்கும் செயலமைவுத்திட்டம் ; நுண்ணொழுங் 
கமைவு ; இயந்திரமூலமான செயல்முறைமை ; பின்னனனி 
இயக்க ஏற்பாடு ; இயந்திர நுணுக்கம் ; இயல் இயக்க 
வாதம் . 
mech anist , 11. இயந்திர அமைப்பு வல்லுநர் ; இயந்தம் 
ஆக்கத்தொழிலர் ; இயந்திர வல்லுநர் ; இயக்கவல்லுர் 
( மெய் . ) இயற்கை நிகழ்ச்சிகளெல்லாம் இயலியக்க ஆற்றல் 
சார்ந்தவை என்ற கோட்பாட்டாளர் . 
mech anize , U. இயந்திரமயமாக்கு ; இயந்திரக் கருவியாகப் 
மாற்று ; இயந்திர விசையூட்டு , இயந்திர ஆற்றலாலியக்கு ; 
இயந்திர ஆற்றல் மேற்கொள்ளுவி , 
Mech lin , Mechlin lace , 11. பொன்னிழைக்கச்சை வகை . 
mecon ic acid , n . வெண்பளிங்கு போன்ற தோற்றமுடைய 

அபினிக்காடி . 
med al , n . சின்னப்பூ , பதக்கம் , வீரர் - அறிஞர் பாராட்டுச் 
சிறப்புச்சின்னம் ; ( தொ . ) medal play , பந்தடிகளின் அடிப் 
படையில் கெலிப்பெண் கணிக்கப்படும் குழிப்பந்தாட்ட வகை ; 
the reverse of the medal , ஆய்பொருளின் மறுபக்கவாதம் . 
medall ion , 1. பெரிய பதக்கம் ; பட்டயத்தகடு ; பதக்க 

உருவப்படம் . 
med allist , n . பதக்கம் செதுக்குபவர் ; பதக்க உரு வரை 

பவர் ; பதக்கம் பெற்றவர் . 
med dle, v. தலையிடு , குறுக்கிடு , இடையிற் புகு . 
med ia , ( ல.) n . நலிந்த தடையொலி, வல்லெழுத்தின் மெல் 

லொலி ; குருதிக்குழாயின் இடை மென்றோல் ; pl . med ilse. 
mediaev al , a . வரலாற்றின் இடைநிலைக்காலத்திய ; இனிடை 

நிலைக்காலப் பாணியைப் பார்த்துப் பின்பற்றிய . 
med ial , a . இடையிலுள்ள , மையத்திலுள்ள ; மட்டான பரு 
மனுள்ள , நடுத்தரமான ; இடைநிலையான ; 
நிகழ்வான ; சராசரிக்குரிய . 
med ian , 11. நடுக் குருதிக்குழாய் , நடுநாடி , நடு நரம்பு ; பூச்சி 
இறகின் நடு நரம்புவரை ; நடுத்தர அளவு ; ( வடி . ) அப்பகு 
மைவரை ; முக்கோணத்தில் கோணப்புள்ளியிலிருந்து 

எதிர் 

மைய 
வரை மையமிணைக்கும் கோடு ; a . இடையிலுள்ள , 
நிலையிலுள்ள ; நடுவூடான ; மையநெடுவரையூடான ; 
நெடுவரையூடான தளத்திலுள்ள . 


சொல்லடை 


மைய 


627 


mediant 


megass 


med lar , n . சிறிய ஆப்பிள் இனப்பழவகை ; ஆப்பிள் இன மர 


வகை . 


med iant , n . ( இசை . ) சுரவரிசையின் மூன்றாவது ஒலி . 
mediastin um , 11. உடற்கூற்றில் மென்தோலாலான இடை 

தடுக்கிதழ் ; நுரையீரல் இடையிதழ் . 
med iate , a . இடைப்பட்ட , இடையீடான ; பிறி தூழி இடை 
யீடுடைய ; இடையீடுமூலஞ் செயலாற்றுகிற ; இடைப்பட்ட 
கருவியோடு தொடர்பு கொண்ட , இடையீடான சாதனத்தை 
உள்ளடக்கிய ; 0. இடை நின்றிணை ; நடுவராயிருந்து 
இணக்குவி ; தொடர்பு படுத்து ; இடையீட்டாளராகச் செய 
லாற்று ; நடுவராயிரு ; இடைநின்று பரிந்துரை ; இடை 
நிலையிடம் பெறு ; வாயில் மூலஞ் செயலாற்று ; வாயிலா 
யிருந்து காரிய மாற்றுவி , ஊடாயிருந்து விளைவி . 
med iatize , v . அரசு ஒட்டிணை , முன்னிருந்த அரசருக்குப் 
பட்டமும் சில ஆட்சி உரிமைகளும் அளித்து சிறு நாட்டை 
வேறு நாட்டோடு சேர் ; இடைமுகவர் மூலம் செயலாற்றுவி ; 
துணைநிலப் பதவியிலிருந்து செயலாற்றுவி ; தரங்குறையாமல் 
நேர் குடிவாரமாற்றிக் கீழ்வாரப்படுத்து . 
med iator , 11 , இடையீட்டாளர் ; இயேசுநாதர் . 
med icable, a . குணப்படுத்தக்கூடிய , சரிப்படுத்தக் கூடிய , 

சிகிச்சைக்குரிய . 
med ical , n . ( பே - வ . ) மருத்துவ மாணவர் ; a . மருத்துவக் 
கலை சார்ந்த ; மருந்து சார்ந்த ; மருந்தாட்சிக்குரிய ; மருத்து 
வத் துறையில் அறுவைமுறை சாராத ; ( தொ . ) medical 
jurisprudence , மருத்துவருக்குத் தேவையான சட்டப்படிப்பு ; 
medical man , மருத்துவர் ; அறுவை மருத்துவர் . 
medic ament , n . குணப்படுத்தும் மருந்து . 
med icaster , n . போலி மருத்துவர் . 
med icate , v . பண்டுவம் பார் , மருந்து கொடு ; மருந்துடன் 

கல ; மருந்து சார்ந்த பொருளைக் கருவாகக் கல . 
Medice an , a . பிளரான்ஸ் நகரை 15 - ஆம் நூற்றாண்டில் 

ஆண்ட மெடீசி ( Medici ) குடும்பத்தைச் சேர்ந்த . 
medi cinal , a . மருந்து சார்ந்த ; குணப்படுத்தும் பண்புகள் 

கொண்ட , குணப்படுத்துகிற . 
med icine , n . மருந்து ; மருத்துவத்துறை , மருத்துவக்கலை ; 
உட்கொள் மருந்து ; நாகரிகமற்றவர்களிடையே வழங்கும் 
மந்திரம்- தாயத்து முதலிய போலி மருத்துவ நடைமுறை ; 
ப . மருந்து கொடு ; மருந்தினால் குணப்படுத்து ; ( தொ . ) medicine 
ball . உடற்பயிற்சிக்காக எறிந்து பிடிக்கும் செறி தோற்பந்து ; 
take one s medicine , விரும்பாத செய்திக்கு உட்படு . 
med icine - man , n . நாகரிகமற்ற இனங்களின் மாய மந்திர 

வாதி . 
med ico , 11. மருத்துவர் ; pl . med icos . 
mediev al , a . = mediaeval . 
med iocre , a . இடைப்பட்ட தரமான , நல்லதுங் கெட்டதும் 

அல்லாத , உயர்வற்ற , சாதாரண திறமையுடைய . 
imedioc rity , n . சாதாரண திறமையர் ; சாதாரண நிலை . 
med itate , v . ஆழ்ந்தாராய் , உள்ளாராய் , ஆழ்ந்துநினை ; 

ஆழ்ந்த திட்டமிடு , சூழ்ச்சி செய் . 
medita tion , 11. தியானம் , எண்ண அலை . 
Mediterran ean , 11. நடுநிலக்கடல்; a . நடுநிலக்கடல் சார்ந்த ; 

( தொ . ) Mediterranean Sea , நடுநிலக்கடல். 
mediterran ean , a . நிலவகையில் கடற்கரையிலிருந்து 

தொலைவான ; நீர்ப்பரப்பு வகையில் நிலத்தால் சூழப்பட்ட . 
med ium , 11. நடுத்தரம் , நடுநிலைப்பண்பு ; இடைத்தர அளவு ; 
இடையீட்டுப் பொருள் ; ஊடு பொருள் ; வழி ; வாழ்க்கையின் 
சூழல் ; செயற்கருவி , சாதனம் ; வகைதுறை ; பண்டமாற்று 
இடைப்பொருள் ; நாணயம் ; பெலா வணி 

இடையீட்டுப் 
பொருள் ; 

நீர்மக் கூறு ; 

ஆவியுலக இடைட் 
டாளர் ; pl . med ia , med iums ; a . நடுத்தரமான , இடைப் 
பட்ட ; சராசரியான ; ( தொ . ) medium wave, வானொலி 
வகையில் 100 மீட்டருக்கும் 800 மீட்டருக்கும் இடைப்பட்ட 
மீட்சியுடைய ஒலி அலை . 


கண்ணுறு , 


med ley , n . கதம்பம் , கூட்டுக்கலவை ; பலதிறப்பட்ட மக்கள் 
கும்பல் ; இலக்கியத் துண்டுத் துணுக்குத் திரட்டு ; pl . 
med leys ; a . கலவையான , கதம்பமான ; பலவகைப்பட்ட ; 
பலவகை நிறங்களுள்ள ; U. கதம்பமாக்கு , குழப்பமாக்கு , 
ஒன்றாகக் கல . 
Medoc , n . செந்நிற இன்தேறல் வகை . 
medull a , ( ல . ) 11. மச்சை , எலும்பின் பித்து ; தண்டெலும்பு 
உட்சோறு ; உறுப்பு வகைகளின் உட்கூறு ; குண்டிக்காய் 
உட்கரு ; பாலூட்டிகளின் மயிர் உட்கூறு ; மரவினப்பித்து ; 
( தொ . ) medulla oblongata , ( ல . ) மூளையின் பின்கூறு . 
Medus a , 1. கிரேக்க புராணத்தில் பாம்புகளைத் தலைமயிராகக் 
கொண்ட பூத அணங்குகள் மூவருள் ஒருத்தி ; pl . Medus ae , 
Medus as .. 
medus a , n . ( வில . ) இழுதுமீன் . 
meed , n . ( செய் . ) பரிசு ; தகுதிக்கூறு ; பாராட்டுதற்குரிய 

பண்புக்கூறு . 
imeek , a . அடக்கவொடுக்கமான , பணிவான , அமரிக்கையான . 
கீழ்ப்படிதலுள்ள , எதிர்ப்பற்ற தன்மையில் ஏற்றுக் 
கொள்கிற . 
meer kat , n . தென்னாப்பிரிக்க கீரியினச் சிறு விலங்குவகை. 
meer schaum , n . நீரியல் வெளிமக் கன்மகி , நீரியல் வெளிமக் 

கன்மகியாலான குமிழுடைய புகைகுடிக்கும் குழாய் . 
meet , n. வேட்டைக்குழுச் சந்திப்பு : மிதிவண்டியாளர் 
இடந்தலைப்பாடு ; பந்தயப் போட்டியாளர் கூட்டியல்வு ; 3 . 
எதிர்ப்படு , சந்தி ; போரில் எதிரெதிராகு ; சென்றுகாண் , 
சென்றெதிர்கொள் ; வரவேற்பளி ; அறிமுகமாகு ; ஒன்றுபடு ; 
ஒருங்குகூடு ; இணைவுறு ; ஒத்திசைவுறு , ஒத்தியலு ; 
இசைந்து போ ; நிறைவு செய் ; தவணை நிறைவில் பண 
மாற்றிக்கொடு ; வந்தெய்து ; 

சென்றடை ; 
காண் ; பொருந்து , சென்று மேவு ; படு , தொடர்பு கொள் ; 
புலனாகு ; ( தொ . ) meet person half - way , நட்புக்கரத்தை 
ஆர்வமாக ஏற்றுக்கொள் ; சற்று விட்டுக்கொடுத்து இணங்கு ; 
meet person s eye , பார்வை சந்திக்கப்பெறு ; meet the case , 
ஏற்புடைத்தாயிரு ; அமைவுடைய தாயிரு , பொருத்தமாயிரு ; 
meet the ear , செவிப்படு ; meet the eye , கட்புலப்படு ; 
meet with , வரப்பெறு , எய்தப்பெறு ; நேர்வுறு ; அனுபவி ; 
படு ; எதிர்ப்படு ; தற்செயலாகக் கண்ணுறு , எதிர்பாராமல் 
சந்தி . 
meet , a . பொருத்தமான , உகந்த , தகுதி வாய்ந்த , சரியான . 
meet ing , n . கூடுதல் ; கூட்டம் ; சந்திப்பு ; பொழுதுபோக்கு . 
களியாட்டம் முதலியவற்றின் குழுமம் ; வழிபாட்டுக்கூட்டம் ; 
திரண்டு கூ.டிய மக்கள் . 
meet ing -house. 11. கிறித்தவ சமயப் பிரிவினரின் வழிபாட் 

டிடம் . 
megacephal ic , a . பெருந்தலையுடைய . 
meg alith , 11. பாரக்கல் ; பெரிய நினைவுச்சின்னக் கல் . 
megalith ic , a . பாரக்கல் சார்ந்த , பெருங்கல்லாலான ; பெரிய 

நினைவுக்கல் வழக்காறுடைய . 
megaloman ia , 11 . தற்புகழ்ச்சிக் கிறுக்கு , தற்பெருமைக் 

கோளாறு ; உயரவாப்பித்து . 
megalosaur us , n . மரபற்றுப்போன பாரிய ஊனுணிப் 

பல்லியுருவ விலங்கு . 
meg aphone , 11. நெடுந்தொலை ஒலிபரப்பும் வாய் முரசம் , 

ஒலிபெருக்கி ; U. ஒலிபெருக்கி மூலம் அறிவி . 
meg apod , meg apode , n . மணல் மேடிட்டுக் குஞ்சு பொரிக் 

கும் பறவை வகை 
meg ascope , 11. ஒளி விளக்கப்படக் கருவி வகை . 
megascop ic , a . இயல்பாகவே தெளிவாகத் தெரிகிற , எத் 

தகைய கண்ணாடியின் உதவியுமில்லாமல் பார்க்கக்கூடிய . 
megass , megasse , 1. கருப்பஞ் சக்கை . 


கலவை 


வகை , 


கரை 


6281 
megatherium 

memorandum 
egather ium , 11. மரபற்றுப்போன கரடி போன்ற தழை melod eon , n . துருத்தி மூலம் காற்றெழுப்பி இசைக்கும் இன் 
யுணிப் பெருவிலங்கு . 

னிசைக் கருவி வகை . 
meg aton , n . பத்திலக்கம் டன் எடை . 

melod ic , a . பண்சார்ந்த , இசை சார்ந்த . 
meg awatt, n . 1000 கிலோவாட் மின்கூறு . 

melod ion , 1. = melodeon . 
megg er , n . மின் தடைகாப்பின் தடையாற்றல்மானி. 

melod ious , a . பண்திறம் வாய்ந்த ; இன்னிசை எழுப்புகிற ; 
megilp , 11. வண்ணந் தோய்க்கிற கலவை எண்ணெய்வகை , இன்னிசையோடு ஒலிக்கிற . 
ஆளிவிதை எண்ணெய் -கற்பூரத் தைலக் கலவை . 

mel odist , n . பாடுபவர் , இன்னிசையாளர் ; இன்னிசைப் 
meg ohm , 11. பத்து நூறாயிரம் மின் தடையாற்றல் அலகு . 

பாடல்களை இயற்றுபவர் , பண்ணிசை வல்லுநர் . 
meg rim , n . ஒற்றைத் தலைவலி ; திடீரெண்ணம் , விந்தைக் melod ium , n . = melodeon . 
கருத்து , போலிப்புனைவு ; ஆதாரமில்லாத நம்பிக்கை . 

mel odize , U. பண்திறம் மிழற்று ; இன்னிசை எழுப்பு . 
meg rim , n . மழமழப்பான தட்டை மீன்வகை . 

melodra ma , 11. உணர்ச்சி முனைப்புடைய இன்ப முடிவு நாட 
meg rims , n . pl . எழுச்சியின்மை , மனச்சோர்வு நிலை , வெறி 

கம் ; பல்லியங்களின் பின்னணி இசையுடன் இணைந்த பாடல் 
எண்ணம் அச்சந் தருகிற மனநோய் 

குதிரைக் கள் விரவப்பெற்ற நாடகம் . 
கிறுகிறுப்பு நோய் . 

mel ody , 11. பண்திறம் , சுர ஒழுகிசை ; இன்னிசை ; இசை 
meios is , n . மென்னயச் சாட்டுக் குறிப்புரை , குறைத்துச் 

யமைதியோடு அடுக்கப்பெற்ற சொற்கள் ; பண்ணிசைவின் 
சொல்லி மிகை தெரிவிக்கும் நயவஞ்சக உரை ; 

கருமுளை 

தலைமைக்கூறு . 
அணுக்களில் அணு இயக்க மாற்றக்கூறு . 

mel on , n . முலாம்பழம் . 
meis tersinger, ( செர் . ) n . செர்மன் உணர்ச்சிக் கவிஞர் - இசை Melpom ene , n . துன்பியல் நாடகத்துக்குரிய பெண் தெய் 
வாணர் கூட்டுச் சங்க உறுப்பினர் ; n . pl. 14-16 - ஆம் வம் , கலைத்தெய்வங்கள் ஒன்பதினுள் ஒன்று . 
நூற்றாண்டுகளில் கூட்டுச் சங்கங்களிற் சேர்ந்திருந்த செர்மன் 

melt , n . உருகிய உலோகம் ; ஒரு சமயத்தில் உருக்கப்படும் 
உணர்ச்சிக் கவிஞர்கள் - இசைவாணர்கள் . 

உலோக அளவு ; உருகுநிலை ; U. உருக்கு ; உருகு ; மின்கம்பி 
mekom eter , n . தூக்கிச் செல்லவல்ல படைத்துறை வேட்டுத் வகையில் எரிந்துபோ ; எரிந்துபோகச் செய் ; கரை ; 
தொலைமானி . 

வுறு ; கசிந்தோடு ; உருத் தெளிவற்றதாகு ; உருகிக் கல ; 
melanchol ia , n . அழுங்கு நோய் , வேண்டா அச்சங்களுக்கு 

படிப்படியாக மாறுதலுறு ; கட்புலனிலிருந்து மறைவுறு ; 
ஆட்படுத்தும் மனச்சோர்வு நோய் . 

கலைந்து மறைவுறு ; மனமுருகு ; கனிவுறு ; இரங்கு ; ஒலி 
melanchol ic , a . மனச்சோர்வுடைய , மனச்சோர்வுக்கு ஆளா 

வகையில் கனிந்தொழுகு ; படிப்படியாகச் சென்று கலந் 
கக்கூடிய . 

தொன்றுபடு ; முகில் வகையில் மழையாகப் பொழி ; ( தொ . ) 

melt away , உருகி மறைவுறு ; melt down , உருக்கி உரு 
mel ancholy , n . இயல்பான மனச்சோர்வு ; துயரார்ந்த நிலை ; 
a . சோர்வான , எழுச்சி குன்றிய , துயரார்ந்த . 

வழித்துப் பிழம்பாக்கு ; melt in the mouth , வாயிலிட்ட 

வுடன் எளிதில் கரைவுறு ; melt into tears , உருகிக் கண்ணீர் 
melange , ( பிர . ) n . கலவை , கதம்பம் . 

விடு , கனிந்து கண்ணீருகு . 
mel anism , n . தோல் - மயிர் ஆகியவற்றில் மட்டுமீறிய கரு melt ing - pot , n . உருக்கு குகை ; ( தொ . ) go into the 
நிறமிகளால் ஏற்படும் மைக்கருமை . 

melting -pot , புரட்சிகரமாக மாறுபடு . 
melanoch roi , n . pl . வெளிறிய மேனி நிறத்துடன் மெல் mel ton , n . ஆண்களின் ஆடைக்கான துணிவகை ; ( தொ . ) 
லமைவான கருமயிர் வாய்ந்த மனிதர்கள் . 

Melton Mowbray pie , பணியார வகை . 
melanos is , 11. கரும் புற்றுநோய் வகை , சதைப்பற்றுக்களில் mem ber , n . உறுப்பு , உடற்பகுதி , கை கால்கள் ; கூட் 
கருநிறமிகளின் அளவுமீறிய படிவினால் ஏற்படும் மிகுகருமைக் டமைப்பின் துணைப்பகுதி ; சமுதாய உறுப்பினர் ; அரசியல் 
கோளா,ாறு . 

அமைப்பின் கிளை ; சொற்றொடரின் பகுதி அல்லது பிரிவு ; 
meld , n . சீட்டாட்டக் கெலிப்பெண் அறிவிப்பு ; கெலிப் 

எண்கள் தொகுதி ; பிரிட்டிஷ் பேரரசு விருது வரிசையில் 
பெண் அறிவிக்கப்பட இருக்கும் சீட்டுத்தொகுதி ; 3. கெலிப் இடம் பெற்றவர் ; மன்னுரிமை விக்டோரிய விருதளிப்பில் 
பெண் அறிவி . 

இடம் பெற்றவர் ; ( தொ . ) unruly member , நாக்கு . 
meld , v . கலந்து ஒன்றுபடு . 

mem bership , n . உறுப்பினர் நிலை ; உறுப்பினர்களின் 
melee , ( பிர . ) n . கைகலப்பு , அடிதடிச்சண்டை ; எழுச்சிமிக்க 

எண்ணிக்கை . 
சொற்போர் . 

mem brane , 11. சவ்வு , மெல்லிய தோல் ; நோய் வகைகளில் 
mel ic , a . பாடும்படி அமைக்கப்பட்ட . 

மேலடைக் கோளாறு ; பழங்கால எழுதும் தாள் சுருள் பகுதி . 
mel inite , n . பிரஞ்சு நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட வெடிப் 

mem brum viril e , ( ல . ) n . ஆண்குறி . 
பொருள் வகை . 

memen to , 11 . நினைவுக் குறிப்பு , மறவாதிருப்பதற்கான 
mel iorate, v. மேம்படச் செய் , செம்மையாக்கு , திருத்து ; 

அடையாளம் , நினைவு எச்சரிக்கை ; ஆள் நினைப்பீட்டுக் 
முன்னேறு . 

குறிப்பு ; நிகழ்ச்சி நினைவூட்டுக்குறி ; pl . memen toes , 

memen tos . 
mel iorism , n . மேலாக்கவியல் கோட்பாடு , மனித முயற்சி memen to mo ri , ( ல. ) n . சாவு நினைவுக்குறிப்பு ; மண்டை 
யால் உலகினைச் சீர்திருத்தலாம் என்னும் கொள்கை . 

யோடு போன்ற சாவு பற்றிய நினைவூட்டெச்சரிக்கைக் குறிப்பு . 
mellif erous , a . தேன் விளைவிக்கிற , தேன் துளிக்கிற ; mem oirs , n . pl . வாழ்க்கை நிகழ்ச்சிக்கோவை ; வரலாற்றுக் 
தேனுள்ள . 

குறிப்புக்கள் ; சிறப்பாய்வு வரலாறு ; ஆராய்ச்சிப் பதிவுக் 
mellifluous , a . தேன் போன்று இனிமையான , ஒழுகிசை குறிப்புக்கள் ; சங்க நடவடிக்கைக் குறிப்புக்கள் . 
யான , இன்னிசையான . 

mem orabil ia , ( ல . ) 1 , pl . நினைவில் வைக்கத்தக்கவை , 
mell ow , a . கனிந்த , சாறு ததும்பிய , இனிய ; தேறல் வகை 

குறிப்பிடத்தக்க செய்திக்கோவை . 
யில் முதிர் சுவையுடைய ; மண்வகையில் உரமார்ந்த , வள 

mem orable, a . நினைவில் வைக்கத்தக்க , எளிதில் மறக்க 
முள்ள ; அனுபவத்தினாலும் வயதினாலும் முதிர்வுற்ற ; ஒளி 

முடியாத . 
ஒலி - வண்ணம் ஆகியவற்றின் வகையில் தூய மென்னிறை memoran dum , n . நினைவுக்குறிப்பு ; வருங்காலப் பயன் கரு 
வுடைய ; மகிழ்ச்சி நலம் வாய்ந்த ; சிறு வெறியுடைய ; U. திய நிகழ்ச்சிப் பதிவுக்குறிப்பு ; ( சட் . ) ஒப்பந்த இனங்களின் 
கனிவி ; கனிவுறு , பக்குவமடைந்து மென்மையாகு . 

குறிப்புத் தொகுதி ; கையொப்பமிடாத பொதுநிலை அறிக்கை 


629 


memorial 


merchantman 


ரவு , 


அளவில் 


memor ial , 11 . நினைவுச்சின்னம் ; நினைவுக் கொண்டாட்ட 
வழக்கம் ; செய்திக்கோவை , விண்ணப்பத்துக்குரிய செய்தித் 
தொகுதி ; a . நினைவில் வைத்துக்கொள்ள உதவுகிற . 
memor ialize, v . நினைவுச்சின்னம் உண்டாக்கு ; விண்ணப் 

பம் கொடு . 
memor ials , 11. pl . பதிவேடுகள் , முறைப்படிவமல்லாத அர 
சியற் பதிவுத் தாள்கள் ; காலவரிசைப்பட்டி , வரலாற்று நிகழ்ச் 
சிக் கோவை . 
memor ia tech nica , ( ல . ) n . நினைவிற்குத் துணை புரியும் 

அமைப்பு . 
mem orize , . உருவிடு , நினைவில் வைத்துக்கொள் ; எழுத் 

தில் பதிவு செய் . 
mem ory , 1. நினைவுத் திறம் ; நினைவாற்றல் ; நினைவாற்றல் 
எல்லை ; நினைவாற்றல் கால எல்லை ; மீட்டு நினை 

நினைவிற் 
கொணர்தல் ; இசை எச்சம் , புகழ் ; ( தொ . ) accommodating 
memory , convenient memory , தனக்கு விருப்பமானதை 
மட்டும் நினைவில் வைத்துக்கொள்ளும் இயல்பு ; in memory of , 
நினைவுக் குறிப்பாக ; நினைவில் வைத்திருக்கும்பொருட்டு . 
mem - sah ib , n . திருமணமான ஐரோப்பிய மாது . 
men , n . pl . மனிதர் ; ஆடவர் ; படைவீரர் . 
men ace , n . அச்சுறுத்தும் செய்தி ; பேரச்சுறுத்து ; V. 

அச்சுறுத்து . 
menage , ( பிர . ) n . வீட்டாட்சி , இல்லச் செயலாண்மை . 
mena gerie , 21. காட்டு விலங்கு காட்சிச்சாலை . 
mend , n . சரிப்படுத்தப்பட்ட பொத்தல் ; V. சீர்ப்படுத்து , சரிப் 
படுத்து ; பழைய நிலைக்குக் கொண்டுவா ; பழுதுபார் , செப்ப 
னிடு ; செம்மைப்படுத்து ; மேம்படுத்து , திருத்து , குற்றங் 
குறை நீக்கு ; தேவையான 

செதுக்கு ; இழந்த 
நலத்தை மீட்டுப் பெறு ; நிலைமை சீர்ப்படுத்து ; நடைவேகத்தை 
அதிகப்படுத்து ; ( தொ . ) mend fire , நெருப்பில் மேலும் எரி 
பொருள்களை இடு ; mend or end , சீர்ப்படுத்து அல்லது 
சிதைவுபடுத்து , துணிந்து சீராக்குவதில் முனை . 
menda cious , a . பொய்யான , மெய்யல்லாத , ஏமாற்றுகிற . 
Mendel ian , 11 . ஜி . ஜே . மெண்டல் ( G. J. Mendel ) என்ற தாவர 
இயல் அறிஞரைப் பின்பற்றுபவர் ; மெண்டலின் கோட்பாட் 
டாளர் ; a . மெண்டல் என்ற தாவர இயல் அறிஞரைச் சார்ந்த . 
Men delism , 1. ஜி . ஜே , மெண்டல் என்ற தாவரவியல் அறி 
ஞரின் கோட்பாடு ; மரபுப் பண்புகளை எண் கணிப்பு முறைக் 
குள்ளாக்கும் கோட்பாடு . 
men dicant , 11 . இரவலர் , 

பிச்சைக்காரர் ; a . இரக்கிற , 
பிச்சையெடுக்கிற . 
menhad en , 11. உரத்துக்காகவும் சிறந்த எண்ணெய்க்காகவும் 

பயன்படும் மீன்வகை . 
men hir , n . ( தொல் . ) வரலாற்றுக்கு முற்பட்டகால நினைவுச் 

சின்னக் குத்துக்கல் . 
men ial , 11. குற்றேவலன் , வீட்டு வேலையாள் ; a . ஊழிய 

வேலை சார்ந்த , குற்றேவல் செய்கிற ; அடிமைப்பாங்கான . 
menin geal , a . தண்டு மூளைக் கவிகைச்சவ்வு சார்ந்த . 
meningit is , n . தண்டு மூளைக் கவிகைச் சவ்வழற்சி . 
menin gocele , n . தண்டு மூளைக் கவிகைச் சவ்வு வளர்ச்சி , 

மூளைப்புற்று . 
men inx , 11. தண்டு மூளைக் கவிகைச்சவ்வு , மூளையையும் 
முதுகந்தண்டு நரம்பினையும் சுற்றிச் சூழ்ந்திருக்கும் மூவகைச் 
சவ்வுகளில் ஒன்று ; pl . menin ges. 
menis cus , 11. குழிகுவி வில்லைக்கண்ணாடி ; ( கண . ) பிறை 
போன்ற தோற்றமுடைய வ்ரைவடிவம் ; ( இய . ) கண்ணாடிக் 
குழாய்களிலுள்ள நீர்மங்களின் குவிந்த மேற்பரப்புத் 
தோற்றம் ; pl . menis ci . 
Menn onite , 11. சுவிட்சர்லாந்து நாட்டில் தோன்றிய மறுப் 

பியல் கிறித்தவப் பிரிவின் உறுப்பினர் . 
menol ogy , 1. புனிதர்களின் வாழ்க்கை வரலாறுகளைக் 
கொண்ட கிரேக்க திருக்கோயில் ஆண்டுக் குறிப்பேடு . 

80 


men opause , n . இறுதி மாதவிடாய் . 
men orrha gia , 11. மட்டுமீறிய மாதவிடாய்ப்போக்கு . 
men orrhoe a , n . மட்டான மாதவிடாய்ப்போக்கு . 
mens con scia rec ti , ( ல . ) 1. தெளிந்த உளச்சான்று . 
men ses , n . pl . மாதவிடாய் , வீட்டுவிலக்கு , தீண்டல் . 
Men shevik , 1. ( வர . ) மிதவாதக் கட்சி சார்ந்த ருசிய 

அரசியற் சமநெறியாளர் . 
mens san a in corp ore sano , ( ல . ) 11. நலமார் உடலில் நல 

மார் அறிவு . 
men strual , a . மாத விலக்குக்குரிய ; ( வான் . ) மாதந்தோறும் 

நிகழ்கிற . 
men struate , U. மாதவிடாய் வெளியேறப்பெறு .. 
man struous , a . மாதவிடாய் சார்ந்த . 
men struum , 11. கரைப்பான் , கரைக்கும் திறனுள்ள நீர்மம் . 
men surable , a . அளக்கத்தக்க , வரையறுக்கக் கூடிய , 

குறித்த எல்லையுடைய ; ( இசை . ) வரையறைப்பட்ட சந்த 
முடைய . 
men sural , a . அளவு சார்ந்த . 
mensura tion , n . அளத்தல் ; ( கண . ) உரு அளவை நூல் , 
நீளம் பரப்பு கன அளவு முதலியவற்றை அளப்பதற்கான 
அளவை விதிகளின் தொகுதி . 
men tal1 , 1. ( பே - வ . ) மன நோய் ; மன நோயுடையவர் ; 
a . மனஞ் சார்ந்த ; மனத்தால் இயக்கப்படுகிற ; ( தொ . ) 
mental arithmetic , 0607 3.600T 5 ; mental home , mušows 
காரர் விடுதி , பித்தர் காப்பகம் ; mental patient , மன 
நோயாளி , பைத்தியம் பிடித்து மருத்துவ மனையில் இருப்பவர் . 
men tal , a . மோவாய் சார்ந்த , தாடை சார்ந்த . 
mental ity , 11. மனப்போக்கு , மனப்பாங்கு , மனப்பான்மை ; 

அறிவாற்றல் படித்தரம் ; உள்ளம் , மனம் . 
meta tion ,, 1 . மனநிலை ; உள இயக்கம் . 
men thol , 11. பச்சைக் கற்பூரம் . 
men tion , n . குறிப்பீடு ; குறிப்பு , பெயரீடு ; 3. குறிப்பிடு ; 
பெயர் குறி , தெரிவி ; ( தொ . ) honourable mention , பரி 
சின்றிச் சிறப்பு மதிப்புக்காக அளிக்கப்படும் நற்சான்று . 
men tor , 11. அனுபவம் மிக்க நம்பிக்கையான அறிவுரையாளர் . 
men u , n . உணவு வகைப் பட்டியல் . 
Mephistoph eles , 11. செர்மன் நாட்டுப் புராணக் கதைகளில் 

வரும் தீய ஆவி , சைத்தான் ; கொடியவன் . 
mephit is , 11. நச்சு வளி , மண்ணிலிருந்து வெளிப்படும் நச்சு 

ஆவி ; கேடுதரும் நச்சு வாடை . 
merc antile , a . வாணிகஞ் சார்ந்த , வாணிகம் பற்றிய ; பண 
அவாவுள்ள , பேரம் பேசுவதில் பெரு முனைப்புடைய ; ( தொ . ) 
mercantile marine, வாணிகக் கப்பல் தொகுதி ; mercantile 
theory , பணந்தான் செல்வம் எனும் கோட்பாடு . 
mer cenary , 11. அயல் நாட்டிலிருந்து வந்து பணி செய்கிற 
கூலிப் படைவீரர் ; a . கூலிக்காக வேலை செய்கிற பணத்தை 
நாடிய . 
mer cer , 11. அறுவை வணிகன் , பட்டு முதலிய உயர்ந்த 

துணிவகை வணிகன் . 
mer cerize , 1. நூல் துணி ஆகியவற்றுக்குப் பளபளப்பும் 
உறுதியும் கொடுப்பதற்காகக் கடுங்கார உப்பிட்டுப் பக்குவப் 
படுத்து . 
merch andise , 11. வாணிகச்சரக்கு , விற்பனைப் பொருள்கள் . 
merch ant , n . பெருவணிகர் , அயல்நாடுகளோடு மொத்த 
வாணிகம் செய்பவர் ; ( தொ . ) merchant prince , வணிக 
இளங்கோ , பெருஞ்செல்வ வணிகர் ; merchant ship , 
வாணிகச் சரக்குக்கப்பல் . 
merch antable , a . விற்கத்தக்க , விலைப்படத்தக்க , வாணிகத் 

திற்கேற்ற . 
merch antman , 11. வாணிகக்கப்பல் . 


630 


mesotron 


சிறு 


merciful 
mer ciful , a . அருளிரக்கமுடைய , இரக்கங்காட்டுகிற ; தயை 

யுள்ள ; மன்னிக்குமியல்புடைய . 
mer ciless , a . இரக்கமற்ற ; கொடிய , மன்னிக்குங் குணமற்ற . 
mercur ial1 , 11. பாதரசம் கலந்த மருந்துச்சரக்கு ; a . பாத 
ரசத்துக்குரிய ; பாதரசம் போன்ற ; பாதரசத்தினால் விளைந்த ; 
துடிப்புள்ள ; சுறுசுறுப்புள்ள ; சமயத்துக்கேற்ற உடனடிச் 
சொல்திறம்வாய்ந்த ; கூர் நுட்பமுடைய; நிலையற்ற , திடீர் 
மாறுபாடுடைய . 
Mercur ial , a . புதன் கோளினைச் சார்ந்த . 
mercur ic , a . ( வேதி . ) ஈரிணை திறப் பாதரசமடங்கிய . 
merc urous , a . ( வேதி . ) ஓரிணை திறப் பாதரசமடங்கிய . 
merc ury , n . பாதரசம் ; ( தொ . ) mercury drug , பாதரச 

மருந்து . 
Merc ury , n . ரோமரின் புராண மரபில் சொல்திறம் கைத் 
திறமை திருடு மாற்றல் ஆகிய பண்புகளையுடையவரான 
வானவர் தூதுவத் தெய்வம் ; புதன்கோள் . 
mer cy , n . அருள் , கருணை , தயவு ; ( தொ . ) at the mercy of , 
முற்றிலும் தயவை எதிர்பார்த்த நிலையில் , முழுதும் அடிமைப் 
பட்டு ; left to the tender mercies of , அருமை தெரியாத 
முரடர் கைப்பட்டு ; mercy ! mercy on us !, mercy upon us ! 
தயவுகாட்டுங்கள் ! அந்தோ ! ஆகா ! 
mer cy - seat , 11. விவிலிய மரபில் திருவருள் உடன்படிக்கைப் 

பேழையின் தங்கக்கவசம் ; ஆண்டவன் அருட்பீடம் . 
mere , 1. ஏரி , குளம் , குட்டை . 
mere , a . வெறும் , வேறு கலப்பற்ற ; குறை எல்லையுட்பட்ட ; 

( தொ . ) mere right , ( சட் . ) உரிமையற்ற உரிமை . 
meretri cious , a . விலைமகளின் பாங்கான ; அணிமணி வகை 
யில் வெளிப்பகட்டான ; இலக்கிய நடைவகையில் பகட்டான 
கவர்ச்சியுடைய . 
mergan ser , n . மீனுண்ணும் நீர்மூழ்கி வாத்து வகை . 
merge , 0. தற்பண்பிழந்து ஒன்றுபடு ; தனிநிலைகெட்டுக் கலந் 
திணை , இரண்டறக் கல ; அடங்கி ஒன்றாகு ; பட்டம் பதவி 
வகையில் இணைந்த கூறாயமைந்துவிடு ; நிலப்பரப்பு வகையில் 
பெரும் பரப்பில் ஒன்றுபட்டிணை . 
mer ger , n . கலப்பிணைவு , ஒன்றுபடுநிலை , 
meridian , 11. வான்கோள மைவரை வட்டம் , உச்சநீசங்களை 
யும் வான்கோள துருவங்களையும் ஊடுருவிச் சென்றிணைக்கும் 
வான்கோள வட்டம் ; நிலவுலக மைவரை வட்டம் ; ஓரிடத்தி 
னூடாகச் சென்று இருதுருவங்களையும் இணைக்கும் வட்டம் ; 
வான்கோளங்களின் உச்சநிலை ; உச்சநிலை , புகழுச்சி , சிறப்பு 
முகடு ; நண்பகல் ; நண்பகற் சிறுகுடி ; நண்பகற் சிறுதுயில் ; 
a . நண்பகல் சார்ந்த ; மைவரை வட்டமீதான ; வான்முகடு 
சார்ந்த ; உச்சநிலைக்கோள் சார்ந்த ; உச்சநிலை சார்ந்த ; 
உச்ச நிறைவுக்குரிய ; புகழுச்சிக்குரிய ; உச்சவுயர் நிலைக்குரிய . 
merid ional , n . தென்பகுதியில் வாழ்பவர் ; பிரான்சு நாட் 
டின் தென்பகுதியில் வாழ்பவர் ; a . ஐரோப்பாவின் தென் 
பகுதியில் வாழ்கிற ; நடுநிரல் கோட்டைச் சார்ந்த ; வானுச் 
சம் சார்ந்த . 
meringue , n . முட்டையின் வெண் கருவுடன் சர்க்கரை 
கலந்த தின்பண்ட வகை ; முட்டைவெண்கரு சர்க்கரை 
கலந்து சுட்ட மெல்லப்ப வகை . 
meri no , n . மிக நேர்த்தியான கம்பளி மயிரினையுடைய ஆடு 
வகை ; மென்மையான கம்பள ஆடை , பருத்தியும் கம்பளியும் 
சேர்த்து நெய்த மென்றுகில் ; மிகநேர்த்தியான கம்பளி நூல் ; 
( தொ . ) merino sheep , கம்பளி ஆடு வகை . 
me rit , 11. தகுதி , மதிப்பு ; நலன் , சிறப்பு , நற்கூறு ; உள் 
ளார்ந்த நலம் ; 3. தண்டனை அல்லது சிறப்புப் பெறுதற்குத் 
தகுதியாகு ; ( தொ . ) make a merit of, சிறப்பித்துக்காட்டு ; 
சிறப்பாகக்கொள் . 
meritor ious , a . பரிசுத் தகையார்ந்த ; புகழ்த்தகுதியுடைய , 
பாராட்டுத் திறனுடைய ; நன்றிக்குரிய . 


me rits , 11. pl . நற்பண்புகள் , குணநலன்கள் ; பரிசு - நன்றி 
யறிவு முதலியவை பெறத்தகுதியாக்கிய பண்பு அல்லது 
பொருள் ; பரிசுக்குரிய திறன்கள் ; நன்றிபாராட்டுக்குரிய 
கூறுகள் ; ( தொ . ) judge on one s merits , இயல்பான 
சிறப்புக்களை மட்டும் நோக்கித் தீர்மானி ; the merits , ( சட் . ) 
உள்ளார்ந்த நலக்கேடுகள் . 
merl in , n . ஆடற்பருந்து வகை . 
merl on , n. இரண்டு அரண்புழைச் சாய்வுகளுக்கிடையே 

யுள்ள கைப்பிடிச் சுவரின் பகுதி . 
merm aid , n . கடற்கன்னி ,பழம்புராண மரபுகளில் அரைக்கு 
மேல் பெண்ணாகவும் அரைக்குக் கீழ் மீன் வாலாகவும் அமைந்த 
அரைமனித உரு . 
me roblast , n . அரைகுறை உயிர்மப்பிளவுடைய கருவணு . 
merohed ral , a . படிக வகைகளில் அரைகுறை இயல்முகப் 

புக்களையுடைய . 
Merovin gian , 11. பண்டைய பிரான்சு செர்மனிப் பரப் 
பாண்ட குடிவழியின் அரசர் ; a . பண்டைய பிரான்சு செர் 
மனியாண்ட குடி வழிக்குரிய . 
me rriment , 11. மகிழ்வாரவாரம் , களியாட்டம் . 
me rry 1 , n . கருப்புப் பழவகை . 
me rry , a . களிமகிழ்வார்ந்த , களிகிளர்ச்சியுடைய ; 
வெறியுடைய ; ( தொ . ) make merry , களிகொள் , களியாட்டு 
மகிழ் , களியாட்டயர் ; make merry over , கேலிசெய் , கிண் 
டல்செய் ; merry andrew , விகடன் , கோமாளி , வாய்வீச்சுக் 
காரனின் துணைவன் ; the merry monarch , ( வர. ) இரண் 
டாம் சார்லஸ் அரசன் . 
me rry - go - round , n . குடை இராட்டினம் . 
me rry - making , n . விழாவயர்வு , மகிழ்ச்சிக்கொண்டாட்டம் , 

மகிழ்ச்சிப் பொழுதுபோக்கு . 
me rrythought , 1 , பறவையின் மார்புக்கும் கழுத்திற்கும் 

இடைப்பட்ட பகுதியிலுள்ள கவை எலும்பு . 
me sa , n . செங்குத்தான பக்கங்களையுடைய மேட்டுப் பாங் 

கான நிலம் . 
mesalliance , ( பிர . ) 11. கீழ்த்தரமான தொடர்பு , சமுதாயத் 

தில் கீழ்நிலையிலுள்ளவரோடு செய்துகொள்ளும் திருமணம் . 
meseems , V. ( செய் . ) எனக்குத் தோற்றுகிறது . 
mesembrian themum , mesembryan themum , n . 

பொன்வண்ண மலர்ச்செடி வகை . 
mes entery , 11. குடல்தாங்கி , குடற்குழாயில் ஒரு பகுதியை 

அகட்டின் புறத்துடனிணைக்கும் இருமடி ஊநீர்ச்சவ்வு . 
mesh , n . வலையின் கண்ணி , வலைக்கண் ; ப . வலையிட்டுப்பிடி ; 

பற்சக்கர வகையில் கொளுவியிணை . 
mesh es , n . pl . பின்னல்வலை , வலை ; பொறி ; ( உட . ) வலைப் 

பின்னல் அமைப்பு . 
mes ial , a . உடலின் மையப்பகுதியிலுள்ள , மையப்பகுதி 

சார்ந்த ; மையப்பகுதியை நோக்கியுள்ள . 
mes merism , n . உள ஆற்றல் வசியம் . 
mesne , a . இடைப்பகுதியான , நடுவான , மையமாகவுள்ள ; 
( தொ . ) mesne lord , மேலாளரையுடைய மேலாளர் ; mesne 
process , வழக்கின் தொடக்க இறுதிகளுக்கிடைப்பட்ட நடை 
முறை ; mesne profits , பண்ணையிலிருந்து தவறான குடியா 
ளால் தேதிகளிடையிட்டுப் பெறப்பட்ட பணம் . 
mesogas ter , n . வயிற்றின் பின்புறப்பகுதியோடு இரைப் 

பையை இணைக்கும் மென்சவ்வு . 
mes olithic , a . இடைக்கற்காலஞ் சார்ந்த , பழங்கற்காலத்திற் 

கும் புதுக்கற்காலத்திற்கும் இடைப்பட்ட காலஞ் சார்ந்த . 
mes on , n . ( இய . ) நேர்மின்னணுவுக்கும் எதிர்மின்னணு 

வுக்கும் இடைப்பட்ட எடைமானமுடைய மூலமின்னணு . 
mes ophyll , 11. இலையின் உள்ளிழைமம் . 
mes otron , 11. அணுவினுள் மின்னணுவைவிட இருநூறு 
மடங்கு எடைமானமுடைய அணுத்துகட் கூறு . 


உண 


631 
mesozoic 

metastasis 
mesozo ic , a . ( மண் . ) இடையுயிரூழிக்குரிய , மீன் - நில - நீருயிர் பொருள் ; 

இயற்பாறை ; பாதைபோடுவதற்குரிய சரளைக் 
கள் பெருகிய ஊழிக்கும் பாலூட்டிகள் பெருகிய ஊழிக்கும் கல் : இருப்பூர்திப்பாதை போடுவதற்குரிய சரளை ; உள்ளார்ந்த 
இடைப்பட்ட ஊர்வன பெருகிய மண்ணியலூழிக்குரிய . 

பண்பு ; உள்ளுரம் ; a . உலோகத்தாலான ; V. உலோக மூட்டு ; 
mes quit , mes quite, 11. வட அமெரிக்க பயற்றின மரவகை . 

உலோகத்தினால் கவிந்து பொதி ; பாதைக்குச் சரளையிடு . 
mes quite -grass , mes quit - grass, n . வட அமெரிக்க 

metall ic , a . உலோகம் சார்ந்த ; உலோக வகைக்குரிய ; 
பயற்றின மரத்தின் அருகே வளரும் புல்வகை . 

உலோகப்பண்பு வாய்ந்த ; ( தொ . ) metallic currency , 

பொன் - வெள்ளி-செம்பு முதலிய உலோக நாணயங்களாலான 
mess , n . உண்டி ; நீராள எவு , கூழுணவு ; வேட்டை 

செலாவணி . 
நாய்களுக்கான உணவுக்காடி ; கலவைக்குடிநீர் ; அழுக் 
கடைசல் , அருவருப்பான கழிகடை ; குப்பைகூளம் , கதம்பம் ; 

met allize , v . உலோகம் போன்றதாக்கு ; தொய்வகத்தைக் 
ஏறுமாறு , குழப்பம் ; குளறுபடி , சீர்குலைவு ; திகைப்பு ; 

கந்தகம் கலந்து திண்ணிதாக்கு . 
கடன்கழிப்புப் பணி ; உணவுப்பந்தி , ஒருங்குடனிருந்துண்ணு metallog raphy, n . 

உலோக 

உள்ளமைப்பியல் ஆய்வுத் 
வோர் தொகுதி ; பந்தி உணவு ; கப்பலோட்டிகளின் குழுப் துறை . 
பிரிவு ; 3. அழுக்கடைசலாக்கு ; குளறுபடி செய் ; கடன் 

met alloid , 11 . உலோகப்போலி , ஒருசார் உலோகப்பண்பு 
கழிப்பு வேலை செய் ; உணவு கொள் ; ( தொ . ) imake a mess of , 

களும் ஒருசார் உலோகச்சார்பற்ற பொருள்களின் பண்புகளும் 
குழப்பு , குளறுபடி செய் ; mess of pottage , உயர்பண்பு 

உடைய பொருள்கள் ; a . உலோகத்தின் தோற்ற வடிவ 
துறந்து பெறப்படும் பொது இன்பநிலை வாய்ப்பு . 

முடைய . 
mess age , 11. தூது ; தூதுக்குறிப்பு ; தூதுரை ; சிறுபணித் 

metallur gic , metallur gical , a . உலோகத் தொழிற்கலை 
துறை அலுவல் ; செய்தி , தகவல் ; பணிமுறை அறிவிப்பு ; 

இயலுக்குரிய . 
அறிவுரைக்கூறு ; 3. தூது அனுப்பு ; செய்தி அடையாள 

met allurgist , 11. உலோகத்தொழிற் கலையியலாளர் . 
மனுப்பு . 

met allurgy , 1. உலோகத்தொழில் , உலோகம் எடுத்துரு 
mess enger , 1. தூதர் , தூதறிவிப்பாளர் ; தகவலாளர் ; 
முன்னோடி அறிவிப்பவர் ; முன்னோடி அறிவிப்பது ; புயல்வர 

வாக்கும் தொழில் ; உலோகத்தொழிற் கலையியல் . 
வினை அறிவிக்கும் விரைமுகிற் கீற்று ; பறக்கும் காற்றாடியை met als , n . pl . இருப்பூர்திக்குரிய தண்டவாளங்கள் . 
நோக்கிக் காற்றாடிக்கயிறு மூலம் அனுப்பப்படும் தாள் met amere , 1. ஒருசீராயமைந்த உடலின் கூறு . 
துண்டு ; தந்திவடத்தை மேலிழுப்பதற்கான முடிவில்லாச் metame ric , a . ஒருசீராயமைந்த உடற் கூறுகள் சார்ந்த ; 
சுழல் கயிறு ; பறவை வகை . 

( வேதி . ) ஆக்க எடை இயல்புகள் ஒத்து வேதியியற் பண்பு 
Messi ah , n . யூதர்களுக்கு இறைவனால் வாக்களிக்கப்பட்ட களில் மட்டும் மாறுபாடுடைய 
மீட்பாளர் ; இயேசுநாதர் ; அடிமைப்பட்ட நாட்டின் மீட் metam erism , n . ( வில . ) ஒருசீராயமைந்த உடற் கூறுபாடு ; 
பாளர் ; அல்லற்பட்ட மக்களை விடுவிப்பவர் . 

( வேதி . ) ஆக்க எடை மாறுபாடின்றி மைய அணுவைச்சுற்றி 
Messian ic , a . மீட்பாளர் சார்ந்த ; மீட்பாளர் அவா ஆர் வேறுபட்ட ஒழுங்கமைவு . 
வத்தால் தூண்டப்பட்ட ; மீட்பாளரிடம் நம்பிக்கையினால் 

metamorph ic , a . உருமாறாட்டஞ் சார்ந்த ; உருத்திரிபுடன் 
இயக்கப்பட்ட . 

கூடிய ; ( மண் . ) இயன் மாறுபாடு அடைந்த . 
mess mate, n . உணவுபந்தித் தோழர் , ஒன்றாக உடனமர்ந்து 

metamorph ose, v . உருமாற்று ; உருமாறாட்டம் உண்டு 
உண்ணுபவர் . 

பண்ணு ; உருத்திரிபுறு . 
mess uage , n . ( சட் . ) சூழ்நிலமனைகளின் வழங்குரிமையுடைய metamorph osis , 11. உருமாற்றம் ; மாய உருத்திரிபு ; மாறிய 
குடியிருப்பு வீடு . 

வடிவம் ; இயன் மாறுபாடு ; பண்பு மாறுபாடு ; pl . 
mesti z0 , 11 . ஸ்பானிய அல்லது போர்ச்சுக்கீசிய வழக்கில் metamorph oses . 
கலப்பினப் பிறவியான குழந்தை ; pl . mesti zos . 

met aphor , n . உருவக வழக்கு , நேர் சொற்பொருளாகாத 
met , v . meet என்பதன் இறந்தகால முடிவெச்சம் . 

பெயர் அல்லது பண்புசுட்டிய வழக்கு ; உருவகம் ; ( தொ . ) 
metabol ic, a . ஊன்ம ஆக்கச்சிதைவு மாறுபாடு சார்ந்த ; 

mixed metaphor , இயைபில் உருவகக் கோப்பு . 
உயிர்ப்பொருள் மாறுபாட்டுக்குரிய ; உயிர்ப்பொருள் மாறு 

metaphor ic , metaphor ical , a . உருவகஞ் சார்ந்த ; உரு 
பாடு தோற்றுவிக்கிற . 

வகமான ; உருவக வடிவான . 
metab olism , n . ஊன்ம ஆக்கச்சிதைவு மாறுபாடு , உயிர் 

met aphrase , n . சொல்லுக்குச் சொல் மொழிபெயர்ப்பு ; 
களின் உடலினுள்ளாக இயற்பொருளான உணவுச்சத்து 

U. வேறு சொற்களால் மாற்று .. 
உயிர்ச்சத்தாகவும் உயிர்ச் சத்துமீட்டும் இயற்பொருளாகவும் metaphras tic , a . சொல்லுக்குச் சொற் பெயர்ப்பான . 
மாறுபடும் உயிர்ப்பொருள் மாறுபாடு ; ( தொ . ) constructive 

metaphys ical , a . நுண்பொருள் ஆய்வுக் கோட்பாட்டியல் 
metabolism , ஊன்ம ஆக்க மாறுபாடு ; destructive met சார்ந்த , பொருண்மை சாராப் பொதுநிலைப் பண்பியல் வாதத் 
abolism , ஊன்மச்சிதைவு மாறுபாடு . 

துக்குரிய ; நொய்ம்மை நுணுக்கமான ; பொருண்மை சாராத ; 
metab olize , U. உயிரியல் மாறுபாடு உண்டுபண்ணு . 

இயல் கடந்த ; கனா நிலையார்ந்த . 
metacarp us , n . மணிக்கட்டுக்கும் விரல்களுக்கும் இடைப் metaphys ics , 1. pl . இயல்கடந்த ஆராய்வு , நுண்பொருள் 
பட்ட உள்ளங்கைப் பகுதி ; உள்ளங்கை எலும்பு ; விலங்கின் கோட்பாட்டியல் ; உளவாகும் நிலை உணர்நிலை பற்றிய கோட் 
கணுக்காலுக்கும் கால்விரலுக்கும் இடைப்பட்ட பகுதி ; பாட்டியல் விளக்கமுறை ; உளம் பற்றிய மெய்விளக்க இயல் ; 
உள்ளங்கால் எலும்புப்பகுதி . 

வறட்டுக் கோட்பாடு ; நொய்ம்மை நுணுக்கவுரை ; கடுஞ் 
met age , 11. நிலக்கரி - கூல முதலியவற்றிற்குரிய பணித்துறை 

சிக்கல் வாதம் . 
எடையளவு ; எடையளவுக்குரிய தீர்வை அளவு . 

met aplasm , 11. ( உயி . ) உயிர்ச் சத்தல்லாத உயிர் மக்கூறு , 
metagen esis , 11. ஒற்றைமாற்றுத் தலைமுறை , பால் சார்ந்த ஊன்மத்தில் மாறுபாடு ஊக்கும் உயிர்மக்கூறு . 
இனப்பெருக்கத்துடன் பால்சாரா இனப்பெருக்கம் தலைமுறை metapol itics , 11. pl . உறுநுணுக்க அரசியல் , செயல் 
தோறும் மாறி வருதல் . 

முறையினின்று நெடுந்தொலை விலகிய கோட்பாட்டரசியல் . 
metagenet ic , a . ஒற்றைமாற்றுத் தலைமுறையான . 

metapsych ics , 11. pl . இயல்கடந்த உளநிலை ஆராய்ச்சி . 
met al , n . உலோகம் ; உலோகம்போன்ற வேதியியல் பண் metas tasis , 11. உறுப்புக்களில் பண்புவகை இடமாற்றம் ; 
புடைய பொருள் ; கீழ்த்தர உலோகக் கலவைக்கூறு ; போர்க் நோய்வகையில் உறுப்புக்களிடையே இடமாறுபாடு ; நிலை 
கப்பல் பீரங்கி ; படைத்துறைக் கவசக் கலன் ; இயங்கு மாற்றம் ; உருமாற்றம் ; பாறைகளில் பண்புமாறா உரு 
கோட்டை ; உருகிய நிலையில் கண்ணாடி செய்வதற்குரிய மாற்றம் ; pl . metas tases . 


632 


mew 


. 


matastatic 
metastat ic , a . இடமாறிய ; இடமாற்றஞ் சார்ந்த . 
metatars us , n . கணுக்காலுக்கும் கால்விரல்களுக்கும் இடைப் 

பட்ட ஐந்து நீண்ட விரல்களின் தொகுதி . 
metath esis , n . எழுத்திடப்பெயர்ப்பு ; ஒலியிடப் பெயர்ப்பு ; 
( வேதி . ) இரண்டு அணுத்திரள்களிடையே அணுமாற்றம் ; 
pl . metath eses . 
metayage , ( பிர . ) 11. பாட்டம் , நிலக்கிழார் உழவரிடை வாரம் 

பிரித்துக்கொள்ளும் முறை . 
metayer , ( பிர . ) 11. பாட்டக்காரர் , வாரம் பிரித்துக்கொள்ளும் 

முறையில் விளைநிலம் பெறுவர் . 
mete , 11. எல்லை ; எல்லைக்கல் ; ( தொ . ) metes and bounds , 

( சட் . ) எல்லை வரையறைக் கூறுகள் . 
mete , . ( செய் . ) அள ; அளந்து பங்கிடு , பாத்திடு ; வகுத் 
தளி ; தண்டனை வகையில் தேர்ந்து வழங்கு ; பரிசு வகையில் 
கொடு . 
metempi ric , n . அனுபவ எல்லை கடந்தவை பற்றிய கோட் 
பாட்டுத்துறை ; அனுபவங்கடந்த கோட்பாட்டுத் துறையில் 
நம்பிக்கை உடையவர் . 
metempi rics , 1. அனுபவ எல்லை கடந்தவை பற்றிய கோட் 

பாட்டுத்துறை . 
metempsychos is , n . பிறப்பிறப்புக் கோட்பாடு , உயிரின் 
கூடுவிட்டுக் கூடு பாய்தல்பற்றிய கொள்கை ; pl . 
metempsychos es . 
met eor , n . உற்கை , விண்வீழ் கொள்ளி ; எரிமீன் , அண்டப் 
புற வெளியிலிருந்து விண்வெளியில் மோதியதனால் ஒளிகாலும் 
பிழம்பு ; விண்வெளி நிகழ்ச்சி . 
meteo ric , a . விண்வெளிக்குரிய ; காற்றுமண்டலச் சூழ்நிலை 
கள் சார்ந்த ; விண்வீழ் கொள்ளிக்குரிய ; பேரொளி காலு 
கின்ற ; திடீர் வரவான ; மின்னல் தோற்றமான ; விரை 
வேகமான . 
imet eorite, n . விண்வீழ் கல் . 
meteorograph , 11. வானிலைப் பதிவுமானி , வானிலைக் கூறு 

கள் பலவற்றின் அளவைப் பதிவித்துக்காட்டும் அமைவு . 
met eoroid , n . அண்டவெளி கடவாத உற்கை , விண்வெளி 
அணுகாததனால் கூராய்வொளி பெறாத எரிமீன் ஒத்த 
பிழம்பு . 
met eorolite , 11. = meteorite . 
meteorolo gic , meteorolo gical , a . cum coflawngawsfor 

குரிய ; வானிலை நிகழ்வியக்கங்களுக்குரிய . 
meteorol ogist , n . வானிலை ஆராய்ச்சியாளர் . 
meteorol ogy , 11. வானிலையாய்வு நூல் , வருங்குறி அறிவிக் 

கும் நோக்குடைய வானிலை நிகழ்வியக்க ஆராய்ச்சித்துறை . 
met er , 11. அளப்பவர் ; அளப்பது ; அளவு கருவி . 
meth ane , 11. ( வேதி . ) சதுப்புநில வளி , நிறமணங்களில்லாத 

வெடி நீரகக் கரிய வளி . 
metheg lin , 11. மணமூட்டப்பட்ட தேனீர்த்தேறல் . 
methinks , v . எனக்குத் தோற்றுகிறது , நான் 

எண்ணு 
கிறேன் . 
meth od , 11. முறைமை ; ஒழுங்கு ; கருத்தமைவு ; நிகழ்முறை ; 

ஒழுங்குபட்ட வழக்கங்கள் . 
method ic , method ical , a . முறையான ; ஒழுங்கான ; 

முறைப்பட்ட ; ஒழுங்குபடுத்தப்பட்ட , 
Meth odism , 11. கிறித்ததவத் திருமறை பரப்பும் கிளைச்சமயத் 

தவரின் கொள்கை நடைமுறைக் கோட்பாட்டுத் தொகுதி . 
neth odist , 11 , ஒழுங்குமுறை பின்பற்றுபவர் ; உயிர் நூல் 
துறையில் தொகை வகைமுறை கையாள்பவர் ; கண்டிப்பான 
சமயக் கோட்பாடுடையவர் . 
Meth odist , n . oricum Ouave ( Charles Wesley ) ZTCI 
வெஸ்லி ( John Wesley ) ஐார்ஜ் ஒயிட்பீல்டு ( George White 
field ) முதலியோரால் தொடங்கப்பட்டு இணைந்த கிறித்தவத் 
திருமறை பரப்புக்குழுவின் உறுப்பினர் . 


Methodist ic , Methodist ical , a . கிறித்தவத் திருமறை 

பரப்பும் கிளைச்சமயக் குழுவினரைப் போன்ற . 
meth odize , 1. ஒழுங்குமுறைக்கு உட்படுத்து , தொகை 

வகைப்படுத்தி ஒழுங்குசெய் . 
methodol ogy , 11. ஆராய்ச்சிமுறை நூல் . 
methought , u . methinks என்பதன் இறந்தகாலம் . 
Methus elah , 11 . 

விவிலிய வரலாற்று வரன்முறைப்படி 
நோவா ( Noah ) காலத்துக்கு முன்பு 969 ஆண்டு வாழ்ந்திருக் 
ததாகக் கருதப்படும் குல முதல்வர் ; பல்லாண்டு வாழ்நர் . 
meth yl , n . மரத்தேறல் சத்து , மரத்தேறல் முதலிய பல 

வெறியவகைகளின் அடிப்படைக் கூறு . 
meth ylate , V. மரத்தேறல் கல , குடிபொருள் தகுதியும் வரி 
விதிப்பும் நீங்கும்படி தேறல்வகைகளில் மரத்தேறற் சத் 
தூட்டு ; மரத்தேறற் சத்துச்செறிவி . 
meth ylated , a . மரத்தேறற் சத்தூட்டப்பட்ட ; குடிநீர்மை 

நீக்கப்பட்ட . 
metic ulous , a . மிக உன்னிப்பான ; விவரங்களை விடாமற் 

கவனிக்கிற . 
metier , ( பிர . ) 11. தொழில். 
met is , n . வெள்ளையருக்கும் அமெரிக்க செவ்விந்தியருக்கும் 
பிறந்தவர் ; கானடா ( Canada ) வில் வெள்ளையர் செவ்விந்தியர் 
கலப்புப் பிறவியாளர் . 
Meton ic cycle , 11. முழுநிறைமதிவட்ட ஊழி , சந்திரனின் 
இயக்கமாறுபாடுகள் அனைத்தையும் உட்கொண்ட 19 ஆண்டு 
அல்லது 235 மதிமான மாதக் காலம் . 
met onym , 11. ஆகுபெயராக வழங்கப்படுஞ் சொல் . 
meton ymy , 11. ஆகு பெயர் ; காரிய ஆகுபெயர் ; பண்பாகு 

பெயர் . 
met ope, 11. ( க - க . ) பழங் கிரேக்கரின் ( Doric ) சிற்ப முறை 

யில் தூணடி நடுமுகப்புக் கூறு . 
me tre , n . சீர் ; சீர் தளையாப்பமைதி ; யாப்பு வகை ; 

வகை ; தாளம் , இசைக்குரிய காலக்கணிப்பு . 
me tre 2 , 11. பதின்மான முறையில் அமைந்த பிரஞ்சு நீட்ட 

லளவை அலகு , 39-37 அங்குலம் கொண்ட நீட்டலளவு . 
met ric , a . பதின்மான அடுக்காயமைந்த பிரஞ்சு அளவை 
முறை சார்ந்த ; ( தொ . ) metric system , பதின்மான அடுக் 
காயமைந்த பிரஞ்சு அளவைமுறை . 
met rical , a . சீருக்குரிய ; சீராலமைந்த ; யாப்புமுறையான ; 

அளவுமுறைக்குரிய ; அளத்தலை உட்கொண்ட . 
metri cian , n . = metrist . 
met rics , 11 , யாப்பியல் . 
met rist , 11. யாப்புமுறை வல்லுநர் ; யாப்பியல் மாணவர் . 
metrol ogy , 11. எடையளவுகள் ஆய்வு நூல் . 
met ronome, 11. தாளப்பொறி , இசைத்துறையில் ஊசல் - 

குண்டு மூலம் கால அளவினைக் குறித்துக்காட்டும் கருவி . 
metrop olis , 11. தலைநகரம் , நாட்டுத் தலைமைக் குருவின் 

பணியிருப்பிடம் ; செயல்நிகழ் நள்ளிடம் . 
metropol itan , 11. நாட்டுத் தலைமைக்குரு ; தலைமை மேற்றி 
ராணியார் ; a . தலைநகருக்குரிய ; நாட்டுத் தலைமைக் குரு 
வுக்குரிய ; நாடுகடந்த ஆட்சிநில வகையில் தாயகத்துக்குரிய , 
தாயகத்தின் பகுதியான . 
met tle , 11. எழுச்சிநிலை ; இயல்பான ஊக்கார்வம் ; கிளர்ச்சி ; 

உள்ளுரம் , மனவுறுதி . 
met tled , met tlesome , a . ஊக்கமிக்க , கிளர்ச்சியுடைய . 
me um & tu uill , ( ல . ) 11 . 

உனது என்ற உரிமை 
வேறுபாடு . 
maw , 11. கடற் காகம் , கடற் பறவை வகை 
mew , n . பூனையின் கரைவு , மியாமியாக் குரல் ; U. பூனை 
வகையில் மியாக் குரலிடு ; கடற்பறவை வகையில் கரை . 

, 11. வல்லூற்றுக் கூண்டு ; இறகுதிர் பருவத்து வல் 
லூற்றுக்கான கூண்டு ; ப . வல்லூற்றைக் கூண்டிலிடு . 


. 


எனது 


633 


mew 


middle 


mew , . உதிர் , இறகுதிர் . 
mewl , v . சிணுங்கு ; பூனைபோல் கரை . 
mews , n . குதிரைக்கொட்டில் சூழ்ந்த முற்றம் ; pl . mewse . 
me zzanine , n . இடைமாடி , இரண்டு உயர் மாடிக்கிடைப் 
பட்ட மட்டமாடி ; நிலத்தளத்துக்கும் முதல்மாடிக்கும் இடைப் 
பட்ட இடைத்தளமாடி ; 

தாழ் பலகணி ; நாடக அரங்கத் 
துக்கு அடியிலுள்ள அறை , அரங்க அடித்தளம் . 
mez30 , ( இத். ) adu . ( இசை . ) மட்டாக , அரையளவில் ; ( தொ . ) 
mezzo forte , மட்டாக உரத்து ; mezzo piano , மட்டாக , 
மெள்ள ; mezzo relievo , பாதி உரு வெளித் தெரியும்படி 
புடைப்பாக ; 

mezzo Soprano , இடைடத்தரப் பெண் குரலில் , 
நடுத்தரச் சிறுவர் குரலில் . 
me zzotint , v . முருட்டுப் பின்னணிப்பட அச்சுப்பாளம் , காடு 
முரடாக்கப்பட்ட தகட்டின் பின்னணியே செறி நிழல் வண்ண 
மாகக்கொண்டு பிற பகுதிகளில் கரடுமுரடு நீக்கப்பட்ட ஒளி 
நிழற்பட அச்சுப்பாளம் ; V. முருட்டுப் பின்னணிப்பட அச்சுப் 
பாளம் செதுக்கு . 
mi , 11. ( இசை . ) மூன்றாவது சுரம் 
miaow , n . பூனையொலி ; U. பூனைபோல் ஒலி . 
mias ma , 1. புழுக்க நச்சாவி , தொற்றூட்டும் முறைக்காய்ச்சல் 

ஆவி . 
mias mal , miasmat ic , a . நச்சாவி உட்கொண்ட ; நச்சாவி 

சார்ந்த ; நச்சாவியின் விளைவான . 
miaul , U. பூனைபோலக் கத்து . 
mic a , n . அப்பிரகம் , காக்காய்ப் பொன் . 
mic a - schist , mic a - slate , n . அப்பிரகமும் படிகமும் 

மாறிமாறிய தகடுகளாக அமைந்த பாறை வகை . 
Micaw ber , 1. முயற்சியின்றித் தானாக நலம் வருமென்ற 

அவா நம்பிக்கையுடன் காலங்கழிப்பவர் . 
Mich ael , 11. தேவ தூதர்களின் முதல்வர்களுள் ஒருவர் ; 
( தொ . ) Order of St. Michael and St. George , படைத்துறை 
பொதுத்துறை இரண்டிற்குமுரிய ஆங்கில வீரத்திருவாளர் 
பட்டக்குழு 
Mich aelmas , 11. தூயதிரு மைக்கேல் பெயரால் செப்டம்பர் 
29- இல் நடைபெறும் விழா ; ஆங்கில நாட்டிற் காலாண்டு 
வாடகைத் தவணை நாள் . 
Mick ey Mouse , 11. திரைப்படச் சித்திரக் கேலிநடிப்புப் பகு 
தியின் பெயர் ; ( படை . ) விமானத்திலிருந்து குண்டுகளை 
வீழ்த்தும் மின்பொறி . 
mick le , n . பெரிய அளவு ; a . மிகுதியான , பெரிய . 
mic ro- ampere , 11 . 

மின்விசையலகில் பத்து இலட்சத்தில் 
ஒரு கூறு . 
mic robe, 11. நுண்ணுயிர் , செடி நுண்மம் ; உயிர் நுண்மம் ; 

நோய் நுண்மம் . 
microcephal ic , 11 . இயல்புமீறிய மிகச் சிறு தலையர் ; a . 

இயல்புமீறிய மிகச் சிறு தலையினையுடைய . 
microceph alous , a . இயல்புமீறிய மிகச் சிறு தலையினை 

யுடைய , 
mic rocosm , n . அண்டத்தின் நுண்மாதிரிப் படிவமான பிண் 
டம் , மனித உயிர் ; பல பெருங்கூட்டுப் பெரும்பொருளின் 
மாதிரிப் பிண்ட நுட்பம் ; நுணுக்க மாதிரிப் படிவம் . 
microcos mic , a . அண்ட நுணுக்கமாகிய பிண்டஞ் சார்ந்த . 
mic rocoulomb , 11. மின்னோட்ட அளவலகின் பத்து இலட் 

சத்தில் ஒரு கூறு . 
mic rofar ad , 11. மின்காந்தப் பரும அளவலகின் பத்து 

இலட்சத்தில் ஒரு கூறு . 
mic rofilm , n . நுண் படத்தகடு , வேண்டும்பொழுது பெரி 

தாக்கக்கூடிய நுண்ணிய நிழற்படப் பதிவு . 
mic rogramme , 11. பதின்மான எடை யலகின் பத்து இலட் 
சத்தில் ஒரு கூறு . 


mic rohm , n . மின் தடையாற்றலலகின் பத்து இலட்சத்தில் 

ஒரு கூறு . 
microlith ic , a . சிறு கற்களால் கட்டப்பட்ட ; சிறு கற்க 

ளால் கட்டப்பட்ட நினைவுச் சின்னங்களையுடைய . 
mic rolitre , m . பதின்மான முகத்தலளவை அலகின் பத்து 

இலட்சத்தில் ஒரு கூறு . 
microl ogy , n . நுண் பொருளாராய்ச்சி ; சிறுதிறச் செய்தி 

களின் ஆராய்ச்சி ; மயிர் பிளப்பு வாதம் . 
microm eter , n . நுண்ணளவை மானி , நுண்பொருள்கள் 

தொலைகள் கோணங்களை அளந்துகாட்டுங் கருவி . 
micrometre , n . பதின்மான நீட்டலளவை அலகின் பத்து 

இலட்சத்தில் ஒரு கூறு . 
mic rometry , n . நுண்ணளவை , நுண்ணளவைமானியால் 

அளத்தல் . 
mic romillimetre, n . பதின்மான நீட்டலளவு நுட்பத்தில் 

பத்து இலட்சத்தில் ஒரு கூறு . 
mic ron , n . பதின்மான நீட்டலளவை அலகில் பத்து இலட் 

சத்தில் ஒரு கூறு . 
mic roorganism , n . நுண்ம உயிரினம் . 
mic rophone , n . ஒலிபெருக்கி ; நுண்ணொலிகளைத் திட்பப் 
படுத்தியும் ஒலிகளை மின்னலைகளாக்கியும் தொலைபேசி ஒலி 
பெருக்கிகளைச் செயற்படுத்துங் கருவி . 
microphot ograph , n . பெரிதாக்கப்பட்ட நுண்மெல் நிழற் 

படம் . 
mic rophyte , n . நுண்மச் செடியினம் , நுண்மம் . 
mic roscope , n . நுண்ணோக்காடி , பூதக்கண்ணாடி . 
microscop ic , microscop ical , a . நுண்ணோக்காடிக்குரிய ; 

நுண்ணோக்காடியின்றிப் புலப்படாத , மிக நுட்பமான . 
micros copy , n . நுண்ணோக்காடிப் பயனீடு , நுண்ணோக் 

காடியைப் பயன்படுத்துதல் . 
mic roseism , n . நில அதிர்ச்சியின் நுட்ப அலையதிர்வு . 
microseis mograph , 11. நில அதிர்ச்சி நுண் அலைகளையும் 

தொலை அதிர்ச்சி அலைகளையும் பதிவு செய்யுங் கருவி . 
mic rospore , n . சிறு நுண் சிதல்களையுடைய ஒட்டுணிக் 

காளான் வகை . 
mic rotome , 11. நுண்ணோக்காடிக்காகச் சிறு துண்டுகள் 

செதுக்குங் கருவி . 
mic rotone, 1. ( இசை . ) நுண் இடைக்கால அளவு . 
mic rovolt , 1. மின் இயக்க ஆற்றலலகின் பத்து இலட் 

சத்தில் ஒரு கூறு . 
mic rozyme , n . புளிப்பு நொதியிலுள்ள நுண்மம் . 
micturi tion , 11. அடிக்கடி சிறுநீர் கழிக்க 

விரும்பும் 
கோளாறு . 
நடு ; a . நடுவிலுள்ள ; இடைப்பட்ட ; இடை 

-நிலை 
இடைத்தரமான ; ( ஒலி . ) ஒலிவகையில் உயர்வு 
தாழ்வு ஆகிய இரு நிலைகளுக்கும் இடைப்பட்ட நடுநிலையில் 
தோன்றுகிற . 
mid - air , 11. நிலத்திலிருந்து சிறிது தொலைவான உயரம் ; 

வான்வழிப் பயண நடுவிடம் . 
mid day , 11. நண்பகல் ; a . நண்பகலுக்குரிய . 
midd en , 11 . 

எருமேடு ; குப்பைமேடு ; ( தொ . ) kitchen 
imidden , ஓடுகளும் எலும்புகளும் பெரிதும் அடங்கிய வர 
லாற்றுக்கு முற்பட்டகாலக் குப்பைகூளம் . 
middle, n. நடு ; நடுப்பகுதி ; இடையிடம் ; இடைப்பகுதி ; 
அரை , இடுப்பு ; செய்வினை - செயப்பாட்டுவினை ஆகிய இரண் 
டிற்கும் இடைப்பட்ட நடுவினை ; நடுத்தரக்குரல் ; a . நடுச் 
சார்ந்த ; இடைப்பட்ட ; இடைநிலையான ; சரி இடையான ; 
இடைக்காலத்துக்குரிய ; இடைப்பகுதியான ; இடையேயுள்ள ; 
இடையீடான ; செய்வினை - செயப்பாட்டுவினை ஆகிய இரண் 
டற்கும் இடைப்பட்ட தரமான ; உதைபந்து து வகையில் 
குறியெல்லை முன் பக்கத்திலிருந்து நடுவிடம் திருப்பு ; பொறி 


mid , 11 . 


யான ; 


5. உ 


634 
middleman 

mileage 
நுணுக்கத்துறையில் நடுவிடத்தில் வை ; ( கப் . ) நடுவே மடி ; mien , 11 , ( செய் . ) தோற்றம் , நடையுடை பாவனை , முகபாவம் . 
( தொ . ) in the middle of , இடையே , செயலிடையே ; middle 

miff , n . ( பே - வ . ) சிறுபூசல் ; வம்பு ; V. மகிழ்ச்சிகெடு ; 
age , இளமை.முதுமை இடைப்பட்ட வயது ; Middle Ages , 

சினங்கொள் . 
கி பி . 600-1500 வரையுள்ள வரலாற்றின் இடைநிலைக்காலம் ; 

கட்டுரை 
middle article , பத்திரிகைத்துறையில் அரசியல் 

might , n . வல்லமை , பேருடலாற்றல் , மன ஆற்றல் ; வலிமை ; 

மனத்திண்மை , துணிவாற்றல் ; ( தொ . ) with might and 
களுக்கும் மதிப்புரைகளுக்கும் இடையே அமையும் சுருங்கிய 
இலக்கியக் கட்டுரை ; middle class , நடுத்தர வகுப்பு ; middle 

main , முழு உடலாற்றலுடன் . 
course , middle way , இருதிசைக் கோடிகளும் இல்லாத இடை might , v. may என்பதன் இறந்தகாலம் . 
நிலை வழி ; Middle East , மேலைநாட்டினருக்கு அருகிலுள்ள might iness , 1. வல்லமைமிக்கநிலை ; பேராற்றல் ; பெருமை , 
வட ஆப்பிரிக்கா மேலை ஆசியாப் பகுதிகளையடுத்த கீழை 

பெருந்தகைமை ; பெரிய அளவு ; சிறப்புப்பட்டம் , பெருந் 
நாடுகள் ; Middle English , 1150-1500 ஆண்டுகளுக்கு இடைப் 

தகைப் பட்டம் . 
பட்ட கால ஆங்கிலமொழி ; Middle Kingdom , ( வர . ) சீனப் 
பேரரசு : middle term . { அள . ) முத்திற மெய்வரவில் தரவு 

might y , a . வல்லமைமிக்க , உடலாற்றல் சான்ற , துணிவாற் 

றல் வாய்ந்த ; திரண்ட , பருத்த ; ( பே - வ . ) பெரிய , மிகுதி 
வாசகங்கள் இரண்டுக்கும் பொதுவான சொல் ; middle 
passage , மேலை ஆப்பிரிக்காவுக்கும் மேலை இந்தியத்தீவுகளுக் 

யான ; adv . ( பே - வ . ) மிக . 
கும் இடைப்பட்ட கடல்வழிப் பயணம் ; middle watch , inignon , ( பிர . ) a . நொய்ம்மையான . 
நள்ளிரவு முதல் காலை 4 மணி வரையுள்ள காவல் தவணை ; 

mignonette , 11. நறுமண மலர்களையுடைய செடிவகை ; இம் 
principle of excluded middle , இரண்டிலொன்று உட்படும் மலர்களின் நிறம் , சாம்பற் பச்சைநிறம் ; பூவேலை ஆடை ; 
கட்டாயநிலை . 

நயமிக்க வலையாடை . 
mid dleman , n . தரகர் , அம்பணவர் , இடையீட்டாளர் ; 

migraine, ( பிர . ) n . கடுமையான ஒற்றைத்தலைவலி ; கற்பனைப் 
பொருள் தருபவர் பெறுபவர்களுக்கு இடைப்பட்ட வணிகர் புனைவு . 
mid dle - weight , n . இடைநிலை எடையாளர் , குத்துச் 

mig rant , 11. புலம்பெயர்கிற மனிதர் அல்லது விலங்கு ; a . 
சண்டைக்காரர்களிடையே 165 கல்லெடைக்கும் 154 கல் 

புலம்பெயர்கிற . 
லெடைக்கும் இடைப்பட்ட எடையுடையவர் . 

migrate , v . புலம்பெயர் ; இடம்பெயர் ; நாடுவிட்டு நாடு 
midd ling , a . இடைநிலைப்பட்ட ; மட்டமான நலமுடைய ; செல் ; பறவை - மீன் வகையில் பருவகாலங்களையொட்டி இட 
இரண்டாந்தரமான ; மட்டாக உடல் நலமுடைய ; ads . 

மாறிச்செல் . 
மட்டாக ; நடுஅளவாக . 

migra tion , n . புலம்பெயர்வு , இருப்பிடமாற்றம் ; 

நாடு 
midd lings , 11 . நடுத்தரப்பட்ட சரக்குகள் ; நடுத்தரமான 

பெயர்ச்சி ; திணைப்பெயர்வு , மண்டலப்பெயர்வு ; குழுப் 
கோதுமை மாவு ; மட்டான செறிவுடைய சுரங்கக் கலவை 

பெயர்ச்சி ; குடிபெயர்குழு . 
மண் . 

migrat or , n . புலம்பெயர்வோன் . 
midd y , n . = midshipman . 
midge, n . கொசுவினப் பூச்சிவகை ; குறுமனிதர் , குற்றுருவ 

mi gratory , a . புலம்பெயர்கிற ; புலம்பெயரும் வழக்கமுடைய ; 

நாடோடியாகத் திரிகிற . 
முடையவர் . 
midg et , n . குறளன் , வேடிக்கையாகக் காட்டப்படத்தக்க 

mika do , 11. ஜப்பானியப் பேரரசர் ; pl . mika dos . 
குள்ளன் ; நனி சிறுபொருள் . 

mike, 11. ( பே - வ . ) = microphone . 
midinette , ( பிர . ) n . பாரிஸ் நகரத்துக் கடைக்காரப் பெண் ; 

mil , 11. ஆயிரம் ; ( மரு . ) .061 கன அடி கொண்ட முகத்த 
துணிக்கடை அணங்கு . 

லளவு ; கம்பி முதலியவற்றின் விட்டத்தை அளப்பதற்கான . 
mid land , 11. நாட்டகம் ; நாட்டின் உட்பகுதி ; a . நாட்டின் அங்குலத்தில் ஆயிரத்திலொரு பங்குடைய அலகு ; ( தொ . ) 
உட்பகுதி சார்ந்த ; இங்கிலாந்தின் உள்நாட்டு மாவட்டங் per mil , ஆயிரத்துக்கு , ஒவ்வோர் ஆயிரத்துக்கும் . 
களுக்குரிய . 

mil age , n . கல்தொலை நீள அளவு ; கல்தொலைவுக்குப் பிடிக் 
Mid lands , n . pl . இங்கிலாந்தின் நடு மாவட்டங்கள் . 

குந் தூரம் . 
mid most , n . நேர்நடுவிடம் ; a . மையத்தில் மையமான , Milanese , 1. மிலான் நகரத்தவர் ; a . மிலான் நகரஞ் சார்ந்த ; 
உள் நடுவான . 

( தொ . ) the Milanese , பழைய மிலான் கோமகனாருக்குரிய 
mid night , 11. நள்ளிரவு , இரவு 12 மணி ; கூரிருட்டு . 

ஆட்சிப்பரப்பு . 
inid rash , n . ( எபிரேயம் ) யூத மறைப்பகுதிக்குரிய பண்டை milch , a . பால்தருகிற ; கறவைக்குரிய ; ( தொ . ) milch cow , 
உரைவிளக்கம் ; pl . mid rashim . 

கறவைப்பசு ; ஆதாயமூலம் எளிதில் பணம் கறக்கக்கூடிய 
mid rib , 11. இலையின் நடுநரம்பு . 

மனிதர் . 
mid riff , 11. உந்து சவ்வு , நெஞ்சுமேல் வயிறிடைப்பட்ட சவ்வு . mild , a . மென்னயமுள்ள , கனிவுடைய ; விதி-தண்டனை 
mid ship , n . கப்பல் இடைப்பகுதி ; படகின் இடைப்பகுதி . முதலியன வகையில் கடுமையாயிராத ; வானிலை வகையில் 
mid shipman , 11. கப்பல் நடுத்தரப் பணியாளர் . 

அமைதியாகவும் வெதுவெதுப்பாகவுமிருக்கிற ; மருந்து வகை 
mid ships , adv . = amidships . 

யில் மென்பதமாகச் செயற்படுகிற ; உணவு.புகையிலை முதலி 

வகையில் உறைப்பாயிராத , காரமிகுதியற்ற ; மது 
midst , 11. நடு , இடையில் அமைந்த நிலை ; ads . இடையில் ; 

வகையில் நறுமணம் நெடி ஊட்டப்பெறாத ; பழகிய , பயின்ற ; 
prep . ( செய் . ) இடையே ; ( தொ . ) in the midst of , இடையே , 
நடுவே , ஊடாக . 

உறுதியற்ற ; ஊக்கம் அல்லது உயிர்த்துடிப்புக்குறைந்த ; 

( தொ . ) mild steel , கரியம் குறைவாகவுள்ள எஃகு . 
mid summer , 11. நடுவேனில் , வேனிற்காலக் கதிரவன் கோடி 
நிலையடுத்த காலம் , ஜூன் 21 - ஆம் நாளையடுத்த பருவம் ; 

mil dew , 11. பூஞ்சணம் , பூஞ்சக்காளன் ; 3. பூஞ்சணம் 
( தொ . ) Midsummer day , ஜூன் 24 - ஆம் நாள் ; காலாண்டுத் 

பற்று , பூஞ்சணம் பற்றப்பெறு . 
தவணை நாள் ; midsummer madness , முழுப் பைத்தியம் . mile , 11. கல்தொலையளவு , கல்தொலை ; ஒரு மைலுக்கு மேற் 
mid wife , 11. பேறுகாலப் பணிமகள் , மருத்துவச்சி ; 

; pl . 

பட்ட தொலைவுக்கான பந்தயம் ; ( தொ . ) geographical mile , 
nid wives . } 

nautical mile , நிலவுலகைச் சுற்றியுள்ள பெரிய வட்டத்தின் 
mid wifery , 11. பேறுகால மருத்துவ உதவி ; பேறுகாலத் 

ஒரு கலை , 6080 அடி ; not 100 miles from , ( பே.வ.) மிக 
துணைமைக்கலை , பேறுகாலத்துணை ; பேறுகால மருத்துவ 

அண்மையில் . 
ஆய்வுத்துறை . 

mil eage , n . = milage . 


யன 


4 


வகை . 


635 
miler 

milligramme 
mil er , n . ( பே - வ . ) ஒரு கல் தொலை ஓட்டத்திற்கெனத் தனித் milk man , n . பால்காரன் , பால் விற்பவன் . 

தகுதியும் பயிற்சியும் பெற்றுள்ள மனிதர் அல்லது குதிரை . milk - powd er , 11. பால்பொடி , வறட்டுப்பால் , காய்ச்சி நீர் 
Mile sian , n . அயர்லாந்து நாட்டுக்காரர் ; a . அயர்லாந்து நீக்கப்பட்ட பால் . 
நாட்டைச் சார்ந்த . 

milk - run , 1. வழக்கமான விமான நடவடிக்கைச்சுற்று . 
mile stone , n . நாழிகைக்கல் , மைல் கல் ; வாழ்க்கையில் ஒரு milk - shake , n . பால்காடி , பருகுவதற்கென நறுமண 
கட்டம் ; திரும்புகட்ட நிகழ்ச்சி . 

மூட்டிக் குலுக்கப்பட்ட பால் ; பாலும் முட்டையும் சேர்ந்த 
mil foil , n . நெடிநாற்றமும் துவர்ப்புச் சுவையுமுள்ள இலை கலவை . 
யுதிராப் பூடு வகைகள் . 

milk sop , 11. எழுச்சியற்ற மனிதன் , ஊக்கம் அற்ற இளைஞன் , 
milliary , a . அளவில் அல்லது வடிவில் கூலவிதை போன்ற ; milk - tooth , 11. பாற்பல் , அரும்புப்பல் . 
( தொ . ) miliary fever , கூலவிதை வடிவக் கொப்புளங்களு 

milk walk , n . பால்காரன் திரியும் வட்டம் , பால்காரன் 
டன் மணல்வாரிபோன்ற பருக்கள் தோற்றுவிக்கிற காய்ச்சல் 

செல்லும் வழி . 

milk weed , 11. பால்போன்ற சாறுள்ள காட்டுச் செடிவகை . 
milieu , ( பிர . ) n . சூழ்நிலை , வாழ்க்கைச்சூழல் , சமுதாயச்சூழல் . 

milk - white, a . பால்போல் வெண்மையான . 
mil itant , a . பொருகிற , போரில் ஈடுபட்டுள்ள ; ஆன்மிகப் 
போராடுகிற . 

milk wort , n . பெண்களுக்குப் பால் சுரக்கும்படி செய்வ 
mil itarism , 11. படைத்துறைப்பண்பு முனைப்பு ; போர்வீரர் 

தாகக் கருதப்படும் செடி வகை . 
உணர்ச்சி , போர் மனப்பான்மை . 

mil ky , a . பாலுக்குரிய ; பால்போன்ற ; பால் கலந்த ; நீர்ம 

வகையில் கலங்கலான ; தெளிவாயிராத ; பெண் தன்மை 
mil itarist , 11 . படைத்துறை இயல் பயில்பவர் ; படைத் 

யுள்ள ; வலுவற்ற ; கோழையான ; வலுவின்மை காரன 
துறை எண்ணங்கள் மீதூரப்பெற்றவர் . 

மாக எதற்கும் சரியென்கிற ; ( தொ . ) Milky Way , வானகப் 
mil itary , 11. படை , படைப்பிரிவு ; போர்வீரர் தொகுதி , பால்வீதி மண்டலம் . 
போர்வீரர் அணி ; a . படைத்துறைக்குரிய ; போர் வீரர் 

mill , n . ஆலை ; மாவாலை ; மாவரைக்கும் ஏந்திரம் ; திரிகைப் 
களைச் சார்ந்த ; போர்வீரர்களுக்குகந்த ; போர்வீரர்களுக் 

பொறியமைவு ; செய்பொருள் வேலைமுறைகளுக்கான 
குரிய ; போர்வீரரால் நடத்தப்படுகிற ; ( தொ . ) military band , 

இயந்திரம் ; இயந்திரங்கள் பொருத்தப்பெற்றுள்ள கட்டிடம் ; 
படைத்துறைக் கூட்டிசை மேளம் ; military chest , படைத் 

குத்துச்சண்டை ; V. இழைகளை உள்மடித்துத் துணி முதலி 
துறைக் கருவூலம் ; military fever , குடற்காய்ச்சல் ; military 
testament , போர்வீரரது வாய்மொழி விருப்ப ஆவணம் ; 

யவற்றைக் கனமுள்ளதாக்கு ; கூலவகைகளை இயந்திரத்தி 

லிட்டு அரை ; இயந்திரத்திலிட்டு மாவு செய் ; அழுத்து ; 
the military , போர்வீரர் தொகுதி , படைத்தொகுதி . 

பொறிப்பிடு ; தகடாக அரை ; அரும்பு கட்டு , நாணயத்தின் 
militate , v . போரில் பங்கெடுத்துக்கொள் ; செய்திகள் 

விளிம்பில் பல்வெட்டு ; குடிதேறல் வகையினை நுரையுண் 
சான்று வகையில் எதிர்க்கும் ஆற்றல் பெற்றிரு ; ஒவ்வாதிரு . டாகும்படி அடி ; அடி , புடை , சண்டைடயிடு ; கால்நடை 
mili tia , 11. குடிப்படை ; ( வர . ) மாவட்ட ஆட்சேர்ப்பினால் அல்லது ஆட்கள் வகையில் கும்பலாகச் சுற்றிச் சுற்றிவரச் 
உருவாக்கப்பட்ட முற்காலப் பிரிட்டிஷ் படைத்துறையின் செய் ; ( தொ . ) go through the mill , பயிற்சிபெறு ; அனு 
கிளை ; ( வர . ) கட்டாயமாக ஆள் சேர்த்து 1939- இல் உருவாக் பவம் பெறு ; put through the mill , பயிற்சி பெறுவி ; அனு 
கப்பட்ட பிரிட்டிஷ் படை . 

பவத்திற்கு உட்படுத்து ; the mills of God grind slowly , 
mili tiaman , 1. குடிப்படையைச் சேர்ந்த வீரர் . 

தெய்வம் நின்று கொல்லும் , தீவினைப் பயன் நாட்பட்டுத்தான் 
milk , n . பால் ; மரப்பால் , பூண்டுகளிலிருந்து வடித்தபால் ; 

வந்தெய்தும் . 
செடிகளின் பால்போன்ற சாறு ; 3. பால் கற ; ஒருவரிட 

mill board , n . புத்தகக் கட்டிடத்துக்கான தாள் அட்டை . 
மிருந்து பணம் கற , ஒருவரைத் தன்னலத்திற்குப் பயன் mill - dam , 11. ஆலை அணை , ஓடையின் நீர் ஆலைக்குப் பயன் 
படுத்திக்கொள் ; சாறு இறக்கு ; பாம்பிலிருந்து நஞ்சு இறக்கு ; படும் பொருட்டு அதன் குறுக்கே கட்டப்படும் அணை . 
( தொ . ) condensed milk , கட்டிப்பால் ; உறைபால் ; milk and millenar ian , 11. இயேசுநாதரின் நல்லாயிர ஆண்டு ஆட்சியில் 
honey , இன்பநுகர்ச்சிக்கான பெருவளம் , தேனும் பாலும் வழிந் 

நம்பிக்கையுடையவர் ; a . நல்லாயிர ஆண்டுக்குரிய ; இயேசு 
தோடும் வளம் ; milk and water, பயனற்ற சொல் , நொய் 

நாதரின் நல்லாயிர ஆண்டு ஆட்சியில் நம்பிக்கையுடைய . 
தான பேச்சு ; வெறுப்பூட்டுகிற உணர்ச்சி ; milk fever , 

mill enary , n . ஆயிரம் ஆண்டுக்காலம் ; இயேசுநாதரின் நல் 
மகப்பேறுக்குப் பிறகு பெண்களுக்கு வரும் 

காய்ச்சல் ; 
milk for babes , எளிய வடிவத்திலுள்ள இலக்கியம்.அறிவுக் 

லாயிர ஆண்டு ஆட்சியில் நம்பிக்கையுடையவர் ; a . ஆயிரம் 

ஆண்டுக்குரிய ; இயேசுநாதரின் நல்லாயிர ஆண்டு ஆட்சி 
கோட்பாடு முதலியன ; milk of human kindness , மனிதப் 

சார்ந்த ; இயேசுநாதரின் நல்லாயிர ஆண்டு ஆட்சியில் நம் 
பண்பியலான இரக்கம்- கருணை ; milk of lime , நீரில் கரை 

பிக்கையுடைய . 
யாது நிற்கும் சுண்ண நீரகை ; milk of magnesia , நீரில் கரை 
யாது நிற்கும் வெளிம நீரகை ; milk of sulphur, கந்தகப் 

millenn ium , 11. ஆயிரம் ஆண்டுக்காலம் ; நிலவுலகில் இயேசு 
படிகம் ; milk pudding , பால் பிட்டு , அரிசி - சவ்வரிசி.மர 

நாதரின் நல்லாயிர ஆண்டு நேர் ஆட்சிக்காலம் ; பொன்னாள் ; 
வள்ளிக்கிழங்கு மாவு முதலியவற்றைப் பாலில் வேகவைத்துச் 

பொங்குமாவளம் நிலவுங் காலம் . 
செய்யப்படுங் களி ; milk the ram or bull , ஆகாத காரியத்தில் mill epede , n . மரவட்டை ; கடுந்தோடுடைய தென் அமெரிக்க 
இறங்கு ; no use crying over spilt milk , தீராப்பிழைக்கு விலங்கு வகை . 
வருந்திப் பயனில்லை , மீளா இழப்புக்கு வருந்திப் பயனில்லை . mill er , 11. ஆலையின் உரிமையாளர் ; ஆலைக் குத்தகைக்காரர் ; 
milk - and - wa ter , a . செறிவற்ற ; உறுதியற்ற ; சுவையில் ஆலைநடத்துபவர் ; வெள்ளைப்பூச்சி வகை ; உரத்த ஒலி 
லாத , உவர்ப்பான ; உணர்ச்சி தூண்டாத . 

யெழுப்பிப் பறக்கும் தவிட்டுச் சிவப்பு நிற வண்டு வகை ; 
milk - bar , n . பால்வகைப்பண்ட அருந்தகம் . 

( தொ . ) miller s thumb , நன்னீர்வாழும் சிறு மீன் வகை . 
milk - crust , n . குழந்தைக் கரப்பான் வகை . 

milles imal , n . ஆயிரத்தில் ஒரு கூறு ; a . ஆயிரத்தில் ஒரு 

கூறான ; ஆயிரக்கூற்றுமான மடங்கிய . 
milk - float , n . பால்வண்டி , பால் வழங்க தற்குப் பயன் 
படுத்தப்படும் தாழ்வான சிறுவண்டி . 

mill et , n . தினை , சாமை ; தினைச்செடியின் விதை . 
milk -leg, n . மகப்பேறுக்குப் பிறகு பெண்களுக்குக் காணும் 

mill et - grass , 11. அழகிய நீண்ட புல்வகை . 
கால் வீக்கம் . 

mill - hand , n . ஆலைத்தொழிலாளர் . 
milk maid , n . பால்காரி ; பாற்பண்ணையில் பால் கறக்கும் mill iard , n . நூறுகோடி . 
அல்லது பணிபுரியும் பெண் . 

mill igramme , n . கீழாயிரச்ரெடை . 


636 


millilitre 


minded 


mill ilitre , 11. பருமணலளவுக்கூறு , .061 கன அங்குல அளவு . 
mill imetre, 11. கீழாயிரக்கோல் , -0394 அங்குலம் . 
mill iner , 11. மகளிர் தொப்பி . தலைச்சீரா முதலியன செய்பவர் ; 
பெண்டிர் தொப்பி முதலியன செய்யும் மாது ; ( தொ . ) 
man milliner , சிறுதிற அலுவல்களில் சுறுசுறுப்பாக ஈடு 
படுபவர் . 
mill inery , 11. மகளிர் தொப்பி முதலிய சிறுதிற அணிமணி 

கள் ; பெண்டிர் அணிமணிச் செய்தொழில் . 
mill ing , 11. ஆலைத்தொழில் , அரைப்பு இயந்திரத்தொழில் ; 
அரைப்பு , கடும்பிழிவு ; கடுந்துயருழக்கச் செய்தல் ; இழை 
உள்மடித்துத் திண்ணிதாக்கல் ; நாணயம்- திருகாணித் 
தலைப்பு முதலியவற்றுக்குக் குறுக்குச் சால்வரியிடல் ; ( தொ . ) 
milling machine , உலோகத் தகடுகளில் பள்ளங்களை வெட்டு 
வதற்கான இயந்திரக்கருவி . 
mill ing - machine , 11. உலோகத்தகட்டில் வடுவரிசை துளை 

கள் இடுவதற்கான இயந்திரம் . 
mill ion , 1. பத்து இலட்சம் ; பத்து இலட்சம் எண்ணிக்கை 
யுள்ள பொருள்களின் தொகுதி ; ஆங்கில நாட்டுப் பத்து 
இலட்சம் பொற்காசுகளின் தொகுதி ; ( தொ . ) the million , 
மக்களிற் பெரும்பாலோர் . 
millionaire , 11 , கோடீசுவரர் , பெருஞ்செல்வர் . 
mill ipede , n . = millepede . 
mill -pond , 11. ஆலையைச் செலுத்துவதற்கான நீர்கொண்டி 
ருக்கும் குளம் ; ( பே - வ . ) அட்லாண்டிக் மாகடல் ; ( தொ . ) 
like 8 mill - pond , ஆலைச்சிறுகுளம் போன்று அமைதியான . 
mill -race , 11. ஆலைச்சக்கரத்தைச் செலுத்துகிற நீரோட்டம் . 
Mills bomb , 11. முட்டை வடிவக் கை வெடிகுண்டு . 
mill stone , n . ஏந்திரக் கற்களில் ஒன்று ; மிகப் பளுவான 
சுமை ; ( தொ . ) between upper and nether millstone , 
தவிர்க்க முடியாத நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு ; 
millstone grit , கெட்டியான மணற்கல் வகை ; nether 
millstone, ஏந்திரத்தின் அடிக்கல் ; கல்நெஞ்சம் ; see far into 
& millstone , மிகக் கண்டிப்பாயிரு . 
mill .wheel , n . ஆலையைச் செலுத்துவதற்கான நீரியங்கு 

சக்கரம் , 
mill wright , 11. ஆலைகளை அமைப்பவர் ; ஆலை அமைப்புத் 

திட்டமிடுபவர் . 
milor , milord , 11. பிரஞ்சு வழக்கில் ஆங்கில நாட்டுப் பெரு 

மகன் , பெருஞ் செல்வரான ஆங்கிலேயர் . 
mil reis , n . 4 ஷிலிங் 51 பென்னி மதிப்புள்ள முன்னாள் 

போர்ச்சுகீசியப் பொற்காசு . 
milt , n . ( உள் . ) மண்ணீரல் ; மீன் சினை ; U. பெண் மீன் 

வகையில் சினைப்படுத்து , கருவுயிர்க்கச் செய் . 
mil ter , n . இனப்பெருக்கப் பருவத்தில் ஆண்மீன் . 
Milton ic , a . ஆங்கில கவிஞரான மில்டனுக்குரிய ; மில்டன் 

நடையிலுள்ள . 
mime , 11. பண்டைய கிரேக்கர் அல்லது ரோமர் வழக்கில் அவி 
நயக்கூத்து ; அவிநயக்கூத்தாடி ; நகைவேழம்பர் ; கோமாளி; 
3. வாய்பேசாது அவிநயங்காட்டிக் கூத்தாடு . 
mim eograph , 11 , கையெழுத்துப்படியின் பலபடி எடுப்பதற் 
கான தகடு ஆக்க அமைவு ; U. படியாக்கத்தகடு செய்வதற் 
கான அமைவினால் படிகள் எடு , 
mimes is , 11. ( உயி . ) விலங்குடன் விலங்கு அல்லது பிற 

அஃறிணைப் பொருளுக்குள்ள புற ஒற்றுமை . 
mimet ic , 11. ஒப்புப் போலி நடிப்பாளர் , போலி நகை நடிப் 
பாளர் ; a . பிறிதுபோல் நடித்துக் காட்டுவதில் திறமை 
யுடைய ; பிறர் போல் போலிப் பாசாங்கு செய்கிற . 
mim ic , 11. பிறர்போல் நடித்துக் காட்டுவதில் திறமையுடை 
யவர் ; a . பிறர்போல் போலியாக நடிக்கக் கூடிய , போலி 
யான , பாசாங்கான ; U. போலியாக நடித்துக் கேலிசெய் , பிறர் 
போல் நடித்து நையாண்டி செய் . 


mim icked , 0. mimic என்பதன் இறந்தகால முடிவெச்ச 

வடிவம் . 
mim icking , 11. ஒப்புப்போலி நையாண்டி ; a . ஒப்புப்போலி 

நையாண்டி செய்கிற . 
mim icry , 11. நடையுடை தோற்ற ஒப்புப்போலி நடிப்பு ; 
ஒப்புப்போலி நையாண்டி ; ஒப்புப்போலிப் பொருள் ; ( உயி . ) 
ஒப்புப்போலிப் பண்பு , புறத்தோற்றத்தில் ஒரு விலங்கு 
மற்றொன்றை ஒத்திருத்தல் . 
mim iny -pim iny , a . நயநாகரிக மினுக்கம் வாய்ந்த , அளவு 

மீறி நாகரிகமுடைய ; திருத்தமும் தெளிவுமுடைய . 
mimos a , 11. தொட்டாற் சுருங்கி யை உள்ளடங்கிய துவரை 

இனக் குத்துச் செடிவகை . 
min a , 11. மலர்ச்செடி இனம் . 
min a , 1. நாலு பொன் மதிப்புடைய பண்டைய கிரேக்க 
நாணய வகை ; கிரேக்க எகிப்திய வழக்கில் எடை அளவுக் 
கூறு . 
min a , n . 

நாகணவாய்ப்புள் , சிட்டுக்குருவி இனத்தைச் 
சார்ந்த பறவை வகை . 
mina cious , a . அச்சுறுத்துகிற , கிலியூட்டுகிற . 
minar , ( அரா . ) 11. கலங்கரை விளக்கம் ; தூபி . 
min aret , n . பள்ளி வாயில் தூபி . 
min atory , a . அச்சுறுத்துகிற . 
mince , 11. கொத்திறைச்சி , குறுக அரிந்த கறித்துண்டு ; V. 
கொத்து , குறுக அரி ; மறைத்துப் பேசு , நயமாக மழுப்பு ; 
மென்னயத்துடன் கண்டி ; தளுக்காகப் பேசு ; மினுக்கி நட ; 
( தொ . ) mince matters , நயமாக மழுப்பிப் பேசு . 
mince meat , 11. உறையப்ப உள்ளீடான உலர்பழ வெல்லம் 
பாகடைக் கலவையுறை ; ( தொ . ) make mince meat of , 
ஆளை அழி ; வாதத்தைச் சிதை ; தோற்கடி . 
mince - pie , 11. உறையப்பம் , உலர்பழம் வெல்லம் பாகடை 

உறையிட்ட பண்ணிய வகை . 
min cing , n . மழுப்பல் ; தளுக்குப்பேச்சு ; மினுக்குநடை ; 
a . முழுதும் பேசாதடக்குகிற ; தளுக்காகப் பேசுகிற ; 
மினுக்கி நடக்கிற . 
Min cing Lane , n . தேயிலை முதலிய இறக்குமதிச் சரக்கு 

களின் மொத்த வாணிகக்களம் . 
mind , 11. உள்ளம் , மனம் ; உள்ளக்கருத்து ; கருத்து , எண் 
ணம் ; ஓர்மை , நினைவாற்றல் ; நினைவு ; உளநிலை , உணர்ச்சி ; 
உணர்வுநிலை , உணர்வு ; உயிர்நிலை , ஆன்மா , உயிர்க்கூறு ; 
விருப்பாற்றல் ; விருப்பம் ; சிந்தனையாற்றல் ; 

; சிந்தனை ; 
திட்ட ஆற்றல் ; திட்டமிடுபவர் ; ஆளும் ஆற்றலர் , ஆள் ; 
ஆளும் ஆற்றல் ; ப . மனத்துட் கொள் , ஓர் ; நினைவிற் 
கொள் ; கவனம் எடுத்துக்கொள் ; அக்கறை எடுத்துக்கொள் ; 
முனைந்து ஈடுபடு ; சட்டைசெய் , பொருட்படுத்து ; விழிப்பா 
யிரு ; பொறுப்பு மேற்கொள் ; கருத்துக்கொள்ளுவி ; ( தொ . ) 
be in two minds , மன உறுதிப்பாடின்றி இரு , கருத்தில் 
ஊசலாடு ; be of a mind , be of one mind , இணங்கு , உடன் 
படு , ஒத்துக்கொள் ; be of one s mind , கருத்துக்கு இணங்கு , 
கருத்து ஒருமைப்படு ; bring to mind , call to mind , நினைத் 
துப் பார் , நினைவுபடுத்திப்பார் ; give one s mind to , சிந்த 
னையை ஒருமுகப்படுத்திச் செலுத்து ; go out of mind , pass out 
of mind , மறதியுட்படு ; have a good mind , have a great 
mind , மிகுதியும் விரும்பு ; have half a mind , முனைத்த ஒரு 
சார் விருப்பம் கொள்ளு ; if you don t mind , உனக்குத் 
தடையேதும் இல்லாவிடில் ; keep in mind , நினைவில் வைத் 
துக்கொள் ; know one s own mind , முடிவை உருவாக்கி 
அதன்படி நட ; make up one s mind , ஒருநிலை துணி , முடிவு 
செய் ; mind s eye , நோக்கம் , மனப்பாங்கு ; never mind , 
அது கிடக்கட்டும் , அதுபற்றிக் கவலை வேண்டாம் ; set one s 
mind on , அடைவதற்கு மிக ஆவல்கொள் , பெறத்துடிப்புக் 
கொள் ; time out of mind , நினைவுக்கெட்டாத காலத்திலிருந்து . 
mind ed , a . செய்ய விருப்புடைய , மனப்பற்றுடைய ; குறிப் 
பிட்ட மனப்பாங்குடைய , இயல்புள்ள . 


637 


mindful 


Minorca fowl 


காக 


mind ful , a . சிந்தனையுள்ள , கவனமுள்ள , விழிப்புடைய . 
mind - stuff , n . ( மெய் . ) பருப்பொருளின் மூலமாகக் கருதப் 

படும் கடுநிலை நினைவியல் நுண் படிவம் . 
mine , 1. சுரங்கம் , உலோகம் - கனிப்பொருள் முதலியவற்றுக் 

அகழப்படும் குழி ; வெடிச்சுரங்கம் ; படைத்துறை 
அரண் சுரங்கம் வைப்பதற்குரிய மருந்து வைத்த கிடங்கு ; 
கடற்கண்ணி ; அகழ்பீரங்கி ; இரும்புக்கனிவளம் ;; மூல 
வளம் ; 5. நிலத்தில் தோண்டு ; நிலத்தின்கீழ் அகழ் ; 
சுருங்கை வழிசெய் ; சுரங்கவெடி வை ; கடற்கண்ணியிடு 
சுரங்கமகழ்ந்து வளமெடு ; கருப்பொருளுக்காக நிலமகழ் ; 
கீழறு , அடிப்படை சிதை ; அழிவுக்கு வழிகோலு . 
mine , pron . என்னுடையது , எனது ; a . எனக்குரிய , என் 

னுடைய . 
mine field , 11. சுரங்கப்பகுதி , சுரங்கங்களுள்ள இடம் , கட 
லில் அல்லது நிலத்தில் சுரங்கங்களுள்ள பகுதி ; உலோகம் 
விளைகளம் , சுரங்கவயல் . 
mine layer , n . கடற்கண்ணி பரப்பும் கப்பல் ; கடலில் சுரங்க 

வெடிபரப்பும் வானூர்தி . 
min er , n . சுரங்கத் தொழிலாளி ; சுரங்கவெடி பரப்பும் படை 

வீரர் . 
min eral , n . கனிப்பொருள் ; சுரங்கத்திலிருந்து கிடைக்கும் 
தாதுப்பொருள் ; உயிர்மச் சார்பற்ற பொருள்களின் வகை ; 
இயற்பொருள் , கருப்பொருள் ; உலோகத் தாது ; a . கனிப் 
பொருள் சார்ந்த ; சுரங்கத்திலிருந்து கிடைக்கிற ; இயற் 
பொருளான , உயிர்மச் சார்பற்று இயற்கையிலிருந்து கிடைக் 
கிற ; ( தொ . ) mineral jelly , செயற்கை நெய்க்களிம்பு , 
எண்ணெயிலிருந்து கிடைக்கும் களிம்புநெய் ; mineral 
kingdom, இயற்கையின் 

கனிப்பொருள் பெரும்பிரிவு ; 
mineral water, கனிச் சத்துக்கள் நிறைந்த இயற்கையான 

செயற்கையாகக் கனிச்சத்துக்களைக் கலந்த 
செயற்கைக் கனிச்சாத்துடைய குடிநீர்ம வகை . 
mineral ogy , n . கருப்பொருளியல் , கனிப்பொருள் இயல் . 
min erals , n . pl . செயற்கையாகச் செய்யப்பட்ட கனிச் சத் 
துடைய நீர் , செயற்கையாகக் கனிச்சத்துக் கலந்த குடி 
நீர்மம் . 
Minerv a , n . அறிவாற்றலுக்குரிய பண்டை ரோமரின் 
பெண் தெய்வம் ; ( தொ . ) Minerva press , ( வர . ) உணர்ச்சி 
யூட்டும் புதினங்களை 1800 - இல் வெளியிட்டு வந்த லண்டன் 
அச்சகம் , உணர்ச்சியூட்டும் புதின வெளியீட்டுத் தொகுதி . 
mine sweeper , n . கடற்கண்ணிவாரிக் கப்பல் . 
mine thrower , n . குறுகிய அகழ் பீரங்கி , 
min ever , n. 

ஆடைக்கான சடைக் கம்பளி 


நீர் ; 


நீர் ; 


min imal , a . மிகச் சிறிய ; மிகக் குறைந்த 
minimalist , 1. தற்காலிகமாகக் குறைந்த அளவை ஏற்றுக் 

கொள்ள இணங்குபவர் . 
min imize , U. கூடியவரை குறை , இயன்ற அளவு சிறிதாக்கு ; 

நுண் படித்திறப்படுத்து ; கீழ்ப்படிக்கு இறக்கு . 
min imum , 11. குறுமம் , மிகக் குறைந்த அளவு , குறைவெல்லை ; 
a . மிகக் குறைந்த , குறைவெல்லையான ; pl . min ima ; 

; 
( தொ . ) minimum thermometer , குறித்த காலத்தில் மிகக் 
குறைந்த தட்பவெப்பநிலையைத் தானே பதிவு செய்யும் தட்ப 
வெப்பமானி . 
min imus , n . பள்ளிகளில் ஒரே பெயருடைய இரு பிள்ளை 

களில் இளையவனைக் குறிக்குஞ் சொல் . 
min ing , n . சுரங்கவேலை , சுரங்கத்துறை ; a . சுரங்கத்துறை 

சார்ந்த . 
min ion , n . அன்புக்குரிய குழந்தை ; மனத்துக்குப் பிடித்த 
ஏவலர் ; செல்வமான விலங்கு ; ( அச்சு . ) எழுத்துச் சிற்றளவு 
வகை , மிகச் சிறு அச்செழுத்து ; ( தொ . ) minions of the law , 
சிறைக்காவலர் , ஊர்க்காவலர் . 
min ish , V. குறைபடு , ஆற்றல் முதலியவற்றில் குறைவாக்கு . 
min ister , n , செயலாற்றுப் பணியாளர் , செயலாளர் ; அமைச்சர் , 
மந்திரி ; அரசியல் தூதர் ; மதகுரு ; 3. தொண் டாற்று ; பணி 
செய் ; உதவியாயிரு ; துணையாய் உதவு ; கொடு , கொடுத்துதவு ; 
மருந்து வகையில் ஆதரவுடன் கொடு ; ( தொ . ) ministering 
angel , பிணியாளருக்குப் பணிபுரிபவள் , நோயாளியர் செவிலி . 
minister ial , a . சட்ட நிறைவேற்றம் சார்ந்த ; சட்ட நிறை 
வேற்ற உதவியான ; துணைமையான , கருவியான ; சமய குரு 
அல்லது அவருடைய ஊழியஞ் சார்ந்த ; அமைச்சர் சார்ந்த 
அமைச்சரவையினை ஆதரிக்கிற , 

ஆதரிக்கிற , அரசியல் ஆட்சிக்குழுச் 
சார்பான . 
minist erialist , n . நாளரசினை ஆதரிப்பவர் . 
ministra tion , n . சமயத் தொண்டாற்றுதல் ; பணி உதவி ; 

அளிப்பு தவி . 
min istry , n . அமைச்சர் தொழில் ; சமயகுருமார் தொகுதி ; 

அமைச்சர் குழாம் , அமைச்சரவை ; அரசியல் துறையரங்கம் . 
min ium , n . சாதிலிங்கம் , இலிங்கக்கல் , ஈயச் செந்தூரம் ; 

ஈயச் செந்தூரச் செந்நிறம் . 
min iver , n . = minever . 
mink , n . அரைகுறையாக நீரில் வாழும் கீரியின உயிர்வகை ; 

கீரியின வகையின் மென்மயிர்த்தோல் . 
minn esinger , n . செர்மனியில் 12-14 - ஆம் நூற்றாண்டு 

களில் நிலவிய உயர்குடிக் காதலுணர்ச்சிப் பாடகர் குழு . 
Minn ie , n . பதுங்குகுழிப் பீரங்கி . 
minn ow , n . நன்னீர் வாழ் சிறுமீன் வகை ; ( தொ . ) Triton 

among the minnows , சிறுமையாளர்களிடையே சிறப்பாளர் . 
Mino an , a . மைனாஸ் ( Minos ) என்ற அரசனின் பெயரால் 
வழங்கப்படும் கிரீட் ( Crete ) மாநிலத் தொல்பழங்கால நாக 

ரிகம் ( 3000-1500 கி . மு . ) சார்ந்த . 
min or , 11 . வயது வராதவர் , 21 அகவைக்குட்பட்டவர் ; 

இளம்படியர் ; சிறுதிறத்தார் ; சிறுதிறத்தது ; சிறுபடித் 
துறவி ; ( அள . ) சிறுபடிப்பதம் ; ( அள . ) சிறுபடி வாசகம் ; 
a . இளம்படியான ; சிற்றளவான ; ( இசை . ) அள விற் 
குறைந்த ; சிறுதிறத்துக்குரிய ; சிற்றியலான ; சிறுதிற 
மான , சில்லறையான ; சிறுபடியான ; ( தொ . ) conversation 
in & minor key , துயரார்ந்த உரையாடல் ; minor canon , 
திருக்கோயிலின் நாள் வழிபாட்டில் உதவி செய்யும் கிறித்தவ 
சமய குரு ; minor interval , ( இசை . ) குறைவான இடை 
நிறுத்தவேளை ; minor key , ( இசை . ) சுரவரிசையில் மூன்றி 
லொன்றான ஒலியெழுப்பும் திருகாணி ; minor premiss , 
( அள . ) முக்கூற்று முடிபின் சிறுபடி வாசகம் ; minor suit , 
சீட்டாட்டத்தில் சிறுபடிச் சீட்டு வரிசை ; minor term , 
( அள . ) முக்கூற்று முடிபின் சிறுபடிப்பதம் . 
Minorc a fowl , n . ஸ்பெயின் நாட்டிலிருந்து கொண்டு வரப் 
பட்ட கருநிறக் கோழிவகை . 


வினைமுறை 


வகை . 


ming le , U. கல , ஒன்றுபடு ; ஒன்று சேர் , கதம்பமாக்கு , 
min gy , a . ( பே - வ . ) கீழ்த்தரமான , கஞ்சத்தனமான . 
min iate , v . சாதிலிங்கத்தால் செந்நிறமாக்கு ; கையெழுத்துப் 

படிக்கு ஒண்ணிறமூட்டு . 
min iature, n . ஒண்ணிறமூட்டப்பட்ட கைவரைப்படம் ; 
நுணுக்க ஓவியம் ; தந்தம் அல்லது தோல்தாள் மீது சிற்றுரு 
வாகத் தீட்டப்பட்ட நுண்ணிய ஓவியப்பட்டம் ; நுணுக்க 
ஓவியக் கலை ; நுண்பதிப்பு , சிற்றுருவாக்கப்பட்ட மறுபடி 
வம் ; சில்காய்ச் சிற்றிலக்கச் சதுரங்க ஆட்டவகை ; a . நுண் 
பதிப்பான , நுண்ணளவில் காட்டப்பட்ட ; U. நுண்பதிப் 
பாக அல்லது நுண்ணளவில் காட்டு . 
min ify , v . சிற்றளவாக்கு ; குறுக்கிக் காட்டு ; முக்கியத் 

தைக் குறைத்துக் காட்டு . 
min ikin , n . குற்றுருவுயிர் , குற்றுருவினது ; a . குற்றுரு 

வான ; போலிப்பகட்டான , தளுக்கி நடக்கிற . 
min im , n . சுர அலகின் அரை ; கையெழுத்தின் செங்குத்துக் 
கீழ்க்கோடு ; நுண்ணுயிர் ; சிறுதிற உயிர் ; சிற்றினம் ; 
மடத்துச் சிறுதிறத் துறவிளைஞர் ; மடத்துச் சிறுதிறத் 
துறவுநங்கை ; மருந்து நீரளவை அலகின் அறுபதின் கூறு ; 
( மரு . ) எடைச் சிற்றலகு . 

81 


638 


misbeseem 


உரு 


minority 
mino rity , 11. இளம்படி நிலை ; வயதுவரா நிலை , இருபத்தொரு 
வயதுக்குக் குறைந்தநிலை ; வயதுவராப் பருவம் ; சிறு 
பான்மையான எண்ணிக்கை ; சிறுபான்மைப் பகுதி ; சிறு 
பான்மைக் கட்சி ; பாதியிற் குறைந்த எண் ; பெரும்பான் 
மைக் கட்சிக்கு எதிரான சிறுபான்மைக் கட்சியினர்கள் ; சிறு 
பான்மைக் கட்சியினர்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குகள் ; 
சிறுபான்மைக் கட்சியினரின் வாக்குக் குறைபாடு . 
Min otaur , The Minotaur , n . கிரேக்க புராண மரபில் 
அரைக்குமேலே மனிதனாகவும் அரையின் கீழே காளையாகவும் 
உள்ள அஞ்சுவரு வடிவம் . 
min ster , n . கிறித்தவ துறவிமடத் திருக்கோயில் ; பெரிய 

திருக்கோயில் ; முக்கிய திருக்கோயில் ; தலைத் திருக்கோயில் . 
min strel , n . பாணர் , நாடு சுற்றிப் பாடல்களை இயற்றிப் 
பாடி மகிழ்விப்பவர் ; ( வர . ) பாடகர் , கூத்தர் , பெருமக்க 
ளிடம் சென்று பாடிக் கூத்தாடி மகிழ்விப்பவர் . 
min strels , 11. pl . பாடற் குழுவினர் ; நீகிரோ இசைக்குழு 

வினர் . 
min strelsy , 11. பாணரின் பாடற்கலை ; இசைக்கலை ; பாணர் 

தொகுதி ; நாடோடிப் பாடகரின் பாடல் தொகுதி . 
mint , n . அக்கசாலை , நாணயக் கம்பட்டக்கூடம் ; புதுப் புனை 
வுக்குரிய மூல இடம் ; பெருஞ்செல்வம் ; 3. நாணயமடி ; 
முத்திரையிடு , புதுப்புனைவு செய் , புத்தாக்கம் செய் ; சொல் 
தொடர் முதலியவற்றைப் புதிதாக உருவாக்கு ; ( தொ . ) 
mint condition , mint state , புத்தம் புதியநிலை , புதுமைமாறா 
நிலை . 
mint , n . புதினா வகைக்கீரை ; ( தொ . ) mint sauce , வறுக் 
கப்பட்ட ஆட்டிறைச்சியோடு உண்ணப்படும் புளிக்காடியும் 
சர்க்கரையும் சேர்த்த நறுமணக் கொத்துக்கீரை உண்டிவகை . 
mint - mark , n . தம்பட்டச் சுவடு , நாணயத்தின் மீது பொறிக் 

கப்பட்ட அக்கசாலை அடையாளம் . 
mint - master , n . அக்கசாலை முதல்வர் . 
minuet , n . இருவர் நடனவகை ; இருவர் நடன இசை ; இரு 

வர் நடனச் சந்தமும் பாணியுங்கொண்ட பாட்டு வகை . 
min us , 11. கழித்தல் , குறைப்பு ; மறிநிலை அளவை , மறிநிலை 
எண் ; கழித்தற்குறி ; a . மறிநிலையான , எடுபட்ட , குறை 
பட்ட ; ( பே - வ . ) எடுபட்ட நிலையிலுள்ள , குறைபட்ட நிலையி 
லுள்ள ; prep . குறைக்கப்பட்டு , நீக்கப்பட்டு . 
minus cule , 11. சிற்றெழுத்து , கீழ்ப்படி வடிவ எழுத்து ; a . 
சிறிய ; 7 - ஆம் நூற்றாண்டில் வளர்ச்சியுற்ற விரைவரி வடி 
வத்தில் சிறிய தான . 
min ute , n . மணித்துளி , மணி நேரத்தின் அறுபதில் ஒரு 
கூறு ; சிறிதளவு நேரம் , குறுகிய வேளை , விரை சிறுபொழுது ; 
கணக்கான நேரம் , மயிரிழை பிழையாத கால எல்லை ; கலை , 
கோண அளவில் பாகையின் அறுபதில் ஒரு கூறு ; முதல் 
வரை எழுத்துப்படி , நிகழ்ச்சியேடு ; V. சரி நுட்பமான நேரம் 
பார் ; பத்திரம் திட்டப்பட்டி ஆகியவற்றை வரைந்துருவாக்கு ; 
நிகழ்ச்சி ஏட்டிற் பதிவு செய் ; ( தொ . ) minute down , குறித் 
துக்கொள் . 
minute " , a . மிகச்சிறிய , நுட்பமான ; மிகச் சிறுதிறமான , 

அற்பமான ; சரி நுட்பமான , அணுப்பிசகாத. 
min ute - book , 11. கூட்ட நடவடிக்கைச் சுருக்கக் குறிப்பேடு. 
min ute - gun , 11. கணத்துக்குக்கணம் சுடவல்ல பீரங்கி . 
min ute - hand , 11 , மணிப்பொறியின் நீண்ட முள் , நிமிடங் 

காட்டும் முள் . 
min utely , a . நிமிடந்தோறும் நிகழ்கிற . 
min utely , adv . சரி நுட்பமாய் , கூர்நோக்குடன் . 
min ute - man , n . ( வர . ) அமெரிக்கப் புரட்சிகால நாட்டுப் 

படைவீரன் . 
min utes , 11. 11. நிகழ்ச்சியேடு , கூட்ட நடவடிக்கைச் சுருக்கக் 

குறிப்பு . 
minu tiae , 11. pl . சில்லறை நுணுக்க விவரங்கள் ; சரி நுட்ப 
விவரங்கள் ; sing . minu tia , 


minx , n. சிறுக்கி , தளுக்கி . 
mi ocene, n . ( மண் . ) புத்துயிரூழியின் முற்பிரிவின் மூன் 
றாங்காற் கூறு ; a . புத்துயிரூழியின் முற்பிரிவின் மூன்றாங் 
காலுக்குரிய . 
mir , 11. ருசிய நாட்டுப்புற ஊர்ச் சமுதாயம் . 
mi racle, 11. தெய்விக அரு நிகழ்ச்சி , அற்புதம் ; வியத்தகு 
நிகழ்ச்சி ; குறிப்பிடத்தக்க செயல் ; அருஞ் செய்தி ; வியத் 
தக்க பண்புச் சின்னம் ; ( தொ . ) miracle play , இயேசுநாத 
ரின் வாழ்க்கை நாடகம் ; திருத்தொண்டர்களின் வாழ்க்கை 
நிகழ்ச்சி நாடகம் ; to a miracle , வியக்கத்தக்க முறையில் 
சிறப்பாக . 
mirac ulous , a . வியக்கத்தக்க , இயற்கை கடந்த , தெய்விக 

அரு நிகழ்வான . 
mirage , n . காட்சி மாயம் ; கானல் நீர் , பேய்த்தேர் ; 

பொய்த் தோற்றம் . 
mire , 11. சதுப்புநிலம் , சேறு ; தூசி , அழுக்கு ; 3. சேற்றில் 
அமிழ்த்து ; இக்கட்டுக்களில் தொல்லைகளில் சிக்கவை ; 
கறைப்படுத்து ; மாசு சிதறித்தெளி ; தூய்மை கெடு ; 
பழித்துரை ; ( தொ . ) find oneself in the mire , stick in the 
mire , இக்கட்டுக்களில் அகப்பட்டுக்கொள் , துன்பங்களுள் 
ஆழ் . 
mi rror , n . உருப்பளிங்கு , முகம்பார்க்குங் கண்ணாடி ; உண் 
மையை எடுத்துக்காட்டுவது ; பொருளின் மெய்யான விவர 
விளக்கம் ; 3. கண்ணாடிபோல் நிழலிட்டுக்காட்டு ; 
எடுத்துக்காட்டு . 
mirth , n . களிப்பு , மகிழ்ச்சி , நகைப்பு , சிரிப்பு , வேடிக்கை , 
ஆரவார இன்பப் பொழுதுபோக்கு ; களியாட்டம் , கொண் 
டாட்டம் . 
mirth ful, a . மகிழ்ச்சி நிரம்பிய ; உவகையளிக்கிற ; களி 

கிளர்ச்சி வாய்ந்த ; களிப்புமிக்க . 
mir y , a . சேறான ; இழிந்த . 
mir za , ( பெர் . ) n . இளங்கோ, அரசிளஞ்செல்வர் பட்டம் ; 

கோமான் , பணித்தலைவர் புலவோர்க்குரிய பட்டம் . 
misadven ture, 1. அவகேடு ; கெடுநிகழ்ச்சி , இடையூறு , 
பேரிடர்ப்பாடு ; தற்செயற் கொலைநேர்ச்சி ; ( தொ . ) 
homicide by misadventure, ( சட் . ) தற்செயல் நிகழ்ச்சியால் 
நேர்ந்த ஆட்கொலை . 
misalli ance , 11 . தகுதிப்பொருத்தமற்ற தொடர்புறவு ; 

பொருந்தாத் திருமணம் . 
mis anthrope , 11. மனித இனத்தை வெறுப்பவர் , மனித சமு 

தாயத்தை வெறுத்தொதுக்கி வாழ்பவர் . 
misanthrop ic, misanthrop ical , a . மனித இனத்தை 

வெறுக்கிற ; மனித இனத்தில் நம்பிக்கையற்ற . 
misan thropist , n . = misanthrope . 
misan thropy , n . மனித இன வெறுப்பு, மனித இனம்பற்றிய 

நம்பிக்கைக் கேடு . 
misapplica tion , 11. கெடுவழக்கு , தவறான காரியத்துக்கு 

வழங்குதல் ; நிதியைத் தவறாகப் பயன்படுத்துதல் . 
misapply , ப . தவறாகச் செயற்படுத்து , தவறாக வழங்கு . 
misapprehend , . தவறாகப் புரிந்து கொள் , தப்பெண்ணம் 

கொள் . 
misapprop riate, v . உரிமையின்றிப் பணம் கையாடு , பண 

மோசடி செய் . 
misbecome , v . தகுதிக்கு ஏற்காததாயிரு, ஒவ்வாததாயிரு . 
misbegott en , a . நெறிதவறிப்பிறந்த , முறைகேடாகப் பிறந்த . 
misbehave , 0. நெறிதவறி நட , தகுதியற்ற தன்மையில் 

நட . 
misbehav iour , 11. தவறான நடத்தை . 
misbelief , n . தவறான 

நம்பிக்கை ; பொய்யான 
கொள்கை . 
misbeseem , 3. பொருத்தமற்றதாயிரு , தகவற்றதாயிரு . 


சமய 


ஆளைக் 


639 
miscalculate 

mishnic 
miscal culate, v . தவறாகக் கணக்கிடு ; விளைவுகளைத் தவறாக misdemean ant , n . குற்றக்கைதி , தவறான நடத்தையுடைய 
மதிப்பிடு . 

வராகத் தண்டிக்கப்பட்டவர் ; குற்றவாளி , நெறிதவறிய 
miscalcula tion , n . தவறான மதிப்பீடு . 

குற்றஞ் செய்தவர் . 
miscall , ப . தவறான பெயரால் கூப்பிடு ; தவறாகப் பெயரிட் 

misdemean our , n . ( சட் . ) தவறான நடத்தை ; சிறுகுற்றம் ; 
டழை ; ( பே - வ . ) திட்டு . 

சட்டப்படி குற்றஞ் சாட்டக்கூடிய தீச்செயல் . 

misdirect , u. 
misca rriage, n . கெடுமுடிவு ; தோல்வி ; காலமல்லாப் 

தவறான வழியிற் செலுத்து ; 

கெடுநெறிப்படுத்து ; அடியை இலக்குத் தவறி இயக்கு . 
பிள்ளைப்பேறு , கருச்சிதைவு ; நீதிமுறைச் சீர்குலைவு , நீதி 
வழங்குதலில் தவறுதல் ; கடித வழங்கீட்டில் ஒழுங்குக்கேடு , misdo ing , n . குற்றம் , தவறு . 
சேரிடம் சேராமல் தவறுகை . 

misdoubt , . ஐயுறு , ஐயப்பாடு கொள் ; நம்பிக்கை கொள்ளா 

திரு ; அவநம்பிக்கையுறு . 
misca rry , . தோல்வியடை ; கருச்சிதைவுறு ; உரியகாலத் 
துக்கு முன் கரு வெளியேறப்பெறு ; கடிதவகையில் சேரிடம் mise , n . ( வர . ) உடன்பாட்டு ஒப்பந்தம் ; ( தொ . ) Mise of 
செல்லாமல் தவறு . 

Lewes, இங்கிலாந்தில் 1264 - இல் மூன்றாம் ஹென்றி அரச 

னுக்கும் பெருமக்களுக்கும் இடையே நிகழ்ந்த உரிமை ஒப் 
miscas ting , n . கணக்குவகையில் தவறான கூட்டல் ; நடிகர் 

பந்தம் . 
கள் வகையில் உறுப்பினர் பொருத்தக்கேடு . 
miscegena tion , 1. இனக்கலப்பு , நீகிரோவர் வெள்ளையர் 

mise ent scene , ( பிர . ) n . நடிக்கப்பட்ட நாடகத்தின் காட்சித் 

திரை முதலிய உடைமைகள் , நிகழ்ச்சியின் சூழ்நிலைகள் . 
பாலினக்கலப்பு . 

mis er 1 , 1. கஞ்சன் , இவறன்மாலையன் , உலோபி ; பேராசை 
miscellan ea , n . இலக்கியக் கதம்பம் . 

உடையவன் . 
miscellan eous , a . சில்லறையான ; பல்பொருள் கலவையான , 

mis er , 11. கிணறு தோண்டுவதற்கான துளையிடும் கருவி . 
பல்கூட்டான ; பல ஆட்கள் வகையில் பல்வேறு வகைப்பட்ட 
இயல்புகளையுடைய . 

mis erable , a . துயர்மிகுந்த ; மகிழ்ச்சியற்ற ; அவப்பேறான ; 
mis cellany , n . கலவை , கதம்பம் ; ஆய்வுக்கட்டுரைகளின் 

இரங்கத்தக்க ; வெறுக்கத்தக்க , தாழ்வான , இழிந்த ; கஞ்சத் 
தொகுதி ஏடு ; ஆய்வுக்கட்டுரைத் தொகுப்பு . 

தனமான ; ஏழ்மையான . 
mischance , n . நேர்வுக்கேடு , கெடுநேர்வு , அவப்பேறு ; தீய 

miserer e, ( ல . ) 11 . விவிலிய நூலில் ஐம்பத்தொன்றாவது 
நிகழ்ச்சி ; இடையூறு . 

கீதம் ; மன்னிப்புக் கோரும் இரங்கற்பாடல் . 
mis chief , n . குறும்பு , குழந்தைகளின் விளையாட்டு நச்ச mise ricord , n . சலுகைக்கூடம் , கட்டுப்பாடுகள் தளர்த்தப் 
ரிப்பு ; தொல்லை , தொந்தரவு ; நையாண்டி , கேலி , வசை ; 

படுவதற்குரிய துறவிமட அறை ; மென்கூர் உடைவாள் , 
வன்மம் , பகைமை ; பொல்லாங்கு , தீங்கு ; கேடு , ஊறுபாடு ; வேதனை நீக்கி உயிர்போக்குவதெனக் கருதப்பட்ட குத்து 
பிணக்கு , பொல்லாப்பு : ( தொ . ) do one a mischief , காயப் வாள் ; சாய்மடியிருக்கை , திருக்கோயிலில் நிற்கும்போதும் 
படுத்து ; கேடுசூழ் ; கொல் ; make mischief , முரண்பாடு 

சார்பளிப்பதற்காக மறிநிலையில் மடக்குடைய இருக்கை . 
ஏற்படும்படி செய் , ஒற்றுமை கெடும்படி செய் . 

mis er ] y , a . கஞ்சனை ஒத்த ; இவறலுடைய , பிசுணித்தன 
mis chievous , a . தீங்கான விளைவுகளுள்ள , குறும்புவாய்ந்த ; 

மான . 
விளையாட்டுத்தனமான ; நையாண்டி செய்கிற ; தொந்தரவு mis ery , n . இடும்பை , ஆழ்துயர் நிலை , அவலநிலை , இரங்கத் 
கொடுக்கின்ற . 

தக்க சூழல் ; கையாறு ; சீட்டாட்டத்தில் எந்தப் பிடியும் 
mis cible , a . கலக்கக்கூடிய . 

பிடிப்பதில்லை என்ற அறிவிப்பு . 
misconceive , 0. தவறான கருத்துக்கொள் ; தவறாகப் புரிந்து 

misfeas ance , n . ( சட் . ) நெறிதிறம்பல் , சட்டப்படியான 
கொள் . 

அதிகாரத்தைத் தவறாகப் பயன்படுத்துதல் . 
misconcep tion , n . தவறான கருத்து , தப்பெண்ணம் . 

misfire , 11. விசைத் தவறு , பீரங்கி உந்துவண்டி ஆகியவற்றில் 
miscon duct , n . தவறான நடத்தை ; ஒழுக்கக்கேடு ; கூடா 

பொறியின் செயலிழப்பு ; V. பீரங்கி -உந்துவண்டி ஆகியவற் 
ஒழுக்கம் , பிறர்மனை நயப்பு ; மேலாட்சிச் சீர்கேடு . 

றின் வகையில் இயங்கத்தவறு , விசையிழந்துபோ . 
misconstruc tion , 11. தவறாகப் பொருள்கோடல் . 

misfit , 11. பொருத்தமின்மை ; இசைவுப்பொருத்தமற்றது . 

உடை முதலியவற்றின் வகையில் ஏறுமாறானது ; இடத் 
miscon strue , V. தவறாகப் புரிந்துகொள் , தவறாகப் பொருள் 
கொள் ; பிழைபட உணர் ; திரித்துணர் . 

துக்கு ஏலா தவர் . 
misfort une , 11. அவப்பேறு ; வாய்ப்புக்கேடு , 

வாய்ப்புக்கேடு , இன்னல் , 
miscount , n . எண்ணிக்கைத்தவறு ; தவறான வாக்கெண் 

இடையூறு , இடர்ப்பாடு . 
ணிக்கை ; 3. தவறாக எண்ணு ; வாக்குகளைத் தவறாக 
எண்ணு ; தவறாகப் பொருள்களை மதிப்பிடு . 

misgive , v . ஐயங்கொள்ளுவி , நம்பிக்கையிழக்கச் செய் ; 

அச்சங் கொள்ளுவி . 
mis creant , 11. போக்கிரி , வீணன் ; கயவன் , ஒழுக்கங் 
கெட்டவன் , இழிந்தவன் ; பாசண்டன் , முரண்சமயக்கோட் 

misgiv ing, 11. அவநம்பிக்கை உணர்ச்சி , ஐயுறவுணர்ச்சி , 
பாடுடையவன் ; a . இழிந்த , சீர்கெட்ட ; ஒழுக்கக்கேடான ; 

அச்ச உணர்வு . 
முரண்சமயக்கோட்பாடுடைய . 

misgo vern , U. மோசமாக ஆட்சிசெய் . 
miscreat ed , a . கெடுபடைப்பான , சீர்கேடாக உருவாக்கப் 

misguide , v . தப்புவழிச் செலுத்து ; தவறான கருத்துக் 
பட்ட . 

கொள்ளுவி ; தவறாக நடக்கும்படி செய் . 
mis - cue , n . மேசைக்கோற் பந்தாட்டத்தில் பந்தின் குறிதவ 

mishan dle , U. தவறாகக் கையாடு , முரட்டுத்தனமாகக் 
றுகை ; 3. மேசைக்கோற் பந்தாட்டத்தில் பந்தின் குறிதவறு . கையாளு , தீங்கான தன்மையில் நடத்து . 
misdate , ப . தவறான தேதியிடு . 

mishap , n . அவப்பேறான தற்செயல் இடர் , வாய்ப்புக்கேடு , 
misdeal , n . சீட்டாட்டத்தில் தவறான சீட்டுப்பங்கீடு ; 0 . 

எதிர்பாரா இடையூறு . 
சீட்டாட்டத்தில் சீட்டுக்களைப் பங்கீடு செய்வதில் தவறு 

mishear , . தவறாகக்கேள் , அரைகுறையாகக்கேள் . 
செய் . 

mis hit , 1. தவறான அடி , பிழைபட்ட அடி ; U. பந்தைத் 
misdeed , n . குற்றச்செயல் ; தவறு ; தீச்செயல் , பழிச்செயல் , 

தவறாக அடி . 
குற்றம் . 

mish mash , n . தாறுமாறான கலவை . 
misdeem , V. ( செய் . ) தவறான கருத்துக்கொள் ; ஒன்றை 

mish na , mish nah , 11. யூதவேதக் கட்டளைத்தொகுதி 
வேறொன்றாகத் தவறாகக்கொள் ; தவறாக முடிவுசெய் . 

mish nic , a . யூதவேதக் கட்டளைத் தொகுதி சார்ந்த . 


n . 


640 
misinform 

mistletoe 
misinform , . தவறான செய்தி தெரிவி , மெய்ம்மை பிழை miss al , 11. கிறித்தவ ஆண்டு வழிபாட்டுத் திருமுறை ஏடு ; 
பட உரை ; தகவல் திரித்துக்கூறு ; தப்புவழி காட்டு . 

ஒண்ணிற ஒப்பனைவாய்ந்த ரோமன் கத்தோலிக்க வழிபாட் 

டுப் புத்தகம் . 
misinterp ret , v. தவறாகப் பொருள் விளக்கு ; தவறாகப் 
பொருள்கொள் ; தவறாக உய்த்துணர் . 

miss el , miss el - thrush , 11 . புல்லுருவிக் கொட்டைகளை 

உணவாகக்கொள்ளும் இன்னிசைப் பறவை வகை . 
misjudge , . தவறாகத்துணி ; தவறாக மதிப்பிடு , தவறான 
கருத்துக்கொள் . 

mis -shap en , a . வடிவமைதியற்ற , அருவருப்பான வடிவ 

முடைய , அழகற்ற . 
mislay , ப . தவறான இடத்தில் வை ; வைத்த இடத்தை மற . 

miss ile , 1. எறிபடை , ஏவுகணை ; a . இயந்திரத்திலிருந்து 
mislead , ப . தப்புவழி காட்டு ; தவறான தூண்டுதலளி , நெறி 

எறிவதற்குரிய ; துப்பாக்கியிலிருந்து வேட்டு விடுவதற்குரிய . 
தவறுவி ; தவறான எண்ணம் தோற்றுவி . 

miss ing , a . 

காணப்படாத ; தேவைப்படுகின்ற ; இடத்தி 
mislike , U. வெறு , 

லில்லாத ; ( தொ . ) missing link , விட்ட கண்ணி , தொடரின் 
misman age , . தவறாக நடத்து , திறமையற்ற தன்மையில் இடையிணைப்புக்குரிய கூறு ; ( வில . ) மனிதனுக்கும் மனிதக் 
செயலாற்று ; காரியத்தைக் கெடு. 

குரங்குக்கும் இடையிணைப்பாயிருந்ததாகக் கருதப்படும் 
misname , 0. தவறான பெயரால் அழை ; பொருத்தமற்ற 

இடையினம் ; the missing , காணப்படாத படைவீரர்கள் , 
பெயரிடு , பொருந்தாப் பெயரிட்டழை . 

கொல்லப்பட்டவர்கள்-காயமடைந்தவர்கள் என்று அறியா 
misnom er , 

மல் காணாமற்போன படைவீரர்கள் . 
தவறான சொல்வழக்கு , தவறாக வழங்கும் 
பெயர் . 

mi ssion , n . தூதுக்குழு ; சமயப்பரப்புக்குழு ; சமயப்பரப்புத் 
misog amist , 11. திருமண வெறுப்பாளர் . 

துறை ; சமயப்பரப்புக் களம் ; சமயப்பரப்புப் பயிற்சிமுறை : 

மேற்கொண்ட பணி ; குறிக்கொண்ட அரசியல் செயல் 
misog amy , n . திருமண வெறுப்பு . 

முறைத்திட்டம் ; குறிக்கோள் பணித்திட்டம் ; வாழ்க்கைப் 
misog ynist , n . பெண்ணின வெறுப்பாளர் . 

பணித்திட்டம் ; இறையருட் கட்டளைப்பணி . 
misol ogist , 11. பகுத்தறிவை வெறுப்பவர் , கல்வியறிவை 

mi ssionary , n . சமயப்பரப்பாளர் ; சமயப்பரப்பூழியர் ; சம 
வெறுப்பவர் . 

யப் பணியிற் செல்பவர் ; நீதித்துணைவர் , குற்றவாளிகளை 
misol ogy , 1. ஆராய்ச்சியறிவின்மீது வெறுப்பு , கல்வியறிவு அல்லது மனுவர்களை வழிப்படுத்தி உதவி செய்வதற்கான 
வெறுப்பு . 

காவல் நீதிமன்றத்தொடர்புடைய பணியாளர் ; a . சமயப் 
misone ism , 11 , புதுமை வெறுப்பு . 

பரப்புப் பணி அமைப்பைச் சார்ந்த , சமயப்பரப்புப் பணி 
misone ist , 1. புதுமை வெறுப்பாளர் . 

அமைப்போடு தொடர்புகொண்ட . 
mis pickel , 11. உள்ளியக் கந்தகைத் தாளகம் . 

mi ssionary - box , 11. சமயப்பணி அமைப்புக்கான 

நன் 

கொடைப்பெட்டி . 
misplace , . தவறான இடத்தில் வை ; தவறானவரிடத்தில் 
கொடுத்து வை ; அன்பு - நம்பிக்கை முதலியற்றைத் தகுதியற்ற 

mi ssioner , n . சமயப்பரப்பாளர் , சமயப்பணி அமைப்பு 
வரிடம் வைத்திரு ; சொல் - செயல் முதலியவற்றை இடம் - காலத் 

ஊழியர் ; திருக்கோயில் ஆட்சிவட்டாரச் சமயப்பணி அமைப் 
தகுதிகருதாது பயன்படுத்து . 

புப் பொறுப்பாளர் . 
misprint , 11. அச்சுப்பிழை ; V. பிழையாக அச்சிடு . 

miss is , n . = mistress . 
mispri sion , n . ( சட் . ) சதித்திட்டத் தகவல் தெரிவியாக் 

miss ive , n . மடல் ; பணிமுறை முடங்கல் ; சமயவட்டத் 
குற்றம் . 

தேர்வுமுடிவு பற்றிய அரசர் நிருபம் ; a . சமயவட்டத் 
misprize , U. ஏளனஞ் செய் ; மதிக்கத்தவறு , பாராட்டாதிரு. 

தெரிவுபற்றி வட்டக்கழகத் தலைவர்க்கு அரசனால் அனுப்பப் 

பட்ட ; ( தொ . ) letter missive, letters missive , சமயவட்டத் 
mispronounce , . தவறாக ஒலி , பிழைபட உச்சரி . 

தேர்வுமுடிவு பற்றிய திருவோலை . 
misguote , ப . தவறாக மேற்கோள் காட்டு , மேற்கோளைப் mis - spell , . தவறாக எழுத்துக்கூட்டு. 
பிழைபட எடுத்துக்கூறு . 

mis - spend , U. தவறாகச் செலவுசெய் , வீண் செலவுசெய் . 
misread , v . தவறாகப்படி , தவறாகப் புரிந்துகொள் . 

mis - state , ப . தவறாகக்கூறு , பிழைபடக்கூறு. 
misrepresent , v. தவறாக எடுத்துரை , திரித்துக்காட்டு , miss us , n . = mistress . 
தவறுபடக்காட்டு , பொய் விவரம் அளி . 

miss y , 11. கன்னியைப் பற்றிய செல்ல வழக்கான விளிக் 
misrule , 11. ஆட்சிக்கேடு ,, மோசமான ஆட்சி , கொடுங் குறிப்பு . 
கோன்மை ; ( தொ . ) Abbot of Misrule , Lord of Misrule, mist , 11. மூடுபனி ; பார்வையை மறைக்கும் படலம் ; 
Master of Misrule , ( வர . ) கிறிஸ்துமஸ் திருவிழாக் களியாட் மூடுபனி போன்று மறை ; மூடுபனி போன்று மறைப்புறு ; 
டக் கூத்துக்களின் தலைவர் . 

( தொ . ) Scotch mist, ஸ்காத்லாந்து மலைகளில் அடிக்கடி 
miss 1, 11. குறி பிழைப்பு ; தப்பவிடுகை ; வழு , சறுக்கல் ; சிறு பெய்கிற நுண் துளித் தூறல் . 
தோல்வி ; கையிழப்பு , செயல்தவறு ; 3. இலக்குத் தவறு ; mistake , n. 

தவறு , குற்றம் ; தப்பெண்ணம் ; 

தவறான 
தப்பவிடு , தவறவிடு ; தவிர் , செய்யாதுவிடு ; கையிழ ; பொருள்கோள் ; V. தவறாகப் பொருள்கொள் , தவறாகக் கருது ; 
வழுக்கு , சறுக்கு ; இல்லாக்குறை உணர் ; சிறுபிழையால் மாறாகக் கருது ; ஒன்றை மற்றொன்றாகத் திரித்துணர் ; ஒரு 
தோல்வியணைக்க நேர் ; ( தொ . ) give a miss, மேசைக்கோற் வரை மற்றொருவராக மாறுபடக் கருதிக்கொள் ; தவறுசெய் ; 
பந்தாட்டத்தில் பந்தை வேண்டுமென்றே அடிக்காமல் இருந்த தவறான மதிப்பீட்டுக்கு ஆட்படுத்து . 
இடத்தில் இருக்கவிடு ; give something a miss , தவிர் , 
விலக்கு , புறக்கணி , விட்டுவிடு ; கைவிடு ; miss fire, பீரங்கி 

inistake n , a . தவறாகக் கொள்ளப்பட்ட . 
துப்பாக்கி வகையில் இயங்கத் தவறு ; நோக்கம் நிறைவேறப் 

mis ter , 11 . 

( சு - வ . Mr. ) திருவாளர் , பட்டம்பதவியற்ற 
பெறாமல் தோல்வியுறு ; miss out , எழுதுவதிலும் படிப்பதி 

பொதுநிலை ஆள் சுட்டு 

விளிக்குறிப்பு ; பெயர்முன் 
லும் இடையேயுள்ள பகுதியை விட்டுவிடு ; miss stays , 

சுட்டு விளிக்குறிப்பு ; பதவிப் பெயர்முன் சுட்டுவிளிக்குறிப்பு ; 
( கப் . ) பாலக்கயிறுகள் ஒன்றிலிருந்து மற்றொன்றிற்குத் தாவு 

கணவன் நிலைச்சுட்டு ; 3. திருவாளர் என்று குறிப்பிட்டு 
வதில் இடையே தவறு ; miss the bus , உந்துவண்டி தவற 

அழை . 
விடு ; கிடைத்த வாய்ப்பினை இழ . 

mis tigris , n . சீட்டாட்ட வகையில் வெறுஞ்சீட்டு . 
கன்னியின் பெயர்ச்சுட்டு அடை மொழி ; சிறுமி , 

mistime , v . காலம் தவறிக்கூறு , பருவம் தவறிச் செய் . 
சிறு பெண் , பள்ளிப்பெண் . 

mis tletoe , 1. புல்லுருவி , 


miss , 

, 


1 . 


641 


mistral 


mob 


கை 


, 


பல 


mis tral , 1. நிலநடுக்கடற் பகுதியின் குளிர்பருவ வடமேற்குக் 

காற்று . 
mistranslate , . தவறாக மொழிபெயர் . 
mistreat , ப . தவறாக நடத்து ; மோசமாக நடத்து . 
mis tress , 1. முதல்வி ; தலைவி ; குடும்பத்தலைவி ; அரண் 
மனைத் தனியரங்கத் தலைவி ; முழுநிறைத் தன்னாண்மையுடை 
யவர் ; ஆட்சிவலவர் ; அறிவனுபவ நிறைவுடையவர் ; ஆடவர் 
காதற்பரிவுக்குரிய அணங்கு ; காமக்கிழத்தி , மனைவியாக 
உடனுறை வாழ்க்கை நடத்துபவள் ; பள்ளி ஆசிரியை ; 
பாட ஆசிரியை ; கலைத்துறை ஆசிரியை ; திருவாட்டி , மண 
மான பெண்டிர் சுட்டுவிளிக்குறிப்பு அடைமொழி ; ( சு . வ . 
Mrs. ) ( தொ . ) Mistress of the Robes , அரண்மனை ஆடை 
யணியரங்கத் தலைமைப் பெருமாட்டி . 
mistri al , n . முறைதவறிய வழக்கு விசாரணை . 
mistrust , n . நம்பிக்கையின்மை , அவநம்பிக்கை ; 
W. அவ 

நம்பிக்கை கொள் , ஐயப்படு . 
mis ty , a . மூடுபனி சார்ந்த , மூடுபனி சூழ்ந்த ; உருவகையில் 
தெளிவில்லாத ; விளங்காத , புரியாத , ஐயத்துக்கிடமான , 
தெளிவற்ற . 
misunderstand , ப . தவறாகப் பொருள்கொள் ; சொற்களை 

அல்லது செயல்களைப் பிழைபடப் புரிந்துகொள் . 
misunderstand ing, n . தவறான பொருள்கோள் ; தப் 

பெண்ணம் , நட்பிடைப் பிணக்கு . 
misuse , 1. கெடுவழக்கு , தவறான பயனீடு ; தவறான நோக்கங் 
களுக்கும் பயன்படுத்துகை ; ப . தவறாக வழங்கு , தவறான 
முறையில் பயன்படுத்து , தவறான நோக்கத்திற்குப் பயன் 
படுத்து ; மோசமாக நடத்து . 
mite , n . சிறு செப்புக்காசு ; பிளாண்டர்ஸ் ( Flanders ) 
நிலத்தின் பழைய சிறு செப்புத்துட்டு ; ( பே - வ . ) ஆங்கில 
நாட்டு அரைக்காசு ; நன்கொடையில் சிறு துணைக்கூறு ; 
சிறுதுகள் ; தூசு ; சிறிதளவு ; சிறுபொருள் ; மதலை , 
குழந்தை ; சிறுபூச்சி வகை . 
Mith ra , Mith ras , 11. பண்டைப் பாரசிகச் சமய மரபில் 

கடவுள் ; பகலவன் , செங்கதிர்த்தெய்வம் . 
mithrid atize , U. சிறிதுசிறிதாக நஞ்சுண்டு நச்சுக் காப்பீடு 

செய்துகொள் . 
mit igate , V. 

மட்டுப்படுத்து , தணி , அமைதிப்படுத்து ; 
நோவாற்று ; தண்டனையின் கடுமையைக் குறை . 
mitos is , n . ( உயி . ) உயிர்மப் பிளவியக்கம் , உயிரணு நுண் 

ணிய இழைகளாகப் பிரியும் செய்கை . 
mitrailleuse , 1. பல்குழல் பீரங்கி வகை , ஒரேகாலத்தில் 
அல்லது ஒன்றன் பின்னொன்றாகத் தொடர்ந்து சுடும் பல 
குழல்களுள்ள பீரங்கி . 
mit ral , 11. நெஞ்சுப்பையின் சவ்வடைப்புக்களில் ஒன்று ; a , 
மாவட்டச் சமயமுதல்வரின் தொப்பி சார்ந்த ; மாவட்டச் 
சமய முதல்வரின் தொப்பிபோன்ற ; ( தொ . ) mitral valve , 
நெஞ்சுப்பையின் அடைப்புக்களில் ஒன்று . 
mi tre , n . மாவட்டச் சமய முதல்வரின் நீண்ட நடுப்பிள 
வுடைய தொப்பி ; 

3. மாவட்டச் 

சமயமுதல்வருக்குரிய 
தொப்பி அணிவி ; மாவட்டச் சமயமுதல்வர் பதவி அளி . 
mi tre , 1. மரத்துண்டுகளின் செங்கோண இணைப்பு ; அரைச் 
செங்கோணம் , 45 பாகையுள்ள கோணம் ; 5. துண்டுகளின் 
இணைவாயின் சாய்வு 45 பாகை கோணம் படும்படியாக 
இணை ; முனைகளுக்கு 45 பாகைக் கோணச் சாய்வு தளங் கொடு . 
mi tre - block , mi tre - board , mi tre - box , 11. மரத்தைக் 
குறிப்பிட்ட கோணத்தில் அறுப்பதற்கு இரம்பத்துக்குத் 
துணைசெய்யும் அமைவு . 
mi tre - wheels , n . pl . சாய் பற்சக்கரங்கள் , ஊடச்சுக்கு 

45 பாகைச் சாய்வாக உள்ள பற்களையுடைய சக்கரங்கள் . 
mi tring - machine , n . மர முனைக்கு 45 பாகைச் சாய்வு 
கொடுப்பதற்கான இயந்திரம் . 


mitt , n . அடிக்கையுறை , விரல்களை விட்டுவிட்டு கையினையும் 
மணிக்கட்டினையும் மூடுவதற்காக மகளிர் அணியும் பின்னல் 
கையுறை . 
mitt en , n . ஓரக்கையுறை , அடிக்கைக்கும் பெருவிரலுக்கும் 
மட்டும் காப்பளிக்கும் 

வேலிசெப்பனிடுவோரின் கையுறை 
வகை ; ( தொ . ) get the mitten , காதலர் வகையில் 
துறக்கப்பெறு ; பதவி முதலியவற்றினின்றும் நீக்கப்பெறு ; 
give the mitten , காதலரைக் கைதுறந்துவிடு . 
mitt imus . m . சிறை சேர்ப்பாணை , சிறைக்கு அனுப்புவதற் 

கான ஆணை ; ( பே - வ . ) பதவியினின்று நீக்கம் . 
mix , V. கலந்திணைவி , சேர்த்திணை , ஒன்றாகக் கூட்டு ; கலவை 
யாக்கு ; மருந்து கல ; கலப்புறு , கூடு , இணை , ஒன்றுசேர் ; 
கூடியுறவாடு ; கலக்கவிடு ; கலந்து குழப்பமுண்டுபண்ணு ; 
இனக்கலப்புச் செய் ; இனக்கலப்புறு ; திரைப்படத்துறையில் 
இருபட வரிசைகளை ஒன்றுபட இணை ; ( தொ . ) be mixed up , 
தொடர்பில் மாட்டிக்கொண்டிரு, சிக்கிக் கொண்டிரு ; mix up , 
நன்றாகக் கலக்கு ; மனத்தில் ஒன்றுபடக் குழப்பு ; mix well , 
ஒத்துப்போ. 
mixed ,, 

a . கலப்பான ஈரினமான ; பல்வகையான , வெவ் 
வேறு இயல்புகள் இணைந்த ; கூறுகள் கலந்துள்ள ; 
கூட்டவகையில் பொறுக்கியெடுக்கப்படாத ; சந்தேகப் பேர் 
வழிகள் கொண்ட ; ( பே - வ . ) மனங்குழம்பிய , தடுமாற்ற 
முற்ற ; ஆண்பெண் இருபாலாருக்குமான ; ( தொ . ) mixed 
mathematics , கலவைக் கணக்கியல் , பயன்படு கணக்கியல் . 
mix en , n . ( பே - வ . ) எருமேடு , உரக்குவியல் . 
mix er , n . கலப்பவர் ; கலப்பதற்கான கருவி ; கலக்க உதவும் 
பொருள் ; கலக்கவிடும் பொருள் ; பொருள்களைக் கலப்பதற் 
கான கலம் ; எத்தகையவர்களோடும் எளிதாகப் பழகுபவர் ; 
குரலிசைவமைவு , பேசும் படங்கள் எடுக்கையில் வெவ்வேறுறு 
ஒலிகள் இணைவதை நெறிப்படுத்துவதற்கான 
அமைவு ; 
( தொ . ) bad mixer , ( பே - வ . ) மற்றவர்களுடன் ஒத்துப் 
போகாதவர் ; 

good raixer , ( பே - வ . ) மற்றவர்களோடு 
ஒத்துப்போகிறவர் . 
mix ture, n . கலப்பு , தனிப்பண்புமாறா இயற்கூட்டு ; கலவை ; 
கலக்கப்பட்ட பொருள் ; மருந்துக்கூட்டு ; உள்வெப்பாலையில் 
வெடிக்கும் ஆற்றலாக உள்ள காற்றுடன் கலந்த ஆவி 
எண்ணெய் . 
miz en , n. = mizzen . 
Miz pah , n . விடைபெறு வாசகம் ; ( தொ . ) Mizpah ring , 

காதற் சின்னக் கணையாழி. 
mizz en , n . பின்புறக் கப்பற்பாய் ; ( தொ . ) mizzen yard , 

பின்புறக் கப்பற் பாய்மர விட்டம் . 
mizz en - mast , n . பின்கோடிக் கப்பற்பாய்மரம் . 
mizz en - sail , 11. = mizzen .. 
miz zle , n . மழைத்தூறல் ; U. மழை தூறு . 
mnemon ic , n . நினைவூட்டு வாசகம் ; a . நினைவிருத்தற்குத் 

துணை செய்கிற . 
mnemon ics , n . pl . நினைவாற்றல் பேணுங்கலை ; நினை 

விருத்தும் ஆற்றலைப் பெருக்குவதற்கான முறை . 
mnemotech nic , a . நினைவிருத்தற்குத் துணைசெய்கிற . 
ninemotech ny , n . = mnemonics . 
mo a , 11. மரபற்றுப்போன நியூசிலந்து நாட்டுப் பெரும்பறவை 


மா 


வகை . 


பேசு ; 


moan , 11. முனக்கம் , புலப்பம் , வேதனைக்குரல் ; II . ஏங்கு , 
இரங்கியழு ; புலம்பிக்கொண்டே 

கருதி வருந்து ; 
நினைந்து புலம்பு . 
moat , 11. அகழ் , அரண்சூழ் கிடங்கு ; 3. அகழெனச் சூழ் . 
mob , n . மக்கட்கும்பல் ; கொந்தளிக்குங் கூட்டம் , கலகக் 
கும்பல் ; கீழ்மக்கள் வகுப்பு ; கீழினம் ; பலவகை மக்கள் திரள் ; 
0. திரண்டு நெருங்கித்தாக்கு , ஆரவாரித்துச் சூழ் , திரண் 
டெழுந்து தொல்லைகொடு ; கும்பலாகத்திரளு ; ( தொ . ) mob 
law , பெருவாரியான மக்களின் வன்செயல்முறை ; swell mob 
நாகரிகமாக உடுத்தியுள்ள முடிச்சுமாறித் திருடர் கும்பு . 


642 
mob -cap 

modulate 
mob - cap , n . மகளிர் தலைமுழுவதையும் மூடும் மனையகக் யாகச் செயலாற்று ; காட்சி மாதிரியான உருநிலைப்படிவங் 
குல்லாய்வகை . 

கொள் ; ( தொ . ) The New Model , ( வர . ) இங்கிலாந்தில் 
mob ile , a . இயங்குகிற ; அசையக்கூடிய ; நிலையாகப் 

உள்நாட்டுப் போர்க்காலத்தில் ( 1644-45 - இல் ) மாமன்றப் 
பொருத்தப் பெற்றிராத ; தங்குதடையற்று அசைவதற்குரிய ; படையினைத் திருத்தியமைப்பதற்காக வகுக்கப்பட்ட திட்டம் ; 
மிக எளிதில் மனம் மாறு தலடைகிற ; படைப்பகுதி வகையில் working model , இயங்கு மாதிரிப்படிவம் , இயந்திரத்தைப் 
எளிதில் இடம் விட்டு இடம் பெயரக்கூடிய . 

போலவே இயங்கிக்காட்டுகிற உருப்படிவம் . 
mobil ity , n . அசையும் தன்மை ; எளிதில் இயங்கும் தன்மை ; mod ena, n . திண்சிவப்பு நிறம் . 
இடம் பெயர்வாற்றல் . 

mod erate , n . மிதவாதி , அரசியலில் மட்டியலான கொள்கை 
mob ilize , U. அசையும்படி செய் , புடைபெயர்வி ; புழக்கத் உடையவர் ; a . மட்டான , மிதமான , முனைத்த நிலைகளைத் 
துக்குக் கொண்டு வா ; படைதிரட்டு ; போருக்கெனப் படை தவிர்க்கிற ; நடையில் அளவோடிருக்கிற ; பேச்சில் மட்டள 
களை ஆயத்தமாக்கு . 

வான ; உருவில் நடுத்தரமான ; பண்பில் இடைநிலைப்பட்ட ; 
moboc racy , n . கும்பலாட்சி , கும்பலாதிக்கம் . 

U. மட்டாக்கு ; முனைப்புத்தணி , அடக்கு ; சீற்றம்.புயல் 
mocc asin , n . பதனிட்ட மான்தோல் செருப்பு வகை . 

முதலியவற்றில் கடுமையைக் குறைத்துக்கொள் ; சரிமட் 

டாக்குநராகச் செயலாற்று ; சமநிலைப்படுத்தும் பொறியாகச் 
mo cha , 

1 . மணிக்கல் வகை . 

செயற்படு ; ( தொ . ) moderate price , மிதவிலை . 
mo cha , Mocha coffee , n . மிகநேர்த்தியான காப்பி . 

modera tion , 11. மட்டியல் நிலை ; முனைப்பின்மை ; நடுநிலைத் 
mock , n . ஏளனம் , நையாண்டி ; ஏளனச்செயல் ; ஏளனத்துக் 

தன்மை ; சீராக்குதல் ; தணிப்பு , அடக்கம் ; ( தொ . ) 
குரியது ; நகையாடத்தக்கது : போலி ; கேலி ; இகழ்ச்சி ; a . 

in moderation , மட்டாக , மிதமான அளவுக்கு , நிதானமாக . 
நையாண்டிப் போலியான ; பாசாங்கான ; 3. ஏளனத்துக்கு 
ஆளாக்கு ; ஏளன நையாண்டி செய் ; கிண்டல் செய் ; போலி 

modera tions , n . pl . ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழக இளங் 
செய்து நகையாடு ; நடிப்புப் போலிசெய் ; போலி நடிப்பு 

கலைஞர் ( B. A. ) பட்டத்துக்கான முதல் பொதுத்தேர்வு . 
நடித்துக்காட்டு ; நங்கு காட்டு , நடித்துக்காட்டிக் கேலிக்கு mod erator , 1. இடையீட்டாளர் ; நடுவர் ; தலைமை அலு 
ஆளாக்கு ; எதிர்த்துக் கேலி நகையாடு ; ஏய்த்துக் கொக்கரி ; வலர் ; பல்கலைக்கழகங்களில் இளம் புலமைப் பட்டத்துக் 
அலைக்கழிப்பூட்டு ; ( தொ . ) mock duck , mock goose , வாத் கான முதல் தேர்வினைக் கண்காணிக்கும் அலுவலர் ; கேம் 
திறைச்சிபோல் தோன்றும் வண்ணம் சமைக்கப்படும் பன்றி பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சிறப்புத்தேர்வு நடத்தும் தலைவர் ; 
இறைச்சி ; mock inoon , திங்களின் அகல்வட்டத்தில் ஒளி கிறித்தவக் கிளைச்சமயத் திருச்சபை மாற்றங்களில் தலைமை 
காலும் பகுதி ; mock sun , ஞாயிற்று அகல்வட்டத்தில் வகிப்பவர் ; ( தொ . ) moderator lamp , எண்ணெய் ஒழுக்கினை 
காணும் புள்ளிவட்டம் ; mock turtle soup , ஆமை இறைச்சிக் ஒழுங்குபடுத்துவதற்கான அமைவுடன்கூடிய விளக்கு . 
குழம்புபோல் தோன்றும் வண்ணம் சமைக்கப்படும் கன்றின் 

mod ern , n . தற்காலத்தவர் ; a . தற்காலத்திய ; அண்மைக் 
தலையிறைச்சிக் குழம்பு . 

காலத்துக்குரிய , புது நாகரிகப் பண்பாடு வாய்ந்த ; புதுப் 
mock ery , n . இகழ்ச்சி , ஏளனம் ; அவமதிப்பு , நிந்தை ; பாணியில் அமைந்த ; பழங்காலத்ததாயிராத ; ( தொ . ) 
ஏளனத்துக்குரிய பொருள் ; 

பொருள் ; இகழ்வதற்கான வாய்ப்பு : modern school , தற்காலத்திய மொழிகள் கற்பிக்கப்படும் 
போலி மாதிரிப்படிவம் ; கேலிக்கிடமான வெற்றுச்செயல் , பள்ளி ; modern side , தற்கால மொழிகள் போதனைப்பிரிவு . 
அவமதிப்பான வீண்செயல் . 

mod ernism , n . புதுமைப்பாங்கு ; புதுக்கருத்துக் கோட் 
mock - hero ic , n . வீரகாவிய நடையின் நையாண்டிப்போலி ; பாடு முறை ; தற்காலப் பாணி , தற்கால வழிமுறை ; சமய 
a . வீரகாவிய நடையின் நையாண்டிப் போலியான . 

நம்பிக்கைத்துறையில் புது மனப்பான்மை ; சொல்தொடர் 
mock ing - bird , n . பிற பறவைகளைப்போல் ஒலியெழுப்பும் 

வகையில் தற்காலத்திய வழக்காறு . 
அமெரிக்க பாடும் பறவை வகை . 

mod ernize , v . தற்கால வழக்குக்கேற்றதாக்கு . 
mock - up , n . செய்யக்கருதியுள்ள இயந்திரத்தின் தோற்றத் mod est , a . தன்னடக்கமுடைய ; பணிவுநயம் வாய்ந்த ; 
தைக் காட்டும் மாதிரிப்படிவம் ; இயந்திரப் பகுதியின் 

கூச்சமுடைய , பெண்கள் வகையில் நாணமுடைய ; பணி 
மாதிரிப்படிவம் . 

வடக்கமுள்ள ; நடைத் தூய்மையுடைய ; மட்டியலான ; 
mod al , a . முறைக்குரிய , வகைதுறை சார்ந்த ; ( இலக் . ) வரம்பு மீறாத , கட்டுப்பட்ட ; அளவான ; ஆரவாரமற்ற , 
வினைச்சொல்லின் பாங்கியல் சார்ந்த ; இடைச்சொல் வகையில் எளிய . 
வரைமுறை குறிக்கிற ; ( தொ . ) modal legacy , பயன்படுத்தப் 

mod esty , n . நாணம் ; தன்னடக்கம் ; பணிவு நயம் ; பெண்டிர் 
படவேண்டிய முறைபற்றிய குறிப்புக்களுடன்கூடிய இறுதி ஆடையின் கீழ்க்கழுத்தைச் சிறிதே மூடியுள்ள பின்னல் 
விருப்ப ஆவணம் ; modal proposition , ( அள . ) பயனிலைப் வேலைப்பாட்டுத் துகில் . 
பொருளுக்குத் தனிமுறை எல்லைவரையறை செய்யும் கருத்து 

mod icum , 11. சிறிதளவு , துணுக்கு . 
வாசகம் . 

modifica tion , n . மாற்றியமைத்தல் ; உருத்திரிபு , - உரு 
mode , n . முறை , செயல்வகை ; வழக்கம் , வழக்காற்றிலுள்ள 
பாணி ; காலப்பாங்கு ; ( இசை . ) சுரவரிசைத்திட்டம் ; ( அள . ) 

மாற்றம் ; சிறு வேறுபாடு , மாறுபாட்டின் சிறுவிளைவு ; 
கருத்து வாசகத்தின் பயனிலைப்பொருள் எல்லை வரையறை 

திருத்தமைவு ; திருந்திய நிலை ; திருந்திய உருவம் ; ( உயி . ) 

சூழ்நிலை காரணமாக இலைவகைகளில் தோன்றும் சிறுதிற 
யுடைய தன்மை . 

மாறுதல் . 
mod el , n . உருப்படிவம் , மாதிரிச்சட்டம் ; முன்மாதிரி 
எடுத்துக்காட்டு , நிறையுயர் மாதிரியானது , பின்பற்றத்தக்க 

mod ify , U. முனைப்பழி ; கடுமையைக்குறை ; விசைதணி ; 
நிறைசால்பாளர் ; மூலமுதல் , முன்னோடி உருமா திரி ; கட்டளை 

மட்டுப்படுத்து ; ஒருசார் மாறுபாடு செய் ; சிறிது மாற்றியமை ; 
மாதிரி ; கலைஞர்க்கு உருமாதிரியாயமைபவர் ; சரி எதிர் 

( இலக் . ) சொற்பொருள் வரையறு ; அக ஒத்திசைவுத் திறன் 

விளைவாகச் சொல்லின் உயிரொலியில் திரிபு உண்டுபண்ணு . 
!.டிவம் ; சிற்றுருமாதிரிப்படிவம் ; அளவொவ்வாது 
ஒத்தபடிவம் ; ஆக்கப்பொருள் மாறுபட்ட முற்படிவம் ; 

modill ion , 11. ( க - க . ) கொரிந்திய ( Corinthian ) பாணி எழு 
மாதிரிப் பொம்மையுரு , அறுவைக்கடைகளில் ஆடையணி 

தகத்தைத் தாங்கும் ஒப்பனை முட்டு . 
மணிகள் இட்டு விளம்பரப்படுத்தப்படுவதற்குரிய உடை 

mod ish , a . நாகரிகமான , புதுப்பாங்கான . 
தாங்கியுரு ; முன் மாதிரியான ; பின்பற்றத்தக்க ; 

modiste , 

1 . 

உடை தைப்பவர் . 
பார்த்துப் பின்பற்றி இயற்றுவதற்குரிய ; பார்த்துத் தீட்டு mod ulate , v . ஒழுங்குபடுத்து , சரிப்படுத்து ; இசைவி ; குரலை 
வதற்குரிய ; V. படிவம் உருவாக்கு ; கட்டளைப்படுத்து , ஏற்றியிறக்கிப் பேசு ; ( இசை . ) சுரபேதம் பண்ணு , இசைத் 
ஆவண முதலியவற்றிற்கு உரிய உருவங் கொடு ; முன்மாதிரி தாழ் மாற்று ; வானொலியில் அலையகல அதிர்வுகளைப் பிற 
யாகக்கொள் ; பார்த்து உருச்சமை ; ஓவியரின் காட்சி மாதிரி அதிர்வுகள் மூலம் மாற்றியமை . 


உரு 


a . 


643 


modulation 


momentous 


mole , n . 


எலி ; 


கான 


modula tion , n . ( இசை . ) தான நிலை , வலிவும் மெலிவும் 
சமனும் என்று சொல்லப்படும் இசைக்கூறுபாடு ; வானொலி 
அலையகல அதிர்வு மாற்றமைப்பு . 
mod ulator , n . ஒழுங்குபடுத்துபவர் ; சரிப்படுத்தும் பொருள் ; 
வானொலி வகையில் தானநிலையை உண்டுபண்ணுதற்கான 
பொறியமைவு ; இசைத்துறையில் பயன்படுத்தப்படும் விளக் 
கக் குறியீட்டுப்படம் . 
mod ule , 1. அளப்பதற்கான அலகு ; ( க - க . ) சிற்ப அளவு , 
தகவுப் பொருத்தங்களைத் தெரிவிப்பதற்கான நீட்டலளவை 
அலகு . 
mod ulus , n . நிலை தகவு , மடக்கைகளின் வகைமாற்றத்துக் 

நிலையான வாய்ப்பாடு ; உறுதகவு , ஆற்றலுக்கும் 
அதன் உடல்சார்ந்த விளைவுக்கும் இடையேயுள்ள நிலையான 
தொடர்பளவு ; pl . mod uli . 
mod us , n . முறை ; பதின்கூற்றுவரிக் கீடாகச் செலுத்தப் 
படும் தொகை ; pl . mo di ; ( தொ . ) modus operandi, 
( ல . ) செயல்வகை ; modus vivendi , ( ல . ) வாழும் வகை , 
வாதமுடிவு எதிர்நோக்கி ஏற்படும் தற்கால சமரச ஏற்பாடு . 
mofette, ( பிர . ) 1. நச்சுவளி வெளிப்படுத்தும் நிலவெடிப்பு ; 

நில நச்சுவளி வெளிப்பாடு . 
mofuss il , ( இ . ) n . நாட்டுப்புறம் , தலைநகரத்தினின்றும் தொலை 

வான நாட்டுப்பகுதி . 
Mogul , n. மங்கோலியர் ; 

d . மங்கோலிய ; ( தொ . ) 
the Grand Mogul , the Great Mogul , the Mogul, QLGUNLI 
பேரரசர் . 
mo hair , n . அங்கோரா ஆட்டின் மயிர் ; அங்கோரா ஆட்டுக் 
கம்பளி நூல் ; அங்கோரா ஆட்டுமயிரைக்கொண்டு செய்யப் 
படும் நேர்த்தியான துணி வகை . 
Mohamm edan , n . இஸ்லாமியர் ; a . இஸ்லாமிய , 
Mohamm edanism , n . இஸ்லாம் சமயம் . 
Moha rram , Muha rram , 11. முகம்மதிய ஆண்டின் முதல் 
மாதம் ; முகம்மதிய ஆண்டின் முதல் மாதத்தின் முதல் பத்து 
நாட்களில் கொண்டாடப்படும் பெரிய நோன்பு . 
Mo hawk , 11. வட அமெரிக்க செவ்விந்திய இனத்தவர் ; வட 
அமெரிக்க செவ்விந்திய இனத்தவர் மொழி ; பனிக்கட்டிச் 
சறுக்கல் இயக்கவகை . 
Mo hock , n . ( வர . ) வீம்பர் , பதினெட்டாம் நூற்றாண்டுத் 
தொடக்கத்தில் லண்டன் நகரத்தெருக்களில் இரவு நேரங் 
களில் மக்களை அலைக்கழித்துவந்த உயர்குடி வீணர் குழு 
வினர் . 
mo hur , gold mohur , n . 

பதினைந்து ரூபாய் 
மதிப்புள்ள பழைய பொற்காசு , 
moid er , U. ( பே - வ . ) குழப்பு , திகைப்பூட்டு , அலைக்கழி . 
moid ore , 1. இருபத்தேழு ஷில்லிங்கு மதிப்புள்ள முன்னாளைய 

போர்ச்சுகீசியப் பொற்காசு . 
moi ety , n . பாதி , அரை ; இருகூறுகளில் ஒன்று . 
moil , v . கடு ஊழிய வேலைசெய் ; ( தொ . ) toil & moil , ஓயாக் 

கடு ஊழிய வேலைசெய் . 
moi re , n . மங்கலான தோற்றம் ; a . பட்டுத்துணி வகையில் 
நனைத்து அழுத்தி அலைநெளிவான தோற்றம் கொடுக்கப் 
பட்ட ; உலோகங்கள் வகையில் மங்கலான தோற்றமுடைய , 
moi re , moi re ant ique , n . நனைத்து அழுத்தி அலைநெளி 

வான தோற்றம் கொடுக்கப்பட்ட பட்டுத்துணி . 
moist , a . சற்று நனைந்த , ஈரமான ; பருவகால வகையில் மழை 

பெய்கிற ; நோய்வகையில் சீழ் முதலியவை கசிகிற . 
moi sten , U. ஈரமாக்கு , நனை ; ஈரமாகு . 
mois ture , 11. ஈரம் , கசிவு , நீர் நயப்பு . 
mok o , n . 

நியூசிலந்து கறுப்பரிடையே வழங்கும் பச்சைக் 
குத்து முறை . 
mol ar , n . அரைக்கும் பல் ; பின்கடைவாய்ப் பல் ; a . பின் 
கடைவாய்ப் பல் வகையில் அரைக்க உதவுகிற. 


mol ar , a .; திரள் சார்ந்த ; பிழம்புத்திரள் மீது செயற் 

படுகிற ; ளின் மூலமாகச் செயற்படுகிற . 
molass es , பஞ்சாறு , வெல்லப்பாகு ; பதியஞ்சர்க் 

கரை , வெ . 
mole !, 7. பாலில் காணப்படும் மச்சம் . 

( தொ . ) blind as a mole , முழுக் 
குருடான . ) 
moles , n . ங்கி , அணைகரை , இடைகரை . 
molec ular ணுத்திரண்மஞ் சார்ந்த , அணுத்திரண்மம் 

பற்றிய ; திரண்மங் கொண்ட . 
mol ecule , ய . , வேதி . ) அணுத்திரண்மம் , பொருளின் 
பண்பு மா மிகச்சிறிய நுண்கூறு ; இம்மி ; சிறு 
துணுக்கு . 
mole hill , ஏனெலிப் புற்று ; ( தொ . ) make mountains 

out of mol( தடைகள் முதலியவற்றை மிகைப்படுத்து . 
mole skin , பட்டுத்துணி வகை , துன்னெலியின் மென் 

மயிருடன் தோல் . 
mole skinspl . இரட்டுத்துணி வகையினாலான காற் 

சட்டை . 
molest , ப. ந்தரவுகொடு , தலையிட்டுத் தொல்லையளி. 
molesta tio நச்சரிப்பு , தொல்லை . 
Mol inism ; அருளொப்படைப்புக் கோட்பாடு , முந்தூழ்க் 
கோட்பாடு ற்ற விருப்பாற்றல் கோட்பாடு ஆகியவற்றின் 
இணைப்பாகறவன் முன்பே தீர்வுசெய்தபடியான கட்டற்ற 
விருப்பாற்ற ஒத்துழைப்பாலேயே இறை அருள் செயலாற் 
றும் என்ரயி மோலினா ( Luis Molina ) என்ற 16 - ஆம் 
நூற்றாண்டுய ஸ்பானியப் பெரியாரின் சமயக்கொள்கை ; 
17 -ஆம் நூன்டுக்குரிய மிகுவெல் டி மோலினாஸ் ( Miguel 
de Molinoir ற அறிஞரின் சரணடைவுக் கோட்பாடு . 
moll , 11. பரத , விலைமகள் ; சதிக்குழுவின் காமக்கிழத்தி . 
moll ify , vaM ; இளக்கு , மென்மையாக்கு . 
moll usc , n : ல . ) இப்பி இன உயிர் ; குழைவான உடலும் 
வலியதோ(உடைய நத்தை -சிப்பி முதலிய உயிர்வகை 


களில் ஒன் 


மோகரா , 


T 331 


moll y , n. ண்ணியல்பு மிக்கவன் ; கையாலாகாதவன் , 

எழுச்சியற்ன் . 
moll y - codi n . பெண்ணியல்பு மிக்கவன் ; U. சீராட்டு , 

நோயாளிக் கருதி நடத்து . 
Mol och , n. ழந்தைகள் பலியிடப்பெற்ற செமிடிக் ( Semitic ) 
கடவுள் 

பல்லியின 
சி ; முட்களை யுடைய ஆஸ்திரேலிய 
விலங்குவா 
moloss us , - மூன்று நெடிலசைகள் கொண்ட செய்யுளடி . 
mol ten , a . ஒருக்கி வார்க்கப்பட்ட . 
mol to , ( இத் 1ds . மிக . 
mol y, 11. வத்தக்க ஆற்றல் வாய்ந்ததாகக் கருதப்படும் 

கற்பனைப் பண்டு ; வெள்ளைப் பூண்டினச் செடிவகை . 
molyb denn , n . முறிவெள்ளி , தகர்வியல்புடைய வெள்ளி 

நிறம் வாந்த உலோக வகை . 
mom ent , 1 கணம் , விநாடி ; சிறப்பு ; ( இயக் . ) நெம்புதிறன் ; 

( தொ . ) n.l of the moment , குறிப்பிட்ட காலத்தில் சிறப்பு 
வாய்ந்தவகள் ; moment of a force about a point , ( இயந் . ) 
சுழலச் செயும் ஆற்றலின் அளவீடு , தாக்கின் நெம்புதிறன் ; 
the momen , வாய்ப்பளிக்கிற நேரம் , சரியான காலம் ; this 
moment , டடனே ; tined to the moment , மிகச் சரிநுட்ப 
மாகக் காம் வகுக்கப்பட்ட . 
mom entary , 

, 

கணநேரமே உள்ள ; சுருங்கிய வாழ்வுள்ள , 
நிலையில்லாத . 
mom ently : adu . கணத்துக்குக் கணமாக ; கணந்தோறும் ; 

கணநேரத்துக்கு . 
momen tous , a . பெருஞ் சிறப்பு வாய்ந்த , பெருவிளைவுகளை 

உண்டாக்கவல்ல . 


644 
momentum 

monkish 
momen tum , n . ( இயந். ) இய;, மோதாற்றல் ; mon ey - grubbing , n . கஞ்சத்தனமான பணச்சேமிப்பு ; a . 
இயக்க உந்துவிசை ; pl. momen 

கஞ்சத்தனமாகப் பணம் திரட்டிவைக்கும் பழக்கமுடைய . 
Mom us , n . கிரேக்கபுராண மரபிஞ்தெய்வம் ; குற்றங் 

mon ey - lender , 11. வட்டித்தொழிலர் . 
காண்பவர் . 

mon ey - mar ket , n . பங்குவாணிகக் களம் , பணமுதலீட்டுத் 
mon acal , mon achal , a . துறவிார்ந்த . 

துறை . 
mon ad , n . ஒருமை ; ஒருமைநிலை ; முடிநிலை ஒருமை ; 

mon ey -or der , 11. பண அஞ்சல் . 
( உயி . ) கற்பனை மூலஉயிரணு ; ; ஓரிணை திறத் 

mo neys , n . pl . நாணயங்கள் ; பணத்தொகைகள் ; செல்வம் . 
தனிமம் , நீரகத்தின் ஓரணுவுடன் ம் ஆற்றலுடைய 

mon ey - spinner , 11. நற்பேறு கொணர்வதாகக் கருதப்படும் 
தனிம வகை . 

சிறு சிலந்தி வகை . 
monadelph ous, a . ( தாவ . ) மலரிகையில் ஒருமுடிப் mon ey s - worth , n . பணத்துக்கு ஈடான பொருள் . 
பான ; செடிகள் வகையில் ஒருனே மலரிழைகளை 

mon ey - wort , n . 

பளபளப்பான வட்ட இலைகளையுடைய 
யுடைய . 

செடிவகை . 
monan drous , a . ( தாவ . ) ஒரே மலடைய . 
monan dry , n . ஒருசமயத்தில் ஒரே வரை மேற்கொள் 

mo nger , n . சிறுதிற வணிகர் , நாடோடி விற்பனையாளர் . 

மங்கோலியாவில் 
ளும் வழக்கம் . 

Mong ol , n . மங்கோலிய இனத்தவர் , 

வாழும் இனத்தவர் ; a . மங்கோலிய இனஞ் சார்ந்த . 
mon arch , 11. ஆளுநர் , முடிமன்னர் ; ர்க்கும் மேம்பட்ட 
ஆட்சியாளர் ; அரசன் ; அரசி ; பேரர பரரசி ; சிவப்பும் 

Mongol ian , n . மங்கோலியர் , மங்கோலியாவில் வாழும் 

a . மங்கோலிய இனஞ் சார்ந்த ; மஞ்சள் 

இனத்தவர் ; 
கருமையுங்கலந்த நிறமுடைய பெரிய வுத்துப்பூச்சிவகை. 

நிறமும் நிமிர் மயிரும் உடைய மனித இனஞ் சார்ந்த ; 
monarch al , monarch ic , monaryl , a . 

முடியரசு அறிவிலியான . 
சார்ந்த ; முடிமன்னருக்குரிய . 
mon archism , n . முடியரசுக் கோட்பமுடியரசுப்பற்று . 

mong oose, n . கீரிப்பிள்ளை ; மனிதக்குரங்கு வகை . 

mo ngrel , n . இழிந்த கலப்பின நாய் , இனமறியப்படாத 
mon archist , 1. முடியரசுக் கோட்பாளர் ; முடியாட்சி நாய் ; கலப்பின விலங்கு ; கலப்பினச்செடி ; இனக்கலப்புற்ற 
ஆதரவாளர் . 

வர் ; இன வகைதுறையற்றவர் ; a . இனக்கலப்பான , இன 
mon archy, 11. முடியரசு , முடியாட்சி டியாட்சி நாடு ; 

வகை துறையற்ற . 
( தொ . ) constitutional monarchy , ைேட முடியரசு ; 

mon ial , 11. பலகணி நெடுக்கைச் சலாகை . 
limited monarchy , கட்டுப்பட்ட முடிய வரைநிலை முடி 

monil iform , a . கழுத்துமாலைபோன்ற , அக்கமாலைவடிவான . 
யாட்சி . 

mon ism , n . ( மெய் . ) ஒருபொருண்மை வாதம் ; உடல் வேறு 
mon astery , 11. துறவிமடம் , சமய நோனர் வாழிடம் . 

மனம் வேறு என்பதை ஒத்துக்கொள்ளாத கோட்பாடு . 
monas tic , a . துறவிகளுக்குரிய ; துறங்கள் சார்ந்த ; 
புத்தக அட்டை வகையில் சூடேறிய; வி அழுத்திப் 

moni tion , 1. இடர் எச்சரிக்கை ; குற்றத்தடுப்பாணை ; சமய 
பொறிக்கப்பட்ட . 

குருவின் முன்னறிவிப்புக் கட்டளை ; நீதிமன்றத்தின் அழைப் 

பாணை . 
inondaine , ( பிர . ) n . நவநாகரிகப் பெண் பநாட்டமுள்ள 
பெண் . 

mon itor , 11. இடித்தெச்சரிப்புரை கூறுபவர் ; சட்டாம்பிள்ளை ; 

பல்லி வகை ; பீரங்கியாற்றல் முனைப்புடன் ஆழமற்ற நீரில் 
Mon day , 11. திங்கட்கிழமை ; ( தொ . ) ionday , வேலை இயங்கவல்ல கப்பல்வகை ; வேற்றுநாட்டு வானொலியை 
ஓய்வுடைய திங்கட்கிழமை. 

மறைந்து ஒற்றுக்கேட்டுச் செய்தி தெரிவிப்பவர் ; அணுவாற் 
Mon dayish , a. சமயகுருமார் வகையில் : யிற்றுக்கிழமை 

றல் இயந்திரத் தொழிலாளரிடையே கதிரியக்க விளைவுகளைக் 
வேலையினால் களைப்புற்ற ; மற்றவர் எயில் 

மற்றவர் யில் ஞாயிறு கண்டுணர உதவும் அமைவு ; U. வேற்றுநாட்டு வானொலியை 
விடுமுறையினால் வேலையார்வமற்ற . 

மறைந்து ஒற்றுக்கேட்டுச் செய்தி தெரிவி . 
monde , ( 1989. ) n . நவநாகரிக உலகு , நாகச் 

சமுதாயம் ; mon itory , n . மாவட்டச் சமய முதல்வர் அல்லது போப் 
பழகுஞ் சமூகச் சூழல் . 

பாண்டவர் விடுக்கும் எச்சரிக்கைக் கடிதம் ; a . எச்சரிக்கிற ; 
mon dial , a . உலகளாவிய . 

இடித்துரைப்பதான , கண்டிக்கிற .. 
mo netary , a . நாணயமுறைக்குரிய ; பணசார்ந்த . 

mon itress , n . இடித்து எச்சரிக்கை கூறுபவள் . 
mo netize , . நாணயமாக வழங்கவிடு , - டமாகச் செலா 

monk , 11. மடத்துத் துறவி , 
வணிப்படுத்து , 

monk ery , n . துறவிமட வாழ்க்கை ; துறவி மடம் ; துறவி 
mo ney , n . பணம் ; நாணயம் ; செலாணி 

நாணயம் , 

கள் குழு ; துறவிகளின் ஒழுகலாறு . 
நாணயத்தினிடமாகச் செலாவணியிலுள்ள ராருள் ; நாண 

mo nkey , 1. குரங்கு ; நிலத்தில் முளையடித்து இறுக்கும் 
யத்தாள் ; பணமாக மாற்றக்கூடிய உடை ; செல்வம் ; 

இயந்திரச் சம்மட்டி ; உருண்டையான நீள் கழுத்துடைய 
( தொ . ) coin money , தம்பட்டமடி ; விரைவி பணம் ஈட்டு ; 
conscience money , உளச்சான்றுப் பணம் , வருமானவரி 

மண் குவளை ; pl . mo nkeys ; 3. நங்கு காட்டு ; கேலி 
வகையில் முன்பு செலுத்தாமல் தட்டிக்கழித்தத மறுப்பதற் 

பண்ணு ; பார்த்துப் பின்பற்று ; குரங்குச் சேட்டைகள் 

செய் ; ஏமாற்று ; மூடத்தனமாகத் திரி . 
காக அனுப்பப்படும் பணம் ; for love or mogy , எம்முறை 
யிலேனும் ; make money , செல்வம் ஈட்டு ; mory of account , 

monk ey - bread , n . பருத்த அடியுடைய மேற்கு ஆப்பிரிக்க 
நாணயவழக்கற்ற மதிப்பளவைக் கணிப்பு . 

மரவகையின் பழம் . 
money - bag , n . பணப் பை . 

monk ey - cup , 11. குடவடிவ இலைகளையுடைய செடிவகை . 

monk ey - jacket , n . கடலோடிகளின் 
money - bags , n. pl. பெருஞ்செல்வர் ; பேராரசபிடித்தவர் . 

மெய்யிறுக்கமான 

சட்டை . 
money - box , 11. பணச் சேமிப்புப் பெட்டி , 
mon ey - changer , 11. செலாவணியர் , நாணயமாற்றுக்காரர் . 

monk ey - nut , 71 . நிலக்கடலை . 

monk ey - puzzle , 11 , திறந்த விதையுடைய முள்ளிலை மர 
mon eyed , G. செல்வமிக்க ; பணஞ்சார்ந்த , பனவடிவான ; 

வகை . 
( தொ . ) moneyed interest , பண உடைமை வகுப்பு , செல்வ 
ஆட்சி வகுப்பு . 

monk ey - wrench , n . இயங்கு அறுவடைத் திருகு குறடு . 
mon ey - grubber , 11. கஞ்சத்தனமாகப் பணம் சேர்ப்பவர் . 

monk ish , a . துறவிகளுக்குரிய ; துறவிமடஞ் சார்ந்த ; துறவி 
களுக்குச் சிறப்பியல்பான . 


" 


645 


monobasic 


monotypic 


monobas ic , a . ( வேதி . ) ஒரே உப்புமூலமுடைய ; காடிப் 
பொருள் வகையில் நீக்கி நிரப்பப்படக்கூடிய நீரக அணு 
ஒன்றுடைய . 
monocarp ic, monocarp ous, a . ( தாவ . ) ஒரேயொரு 

முறை காய்க்கிற . 
monoceph alous , a . ( தாவ .) ஒரே மண்டையோட்டைஉடைய . 
mon ochord , n . ஒற்றைத் தந்தி இசைக்கருவி வகை . 
monochromat ic , a . ஒளிவகையில் ஒரேயொரு நிற 
முடைய; வண்ணப்பட வகையில் ஒரே நிறத்தின் பல சாயல் 
களைக்கொண்டு தீட்டப்பட்ட . 
mon ochrome, 11. ஒரேநிறத்தின் பல சாயல்களில் தீட்டப் 

பட்ட வண்ணப்படம் ; ஒருநிறப் படம் ; a . ஒரே நிறமுடைய . 
mon ocle , 11. ஒற்றைக்கண் கண்ணாடி . 
monoclin al , a . ( மண் . ) அடுக்குக்கள் வகையில் ஒத்திசைச் 

சரிவுள்ள . 
monocotyled on , n . ( தாவ . ) ஒரு முளையிலையுடைய செடி . 
monocotyled onous , a . ( தாவ . ) ஒரு முளையிலையுடைய . 
monoc racy , 1. தனியாட்சி , ஒருவர் ஆட்சி . 
monoc ular , a . ஒரு கண்ணுடைய ; ஒரு கண்ணுக்கென 

அமைக்கப்பட்ட . 
mon ocycle , n . ஒற்றைச் சக்கர மிதிவண்டி . 
monodac tylous , a . ஒரு விரலினையுடைய ; ஒருகிர்கொண்ட . 
mon odrama , 11. ஒற்றை நடிகர் நாடகம் . 
mon ody , n . கிரேக்க அவலச்சுவை நாடகத்தில் ஒரே நடிகர் 

பாடும் இசைக்கலிப்பா ; ஒப்பாரி , மறைவிரங்கற் பாட்டு . 
monoe cious , a . ( தாவ . ) இருபாலிய , ஆணுறுப்புக்களும் 
பெண்ணுறுப்புக்களும் ஒரே செடியிலுள்ள ; ( வில . ) இருபால் 
கூறுகளும் ஒரே உயிரில் உள்ள . 
monog amy , n . ஒற்றை மணவாழ்க்கை , ஒரு துணை மணம் , 
ஒரு சமயத்தில் ஒருவருடன் மண உறவு கொள்ளும் வழக்கம் ; 

சமயத்தில் ஒருவருக்கு வாழ்க்கைப்பட்டுள்ள நிலை ; 
( வில . ) ஒரே இணை துணையையுடைய தன்மை . 
monogen esis , n . ( உயி . ) தனிப்பொது 

முடைமை ; நேர் தலைமுறைப்பேறு ; பொதுப்பிறப்பு மரபு ; 
பாலினப்பெருக்கம் . 
mono geny , n . ஒருகுடி மனித இனமலர்ச்சி , ஒருதுணைப் 
பெற்றோரிடமிருந்தே வழிவழியாக வந்ததாகக்கொள்ளும் 
மனித இனப்பெருக்கம் . 
mon oglot , n . தனிமொழிவாணன் , ஒரே மொழி தெரிந்தவர் ; 

a . ஒரே மொழி தெரிந்துள்ள . 
mon ogram , n . சுருக்க முதலெழுத்திணைப்பு வடிவம் ; 
கூட்டுக் கையெழுத்துரு ; கூட்டிணைவெழுத்துரு ; கூட்டிணை 
வெழுத்து முத்திரை . 
mon ograph , n . தனிவரைவு நூல் ; ஒரேபொருள் அல்லது 
ஓரினப்பொருள்கள் பற்றிய தனி நூல் ; 0. ஒரேபொருள் 
பற்றிய தனிநூல் எழுது . 
mono gynous , a . ( தாவ . ) ஒரே சூலகமுடைய , ஒரே சூல்முடி 

யுள்ள . 
mono gyny , n . ஒரே பெண்ணுடன் கூடிவாழும் முறை . 
monoide ism , n . தனிக்கருத்தூற்றம் , ஒரேயொரு எண்ணத் 

தில் கருத்தூன்றியிருத்தல் . 
monol atry , n . தனி இறை வணக்கம் , மறுதெய்வம் மறுக் 

காத ஒரு தெய்வ வழிபாடு . 
mon olith , n . முழுவேலைப்பாட்டுக்குரிய ஒற்றைப்பாளக்கல் . 
monolith ic , a . ஒற்றைக் கல்லால் ஆன ; வேறுபாடின்றி 

எங்கும் ஒரு சீராகக் கெட்டிமையாயுள்ள . 
mon ologue , n . தனிமொழி , ஒருவர் தமக்குத்தாமே பேசிக் 
கொள்ளும் நாடகக்காட்சி ; தனிநாடகம் , ஒரே நடிகருக்கான 
நாடகப்பேச்சு அல்லது பாடல் ; நெடுமொழி , கூட்டத்தில் 
ஒருவர் மட்டும் பேசும் நீண்ட பேச்சு ; தன்னுரை , தற்கட்டுரை . 

_82 


monoman ia , 11. ஒற்றைக்கருத்து வெறி . 
mon omark , n. அடையாளக் கூட்டிணை முத்திரைக்குறி . 
mon omer , n . ( வேதி . ) எண்முகச் சேர்மம் , ஒரே முற்றுறா 

வாய்பாடுடைய சேர்மங்களின் தொடரில் மிக எளிய சேர்மம் . 
monometallism , 11. ஒரு உலோக நாணயத்திட்டம் . 
monom ial , n . ( கண . ) ஒருறுப்புக்கோவை ; a . ( கண . ) 

ஒருறுப்புக்குரிய . 
monomorph ic , monomorph ous , a . ( தாவ . , வில . ) 

வளர்ச்சியின்போது உருவம் மாறாத . 
monopet alous, a . ( தாவ . ) இணைக்கப்பட்ட இதழ்களை 

யுடைய . 
mon ophthong , n . ஒற்றை உயிரெழுத்தொலி. 
Monoph ysite , 11. இயேசுகிறிஸ்துவின் திருமேனியில் ஓரி 

யல்புதான் உள்ளதென்னுங் கோட்பாட்டாளர் . 
mon oplane , n . ஒற்றைத்தட்டு விமானம் ; ஒற்றைத் தொகுதி 

சிறகுகளையுடைய விமானம் . 
monop olist , n . தனிக் குத்தகையாளர் ; ஏகபோகத் தனி 
உரிமையாளர் ; முழுநிறை அதிகாரமுடையவர் ; தனிக் 
குத்தகை உரிமைவாதி , ஏகபோகத் தனி உரிமை ஆதர 
வாளர் . 
monop olize , v. முழு ஆதிக்கம் கொள் ; முழுமையும் தன் 

உரிமைக்குக் கொண்டுவா ; தனிக் குத்தகை உரிமை பெறு . 
monop oly , n . தனிக் குத்தகை உரிமை , ஏகபோகத் தனி 
உரிமை ; முழுநிறை அதிகாரம் , அரசியலாரால் முழுச் சலுகை 
உரிமையளிப்பு ; ஏகபோக உரிமையாட்சி ; தனிக் குத்தகைக் 
குரிய பொருள் . 
monopol ylogue, n . ஒருவரே பலவகைத் திறத்தால் பலபட 

அளிக்கும் கலை விருந்துக் களியாட்டம் . 
monopsy chism , n . ஏகான்மவாதம் , ஆன்மாக்கள் அனைத் 

தும் ஒன்றே என்னுங் கோட்பாடு . 
mon orail , 11. ஒரே தண்டவாளமுடைய இருப்புப்பாதை. 
mon orhyme , n . ஒருமுக அடியெதுகைப்பா ; எல்லா அடி 

களும் ஒரே அடியெதுகை கொண்ட செய்யுள் . 
monosperm ous, a . ( தாவ . ) செடி வகையில் ஒரே விதை 

யுடைய . 
monos tichous , a . ( தாவ . , வில . ) ஒரே அடுக்கமைவுடைய , 

ஒரு வரிசையினையுடைய . 
monostroph ic , a . கிரேக்க இசைப்பாடல் வகையில் ஒரே 

யாப்பு முறையிலுள்ள உறுப்புக்கள் கொண்ட . 
monosyll able, n . ஓரசைச் சொல் ; ( தொ . ) speak in 
monosyllables , உண்டு அல்லது இல்லையென்று மட்டும் மறு 
மொழி கூறு . 
mon otheism , n . ஒரு கடவுட் கோட்பாடு . 
mon otint , 11. ஒரே வண்ணப்படம் . 
mon otone , n . தொனி ஏற்றத் தாழ்வற்ற ஓசை ; குரலெடுப் 
பில் மாறுதலற்ற பேச்சு ; ஏற்றத்தாழ்வற்ற எழுத்துநடை ; 
a . குரலெடுப்பில் மாறுதலற்ற ; ப . குரலெடுப்பில் மாறுதலில் 
லாமற் பேசு ; தொனி ஏற்றத்தாழ்வின்றிப் பாடு ; வேறுபடா 
ஓசையுடன் ஒப்பி . 
monot onous , a . தொனி ஏற்றத்தாழ்வற்ற ; சந்தம் மாறாத ; 

மாறுபாடின்றி உவர்ப்பூட்டுகிற , சலிப்பூட்டுகிற . 
mon otreme, n . ( வில . ) செரிமானம் - கழிமானம் -இனப்பெருக் 
கம் ஆகிய மூன்றிற்கும் ஒரே செல்வாயுடைய முதனிலைப் 
பாலூட்டியினத்தின் உயிர் வகை . 
mon otype , n . எழுத்துருக்கு அச்சுப்பொறி , தனித்தனி அச் 
சுருவங்களை வார்த்து அமைக்கும் அச்சுக்கோப்பு இயந்திரம் ; 
ஒரே கிளைவகையினையுடைய தனி இனம் . 
monotyp ic , a . ( உயி . ) ஒரே கிளை வகையினைக் கொண்டுள்ள ; 
( வேதி . ) உயிரகம் அல்லது அதற்கு ஈடான கூற்றில் ஓரணு 
வினைக் கொண்ட . 


உயிர்ம மூல 


646 


Monroe Doctrine 


moot 


Monroe Doctrine , Monroe ism , n . ஐரோப்பிய அரசு 
கள் அமெரிக்க விவகாரங்களில் தலையிடக்கூடாதென்னுங் 
கோட்பாடு . 
monseigneur, ( பிர . ) n . மேன்மக்களின் பெயருடன் வழங்கப் 

படும் பிரஞ்சு அடைமொழி . 
monsieur , ( பிர . ) n . திருவாளர் , மணமானவரின் பெயருடன் 
வழங்கப்படும் பிரஞ்சு அடைமொழி ; பிரஞ்சுக்காரர் ; ( வர . ) 
பிரஞ்சு மன்னரின் இரண்டாவது மூன்றாவது மகனுக்குரிய 
பட்டப் பெயர் ; pl . messieurs . 
monsignor , nonsignore , ( இத் . ) n . பெருந்தகை , போப் 
பாண்டவரின் அவை அலுவலர்களுக்கு வழங்கும் பட்டம் ; 
பெருந்தகைக் குருமார் பெயர்முன் வழங்கும் அடைமொழி ; 
pl . monsignor . 
monsoon , n . இந்துமாகடற் பருவமுறைக் காற்று ; பருவக் 
காற்று ; மழைக்காலம் ; ( தொ . ) dry monsoon , வடகிழக்குப் 
பருவக்காற்று ; wet monsoon , தென்மேற்குப் பருவக்காற்று . 
mon ster , n . கோர உரு , அஞ்சுவரு பேருரு ; அருவருப்புரு 
வம் ; அருவருப்புருவினர் ; அரக்கர் , அஞ்சுவரு பேருருவினர் ; 
இயல்மீறிய அறிவுத்திறலாளர் ; மயன்மா , இயல்திரி 
விலங்கு - புள்ளுரு ; திரிபுருச் செடிகொடியினம் ; முரண்மா , 
பூத வேதாள உரு , முரணுறுப்பிணைவுகளையுடைய கற்பனை 
விலங்கு - புள்ளுருவம் ; கொடியவர் , இரக்கமற்றவர் ; மனித 
இயல்பற்றவர் ; a . மாப்பெரிய . 
mon strance , n . ரோமன் கத்தோலிக்க திருக்கோயிலில் 

புனித அப்பம் வைக்கப்படும் ஒண்கலம் . 
monstros ity , 11. அடாப்பழி , அட்டூழியம் ; நேர்மைக்கேடு , 

கொடுஞ்செயல் ; கோர உருவம் ; கற்பனை முரணுரு . 
mon strous , a . நேர்மைக் கேடான ; அறக்கொடிய ; பழி 
யார்ந்த ; மிகப்பெரிதான , பாரிய ; இயல்மீறிய , 

உருமுர 


monumen tal , a . நினைவுச்சின்னமான , நினைவுச் சின்னத்துக் 
குரிய ; நிலைபேறான ; சிறப்புமிக்க ; பாரிய ; ( தொ . ) 
monumental mason , கல்லறை செய்பவர் , நடுகல் செய்பவர் . 
monumen talize, v . நினைவில் என்றென்றும் நிற்க வை ; 

நினைவுச் சின்னம் வைத்துச் சிறப்புச் செய் . 
moo , n . ஆவின் குரல் ஒலி ; 3. ஆவின் குரலொலி எழுப்பு . 
mood , 11. மனப்பாங்கு , மனநிலை . 
mood ? , n . ( இலக் . ) வினைச்சொல்லின் பாங்கு . 
mood y , a . கிளர்ச்சியற்ற , உற்சாகமற்ற ; சிடுசிடுப்பான . 
mool vi, mool vie , n . இஸ்லாமிய சட்ட அறிஞர் ; 

இஸ்லாமிய சமயகுரு ; இஸ்லாமிய அறிஞர் . 
moon1 , n . மதி , தண் கதிரவன் ; மாதம் ; துணைக்கோள் ; . 
கருத்தின்றித் திரி ; வெறுமையாக நோக்கு , பொருளின்றிப் 
பார் ; கவலையின்றிக் காலத்தைக் கழி ; ( தொ . ) old moon in 
new moon s arms , வளர்பிறையின் முதற் காற்பருவம் . 
moon beam , n . நிலாக்கதிர் . 
moon calf , n . பிறவிப்பேதை , அறிவிலி , மூடன் . 
moon flower , 11. மலர்வகை . 
moon light , 11 . நிலா ; நிலாவொளி ; ( தொ . ) moonlight 
flitting , இராவேளைக் குடிபெயர்ப்பு , குடிக்கூலி தராமல் 
இரவில் தட்டுமுட்டுப் பொருள்களை வீட்டைவிட்டு வெளி 
யேற்றல் . 
moon lighter , n . ( வர . ) அயர்லாந்து நாட்டில் 1880 - ஆம் 
ஆண்டு நிலக்குத்தகைதாரர் மீது இரவில் வன்செயல்கள் 
செய்தவர் ; கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர் ; கள்ளச்சாராயம் 
கடத்துபவர் . 
moon lit , a . நிலவொளியூட்டப்பட்ட ; நிலவால் வாய்ந்த . 
moon shee , ( இ . ) n . மொழி ஆசிரியர் . 6 
moon shine , 11. நிலா மருட்சி , கற்பனை மாயம் ; ஆர்வ மனக் 
கோட்டை ; கற்பனைக் கருத்து ; வீண் கற்பனைப்பேச்சு ; 
கள்ளக்கடத்தல் சாராயம் . 
moon shiny , a . நிலா ஒளிவாய்ந்த ; போலிக் கற்பனையான , 

ஆர்வ மனக்கோட்டையான . 
moon stone, n . முத்துப்போன்ற தோற்றமுடைய வெண் 

களிப்படிக வகை . 
moon struck , a . பைத்தியம் பிடித்த , மூளை திறம்பிய . 
moon y , a . மதியொத்த , நிலவுபோன்ற ; பைத்தியக்காரத் 

தனமான ; வீண் கற்பனையான . 
Moor , n . வடமேற்கு ஆப்பிரிக்காவிலுள்ள அராபிய கலப் 

பின இஸ்லாமியர் . 
moor , n . முட்புதர்க்காடு ; பொட்டல் பெருவெளி ; இங்கி 
லாந்தில் கார்ன்வால் மாவட்ட வெள்ளீயச் சுரங்கவெளி ; 
( தொ . ) moor game , காட்டுக்கோழி ; சிவப்புநிறக் காட்டுக் 
கோழி வகை . 
moor , ப . கப்பல் -படகு முதலியவற்றை நிலைப்படுத்து . 
moor cock , n . காட்டுக்கோழிச் சேவல் , சிவப்புநிறக் காட்டுக் 

கோழிச் சேவல் , 
moor hen , n . காட்டுக்கோழிப் பெடை , சிவப்புநிறக் காட்டுக் 

கோழி வகையின் பெடை . 
moor ings , n . pl . கப்பலின் நங்கூரச் சங்கிலிப் பிணைப்பு ; 
கப்பல் முதலியன நங்கூரமிட்டுப் பிணிக்கும் இடம் ; மிதவை 
பிணிப்பிடம் . 
moor land , 11. புல்லும் முட்செடிகளும் நிறைந்த தரிசுநிலம் . 
moor stone , n . கருங்கல் வகை . 
moose , n . கடமான் வகை , வட அமெரிக்க மானியல் விலங்கு 


ணன . 


mon tage , n . திரைப்பட ஒட்டிணைப்பு, தனித்தனியாக 
எடுக்கப்பட்ட படங்களைத் தேர்ந்தெடுத்து வெட்டி முழுத் 
தொடராக இணைத்தல் . 
mon tane , a . மலைப்பகுதி சார்ந்த ; மலைப்பகுதியில் வாழ்கிற . 
montbre tia , n . பகட்டான செம்மஞ்சள் நிற மலர்களையுடைய 

செடிவகை . 
mon te, n . நாற்பத்தைந்து சீட்டுக்களைக்கொண்டு ஆடப்படும் 

ஸ்பானிய யோகச் சீட்டாட்ட வகை . 
Monteneg rin , n . ஜுகோஸ்லாவியாவிலுள்ள மான்டி நீக்ரோ 

வில் வாழ்பவர் ; a . மான்டி நீக்ரோ சார்ந்த . 
Montessor i sys tem , n . சிறுவர் இயற்பாங்குக் கல்வி 

முறை . 
month , n . மாதம் ; மா தகாலம் , மாதகால அளவு , 28 நாட் 
கள் கொண்ட கால அளவு ; ( தொ . ) lunar month , மதிமுறை 
மாதம் , திங்கள் ஒரு முழுவட்டம் செல்கிற கால அளவு ; 
month of Sundays , வரையறையில்லாக் காலம் ; month s 
mind , இறந்து ஒரு மாதத்துக்குப் பிறகு நடத்தப்படும் நினைவு 
வழிபாட்டு வினைமுறை ; பெரு விருப்பம் , விருப்பப் பாங்கு ; 
this day month , இன்று முதல் ஒருமா தம் . 
mo nthlies , n . pl . மாதவிடாய் . 
mo nthly , 11. திங்களிதழ் ; a . மதிமுறையான , மாதத்துக் 
கொருமுறையான ; மாதந்தோறும் நிகழ்கிற ; மாதத்துக் 
கொருமுறை செலுத்தப்படத்தக்க ; adv . மாதத்துக்கொரு 
முறையாக ; மாதந்தோறும் ; ஒவ்வொரு மாதத்திலும் ; 
( தொ . ) monthly nurse , மாதத்தா தி , குழந்தை பிறந்து 
ஒரு மாத காலம் தாயைக் கவனித்துக்கொள்ளும் மருத்துவத் 
தாதி ; monthly rose , சீன ரோசாச் செடி வகை . 
mon ticule , n . சிறுகுன்று ; எரிமலை எழுச்சியால் உண்டா 

கும் சிறுமேடு ; விலங்குடம்பின் இயல்மேடு . 
mon ument , n . நினைவுச்சின்னம் , எழுத்து மூலச்சான்று ; 
நினைவுச் சிலை ; நினைவு மண்டபம் ; புதைமேடைக்கல் ; கல் 
லறை மாளிகை . 


வகை . 


moot , n . ( வர . ) குழு , ஆயம் , கூட்டம் ; சட்டமாணவர் 
பயிற்சி வழக்குவாதம் ; a . வாதத்திற்குரிய ; 3. விவாதத் 
திற்கான கேள்வியை எழுப்பு . 


647 


mop 


morose 


mop , 1. துடைப்பக் கந்தற்கிழி , விளக்குமாற்றுக் குஞ்சம் ; 
3. துடைப்பத்தால் பெருக்கு , கண்ணீர் துடை ; வியர்வை 
ஒத்தி அகற்று ; எதிரி வீரர்களைச் சிறைசெய்து அகற்று ; 
எதிரி வீரர்களைக் கொன்றொழி ; எதிரிப்படை ஒழித்து நிலம் 
கைப்பற்று . 
mop , 1. வேலையாட்களும் வயற் கூலியாட்களும் தேர்ந்து 

கொள்வதற்குப் பயன்படும் இலையுதிர்காலச் சந்தை . 
mop , U. அழகுகாட்டு , கோட்டி காட்டு ; ( தொ . ) mop and 
mow , பழிப்புக்காட்டு , அழகுகாட்டு ; mops and mows, அழகு 
காட்டுத் தோற்றங்கள் . 
mope , n . மடியர் , கிளர்ச்சியற்றவர் ; v . சோர்வுற்றிரு , 
கிளர்ச்சியற்றிரு , மடியராயிரு ; ( தொ . ) the mopes , மனச் 
சோர்வு . 
mop ed , n . உந்தமைவுடைய மிதிவண்டி . 
mop head , n . கூடைபோன்று கவிந்துள்ள பாட்டைத்தலை ; 

பரட்டைத் தலையன் . 
mo poke , n . ஆந்தை வகை ; பறவை வகை . 
moquette , n . கம்பளி மென்சணல்நார்க் கலவைத்துணி 


morbid ity , 11. நோயுற்றநிலை ; நோயுற்ற அளவு , நோய் 

நிலை வீதம் ; மாவட்டத்தில் நோய் பரவிய நிலை . 
morbif ic , a . நோய் உண்டாக்குகிற . 
morceau , ( பிர . ) 1. சிறிய இலக்கியக் கட்டுரை ; சிறிய இசைப் 

பாடல் . 
mord ant , n . அரிகாரம் , அரிப்பாற்றலுடைய காடி ; நிறம் 
கெட்டியாக்கும் சரக்கு ; தங்கத்தாள் உறைக்கவைக்கும் 
பொருள் ; 

a . அரிப்பாற்றலுடைய , அரித்துத்தின்கிற ; 
அரித்துத் தூய்மைப்படுத்துகிற ; காரமான , எரிச்சலூட்டுகிற ; 
சாயவகையில் கெட்டிப்படுத்துகிற ; தங்கத்தாள் வகையில் 
உறைக்கவைக்கிற . 
mord ent , n . ( இசை . ) கீழ் அயல் நரம்பூட்டிய இசைப்பாட்டு 


வகை . 


வகை . 


ணுக்கோ 


mo ra , mo rra , ( இத் . ) n . காட்டும் விரல் எண்ணிக்கையைக் 

காட்டும் போதே கூறும் இத்தாலிய விளையாட்டுவகை . 
moraine , n . பனிப்படல வண்டல் . 
mo ral , 1. படிப்பினை ; உள்ளுறை நீதி , கதைகாட்டும் நெறி 
முறை ; நிகழ்ச்சிதரும் போதனை ; ஒழுக்கத் தத்துவம் ; a . 
அறமுறையான ; நேர்மையுணர்வுக்குரிய ; நீதிக்குரிய ; நீதி 
முறைக்குக் கட்டுப்பட்ட ; நடத்தைச்சார்பான ; பால்வகை 
ஒழுக்கஞ் சார்ந்த ; நன்மை தீமையுணர்வுக்குரிய ; இலக்கிய 
வகையில் கலை நேர்மை சார்ந்த , பண்புறுப்புக்களின் இயை 
வுறழ்வு சார்ந்த ; ( தொ .) moral certainty , தோல்வியுறாது 
என்ற மனவுறுதி ,; moral courage , நேர்மையுணர்வுறுதி ; 
moral law , அறவிதி நெறிமுறை ஒழுங்கு ; ஒழுக்கமுறை 
அமைதி ; moral philosophy , ஒழுக்கமுறை ஆய்வு நூல் ; 
moral victory , கொள்கை வெற்றி , தோல்வித் தோற்றத்தில் 
கரந்த வெற்றிப்பண்பு . 
morale , n . ஒழுங்குணர்வு , படை வீரர் வகையில் கட்டுப்பாட் 

டமைதி . 
mo ralism , n . ஒழுக்கமுறைமை ; நன்னடத்தை இயல்பு ; 

ஒழுக்கநிலைச் சமய வாழ்வு . 
mo ralist , n . அறவோர் , ஒழுக்கமுறை போதிப்பவர் ; நன் 
னடத்தையாளர் ; ஒழுக்கத் தற்பெருமையாளர் ; வெற்றொ 
ழுக்கவாதி , சமயவாழ்வில் ஒழுக்கமுறையினை மட்டும் மேற் 
கொள்பவர் . 
moral ity , n . அற நூல் ; நீதிமுறைமை ; நன்னடடத்தை ; 
நடத்தை ; ஒழுக்கப்பண்பு ; ( வர . ) முற்காலப் பண்பியல் 
நாடகம் . 
mo ralize , v . நீதிநெறி ஆய்வு செய் ; நெறிமுறை பயில் ; நீதி 
காட்டு ; ஒழுக்கமுறைச் சார்பாகப் பொருள்படுத்து ; நன்னெ 
றிப்படுத்து , நடை சீர்திருத்து . 
mo rals , n . pl . பழக்க நடைமுறைகள் ; பால்வகை நடத்தை . 
morass , . ( செய் . ) படுவம் , சதுப்புநிலம் . 
mor at , n . ( வர . ) முசுக்கட்டை மர வகையின் பழங்களால் சுவை 

யும் மணமுமூட்டப்பட்ட தேன்கலந்த குடிவகை . 
morator ium , n . கடன் தவணை உரிமை , கடன்களைக் காலந் 

தாழ்த்திக் கொடுப்பதற்கான சட்ட இசைவு . 
Morav ian , 11. மொரேவியா நாட்டினர் ; முனைத்த சீர்திருத்த 
சமயக்கிளைக் குழுவினர் ; a . மொரேவியா நாட்டுக்குரிய ; 
முனைத்த சமயக்கிளை வகைக்குரிய . 
morb id , a . பிணி இயல்புடைய ; நோய் சார்ந்த ; நோய்நிலை 
யுடைய ; கோளாறான ; மனநிலை திரிந்த ; எண்ணங்களின் 
வகையில் தீமையிலேயே ஈடுபடுகிற . 
morbide zza , ( இத் . ) n . ஓவிய வகையில் 

தசைவண்ண 
உயிர்த்தோற்ற ஓவியம் . 


more , a . விஞ்சி மிகையளவான ; உறழ்படியில் மிகுதியான ; 
எண்ணிக்கையுடைய ; இன்னுங் கூடுதலான ; adu . விஞ்சி 
மிகுதியாக ; இன்னும் , மேலும் , பின்னும் . 
moreen , 11. திரைச்சீலைக்குப் பயன்படும் கம்பளி அழுத்த 

மான பருத்தி கலந்த துணிவகை. 
morel 1 , n . வெண்ணிற மலர்களும் நச்சுத்தன்மை கொண்ட 

கருநிறப் பழங்களுமுடைய செடிவகை . 
morel 2 , n . உண்ணத்தக்க காளான் வகை 
morell o , n . கசப்புடைய கனிவகை . 
moreov er , adv . மேலும் ; இஃதன்றியும் , இன்னும் . 
more pork , n . = mopoke. 
Moresque , a . வடமேற்கு ஆப்பிரிக்க இஸ்லாமியரின் பாணி 
யிலமைந்துள்ள , வடமேற்கு ஆப்பிரிக்க இஸ்லாமியர் பாணிக் 
குரிய வேலைப்பாடுடைய . 
morganat ic , a . திருமண வகையில் உயர் நிலையிலுள்ள 
ஆணுக்கும் தாழ்நிலையிலுள்ள பெண்ணுக்கும் இடையே 
நிகழ்கிற ; ( தொ . ) morganatic marriage , உயர்நிலையிலுள்ள 
ஆணுக்கும் தாழ்நிலையிலுள்ள பெண்ணுக்கும் பெண் 
அவள் வயிற்றுப்பிள்ளைகளும் 

தக்கோ எவ்வகை 
உடைமை உரிமையுமின்றி நடைபெறும் திருமணம் ; 
morganatic wife , தனக்கோ தன்வயிற்றுப் பிள்ளைகளுக்கோ 
எவ்வகை உடைமை உரிமைகளும் பெறாமலே உயர் நிலையி 
லுள்ள கணவனை மணந்துகொள்ளும் பெண் , 
morgue , ( பிர . ) 11. பிண அடையாளத்தேர்வு மனை , இறந்த 
வர்களின் உடல்களை அடையாளம் கண்டுகொள்வதற்காக 
வைக்கப்படும் இடம் ; பத்திரிகைத் துறையில் சில்லறைத் 
தகவல் குறிப்புச்சேம அறை . 
morgue , ( பிர . ) 11. ஆணவம் கொண்ட நடத்தை . 
mo ribund , a . இறக்குந் தறுவாயிலுள்ள . 
mo rion , n . ( வர . ) முகமூடியற்ற தலைக்கவசம் . 
Moris co , n . ஸ்பெயின் நாட்டு அராபியக் கலப்பினத்தவர் ; 
நாட்டுப்புற விழா நடனவகை ; a . ஸ்பெயின் நாட்டு அரா 
பியக் கலப்பினஞ் சார்ந்த . 
Morm on , 11. அமெரிக்காவில் 19 - ஆம் நூற்றாண்டில் தோற்று 
விக்கப்பட்ட சமயக்கிளைக் குழுவினர் ; பன்மனைவியர் 
வாழ்க்கை முறையினர் . 
morn , 11. ( செய் . ) புலர்காலை . 
morn ing , 1 . காலைநேரம் , முற்பகல் ; ( செய் . ) விடியல் ; 
( தொ . ) good morning , காலைவணக்க மரபுவழக்குத்தொடர் ; 
morning gift , திருமண நிறைவேற்றத்திற்கு மறுநாள் காலை 
கணவன் மனைவிக்கு அளிக்கும் பரிசு ; morning glory , 
மலர்ச்செடிவகை ; morning star , விடிவெள்ளி . 
morocc o , 11. பதனிட்ட வெள்ளாட்டுத் தோல் ; pl . 

morocc os . 
mor on , n . பேதை , முகடி , அறிவுணர்ச்சி என்பது பன்னி 
ரண்டு வயதளவில் நின்றுவிட்ட நிலையுடையவர் ; ( பே - வ . ) 
கீழ்மகன் , கயவன் . 
morose , a . சிடுசிடுப்பான ; மகிழ்ச்சியற்ற ; முகவாட்டமுட 
னிருக்கிற ; மற்றவரோடு கலகலப்பாகப் பழகாத . 


648 
morpheme 

moth - ball 
morph eme , 1. சொல்லின் இலக்கணக்கூறு . 

mort main , 11. ( சட் . ) ஆள்மாற்றமுடியா அறநிலைச்சொத்து ; 
Morph eus , 11. கிரேக்க புராண மரபில் கனவுக் கடவுள் , 

மாற்ற முடியா அறமுறைச் சொத்துநிலை ; ( தொ . ) in mort 
உறக்கத் தெய்வம் ; ( தொ . ) in the arms of Morpheus , ஆழ் main , மாண்டவர் உரிமைக் கட்டுப்பாட்டு நிலையில் . 
துயிலில் . 

mort uary , n . பிண மனை , சிறிதுகாலம் பிணங்கள் வைத்தி 
morph ia , morph ine , n . அபினிச்சத்து ; நோவாற்று ருக்கப்படும் கட்டிடம் ; a . சாவுபற்றிய , இறத்தல் சார்ந்த , 
மருந்து . 

புதைவினை சார்ந்த . 
morphol ogy , n . ( உயி . ) விலங்கு - தாவர வடிவ அமைப்பியல் ; mosa ic , n . பல்வண்ணப் பட்டை ; பன்னிற மணி ஒட்டுக் 
( மொழி . ) சொல்வடிவ அமைப்பியல் . 

கலை ; பன்னிற மணி ஒட்டு ; நிழல்பரவா இலை ஒழுங்கமைவு ; 
mo rris , mo rris dance , n . ஆரவாரப் புனையாடை நடிப் 

செடிநோய்வகை ; பல்வேறு பகுதி இணைந்த தோற்றம் ; 
புடன்கூடிய நாட்டுப்புற ஆடல் வகை . 

இணையா மரபுப் பணிகளையுடைய உயிர் ; a . பல்வண்ண 

ஒட்டான , பன்னிறமணி பொருத்தி இணைத்த ; பன்னிறமணி 
Mo rrison shel ter , n . போர்க்காலக் குண்டு வீச்சு வகை 
யில் மனையக எஃகுமேடைப் பாதுகாப்பமைவு . 

ஒட்டுக்கலை சார்ந்த ; U. பல்வண்ணப் பட்டையால் அணி 

செய் ; பன்னிற மணி ஒட்டி உருவாக்கு ; ( தொ . ) mosaic 
mo rris - pike, 11. ஈட்டி வகை . 

disease, செடிநோய் வகை ; mosaic gold , மலிவான செம்பு 
mo rris tube , 11. சிறுதொலை வேட்டுப்பயிற்சிக்காகச் சுழல் துத்தநாகக் கலவை ; mosaic wool-work , UBOJ GOOT ST 
துப்பாக்கியின் குழலிற் செருகி வைக்கத்தக்க உறை . 

ஓவியத் தோற்றமுள்ள கம்பளிச் சித்திரவேலை . 
mo rrow , n . ( இல . ) மறுநாள் , அடுத்த நாள் ; ( தொ . ) Mosa ic , a . யூதர் மூதாதையரான மோசஸ் ( Moses ) என் 
on the morrow , மறுநாளன்று . 

பாருக்குரிய ; ( தொ . ) Mosaic Law , விவிலிய நூலின் பழைய 
Morse , n . மார்ஸ் என்பார் ( S. F. B. Morse 1791-1872 ) ஏற்பாட்டின் முதலைந்தேடுகளின் தொகுதி . 
அமைத்த தந்திப்பதிவுக் குறியீட்டு முறை. 

mosasaur us , 1. பல்லியினஞ் சார்ந்த மரபற்றுப்போன 
morse , n . கடல் யானை , நீண்ட தந்தங்களையுடைய கடற் தொல்பழங்காலக் கடல்வாழ் பெருவிலங்கு ; pl . mosasaur i . 
சிங்க இனஞ் சார்ந்த குளிர் மண்டல நீர்விலங்கு வகை . 

moschatel , n . விளறிய பசுமைநிற மலர்களும் கத்தூரி 
morse " , n . சமய குருமார் அங்கி மாட்டுவதற்கான அணி மணமுமுள்ள சிறு செடிவகை . 
ஊக்கு . 

moselle , n . வெண்தேறல் வகை . 
mors el , 11. சிறுவாயளவு , கவளம் ; துண்டு , துணுக்கு . 

Mos es , 11. யூத வட்டித் தொழிலரைக் குறிக்கும் சாட்டுப் 
mort , n . வேட்டையில் மான் இறந்ததற்கான அடையாளக் பெயர் . 
கொம்பு முழக்கு . 

Mos lem , n . இஸ்லாமிய சமயத்தவர் ; pl . Mos lemin , 
mort , n . மூன்று வயதுள்ள சால்மன் மீன் . 

Mos lems ; a . இஸ்லாமிய சமயம் சார்ந்த . 
mort , n . ( பே - வ . ) பெருந்தொகை , பெரிய அளவு , மிகுதி mosque , 11. பள்ளி , இஸ்லாமியர் தொழுகையிடம் . 
யான எண்ணிக்கை . 

mosqui to, 11. பெருங்கொசு , நுளம்பு . . 
mort al , n . மனிதன் ; மாள்வுக்குரியது ; ஆள் ; a . சாவுக் mosqui to - craft , 11. சிறுபடகு , விரைவாகப் போர் 
குரிய ; மாளுந் தன்மையுடைய ; மாள்வுக்கு ஆட்பட்ட ; வடிக்கை செய்வதற்கு தவும் சிறு படகுவகை . 
சாகடிக்கக்கூடிய ; உயிருக்கு ஊறு விளைக்கக்கூடிய ; வாழ்வு 
மாள்வுக்குரிய ; பகை வகையில் சாகும்வரை தீராத , உ 

mosqui to - curtain , mosqui to -net , n . கொசு வலை . 

உயிருடன் 
விடாத ; கொடிய , சாக்கொடுமை வாய்ந்த , உயிர் அச்சம் 

moss , 11. படுவம் , புதைசேற்று நிலம் ; மட்கரி செறிந்த புதை 
வாய்ந்த ; உயிர் போக்குகிற ; ஆன்மிகப் பழிகேடான , ஆன்ம 

சதுப்பு நிலம் ; பாசி ; ( தொ . ) rolling stone gathers no 
நலம் கெடுத்தழிக்கத்தக்க ; மிகப்பெரிய . 

moss , அடிக்கடி பணி மாறிக்கொண்டேயிருப்பவர் செல்வம் 

ஈட்டார் . 
mortal ity, 1. மாள்வு , இறக்கும் இயல்பு , பெரிய அளவில் 
உயிர் இழப்பு ; குறித்த கால அளவில் இறப்புக்கணக்கு ; 

moss bunker , n . எண்ணெய் தருவதுடன் உரமாகவும் பயன் 
குறித்த பகுதியின் சாக்கணக்கு , சாவீதம் ; ( தொ . ) mortality 

படும் மீன்வகை . 
tables, இறப்பு எதிர்பார்ப்புக் கணக்குப்பட்டி , வெவ்வேறு moss - grown , a . பாசி நிறைந்த . 
வயதில் இறப்பு நிகழக்கூடிய மதிப்பு அட்டவணைப்பட்டி , moss - hag , 11. மட்கரி வெட்டி எடுக்கப்பட்ட மேடுபள்ளமான 
mort ar , n . கல்வம் , குழியம்மி ; சிறு 

பீரங்கி ; 

நிலம் . 
வேடிக்கைக் காட்சிக் குண்டுகளை வெடிக்கும் இயந்திர moss - rose , 11. தோட்ட மலர்வகை . 
அமைப்பு ; காரை , சுண்ணாம்பும் மணலுங் கலந்த சாந்து ; 

moss trooper , n . ( வர . ) முற்கால எல்லைப்புறப்பகுதிக் 
U. காரைபூசு ; சுண்ணச் சாந்தோடு சேர் ; சிறு பீரங்கிக் 

கொள்ளைக்காரர் . 
குண்டுகள் கொண்டு எதிர்த்துத் தாக்கு ; கோட்டையைச் 
சிறு பீரங்கிக் குண்டுகளால் தாக்கு . 

most , a . மிகப்பல ; மிகப்பெரும்பாலான , ஏற்ற மிகுதியான ; 
mort ar - board , n . சாந்துத்தட்டு ; சதுரமான கல்லூரிக் 

adv . பெரும்பாலாக ; மிக உயர் நிலையில் ; ( தொ . ) for the most 

part , முக்கியமாக ; make the most of it , முற்றிலும் பயன் 
குல்லாய் , 

படுத்திக்கொள் ; முழுஅளவு நலம் பெறு ; மிகச் சிறந்ததாகக் 
mortgag e , n . அடைமானம் , ஒற்றி ; அடைமானப் பத்திரம் ; காட்டு ; மிக இழிந்ததாகக் காட்டு . 
0. அடைமானம் வை ; ஒப்படை ; பணியில் முழுதும் 
ஈடுபடுத்து . 

mot , ( ல ) 1. அறிவுத் துணுக்குரை , நகைநயவுரை . 
morti can , n . பிணத்தை அப்புறப்படுத்தும் பொறுப்பு மேற் 

mote , 11. சிறு தூசு , துகள் ; ( தொ . ) mote in another s eye . 
கொள்பவர் . 

மற்றொருவரின் சிறுகுற்றம் . 
mort ice , 11. , 0. = mortise . 

motel , n . உந்துலாவினர் தங்கல் மனை அமைவு . 
mort ify , U. ஒறுத்தடக்கு , தன்னடக்க நிலைக்குக் கொண்டு 

motet , n . ( இசை . ) திருக்கோயில் வாழ்த்துப்பாடல் ; 
வா ; உணர்ச்சி புண்படுத்து ; மானங்கெட இழிவு படுத்து : 

வாழ்த்துப்பாடல் . 
தசை வகையில் உள்ளழிந்து கெடு , பிளவைக்கு வழியாகு . moth , 11. அந்துப்பூச்சி , விட்டில் ; அழிமருட்சிக்கு ஆளாகு 
mort ise , 11. துளைப்பொருத்து ; பொருத்துமுளையிடும் துளைச் 

பவர் , கவர்ச்சிப்பொருளைச் சுற்றி வட்டமிடுபவர் . 
சட்டம் ; துளைப்பொருத்தில் சேர்த்திணை ; ( தொ ) moth .ball , 11. அந்துருண்டை ; கப்பலில் துப்பாக்கிச் சட்டம் 
mortise chisel , துளைப்பொருத்திடும் தடித்த - அலகுடைய இயந்திரம் முதலியவற்றிற்குத் தூவு திவலைமூலம் இடும் கால் 
உளி . 

புகாக் குழைமக்காப்பீடு . 


B 


வாண 


649 


moth - eaten 


mound.builder 


mot or , 11. விசைப்பொறி , இயந்திரத்துக்கு இயக்க ஆற்ற 
லளிக்கும் பகுதி ; ( உள் . ) இயக்குதசை ; கட்டளை நரம்பு , 
தசை இயக்கத்தைத் தூண்டுவதற்கான நரம்பமைவு ; U. 
உந்து வண்டியிற் செல் ; விசை வண்டியிற் கொண்டுசெல் ; 
( தொ .) motor bandit, உந்துகலமுடைய கொள்ளைக்காரன் ; 
motor cycle , விசைமிதி , விசைப்பொறி வாய்ந்த மிதி 


வண்டி . 


moth - eaten , a . அந்துப்பூச்சிகளால் அரிக்கப்பட்ட , காலங் 

கடந்த , பழமைப்பட்டுப்போன . 
mo ther , n . தாய் , அன்னை ; தோற்றமூலம் , தோற்றுவாய் ; 
கன்னிமாடத் தலைவி ; தாழ்வகுப்பினரிடையே முதிய மாதின் 
விளிக்குறிப்பு ; கோழிக்குஞ்சுகளை வளர்ப்பதற்கான கருவி 
அமைவு ; 3. பெறு , பிறப்பி , தோற்றுவி ; தாயைப்போல் 
பேணி வளர் ; பிள்ளையென உரிமையாய் ஏற்றுக்கொள் ; 
பிள்ளையென வெளிப்படக்கூறு ; பிள்ளையாக நடத்து ; 
தாய்மைப் பொறுப்பேற்று ; ஆசிரியப் பொறுப்புக்குரியவ 
ராக்கு ; தாய் தேடியளி ; ( தொ . ) Mother Church , தாயின் 
நிலையுடைய திருச்சபை , மூலத்திருக்கோயில் ; mother country , 
தாய்நாடு , குடியேற்ற நாடுகளின் தாய்நாடு ; mother earth , 
தாய் நிலம் ; பூவுலக அன்னை ; Mother Hubbard , மேல் அங்கி , 
முழு மேலங்கி ; mother lodge , நற்கொத்தர் தீக்கைபெற்ற 
சங்கம் ; mother of millions , mother of thousands , செம் 
புள்ளி மலர்களையுடைய பசுமை மாறாச் செடிவகை ; mother 
of pearl , கிளிஞ்சல்களின் உட்புறத்திலுள்ள பளபளப்பான 
பொருள் ; mother ship , நீர்மூழ்கிக் குண்டுப் படகுகள் நீர் 
மூழ்கிக் கப்பல்கள் முதலியவற்றின் பொறுப்புடைய கப்பல் ; 
mother s SOP , மனிதன் ; mother tongue , தாய்மொழி , பிற 
மொழிகளின் மூலமொழி ; mother wit , இயல்பான அறிவு , 
பொது அறிவு , சொந்த அறிவு . 
mo ther , mother of vinegar , n . புளிக்காடியில் உண் 

டாகும் பிசின் போன்ற பொருள் . 
Mo ther - Church , n . கிளைச்சபைகள் தோற்றுவித்த தாய்த் 

திருச்சபை . 
mo ther - craft , n . தாய்மைத்திறன் , குழந்தை வளர்ப்புத் 

திறன் . 
mo ther - in - law , n . மாமியார் , கணவனின் தாய் ; மனைவி 

யின் தாய் . 
mo therland , 11. தாயகம் , தாய்நாடு . 
mo therly , a . தாய்மைக் குணமுடைய ; தாயின் நற்பண்பு 

கள் வாய்ந்த ; தாயின் நற்குணங்களைக் காட்டுகின்ற . 
motif , n . கலைப்பண்புக்கூறு ; கலைத்துறையில் முனைத்த 

கருத்து ; தனியே தைத்திணைக்கப்படும் பூவணி வேலை . 
mot ile , a . ( உயி . , தாவ . ) இயங்கியலான , அசையும் தன்மை 

யுடைய . 
mo tion , n . அசைவு ; இயக்கம் ; இயங்குமுறை ; இயங்கு 
இடமாற்றம் ; நுண்பெயர்ச்சி ; 

நிலைமாற்றம் ; 
சாடை , சைகை : இயங்குபாணி ; இயக்க ஆற்றல் , இயக்கும் 
ஆற்றல் ; இயங்கும் ஆற்றல் ; இயலுணர்ச்சித் தூண்டுதல் ; 
மனவெழுச்சி ; உணர்ச்சி ; திடீர்விசை ; தூண்டுதல் விசை ; 
இயந்திரப்பகுதி ; வயிற்றுப்போக்கு ; மன்றத் தீர்மானக் 
கோரிக்கைமுறை ; முறைமன்றக் கட்டளைக் கோரிக்கை ; U. 
சாடைகாட்டித் தெரிவி ; சைகைமூலஞ் செயல் தூண்டு ; 
சாடைமூலம் ஏவு ; தீர்மானக் கட்டளைமுறை கொணர் ; 
ஆலோசனை கூறு ; ( தொ . ) in motion , இயங்குநிலையில் , 
நிலையின்றி ; motion picture , இயங்கு படக்காட்சி , பேசாத் 
திரைப்படம் ; put in motion , இயங்கச்செய் , செயற் 
படுத்துவி . 
mot ivate, 0. செயல் நோக்கமளி ; செயல்நோக்கங் கற்பி ; 

செயல் நோக்கமாயிரு ; சிறப்புக் கூறாயமை . 
mot ive , 11. செயல் நோக்கம் ; செயல் தூண்டுதலுணர்ச்சி ; 
உட்கோள் ; உட்கருத்து , உள்ளெண்ணம் ; சிறப்புக்கூறு , 
உட்கூறு ; a . இயக்கத்தைத் தோற்றுவிக்கும் இயல்புடைய ; 
இயக்கஞ் சார்ந்த ; v . = motivate ; ( தொ .) motive power , 
இயந்திர விசை , இயக்குந் திறமுடைய ஆற்றல் . 
mot juste , ( ல . ) n . திட்பநுட்பவுரை , பொருள் நயத்தை முழு 

நுட்பமானத் தன்மையில் துல்லியமாகத் தெரிவிக்கும் சொல் . 
mot ley , n . கதம்பத்திரள் , பொருத்தமற்ற கலவைக்கூளம் ; 
( வர ) கோமாளியின் பல்வண்ண உடை ; a . பல்வண்ண 
முடைய , பல்வகை நிறமுடைய ; பலதிறப்பட்ட , பல்வேறு 
பட்ட ; ( தொ . ) wear motley , கோமாளியாக நடி . 


. 


mot or - car , n . மோட்டார் , உலா விசை உந்துவண்டி . 
mot orize , 3. விசை உந்து வாய்ப்புக்களை உடனிணைத்தமை . 
mot tle , n . பல்வண்ணப் புள்ளியமைவு ; அடைதிரள்வண் 
ணம் ; சுட்டி , வண்ணப்பட்டை ; பல்வண்ணக் கம்பளி 
இழை ; U. பல்வண்ணப் புள்ளிகளிடு . 
mott led , a . பல்வண்ணப்புள்ளிகள் வாய்ந்த ; அடைதிரள் 

வண்ணம் உடைய . 
mott o , n . மேற்கோள் உரை; கடைப்பிடிக்கும் பொன்மொழி ; 
முகப்பு மேற்கோள் வாசகம் ; இசைப்பல்லவி ; வாணவெடி 
மூலம் காட்டப்படும் விளம்பர வாசகம் . 
moue , n . உதட்டுப் பிதுக்கம் . 
mouff lon , n . தென் ஐரோப்பிய மலையாடு வகை . 
mou jik , n . ருசிய நாட்டுக் குடியானவர் ; பெண்டிரின் தளர்த்தி 

யான கம்பளிக் குல்லாய் . 
mould 1 , 1 , மாதிரி அச்சு , கட்டளைச்சட்டம் , வார்ப்படம் , 
கட்டிடம் - மரவேலை முதலியவற்றில் உருக்கொடுக்க உதவும் 
துணைக்கருவி ; உருக்குக் குகை ; பிட்டுக் குழல் , அப்பம் உரு 
வாக்கும் உரு அச்சு ; குழல்பிட்டு , உரு அப்பம் ; ப . மாதிரி 
அச்சில் வார் ; கட்டளைச் சட்டத்தில் உருவாக்கு ; அச்சிலிட்டு 
அப்பம் உருவாக்கு ; உருக்குக் குகையில் உருக்கி வார் ; ( தொ . ) 
cast in heroic mould , வீறார்ந்த இயல்பு வாய்க்கப்பெற்ற ; 
mould candle , வார்ப்பட மெழுகுத்திரி . 
mould , 11. புழுதி மண் ; பசளை மண் , உழுத நிலத்தின் 
உதிர் மண்பரப்பு ; ( தொ . ) man of mould , எடுப்பார் கைப் 
பிள்ளை . 
mould 3 , 11. பூஞ்சக்காளான் . 
mould -board , 11 . உழுசாலில் மண்ணைப் 

பெயர்த்துத் 
தள்ளும் முனைப்பலகை . 
moul der , n . வார்ப்படஞ் செய்பவர் ; உரு அச்சில் 

வார்ப்பவர் . 
moul der , . பொடியாகு ; 

உளுத்துப்போ ; 
இற்றுவிடு . 
moul diness , n . உளுத்தநிலை , பூஞ்சைப்பிடிப்பு . 
moul ding , n . வார்ப்படஞ் செய்தல் ; வார்ப்படம் ; வார்ப்பட 
உருவம் ; கட்டிடம் - மரவேலை முதலியவற்றில் சித்திரவேலைப் 
பாடு . 
moul ding - board , 11. அப்பமாவு பிசையும் பலகை . 
mould - loft , 1. கப்பலின் முழு அளவு மாதிரிப்படம் வரையப் 

பட்ட தளமுள்ள அறை . 
moult , n . இறகுதிர்ப்பு ; இறகுதிர் செயல் ; இறகுதிர்ப்பு 
முறை ; இறகுதிர்ப்புப் பருவம் ; U. சிறகுதிர் ; சிறகினை 
உதிர் ; சிறகுதிர்க்கப்பெறு ; சிறகுவகையில் உதிர்க்கப் 
பெறு . 
moul vi , 11. = moolvi . 
mound , 11. மணிமுடி முகட்டுக்கோளம் , நிலவுலகத்தைக் 

குறிக்கும் மணிமுடிப்பொற்பந்து . 
mound , n . திடல் , மேடு ; மண்மேடு ; பிணக்குழிமேடு ; 
பொற்றை , சிறுகுன்று , 3. மண்மேடுகளால் சூழவை ; மண் 
மேடுகளாகக் குவி . 
mound .builder , 11. மண் மேடெழுப்பும் வரலாற்றுக்கு முற் 
பட்ட வட அமெரிக்க இந்திய இனத்தவர் ; வட அமெரிக்க 
இந்திய இனத்தில் ஒருவர் ; முட்டைகளைக் குவியலாக அடுக் 
கும் பறவை வகை . 


நிலை ; 


| 


மண்ணாகு , 


650 


mount 


move: 


mousseline , n . மெல்லிய பிரஞ்சுத் துகில் வகை . 
mousseline - de - laine , n . பருத்தி கம்பிளிக் கலவை ஆடை 


வகை . 


mount , 11. மலைக்குவடு , சிமையம் ; குன்று ; மேடு ; செய்குன்று ; 
ஏற்றம் , மேல்நோக்கிய சரிவு ; ஏறுகை ; ஏறுமுறை , 
ஏற்றப்படி ; ஏற்றச்சைகை ; ஊர்திவிலங்கு ; ஏறிச்செல்வதற் 
கான ஊர்தி , மிதிவண்டி ; படச்சட்டம் ; மணி ஒப்பனை ஏற்றச் 
சட்டம் ; படப்பின்னணி அட்டை ; நிலைச்சட்டம் ; நுண்ணோக் 
காடியில் பொருள் வைப்பதற்கான சூழமைவு ; கைவரை நூல் 
முறையில் உள்ளங்கை விரலடி மேடு ; 3. ஏறு ; மலை ஏறிச் 
செல் ; ஊர் விலங்கேறியிவர் ; ஊர்தி ஏறியமர் ; ஏறியமர்ந்து 
செல் ; எற்று ; மீதமர்ந்து செல்லுவி ; ஊர்தி அமைத்துக் 
கொடு ; எழு ; மட்டத்தில் உயர் ; அளவில் மிகு ; தொகை 
ஏறு ; விசை மேம்படு ; ஆற்றல் உயர்வுறு ; குருதி வகையில் 
கன்னத்தில் முனைத்தெழுந்து கன்றித்தோன்று ; மேலே செல் ; 
உயர்ந்து செல் ; மேல்நோக்கிப் பரவு ; பதவி உயர்வுறு ; 
பதவியேற்று ; பின்னோக்கி இறந்தகாலம் சென்றளாவு ; 
விலங்கு வகையில் இணைவிழைச்சுக்கொள்ளுவி ; சட்டத்தில் 
ஏற்று ; ஒப்பனைச்சட்டத்தில் பொருத்து ; சட்டம் இணை ; 
சூழமைவில் பொருத்திவை ; தறி இணை ; கருவிகலங்களை 
இணைத்து ஒருங்குவி ; காட்சியரங்கேற்று ; நாடக அரங்கேற் 
றஞ் செய் ; பீரங்கியை நிலைமேடையிலேற்று ; ( தொ . ) 
mount an offensive , ( படை . ) முன்னேறித் தாக்கு , தாக்கத் 
திட்டமிடு ; mount guard , காவற்பணி செய் ; காவலமர்த்து ; 
mount up , தொகையில் உயர் , அளவில் மேலெழு . 
moun tain , n . மலை ; பெருங்குவியல் ; ( தொ . ) mountain 
ash , செந்நிறக் கொட்டைகளையுடைய மரவகை ; mountain 
chain , மலைத்தொடர் , சங்கிலித் தொடர்மலை ; mountain dew , 
( பே - வ .) ஸ்காத்லாந்திய இன்தேறல் வகை , mountain sick 
ness , மலைநோய் ; the Mountain , ( வர . ) முதல் பிரஞ்சுபுரட்சிக் 
காலச் சட்டமன்றத்தில் மிகப் பெரும்பான்மை கொண்டிருந்த 
தீவிரக்கட்சி . 
mountaineer , n . மலைவாணர் ; மலையேறி , மலையேறுவதில் 

வல்லுநர் . 
moun tainous , a . மலைகள் நிறைந்த ; 

மலைப்பாங்கான ; 
மிகப்பெரிய . 
moun tebank , n . நாடோடிப் போலி மருத்துவர் , போலி 

அறிஞர் , அறிவுப்பகட்டாளர் . 
mourn , ப . மாள்வுக்காக வருந்து ; துயரங்கொண்டாடு ; 
துயரச் சின்னம் மேற்கொள் ; இழப்புக்காக வருத்தமடை ; 
துன்பத்துக்கு ஆற்றாது அரற்று . 
mourn er , 1. இழவு கொண்டாடி , கூலித்துயர்க் கொண் 

டாட்டக்காரர் . 
mourn ful , a . துயர் தருகிற , இரங்கத்தக்க ; வருத்தம் 

நிறைந்த , துன்பம் மிக்க . 
mourn ing , n . துயருறுதல் ; இழவுக்கொண்டாட்டம் ; 
துயர்ச்சின்ன மேற்கொள்கை ; ( தொ . ) complimentary 
mourning , ஒத்துணர்வுமுறையான துயர்க்கொண்டாட்டம் , 
உறவினரல்லாத இறந்தோருக்கு நன்மதிப்பு அறிகுறியான 
கருநிற உடையணிவு ; in mourning , துயர்ச்சின்னக் கருநிற 
உடையில் ; கண் வகையில் கரும் புண்ணுற்ற நிலையில் ; விரல் 
நகம் வகையில் மாசூர்ந்த நிலையில் . 
mourn ing - coach , n . சாவண்டி . 
mourn ing - paper , 1. கரிவிளிம்புத் தாள் . 
mourn ing - ring , n . நீத்தார் நினைவுக்கணையாழி . 
mouse , 11. சுண்டெலி ; எளிதில் அச்சங்கொள்பவர் ; நாணிக் 
கோணுபவர் ; ஒதுங்குகிறவர் ; பதுங்குகிறவர் ; உருளை 
முதலியவற்றின் மீதுள்ள சுற்றுக் கயிறும் பளுவும் ; 
pl . mice ; U. சுண்டெலி வேட்டையாடு , சுண்டெலி பிடி ; 
சுறுசுறுப்பாகத்தேடு , தேடித்திரி , நாடித்திரி ; ( கப் . ) பின்னற் 
கயிற்றினால் வரிந்து சுற்று . 
mouse - colour , n . சுண்டெலி வண்ணம் , சாம்பல் நிறத்தில் 

கருமையும் மஞ்சளுங் கலந்த நிறம் . 
mouse - ear , n . செடி வகை . 
mouse trap , 11 .. எலிப்பொறி . 
mousse , n . சுவையூட்டப்பட்ட பாலேட்டு உறைவு உணவுப் 
பொருள்வகை . 


mousseline - de - soie , n . நெசவுத்திறன் வாய்ந்த மென் 

பட்டுத் துகில் வகை . 
moustache , 1. மீசை , விலங்கின் மீசை . 
moustache - cup , n . மீசைக் குவளை , பருகும்போது மீசையைப் 

பாதுகாக்கும் அமைவுள்ள கிண்ணம் . 
Mouster ian , a . ( தொல் . ) பிரான்சு நாட்டின் பழங்கற்காலத் 

தைச் சார்ந்த . 
mouth , 1. வாய் ; குகையின் நுழைவாயில் ; ஆற்றுமுகம் ; 
அடுப்பின் முகவாய் ; பையின் திறந்த பகுதி ; புட்டியின் 
புழைமுகம் ; உண்ணுபவர் ; உண்ணுவது ; பேச்சாளர் ; 
குரல் கொடுப்பது ; வாய்மொழியாளர் ; கருத்துப் பேராள் ; 
குரல் ; பேச்சு ; முகக்கோட்டம் ; ப . வீண்பெருமை பேசு , மேட் 
டிமையாகப் பேசு ; மிகத்தெளிவாகப் பேசு , உட்கொள் , 
உண் ; வாயால் தொடு ; குதிரையின் வாயிற் கடிவாளமிட் 
டுப் பழக்கு ; முகத்தைச் சுளி , உதட்டைக்கோட்டு ; ( தொ . ) 
down in the mouth , வாட்டமுள்ள , சோர்ந்த , கிளர்ச்சியற்ற ; 
give mouth , நாய் வகையில் குரை ; laugh on wrong side 
of one s mouth , புலம்பு , அழு ; make a wry mouth , ஒத்துக் 
கொள்ள மறுக்கும் அறிகுறியாக வாயைக்கோட்டு ; mouth 
waters at , சுவைஎதிர்பார்த்து வாய்நீர் ஊறுகிறது ; put 
speech into person s mouth , சொன்ன தாகக் கற்பித்துக் 
கூறு ; put words into his mouth , சொல்லவேண்டியதைச் 
சொல்லிக்கொடு ; take the words out of person s mouth , 
மற்றவர் கூறப்போவதை முன்னமேயே கூறிவிடு ; useless 
mouth , வேலைசெய்யாமல் உண்பவர் . 
mouth - filling, a . சொற்பகட்டான , ஆரவார ஓசையுடைய , 

கடின நடையுடைய . 
mouth ful , 11. கவளம் . 
mouth - organ , 1. வாயிசைக்கருவி . 
mouth - piece , n . வாயில் பொருந்தும் இசைக்கருவிப் பகுதி ; 
புகை பிடிக்கும் குழாயின் வாய்ப்பகுதி ; முகமூடியின் வாய்த் 
தட்டு ; புகைப்பூஞ்சுருள் குழாய் ; முகவர் , பிறருக்காகப் 
பரிந்து பேசுபவர் . 
mouth y , a . இகழ்ந்து பேசுகிற , திட்டுகிற ; ஆரவாரமாகப் 

பேசுகிற , உரத்த குரலில் முழங்குகிற . 
mo vable , n . பெயர்ப்பியல் உடைமை , இயங்குடைமை ; a . 
அசையக்கூடிய ; இயங்கக்கூடிய ; ( தொ . ) movable feast , 
தேதி மாறிக்கொண்டு செல்லும் விருந்து . 
mo vables , n . pl . தனிப்பட்ட உடைமைகள் . 
move , 11. புடைபெயர்ச்சி ; இடப்பெயர்ப்பு ; முயற்சி ; இயக்கத் 
தொடக்கம் ; நடவடிக்கைப்படி ; செயற்கூறு ; ஆட்டக்காய் 
பெயர்ப்பு ; காய் நகர்த்தீட்டுமுறை ; காய் பெயர்ப்பு முயற்சி ; 
செயல்முறை ; செயல்திட்டம் ; நடவடிக்கை ; இடமாற்றம் ; 
தொழிலகமனைப்பகுதி ; U. அசை , நிலைபெயர் , நிலைமாறு ; 
அசைவி , நிலைபெயர்வி , நிலைமாற்று ; ஆட்டு ; குலுக்கு ; 
கலக்கு ; இடம்பெயர் ; புடைபெயர்த்து , நகர்த்து ; கவறாட் 
டக் காய் இடம்பெயர்த்து ; இடத்துக்கிடஞ் செல் ; முன்னேறு ; 
தங்கிடமாற்று ; இயங்கு ; இயங்குவி ; செயல்தொடங்கு ; 
செயலாற்று ; பரபரப்புடன் ஓடித்திரி ; தொழில் வகையில் 
நடமாடு ; உயிர்த்துடிப்புடன் இயலு ; செயற்படத் தூண்டு , 
கிளறிவிடு ; செயற்படு ; நடவடிக்கை எடு ; குடல் இளக்கு ; 
குடல் வகையில் இளக்கம் கொள் ; உணர்ச்சியூட்டு ; கனிவி ; 
பேரவையில் முன்மொழி ; சட்டமன்றத்தின் நடவடி 

டிக்கை 
கொணர் ; நீதிமன்றத்தில் விண்ணப்பம் செய் ; கோரு , மன் 
றாடு ; ( தொ . ) make a move , போ , செல் , உணவு மேசை 
முதலியவற்றிலிருந்து எழுந்து செல் ; move about , அடிக்கடி 
இடம் மாறிச்செல் , அடிக்கடி இருப்பிடத்தை மாற்று ; திரி , 
நடமாடு ; move heaven and earth , முழு ஆற்றலுடன் 
முயற்சி செய் ; move in , புதிய வீட்டில் குடியேறு , புதுமனை 


. 


651 


movement 


muggy 


( 


கை 


புகு ; move on , போய்க்கொண்டிரு ; போய்க்கொண்டிருக்கத் 
தூண்டு ; moving staircase , இயங்கு படிக்கட்டு ; on the 
move , இயங்கிக்கொண்டிருத்தல் . 
move ment , n . அசைவு ; இயக்கம் ; படைப் புடைபெயர்ச்சி ; 
இயந்திர இயங்குபகுதி ; இயந்திர இயங்கு பகுதிகளின் 
தொகுதி ; மன எழுச்சி , உள்ளத்தூண்டு தல் ; இலக்கியப் 
பகுதியின் கதை நடை , கவிதைநடை , கருத்துநடை ; இசை 
இலக்கியத்தின் தனி அமைப்புக் கூறு ; பொதுக்கிளர்ச்சி , 
பொது இயக்கம் ; வாணிகக்களப் போக்கு . 
mo ver , n . முன்மொழிபவர் , தீர்மானத்தைக் கொண்டு வரு 
பவர் ; ( தொ . ) prime mover, ஆற்றலின் மூலச்சக்தி , இயக்க 
மூலக்கூறு ; பயனிறை கருத்துப் படைப்பாளர் . 
mo vies , n . pl . இயங்கு திரைப்படம் . 
mow , n . முகக்கோட்டம் ; U. முகக்கோட்டம் செய்துகாட்டு . 
mow , 11. உலர்புல் போர் , கூலவகைக் குவியல் ; களஞ்சியத் 
தில் உலர்புல் போர் கூட்டுவிக்கும் இடம் ; U. போர் குவி ; 
குவியலாகக் குவி . 
mow , 0. உலர்புல் அறுவடை செய் ; வயல் அறு ; வெட்டித் 

தள்ளு , பேரழிவு செய் . 
mow burnt, a . கூலக்குவியலின் புழுக்கத்தினால் 

மடைந்த . 
mox a , 1. கீல்வாத அக எரிவுக்கு மாற்றான புற எரிவாகப் 

பயன்படுத்தப்படும் மூலிகைத் துய் . 
moy a , n . எரிமலைச்சேறு . 
Moza rab , n . ( வர . ) இஸ்லாமிய அரசரின் மேலுரிமையேற்ற 

கிறித்தவ சமயத்தவர் . 
Mpret , n . ( வர . ) முற்கால அல்பேனிய நாட்டு ஆட்சியாளர் . 
much , 11. மிகுதியான அளவு ; முக்கியத்துவமுடையது , மதிப் 
புடையது ; a . மிகுதியான , பெரிய அளவான ; adv . மிகுதி 
யாக , நிரம்ப , மிக்க அளவில் ; ( தொ . ) make much of, மிகுதி 
யாகப் பாராட்டு ; மிகு முக்கியத்துவம் கொடு ; பயன்படுத்தி 
மிகு , ஆதாயம் பெறு ; much of a size , கிட்டத்தட்ட அதே 
அளவில் ; much the most likely , பெரும்பான்மை மெய்யாய் 
இருக்கக்கூடிய , மிகுதியும் நம்பத் தக்க ; think much of , 
உயர்வாகக் கருது . 
much ness , n . பெரிய அளவு , மிகு அளவு ; ( தொ . ) much of a 
muchness , ஏறத்தாழ ஒரே மாதிரியான , கிட்டத்தட்ட அதே 
போன்ற . 
mu cilage , n . தாவரப்பசைப்பொருள் , பிசின் , கோந்து ; சளி . 
muck , 11. பண்ணை உரம் ; அழுக்கு ; வெறுப்புத் தருவது ; 
( பே - வ . ) ஒழுங்கற்ற நிலை , தாறுமாறான நிலை ; துப்புரவுக் 
கேடு ; ப . அழுக்காக்கு , அசுத்தப்படுத்து . 
muc kle , n . , a . = mick le . 
muck - rake , n . குப்பைவாரி , சீப்புபோன்ற அமைப்புடைய 

குப்பை கூட்டுங் கருவி . 
muck worm , n . வண்டல் புழு , எரு -சாணம் முதலியவற்றில் 
வாழும் பூச்சி ; உலோபி , ஈயாத்திரட்டாளர் ; தெருச்சுற்றிச் 
சிறுவன் . 
muc ous , a . சளியுடைய ; சளியால் மூடப்பட்ட ; ( தொ . ) 

mucous membrane , சளிச்சவ்வு . 
muc ro , n . ( தாவ . , வில . ) கூரிய பகுதி ; கூரிய முனை 
யுடைய உ . 

உறுப்பு . 
muc us , 11. சளி ; கோந்து , பிசின் ; மீன் முதலிய சில விலங்கு 

களின் உடல்களிலிருந்து வெளிப்படும் குழம்புநீர்ப் பொருள் . 
mud , 11. சேறு , சகதி ; ஈரக்குழைவான மண் ; பயனற்றது ; 
தூய்மை கெடுப்பது ; பழிப்பானது : ( தொ . ) fing mud , 
throw mud , வசவுக்கு ஆளாக்கு ; பழிசுமத்து ; mud pie , 
குழந்தை விளையாட்டு மண் பண்ணியம் ; mud volcano , 
சேற்றை வெளியே கக்கும் எரிமலை ; stick in the mud , சேற் 
றில் அழுத்து ; பிற்போக்குடையவராயிரு . 
mudar , 1. எருக்கு . 


mud - bath , n . மருத்து மண்ணீர்க்குளி , வாதம் - கீல்வாதம் 
போன்ற நோய்களுக்குத் தாதுப்பொருளடங்கிய மண்ணிலே 
குளித்தல் . 
mud guard , n . சக்கர மட்பட்டை . 
mud dle , n . குழப்பம் ; குளறுபடி ; மடமை ; ப . குழப்பு ; 
குடிபோதையில் தாறுமாறாக்கு ; தவறுதலாகக் 

கலந்து 
குழப்பு ; தவறுதல் செய் ; குழப்பமும் பயனுமற்ற வேலையி 
லீடுபடு ; ( தொ . ) muddle on , ஒழுங்கின்றித் தாறுமாறாக 
முன்னேறு ; muddle through , திறமையினாலன்றி விடா 
முயற்சியினால் செயல் வெற்றி அடை . 
mudd y , a . சேறுபோன்ற ; சேறு நிறைந்த , சேற்றினால் மூடப் 
பட்ட ; ஒளி வகையில் மங்கலான ; குரல் வகையில் தடித்த , 
மென்மையாயிராத ; குழம்பிய அறிவுடைய ; தெளிவற்ற ; 
புரியாத ; ப . சேறாக்கு ; குழப்பு ; கலக்கு ; மந்தமாக்கு . 
Mud ies , n . லண்டன் வணிக நிறுவனத்தின் சுற்று ஏடகம் . 
mudir , 11. துருக்கிய சிற்றூர் முதல்வர் ; எகிப்திய மாகாண 

ஆளுநர் . 
mud lark , 11. சகதிவாழ்நர் ; சேற்றிடை வேலை செய்பவர் ; 

சேறளைந்தாடி ; சேறளை தெருச்சுற்றிச் சிறுவன் . 
muezz in , n . இஸ்லாமியத் தொழுகை அழைப்புக் குரலாளர் . 
muff ", n . கம்பளியாலான மகளிர் கையுறை , மகளிர் 

பொதிக் கம்பளிச்சட்டை . 
muff 2 , n . அறிவிலி , மட்டி , பேதை ; செயல்திறமற்றவர் ; 
வகைதெரியாதவர் , செயல்முறையறியாதவர் ; வேலைக்குளறு 
படியாளர் ; ஏறுமாறாகக் காரியமாற்றுபவர் ; பணிச் செப்ப 
மற்றவர் ; சப்பர் , பயனற்றவர் ; விளையாட்டில் திறமை 
யற்றவர் ; ஆட்டச் செப்பமற்றவர் ; பந்தினைக் காக்கத் தெரி 
யாதவர் ; ப . குளறுபடி செய் ; செயல் தவறு ; பந்தினைத் 
தவறவிடு . 
muffetee , 1. மணிக்கட்டில் அணியப்படும் கம்பளிப் பின்னற் 

கட்டு . 
muff in , n . வட்டமான முறுகு நெய் அப்பம் . 
muffineer , 11 . முறுகு நெய்யப்பத்துக்கு உப்போ சர்க் 

கரையோ கொட்டிக்கொள்வதற்குரிய நுண்புழைச்சிமிழ் . 
muf fle , n . முகறைக்கட்டை , அசைபோடும் விலங்குகள் - 
கொறி விலங்குகள் ஆகியவற்றின் மூக்கு மேலுதடு ஆகிய 
வற்றின் தடித்த பகுதி ; 3. கழுத்தினையும் மிடற்றினையும் 
குளிர் காப்புக்காகப் பொதிகுட்டைகொண்டு மூடு ; பேச்சுத் 
தடுக்க முகமூடித் திரையிடு ; முரசு - மணி முதலியவற்றில் 
ஓசை அடக்கப் பொதி திரையிடு ; ஒலி தடுப்புக்காகத் துடுப்பு - 
குதிரைக் குளம்பு முதலியவற்றிற்குப் பொதியுறையிடு ; குர 
லடக்கு , உள்ளடக்கி வெளியிடு . 
muff ler , n . கம்பளிக் கழுத்துக்குட்டை ; குத்துச் சண்டைக் 

காரர் கையுறை ; திண் கையுறை ; ஓசையடக்கத் திண்டு . 
muf ti , n . துருக்கிய சமயத்துறை அலுவல் முதல்வர் ; முஸ் 
லீம் சட்ட அறிஞர் ; அலுவலரின் அலுவல் சாராப் பொது 
நிலை உடை . 
mug , 1. குடுவை , நீர் குடிக்கும் நீளுருளை வடிவுள்ள குவளை ; 

குடுவை நீர்மம் ; குளிர்பானம் . 
mug , n . அறிவிலி , பேதை , மூடன் ; ஏமாளி . 
mug n . தேர்வு ; முயன்று வருந்திக்கற்பவன் ; v . உருப் 

போடு , முயன்று படி , வருந்திப் படி . 
mugge r , n . பரந்தகன்ற மூக்குடைய முதலை வகை . 
mugg ins , 11. அறிவிலி, பேதை : குழந்தைகள் சீட்டாட்ட 

வகை ; வட்டாட்ட வகை . 
muggleton ian , n . பதினேழாம் நூற்றாண்டில் தோன்றிய 
புதிய சமயக்கிளை வகையினர் ; a . 17 - ஆம் நூற்றாண்டுச் 
சமயக்கிளை வகையைச் சார்ந்த . 
mugg y , a . நாள் நிலை வகையில் ஈரமும் வெப்பமுமுள்ள ; 
வானிலை வகையில் புழுக்கமான , இறுக்கமான ; மூச்சுத்திணற 
வைக்கிற . 


3 

. 


652 
mugwump 

mummify 
mug wump , 11. பெரிய மனிதர் , அரசியல் கட்சிகளிலிருந்து multinom ial , a . குறிக்கணக்கியலில் இரு உருக்களுக்கு 
விலகி நிற்பவர் , சுயேச்சையாளர் ; பணித்தலைவர் , மேலாளர் , மேல் உடைய . 
அரசியல் நடுநிலையாளர் . 

multip arous, a . ஒன்றுக்கு மேற்பட்ட குட்டிகளை அல்லது 
mulatt o , 11 , நீகிரோவுக்கும் வெள்ளையருக்கும் பிறந்தவர் ; குஞ்சுகளை ஈனுகிற ; ஓரீற்றுப் பல்குட்டிகளையுடைய ; 
a . பழுப்புநிறமான . 

பெண்டிர் வகையில் ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகளை ஈன் 

றெடுத்த . 
Mul berry , n . ( வர . ) இரண்டாம் உலகப் போரில் நேசநாட் 
டினர் ஐரோப்பாப் படையெடுப்புக்காக முன்கூட்டித் திட்ட multiparti te , a . பல பகுதிகளாகப் பிரிக்கப்பட்ட . 
மிடப்பட்டுக் குறிக்கப்பட்ட துறைமுகம் . 

mul tiple , n . எண்ணின் மடங்கு , மீதமின்றி எண்ணால் 
mul berry , n . பட்டுப்புழுக்கள் உண்ணும் இலைகளையுடைய வகுக்கப்படத்தக்க தொகை ; a . பன்மடங்கான ; பல்கூறடங் 
முசுக்கட்டை மரம் ; அதன் கனி ; ( தொ . ) mulberry bush , கிய ; பல்கூறுகளாலான ; பல் உறுப்புக்களாலான ; பல் 
குழந்தைகளின் விளையாட்டு வகை . 

கூட்டான ; பன்முகமான ; வாணிகநிலைய வகையில் பல்கிளை 
mulch , 11. இளநடவுமர வேர் காப்புக்கான ஈர வைக்கோல் 

களையுடைய , பல்வேறுவகைப்பட்ட ; ( தொ . ) multiple shop , 

பல்கிளைக் கடை . 
தழைக்கூளம் ; 3. இளநடவுமர வேர் காப்புக்கான 

ஈர வைக் 
கோல் தழைக்கூளம் பரப்பு . 

mul tiplex , a . பல்வகைத் தன்மையுள்ள , பல் அமைப்புக்கள் 
mulct , 1. குற்றத்திற்கான தண்டத்தொகை ; ப . தண்டம்விதி . 

ஒன்றாய் இணைத்துள்ள . 
mule , n . கோவேறு கழுதை , 

mul tiplicable , a . பெருக்கக்கூடிய , பலமடங்காக்கக்கூடிய . 
கழுதை ஆண் குதிரைப் 
பெட்டைக் கலப்பினம் ; ( பே - வ . ) குதிரை ஆண் கழுதை 

multiplicand , 11. பெருக்கப்படும் எண் . 
பெட்டைக் கலப்பினம் ; அறிவிலி ; பிடிவா தக்காரன் ; கலப் multiplica tion , 11. பெருக்கல் ; ஓர் எண்ணை மற்றோர் எண் 
பினச் செடி ; கலப்பின விலங்கு ; நூல் நூற்கும் இயந்திரம் . ணால் பெருக்கும் கணக்கியல்முறை ; ( தொ . ) multiplication 
mule , n . தனிப்பகுதியற்ற குதிகால் மிதியடி , 

table , பெருக்கல் வாய்பாடு . 
mule , . = mew ] . 

multipli city , 11. பலவான தன்மை , பல்வகைப்பாடு . 
muleteer , n . கோவேறு கழுதை ஓட்டி . 

mul tiplier , n . பெருக்கும் எண் ; வருமான மிகைவீதம் , 
mulieb rity , n . பெண்மை , பெண் தன்மை ; 

மென்மை ; 

சேமிப்பு வளர்ச்சியைவிட வருமான வளர்ச்சி விஞ்சும் வீத 
ஆண்மையற்றதன்மை . 

அலகு ; விசைப் பெருக்கி , ஆற்றலளவைப் பன்மடியாக்கி 

எளிதில் புலப்படுத்தும் பொறி . 
mull1 , ( இ . ) n . மென்துகில் வகை . 

mul tiply , . ( கண . ) பெருக்கு ; பெருகு ; மிகுதிப்படுத்து ; 
mull , n . குழப்பம் , தவறு ; U. தவறு செய் ; குழப்பு , தாறு 

இனம்பெருக்கு ; இனப்பெருக்கமுறு ; வளர்த்துப் பெருக்கு ; 
மாறாக்கு , 

பன்மடங்காக்கு . 
mull , ப . மதுவினை முட்டைக்கரு -சர்க்கரை -மணப்பொருள்கள் 

mul titude , 11. எண்ணிறந்தநிலை ; பேரெண்ணிக்கை ; மக்கள் 
இட்டுச் சூடான பானமாக்கு . 

திரள் , கூட்டம் ; ( தொ . ) the multitude , பொதுநிலை மக்கள் . 
mull ah , 11. முஸ்லிம் அறிஞர் , இஸ்லாமிய சட்ட அறிஞர் . 

multitud inism , 1. பொதுநிலைமக்கள் நலக்கோட்பாடு . 
mull ein , n . சுணையுடைய இலைகளும் மஞ்சள் மலர்களும் 

தனிப்பட்டவரின் நலத்தினைவிடப் பெருவாரியான மக்களின் 
உடைய மூலிகை வகை . 

நலத்தையே மிகுதியாக விரும்பும் கொள்கை . 
mull er , n . அம்மிக் குழவி . 

mul tivalve , 11. பன்மடித்தோடுகள் கொண்ட உயிரினம் 
mull et , n . உணவாகப் பயன்படும் நீளுருளை வடிவுள்ள கடல் 

a . பன்மடித் தோடுகள் கொண்ட . 
மீன் வகை . 

multiv ocal , 11. பலபொருள்கொள்ளத்தக்க சொல் ; a . பல 
mulligatawn y , ( த . ) n . மிளகு தண்ணீர் , மிளகுசாறு ; பொருள் கொள்ளத்தக்க . 
( தொ . ) mulligatawny paste , மிளகு நீர் வைக்கப் பயன்படும் 

multoc ular , a . பல கண்களையுடைய . 
கறிக்கூட்டு ; mulligatawrly soup , மிளகு நீர் . 
mull igrubs , 11. pl . கிளர்ச்சியற்ற நிலை ; வயிற்று நோவு . 

mul tum in paru o , ( ல . ) 1. சிற்றடக்கப் பெரும் பொருள் . 
mullion , 11. மேல்கீழான பலகணி இடைக்கம்பி . 

multung ulate, n . இரண்டுக்கு மேற்பட்ட செயற்படும் 

- குளம்புகளையுடைய விலங்கு ; a . செயற்படும் இரண்டுக்கு 
mull ock , 11. ஆஸ்திரேலியாவில் தங்கம் விளையாத பாறை மேற்பட்ட குளம்புகளையுடைய . 
வகை ; தங்கம் எடுக்கப்பட்ட சுரங்கக் கழிவுப்பொருள் ; 

mul ture , 11. மா அரைகாரருக்கு அளிக்கப்படும் கூலம் அல்லது 
( பே - வ . ) குப்பை , கூளம் . 

மாவு வடிவான மகன்மை . 
multang ular , a . பல கோணங்களுடைய . 

mum , n . வாயாடாமை , ஓசையின்மை ; a . வாய் பேசாத ; 
multe ity , n . பல்வகைத்தன்மை . 

U. வாய் பேசாது சைகை காட்டு , சைகையால் கருத்துத் 
mul ticoloured , a . பலவகை வண்ணங்களாலான . 

தெரிவி ; int . வாயாடாதே , பேசாதே . 
multifar ious , a . வெவ்வேறு வகைப்பட்ட ; 

mum , n . ( வர . ) சாராய வகை . 
வகைகள் கொண்ட . 

mum , n . குழந்தை வழக்கில் அம்மா . 
mul tifid , a . ( உயி . ) பல பகுதிகளாகப் பிளவுபடுத்தப்பட்ட . mum ble , n . முணுமுணுப்பு , புரியாப்பேச்சு ; புரியா ஒலிப்பு ; 
multiflor ous , a . அடிக்காம்பு வகையில் மூன்று மலர்களுக்கு U. தெளிவின்றி முணுமுணு ; உச்சரி ; 

வெறும்வாயை 
மேற்கொண்ட . 

மெல்லு , பொக்கை வாயசைத்தியக்கு . 
mul tifoil , a . ( க - க . ) தூணிடை வளைவுகள் ஐந்துக்கு மேல் Mum bo Jum bo , n . பழங்குடி வகையினர் வணங்கியதாகக் 
உடைய . 

கூறப்படும் ஆபாசச் சிலையுரு ; மூடமதிப்பிற்குரிய பொருள் . 
mul tiform , a . 
வடிவுகள் 

உருக்கள் mam chance , a . நாவடக்கிய , பேசாத . 
கொண்ட . 

mumm er , 1. ( வர . ) ஊமைக்காட்சி நடிகர் ; நாடகமாடி . 
multilat eral , a . பல பக்கங்கள் கொண்ட ; ஒப்பந்த வகை mumm ery , n . ஊமைக்காட்சி ; கேலிக்கூத்து , பொருளற்ற 

யில் பல கட்சிகளை உட்கொண்ட . 
multi - ling ual , a. பல மொழிகளுக்குரிய . 

mumm ify , . சடலப் பதனிடுசெய் , இறந்த உடலைத் தைல 
multimillionaire , 1. பல்கோடிப் பெருஞ்செல்வர் , கோமஸ் மிட்டுணக்கிப் பதனப்படுத்தி வை ; சுருக்கு , வாட்டமடையச் 
வரர் . 

செய் ; காயச்செய் ; வற்றச்செய் , 


பல்வேறு 


பல 


உடைய , 


பல 


வினை முறை . 


653 


mummy 


muse 


mumm y , n . பதனம் செய்யப்பட்ட உயிரற்ற உடல்; உணக் 
கல் உடல் ; மசியற்பிழம்பு , களிபோன்ற பொருள் ; செறி 
பழுப்பு வண்ணப்பொருள் . 
mumm y , n . குழந்தை வழக்கில் அம்மா . 
mump , v . சோர்ந்து செயலற்றிரு , முகத்தைத் தொங்கவிட் 

டுக் கொண்டிரு ; முகத்தைச் சுளித்துக்கொண்டிரு . 
mump , ப . இர , இரந்து திரி , பிச்சையெடுத்து அலை . 
mum pish , a . புட்டாளம்மைக்கு ஆட்பட்ட ; சுடுமூஞ்சித் 

தனமான . 
mumps , n . pl . புட்டாளம்மை ; சுடுமூஞ்சித்தனம் . 
munch , U. அரைத்துத்தின்னு , அசைபோடுவது போன்று ஒலி 

யெழுமாறு உணவை மெல்லு . 
Munchaus en , n . நம்பமுடியா அருஞ்செயல் கதைத்தலைவன் ; 

மட்டுமீறிய கட்டுக்கதை . 
mun dane , a . இவ்வுலக வாழ்க்கைக்குரிய , இம்மைக்குரிய , 

மண்ணுலகு சார்ந்த . 
mundung us , n . முடைநாற்றப் புகையிலை வகை . 
mung o , 11. கீழ்த்தர முரட்டுக்கம்பளி நூல் . 
mung oose , n . = mongoose . 
Mun ich , n . எதிரிக்குச் சலுகை விட்டுக்கொடுத்துச் சமாளிக் 

குஞ் செயல் . 
muni cipal , a . நகரவைக்குரிய ; நகராட்சியின் கீழுள்ள ; 
நகராண்மைக் கழகத்தாலான ; ( தொ . ) municipal law , தனி 
மாநிலத்திற்குரிய சட்டம் . 
municipal ity , n . தனியாட்சியுரிமை நகராண்மைக்கழகம் ; 

நகர் , திணைத்தனியாண்மையுடைய நகரம் . 
munif icent , a . வரையா வள்ளன்மையுடைய , வாரி வழங்கு 

கிற . 
mun iments , n . Pl . உரிமைச்சான்றாவணம் , தனிச்சலுகைச் 

சான்றுப் பத்திரங்கள் . 
muni tion , n . படைக்கலங்கள் , போர்க் கருவிகள் மருந்து 
குண்டு முதலிய கருவிகலத் தொகுதிகள் ; 3. போர்த்தள 
வாடங்கள் தருவித்து அளி , வெடிமருந்து தொகுத்து 
வழங்கு . 
muni tions, n . pl . போர்ப்படைக்கலங்கள் ; வெடிமருந்து சேம 

வைப்புக்கள் ; போர்த்தளவாடங்கள் . 
munn ion , n . = mullion . 
munt jak , n . சிறிய ஆசிய மான்வகை . 
Muntz , Muntz metal , n . கப்பற் கவசத்தகட்டுக்கான 
உலோகக் கலவை , துத்தநாகம் 40 சதவீதம் கலந்த செம்புக் 


mur ex , n . ஊதா நிறச் சாயம் தரும் கிளிஞ்சில் அல்லது சிப்பி 

வகை ; pl . mur ices , mur exes . 
mur iate , n . பாசிகை . 
muriat ic , a . நீரகப்பாசிகை சார்ந்த ; ( தொ . ) muriatic acid, 

நீரகப்பாசிகைக் காடி . 
murk , a . ( செய் . ) இருளார்ந்த ; மூடுபனியார்ந்த ; புகையார்ந்த . 
murk y , a . கருமைதோய்ந்த , இருளார்ந்த ; அடர்ந்த 
murm ur , n . முணுமுணுப்பு ; முறுமுறுப்பு , குறையீடு ; 
அடங்கிய குரல் ; குரலடங்கிய பேச்சு ; 3. தொடர்ச்சியாக 
மெல்லொலி செய் ; முணுமுணு ; முறுமுறு , குறைப்பட்டுக் 
கொள் ; அடங்கிய குரலில் சொற்களை ஒலி . 
mu rrain , n . கன்று காலிகளுக்கு வரும் தொற்றுநோய் வகை . 
mu rrey , n . முசுக்கட்டைப்பழ நிறம் , கருஞ்சிவப்பு ; a . கருஞ் 

சிவப்பு நிறமுடைய . 
mu rrhine glass , 7. அரிய நுண்மணிக் கற்கூறுகளுருவான 

நயமிக்க கண்ணாடிக் கலங்கள் . 
muscadel , n . = muscat . 
mus cadine , n . கத்தூரி நறுமணமுடைய கொடிமுந்திரிப் 

பழவகை . 
mus cardine, n . தாவர ஒட்டுயிரிகளால் பட்டுப்புழுக்களுக்கு 

ஏற்படும் நோய்வகை . 
mus cat, muscatel , n . கத்தூரி நறுமணமுடைய கொடி 
முந்திரிப் பழவகை ; கத்தூரி மணமுள்ள கொடிமுந்திரிப் பழங் 
களிலிருந்து வடிக்கப்படும் இன்தேறல் வகை ; கத்தூரி மண 
முடைய கொடிமுந்திரி உலர்பழம் . 
mu scle , n . தசைநார் , சதைப்பற்று ; விலங்கின் உடலில் 
தசை நிறைந்த பகுதி ; தசையின் முக்கிய கூறு ; ப . வன் 
முறை செய்து தலையிடு ; ( தொ . ) muscle in , வல்லந்தமான 
வழிகளைக் கையாண்டு இடைபுகு . 
mu scle - bound , a . அளவுமீறிய பயிற்சியால் உறுதியாக 

விறைத்த தசைகளையுடைய . 
muscol ogy , n . பாசி ஆய்வு நூல் . 
muscova do , n . பழுப்புச்சர்க்கரை , கருப்பஞ்சாற்றிலிருந்து 

எடுக்கப்பட்ட தூய்மைப்படுத்தப்படாத வெல்லம் . 
mus covite , n . காக்காய்ப்பொன் . 
Mus covite , 1 . 

ருசிய 

நாட்டார் ; மாஸ்கோ நகர்க் 
குடிமகன் . 
Mus covy, 1. ருசிய நாடு ; ( தொ . ) Muscovy duck , 

கத்தூரி மணமுள்ள அமெரிக்க வாத்து வகை . 
mus cular , a . தசைநார் பற்றிய ; தசைப்பற்றுக்களாலான , 
தசைப் பற்றுக்களைப் பாதிக்கிற ; தசைமுறுக்குடைய , 
திண்ணிய தசைப்பற்றுவாய்ந்த ; ( தொ . ) muscular Chris 
tianity , உடல் உள உறுதிப்பாடு குறித்த கிங்ஸ்லி 
( C. Kingsley ) என்பவர் நூல்களில் தீட்டிக்காட்டிய உயர் 
குறிக்கோளியல் சமயப்பண்பு. 
mus culature , n . உடலின் தசைமண்டலம் ; உறுப்பின் 

தசைக்கூறமைவு . 
Muse , n . கிரேக்க புராண மரபில் கலைத்தேவதைகள் ஒன்பதின் 
மருள் ஒருவர் ; ( தொ . ) the Muses , காவியக்கலைத் தெய்வம் 
(Calliope ) , வரலாற்றுக்கலைத் தெய்வம் ( Clio ) , உணர்ச்சிக் 
கவிதைத்தெய்வம் ( Erato ) , இசைக்கலைத் தெய்வம் ( Euterpe ) , 
வீறுநாடகத் தெய்வம் ( Melpomene ) , தெய்வப்பாடல் தெய்வம் 
( Polyhymnia ) , நடனத் தெய்வம் ( Terpsichore ) , களிநாடகத் 
தெய்வம் ( Thalia ) , வானூல் தெய்வம் ( Urania ) ஆகிய 
கிரேக்க புராண மரபுக்குரிய கலையணங்குகள் ஒன்பதின்மர் . 
muse , n . கவிதை ; கவிதைக்கலை ; கலை ; கவிஞர் ; கவிதைக் 
கான அகத்தூண்டுதல் ; கவிதைக்கலை அருந்திறம் ; ( தொ . ) 
the muse , 

கவிஞர்களுக்கு ஊக்கமளிக்குந் தெய்வம் ; 
கவிஞரின் ஆற்றல் , பெரும் புலமை . 
muse , . சிந்தனையில் ஆழ்ந்திரு ; தன்னை மறந்து எண்ண 
மிட்டிரு ; ஆழ்நினைவுடன் உற்றுநோக்கியிரு ; 

ஆழ்ந்து 
ஆராய் ; ஆய்ந்துநோக்கு . 


கலவை . 


போன்ற ; 


mur age, n . ( வர . ) நகரமதில் வரி , சுற்றுச்சுவர் கட்டவோ 

சீர்செய்யவோ போடப்படும் வரி . 
mur al , 1. சுவர்ச்சித்திர ஒப்பனை ; a . சுவருக்குரிய ; சுவர் 

சுவர்மீதான ; ( தொ . ) mural crown , காஞ்சி 
மாலை , முற்றுகை இடப்பட்ட நகரின் அரண் சுவரின் மேல் 
முதலில் ஏறும் வீரருக்கு அணிவிக்கப்படும் மாலை ; mural 
paintings , சுவரோவியங்கள் 
Murator ian , a . முரடோரி ( Muratori ) என்ற 18 - ஆம் நூற் 

றாண்டைய இத்தாலியப் புலவருக்குரிய . 
murd er , n . திட்டமிட்ட கொடுங்கொலை , மனமார்ந்த ஆட் 
கொலை ; கொலைக்குற்றச்செயல் ; 3. மனிதத்தன்மையற்றுக் 
கொடுங்கொலை செய் ; வன்மத்தோடு ஆட்கொலை செய் ; 
தவறாக ஒலித்துப் பாழ்படுத்து , தவறான வழக்கால் சொற் 
கொலை செய் ; ( தொ . ) cry blue murder , அளவுமீறிக் கூக் 
குரலிடு ; the murder is out , மறைசெய்தி வெளியாகிவிட்டது . 
murd erer , n . கொலைகாரன் , கொல்வோன் . 
murd erous , a . மனமார்ந்த கொலை செய்யத்தக்க ; கொடுங் 
கொலைக்குரிய ; கருவி வகையில் கொடுங்கொலை செய்வதற் 
குரிய ; கொலை செய்யும் விடா உறுதி கொண்டுள்ள . 
mure , v . சிறையிலடை ; அடைத்து வை . 

83 


654 


mute 


musette 
musette , 1. துருத்திபோன்ற இசைக்கருவி வகை ; பையூத் 
திசை போன்ற முல்லைநிலப் பண்ணிசை ; பையூத்திசை 
போன்ற முல்லைநிலப் பண்ணிசைக்குரிய நடனம் ; இசைப் 
பெட்டியின் இசைக்கட்டைத் தடை . 
muse um , 1. பொருட்காட்சிச்சாலை , அரும்பொருட் காட்சி 
மனை ; ( தொ . ) museum piece , காட்சிச்சாலையில் வைக்கத் 
தகுந்த கலைநயம் வாய்ந்த அரும்பொருள் ; பழம்பாணியானவர் ; 
பழங்காலப்பொறி . 
mush , 11. மென்களி , மென்கூழ் ; கஞ்சி , தெளு. 
mush room , 11. நாய்க்குடை , காளான் , உணவுக்குரிய மழைக் 
குடைத்தாவரம் ; குடைவடிவப் பூஞ்சையின வளர்ச்சி ; திடீர் 
வளர்ச்சிப் பொருள் ; புதுச் செல்வர் ; புத்துயர்வுற்றவர் ; 
கீழ்நோக்கி வளைந்த அருகுடைய மகளிர் வைக்கோல் தொப்பி 
வகை ; U. உணவுக்கான காளான்களைத் திரட்டு ; துப்பாக்கித் 
தோட்டா வகையில் விரிவுற்றுத் தட்டையாக்கு ; ( தொ . ) 
mushroom growth , திடீர் வளர்ச்சி . 
mus ic , n . இசை ; இசைக்கலை ; இன்னிசை , பண்ணுடன் 
கூடிய பாடல் ; எழுதப்பட்ட இசைக்குறிப்பு ; அச்சடிக்கப் 
பட்ட இசைக்குறிப்பு ; இன்குரல் ; இன்னோசை ; இன்னொலி ; 
( தொ . ) face the music , குறைகூறுபவர்களை எதிர்த்து நில் ; 
music box , இசைப்பெட்டி , சீப்புப்போன்ற தகட்டின்மீது 
பற்கள் வாய்ந்த உருளை சுழல்வதால் இசையெழுப்பும் இசைக் 
கருவி வகை ; rough music , கூக்குரல் , சந்தடி , குழப்பம் ; 
set to music, பாடலுக்கு இசை அமை . 
mus ical , a . இசை சார்ந்த ; இனிமையான ; இசைவிணக்க 
முடைய ; இசைக்கலைத் திறமைவாய்ந்த ; இசை நயப்புடைய ; 
இசையமைக்கப்பட்ட , இசையோடு சேர்ந்து இசைக்கப்பட்ட ; 
( தொ . ) musical box , இசைப்பெட்டி , சீப்புப்போன்ற தகட் 
டின்மீது பற்கள் வாய்ந்த உருளை சுழல்வதால் இசை 
யெழுப்பும் இசைக்கருவி வகை ; musical chairs , இசைவட்டக் 
கேளிக்கை , ஆட்டச்சுற்றுத்தோறும் ஓர் அமர்விருக்கை 
குறைத்து இசை நின்றவுடன் இருக்கை இழந்தவர் விலக்கப் 
படும் ஆட்டவகை ; musical comedy , ஆடல்பாடல் உரை 
நிரம்பிய பொழுதுபோக்குக் களி நாடகம் ; musical film , 
இசையைச் சிறப்பாகக் கொண்ட திரைப்படம் ; musical 
glasses , நீர்க்கல இசைக்கருவி , சலதரங்கம் ; musical ride , 
இசையோடு கூடிய படைத்திறப் பயிற்சிமுறை . 
musicale , n . இசைவிருந்துக் குழாம் . 
mus ic - hall , n . இசைக்கூடம் , ஆடல்பாடல் நாடகங்களுக் 

கான மண்டபம் . 
musi cian , 11. இசைக்கலை அறிஞர் , இசைப்பாடகர் . 
musicol ogy , 11. இசைத்துறை ஆர்வப் பயிற்சிமுறை . 
mus ic - stool , 11. உயரம் சரிசெய்யும் வாய்ப்புடைய இசை 

மேளக் கோக்காலி . 
musk , n . கத்தூரி ; கத்தூரி மணமுள்ள செடிவகை ; ( தொ . ) 

musk melon , முலாம்பழ வகை . 
musk - deer , n . கத்தூரி மான் . 
musk - duck , n . கத்தூரி மணமுள்ள அமெரிக்க வாத்து வகை . 
mus ket , n . காலாட்படைவீரனின் துப்பாக்கி ; பருந்துவகைச் 

சேவல் . 
musketeer , 11. துப்பாக்கி வீரர் . 
mus ketry , n . துப்பாக்கித் தொகுதி ; துப்பாக்கிப் பயிற்சித் 
துறை ; துப்பாக்கிப் பழக்கம் ; துப்பாக்கிப் பயிற்சிப் 
போதனை ; துப்பாக்கிப் படை . 
mus ket - shot , n . கைத்துப்பாக்கிக் குண்டு ; குண்டுத் 

தொலைவு , துப்பாக்கிக் குண்டு பாயுந் தொலைவு . 
musk -ox , n . 

அமெரிக்க துருவப்பகுதியிலுள்ள முனைத்த 
கத்தூரி மணமுடைய எருது போன்ற விலங்கு வகை . 
musk - rat , 11. வட அமெரிக்க நீர்வாழ் கொறிவிலங்கு வகை ; 

நீர்வாழ் கொறிவிலங்கின் மென்மயிர்த்தோல் . 
musk -rose , n . மணமுள்ள பெரிய வெண்மலரையுடைய செடி 

வகை . 
musk - tree , musk - wood , n. கத்தூரி மண மரவகை . 


musk y , a . கத்தூரி மணமுள்ள . 
Mus lim , n . , a . = Moslem . 
mus lin , n . மென்துகில் வகை ; பெண்டிர் உடைகட்கும் திரை 
கட்கும் உதவும் நுண்ணயமுடைய பருத்தியாலான மென் 
துகில் ; ( தொ . ) bit of muslin , ( பே.வ. ) பெண் . 
muslinet , n . திண்ணிய மென் துகில் வகை . 
mus mon , 11. = moufflon . 
mus quash , 1 . 

வட அமெரிக்க நீர்வாழ் கொறிவிலங்கின் 
மென்மயிர்த் தோல் . 
muss , n . ( பே - வ . ) குழப்பநிலை , தூய்மையற்ற நிலை , தாறு 

மாறான தன்மை ; 3. ஒழுங்கு குலை , சீர்குலை , தாறுமாறாக்கு . 
mussal , ( அரா . ) n . தீவட்டி , தீப்பந்தம் ; தீவட்டி பிடிப்பவர் . 
mussal chee , ( அரா . ) n . தீவட்டி பிடிப்பவர் . 
muss el , n . சிப்பி வகை ; ( தொ . ) mussel plum , கருஞ் 

சிவப்புநிறப் பழவகை . 
muss uck , ( இ . ) n . தோலாலான நீர்ப்பை . 
Muss ulman , n . இஸ்லாமிய சமயத்தவர் . 
must , n . புதிய சாராயம் ; முழுப்புளிப்பாகு முன்னுள்ள 

கொடிமுந்திரிப் பழச்சாறு . 
must , n . பூஞ்சைக்காளான்பிடித்தநிலை ; பழமைப்பட்ட தன்மை . 
muste , 11. மதவெறி ; a . ஆண்யானைகள் - ஒட்டகங்கள் வகை 

யில் வெறிகொண்ட நிலையிலுள்ள . 
must , n . செய்து தீரவேண்டியநிலை ; 3. வேண்டும் . 
mustache , n . = moustache . 
musta chio , n . = moustache . 
mus tang, n . மெக்சிகோ ( Mexico ) கலிபோர்னியா 
( California ) பகுதிகளிலுள்ள காட்டுக்குதிரை ; ( தொ . ) 
mustang grape , செந்நிறமான சிறு கொடிமுந்திரிப் பழவகை . 
mus tard , 11. கடுகு ; சுவைமிக்க பொருள் ; ஆர்வ ஊக்க 
முள்ளவர் ; ( தொ . ) French mustard , புளிக்காடியோடு 
கலக்கப்பட்ட கடுகு ; grain of mustard seed , மிகப்பெரிய 
வளர்ச்சிக்குரிய சிறுபொருள் ; mustard and cress , கடுகு 
முளைக்கீரை ; mustard gas , நச்சாவி நீர்ம வகை . 
mus tard - pot , 11. மேசைக் கடுகுக்கலம் . 
mus ter , 11. திரளணி , மேற்பார்வை இடுவதை எதிர்நோக்கிக் 
கூடும் பேரணி ; எண்ணிக்கைத் தணிக்கைக்கான கூட்டணி ; 
மொய்திரள் ; பேரவை ; தொகுதி ; U. திரளணி கூட்டு ; 
திரளணிகூடு ; ஒருங்கு திரட்டு ; குழுமு ; மனவுரம் வகையில் 
வரவழை ; உடல்வலிமை ஒருங்குதிரட்டு ; ( தொ . ) pass muster , 
போதுமானதென்று ஏற்றுக்கொள்ளப்பெறு . 
mus ter - book , n . படைத்துறைப் பதிவேடு . 
mus ter - roll , n . அணியேடு , படைவீரர் பெயர்க் குறிப் 

பீட்டுப்பட்டியல் . 
mus ty , a . பூஞ்சைக்காளான் பிடித்த ; ஊசிப்போன ; ஊசல் 
வாடையுடைய ; ஊசிச் சுவைகேடான ; நாட்பட்ட , பழமைப் 
பட்ட , காலங்கடந்த . 
mutabillity , n . நிலையாமை . 
mut able , a . மாறக்கூடிய ; மாறும் இயல்புள்ள . 
muta tion , n . மாற்றம் , மாறுபாடு ; ( உயி . ) வகைமாற்றம் , 
மாறுதலடைந்து புது உயிரினங் தோன்றுதல் ; ( தொ . ) 
mutation stop , ( இசை . ) தொனிமாற்றக்கட்டை . 
mutat is mutan dis, ( ல . ) adv . வேண்டிய மாறுதல்களுடன் . 
mute 1 , n . ஊமை , ஊமர் ; ஊமைக்கூத்து நடிகர் ; வாய்திறவா 
திருப்பவர் ; ஊமைப்பணியாள் ; கூலித் துயர்கொண்டாடி ; 
இசைநரம்படக்கும் திண்டு ; இசைக்கருவி அதிர்வடக்கிப் 
பொறி ; இசைக்குழல் மந்தப்பட்டை ; ( சட் . ) வழக்காடா 
திருப்பவர் ; ( ஒலி . ) தடைமெய்யொலி ; தடை ஒலி மெய் 
எழுத்து ; ஊமை எழுத்து , ஒலிப்பற்ற எழுத்து ; a . ஊமை 
யான ; பேசாத ; ஓசையற்ற , வேட்டைநாய் வகையில் குரைக் 
காத ; பேச்சில் தெரிவிக்காத ; சைகையால் தெரிவிக்கிற ; 


655 


mute 


mystery - ship 


my alism , n . மேற்கிந்திய தீவுகளில் கையாளப்படும் சூனிய 


வகை . 


ஒலி வகையில் உறுப்புத்தடையுடைய ; தடை ஒலியான ; 
எழுத்து வகையில் ஒலிக்கப்படாத ; U. ஒலி அடக்கு ; ஒலித் 
தடங்கல் செய் ; இசைக்கருவியின் ஒலியை மந்தமாக்கு ; 
( தொ . ) stand mute of malice , ( சட் . ) வழக்குரைப்பதற்கு 
வேண்டுமென்றே மறு . 
mute2, 1. பறவைகள் வகையில் மலத்தை வெளியேற்று ; 

எச்சமிடு . 
mut ilate , v . உறுப்புக் குறை ; முடமாக்கு ; உருக்கெடு , உருச் 
சிதை ; வெட்டிக் குறை ; உறுப்பைப் பயனற்றதாக்கு ; நூற் 
பகுதிகளை நீக்கி குறைப்பட்டதாக்கு . 
mutineer , n . அரசியற் புரளியாளர் , ஆட்சி எதிர்ப்புக் 
கிளர்ச்சியாளர் ; கிளர்ச்சிப் படைவீரர் ; மேலாட்சிமீறி எழு 
பவர் . 
mut inous , a . புரளி செய்கிற , எதிர்ப்புக்கிளர்ச்சி செய்கிற , 
மீறி எழுகிற , அடங்காதெதிர்க்கிற ; கிளர்ச்சி செய்கிற ,, 
கலகம் செய்கிற , கலவரம் செய்கிற . 
mut iny , n . அரசியற்புரளி , ஆட்சி எதிர்ப்புக்கிளர்ச்சி ; படை 
வீரர் கலகம் ; கலகம் , கிளர்ச்சி , கலவரம் ; சட்டப்படியான 
அதிகாரத்தை வெளிப்படையாகப் புறக்கணிக்குங் கலகம் ; 
படைத்தலைவர்களுக்கு எதிரிடையாகப் படை வீரர்கள் 
செய்யுங் கலகம் . 
mut ism , n . பேசாநிலை , மௌனம் ; ஊமைத்தன்மை . 
mut ograph , n . இயங்குபொருளைத் தொடர்பட வரிசைப் 
படுத்தும் கருவி அமைவு ; 3. இயங்குபொருளைத் தொடர்பட 
வரிசைப்படுத்திக் காட்டு . 
mut oscope , n . இயங்கு பொருளின் தொடர்வரிசைப்படத் 

தைக் காட்சி காட்டுங் கருவி அமைவு . 
mutt er , n . முணுமுணுப்பு : முணுமுணுப்புச் சொற்கள் ; U. 
தாழ்ந்த குரலிற் பேசு , முணுமுணு ; தெளிவில்லாமற் பேசு , 
குறைசொல் . 
mutt on , 1. ஆட்டிறைச்சி ; ( பே - வ . ) ஆடு ; ( தொ . ) dead as 
mutton , முற்றிலும் இறந்த ; முழுதும் உயிரற்ற ; eat one s 
mutton , ஆட்டிறைச்சியோடு உணவு உண் ; mutton chop , 
ஆட்டிறைச்சித் துண்டு , ஆட்டின் விலா எலும்பிறைச்சி ; 
ஆட்டெலும்பு போன்ற வடிவுடைய மீசை ; mutton dressed 
like lamb , ( பே - வ . ) இளம் பெண்ணைப்போல உருவொப்பனை 
செய்துகொள்ளும் வயதானவள் ; to our muttons , நமக்குரிய 
செய்திக்கே. 
mutt on - head , n . ( பே - வ . ) மந்த மதியாளர் , முட்டாள் . 
mut ual , a . பரஸ்பரமான , ஒருவருக்கொருவர் பரிமாற்றமான ; 
ஒன்றுக்கொன்று பரிமாற்றமான ; ( தொ . ) mutual admira 
tion society , புகழெதிர்ப் புகழ்க்கூட்டுறவு ; ஒருவர்க்கொருவர் 
தமக்குள் மெச்சிக்கொள்ளுங் குழு ; mutual insurance 
company , காப்பீடு செய்பவர் பிணைப்புறுதிக் கழகம் , ஆதாய 
முழுதும் காப்பீடு செய்பவர்களுக்கே வரும் காப்புறுதிக் 
கழகம் ; mutual terms , பணக்கட்டத்தினிடமாகச் சேவைகளை 
மாற்றிக்கொள்ளும் ஒப்பந்தமுறை . 
mut ualism , n . நலவாழ்வுக்குக் கூட்டுறவுச் சார்புத்தொடர் 

தேவை என்னுங் கோட்பாடு . 
mut ule , n . ( க - க . ) டோரிக் ( Doric ) என்னும் கிரேக்க கலைப் 

பாணியின்படி தூணின் மேல்வரம்பிலுள்ள பிதுக்கற் கவரணை . 
mu zhik , n . = moujik . 
muz zle , 11. மூஞ்சி , விலங்கின் மூக்கும் வாயுமுள்ள முற்பகுதி ; 
துப்பாக்கி வாய்முகப்பு ; விலங்கின் வாரினாலான முகவாய்க் 
கட்டு ; கம்பியாலான விலங்கின் வாய்மூடி ; V. வாய்மூடியிடு ; 
பேசாதிருக்கும்படி செய் ; பாய்மரத்தை உள்வாங்கு . 
muz zle - loader , n . வாய்ப்பக்கமாக மருந்தடைப்பதற்குரிய 

பீரங்கி . 
muzz y , a . மந்தமான , எழுச்சியற்ற ; குடிமயக்கத்தால் அறிவு 

மந்தமான. 
my , pron . என்னுடைய . 
myal gia , n . ( மரு . ) தசைக்குரிய கீல்வாத நோய் . 


my all , 1 . புகையிலைக் குழாய் செய்யும் நறுமணக்கட்டை 

யுடைய ஆஸ்திரேலிய வேல மரவகை . 
mycellium , 1. ( தாவ . ) பூசணவலை , பூஞ்சைக்காளானின் 

வெண்மையான நாரியற் பொருள் . 
Mycenae an , a . ( தொல் . ) கிரேக்க நாட்டில் கிரேக்க நாக 
ரிகத்துக்கு முற்பட்டு ( கி.மு. 1400- கி . மு . 1100 வரை ) நில 
விய நாகரிகஞ் சார்ந்த . 
mycetom a , n . காலில் அல்லது கையில் கடற்பஞ்சு போன்று 

தோன்றும் நோய்வகை . 
mycol ogy , n . காளானூல் , பூஞ்சைக்காளானைப் பற்றிய 

ஆய்வு நூல் . 
mycos is , n . ஒட்டுயிர்க்காளானுள்ள நிலை ; ஓட்டுயிர்க் காளா 

னால் தோன்றும் நோய் . 
myelit is , n. முதுகந்தண்டு நாள வீக்கம் . 
myl odon , n . மரபற்றழிந்துபோன மாபெருங் கரடியின உயிர் . 
myha , 11. = mina *. 
mynheer , n . ஆலந்து நாட்டவர் . 
myocardit is , n . நெஞ்சுப்பைத் தசை வீக்கம் . 
myocard ium, n . நெஞ்சுப்பையின் தசைப்பகுதி . 
myol ogy , n . தசைப்பற்றாய்வு நூல் . 
my ope , n . அணிமைப்பார்வை நோயாளர் . 
myos is , n . கண்பாவை இடுக்கம் . 
my osote , n . “ தொட்டாற் சிணுங்கி ” செடிவகை . 
Myosot is , n . “ தொட்டாற்சிணுங்கி ” செடியினம் . 
my riad , 11. ( செய் . ) பத்தாயிரம் ; மிகப்பல ; a . பத்தாயிரக் 

கணக்கான ; எண்ணற்ற . 
my riapod , n . அட்டை பூரான் இன உயிர் . 
myriora ma , n . பல்காட்சிப்பட , வேடிக்கை . 
Myrm idon , 1. அக்கிலஸ் ( Achilles ) என்ற கிரேக்க மாவீர 
னைப் பின்பற்றிய தெஸ்ஸேலியா ( Thessalia ) நாட்டு வீர 
இனத்தவர் . 
myrm idon , n . குண்டன் , முரட்டுக் கூலிவேலையாள் ; அடி 
யாள் , கூலிக்கு வேலைசெய்யும் போக்கிரி ; கொத்தடிமை , 
அடிமைத்தனமான பணியாள் ; ( தொ . ) myrmidon of the 
law , ஊர்க்காவலர் , தலையாரி . 
myrob alan , 11. நெல்லிக்காய் , தோல்பதனிடல் - சாயம் ஆகிய 

வகைகளில் பயன்படும் காரத்துவர்ப்பான கனிவகை . 
myrrh , n . வெள்ளைப்போளம் , நறுமணப்பொருள் செய்யப் 

பயன்படும் பிசின் வகை . 
myrrh , 1. நறுமணச் செடிவகை . 
myr tle , n . பசுமை மாறா நறுமண மலர்ச் செடிவகை . 
myself , pron . நானே , என்னையே . 
mys ta gogue , n . மறைஞான குரு ; பண்டைக் கிரேக்க 

ரிடையே உயர் மெய்ஞ்ஞான ஆசிரியர் . 
mys teries , 11. pl . இயேசுநாதரின் இறுதி உணவு விழா ; 

பண்டைக்கிரேக்கர் - ரோமர் ஆகியோரின் மறைவினை முறைகள் . 
myster ious, a . மறைவடக்கமான ; புதைவான ; விளங் 
காத , 

விளக்கமற்ற ; புதையார்வமுடைய , மறைத்து 
வைப்பதில் மகிழ்வுடைய . 
mys tery , n . புதைமறைவான செய்தி ; விளங்காச் செய்தி , 
விளங்கா மெய்ம்மை ; புதிர்நிலை , தெளிவின்மை ; ஒளிவு 
மறைவுப் பழக்கம் ; மறைபொருள் ; மறைமெய்ம்மை , அறிவு 
கடந்த சமய உண்மை ; உயர் தெய்விக உணர்வு ; இயேசு 
நாதரின் வாழ்க்கை நாடகம் ; ( தொ . ) make a mystery of , 
மறை பொருளாகப் பாவி . 
mys tery - ship , n . இரகசியப் போர்க்கப்பல் , முதல் உலகப் 
போரில் பொதுநிலைக் கலம்போலத் தோற்றமளிக்கும்படி 
அமைந்த நேசநாட்டுப் போர்க்கப்பல் . 


656 
mystic 

myxoma 
mys tic , n . அறிவர் , மறைஞானி ; அறிவு கடந்த மெய்யுணர் myth icize , v . புராணப் பொருளாக்கு , பழமரபுக் கதையாக்கு ; 
வாளர் ; இறை உணர்வாளர் ; தனிநிலையிழந்தவர் ; இறை புராணக் கதையாகக்கொள் ; புராணக்கதைபோலப் பொருள் 
நிலை கலந்தவர் ; a . அகநிலை உணர்வுபெற்ற ; மறைமெய்ம்மை படுத்து ; புராணக்கதை என்று விளக்கங் கூறு . 
சார்ந்த ; அறிவுநிலை கடந்த ; ஆழ்ந்த உட்பொருளுடைய ; 

mythographer , 1. புராண ஆசிரியர் , பழங்கதை எழுதுபவர் . 
ஆன்மிகச் சார்பான ; மறை ஆற்றலுடைய , தெய்வத் 

mythography , 1. குழைமக் கலையில் புராணக் கருத்துக்களைத் 
திறனுடைய . 

தீட்டுங் கலை . 
mys ticism , n . இறைநிலை இணைவுப் பான்மை , இறைமை 

mythol ogy , n . புராண இலக்கியம் ; புராணத்துறை ; புரா 
இணைவுப் பண்பு . 

ணக்கதைத் தொகுதி ; 

தொகுதி ; கற்பனைப் பழங்கதைக்கோவை , 
mys tify , . நம்பவைத்து ஏய் ; கோமாளியாக்கு ; மருட்சிக்கு மரபுரைக் கோவை ; தனி ஆள் -இடம் - பொருள் பற்றிய 
ஆளாக்கு ; திகைக்க வை ; புதிரிடு ; புதைமறைவு செய் ; புராண மரபுத்தொகுதி ; புராண ஆய்வுத்துறை நூல் . 
புரியாததாக்கு . 

mythopo eic, mythopoet ic, a . புராணக்கதைகளைப் புனை 
mystique , n . தெய்விக மறை அச்சமதிப்புச் சூழமைவு ; மறை கின்ற ; புராணக் கதைகளைப் படைக்கிற . 
அச்சமதிப்புச் சூழமைவு முறை . 

mythopo et , n . புராணப் படைப்புக் கவிஞர். 
myth , n . புராணக்கதை , மக்கள் பழங்கதை ; இட்டுக்கட்டு ; mythopo etry , n . புராண இலக்கியப்படைப்பு . 
வெற்றுப்புனைந்துரை ; கற்பனையாகப் படைக்கப்பட்ட myth us, n . = myth . 

. 
பேர்வழி ; இல்பொருட் கற்பனை . 

myxoedem a , n . மந்திப்புக் கோளாறு , கேடயச்சுரப்பிக் 
myth ic , myth ical , a . புராணச் சார்பான , பழங்கதை குலைவு காரணமாக உடலுறுப்புக்களின் அடிச்சவ்வுகள் 
மரபுச்சார்பான ; இட்டுக்கட்டான , கற்பனையான ; பொய் தடித்து உடலுள ஊக்க அழிவு உண்டுபண்ணும் நோய் . 
யான ; ஆதாரமற்ற . 

myxom a , n . ஊனீர்ப்புற்று . 


c 


N 


nab 


nap 


N , . பற்று , பிடி . 


வகை 


கூறு ; 


sab , U. பற்று , பிடி , 
nab ob , ( இ . ) n . மொகலாயப் பேரரசின் மாகாணத் தலைவர் , 
மண்டலிகர் ; ( வர . ) இந்தியாவிலிருந்து பெருஞ்செல்வத்துடன் 
தாயகம் மீண்ட ஆங்கிலேயர் ; இன்பவாழ்க்கைப் பெருஞ் 
செல்வர் . 
Nab oth s vine yard , n . காமுறப்படும் பொருள் . 
nac arat , n . கிச்சிலிப்பழ சிவப்புநிறம் . 
nacelle , n . விமான இயந்திர வேயுறை ; வான்கலத்தின் 

சகடப் பகுதி . 
na cre , n . இறகு வடிவான கடலுயிர் வகை ; இப்பி , சோழி 

முத்துச்சிப்பிகளின் தோட்டின் உட்புறம் ; சிப்பி மீன் . 
nad ir , n . ( வான் . ) உச்சிக்கு நேரெதிர் ; தாழ்விற்கு எல்லை . 
nag1 , 11. ஏறிச் செல்வதற்குரிய மட்டக்குதிரை ; ( பே - வ . ) 

குதிரை . 
nag , 3. குறை கண்டுபிடி ; ஓயாது நச்சுப்படுத்து , தொல்லைப் 

படுத்து . 
naga na , n . தென் ஆப்பிரிக்காவின் கொடிய நச்சு ஈ 

யால் வரும் காய்ச்சல் . 
nag or , n . மேலை ஆப்பிரிக்க கலைமான் வகை . 
nai ad , n . நீரரமகள் ; pl . nai ades , nai ads . 
nail , n . நகம் , கால்நகம் ; உகிர் , விலங்கு - புட்களின் கொடு 
நகம் ; மெல்லலகுடைய 

பறவைகள் 

வகையின் மேலலகு 
மீதுள்ள காழ்ப்புடைப்பு ; ஆணி ; காய்ப்புப் புற்று , உடலின் 
கடுங் காழ்ப்புடைப்பு ; முற்கால நீட்டல் அளவைச் சிற்றலகு , 
இரண்டேகால் அங்குலம் ; U. ஆணி அடி ; வரிசையாக 
ஆணி அடித்திறுக்கு ; ஊசியால் பிணை ; உறுதியாகப் பற்று ; 
வலிந்து பிடி , பற்றி நிறுத்து ; கவனத்தை அசையாது 
நிறுத்து ; ( தொ . ) drive nail in one s coffin , ஓயா நச்சரிப் 
பால் விரைவில் சாகடி ; மட்டுமீறிய குடியினால் விரைந்து 
உயிர்க்கு ஊறு தேடு ; hard as nails , நன்கு பயிற்சி செய்யப் 
பட்ட , செப்பமுறப் பயிற்றுவிக்கப்பட்ட ; hit the nail on the 
head , hit the right nail on the head , குறி தவறாது செயல் 
வெற்றிகொள் ; சரியான செயல்செய் ; சரியான செய்தியில் 
கருத்துச் செலுத்து ; சரியான விளக்கம் அளி ; nail a lie to 
the counter , nail to barndoor , nail to counter , போலித் 
தன்மையை யாவரும் அறியச் செய் ; nail up , ஆணிகளிட்டு 
இணை ; ஆணியில் உயரத் தொங்கவிடு ; on the nail, தாம 
தத்துக்கு இடமில்லாமல் , பணம் கொடுப்பதில் தவணைக்கு 
வழிவைக்காமல் ; right as nails , நிரம்பச் சரியான , குறை 
வற்ற ; tooth and nail , முழுநிறை முயற்சியுடன் . 
nail .brush , n . நகந்துடைக்கும் தூரிகை . 
nailed .up , a . நன்கு கட்டமைக்கப்படாத ; ( தொ . ) nailed 
up drama , உறுப்புக்கள் நன்கு இணைக்கப்படாத செப்பமற்ற 
நாடகம் . 
nail er , 11. ஆணி செய்பவர் . 
nail ery , n . ஆணி செய்யுமிடம் . 
nail -head , n . ஆணித்தலைப்பு , தரை ; ஆணித்தலைப்புப் 

போன்ற சிற்ப ஒப்பனைக்கூறு . 
nail ing, n . ஆணி அடித்தல் ; ஆணி செய்தல் ; பற்றியிறுக் 

கல் ; பற்றிப் பிடிப்பு . 
nail .scissors, 11. நகம் வெட்டி . 
nain sook , ( இ . ) n . மிக நேர்த்தியான பருத்தியாடை வகை . 
naive , a . சூதறியாத , பயிலா நடையுடைய , இன்னியல்பான , 
எளிமை நலமுடைய , பகட்டறியாத ; நடிப்பறியாத , சூது 
வா தற்ற . 
naiv ete , naiv ety , 11. இயலெளிமை ; பயிலா நடை ; சூதறி 

யாப் பேச்சு ; கரவின்மை . 
nak ed , a . உடுப்பற்ற , மேற்போர்வையற்ற ; பாதுகாப்பற்ற ; 
உறையற்ற ; மேல் வளர்ச்சியற்ற , மரஞ்செடி கொடியற்ற , 
புல் புதரற்ற ; மழுங்கலான ; வெறுமையான ; புறத்திரை 
யற்ற ; அகநிலைப் பாறை வகையில் 

புறந்தோன்றுகிற ; 


புனைவற்ற , ஒப்பனையற்ற ; உருமாறாத ; இயல் எளிமை 
வாய்ந்த ; மறைவற்ற , ஒளிவற்ற ; அறை- கட்டிட வகையில் 
தட்டுமுட்டற்ற ; மரஞ்செடி வகையில் இலைதழையற்ற ; துணை 
யா தரவற்ற ; துணை இணைவுகளற்ற ; கருவித்துணை இல் 
லாத ; வெறுமையான ; வெட்டவெளியான ; ( தொ .) 
Naked Boys , Naked Lady , அல்லியினச் செடிவகை . 
nak er , n . முழா , போர்ப்பறை . 
nam able , a . பெயர் கூறத்தக்க ; 

கூறத்தக்க ; பெயர் குறிப்பிடப்படும் 
தகுதியுடைய . 
nam by - pam by , n . பிதற்றுரை , சுவையற்ற பேதைமையுரை ; 
a . கவையற்ற , சுனை 

வையற்ற , போலிப் பசப்பான . 
name , n . பெயர் ; அடைமொழி , பண்பு சுட்டியழைக்கும் 
சொல் ; பட்டப்பெயர் , மதிப்பார்ந்த பெயர் வழக்கு ; புகழ் , 
மதிப்பு , சால்பு ; குடிப்பெயர் ; குடும்பம் , இனக்குழு ; பெயர் 
மட்டிலுமான நிலை , பொருண்மையற்ற நிலை ; சிறப்பின்மை ; 
போலித்தன்மை ; மேற்கோள் ; முறைமை ; வேறு ஆட் 
பெயர்ப்புனைவு ; V. பெயரிடு ; பெயரிட்டழை ; பெயர் கூறு ; 
குறி ; தனிப்படக் குறிப்பிடு ; அமர்வி , பதவிக்கு அமர்த்து ; 
பணிக்கெனச் சுட்டிக் குறிப்பிடு ; சட்டமன்ற அவையில் 
முறைகேடான நடத்தை குறித்துப் பெயர் குறிப்பிடு ; சான்றாக 
எடுத்துரை ; குறித்து முடிவுறுதி கூறு ; ( தொ .) in name , 
பெயரால் மட்டும் , போலியாக , பொருண்மையின்றி வெறும் 
பெயராக ; in name of , in one s name , in the name of , பெய 
ரால் ; சார்பாக ; அதிகாரத்தின்மீது ; சான்றாக ; ஆதரவை 
முன்வைத்து ; நலத்தை முன்னிட்டு ; மனத்திற்கொண்டு ;; 
name after a person , ஒருவர் பெயரை மதித்துப் பாராட்டி 
அதே பெயரை மற்றொருவருக்கு இடு ; name the day , நாளை 
அறுதிசெய்து 

திருமண நாளைக் குறிப்பிட்டுரை ; 
மணமாகாப் பெண் வகையில் திருமணநாளைக் குறித்து 
விருப்பம் தெரிவி ; name your price , விலைகுறி ; not to be 
named in same day with , not to be named on same day 
with , எத்தனையோ மடங்கு தாழ்ந்த , மிகத் தாழ்ந்தபடியான . 
name - child , 1. பெயராளன் , தன் பெயரிட்ட குழந்தை . 
named , a . பெயரிடப்பட்ட ; பெயரையுடைய ; என்ற பெய 

ருடைய . 
name - day , n . தன் பெயருக்குரிய திருத்தகைப் புனிதர் திரு 

நாள் . 
name less , a . பெயரற்ற ; பெயரறியப்படாத ; பெயர் குறிப் 
பிடப்படாத ; பெயர் குறிக்க வேண்டாத ; பெயர் குறிக்குந் 
தகுதியில்லாத , முக்கியத்துவமற்ற ; மிகப் பொதுப்படை 
யான , அற்பமான ; புகழற்ற ; வரையறுத்துரைக்க முடியா 
வருணிக்க முடியாத ; சொற்கடந்த ; 

மிக மோசமான ; 
வெறுக்கத்தக்க ; அருவருப்பான . 
name ly , ads . அதாவது . 
name - part , 1. நாடகத்துக்குரிய பெயர்க் 

காரணமான 
பகுதி ; பெயர்க்கூறு . 
name -sake , n . தம் பெயரை உடைய மற்றொருவர் ; தன் 

பெயரைக் கொண்ட மற்றொரு பொருள் . 
nan cy , 11. செயற்கைப் புணர்ச்சியாளர் , தன்னொத்த பால் 

அவாவுடையவர் ; a . தன்னொத்த பால் அவாவுடைய . 
nankeen , n . மஞ்சள் பருத்தியால் செய்யப்பட்ட நூல் துணி 

வகை ; மஞ்சள் அல்லது வெளிறிய மஞ்சள் நிறம் . 
nan ny , n . வெள்ளாட்டின் பெட்டை ; செவிலித்தாய் . 
Nantz , n . பழச்சாராயம் . 
nap , 11. சிறு துயில் ; அரைத்தூக்கம் ; பகலுறக்கம் ; 3 . 

சிறுதுயில் கொள் , சற்றே தூங்கிவிழு . 
nap , n . மென் துய்ப்பரப்பு , ஆடையில் மேன்முனைப்பான 
வெட்டுத் துய்ப்பரப்பு ; மெத்தென்ற மென்பரப்பு ; 3. ஆடை 
யில் மேல் முனைப்பான வெட்டுத் துய்ப்பரப்பு அமை , தேங் 
காய்ப்பூப் பின்னல் அமை . 
nap , 11. தனித்தனிக் கட்சியான ஐவராடும் சீட்டாட்ட வகை ; 
ஐவர் சீட்டாட்ட வகையில் ஐங்குறி மதிப்புக் கோரிக்கை ; 
ஐவர் சீட்டாட்ட வகையில் ஐம்பொறிக் கெலிப்பு ; வெற்றி 
யுறுதி தரும் குதிரைப் போட்டிப் பந்தயக்குறிப்பு ; வெற்றி 


. 


658 


nape 


nation 


யுறுதியுடைய துணிந்த தேர்வு ; உடைமை முழுமையும் ஈடு 
படுத்திய துணிவுச் சூதாட்டச் செயல் ; 3. வெற்றியுறுதி 
யுடைய குதிரைப்பெயர் குறிப்பிடு ; ( தொ . ) go nap , துணிந்த 
தேர்வுகள் ஐந்தும் கெலிக்கும் பொறுப்பேற்றுக்கொள் ; 
முழுதும் இழக்கத் துணிந்திறங்கு . 
nape , n . கழுத்தின் பின்புறம் , பிடரி , பின் கழுத்து . 
nap ery , n . மேசைத்துணி ; குடும்பப் பயனீட்டுக்குரிய துணி . 
nap - hand , n . வெற்றியுறுதிக்கான நம்பிக்கைதரும் துணிந்த 

தேர்வுக்குரிய நிலை . 
naph tha , 11. இரசகற்பூரத் தைலம் . 
naph thalene , naph thaline , 11. இரசகற்பூரம் . 
naph thalize , V. இரசகற்பூரத் தைலமூட்டு , இரசகற்பூரத் 

தைலங்கலந்து பதனூட்டு . 
nap kin , 1. குறுந்துணி , துடைப்புக்குட்டை ; குழந்தையின் 
அணையாடை ; ( தொ . ) lay up in a napkin , பயன்படுத்தா 

மலே வைத்திரு. 
nap kin - ring, n . துடைப்புக்குட்டை வளையம் . 
napol eon , 11. ( வர . ) இருபது பிரஞ்சு வெள்ளி கொண்ட முதல் 
நெப்போலியன் காலத்திய பிரஞ்சு தங்க நாணயம் ; உயரக் 
கால் புதையரணம் ; தனித்தனி ஆட்டமாக ஐவராடும் பிரஞ்சு 
சீட்டாட்ட வகை ; பனிக்கட்டியூட்டப்பட்ட உயர் தர அப்ப 
வகை ; ( தொ . ) double napoleon , நெப்போலியன் காலத்திய 
40 பிரஞ்சு வெள்ளிகொண்ட தங்க நாணயம் . 
Napoleon ic, a . ( வர . ) பிரஞ்சு பேரரசன் முதலாம் நெப் 
போலியனுக்கு உரிய ; முதலாம் நெப்போலியனைப்போன்ற ; 
மூன்றாவது நெப்போலியனுக்கு உரிய . 
napp y , a . சாராய வகையில் நுரைக்கிற , கடுமுனைப்பான . 
na pu , n . தென்கிழக்காசிய பகுதியிலுள்ள கத்தூரிமான் 

வகை . 
nar ceine, n . அபினியிலிருந்து எடுக்கப்படும் காரம் , அபினி 

யைப்போல் பயன்படுத்தப்படும் அபினிக்காரம் . 
narciss ism , 11. தற்பூசனை , தற்காதல் ; தற்கா தற் கோளாறு . 
Narciss us , n . முனைத்த மணமுடைய வெண்மலரும் அடித் 

தண்டுங்கொண்ட செடிவகை ; pl . Narciss i , Narciss uses . 
narc olepsy , n . துயில் மயக்க நோய் , திடீர்த் தூக்கக் 

கோளாறு வகை . 
narcos is , n . மரமரப்பு மருந்தூட்டிய நிலை ; மரமரப்பு மருந் 

தூட்டல் ; நோவுணர்ச்சியற்ற நிலை. 
narcot ic , 11. மரமரப்பூட்டும் மருந்து ; நோவுணர்ச்சி அகற்றும் 
பொருள் ; மயக்கமருந்து ; துயிலூட்டும் பொருள் ; a . 
மரமரப்பூட்டுகிற , ஊறுணர்ச்சியகற்றுகிற ; மயக்கமூட்டு 
கிற ; துயிலூட்டுகிற ; நோவுணர்ச்சியற்ற நிலைசார்ந்த . 
narc otism , 1. மயக்க மருந்தின் செயலாற்றற் பண்பு. 
narc otize , U. மயக்கமூட்டும் மருந்தின் 

மயக்கமூட்டும் மருந்தின் செயலுக்கு உட் 
* படுத்து . 
narg hile , 11. நீரோடி குடிப்புக்குழல் , நீருடாகப் புகை வரும்படி 

அமைக்கப்பட்ட புகைபிடிக்குங் குழாய் . 
narrate , v. எடுத்துரை, கதையாகக் கூறு ; கதையாக 

எழுது . 
narra tion , 11 , எடுத்துரைத்தல் , தொடர்பாகச் சொல்லுதல் ; 

கதைப்படுத்துதல் . 
na rrative , 11 . கதை ; கதைக்கூற்று ; கூற்று ; தொடர் 
உரை ; கதைப்பகுதி ; நிகழ்ச்சி விரிவுரை ; a . கதை இயல் 
பான ; கதை வடிவான ; கதைக் கூற்றுக்குரிய ; தொடர் 
உரை சார்ந்த , வரிசைப்பட எடுத்துரைக்கிற . 
narra tor , n . கதை கூறுபவர் . 
na rrow , a . ஒடுக்கமான , அகலக்கட்டையான ; நெருக்கமான , 
இடையகலங் குறைந்த ; கூம்பிய , குறுகிய ; விரிவகற்சிக் 
கிடமில்லாத , இடவளமற்ற ; முட்டுப்பாடான ; சுருங்கிய , 
குடுவை போன்ற ; எல்லைக்குறுக்கமான , அளவு வரையறைப் 
பட்ட ; குறுகிய அளவான ; சிறிதே விலகிய ; குறுகிய 
நோக்கமுடைய ; குறுகிய தன்னலமுடைய ; தாராள மனப் 


பான்மையற்ற ; குறுகிய வெறிபிடித்த ; கஞ்சத்தனமான ; 
கையிறுக்கமான ; கடுஞ்சிக்கனமான ; செல்வவளமற்ற ; 
குருட்டுத் தப்பெண்ணமுடைய ; மிகு கண்டிப்பான ; நுணுகிக் 
காண்கிற ; ( ஒலி . ) செறிவான ; 3. ஒடுக்கு ; சுருக்கு ; 
குறுக்கு ; குறைபடு ; கட்டுப்படுத்து ; அடைத்திரு ; ஒடுங்கு ; 
சுருங்கு ; துன்னலில் தைப்புக்களின் எண்ணிக்கையினைக் 
குறைவாக்கு ; ( தொ . ) narrow bed , narrow cell , narrow 
house, கல்லறை ; narrow circumstances , வறுமைச்சூழல் 
கள் , வறுமை ; narrow cloth , 52 அங்குலத்துக்குக் குறைவான 
துணிவகை ; narrow escape , மயிரிழை தப்பிய நிலை ; narrow 
examination , அஃகிய தேர்வாய்வு ; narrow gauge , இருப்புப் 
பாதையில் 4 அடி 8 , அங்குல அகலத்திற்குக் குறைந்த தண்ட 
வாள அமைவு ; narrow goods , இழைக்கச்சை -சடை முதலிய 
வாணிகப் பொருள்கள் ; narrow majority , சிறிதே மிகுந்த 
மேம்பாடுடைய பெரும்பான்மை ; narrow seas , பிரிட்டானிய 
தீவுகளைச் சூழ்ந்த சிறுகடல்கள் . 
na rrow - mind ed , a . குறுகிய நோக்கம் வாய்ந்த ; தாராள 
மனப்பான்மையற்ற ; பழைய குருட்டுத் தப்பெண்ணங்களை 
உடைய . 
na rrows , n . pl . இடுக்கு வழி ; ஒடுங்கிய கால்வாய் ; 
ஆற்றிடுக்கு ; கடலிடுக்கின் மிக ஒடுங்கிய பகுதி ; தெருவின் 
ஒடுங்கிய இடம் . 
nar thex , 11. பெண்டிர் - நோன்பிகள் -சமயப் புத்தேற்பாளர்கள் 
வருவதற்குரிய முற்காலத் திருக்கோயிலின் அழியிடப்பட்ட 
மேற்கு முகப்புவாயில் . 
nar whal , 11. கொம்பன் திமிங்கிலம் , ஒற்றை அல்லது இரட் 

டைத் தந்தங்களையுடைய திமிங்கில வகை . 
nas al , 1. மூக்கொலி ; மூக்கொலியெழுத்து ; மூக்கிடைத் 
தட்டு இணை எலும்பு ; கவசத்தில் மூக்குறுப்பு ; a . மூக்குக் 
குரிய ; மூக்கு வழியாய் ஒலிக்கிற ; மூக்கொலி சார்ந்த . 
nasal ity , n . மூக்கொலிப்பு . 
nasaliza tion , n . மூக்கொலிப்படுத்துதல் . 
nas alize , v . மூக்கொலிப்படுத்து . 
nas cency , n . தோற்றம் எடுக்கும் நிலை , முதிரா நிலை . 
nas cent , a . பிறக்கும் நிலையிலுள்ள , முழு வளர்ச்சி எய்தாத . 
nase berry , n . சடாமாஞ்சிப்பழம் ; சடாமாஞ்சி மரம் . 
nas o -fron tal , a . மூக்கையும் நெற்றியையுஞ் சார்ந்த . 
nastur tium , 11. உணவாகப் பயன்படும் நீர்வாழ் செடிவகை ; 

செம்பொன் நிற மலர்களையுடைய தூங்கு கொடிவகை . 
nas ty , a . அருவருக்கத்தக்க அளவு அழுக்கடைந்த , ஆபாச 
மான ; ஊசிய , சுவைமணங் கெட்ட ; ஓயாத் தொந்தரவான ; 
தூறலும் சேறும் நிறைந்த , காற்றும் மழையும் மிக்க ; இடர் 
வாய்ந்த , கேடார்ந்த ; விடாச்சனியான ; தீயொழுக்கத்தில் 
கிடந்துழல்கிற ; நடைநலமற்ற ; கோணல் நடை வாய்ந்த ; 
விரும்பத்தகாத ; தகாத்தனமான ; சிடுசிடுப்பான ; குணங் 
கெட்ட , கெடுமதியுடைய , பகைக்குங் குணமுடைய . 
nat al , a . பிறப்புச் சார்ந்த ; பிறப்பு முதல் தொடர்கிற . 
natal ity , 11. பிறப்பு வீதம் ; பிறப்பு . 
nata tion , 1. நீந்துதல் . 
natator ial , nat atory , a . நீந்துகிற ; நீந்துதல் சார்ந்த . 
nat es , n . pl . ( உள் . ) பிட்டம் ; பார்வை சார்ந்த மூளையின் 

முன்புற அலகுகள் . 
na tion , n . இனம் , தேசீய இனம் ; நாட்டினம் ; ( தொ . ) 
law of nations , நாடுகளிடையே ஒழுங்கு நிறுவும் சட்டக் 
கட்டுப்பாடு , League of Nations , சர்வதேச சங்கம் , போரைத் 
தடுத்து நிறுத்தும் நோக்குடன் 1919 - இல் முதல் உலகப்போர் 
முடிவில் உடன்படிக்கையாலமைந்த பன்னாட்டு அமைப்பு ; 
most favoured nation , குறைந்த 

அளவான காப்புவரிச் 
சலுகை பெறும் நாடு ; United Nations , ஐக்கிய நாடுகள் 
அமைப்பு , முதலில் 1942 - இல் அச்சு வல்லரசுகளுக்கெதிரான 
நேசதேச அமைப்பாகத் தொடங்கி 1945 - இல் இரண்டாம் 
உலகப் போரின்பின் அமைதி விரும்பும் உலகநாடுகளின் 
கூட்டாகச் சீரமைக்கப்பட்ட அமைப்பு . 


669 


natural 


national 
na tional , a . நாட்டினத்துக்குரிய ; நாட்டுப் பொதுத்தளத் 
துக்குரிய , தேசம் முழுமைக்கும் உரிய ; தேசீய , நாட்டுக்குச் 
சிறப்புரிமையான ; நாட்டினத்தின் தனிப்பண்புக்குரிய ; 
தேசீய இனங்களுக்குரிய , நாட்டினங்களுக்குரிய , நாடுகளுக் 
குரிய ; ( தொ . ) Grand National , Grand National Steeple 
chase , ஆண்டுதோறும் மார்ச்சு மாதத்தில் நடைபெறும் 
நீளிடை வழித்தடங்கல் குதிரைப் போட்டிப் பந்தயம் ; 
national air , national anthem , நாட்டுரிமைப்பண் , தேசீய 
கீதம் ; national church , நாட்டு அரசியல் ஏற்புரிமை பெற்ற 
முறையார்ந்த திருச்சபை நிறுவனம் ; National Convention . 
பிரான்சில் பிரஞ்சுப் புரட்சிக் காலங்களில் 1792 முதல் 1795 
ஃவரை நடைமுறையிலிருந்த நிறை உரிமைப் பேரவை ; 
national debt , தேசீயக் கடன் , நாட்டின் பெயரால் அரசிய 
லாரால் வாங்கப்பெற்றுத் திருப்பியளிக்கப் பெறாதிருக்கும் 
தொகை ; National Guard , 1789 - இல் முதலில் அமைக்கப் 
பட்ட பிரஞ்சுப் புரட்சிப் படை ; national school , இங்கிலாந் 
தில் 1811 - ல் தொடக்கக்கல்வி பரப்புதற்காக அமைக்கப்பட்ட 
தேசீயக்கழகத் தொடர்புகொண்ட 

பள்ளி ; National 
Socialist Party , செர்மனியில் ஹிட்லரால் அமைக்கப்பட்ட 
நாஜிக் கட்சி . 
na tionalism , 11. நாட்டுப்பற்று ; தேசீயக் கோட்பாடு ; 

தேசீய நடைமுறை ; தேசீயத் தன்னாட்சிக்கொள்கை , நாட்டு 
விடுதலையுரிமைக் கோட்பாடு ; தொழில் துறையைத் தேசீய 
மாக்குங் கொள்கை . 
na tionalist , n . தேசீயவாதி ,, நாட்டு ஒருமைப்பாட்டுக் 
கொள்கையுடையவர் ; நாட்டுத் தனியாட்சியுரிமைக் கோட் 
பாட்டாளர் ; தேசீய நலங்களின் பற்றார்வலர் ; நாட்டின் 
பேரரசாட்சியாற்றலில் அக்கறை கொண்டவர் ; நாட்டு நலங் 
கட்காக உழைப்பவர் . 
nationalist ic, a . தேசீயஞ்சார்ந்த . 
national ity , 1. நாட்டுரிமைப்பண்பு ; தேசீயத்தன்மை ; 
நாட்டினச் சார்பு , தேசீய இன உறுப்பாண்மை சார்ந்த 
நாட்டினம் ; நாட்டின வாழ்வு ; தேசீயப் பண்புடைய மக்கள் 
தொகுதி ; தேசீய இனம் , அரசியல் நாட்டுப் பிரிவு ஒன்றன் 
கூறாக உள்ள இனம் ; இனத்தேசீயக் கூறு , நாட்டுப் பிரிவு 
கள் பலவற்றின் கூறாகப் பரவியுள்ள இனக்கூறு . 
nationaliza tion , 11 . தேசீய மயமாக்குதல் ; நாட்டின் 

உரிமையாக்கம் , நாட்டுடைமையாக்கம் , நாட்டியலாக்கம் . 
na tionalize , U. தேசிய மயமாக்கு ; நாட்டின் உரிமையாக்கு ; 
அயல் நாட்டவர் வகையில் தேசீயப் பண்பூட்டு ; தேசீய 
உடைமையாக்கு ; தேசீயப் பொது ஆட்சிக்கு உட்படுத்து . 
na tionals , 11. நாடொத்தவர் ; இனமொத்தவர் . 
nat ive , n . திணைப் பிறப்புரிமையாளர் ; பிறப்புரிமை ஆய்வு 
நிலையில் இருக்கப் பெற்றவர் ; ஆஸ்திரேலியாவிற் பிறந்த 
வெள்ளையர் ; ஐரோப்பியரல்லா தவர் ; மேலை நாகரிகத்துக்குப் 
புறம்பான இனத்தவர் ; வெள்ளையருக்கு அயலான நிறத்தை 
யுடையவர் ; வெள்ளையருக்கு அயலான நிறத்தவர் தொகுதி ; 
திணையுரிமைச் செடிகொடி ; திணைக்குரிய உயிரி ; பிரிட்டன் 
நீர் எல்லையில் வளர்ந்த கிளிஞ்சில் வகை ; பிரிட்டன் நீர் 
எல்லையில் செயற்கைத் தொட்டியில் வளர்க்கப்பட்ட கிளிஞ் 
சில் வகை ; a . இயல்பான உரிமையுடைய : இயற்கையான ; 
உள்ளார்ந்த ; பிறப்புரிமையான ; அடிப்படைக்கூறான ; 
இயற்கை நிலையினையுடைய ; செயற்கை ஒப்பனையற்ற ; 
செயற்கை மாறுதலற்ற ; எளிய ; இயல்பான இடத்திற் 
காணப்படுகிற , தன்னிடத்திலேயே உள்ள ; கனிப்பொருள் 
வகையில் இயலுருவான ; கனிப்பொருள் வகையில் இயற்கை 
யிலேயே நேரடியாகப் பெற்ற ; பிறப்புரிமையான , பிறப்பிலே 
உரிமைப்பட்ட ; பிறப்பிலிருந்தே உரிமைப்பட்ட ; திணைப் 
பிறந்த ; திணையிலிருந்து தோன்றிய ; திணையிலிருந்து 
உருவான ; அயல் வரவல்லாத ; இனமக்களுக்குரிய ; இன 
மக்களிடையே அயல்வரவின் முன்னரே 

காணப்பட்ட ; 
பிறப்புடன் இணைந்த ; ஆஸ்திரேலிய செடி கொடி உயிர் 
வகைகளில் ஆஸ்திரேலிய முன்மரபு மாதிரி சார்ந்த ; கிளிஞ்சில் 
வகையில் பிரிட்டனில் செயற்கைத் தொட்டிகளில் பயிற்றி 
வளர்க்கப்பட்ட ; ( தொ . ) go native , திணைநிலக் குடிமக்க 


ளுடன் பழகி அவர்கள் நடையுடைபாணி மேற்கொள்ளு ; 
native rock , தன்னியல்பான இடத்திலேயே இருக்கும் பாறை ; 
சுரங்கமிடப்படாத பாறை ; 

native princes, திணைக்குடி 
மன்னர் . 
nat ivism , n . அகநிலைக் கருத்துக்கோட்பாடு ; திணைக்குடி 

யாதரவுக் கோட்பாடு . 
nativ ity , n . பிறப்பு ; பிறப்பு நிலை ; பிறப்பிடம் ; பிறந்த 
நேரம் ; பிறக்கும் முறை ; பிறப்புப்பற்றிய விவரம் , ஜாதகம் , 
பிறப்புப்பட்டி ; பிறப்புக்குரிய சார்பு நாட்டினம் ; திணைநிலப் 
பிறப்பு ; திணைநிலப் பிறப்புரிமை ; இயேசுநாதர் பிறப்பு ; 
இயேசுநாதர் பிறப்புப்படம் ; இயேசுநாதர் பிறப்புநாள் விழா , 
கிறிஸ்துமஸ் பண்டிகை ; கன்னிமரி பிறப்பு , செப்டம்பர் 8 ; 
தூய திரு . ஜான் பிறப்பு , ஜூன் 24 . 
nat ron , 11. ஏரிக்கரைகளில் கிடைக்கும் நீரூட்டவெடியக்கரியகி . 
natt er , V. ( பே - வ . ) சோம்பேறித்தனமாக வெற்றுரையாடு ; 

முணுமுணு ; கடுகடுப்பாகப் பேசு . 
natt erjack n . முதுகில் மஞ்சள் வரைகளையுடைய பிரிட்டா 

னிய தேரைவகை . 
natt ier blue , 11. நீலத்தின் மென்சாயல் வண்ணம் . 
natt y , a . ஒழுங்குபட்ட , நேர்த்தியான , நுட்பாய நேர்த்தி 

வாய்ந்த ; கைத்திறமிக்க ; கைத்திறங் காட்டுகிற . 
na tural , 11. பிறவி மந்தன் ; இசைத்துறையில் பொதுநிலைத் 
தொனி , முன்னதைப் பொதுநிலை ஆக்குந் தொனி ; சீட்டாட்ட 
வகையில் முதலில் 21 குறி எண் கெலிப்பவர் ; a . இயற்கை 
சார்ந்த ; இயல்பாக உண்டான ; இயற்கையைப் பின்பற்றிய ; 
இயற்கையால் வழங்கப்பட்ட ; ஆண்டு முதலியவற்றின் 
வகையில் இயற்கையை அடிப்படையாகக் கொண்ட ; இயல் 
பான ; தெய்விக அருநிகழ்வல்லாத ; இறையருள் வெளிப் 
பாடு சாராத ; ஆன்மிகச் சார்பற்ற ; புனையப்படாத ; அறிவு 
நிலைக் கட்டமைப்புச் சாராத ; இயற்கைநிலை மாறாத ; மனிதத் 
தலையீட்டால் மாற்றப்படாத ; சாவு வகையில் இயற்கார 
ணங்களாலான , கொலை இடையூறுகளுக்கு உள்ளாகாத ; 
உள்ளார்ந்த , இயலுணர்ச்சி சார்ந்த ; இயலற உணர்வு 
சார்ந்த ; இயற்கைத் தூண்டுதலுக்குரிய நல்லுணர்ச்சிகளின் 
பாற்பட்ட ; அன்புப் பாசமுடைய ; பொதுநிலையான ; 
தானாகச் செயலாற்றுகிற ; இயல் நிகழ்வான ; வழக்கமான , 
பொது நடைமுறையிலுள்ள ; வியப்புக்கு இடனற்ற ; எதிர் 
பார்க்கத்தக்க ; உயிர்ப்பண்புடைய ; நடை எளிமையுடைய , 
பகட்டற்ற ; இயல் எளிமையுடைய , செயற்கை நடிப்பற்ற ; 
எளிவரலுடைய ; இயற்கை மரபான ; வலிந்து செய்யப்படாத ; 
வலிந்துபெறப்படாத , பிறப்பினால் தொடர்புடைய , தத்தெடுக் 
கப்படாத ; முறைகேடான ; திணைநிலைப் பிறப்புடைய ; திணை 
நிலைப் பிறப்புரிமையுடைய ; இயல்நிலையிலுள்ள , திருந்தா 
நிலையுடைய ; இசைத்துறையில் தொனி வகையில் பொதுநிலை 
யுடைய ; இயல்துறை சார்ந்த ; ( தொ . ) natural gas , நிலத்தி 
லிருந்து வெளிப்படும் வளி ; natural history , நிலவுலகத்தையும் 
அதன் விளைவு வளங்களையும் ஆயும் பொது ஆய்வுத்துறை , 
தாவர இயல் - விலங்கு நூல் - கருப்பொருள் நூல் ஆகியவற்றின் 
தொகுதி ; களத்துறைக் கருப்பொருள் நூல் ; natural law , 
இயலமைதி , இயற்கையின் ஒழுங்கு ; சமயமும் சட்டமும் 
சாராத மனச்சான்றடிப்படையான நன்மை தீமையறிவமைதி ; 
natural magic , இயலாற்றலின் சிறப்பறிவுத் துணையால் 
இயக்கப்படும் அருஞ்செயல் நிகழ்வு ; செப்படிவித்தை , கைத் 
திற வித்தை ; கலைத்துறைக் கற்பனையின் மாயக் கவர்ச்சி 
யாற்றல் ; natural numbers , முழு எண்கள் ; natural order , 
தாவரக் குடும்பம் ; natural orders , இயல்நூற் பெரும்பிரிவு 
கள் ; natural philosophy , இயற்பியலாய்வு ; பெளதிக 
ஆராய்ச்சி ; natural science , உள நூல் - அறநூல்-கணக்கியல் 
அல்லாத புறநிலை இயற்கை ஆராய்ச்சித்துறை ; natural 
religion , பகுத்தறிவார்ந்த சமயம் ; natural selection , இயல் 
தேர்வு விளைவு ; மரபுப்பண்புகளும் போட்டியின் விளைவான 
தகுதி நேர்வுப்பண்புகளும் சேர்ந்த இயற்கை இயல் வளர்ச்சி 
யின் தேர்வு ; natural son , சட்டப்படிச் செல்லாத மகன் ; 
natural system , இயல்மரபு வழாத வகைதொகைப் பாகுபாடு ; 
natural theology , பகுத்தறிவார்ந்த இறைமை நூல் . 


660 
natural -born 

navy 
na tural - born , a . திணைப்பிறப்புடைய . 

naught y , a . குறும்புத்தனமான , கீழ்ப்படிதலற்ற , நன்னடக்கை 
na turalism , 1. இயற்கைப் 

இயற்கைப் பண்பாடு , இயற்கை யற்ற ; கெட்ட , குறைகூறத்தக்க , கயமைத்தனமான . 
வாய்மை நிலையினை அணுக்கமாகப் பின்பற்றும் முறை ; naus ea , 11. நோய்மையுணர்ச்சி ; கப்பற் பயணத்தில் குமட்டல் 
வாய்மைப் பண்பு , கலை இலக்கியத் துறைகளில் வாய்மை உணர்ச்சி ; அருவருப்பு . 
வழுவாமையே குறிக்கோள் எனக் கருதும் பண்பாடு ; நேர் 

naus eate, v . உணவு வெறுப்பூட்டு ; அருவருப்பூட்டு ; கடற் 
வாய்மையியல் ; மரபுப் பண்புகளை விலக்கி இயல்பு நிலையே 

பயணக் குமட்டற் கோளாறு அடைவி ; குமட்டலுணர்ச்சி 
பின்பற்றும் முறை ; இயற்சமயக் கோட்பாடு , இயற்கை கட 

கொள் ; உணவு வெறு ; அருவருப்புக் கொள் , வெறுப்பு 
வாத சமய நம்பிக்கை ; இயற்கை ஆத்திகம் , இறையருள் 

அடை . 
வெளிப்பாடு இடம் பெறாத இறை நம்பிக்கை ; இயற்கை 

naus eous , a . குமட்டுகிற ; அருவருப்பான மணஞ்சுவை 
அடிப்படையான சமய அறநெறி முறைமை ; இயலுணர்ச்சி 

யுடைய , வெறுக்கத்தக்க. 
களின் அடிப்படையான செயல்நெறி முறை ; ( மெய் . ) இயற் 
கோட்பாடு , இயற்கை கடந்த பண்புகளை விலக்கிய உலகியல் 

nautch , ( இ . ) n . நாட்டியத் தொழிலர் காட்சி . 
கொள்கை . 

naut ical , a . கப்பல்துறை சார்ந்த ; கப்பலோட்டிகள் பற்றிய ; 
na turalist , 11. இயற்கைப் பண்பாடு பின்பற்றுபவர் ; கலை 

கடலோடிகளுக்குரிய ; கடற்படை - வணிகக்கப்பல் ஆகியவை 
இலக்கியத் துறையில் வாய்மைப் பண்பாளர் ; நேர் வாய்மை 

பற்றிய ; ( தொ . ) nautical almanac , கடல் நிலைப்பட்டி , 
யியல் பின்பற்றுபவர் ; இயற்சமயக் கோட்பாட்டாளர் ; இயற் 

வானிலை - கடலெழுச்சி - வேலை ஏற்ற இறக்கம் ஆகியவைபற்றிய 
கோட்பாட்டாளர் ; செடிகொடி உயிரின ஆராய்ச்சியாளர் ; 

செய்திகள் கொண்ட கடலோடிகளின் ஆண்டுக் குறிப்பு நூல் . 
நாய்களையும் கூண்டில் வளர்க்கப்படும் உயிரினங்களையும் naut ilus, n. நத்தை வகை . 
வைத்து வாணிகஞ் செய்பவர் ; பஞ்சு முதலியன உள் nav al , a . கடற்படைக்குரிய ; கடற்படையிலுள்ள ; கடற் 
திணித்து மாண்ட உயிரின உடல் பதனஞ் செய்து வாணிகஞ் படைக்கான ; கப்பலுக்கான ; கப்பலுக்குரிய ; கப்பற் படை 
செய்பவர் ; a . இயற்கைப் பண்பாடு சார்ந்த ; வாய்மைப் யினால் வெல்லப்பட்ட ; கப்பற் படையினால் ஆற்றப்பட்ட ; 
பண்புடைய ; இயற்கோட்பாடு சார்ந்த ; இயற்பண்புக் போர்க் கப்பலைத் தளமாகக் கொண்ட ; போர்க்கப்பல்கள் 
குகந்த ; இயற்கோட்பாட்டுக்கியைந்த ; இயல் நூல்துறை அடங்கிய ; ( தொ . ) Naval Aviation , கடற்படையின் 
சார்ந்த . 

விமானக் கிளைத்துறை ; naval officer , கடற்படைத்துறை 
naturalis tic , a . = naturalist . 

அதிகாரி ; naval stores , கடற்படைக்கான பொருட்கிடங்கு . 
na turalize , v . அயல் நாட்டவருக்குக் குடியுரிமை வழங்கு ; nave , 11. சக்கரத்தின் குடம் , சக்கரத்தில் அச்சைப் பொருத்து 
அயலினச் சொற்களையோ பழக்க வழக்கங்களை யோ மேற் 

மிடம் . 
கொண்டு வழங்கு ; செடி கொடி உயிரினங்களைப் புதுநிலத் nave , 11. கிறித்தவத் திருக்கோயிலின் நடுக்கூடம் . 
தில் பயிற்றிப் புகுத்து ; இயற்பண்பூட்டு ; மரபு முறை nav el , 1. கொப்பூழ் , உந்தி ; மையப்புள்ளி ; ( தொ . ) navel 
களைத் தவிர்க்கச் செய் ; அருநிகழ்வுப் பண்புகளைத் தவிர்த்து 

orange , கொப்பூழ் போன்ற உச்சி அமைவுடைய கிச்சிலிப் பழ 
விடு , இயல் அடிப்படையுடையதாக்கு ; குடியுரிமையுடைய வகை . 
வராகு ; திணை இயைவு பெறு ; இயற்பியல் ஆய்வு பயில் . 

nav el - string , n . கொப்பூழ்க்கொடி . 
na turally , adv . இயல்பாக ; இயற்கை மரபு வழியாக ; 

nav el - wort , 1. செடிவகை. 
இயல்பான முறையில் ; இயற்கையைப் பின்பற்றி ; தன் இயல் 

nav icert , 1. கப்பலின் போர்க்காலச் சரக்குச் சான்றிதழ் ; 
புக்கிசைவாக ; உயிரின் இயல்புப்படி ; வழக்கப்படி , பொது 
வழக்காற்றினையொட்டி ; எதிர்பார்க்கப்பட்டபடியே . 

சரக்கு வகைக்குக் கடப்புரிமைச்சீட்டு . 

navic ular , n . கை - கால்களிலுள்ள படகுவடிவ எலும்பு ; 
Na ture " , 11. இயற்கை ஆற்றல் , இயற்சத்தி . 

குதிரையின் படகு வடிவ எலும்பில் வரும் நோய் வகை ; a . 
na ture , 1. இயற்கை ; இயலுலகு ; இயற்கைநிலை ; இயற்கை 

படகு வடிவுடைய , தோணி போன்ற ; ( தொ . ) navicular 
மரபு ; இயல் நடைமுறை ; இயலாற்றல் ; இயலாட்சி ; இயல் bone , கை - காலிலுள்ள தோணி போன்ற எலும்பு . 
வளர்ச்சித்திறம் ; இயல்நிலை ஒழுங்கு ; இயல் வாய்மை ; 

nav igable, a . நீர்வழிப் போக்குவரவுக்குரிய ; கப்பல் செல் 
இயல்பு ; இயல்பான தன்மை ; உள்ளார்ந்த பண்பு ; உள்ளுரம் ; 

லத்தக்க ; கடல் திறமுடைய , கப்பல் வகையில் கடற் 
மனப்பண்பு ; இயலுணர்ச்சிப் பண்பு ; குணம் ; இயல்புடை 

பயணத்துக்கேற்ற நன்னிலையில் உள்ள ; பறவைக் கப்பல் 
யவர் ; குணமுடையவர் ; வகை , மாதிரி ; தன்மை ; தரம் , வகையில் விரும்பிய வழிச் செலுத்தத்தக்க . 
தர அளவு , வகைத்திறம் ; உள்ளாற்றல் ; உயிராற்றல் ; 
உயிரியக்கம் ; கலைத் துறையில் இயற்கை வாய்மை ; மூல 

nav igate, v . கடலிற் செலுத்து ; கடற்பயணஞ் செய் ; நீர் 
இயற்கைநிலை , சமுதாய வளர்ச்சிக்கு முற்பட்டகால மனித 

வழிச் செலுத்து ; நீர்வழிப் போக்குவரவு செய் ; விமானத்தை 
வாழ்க்கைநிலை ; செடி கொடி விலங்குகள் வகையில் பயிற்று 

உகைத்துச் செல் ; கப்பலைக் குறித்த திசையிற் செலுத்து ; 
வித்துப் பழக்கப்படாத நிலை ; ஆடையற்ற நிலை ; மர உணவுச் 

விமானத்தை விரும்பிய திசையில் இயக்கு . 
சாறு , பாலரக்குச் சாறு ; ( தொ . ) debt of nature , சாவு , 

naviga tion , 11. கடற் பயணம் ; நீர்வழிச் செலவு ; விமான 
மாள்வு ; ease nature , relieve nature , குடல் இளக்கி மலம் 

வகையில் அகல்வெளிச் செலவு ; கப்பல் வழிநிலை தெரிமுறை ; 
வெளியேற்று ; nature study , பொதுநிலைச் செடிகொடி உயிர் 

வானூர்தி நெறிநிலை தெரிமுறை ; நீர்வழிச் செலவுத் திறம் ; 
பற்றிய ஆய்வறிவுத்துறை ; state of nature, இறையருளால் 

( தொ . ) aeriel navigation , வான்வழிச் செலவு ; inland 
மீட்கப்படாத இயற்கை மனநிலை ; touch of nature, இயற் 

navigation , உள்நாட்டு நீர்வழிச் செலவு , ஆறு - கால்வாய் . 
பண்புக்கூறு ; ( பே - வ . ) பிறர் ஒத்துணர்வை இயக்கவல்ல 

ஏரிகள் வழிப் போக்குவரவு . 
உணர்ச்சிக்கூறு . 

naviga tion - coal , 11. நீராவிக் கொதிகலங்களுக்குப் பயன் 
na ture - cure , n . இயற்கை மருத்துவமுறை , இயற்கையின் படுத்தப் பெறும் நிலக்கரி வகை . 
போக்கிலேயே குணங்காண விடும்படி நடத்தப்படும் மருத் nav igator , 11. கடல்வழி வல்லுநர் , திறமை வாய்ந்த கப்ப 
துவ முறை . 

லோட்டி ; கடல்சூழ் வரவாளர் , கடற் பயணப் பொறுப்பு 
na ture -print ing , n . இயலழுத்த அச்சு , இயற்கைப் ஏற்பவர் ; புதுக் கடல்வழி காண்பவர் , புதுக் கடலிடம் 
பொருள்கள் அழுத்தி எடுக்கப்பட்ட பாளங்களினால் எடுக்கப் 

புகுபவர் . 
படும் அச்சுமுறை. 

navv y , 11. கால்வாய் இருப்புப்பாதை- சாலை முதலிய துறை 
naught , n . ஒன்றுமின்மை , இன்மை ; ( கண . ) இன்மைக்குறி , களில் அகழ்வுத் துறைப் பணியாள். 
சுழி ; a . தகுதியற்ற , பயனற்ற ; ( தொ . ) come to naught, nav y , n . கப்பற்படை ; கப்பற் கூட்டம் , கப்பல் தொகுதி ; 
ஒரு பயனுமில்லாமற் போ , முழுத் தோல்வியடை ; set at நாட்டுக் கடற்படைத்துறை , கடற்படைக் கப்பல்களும் கப்பற் 
naught , பொருட்படுத்தாதிரு , அலட்சியப்படுத்து . 

பணியாளர்களும் சேர்ந்த தொகுதி ; ( தொ . ) navy bill, 


661 


nawab 


neck 


கடற்படைத் தலைமை நிலையம் அளிக்கும் காசோலை ; navy 
blue , கடற்படைத் துறையினர் அணியும் ஆழ்ந்த நீலநிற 
ஆடை ; navy cut , மெல்லிதாக நறுக்கப்பட்ட புகையிலைச் 
சுருளை ; navy league, கடற்படையில் நாட்டு மக்களின் ஆர் 
வத்தைத் தூண்ட அமைக்கப்பட்ட குழு ; navy list, படைத் 
துறைப் பெயர்கள் - செய்திகள் கொண்ட கடற்படைப் பணி 
நிலைய ஏடு . 
nawab , n . மாகாண ஆட்சியாளர் ; பெருமகன் , செல்வச் 

சீமான் . 
nay , n . அன்றெனும் சொல் ; மறுப்பு ; எதிர்ப்புரை ; adu . 
அப்படியன்று ; இன்னும் சொல்லப்போனால் ; உண்மையில் , 
மெய்யாக . 
Nazarene , 11. நாசரேத் நகரத்தவர் ; கிறித்தவர் ; பழங்கா 
யூத கிறித்தவக் கிளை மரபினர் ; a . நாசரேத் நகரைச் சார்ந்த ; 
கிறித்தவரான ; யூத கிறித்தவர்களைச் சார்ந்த . 
Naz arite1 , 1. நாசரேத் நகரத்தவர் . 
Naz arite , 1. யூத நோன்பி . 
naze , n . நிலக்கூம்பு முனை , கடலுள் உந்தி நிற்கும் நிலக் கோடு . 
Na zi , n . செர்மானிய தேசீய சமநெறிக் கட்சியின்உறுப்பினர் . 
Nazirite, n . = Nazarite . 
neap , n . வியன்கால் வேலை ஏற்ற இறக்கம் , மதி வட்டத்தின் 
முதற்காலிலும் மூன்றாம் காலிலும் நிகழும் மட்ட வேலை ஏற்ற 
இறக்கம் ; . அலை வகையில் மட்ட வேலை ஏற்ற இறக்கமடை ; 
கப்பல் வகையில் மட்ட வேலை ஏற்ற இறக்கத்தால் பின் 
தங்கலுறு . 
Neapol itan , n . இத்தாலிநாட்டு நேப்பிள்ஸ் (Naples ) நகரத் 
தவர் ; a . நேப்பிள்ஸ் நகரம் சார்ந்த ; ( தொ . ) Neapolitan ice , 
நறுஞ்சுவை 

வண்ண அடுக்குடைய உறைபாலேடு ; 
Neapolitan violet , இருவகை நறுமணங் கொண்ட தனிமலர் 


. 


பல 


வகை . 


neap - tide , n. = neap . 
near , a . அணுக்கமான , நெருங்கிய உறவுடைய ; நெருக்க 
மான , நெருங்கிய பழக்கமுடைய ; இப்பாலான , நெருங்கிய 
தொலைவிலுள்ள ; அருகிலுள்ள ; கால அணிமையுடைய ; 
குறுகிய தொலைவுடைய , நேர் குறுக்கான ; இடது பக்க 
மான ; நெருங்கிய ஒப்புமையுடைய ; அணுக்க ஏற்றத் 
தாழ்வான ; நுணுகி நோக்க வேண்டிய , நுட்பமான ; 
இடுங்கிய ; மயிரிழை தப்பிய ; ado . அருகில் ; கால அணிமை 
யில் ; ஏறத்தாழ ; கிட்டத்தட்ட ; நெருக்கமாக , அணித்தாக ; 
கஞ்சத்தனமாக ; கிட்டத்தட்ட முனைந்தொருங்கி ; prep . 
அருகே ; நெருங்கி ; தொலை குறைவாக ; அடுத்து , பக்கத்தில் ; 
நுணுக்கமாக ; கால அணித்தாக ; 3. அணுகு , நெருங்கு ; 
( தொ . ) far and near , எங்கும் , எல்லா இடத்திலும் ; near 
at hand , கைக்கெட்டிய தொலைவில் ; மிக அண்மைக் காலத் 
தில் ; near by , சிறிது தொலைவில் ; near miss , மயிரிழை 
தப்பிய நிலை ; near upon , விரைவில் , மிக அணித்தான காலத் 
தில் , நெருங்கி ; near work , அருகில் வைத்து நுணுகிப் 
பார்த்துச் செய்யவேண்டிய Coul ; the near distance , 
முகப்புக்கும் பின்னணிக்கும் இடைப்படு தொலைவுத் தோற்றம் . 
Nearc tic , a . ( வில . ) வட அமெரிக்காவின் குளிர் மட்டு 

வெப்ப மண்டலங்களைச் சார்ந்த . 
near ly , adv . கிட்டத்தட்ட ; ஏறத்தாழ , நுணுகி ; மிக 

அணுக்கமாக , நெருக்கமாக . 
near - sighted , a . அணிமைப் பார்வையுள்ள , 

குறுக்கப் 
பார்வையுள்ள ; வருவது உணராத . 
neat 1,1 . எருது , மாட்டின விலங்கு , கால்நடைகள் . 
neat , a . நேர்த்தியான , செப்பமிக்க தோற்றமுடைய ; 
செம் ஒழுங்கமைப்புடைய ; 

நேரிய ; 

அமைப் 
பெளிமை வாய்ந்த ; மொழிநடை - சொற்கள் வகையில் திட்பம் 
வாய்ந்த , திட்ப நுட்பம் இயைந்த ; செயல் திறமிக்க ; 
எளிமை வண்ணஞ் சான்ற ; முறைமை வாய்ந்த ; துப்புர 
வான , அப்பழுக்கற்ற ; மது வகையில் நீர் கலவாத . 
neath , prep . ( செய் . ) கீழே , அடியில் . 

84 


neat -handed , a . கைத்திறம் வாய்ந்த . 
neat - herd , 11. ஆனாயர் , ஆனிரை மேய்ப்பவர் , இடையர் . 
neat .house , 1. மாட்டுத்தொழுவம் , கால்நடைப்பட்டி . 
neat ly , adu . துப்புரவாக ; ஒழுங்கெளிமையுடன் ; கைத்திற 

எளிமையுடன் . 
neat ness , n . துப்புரவு ; ஒழுங்கெளிமை ; எளிமைத்திறம் . 
neat s - foot , 11. மாட்டுக் காலடி இறைச்சிக்கறி . 
neat s .leather , n . மாட்டுத்தோல் . 
neat s - tongue , m . மாட்டுநா இறைச்சிக்கறி . 
neb , 11. அலகு ; மூக்கு ; மூஞ்சி ; முகறை நுனி ; மூக்குப் 

போன்ற கூம்பு முனை ; நுனி . 
neb ula , n . விழி வெண்கோளத்திற் படர்ந்து பார்வைக் 
கோளாறு உண்டாக்கும் மேகம் போன்ற மறு அல்லது 
புள்ளி ; ( வான் . ) ஒண்முகிற் படலம் ; ஒண்மீன் படலம் , 
ஒளி ஆவி போலத் தோன்றும் நீணெடுந் தொலை விண்மீன் 
குழாம் ; pl . neb ulae . 
neb ular , a . ஒண்மீன் படலஞ் சார்ந்த : ( தொ . ) nebular 
hypothesis , nebular theory , ஞாயிற்று மண்டலமும் பிற 
விண்மீன் மண்டலங்களும் ஒண்மீன் படத்திலிருந்தே தோன் 
றின என்னும் கொள்கைவாதம் . 
nebul ium , n . வண்ணப்பட்டையின் பச்சைநிறப் பகுதியில் 
உள்ள ஒளிமிக்க வரிகளின் காரணமாக முன்னால் கருதப்பட்ட 
வளி மூலப் பொருள் . 
neb ulous , a . ( வான் . ) ஒண்மீன் படலத்துக்குரிய ; ஒண்மீன் 
படலம் போன்ற ; முகில் போன்ற ; மஞ்சு படர்ந்தாற் 
போன்ற ; மங்கலான , தெளிவற்ற , தெளிவான உருவற்ற ; 
கலங்கலான , குழம்பிய ; ( தொ . ) nebulous star , தெளிவற்ற 
உடுக்களின் சிறு திரள் ; ஒண் படலத்தினுட்பட்ட விண்மீன் . 
necessar ian , n . = necessitarian . 
necessar ianism , n . மன்னியல் வாதம் , விருப்பாற்றல் புற 
ஆற்றல்களால் இயக்கப்படுவதேயன்றித் தன்னியலாற்றலா 
லன்று என்று கொள்ளும் கோட்பாடு . 
ne cessaries , n . pl . இன்றியமையாத் தேவைப்பொருள்கள் , 

உயிர்நிலைத் தேவைகள் . 
ne cessarily , adv . தவிர்க்க முடியாதபடி , கட்டாயமாக , 

இன்றியமையா நிலையில் . 
ne cessary , n . கட்டாயத்தேவை ; ஒதுக்கிடம் ; ( பே - வ . ) 
பணம் ; a . இன்றியமையாத , அவசியமான ; கட்டாயத் 
தேவையான ; தீராது வேண்டப்படுகிற ; நடந்துதீர வேண் 
டிய ; ஆகவேண்டிய ; தவிர்க்க முடியாத , விலக்க முடியாத ; 
விருப்புரிமைக்கு இடமற்ற , கட்டாயமாகச் சுமத்தப்பட்ட . 
necessitar ian , 11 . மன்னியல்வாதி , புறநிலைக் காரணங்க 
ளன்றிச் செயற்காரணங்களாகத் தன்னியலான விருப்பாற்றல் 
எதுவும் கிடையாதென்ற கோட்பாட்டினை உடையவர் ; 
a . மன்னியல் வாதமான . 
necessitar ianism , n . = necessarianism . 
necess itate , v . இன்றியமையாததாக்கு , தவிர்க்க முடியாத 

படி செய் , அவசியமாக்கு , கட்டாயப்படுத்து . 
necess ities , n . pl . வறுமை , நல்குரவு ; கடுந்துயர் , துன்பம் ; 

நெருக்கடித் தேவைநிலை . 
necess itous , a . வறுமையான , நல்கூர்ந்த. 
necess ity , n . இன்றியமையாமை , தவிர்க்கமுடியாமை ; கட் 
டாய நிலை ; சூழ்நிலைக் கட்டுப்பாடு ; விலக்க முடியா நிகழ்வு , 
கட்டாய விளைவு ; தவிர்க்க முடியாத செய்தி ; ( தொ . ) 
logical necessity , மறுக்க முடியாத இயல் முடிவு ; வாத 
முறை நேர்முடிவு ; make a virtue of necessity , செய்து தீர 
வேண்டியதை மனமாரச் செய்து தீர் ; விலக்க முடியாததை 
ஏற்றமைதிகொள் , தவிர்க்க முடியாததை நற்பண்புடன் ஏற் 
றமை ; of necessity , தவிர்க்க முடியாத நிலையில் . 
neck " , n . கழுத்து ; விலங்கின் கழுத்திறைச்சி ; குப்பியின் 
குறுகிய கூறு ; வழி.வாய்க்கால் முதலியவற்றின் ஒடுங்கிய 
பகுதி ; நில இடுக்கு , நில இணைப்பு ; கணவாய் ; 


மயான , 


டை 


662 


neck 


negativism 


( 


இணைப்புப் பகுதி ; ( க.க. ) தூணின் தலைப்படுத்த கீழ்ப்பகுதி ; 
3. கட்டித் தழுவு , கழுத்தைக்கட்டு ; ( தொ . ) break neck of 
task , வேலையிலுள்ள மிகக் கடினமான பகுதியைக் கட ; 
neck and crop , தலைகீழாக ; முழுதும் ; முன்பின் பாராமல் 
எல்லாவற்றையும் ; neck and neck , ஓட்டப்பந்தயத்தில் நெருக் 
கமாக ஓடுகிற ; neck or nothing . வெற்றிக்காக எதற்கும் 
துணிந்து அனைத்தையும் பணயம் வைத்தல் ; save one s 
neck , தூக்கிலிடப்படாமல் தப்பித்துக்கொள் , தன்னைக் 
காத்துக்கொள் . 
neck , n . கடைசி அறுவடைக் கூலக்கதிர்க் கட்டு . 
neck band , n . கழுத்துப்பட்டி . 
neck cloth , n . கழுத்துக்குட்டை , ஆடவர் கழுத்தைச்சுற்றி 

அணியும் துகிற்பட்டி . 
neck erchief , n . கழுத்தைச்சுற்றி அணியுங் குட்டை . 
neck ing , 11. ( க - க . ) எருத்தம் , தூணின் தலைப்பகுதிக்கும் 

நடுத்தண்டிற்கும் இடையிலுள்ள பகுதி . 
neck lace, n . ஆரம் , கழுத்து மாலை , பதக்கம் , கண்டசரம் . 
neck let , n . கழுத்து அணி ; கம்பளிப் பட்டிகை . 
neck tie , m . கழுத்துக்கச்சு , கழுத்துப்பட்டையைச் சுற்றி 

அணியப்படும் சுருக்கு . 
neck -verse, n . தலை காக்கும் பாடல் , திருச்சபைக் காப் 
புரிமையுடையவர் கொலைத் தண்டனையிலிருந்து தவிர்ப்புப் 
பெற வாசிக்கப்படும் விவிலியப் பாடல் வாசகம் . 
neck wear , n . கழுத்தணி . 
necrobios is , n . உடலின் தசை அழுகல் . 
necrogen ic , a . இறந்த உடலினின்று தோன்றிய . 
necrol atry , 11. இறந்தவர் வழிபாடு ; இறந்தவர் பற்றிய 

மதிப்பு ; பிண வழிபாடு ; பிணத்துக்குக் காட்டப்படும் மதிப்பு . 
nec rology , n . இறந்தவர் பெயர்ப்பட்டி . 
nec romancer , 1. ஆவியுலகப் பேச்சாளர் ; மாய வித்தை 

யாளர் . 
nec romancy , n . ஆவிகள் தொடர்பால் வருவதுரைத்தல் ; 

மாயவித்தை , மாந்திரிகம் . 
nec rophagous , a . பிணந் தின்னுகிற . 
nec rophore , n . இறந்தவற்றைப் புதைத்து மூடிவைக்கும் 

வண்டுவகை. 
nec ropolis , n . இடுகாடு . 
nec ropsy , nec roscopy , n . பிணத்தேர்வாய்வு , இறந்த 

பிறகு செய்யும் உடல் ஆய்வு . 
necros is , 11. உடற்பகுதி இழைம அழுகல் , எலும்புடன் 

உடற்பகுதி இழைமம் அழுகல் . 
nec tar , n . அமிழ்தம் , சாவா மருந்து ; இன்சுவைப்பானம் ; 

தேன் ; வளியூட்டப்பட்ட பான வகை . 
nectarine, n . கண்ணிறுக்கமான சதைப் பற்றுடைய பேரி 

யினக் கனிவகை . 
nec tary , n . மலரின் தேன் தடம் . 
Nedd y , 11. கழுதை . 
need , 11. தேவை ; தேவைக்கூறு ; தேவைப்படுநிலை ; வேண்டிய 
பொருள் ; துணையற்ற நிலை ; இடர்நிலை , நெருக்கடி நிலை ; 
இல்லாக்குறை ; இலம்பாடு , வறுமை ; V. தேவையுறு , 
வேண்டிநாடு : தேவைப்படு ; தேவையுணர் ; குறைபாடுறு ; 
குறைபாடு உணர் ; கடப்பாடு கொண்டிரு ; இன்றியமையா 
நிலையுறு ; வேண்டியதாகு ; ( தொ . ) have need , தேவை 
யுடையவராயிரு ; have need of , வேண்டுதலுறு , தேவை 
உணர் ; if need be , தேவைநிலை ஏற்பட்டால் , தேவைப் 
பட்டால் . 
need fire, n . உராய் நெருப்பு , உலர்ந்த கட்டை உராய்தலினால் 

ஏற்படுந் தீ . 
need ful , a . தேவைப்படுகிற , இன்றியமையாத , அவசியமான . 
nee dle , n . ஊசி ; ஊசி வடிவ மணியுருப் படிவம் ; குளிர் 
மண்டல மர வகைகளின் ஊசி வடிவ இலை ; கூர் முட்கருவி ; 


காந்த முள் , காந்த ஊசி ; பொன் உரையாணி ; கூரறுவைக் 
கருவி ; கூரலகுடைய செதுக்கு கத்தி ; தோலடிப் பீற்றுக் 
குரிய குத்து மருந்தூசி ; இசைத்தட்டு முள் ; துப்பாக்கி 
பீரங்கிகளின் குண்டுறை வெடிக்க வைக்கும் வெடியூசி ; தூபி , 
கோரி , ஊசிக்கோபுரம் ; கூர்முனைக் கொடும்பாறை ; நீள் 
கொடுமுடி , கூர்ஞ்சிமையம் ; ( க - க . ) தற்கால உதைகால் ; 
குத்தல் உணர்ச்சி ; தொல்லை ; 3. ஊசியால் தை ; குத்து ; 
துளை ; ஊடுருவு ; ஊடுருவிச் செல் ; ஊடாகப் புகுந்துசெல் ; 
புகுந்து வழிசெய் ; உத்தர உதைகால் கொடு ; ஊசியுரு 
மணிப்படிவமாகு ; ஊசிப்படிவமாயமை ; குத்திக்கிளறு ; 
எரிச்சலூட்டு ; தொல்லைகொடு ; அலைக்கழி ; செயலுக்குத் 
தூண்டு ; ( தொ . ) needle game , needle match , பகைமை 
உணர்ச்சியைத் தூண்டும் முனைப்பான போட்டி விளையாட்டு . 
nee dle- bath , 11. ஊசித்தாரைக் குளிப்பறை . 
nee dle - book , n . புத்தக வடிவ ஊசிப்பெட்டி . 
nee dle - fish , n . மூரல் மீன் , ஊசி போன்ற வடிவுடைய 

மீன் . 
nee dleful , n . ஊசியில் ஒரு தடவையில் கோக்கக்கூடிய 

நூலின் அளவு , ஊசிக் கோப்பளவு நூல் . 
nee dle- gun , n . ஊசியின் தாக்குதலால் தோட்டா வெடிக்கும் 

துப்பாக்கி வகை . 
nee dle - lace , n . ஊசிப் பின்னல்வேலை . 
nee dle - point , n . கூர்முனை ; ஊசிப் பின்னல் வேலை . 
need less , a . தேவையற்ற , வேண்டாத . 
nee dlewoman , n . தையல் மாது , தையல் பயிற்சித் திற 

முடைய பெண் . 
nee dlework , n . தையல் வேலை . 
need ments , n . pl . தேவைப்பொருள்கள் ; பயணத் துணைப் 

பொருள்கள் . 
needs , n . pl . இயற்கைத் தேவைகள் ; இயற்கை வாய்ப் 

புதவிகள் . 
needs , adv . இன்றியமையாத நிலையில் , கட்டாயமாக . 
ne er , adv . ( செய் . ) = never . 
ne er - do - well , ne er - do - well , n . உதவாக்கரை , ஒன் 

றுக்கும் பயனற்ற ஆள் . 
nefar ious , a . கொடிய , இழிந்த , பழியார்ந்த , வெறுக்கத் 

தக்க . 
negate , ப . மறு , இல்லையென்று கூறு , இல்லாததாக்கு . 
nega tion , n . மறுத்தல் ; மறுப்பு ; மறுப்புரை ; மறுப்புச் 
செய்தி ; மறுப்புக் கோட்பாடு ; எதிர்மறை ; அன்மை ; 
இன்மை ; இல்பொருள் ; மறுதலை மெய்ம்மை ; மெய்யல்லாதது . 
nega tionist , n . அழிவுவாதி ; வெற்று மறுப்புவாதி , தனக் 
கென ஆக்கக் கருத்தாக எதுவுமின்றி ஒப்புக் கொள்ளப்பட்ட 
எல்லாப் பொதுக் கருத்துக்களையும் முற்றிலும் மறுப்பவர் . 
neg ative , n . எதிர்மறை ; எதிர்மறைப் பண்பு ; அன்மை ; 
இன்மைக்கூறு ; மறுப்புரை ; எதிர் மறை வாசகம் ; மறுப் 
பெதிர் மொழி ; மறிநிலை எண் , எதிர் மறையான அளவை ; 
நிழற்படத்தில் மறிநிலைத் தகடு ; மின்கலத்தில் எதிர்மின் தகடு ; 
a . எதிர்மறையான ; மறுப்பான ; மறுமொழி வகையில் 
மறுப்புத் தெரிவிக்கிற ; தடையான , தடையறிவிக்கிற ; 
வாக்குச் சீட்டு வகையில் எதிரான ; அல்லாத ; எதிர்பண்பு 
வாய்ந்த ; எதிர் இயல்புடைய ; இன்மைக்கூறு தெரிவிக்கிற ; 
எதிர்மறைக் கூறான ; எதிர்மறைச் சார்பான ; எதிர்மறையை 
அடிப்படையாகக் கொண்ட ; நிழற்படத்துறையில் மறிநிலைப் 
படிவமான ; எதிர்மின் சார்ந்த ; ஆற்றல் வகையில் எதிர் 
விசையார்ந்த ; ( அள . ) மாறுபாடு வலியுறுத்துகிற ; மெய் 
விலக்குகிற ; ( கண . ) மறுதலையான ; கழித்துக் 
வேண்டிய ; இழப்புக் குறித்த ; 3. மறுத்துரை ; மறு ; தவ 
றென்று எண்பி ; இசைவு மறு ; எதிர்த்தழி , செல்லாதாக்கு ; 
பயனற்றதாக்கு . 
neg ativism , n . வெற்று மறுப்புவாதம் , அழிவுவாதம் . 


காண 


பண 


663 
neglect 

nephritic 
neglect , 1. புறக்கணிப்பு ; புறக்கணிக்கப்பட்ட நிலை ; புறக் nek , 11. தென் ஆப்பிரிக்க மலைத்தொடரில் இடைப்பள்ளம் . 
கணிப்பு மனப்பான்மை ; புறக்கணிப்புக்கு ஆளாகும் நிலை ; nek ton , n . ( உயி . ) பெருங்கடலிலும் ஏரியிலும் நீந்தி வாழும் 
கருத்தின்மை ; உன்னிப்பின்மை , கவனக்குறைவு ; ப . புறக் உயிரினத்தொகுதி . 
கணி ; கவனியாதிரு ; விழிப்புத் தளரவிடு ; கவனிக்காது 

nell y , 11 . வெண்மையும் கருமையுமான நீண்ட இறகுத் 
விடு ; முடிக்காமல் வழுவு ; செய்யத்தவறு . 

தொகுதியுடைய மிகப்பெரிய கடற்பறவை வகை . 
neg lige , n . எளிமை உடை ; எளிமைத் தோற்றம் மேற் 

nem atocyst , n . இழுதுமீன் ழுதலியவற்றில் கொடுக்காக 
கொண்ட உடை . 

இயக்கத்தக்க சுருள் இழை அடங்கிய நுண்மக்கூறு . 
neg ligeable , a . = negligible . 

nem atode , nem atoid , n . நீண்டுருண்ட வடிவுடைய புழு 
neg ligence , n . கருத்தின்மை , கவனக்குறைவு ; கவனிப்புக் வகை ; a . நீளுருள் வடிவுடைய . 
குறைபாடு , பேணிப்பாராக் குறை ; புறக்கணிப்பு ; கட்டுப் 

Nem esis , n . பழித்தெய்வம் ; சூழ்வினை ஆற்றல் ; கலை 
பாட்டுத் தளர்வு , கலைத்துறையில் செயற்கைப்பண்புக்கு ஆட் 

இலக்கியத்துறையில் இயல்பான அறமுறைப் பழிவிளைவு . 
படாத இயலெளிமைப்பண்பு. 

tlem ine contradicen te , ( ல . ) ( சு -வ . nem . con . ) adu . 
neg ligent , a . புறக்கணிக்கிற ; கவனக்குறைவான ; கருத் 

யார் மறுப்புமின்றி , எதிர்வாக்கில்லாமல் , ஒருமுகமாக . 
தூன்றிச் செய்யப்படாத ; பேணிப்பாராத ; கட்டுப்பாட்டைப் 

nen uphar , n . அல்லி மலர்வகை . 
புறக்கணிக்கிற ; எண்ணிப்பாராத . 

ne o - Cam brian , a . ( மண் . ) தண்டிலா உயிரூழியின் முதற் 
neg ligible , a . புறக்கணிக்கத்தக்க , தள்ளிவிடக்கூடிய , சிறப் 

பகுதியின் பிற்கூறு சார்ந்த . 
பில்லாத . 

ne odoxy , n . புதிய கோட்பாடு ; புதிய கொள்கை . 
neg otiable, a . பணமாக மாற்றத்தக்க ; ( தொ . ) negotiable 
instrument , செலாவணி முறி . 

ne o - Hell enism , n . கிரேக்க கொள்கை குறிக்கோள்களின் 

மறுமலர்ச்சிப் பண்பு . 
nego tiate, V. கூடிக்கலந்து பேசு , ஒப்பந்த நோக்குடன் கலந் 
துரையாடு ; இசைவிணக்க முறையிற் கலந்து ஏற்பாடு செய் ; neolith ic , a . புதிய கற்காலத்தைச் சார்ந்த , பண்பட்ட கருவி 
கலந்துபேசி முடிவுசெய் ; கைப்பொருள் பெற்றுப் 

கள் பயன்படுத்தப்பெற்ற கற்காலப் பிற்பகுதி சார்ந்த . 
முறியை மாற்றிக்கொடு ; காசாக மாற்று , கொடுத்து நாணய 

neolo gian , n . சமய சித்தாந்தத் துறையிற் புதுச்சொற் 
விலைமதிப்புப் பெறு ; பெற்று நாணய விலைமதிப்புக்கொடு ; 

பொறிப்பாளர் ; இறைமையாய்வு நூல் துறையிற் புதுச் 
வேலி தாண்டிச் செல் ; இடர் கடந்து செல் ; இக்கட்டு வகை சொல் வழங்குபவர் ; a . இறைமையாய்வு நூல் துறையிற் 
யில் ஒரு தீர்வு காண் ; இடர்நீக்கு . 

புதுச்சொல் வழங்குகிற ; இறைமையாய்வு நூல் துறையிற் 
negotia tion , n . ஒப்பந்தம் பேசுதல் ; பேரப்பேச்சு . 

பகுத்தறிவுச் சார்புடைய , 
Neg ress, 11. நீகிரோ இனப்பெண் . 

neol ogism , neol ogy , n . புதுச் சொற்படைப்பு ; புதுப் 
negrill o , n . நடு ஆப்பிரிக்காவிலும் தென் ஆப்பிரிக்காவிலும் படைப்புச்சொல் ; சமய சித்தாந்தத்துறையில் புதுமைக் கருத் 
உள்ள குள்ள நீகிரோ இனத்தவர் ; pl . negrill os . 

துச்சார்பு ; சமய சித்தாந்தத்துறையில் புதுப்பகுத்தறிவுக் 

கோட்பாட்டுச் சார்பு ; இறைமையாய்வு நூலில் புதுக்கருத் 
negri to , 11. மலேயோ -பாலினீசிய ( Malayo - Polynesian ) நிலப் 

தேற்பாளர் ; இறைமையாய்வு நூலில் பகுத்தறிவுச் சார்பு 
பகுதியிலுள்ள குற்றுருவ நீகிரோ இனத்தவர் . 

ஏற்பவர் . 
Neg ro , n . நீகிரோவர் , நீகிரோ இன ஆண் ; a . நீகிரோ 

ne o - Malthu sianism , 11. கருத்தடை முறை வழக்காறு . 
இனத்தைச் சார்ந்த , நீகிரோக்களால் உறைவிடமாக்கப்பட்ட ; 
நீகிரோக்களோடு தொடர்புகொண்ட ; கருநிறமுடைய , கருமை 

ne on , n . செவ்வொளி விளக்குக்களில் பயன்படுத்தப்படும் செய 
யான ; இருண்ட ; pl . Neg roes ; ( தொ . ) negro ant , கட் லற்ற தனிமவளி ; ( தொ . ) neon light , செவ்வொளி விளக்கு . 
டெறும்பு ; negro minstrels , நீகிரோ இனப் பாடல்களையும் neontol ogy , n . வாழ் மரபாய்வு நூல் , நின்று நிலவும் மர 
நடனங்களையும் பாடியாடிக் காட்டும் நாடோடி நடனக்குழு . புடைய விலங்குகள் பற்றிய ஆய்வு நூல் . 
neg ro -head ,n . காரமான கரும்புகையிலை ; கீழ்த்தர ரப்பர்வகை . ne ophron , n . எகிப்திய வெண்கழுகு வகை . 
Neg roland , n . நீகிரோவர் நிலம் ; ஆப்பிரிக்காவில் நீகிரோ 

ne ophyte , 1. சமயப்புதுவர் , புதிதாகச் சமயம் மாறியவர் ; 
வர்கள் குடியிருக்கும் நிலப்பகுதி . 

முற்காலக் கிறித்தவ சமயப் புத்தேற்பாளர் ; ரோமன் கத்தோ 
Neg us , n . அபிசீனியாவின் அரசர். 

லிக்க சமயப் புத்தேற்பாளர் ; புத்தமர்வுற்ற சமயகுரு ; 
neg us , n . இன்தேறலும் நீரும் கலந்த வெப்பான இனிப்புப் துறவுச்சங்கப் புதுவரவாளர் ; புதுப்பயிற்சியாளர் ; புது 
பானம் . 

மாணவர் ; அனுபவமற்றவர் . 
neigh , 11. கனைப்பு ; V. குதிரைபோலக் கனை . 

ne o - Plat onism , 1. பிளேட்டோ ( Plato ) கருத்துக்களும் 
neighb our , n . அயலவர் , அருகிலுள்ளவர், அக்கம் கீழ்த்திசைக்குரிய மறைமெய்ம்மைக் கொள்கைகளும் சேர்ந்த 
பக்கத்திலுள்ளவர் ; அண்டை வீட்டார் ; அடுத்திருப்பவர் ; மூன்றாம் நூற்றாண்டுக் கலவைக் கோட்பாடு . 
அடுத்த தெருவினர் ; பக்க ஊரினர் ; அண்டை நாட்டினர் ; neote ric , a . புதுமையான , புத்தம்புதிய ; அண்மைக்காலத் 
அருகிலுள்ள து ; அணிமையிலுள்ள பொருள் , நட்புணர்ச்சி 

திய ; புது வழக்காறான , புதுவரவான , புதிது புகுந்த ; புத்தம் 
யுடையவர் ; பாசமுடையவர் ; பாசத்துக்குரியவர் ; ப . அடுத் 

புதுப்பாணியான ; தற்காலத்துக்குரிய . 
திரு ; எல்லையடுத்திரு ; ஒரே எல்லைகொண்டிரு ; அணித் 

neotrop ical, a . அமெரிக்க வெப்பமண்டலப் பகுதிக்குரிய 
தாயிரு , கிட்டத்தட்ட சென்றெட்டியதாயிரு. 

அமெரிக்க வெப்பமண்டலப் பகுதியில் காணப்படுகிற . 
neighb oured , a . அண்டையயலாராகக் கொண்ட ; 

அரு 

neozo ic , a . ( மண் . ) தொல்லுயிருழிக்குப் பிற்பட்ட ஊழி 
காகக் கொண்ட ; சுற்றுச் சூழ்நிலையாகக் கொண்ட . 

களுக்குரிய , இடையுயிரூழி புத்துயிரூழிகட்குரிய . 
neighb ourhood , n . அருகிடம் , சுற்றுப்புறம் ; சூழ்வட்டாரம் ; 
அணிமை ; அருகிலுள்ள தன்மை ; அணுக்க அளவு ; அணிமை 

nepen the , 11. துயர் மறக்கவைக்கும் மருந்து . 
ஒப்புமை ; அணிமை இணக்க உணர்ச்சி , அணிமைப்பாகம் . 

nepen thes , 11. சாடி வடிவ இலைகளுள்ள செடியினம் . 
neithler , pron . இரண்டும் அற்றது . இதுவும் அதுவும் அல் 

ne phew , n . உடன்பிறந்தார் மகன் , அண்ணன் மகன் ; தம்பி 

மகன் ; அக்காள் மகன் ; தங்கை மகன் . 
லாதது , குறிப்பிட்ட எண்ணிக்கையுள்ள பொருள்களில் எதுவு 
மல்லாதது ; a . இரண்டுமற்ற , இதுவும் அதுவும் அல்லாத , 

nephol ogy , 11. முகிலாய்வு நூல் , மேகம்பற்றிய ஆராய்ச்சித் 
குறிப்பிட்டுள்ள எண்ணிக்கையுள்ள பொருள்களில் எதுவுமல் 

துறை . 
லாத ; adu . இரண்டும் இல்லா ததாக , ஒன்றிலும் சாரா ததாக ; nephrec tomy , 11. குண்டிக்காயறுவை . 
conj . அல்லது இதுவோவெனில் அதுதானும் இல்லை . 

nephrit ic , a . குண்டிக்காய் சார்ந்த , தண்டிக்காயிலுள்ள . 


சமய 


664 

netsuke 
nephritis 
nephrit is , n . குண்டிக்காய் வீக்கம் . 

nerv y , a . ( செய் .) வலிமையுடைய , தசைப்பிடிப்புடைய . 
ne plus ul tra , ( ல . ) n . மேற்செலவுத் தடுப்பாணை ; கடக்க nesc ience, n . அறிவின்மை . 
முடியாத்தடை ; செல்லத்தக்க உச்சநிலை ; உச்ச எல்லை ; nesc ient , n . அறிவின்மைக் கோட்பாட்டாளர் , கடவுளையோ 
மீமுகடு ; நிறைவுநிலை . 

இயற்கை கடந்த எவ்வாற்றலையோ அறிய இயலாதென்னும் 
nep otism , n . குருதிச்சலுகை , உயர்பணியர் உறவினர்க்குக் கோட்பாடு உடையவர் ; a . அறியாமையுள்ள , கடவுள் பற்றிய 
காட்டும் தனி ஆதரவு . 

கருத்தற்ற , ஐயுறவுக்கோட்பாடுடைய . 
Nep tune , n . கிரேக்க புராண மரபில் கடல் தெய்வம் ; சேண் ness , n . நிலக்கோடு , நிலமுனை , நிலக்கூம்பு . 
மம் , கதிரவனைச் சுற்றி ஓடும் எட்டாவதுகோள் ; ( தொ . ) nest , n . கூடு , பறவை தங்கி வாழுமிடம் ; புழுப்பூச்சிக்கூடு ; 
Neptune s cup , பவளவகை . 

விலங்கின் உறைவிடம் ; உறையுள் ; வீடு ; ஒதுக்கிடம் ; 
Neptun ian , n . பாறைகள் சிலவற்றின் நீர்வழித் தோற்றக் தனிவாழ்விடம் ; தனிக்காப்பிடம் ; இன்ப வாய்ப்பிடம் ; இனப் 
கோட்பாடுடையவர் ; a . ( மண் . ) நீரின் செயலால் தோன்று பெருக்கிடம் ; பேணிடம் ; திருடர் சேம இடம் ; தீமை தழைப் 
கிற . 

பிடம் ; மொய்திரள் , இனக்குழு ; தொகுதி ; திரட்டு ; இழுப் 
neptun ium , n . சேணியம் , விண்ணிய அணுக்கள் நொதுமங் பறைத் தொகுதி ; V. கூடுகட்டி வாழ் ; கூடுகட்டு ; கூடமைப்பில் 
களை ஏற்றுச் சேணாயம் ஆகும்போது ஏற்படும் நிலையற்ற 

ஈடுபடு ; கூட்டைப்பறித்தெடு ; கூட்டில் அமைத்துவை , 
இடைமாற்ற நிலைத்தனிமம் . 

செறித்துவை ; ஒன்றுக்குள் ஒன்றாகப் புகுத்தி வை . 
ner eid , n . கடலணங்கு ; ( வில . ) நீண்ட கடற்புழு , கடற் nest - egg , 11. தூண்டு முட்டை , பெட்டைக்கோழி முட்டை 
பூரான் . 

யிடும்படி தூண்டுவதற்காக வைத்த முட்டை அல்லது 
ner o anti co , ( இத். ) 11 . பண்டை ரோமப் பேரரசின் பாழ 

முட்டைப்போலி ; சேம ஒதுக்கீட்டுத்தொகை ; சேமிப்புத் 

தொகைக் கருமூலம் . 
டைந்த கட்டிடங்களில் காணப்படும் கருஞ் சலவைக்கல் . 
ner oli , n . நறுமணப் பொருள்களுக்காகப் பயன்படுத்தப்படும் 

ne stle , v . மிடைந்திரு ; மொய்த்திரு ; ஒட்டி அணைந்திரு , 
செம்மஞ்சள் மலர்த் தைலம் . 

தழுவியிரு ; வாய்ப்பாக அமர்ந்துகொள் , பாதி உடல் புதை 
Neron ian , a . ரோமப் பேரரசன் நீரோவைச் சார்ந்த ; பேரர 

வாகக் குழைத்தமர்ந்துகொள் ; பேணி அணை ; அணைவாக 

நெருக்கு ; அமர்விடம் அளி . 
சன் நீரோ காலத்துக்குரிய ; கொடுங்கோன்மை வாய்ந்த ; 
கொடிய , இரக்கமற்ற ; ஆணவமான , மனம்போன போக் ne stling , n . புனிற்றிளங்குஞ்சு , கூட்டைவிட்டு நீங்க இயலாத 
குடைய ; வரம்பு கடந்த . 

இளங்குஞ்சு . 
nerv ate , a . ( தாவ . ) இலை வகையில் நரம்புகளுள்ள . 

Nes tor , n . - அறிவுமிக்க முதியவர் ; குழுவில் மூத்தவர் . 
nerva tion , nerv ature , 11. இலைநரம்பு அமைதி . 

Nestor ian , n . இயேசுநாதர் தெய்விகத் தன்மையும் மனிதத் 
nerve , 11. நரம்பு ; தளை , தசைக்கட்டு ; ( உள் . ) உணர்ச்சி 

தன்மையும் வெவ்வேறாகக் கொண்டிருந்தவர் என்ற முற்காலக் 
நாளம் , மூளையிலிருந்து உடலுறுப்புப் பகுதிகளுக்குத் தூண் 

கான்ஸ்டாண்டினோப்பிள் 

முதல்வர் நெஸ்டாரியஸ் 
டுதல் அலையதிர்வுகளைக் கொண்டுசெல்லும் தசைநாண் ; 

( கி . பி . 428 ) என்பாரின் கோட்பாட்டாளர் ; a . நெஸ்டாரியஸ் 
வில்நாண் ; நரம்பின் நாரியல் இழைமம் ; ( தாவ . ) இலை 

என்பாருக்குரிய ; நெஸ்டாரியஸ் என்பாரின் கொள்கை 
நரம்பு , நடுநரம்பு ; முறுக்கேறிய நிலை ; ஊக்கம் ; ஆற்றல் ; 

சார்ந்த ; இயேசுநாதர் தெய்விகத் தன்மையும் மனிதத்தன்மை 
மனவுறுதி ; இடரிடை உலையா மன அமைதி ; மனத்திட்பம் ; 

கோட் 

யும் உடைய இருவேறு இயல்புடையவர் என்ற 
துணிவு ; தளராத்தன்னம்பிக்கை ; ( பே - வ . ) துணிச்சல் , 

பாட்டைச் சார்ந்த . 
திண்ணக்கம் , துடுக்குத்தனம் ; 3. வலிவூட்டு , ஊக்கமளி , net , n . வலை ; மீன்வலை ; பழமுதலியன வைக்கும் வலைப்பை ; 
உரமூட்டு ; இடர் எதிரே முழுவலிமையும் திரட்டி ஒருங்குவி ; பந்தாட்ட வலை ; சூழ்ச்சி ; சிலந்திக்கூடு ; வலைபோன்ற 
( தொ . ) strain every nerve , முழு முயற்சிசெய் . 

அமைப்பு ; வலைப்பின்னல் வேலை ; 3. வலையால் மூடு ; வலை 
nerve - cen tre , 1. நரம்பு மையம் . 

யிட்டுப்பிடி ; வலையிலடை ; மீன்பிடி ; ஆற்றில் வலை வீசு ; 

வலைப்பின்னல் வேலை செய் ; பை - படுக்கை முதலியவற்றை 
nerve - knot , n . நரம்புத்திரள் . 

வலைப்பின்னலாக முடை ; வலைப்படிவத்தில் அமை , வலைப் 
nerve less , a . வலிமையற்ற , உரமற்ற ; கிளர்ச்சியற்ற ; செய 

படிவப்பாணியில் அமை ; வலையாரப்பின்னு ; வலைபோல . 
லற்ற ; நரம்பில்லாத . 
nerves , n . pl . நரம்புணர்வுநிலை ; அளவுமீறிய கூருணர் 

சர்ச்சி 

netz , a . கழிவு நீங்கிய , கழிவுபோக எஞ்சியுள்ள , நிகர , தேவை 
நிலை ; நரம்புக் கோளாறுநிலை , எளிதில் கிளர்ச்சியூட்டப் 
படும் நிலை ; உணர்ச்சித் துடிப்பு ; ( தொ . ) a fit of nerves , 

யான குறைப்புக்கள் போக மிகுதியாக நிற்கின்ற ; V. நிகர 
நடுக்க நிலை ; get on one s nerves , தொந்தரவு கொடுப்பதா 

ஆதாயமாகப்பெறு ; நிகர வருவாயாகப் பயனளி ; ( தொ . ) net 
யிரு , பொறுமையைச் சோதிப்பதாயிரு ; lose one s nerves , 

price , நிகரவிலை , கழிவுதள்ள முடியாத திட்டவட்ட விலை ; net 
மனவுறுதி இழ ; War of nerves , வேதனைப்போர் , மனவுரங் 

profit , நிகர ஆதாயம் , செலவுகழித்த மெய்ந்நிலை ஆதாயம் . 
கெடுக்கும் போர் முயற்சி . 

net ball , n . வலைக்கூட்டுப் பந்தாட்டம் , மேல்கட்டிய வலைத் 
nerv ine, n . ( மரு . ) நரம்பூக்க மருந்து , நரம்புக்கோளாறு 

தொங்கலுடைய வளையத்தினூடாகப் பந்துவிழும்படி ஆடும் 
தணிவிக்கும் மருந்துப்பொருள் ; 

பெண்டிர் பந்தாட்ட வகை . 
a . நரம்புத்தளர்ச்சியைத் 
தணிவிக்கிற , நரம்புக்கோளாறுகளைப் போக்குகிற . 

ne tem ere , ( ல . ) n . புறச்சமயத் திருமணத்தடைக் கட்டளை , 
nerv ous , a . தசைப்பற்றுள்ள , தசைக்கட்டு நிரம்பிய ; வலிமை 

தனி இசைவாலன்றிப் பிறசமயத்தாருடன் ரோமன் கத்தோ 
பொருந்திய ; இலக்கியநடை வகையில் உரமிக்க , பொருட் 

லிக்கர் செய்யும் திருமணம் செல்லாதென்ற போப்பாண்ட 
செறிவான , சொற் சுருக்கமிக்க ; நரம்பு சார்ந்த ; நரம்புகள் 

வரின் 1907 - ஆம் ஆண்டு ஆணை . 
நிறைந்த ; நரம்புணர்வைப் பாதிக்கிற ; மென்மையான நரம்பு 

neth er , a . கீழே உள்ள ; அடியிலுள்ள , உள்ளான ; நிலவுல 
களையுடைய , நுட்பக்கூருணர்வுடைய ; தொட்டால் சிணுங்கு 

குக்குக் கீழே உள்ள; ( தொ . ) nether garments , காற்சட்டை ; 
கிற ; நரம்புக்கோளாறுடை.ய ; எளிதில் சினங்கொள்கிற ; 

nether man , nether person , கீழுறுப்புத்தொகுதி , கால்கள் ; 
எளிதில் மனக்கிளர்ச்சிகொள்கிற ; எளிதில் அமைதியிழக்கிற ; 

nether millstone , கல்நெஞ்சம் ; nether regions , nether 
அஞ்சி நடுங்குகிற ; கோழைத்தனமுடைய ; துணிவில்லாத ; 

world , கீழுலகம் , நரகு . 
மனவுரமற்ற ; கூச்சப்படுகிற ; ( தொ . ) nervous system, 

Neth erlander , n . நெதர்லாந்து நாட்டவர் . 
நரம்புமண்டலம் ; நரம்புமண்டல அமைப்பு . 

Neth erlandish , a . நெதர்லாந்து நாட்டைச் சார்ந்த . 
nerv ure , 11. பூச்சி சிறகின் நரம்புச்சட்டம் ; இல்லநரம்பு ; net suke , n . குமிழணி , ஜப்பானியர் அணியும் மெருகிடப்பட்ட 
இலையின் தலைநரம்பு . 

குமிழ்மாட்டி போன்ற அணிகலன் . 


பின்னு . 


L. 


665 
netting 

new - blown 
nett ing , 11. வலையிடல் ; வலை ; வலைக்குரிய இழை ; வலைப் neut ral , 11. நடுநிலை அரசு ; போரில் நடுநிலை வகிக்கும் நாடு ; 
பின்னலுக்கான கச்சை ; வலையழிக்கான கம்பி ; கம்பியாலான நடுநிலையாளர் , நடுநிலை வகிப்பவர் ; நடுநிலை நாட்டுக் குடி 
வலை ; கம்பி வலைப்பகுதி . 

மகன் ; நடுநிலை நாட்டுக் கப்பல் ; விசையூக்க இயந்திரத்தில் 
net tle , n . பூனைக்காஞ்சொறிச் செடி வகை ; 3. முட்செடி இயக்கம் ஊட்டாது இயங்கும் பகுதியின் நிலை ; a . போரில் 

ஈடுபடாத , நடுநிலையான , விலகிநிற்கிற ; விலகி நிற்கும் 
களால் அடி ; காஞ்சொறிமுத்துப்போலக் குத்து ; எரிச்ச 

உரிமை அளிக்கப்பட்ட ; வாதத்தில் சார்பற்ற ; கருத்து 
லுண்டாக்கு ; சினமூட்டு ; தொந்தரவுசெய் . 

வேறுபாடுகளில் கலக்காத , தனிநிலையான ; சார்புறுதியற்ற ; 
net tle - rash , n . காஞ்சொறிமுத்துக்களால் ஏற்படும் தடிப்புச் 

தெளிவான , நிலையற்ற ; திட்டவட்டமான பண்பற்ற ; வகைப் 
சொறி வேதனை . 

படுத்த முடியாத ; தனிமுனைப்புப்பண்பில்லாத ; முடிபுறுதி 
net work , n . பின்னல் வேலை ; பின்னல் , வலையமைவு , குறுக்கு யற்ற ; சுவைமுனைப்பற்ற ; வண்ண உறுதியற்ற ; பூச்சி 
மறுக்குக்கட்ட 

அமைவு ; ஆறு - இருப்புப்பாதை - கால்வாய் யினத்தில் பெண்பாலில் பாலின வளர்ச்சியற்ற , பெண்மல 
முதலியவற்றின் வலைபோன்ற கிளைப்பின்னலமைப்பு ; இணை 

டான ; 

தாவரத்தில் பாலுறுப்புக்களற்ற ; மின்னாற்றலில் 
திட்ட ஒலிபரப்பு நிலையக்கோவை . 

நொதுமின்னான ; வேதியியலில் காடி- காரச் செயல்கள் 
neum , neume , n . ( இசை . ) அசை ஒலிப்பு இசைப்புக்குறி ; இரண்டுமற்ற ; ( தொ . ) neutral tint , சாம்பல் நிறம் , கற் 
இடைநிலைக்கால இசைமானத்தில் சுரத்தொனி ஏற்ற இறக்கக் 

பலகை வண்ணம் ; stand neutral , நடுநிலையிலிரு ; போரில் 
குறி . 

ஈடுபடாதிரு ; போரில் நடு நிலையாயிருப்பதாக அறிவி . 
neur al , a . நரம்புகள் சார்ந்த ; நரம்புமைய அமைப்பைச் neut ralize , U. மட்டுப்படுத்து , முனைப்பழி ; மாறான விளை 
சார்ந்த . 

வால் பயனற்றதாக்கு ; ஈடுகட்டு , சரிக்கட்டு ; வகையில் 

போர் எல்லையிலிருந்து விலக்கிவை . 
neural gia , n . நரம்பு வலி ; தலைவலி , விட்டுவிட்டு வரும் 
கடுமையான முகக்கடுப்பு . 

neut ron , n . நொதுமம் , மின் இயக்கமில்லாத சிற்றணுத்துகள் , 
neural gic , a . தலைவலி சார்ந்த . 

neve , 11. குழை பனிப்பரப்பு ; பனியோடையின் தலைப்பில் 
neurasthen ia , n . நரம்புத்தளர்ச்சி . 

பனிக்கட்டியாகச் செறிவுறாத தளர் பனித்திரள் பரப்பு . 
neurasthen ic , a . நரம்புத்தளர்ச்சி சார்ந்த . 

nev er , adv . ஒருபோதுமில்லா நிலையில் , என்றுமில்லா நிலையில் ; 
neura tion , n . பூச்சி சிறகின் நரப்புச்சட்டப் பரப்பு ; இலை 

( தொ . ) it is never too late to mend , சீர்திருந்துவதற்கு எப் 
நரப்புச் சட்டப்பரப்பு . 

போதும் இடமுண்டு ; never a one , யாருமில்லை , ஒருவருமில்லை ; 

Never Never , Never Never Land , வட குயின்ஸ்லாந்து 
neurec tomy , n . நரம்பறுவை , நரம்புத்துணிப்பு . 

( Queensland ) நாடு ; never so , அளவு கடந்த தன்மையில் . 
neur ine , n . நரம்பிழைமம் . 

nev ermore , ads . இனி எக்காலத்தும் இல்லா நிலையில் , 
neurol ogy , n . நரம்பாய்வு நூல் . 

nevertheless , adv . எனினும் , அப்படியிருந்தாலும் , இருந்த 
neurom a , n . நரம்புக்கட்டி ; pl . neurom ata . 

போதிலும் . 
neuro - mus cular , a . நரம்புத்தசை சார்ந்த . 

new , a . புதிய ; முன்னில்லாத ; முதன்முதலாகத் தெரிவிக்கப் 
neur opath , 11. இயற்கை கடந்த உணர்ச்சியறிவுள்ளவர் ; படுகிற ; முன்உணரப்படாத ; தெரியவராத ; முன்கேட்டறி 
இயல்மீறிய நரம்புணர்ச்சிக் கோளாறுடையவர் . 

யாத ; முன்கண்டறியாத ; அண்மையில் தோன்றிய ; புதி 
neurop athist , n . நரம்புநோய் மருத்துவ வல்லுநர் . 

தாக ஆக்கப்பட்ட ; அணிமையில் செய்துமுடிந்த ; புதிதாகக் 
neurop athy , n . இயற்கைமீறிய நரம்புக்கோளாறு . 

கண்டுபிடிக்கப்பட்ட ; புதிதான , பழக்கத்திலில்லாத ; மாறிய ; 
neuro - physiol ogy , n . நரம்புமண்டல அமைப்பாய்வு நூல் , 

மாறுபாடான ; புது மாறுதலுடைய ; புதுப்பிக்கப்பட்ட ; 
நரம்புமண்டலம் பற்றிய உடலமைப்பு நூல் . 

புதிதாகச் சேர்க்கப்பட்ட ; கெடாத ; புதுநிலையிலுள்ள ; 

பழமைப்பட்டுவிடாத ; தேய்வுறாத ; தளராத ; பளபளப்புக் 
neuro - psych ic , a . நரம்பியல் - 

உளவியல் ஆகிய இருசார்புப் 
பண்புகளுஞ் சார்ந்த . 

குறையாத ; புத்தாக்கம் பெற்ற ; புத்துயர்வுபெற்ற ; புது 

வகையான , புதுப்பயனுடைய ; 
neurop terous , a . பளிங்குவலை போன்ற நாலு சிறகமைப் 

அனுபவமற்ற ; புதுமுறையான ; adu . புதிதாக ; அண்மை 
புடைய பூச்சியினம் சார்ந்த . 

யில் ; ( தொ . ) new chum , தாய்நாட்டிலிருந்து ஆஸ்திரேலி 
neuros is , n . நரம்புச்சிக்கலால் ஏற்படும் உடல்நிலைக் யாவுக்குப் புதிதாக வந்துள்ள ; new comer , காலந்தாழ்ந்து 

கோளாறு ; மூளை நுண்ம அமைதிக்கோளாறு ; pl . neuros es . வந்துசேர்ந்தவர் ; New Deal , அமெரிக்க ஐக்கியநாட்டுத் தலை 
neurot ic , 1. நரம்புமண்டலத்தைப் பாதிக்கும் மருந்துச்சரக்கு ; 

வர் ரூஸ்வெல்ட் ( Roosevelt ) ஆட்சியில் ( 1932 - இல் ) திட்ட 
நரம்புக்கோளாறுடையவர் ; இயற்கை மீறிய உணர்ச்சியுடை 

மிடப்பட்ட சமூக பொருளாதாரச் சீரமைப்புத்திட்டம் ; New 
யவர் ; a . நரம்புமண்டலத்தைப் பாதிக்கிற ; நரம்புக்கோளா 

Englander , புதிய இங்கிலாந்து குடியேற்றவாசி , ஐக்கிய 
றுக்கு ஆட்பட்ட ; இயற்கை மீறிய உணர்ச்சியுடைய . 

அமெரிக்காவிலுள்ள ஆறு பிற்பட்ட ஆங்கிலக் குடியேற்ற 

அரசுகள் ஒன்றில் குடியாகவுள்ளவர் ; new look , தற்கால 
neurot omy , n . ஒருசிறை உணர்விழப்புக்கான நரம்பறுவை . 

உடைப்பாணி , புத்தம்புதிய தோற்றம் ; new man , கிறித்தவ 
neurypnol ogy , n . செயற்கைத் துயிலூட்டுக்கலை , வசியம் . மதத்தில் புதிதாகச் சேர்ந்த புறச்சமயி , கிறித்தவ மதத்திற்கு 
neut er , n . ( இலக் . ) ஆண்பெண்பால் வேறுபாடு காட்டாப் மாறியவர் ; new moon , முதற் பிறைநிலா ; new year, வரும் 
பெயர்ச்சொல் ; பால்வேறுபாடு காட்டாப் பெயரடை ; தன் 

ஆண்டு ; தொடங்கிவிட்ட ஆண்டு ; புத்தாண்டு , put on the 
வினை , செய்வினை செயப்பாட்டுவினை வேறுபாடற்ற வினைச் 

new man , கொள்கை - மத மாற்றங்களை வெளிப்படையாகக் 
சொல் ; நொதுமலர் , போரில் இருசார்புமற்ற பொது நிலை 

காட்டு ; the New Comedy, பிற்காலக் கிரேக்க இன்பியல் சமு 
யாளர் ; வாதத்தில் சார்புகொள்ளா நடுநிலையாளர் ; கருத்து 

தாய நாடகம் ; the New Learning , பதினாறாம் நூற்றாண்டில் 
வேறுபாட்டில் சார்பற்றவர் ; பூச்சியினப்பெண்பாலில் பாலின 

இங்கிலாந்தில் புகுத்தப்பட்ட கிரேக்க கல்விமுறை ; the new 
முதிர்வற்றவை ; செடியினத்தில் பாலின உறுப்பற்றவை ; 

model , ( வர . ) 1644-5 - ஆம் ஆண்டில் பாராளுமன்றப் படை 
விதையகற்றப்பட்ட பூனை ; a . இரண்டுங்கெட்ட ; பொது யைத் திருத்தி அமைப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட திட் 
நிலையான ; சார்பற்ற ; ஆண்பெண் பான்மை குறிக்காத ; 

டம் ; the new woman , புதுமைப்பெண் , ஆடவருடன் சரிசம 
செய்வினை செயப்பாட்டுவினை வேறுபாடு குறிக்காத ; தாவ 

உரிமை விரும்புபவள் , பழம்போக்கை உதறித்தள்ளி விடுதலை 
ரங்களில் பாலின உறுப்புக்களற்ற ; பூச்சியினத்தில் பாலின 

வேண்டும் பெண் ; the New World , அமெரிக்கா ; turn over 
முதிர்ச்சியற்ற பெண்பாலான , மலடான ; போரில் சார்பற்ற : 

a new leaf , திருந்து , திருந்திப் புதுவழி தொடங்கு . 
வாதத்தில் நடுநிலையான ; கருத்து வகையில் தனிச்சார்பு new - blown , a . புதுமலர்ச்சியுடைய , அப்பொழுதுதான் 
கொள்ளாத . 


வேறு 


வகையான , 


மலர்ந்த . 


666 


new - born 


nickel 


new - born , a . புதிதாகப் பிறந்த . 
new - built , a . புதுப்பித்துக் கட்டப்பட்ட , திரும்பக் கட்டப் 

பட்ட . 
new - coined , a . சொற்கள் வகையில் புதிதாகப் படைத்துரு 

வாக்கப்பட்ட . 
new - come , a . காலந்தாழ்த்து வந்துசேர்ந்த . 
new el , 1. சுழற்படிக்கட்டின் நடுத்தூண் ; படிக்கட்டுக் கைப் 
பிடி வரிசையின் அடிக்கம்பம் ; படிக்கட்டுக் கைப்பிடி வரிசை 
யின் உச்சிக்கம்பம் ; ( தொ . ) hollow newel , open newel , 
சுழற் படிக்கட்டின் மைய இடைவெளி. 
new - fang led , a . புதுமை விரும்பியான ; புதுவரவுப் பாணி 

யான ; புதுமைப் போக்கான . 
Newfound land , Newfound land dog , Newfound . 
lander , n . நீந்தும் ஆற்றல்மிக்க பெரிய வேட்டைநாய் 
வகை . 
new -front , U. புதிய முகப்பு அமை . 
new - furnish , new - model , v . சீர்திருத்தி அமை . 
Newg ate , n . லண்டன் நகரச் சிறைச்சாலை ; ( தொ . ) New . 
gate frill , Newgate fringe , முகம் மழிக்கப்பட்டு மோவாயின் 
கீழ் வளர்க்கப்படுந் தாடி ; Newgate knocker , கூவிவிற்பவர் 
கள் மேற்கொள்ளும் தலைமயிர்ச்சுருள் . 
new ly , adu . புதிய முறையில் ; புதிதாக ; அண்மையில் ; 

சிறிது காலத்துக்குமுன் ; சிறிது காலமாக . 
Newm arket , 11. குதிரைப்பந்தயங்களுக்குப் பெயர்போன 
நகரம் ; இறுக்கமான மேற்சட்டை ; சீட்டாட்ட வகை , 
( தொ . ) Newmarket coat , இறுக்கமான மேற்சட்டை . 
news , n . pl . செய்தி ; புதுத்தகவல் , புதிய நிகழ்ச்சிகளின் 
விவரம் ; ( தொ . ) that is no news, அது முன்னரே தெரிந்தது 
தான் . 
news - agent , 11. செய்தித்தாள் விற்பவர் . 
news - boy , 11. செய்தித்தாள் கூவி விற்கும் பையன் . 
news -letter , n . செய்திமடல் , நாட்டுப்புற ஊர்களுக்குச் 

செய்திகளுடன் அனுப்பப்படும் கடிதம் . 
news - man , 11. செய்தித்தாள் விற்பவர் . 
news monger , 11. வம்பளப்பவர் , ஊர்ச்செய்தி பேசுபவர் . 
news paper , 11. செய்தித்தாள் , பத்திரிகை . 
news print , n . செய்தித்தாள் அச்சிடுதற்கான தாள் . 
news - reel , n . செய்திச்சுருள் , நாட்செய்திகளைத் தெரிவிக் 

கும் திரைப்படம் . 
news - room , 11. செய்தித்தாள் படிப்பதற்கான அறை . 
news - sheet , 11. எளிய வடிவச் செய்தித்தாள் . 
news - stand , 11. செய்தித்தாள் விற்பனைச் சாவடி . 
news - vendor , 11. செய்தித்தாள் விற்பவர் . 
newt , n . பல்லியின உயிர்வகை . 
Newton ian , n . நியூட்டன் ( Sir Isaac Newton 1642-1727 ) 
என்ற விஞ்ஞான அறிஞரைப் பின்பற்றுபவர் ; தொலைநோக்கி 
வகை ; a . நியூட்டனுக்குரிய ; இயலுலகு பற்றிய நியூட்ட 
னின் கொள்கை சார்ந்த ; நியூட்டனால் திட்டம் செய்யப்பட்ட . 
new - year s day , 11. புத்தாண்டுநாள் , ஜனவரி முதல் நாள் . 
new - year s eve , 11. புத்தாண்டுக்கு முந்திய நாள் , டிசம்பர் 

முப்பத்தோராம் தேதி , 
next , 11. அடுத்தவர் ; அடுத்தது ; மிக அணிமை உறவுடை 
யவர் ; மிக அணிமை உறவுடையது ; a . அடுத்த ; ஒட்டி 
அருகிலுள்ள ; உடனடியாகப் பின்தொடர்கிற ; மிக அணிமை 
யுடைய ; மிக அணிமை ஒப்புடைய ; அடுத்துவருகிற ; 
அடுத்தபடியான ; மிக அணிமை உறவுடைய ; ads . அடுத்து ; 
மிக அணிமையில் ; அடுத்தபடியாக ; அடுத்தாற்போல ; 
இனி ; அடுத்த தடவை ; pre ) . அடுத்துப்பக்கத்தில் ; மிக 
அணிமையில் ; மிக ஒப்பாக ; ( தொ . ) next of kin , மிக 
அணிமையான உறவினர் ; next to nothing , கிட்டத்தட்ட 
ஒன்றுமில்லை என்று சொல்லும்படி . 


next - best , a . இரண்டாவதாகச் சிறந்ததாயுள்ள . 
next - door 1 , a . அடுத்த வீட்டில் இருக்கிற ; பக்கத்தில் கடை 
வைத்திருக்கிற ; அண்டையிலுள்ள ; ( தொ . ) next -door to 
felony , கொடுங்குற்றமென்றே சொல்லத்தக்க . 
next - door ? , adv. அடுத்த வீட்டில் ; பக்கத்தில் . 
nex us , n , இணைவு , தொடர்பு , பற்று , உறவு ; ( தொ . ) 

he cash nexus , பணத்தொடர்பு . 
Niag ara , n . நீர்வீழ்ச்சி , அருவி , மலைவீழாறு ; பேரொலி, கம்பலை ; 

( தொ . ) shoot Niagara , பயங்கர இடரில் துணிந்து குதி. 
nib , n . இறகு மைக்கோலின் கூர்முனை ; பேனா அலகு ; கருவி 
முதலியவற்றின் கூர்முனை ; 3. பேனா அலகு செய் ; பேனா அல 
கினைச் சரிப்படுத்து ; அலகினைப் பேனாக் கட்டையிற் செருகு . 
nib ble, 11 . கொறித்தல் , கொந்துதல் ; அரித்தல் , சிறுகடி ; 
கொறிப்பதற்குப் போதிய புல்லளவு ; 3. சிறுகச் சிறுகக் 
கடித்துத்தின் , கொந்து ; விளையாட்டாகக் கறித்துக்கொண் 
டிரு ; கொறி ; மெல்லப் பற்களால் பிறாண்டு ; அரி ; கடிந்து 
கொள் , சிறு குற்றங்குறை கூறி நச்சரிப்புச் செய் , 
nib lick , 1. பெரிய உருண்டையான தலைப்பகுதியுடைய 

குழிப்பந்தாட்ட மட்டை . 
nibs , 11. pl . கொக்கோ விதைகளின் நொறுங்கல் துணுக்குக்கள் . 
nice , a . நுட்பமான ; நயமான ; நுண்ணயமான ; மென்னய 
மிக்க ; இன்னயம் வாய்ந்த ; கூருணர்வு நயமுடைய , சிறு 
நுட்பமும் உணர்கிற ; நுண்ணயத்திரிபுணர்வு வேண்டப் 
படுகிற ; நுட்பத்திறமை வாய்ந்த ; நுண்ணயத்திறமிக்க ; 
சிறு நுட்பம் காட்டுகிற ; பூத்தானமான , மட்டின்றி நுட்ப 
நுணுக்கம் பார்க்கிற ; எளிதில் நிறைவமைதி பெறாத , திருப் 
திப்படுத்துதற்கரிய ; இசைவிணக்கமுடைய ; நட்புப் பாச 
முடைய ; இனிய ; இனிய தோற்றம்வாய்ந்த , நல்வனப்பார்ந்த ; 
கண்ணோட்டமுடைய , பரிவிணக்கமார்ந்த ; பாராட்டத்தக்க ; 
திருப்தியான ; adu . திருப்தியாக . 
nice - looking , a . இனிய காட்சியளிக்கிற , அன்பா தரவான 

தோற்றமுடைய . 
Nicene , a . நைசீயா ( Nicaea ) நகரத்திய ; நைசீயா நகரத்தில் 
கி . பி . 325 , 787 - ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற அனைத்துக் 
கிறித்தவத் திருச்சபைக்குரிய ; ( தொ . ) Nicene Creed , 
நைசீயா நகரத்தில் நடைபெற்ற முதல் கிறித்தவ திருச் 
சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்துக்களை அடிப்படை 
யாகக்கொண்டு வகுக்கப்பட்ட சமயக்கோட்பாடு . 
ni ceties , n . pl . நுட்ப நுணுக்க விவரங்கள் , சில்லறை நுட்ப 

வேறுபாடுகள் . 
ni cety , 11. நுண்ணய ஒழுகலாறு ; சரிநுட்பம் , நுட்பதிட்பம் ; 
அருநயப் பண்பு , நய நுணுக்கம் ; நுட்பவேறுபாடு ; வேண்டா 
நயநுணுக்க விவரம் ; ( தொ . ) to a nicety , சரி நுட்பமாக . 
niche , n . மாடக்குழி ; சிலையுருக்கள் வைப்பதற்குரிய சுவர் 
மாடம் ; தனியிடம் , ஒருவர்க்குரிய தனி ஒதுக்கிடம் ; ப . சுவர் 
மாடத்தில் வை ; உள்ளிழைந்து அமர்ந்துகொள் , பதுங்கி 
ஒட்டிக்கொள் . 

. 
nick , n . வடு , கணிப்புக்குறி ; குறியாட்டத்தில் முதலடிக் கெலிப் 
பெறி ; தேறல் அளவு கலத்தில் கள்ள அடித்தட்டு ; குறிக் 
கொண்ட புள்ளி ; குறித்த கணம் , சரியான தறுவாய் ; காலங் 
கடந்துவிடுவதற்கு முற்பட்ட கடைசிக்கணம் ; 
படுத்து ; வடுக்குறியிடு ; குதிரை வாலை உயர்த்தி வைத்துக் 
கொள்ளும்படி வாலடியில் வடுவிடு ; குறியாட்டத்தில் கெலிப் 
பெண் அடை ; வேட்டையில் குறுக்குவெட்டிச்செல் ; பந்த 
யத்தில் மூலை வெட்டிச்செல் ; சரியாக ஊகித்துவிடு ; வண்டி 
தவறுமுன் எட்டிப்பிடித்துவிடு ; காலங் கடந்துவிடுமுன் கைப் 
பற்று ; ( தொ . ) in the nick , in the nick of time , சரியான 
தறுவாயில் , 
nick el , n . நிக்கல் , கலவைகளில் பெரிதும் பயன்படுத்தப்படும் 
கெட்டியான ஒளிரும் வெள்ளை உலோகம் ; அமெரிக்க சிறு 
நாணயம் ; ஐரோப்பிய சிறு நாணய வகை ; 
மூலாம்பூசு ; ( தொ . ) nickel silver , செர்மன் வெள்ளி 
போன்ற கலவை உலோகம் ; nickel steel , இரும்பும் நிக்கலுங் 
கலந்த கலவை உலோகம் . 


3. வடுப் 


5. நிக்கல் 


667 


nick - nack 


night - watch 


( 


nick - nack , .11. சிறுதிறப் பொருள்கள் , பளுவற்ற சிறுதிறக் 

கருவிகலங்கள் ; சிறுதிறத் துணிமணித் துணுக்குக்கள் . 
nick name , n . விளையாட்டுப்பெயர் , செல்லப்பெயர் ; 

. 
செல்லப் பெயரிட்டழை ; விளையாட்டுப்பெயர் கொடு . 
nico tian , 11. சுருட்டு முதலியவை பிடிப்பவர் ; a , புகையிலை 

சார்ந்த . 
nic otine , n . புகையிலை நஞ்சு , புகையிலையிலிருந்து வடித் 

திறக்கப்படும் எண்ணெய் வடிவ நச்சுச்சத்து . 
nic tate , nic titate, v . கண்கொட்டு , இமை ; உள்ளிமைப் 
படலம் திறந்து மூடியாடப்பெறு ; ( தொ . ) nictating 
mambrane , rictitating membrane , பல உயிர்கள் வகையில் 
மூன்றாவது உள்ளிமைப்படலம் . 
ni cy , 11. குழந்தை வழக்கில் இனிப்புத் தின்பண்டம் . 
nidamen ta ] , a . ( வில . ) நத்தை வகைகளின் முட்டைத் திரளை 

வைப்பதற்குப் பயன்படுகிற. 
nidd ering , nid ering , n . இழிமகன் , கோழை ; 

a . இழி 
வான , 

கோழையான . 
nid dle -nod dle, a , தலையாடுகிற , நடுங்குகிற , ஆட்டங் 
கொடுக்கிற ; 1. தலையாடிக்கொண்டிரு ; தடுமாறு , தள்ளாடு ; 
ஊசலாடு . 
nide , n . ஓரீடு , வான்கோழி வகையின் ஓரீற்றுக்குஞ்சுகள் . 
nid ificate , nid ify , v . கூடு கட்டு . 
nid - nod , . தலையசைத்துக்கொண்டேயிரு . 
nid us , n . பூச்சியினம் முட்டையிடுமிடம் ; சிதல்கள் அல்லது 
விதைகள் வளர்ச்சியடையுமிடம் ; நோய் விளையும் இடம் ; 
கோட்பாடு தழைப்புறும் இடம் ; இயற்கைக்கொள்கலம் ; 
முட்டைத்திரள் ; பருத்திரள் ; pl . nid i , nid uses . 
niece , n . உடன்பிறந்தாரின் மகள் ; தமையன்- தம்பி - தமக்கை 

தங்கை மகள் . 
niell o , n . வெள்ளிச் செதுக்குருவின் வரைகளை நிரப்புவதற் 
கான கருப்புக் கலவைப்பொருள் ; வெள்ளிச் செதுக்கிற் கரும் 
வண்ணம் நிரப்பிய ஒப்பனை வேலைப்பாடு ; வெள்ளிச் செதுக் 
கிற் கரும்வண்ணம் நிரப்பும் வேலைப்பாட்டுப்பாணி ; pl . 
niell i , niell os . 
Nier steiner , 11. வெள்ளைத்தேறல் வகை . 
Nietzsch ean , n . நீட்ஷி ( F. Nietzsche , இறப்பு 1900 ) என் 
னும் செர்மன் மெய்விளக்கியலாரைப் பின்பற்றுபவர் ; நீட்ஷி 
யின் கோட்பாடுகளை ஆதரிப்பவர் ; a . நீட்ஷி 

என்னும் 
செர்மன் மெய்விளக்கியலாருக்குரிய ; நீட்ஷியின் கொள்கை 
கள் சார்ந்த . 
nigg ard , 11. கருமி , பிசினாறி , கஞ்சன் ; a . உலோபியான , 

கைக்கடிப்புடைய . 
nigg ardly , a . பிசினாறியான , கஞ்சத்தன மான ; வழங்க மன 
மில்லாத ; கைக்கடிப்புடன் கொடுக்கிற ; குறைத்துக்கொடுக் 
கிற ; சிறுகச்சிறுகத் தருகிற ; அற்பமான ; சிறிதும் போதாத ; 
adv . பிசினாறியாக , கருமித்தனமாக , போதும் போதா 
நிலையில் . 
nigg er , n . ( இழி . ) நீகிரோவர் ; கருநிற மனித இனத்தவர் ; 
கரு மனிதர் ; கிழங்கு அரிக்கும் கருங் கம்பளிப் பூச்சி வகை ; 
( தொ . ) nigger melody , nigger song , அமெரிக்க நீகிரோவர் 

இசை ; அமெரிக்க நீகிரோவர் பாடல் . 
nigg er - brown , a . தவிட்டுநிறத்தில் கருஞ்சாயலான . 
nigg erhead , n . = negro - head . 
nig gle , U. சில்லறை விவரங்களில் காலத்தை வீணாக்கு ; 

சில்லறை நுணுக்கங்களை அளவுக்குமீறி விரிவுபடுத்து. 
nigg ling , a . மிகச் சிறுதிறமான , சில்லறையான , அற்பமான ; 
பரந்த தன்மையற்ற ; பெருந்தன்மையற்ற ; கையெழுத்து 
வகையில் புரியாத . 
nigh , a. அருகிலுள்ள ; adu . அருகே ; prep . அருகில் . 
night , 1. இரவு ; இராக்காலம் ; இராப்போது ; இருள் , இருட்டு ; 

மருட்சி ; அறியாமை ; துயர் ; தீமை ; இராக்காலச் சிறப்பு 
நிகழ்ச்சி ; இராக்கால நிலை ; இராக்காலத் தனி அனுபவங் 


கள் ; ( தொ . ) a dirty night , புயலான இரவு , மழைமிகுந்த 
இரவு ; all night , all night long , முழு இரவும் , இரவு முழுவ 
தும் ; at night , இரவில் ; by night , இரவில் ; இருளில் , மறை 
வில் ; make & night of it , மகிழ்ச்சியாக இரவைக் கழி ; 
night and day , அல்லும் பகலும் ; எப்போதும் ; இடை 
விடாமல் ; night art , மகிழ்ச்சியான இரவு ; பணியாளுக் 
குரிய இராப்பணி ஓய்வு . 
night - bird , n . ஆந்தை ; இராக்குயில் ; ஒழுக்கக்கேடன் , 

இராச்சுற்றி . 
night - blindness , 11. இராக்குருடு ; மாலைக்கண் , மட்டொளி 

யில் கண்தெரியாக் கோளாறு . 
night - boat , 11. இரவுப் பயணப்படகு . 
night cap , n . இரவுக்குல்லாய் ; உறக்கத்திற்கு முன் பருகும் 

வெறித்தேறல் . 
night - cellar , n . அடிநிலத்தமைந்த கீழ்த்தரச் சாராயக்கடை . 
night - chair , n . = night - stool . 
night -clothes , n . இராக்கால உடை , படுக்கை உடுப்பு , 
night - club , n . இரவுவிடுதி , உறுப்பினர்க்கு மட்டும் இர 
வுணவு - படுக்கை - ஆடல் முதலியவற்றின் உரிமை அளிக்கும் 

நிலையம் , இரவுக்கேளிக்கை விடுதி . 
night - dress , night - gown , n . பெண்டிர் இரவு உடை ; 

குழந்தையின் இராக்கால உடுப்பு . 
night fall , 11. கதிரவனடைவு , மாலை , இரவின் தொடக்கம் . 
night - flower , n . அல்லியின மலர் , இரவில் மலர்ந்து பகலில் 

சுருங்கும் மலர் . 
night - glass , n . கடலின்கண் இரவிற் பயன்படுத்தும் குறுகிய 

தொலைநோக்கி . 
night - hag , n . சூனியக்காரி , இரவில் ஆகாயத்திற் பறந்து 

செல்லும் பெண் பிசாசு . 
night - hawk , 11. இராக் கள்ளன் , இராச்சுற்றி . 
night ingale , 11. அல்லிசைப் புள் , புலம் பெயர்வுறும் 

இன்னிசைப் பறவை வகை . 
night - jar , n . விரைவிற் பறந்துசெல்லும் இரவுப் பறவை வகை . 
night - light , 1. மங்கலான இரவு விளக்கு . 
night - line , 11. இரவில் மீன் பிடிப்பதற்காக இரையோடு 

வைத்துவிட்டுச் செல்லப்படும் தூண்டில் . 
night - long , a . இரவுநேர முழுதும் நீடிக்கிற . 
night ly, a . இரவில் நிகழ்கிற ; இரவுதோறும் நிகழ்கிற ; 

இரவில் செய்யப்பட்ட ; இரவில் உள்ள , இரவில் இருக்கிற ; 
( செய் . ) இரவு சார்ந்த , இரவோடு பொருந்திய ; adv . ஒவ் 
வொரு இரவிலும் , இரவுதோறும் . 
night man , n . கழிமலமகற்றும் வேலையாள் . 
night mare , n . தூங்குபவர் மீது உட்கார்ந்து திக்குமுக்காடச் 
செய்து மூச்சுத் திணறவைப்பதாகக் கருதப்படும் பேயுரு ; 
பெருங்கவலை ; கொடுங்கனவு ; கோரக்கனாக் காட்சி ; மனக் 

கிலி ; ஓயாது வந்துவந்து வருத்தும் பெருந்தொல்லை . 
night - piece , n . இரவுக்காட்சி ஓவியம் , இராக்கால இயற்கைக் 

காட்சிப்படம் . 
night - school , 11 . தொழிலாளர்களுக்கான இராப்பள்ளிக் 


கூடம் . 


night - season , 11. ( செய் . ) இராக்காலம் . 
night shade , n . இரவில் மலருஞ் செடியினம் . 
night - shirt, n. நீண்ட துயிற்சட்டை . 
night - soil , n . மலம் ; கழிநீர்க்கூளம் . 
night - stool, 11. மலக்கழிப்பு முக்காலி, 
night - suit , n . படுக்கை ஆடைத் தொகுதி . 
night - time , 11. இராக்காலம் ; இராக்கால நிலை ; இராக்கால 

வாய்ப்புநிலை . 
night - watch , 1. இரவுக்காவல் ; இராக்காவல் குழு ; யாமம் , 
பண்டை எபிரேயர் - ரோமரிடையே இராக்காவற் காலக்கூறு . 


668 


nitrite 


night - work 
night - work , n . இராக்கால வேலை , இரவிற் செய்யவேண்டிய 

தொழில் ; இரவிற் செய்த வேலை . 
night y , n . = night - dress . 
nigres cence , n . கருஞ்சாயல் , கருவண்ணம் . 
nigres cent , a . கருஞ்சாயலான , 
nig ritude , n . கருமை ; இருள். 
mi hil ad rem , ( ல . ) a . தொடர்பற்ற , தலைப்புக்குப் பொருத்த 

மில்லாத . 
ni hilism , n . எதிர்மறுப்புவாதம் , சமய ஒழுக்கத்துறைகளில் 
நடைமுறை 

நம்பிக்கைக் கோட்பாடுகள் யாவற்றையும் 
மறுக்குங் கொள்கை ; ருசியாவில் 19 - ஆம் நூற்றாண்டில் 
முளைத்த மறுப்பியல் கட்சிவா தம் ; ( மெய் . ) சூனியவாதம் , 
இயலுலகு உளதாந் தன்மையை மறுக்குங் கோட்பாடு . 
nihil ity , n . சூனியம் , ஒன்றுமில்லாமை ; சிறுதிறம் . 
nil , n . இல்லை ; சுன்னம் . 
nil admirar i , ( ல . ) n . எதைக்கண்டும் வியப்புறா மனப் 

பான்மை ; கவலையில்லா அசட்டைநிலை . 
nil gai , 11. சிறு கொம்புடைய மான்வகை . 
Nilom eter , n . நைல் ஆற்றின் நீர்மட்ட உயர்வினைக் காட் 

டும் அளவு குறிக்கப்பட்ட தூண் . 
Nilot ic, a. நைல் ஆற்றைச் சார்ந்த ; நைல் நிலப்பகுதி 

சார்ந்த ; நைல் நிலப்பகுதிக்குரிய குடிமக்களைச் சார்ந்த . 
nim , 3. திருடு . 
nim ble a . விரைவான ; விரைவியக்கமுடைய ; விரை பயில் 
வுடைய ; விரை திறம் வாய்ந்த ; உள வகையில் பல்திறப் 
பயிற்சியுள்ள ; விரைவில் புரிந்துகொள்கிற ; சுறுசுறுப்பான . 
nim bus , n . பரிவேடம் ; தெய்விக வடிவங்களைச் சுற்றியுள்ள 

சூழ் ஒளிவட்டம் , தெய்விக வடிவங்களின் ஓவியங்களில் 
காட்டப்படும் ஒளிவட்டவரை ; ( வான் . ) மழை முகில் ; pl . 
nim bi , nim buses . 
nimi ety , 11. கழிமிகை . 
nim iny - pim iny , a . செயற்கையான , பகட்டுமினுக்கான . 
Nim rod , 11 . வேட்டை வல்லான் ; பயிற்சி விளையாட்டு 

வல்லுநர் . 
ninc ompoop , n . அப்பாவி ; பேதை ; அறிவற்றவன் ; 

உரமிலி . 
nine , 11. ஒன்பது ; ஒன்பது குறிகள் ஆட்டச்சீட்டு ; ( தொ . ) 
dressed up to the nines , ஆடம்பரமாக உடையணிவிக்கப் 
பட்டு ; nine days wonder , நிலையற்ற சிலநாள் ஆரவாரம் ; 
nine - o clock wind , துப்பாக்கி வீரரின் இடதுகைப் புறத்தி 
லிருந்து அடிக்குங் காற்று ; nine times out of ten , மிக்க 
பெரும்பான்மையாக ; the Nine , கிரேக்க புராணத்திலுள்ள 
ஒன்பது பெண் தெய்வங்கள் ; to the nines , முழுநிறைவை 
நோக்கி . 
tiine fold , a . ஒன்பது மடங்கான . 
nine pins , n . எறிகட்டை . ஆட்டம் , பந்தினால் அடித்துவிழச் 

செய்யும் ஒன்பது கட்டைகள் கொண்ட ஆட்டவகை . 
nine teen , n . பத்தொன்பது ; a . பத்தொன்பது ஆன . 
nine teenth , 11. பத்தொன்பதாமவர் ; பத்தொன்பதாவது ; 
பத்தொன்பதில் ஒரு கூ று ; a . பத்தொன்பதாவதான ; 
பத்தொன்பதில் ஒரு கூறான ; ( தொ . ) nineteenth hole , 
குழிப்பந்தாட்டச் சங்கத்தின் இன்தேறல் விடுதி . 
nine tieth , 1 . தொண்ணூறாமவர் ; தொண்ணூறாமது ; 
தொண்ணூறில் ஒரு கூறு ; a . தொண்ணூறாவது ஆள் ; 
தொண்ணூறில் ஒரு கூறு ஆன . 
nine ty , n . தொண்ணூறு ; a . தொண்ணூறான ; ( தொ . ) 
the nineties , 90 எண் கொண்ட பாகை அளவுகள் ; நூற் 
றாண்டில் 90 முதல் 99 வரையுள்ள ஆண்டுகள் ; 90 முதல் 99 
வரையுள்ள வயதளவு . 
Nin evite , n . 007 Go ( Nineveh ) ST 60 D L GOOGLÁSITGU MSI 
வாழ்நர் . 


ninn y , n . முட்டாள் , பேதை ; மனவுரம் அற்றவர் . 
ninon , ( பிர . ) n . இலேசான பட்டுத்துணி வகை . 
ninth , n . ஒன்பதாமவர் ; ஒன்பதாவது ; ஒன்பதில் ஒரு கூறு ; 
a . ஒன்பதாவதான ; ஒன்பதில் ஒரு கூறான ; ( தொ . ) ninth 
part of a man , தையற்காரன் . 
ninth ly , adv . ஒன்பதாவதாக . 
Ni obe , n. கையாறுற்று ஆறாத்துயரிலாழ்ந்த அணங்கு ; 
குழந்தைகளுக்காக அழுதுகொண்டேயிருந்தபோது கல்லா 
கும்படி செய்யப்பட்ட பெண் . 
niob ium , 11. ( வேதி . ) அருந்தலான உலோகத்தனிமம் . 
nip1,11. கிள்ளல் ; நெருடல் ; கடிப்பு ; கொய்வு ; ஊறுபாடு ; 
கடுநோவு ; ஊறுபடுத்தும் தன்மை ; குளிரின் கடுப்பு ; வசை 
யின் உறுத்தல் ; கண்டனத்தின் உறைப்பு ; கடித்தெடுத்த 
அல்லது கொய்த துணுக்கு ; சுரங்கப்பாளத்தின் அரிப்பு , 
தேய்வு ; ( கப் . ) வடக்கயிற்று நெரிவு ; V. கிள்ளு ; நெருடு ; 
நெருக்கி நசுக்கு ; கடி ; கொய் ; வளர்ச்சியைத் தடைப் 
படுத்து ; நலத்துக்கு ஊறுசெய் ; ஊறுபடுத்து , கடுப்பூட்டு ; 
காரமாகக் கடிந்துரை ; ( தொ . ) nip in the bud , முளையிலேயே 
கிள்ளியெறி . 
nip , 1. ஊக்கமூட்டுவதற்கான சிறிதளவு இன்தேறல் ; 

ஊக்கமூட்டுஞ் சிறிதளவு இன்தேறலை அருந்து . 
ni pa , n . கிழக்கிந்திய பனையின மரவகை . 
nipp er , n . கிள்ளுபவர் ; கிள்ளுவது ; கடுப்பூட்டுபவர் ; 
கடுப்பூட்டுவது ; நலங்கெடுப்பவர் ; நலங்கெடுப்பது ; மீன் 
வகை ; சிறுவன் , பழ விற்பனையாளரின் உதவியாள் ; தெருச் 
சுற்றிச் சிறுவன் ; வீடில்லாக் குழந்தை . 
nipp ers , n . pl . இடுக்கி , பற்றுக்குறடு , சாமணம் ; வில் 
அமைப்புடைய மூக்குக்கண்ணாடி ; குதிரையின் முன்வாய்ப்பல் ; 
நண்டு இனத்தைச் சேர்ந்த உயிரினத்தின் கொடுக்கு . 
nip ple , 71. முலைக்காம்பு ; முலைக்காம்பு பாதுகாப்புக் கவிகை ; 
குழந்தைப் பால்புட்டிக் காம்பு ; தோல் - கண்ணாடி -உலோகம் 
முதலியவற்றின் மீதுள்ள குமிழ் முளை ; மலை மீதுள்ள சிறு 
முகடு ; துப்பாக்கி விசைமீது மூடிப் பொருத்தப்படும் துளை 
யிட்ட முனைப்பு . 
nip plewort , 11. மஞ்சள் நிற மலருடைய களைச்செடி வகை . 
Nipp on , 11. ஜப்பான் . 
nirva na , ( ச . ) 11. வீடுபேற்றுநிலை . 
nis i , ( ல . ) conj . ( சட் . ) இல்லாவிடில் , ஒழிய ; ( தொ . ) decree 
nisi , order nisi , rule nisi , Coun or gli BL 0019. ÁMSTIT GU 
ஓதுக்கி வைக்கப்பட்டாலன்றிக் குறிப்பிட்ட காலம் முழுநிறை 
உரிமை பெற்ற கட்டளை . 
nis i pri us , ( ல . ) n . பொதுத்துறை வழக்குகளைப் பருவகால 
நீதிமன்றங்களில் நடுவர்கள் விசாரணை செய்தல் ; நடுவர்கள் 
பருவகால நீதிமன்ற விசாரணை நடவடிக்கை . 
Niss en hut , n . வளையிருப்புக் குடில் , திண்காரை நிலத்தள 
மும் சுரங்கம் போன்ற அமைப்பும் உடையதாய் வளைவு 
நெளிவான இரும்புத் தகட்டாலான குடிசை . 
nit , n . ஈர் ஒட்டுயிரின வகைகளின் முட்டை , பேன் மூட்டை . 
nit on , n. கதிரியச் சிதைவினின்று கிட்டும் கதிரியக்கம் 

வாய்ந்த தனிம வளிப்பொருள் . 
nit rate , n . வெடியகி , வெடியக்காடியுடன் மூல அடிப் 
பொருளோ வெறியமோ சேர்வதால் உண்டாகும் உப்பியற் 
பொருள் . 
nitrate ", U. வெடியக்காடியுடன் கல ; வெடியக்காடியூட்டு ; 

வெடியக்காடி கலந்து செயற்படுத்து . 
ni tre , 11. வெடியுப்பு , சாம்பர வெடியகி ; ( தொ . ) cubic 

nitre , உவர வெடியகி . 
nit ric , a . வெடியம் சார்ந்த ; வெடியம் உட்கொண்ட ; ( தொ . ) 

nitric acid, வெடியக் காடி . 
nit rify , v . வெடியத்தால் வளமாக்கு ; வெடியக் காடியாக 

மாற்று . 
nit rite , n . வெடியகக் காடியின் உப்புச் சத்து . 


669 


nitro -acid 


nog 


nitro - a cid , n . உயிர்ப்பொருட் காடியுடன் கலந்த வெடியக் 

காடிக் கலவை . 
nitro - com pound , n . வெடியக் காடியின் செயலால் ஆக்கப் 

பட்ட கலவை . 
nitro - explos ive , n . வெடியக் காடியைக் கொண்டு செய்யப் 

பட்ட வெடிமருந்து . 
nit rogen , n . வெடியம் , வளிமண்டலத்தில் ஐந்தில் நான்கு 

கூறான வளித்தனிமம் . 
nitro - gly cerin , nitro - gly cerine , n . வெடிப்பாற்றல் 

மிக்க மஞ்சட்கலவை நீர்மம் . 
nitro - powd er , 1. வெடியக்காடி சேர்த்துச் செய்யப்பட்ட 

வெடிமருந்து . 
nitro - sulphur ic , a . வெடியக் கந்தகக்காடிக் கலப்பினால் 

ஏற்பட்ட . 
nit rous , a . வெடியகம் சார்ந்த ; வெடியகம் போன்ற ; வெடியக 
மூட்டப்பட்ட ; ( தொ . ) nitrous acid , வெடியகக் காடி ; 
nitrous oxide , வெடியக உயிரகை , மயக்க மருந்தாகப் பயன் 
படும் வளி . 
nitrox yl , n . வெடியமும் உயிரகமும் உட்கொண்ட வேதிப் 

பொருட் குழுமம் . 
nit wit , n . அறிவிலி , பேதை . 
nix , n . நீரர மைந்தர் , நீர்வாழ் சிறு தெய்வம் ; fem . nix ie. 
Nizam , 11. ஐதராபாத்தின் இடைக்கால அரசர் ; துருக்கி 

நாட்டுப் படைவீரர் . 
no , n . இல்லையென்ற சொல் ; மறுப்புரை ; மறுப்பு ; ஒன்று 
மில்லாதது ; a . எத்தகையதும் அல்லாத ; எதுவும் இல்லாத ; 
எவரும் இல்லாத ; ஒன்றும் இல்லாத ; அல்லாத ; மாறான ; 
என்றுகூற முடியாத ; உளதாகாத ; 

கருத இடமிராத ; 
வேண்டாத ; சரியல்லாத , நேரல்லாத , தவறான ; மதிப்பற்ற ; 
முக்கியத்துவமற்ற ; adu . அப்படி அல்லாது ; என்று கூற 
முடியாமல் ; அல்லாது ; ( தொ . ) no less , no less than , அள 
விற் குறையாது , என்ற அளவுக்கு ஒப்பாக ; no man s land , 
புறம்போக்கு , பொதுநிலம் ; no more , இனியில்லா நிலையில் ; 
இதற்கு மேலில்லா நிலையில் ; முடிந்துவிட்ட நிலையில் ; இறந்து 
விட்ட நிலையில் ; no side , காற்பந்தாட்டத்தில் ஆட்டமுடி 
வினைப் பற்றிய நடுவரின் அறிவிப்பு ; no thoroughfare, 
பொது வழியன்று என்னும் அறிவிப்பு , மறுபக்கம் அடைத் 
திருக்கிறது என்பதற்கான அறிவிப்பு ; no trump , no trumps , 
சீட்டாட்டத்தில் துருப்பு வகை குறிக்காமல் ஆட்டமாடும் 
அறிவிப்பு ; no whit , இல்லவேயில்லை , முழுதும் இல்லை . 
Noach ian , Noach ic , a . விவிலியக்கதை மரபின்படி வெள்ள 
ஊழிகடந்து வாழ்ந்த மனிதவின முன்னோனான நோவா 
( Noah ) என்பவனைச் சார்ந்த ; நோவா காலத்துக்குரிய . 
Noah s ark , n . விவிலியக்கதை மரபுப்படி ஊழிவெள்ளத்தின் 
போது இறைவன் தன் அருட்சலுகையால் அதனின்று தப்ப 
நோவா பயன்படுத்திய தோணி ; நோவா மேகமண்டலம் . 
Noah s nightcap , n . மஞ்சள்வண்ண மலர்ச்செடி வகை . 
nob , n . தலை ; இருவர் சீட்டாட்டவகையில் இனமொத்த 
அடியாள் சீட்டுக்காட்டல் ; இனமொத்த அடியாள் சீட்டுக் 
காட்டலால் வரும் கெலிப்புக்குறி ; 3. குத்துச்சண்டையில் 
தலையில் அடி . 
nob ble , v . முறைகேடான மறைவழிகளில் சலுகைபெறு ; 
ஒழுங்குகேடான தன்மையில் பணம் கைப்பற்று ; குற்ற 
வாளியைப் பிடி . 
no - being , n . இல்பொருள் ; உளராகாதவர் , இலா உருத் 

தோற்றம் . 
nobil iary , a . உயர்குடிச் சார்ந்த ; பெருமக்கள் குழுவினுக் 
குரிய ; உயர் குடியாளர் தொகுதியைச் சார்ந்த ; பெருமக்கள் 
குடிப்பட்டத்துக்கு உரிய ; ( தொ . ) nobiliary particle , பிரஞ்சு 
செர்மன் மொழிகளில் உயர்குடிச் சுட்டான முன்னிடைச் 
சொல் . 
nobil ity , n . உயர்குடிப்பிறப்பு ; உயர்குடிப்பதவி ; உயர் குடி 
மக்களின் தொகுதி ; பெருந்தன்மை ; உயர்பண்பு ; மேதகைமை . 

85 


no ble , 11. உயர்குடிமகன் , பெருமகன் ; முற்கால நாணய 
வகை ; a . உயர்குடியைச் சேர்ந்த ; உயர் புகழ் பெற்றுள்ள ; 
சிறப்பு வாய்ந்த ; உயர் குணமுடைய ; உயர்நோக்கமுள்ள ; 
மேதக்க , 

பெருந்தன்மையுடைய ; வண்ணப்பகட்டான ; 
வீறார்ந்த தோற்றமுள்ள ; மிகச்சிறந்த ; மெச்சத்தகுந்த ; 
உலோகப் பொருள்களின் காடிபற்றாத , களிம்பேறாத , துருப் 
படாத , வேதியியல் மாறுபாட்டில் கேடுறாத ; கறைபடாத . 
noblesse , ( பிர . ) 11. பெருங்குடிமக்களின் தொகுதி ; ( தொ . ) 
- noblesse oblige, சிறப்புரிமைக்கேற்ற பொறுப்புணர்வு . 
no body , n . ஒருவரும் இலார் ; பொருளல்லர் . 
no cent , a . தீமை செய்கிற ; குற்றமுள்ள . 
nock , n . குதை , வில்லின் நாண் பள்ளம் ; நாண் பற்றுவதற் 

கான அம்பின் காம்படி ; U. அம்பை நாணில் தொடு . 
nock , n . பாய்மர வகையின் முற்புற மேல் மூலை . 
noctam bulant , a . இரவில் உறக்கத்தில் நடந்து செல்கிற . 
noctiflor ous , a . இரவில் மலர்கிற . 
noctiluc a , n . இருளில் ஒளிவிடுகிற சிற்றுயிர் . 
noctiv agant , noctiv agous , a . இரவில் சுற்றித்திரிகிற . 
noc tule, n . பிரிட்டனிலுள்ள மிகப்பெரிய வௌவால் வகை . 
nocturn al , a . இரவுக்குரிய ; இரவிலுள்ள ; இரவிற் செய்யப் 

பட்ட ; இரவில் நடமாடுகிற . 
noc turne , 1. கனவு போன்ற தூங்கிசைத் துணுக்கு ; இரவுக் 

காட்சி ஓவியம் . 
noc uous , a . தீதுடைய . 
nod , n . தலையாட்டம் ; அதிகாரத்தின் அடையாளமான தலை 
யசைப்பு ; 3. தலையசை, தலையாட்டு ; தலையாட்டி ஒப்புதல் 
அளி ; தலையசைத்துக் கட்டளை தெரிவி ; அரை குறை உறக்க 
நிலையில் தலையை முன்னே சாயவிடு ; அரைகுறை உறக்கம் 
கொள் ; தள்ளாடு , சாய் ; தன்னறியாமல் தவறு செய் ; 
( தொ . ) Homer sometimes nods , யானைக்கும் அடி சறுக்கும் ; 
land of nod , தூக்கம் ; nodding acquaintance , மேற்போக் 

கான நட்பு , சிறிதளவே பழக்கமான நட்பு . 
nod al , a . கணுச்சார்ந்த ; கரணைக்குரிய . 
nod dle , n . ( பே - வ . ) தலை ; மூளை ; U. தலையசை , தலையாட்டு . 
nodd y , n . முட்டாள் , பேதை ; வெப்பமண்டலக் கடற்பறவை 


வகை . 


தடி கிளை 


node , 11. முடிச்சு ; குமிழ் ; புடைப்பு ; கரணை , வேர் 
களிலுள்ள திரளை ; இலைக்கணு ; இலைகள் கிளைக்கும் இடம் ; 
கட்டி ; கீல்வாதக் கழலை ; கோளின் சுழற்சி வட்டம் மற்றொரு 
கோளின் சுழற்சி வட்டத்தோடு சந்திக்கும் இடம் ; அதிர் 
வுடைய பொருளின் அதிர்வு மையப்புள்ளி ; மையமுனை ; 
கண்ணிக்கணு , வளைவுக்கோடு தன்னையே சந்திக்கும் இடம் . 
nodose , a . முடிச்சுள்ள ; கணுவுள்ள ; சிக்கலுள்ள ; குமிழ் 

களுள்ள , புடைப்புள்ள . 
nodos ity , 11. முடிச்சுகளுள்ள தன்மை ; முடிச்சு , கணு ; 

புடைப்பு , முனைப்பு . 
nod ule , n . திரளை , சிறு உருண்டை ; செடியில் சிறு கணு ; 

நரப்புக் கரணை , நரப்புக்கணு . 
nod us , n . கடா , சிக்கலான செய்தி ; இக்கட்டு , கதை முதலிய 

வற்றின் சிக்கலான கட்டம் ; pl . nod i . 
Noel , n . நாவலோ ! கிறிஸ்துமஸ் பாடல்களில் மகிழ்ச்சி 

குறிக்கும் இடைச்சொல் . 
noes , n . pl . எதிர்மறுப்பு வாக்குக்கள் ; எதிர்மறுப்பு வாக்கா 

ளர்கள் . 
noet ic , n . அறிவுத்திற ஆய்வியல் ; a . அறிவுத்திறம் சார்ந்த ; 
கருத்தியலான , புலன்களுக்கு அப்பாற்பட்ட ; கோட்பாட் 
டாராய்ச்சியில் ஈடுபட்டுள்ள . 
nog , n . குற்றி , மரமுளை ; ஆப்பு ; சிறு மரக்கட்டை ; மொட்டை 
மரக்கிளை( ; கிளை முறிந்த அடித்தூறு ; மரத்தின் பயனற்ற 
அடிக்கட்டை ; ப . ஆப்படித்திறுக்கு , மரமுளை அடித்துச் 
செப்பம் செய் ; மரச்சட்டத்தில் செங்கல் வேலைப்பாடமைத்துக் 
கட்டு . 


670 


non - co - operation 


nog 
nog , n . இங்கிலாந்தின் கிழக்கு ஆங்கிளியாப் பகுதியில் 

வடிக்கப்பட்ட காரச் சாராய வகை . 
nogg in , 11. சிறு குடுவை ; கடுந்தேறல் வகையில் சிறுமுகத்தல் 
அளவு , 

கால் ‘ பைண்ட் . 
no how , adv . வழியில்லாமல் , ஒருவழியாலும் முடியாததாக , 

எவ்விதத்திலுமில்லாது . 
noil , n . குறுகிய கம்பளிச் சீவல் அல்லது சீவல்கள் . 
noise , n . கூச்சல் , இரைச்சல் ; வெறுப்பான ஒலி ; கடுமை 
யான ஒலி ; V. பேரொலி செய் ; பரவலாகத் தெரிவி ; ( தொ . ) 
big noise , ( பே - வ . ) முக்கியத்துவம் வாய்ந்தவர் ; make a 
noise , மிகுதியாகப் பேசு ; அதிகமாகக் குற்றங்கூறு ; நாட 
றிந்தவராயிரு ; இகழார்ந்தவராயிரு , கெட்டபெயர் உடைய 
வராயிரு . 
noisette , n . கலப்பின ரோசா மலர்வகை . 
noisette 2 , ( பிர . ) n . கொத்திய இறைச்சி உண்டி வகை . 
nois ome , a . கேடு தருகிற ; வெறுப்பூட்டுகிற ; கெட்டவாடை 

யுள்ள . 
nois y , a . கூச்சலிடுகிற ; இரைச்சல் மிக்க ; கொந்தளிப்பான ; 
உரத்த ; மொழிநடைவகையில் ஆரவாரமான ; பகட்டான ; 
முனைப்பான . 
nol ens vol ens , ( ல . ) ads . விரும்பினும் விரும்பாவிடினும் ; 

கட்டாயப்படுத்தி ; எப்படியாவது . 
nol i me tan gere, ( ல . ) n . தோற்சிலந்திப்புண் ; முகப்பரு ; 
தொடா எச்சரிப்பு , அணுகாத்தடை , தலையீடு தடுப்பு ; தொட் 
டால் வெடித்து விதை சிதறவிடுஞ் செடி ; மகதலேன் மரியாள் 
மா தினுக்கு இயேசுநாதர் காட்சியளித்தது பற்றிய படம் . 
noll , n . ( பே - வ . ) தலை , மண்டை , தலையுச்சி . 
noll e pros equi , ( ல . ) n . ( சட் . ) வாதிபக்க வழக்குத் துறப்பு ; 
அரசியல் வழக்குரைஞர் வழக்குப்பின்னிடைவு ; குற்றச்சாட்டுக் 
கைதுறப்பு ; நடவடிக்கை நிறுத்தம் ; வழக்குத்துறப்புப் 
பதிவு . 
nol o episcopar i , ( ல . ) n . பொறுப்புவாய்ந்த பதவித் தவிர்ப்பு ; 

பொறுப்புத் தவிர்ப்பு மரபுவாசகம் . 
nom ad , n . நாடோடிமரபினர் , மேய்ச்சல்நாடி இடத்துக்கு 
இடம் அலைந்து திரியும் வாழ்க்கைமரபுடைய இனத்தவர் ; 
நிலையான வாழ்வற்றவர் ; ஊர்சுற்றி ; a . நாடோடியான , 
அலைந்து திரிகிற , ஊர்சுற்றுகிற . 
nomad ic , a . குடிநிலவரமற்ற , நாடோடியான . 
nom de guerre , ( பிர . ) n . புனைபெயர் , மாற்றுப்பெயர் , பாவ 

னையாக மேற்கொள்ளப்பட்ட பெயர் . 
nom de plume , ( பிர . ) 11. எழுத்தாளரின் புனைபெயர் , புனை 

குறிப்பு . 
nom enclator , n . பெயரிடுபவர் ; தாவரவியலில் பெயர் வகுத் 
துரைப்பாளர் ; விருந்தில் உரிய இடத்துக்கு இட்டுச் செல்லும் 
அரங்கத் துணைவர் ; பண்டை ரோமரிடையே ஆளறிமுகப் 
பணியர் ; தேர்தல் காலத்தில் பெயர்கூறி ஆள் அறிமுகம் 
செய்யும் கடமையுடைய அடிமை . 
nom enclature , 11. இடுபெயர்த் தொகுதி ; துறைப்பெயர்த் 
தொகுதி ; துறை வழக்காறு , துறைச்சொல் வழக்கு ; முறைப் 
படுத்தப்பட்ட துறை வழக்குச்சொல் . 
nom inal , a . பெயர் சார்ந்த ; பெயர்ச்சொல் போன்ற ; 
பெயர்ச்சொல் இயல்புடைய ; பெயர்களைத் தருகின்ற ; பெயர் 
களடங்கிய ; பெயரளவேயான , பெயர் 
உண்மையல்லாத , பெயருக்குரிய மெய்ப் பண்பற்ற ; ( தொ . ) 
nominal definition , பெயர்ப்பண்பு விவர விளக்கம் ; nomi . 
nal sum , பெயரடையாளத் தொகை . 
nom inalism , n . ( மெய் . ) பெயர்ப் போலிமைக்கோட்பாடு , 
பொதுப்பெயர் பண்புப் பெயர்கள் பொருள்குறியாப் பெயர்க் 

குறிப்புக்கள் மட்டுமே என்னுங் கருத்து . 
nom inate , v. பெயர்குறிப்பிடு ; பெயரால் கூப்பிடு ; தேர்த 
லுக்கு நிறுத்து ; வேட்பாளராகக் குறிப்பிடு ; பதவிக்கு அமர்த்து ; 
தேர்தலுக்காக முன்மொழி ; அமர்வி , நியமனஞ் செய் . 


nomina tion , n . பெயர்க்குறிப்பீடு ; தேர்தல் முன்மொழிவு ; 
பதவி அமர்த்தீடு ; பணி அமர்விப்பு ; நியமனம் , பதவி 
அமர்த்தும் உரிமை . 
nom inative , n . ( இலக் . ) எழுவாய் வேற்றுமை ; a . எழுவாய் 
வேற்றுமை சார்ந்த ; அமர்த்தீடு சார்ந்த , நியமன உரிமை 
யால் அமர்த்தப்படத்தக்க . 
nominee , 11. நியமிக்கப்பட்டவர் ; பெயர் குறிப்பிடப்பட்டவர் , 

முன்மொழியப்பட்டவர் . 
11on , ( ல . ) ads . இல்லாததாக . 
non - abstain er , 1. குடிவிலக்காதவர் ; விலக்காதவர் , விலகி 

யிரா தவர் . 
non - ac cess , 11. ( சட் . ) வழக்கில் தந்தைமை சாலாது என்ற 

வாதம் . 
non age , n . ( சட் . ) இருபத்தொரு வயதுக்கு உட்பட்ட பருவம் ; 

வயதுவரா நிலை ; பருவமடையா நிலை ; தொடக்கப்பருவம் . 
nonagenar ian , n . 89.100 ஆண்டுகட்கு இடைப்பட்ட 
வயதுடையவர் ; a . 89-100 ஆண்டுகட்கு இடைப்பட்ட 
வயதுடைய . 
non - appear ance , 11. தோன்றாமை , நீதிமன்றத்தில் கட்சிக் 

காரர் அல்லது சான்றாளர் வராதிருத்தல் . 
non ary , 11. ( கண . ) ஒன்பதின் தொகுதி ; a . ஒன்பது எண் 

ணிக்கையை அடிப்படையாகக் கொண்ட . 
non assump sit , ( ல . ) n . ( சட் . ) எதிர்வாதி வாக்குறுதி 

அளிக்கவில்லை என்ற வாதம் . 
non - belli gerant , 11. போரில் ஈடுபடா நாடு ; a . போரில் 

ஈடுபடாத . 
nonce , 11. தற்போதைய நிலை , தற்சமயம் . 
nonce - word , n . அப்போதைக்கு உருவாக்கப்பட்ட சொல் , 

ஒரு தறுவாய்க்காகப் புதிதாக உண்டுபண்ணப்பட்ட சொல் . 
non chalant , a . உணர்ச்சியற்ற ; அக்கறையற்ற , அசட்டை , 

யான . 
non - claim , n . சட்டப்படி தகுந்த காலத்தில் எழுப்பத்தவறிய 

உரிமை வாதம் . 
non - colle giate , a . மாணவர் வகையில் கல்லூரி சாராத ; பல் 

கலைக்கழக வகையில் கல்லூரிகளில்லாத . 
non - com batant, n . போரிடாத துறையைச் சார்ந்தவர் , 

படைத்துறை சாராப் பொதுமகன் . 
non - commi ssioned , a . படைத்துறைப்பதவி வகிக்காத , 
non - committ al , 1. பொறுப்பேலாச் சமநிலை , ஒருபாலும் 
சாராமல் விலகிநிற்குந் தன்மை ; a . பொறுப்பேலாத , கட்டுப் 
படுத்திக் கொள்ளாத . 
non - commun icant , 11. நற்கருணை வழிபாட்டுக்குச் செல்லா 

தவர் . 
1101 com pos, non com pos men tis , ( ல . ) a . ( சட் . ) கிறுக் 

கான , மனக்கோளாறுள்ள . 
non - conduc ting , a . மின்வலி ஊடுசெல்லாத ; இகைப்புத் 
திறனற்ற , வெப்பத்தையோ மின்வலியையோ கொண்டு 
செல்லாத . 
nonconform ist, n . ஆங்கிலேய திருச்சபைக் கொள்கையை 
ஒப்புக்கொள்ளாதவர் ; ( தொ . ) the nonconformist conscience, 
ஆங்கிலேய திருச்சபைக் கொள்கையை ஒப்புக்கொள்ளாதவர் 
களின் மனச்சான்றுக்குரிய கருத்துக்கள் ; ஆங்கில திருச்சபை 
ஏலா தவர் மனச்சான்றுக்குரிய அரசியல் கருத்துப்பகுதி . 
nonconform ity , 11. பொருந்தாமை , ஒத்துவராமை ; இசை 
வின்மை ; ஆங்கிலேய திருச்சபைக் கொள்கையை ஒப்புக் 
கொள்ளாதவர்களின் கொள்கைகள் - பழக்கங்கள் ஆக 

ஆகியவற் 
றின் இயல்பு . 
non - content , n . பிரிட்டிஷ் மாமன்ற மேலவையில் தீர்மானத் 

துக்கு எதிரிடையாக வாக்களிப்பவர் . 
non - co - opera tion , n . ஒத்துழையாமை ; பிரிட்டிஷ் ஆட்சிக் 
கால இந்தியாவில் ஒத்துழையாமை இயக்கம். 


மட்டிலான , 


671 
nondescript 

nor 
non descript , n . எளிதில் வகைப்படுத்தப்பட இயலாதவர் ; nonpareil , n . தனி ஒருவர் , ஈடிணையற்றவர் ; தனிநிலைப் 

வகைப்படுத்தப்பட முடியாதது ; இரண்டுங்கெட்டது , இதுவும் பொருள் , ஈடெடுப்பற்றது ; ( அச்சு . ) அச்செழுத்து அளவு 
அதுவுமல்லாத பொருள் ; கலப்பினத்தவர் ; கலப்புப்பொருள் ; வகை ; இனிப்புத் தின்பண்ட வகை ; சீமை இலந்தைப்பழ 
a . வ கெப்படுத்தப்பட இயலாத ; விளக்கிக்கூற முடியாத ; வகை ; பறவை வகை ; கோதுமை வகை ; அந்துப்பூச்சி வகை . 
கலப்பினமான . 

non - part y , a . கட்சிச் சார்பற்ற , அரசியல் கட்சிப்பற்று 
none , pron . யாருமிலார் ; a . ஒன்றுமில்லாத ; adu . ஒருசிறிது நீக்கிக் கவனிக்க வேண்டிய . 
கூட இல்லா ததாக . 

non pla cet , ( ல . ) 11. தீர்மானத்திற்கு எதிரிடையாகத் திருக் 
non - effec tive, a . படைவீரர் - மாலுமிகள் வகையில் படைத் 

கோயில் அல்லது பல்கலைக்கழகப் பெருங்குழுக்களில் கூறும் 
துறைப்பணிக்குத் தகுதியற்ற . 

எதிர்ப்பு வாக்கு ; V. தீர்மானத்தைத் தோற்கடி . 
non - eg o , 11. நானல்லாதது , புறப்பொருள் , தான் அறியாது 

nonplus , n . திகைப்புநிலை , தடுமாற்றம் ; தத்தளிப்பு ; குழப்ப 
அறியப்படும் பொருள் . 

நிலை , செயலற்றநிலை ; 3. திகைக்க வை , தடுமாற்றமூட்டு . 
nonen tity , n . இல்பொருள் ; பொருளன்மை ; கட்டுக்கதை , 

non plus ul tra , ( ல. ) 11. “ மேற்செல்லற்க " என்ற தடை 
கற்பனை ; மதிப்பு ஏதுமற்றவர் ; மதிப்பில்லாத பொருள் ; 

யாணை ; மேற்செல்ல முடியா எல்லைக்கோடி ; உச்சநிலை ; 
இன்மையெண் குறி . 

முழுநிறை முகடு . 
nones , 11. pl . பண்டை ரோமர் வழக்கில் மார்ச்சு முதல் ஒன்று 

11on poss umus , ( ல . ) 1. நம்மால் முடியாது என்ற கூற்று , 
விட்ட மாதங்களில் 7 - ம் மற்ற மாதங்களில் 5 - ம் ஆகிய விழா 

இயலாமை அறிவிப்பு ; மறுப்பு . 
நாள் ; பிற்பகல் மூன்று மணிக்குரிய திருக்கோயில் வழிபாடு . 

non - provid ed , a . தொடக்கப்பள்ளி வகையில் திணை நில 
non ess e , ( ல . ) 1. இல்லாதது , இல்லாமை , இல்லாநிலை . 

அரசியல் ஆதரவுபெறாத . 
non est , ( ல . ) 11. = non inventus . 

non - res ident , n . புறக்குடியிருப்பாளர் , உடனுறைவற்ற 
non est inven tus , ( ல . ) n . எதிர்வாதியைக் கண்டுபிடிக்க 

சமயகுரு ; உடனுறைவற்ற சமய அலுவலர் ; வேறிட வாழ் 
முடியவில்லை என்ற தலையாரியின் அறிவிப்பு . 

வுடையவர் ; தற்காலிகக் குடியிருப்பாளர் ; a . சமய குருமார் 
none such , n . = nonsuch . 

வகையில் உடன் குடியிருப்பற்ற ; உடனுறைவற்ற ; வேறிட 
nonet , n . ( இசை . ) ஒன்பது இசைக்கருவிகளுக்கான பாட்டு வாழ்வுடைய ; நீடித்துக் குடியிராத . 
வகை ; ஒன்பது குரல்களுக்கான பாட்டு வகை . 

non - resis tance , n . ( வர . ) ஆட்சி நேர்மையற்றதாயினும் 
non - Euclide an , a . வடிவியலில் பண்டைய கிரேக்க அறிஞ எதிர்க்கக்கூடாதென்ற 17 - ஆம் நூற்றாண்டுக் கொள்கை . 
ரான யூக்ளிட் ( கி . மு . 300 ) மேற்கொண்ட அடிப்படைக் 

non sense , 1. முட்டாள் தனம் ; பொருத்தமற்றது ; ஒப்புக் 
கோட்பாடுகளுக்குப் புறம்பான . 

கொள்ளத் தகாதது ; int . என்ன முட்டாள் தளம் ! 
non -feas ance , 11. ( சட் . ) செய்தக்க செய்யாப் பிழைபாடு . பொருத்தக்கேடானது ! ( தொ . ) nonsense verses , பொரு 
non - flamm able , a . எளிதில் தீப்பற்றாத . 

ளற்ற பாட்டுகள் , வீண்வேடிக்கைப் பாட்டுகள் . 
non - hum an , a . மனித இனத்தைச் சேராத . 

non sense - book , n . அறியாப்பருவ ஏடு , கருத்தற்ற வெறும் 
nonill ion , 1. ஓரிலக்கம் , கோடி கோடி கோடி கோடி கோடி நகைத்துணுக்கேடு . 
கோடி கோடி , ஒன்று தொடர்ந்த 54 சுன்னங்களையுடைய 110n seq uitur , ( ல . ) n . தொடர்பாய் வருவதல்ல என்ற நிலை , 
பேரெண் . 

பொருத்தமற்ற வாத முடிபு . 
non - interven tion , non - interfer ence , n . தலையிடாக் non -skid , a . வழவழப்பான தரையில் வழுக்காமலிருக்கின்ற . 
கொள்கை ; பிறநாட்டுச் சச்சரவுகளில் தலையிடாமை . 

non - soci ety , a . தொழிற்சங்கத்தைச் சாராத . 
non - intru sion , 11. ஸ்காத்லாந்தின் திருக்கோயில் வகையில் 

non - stop , n . இடைநில்லா ஓட்டம் ; இடைநில்லா வண்டி ; 
பொது அவை விரும்பாத சமயகுருவைப் புரவலர் அவர்கள் 

இடைநில்லா உந்து ; a . இடைநிலைகளில் நிற்காத ; இடையில் 
மீது சுமத்தக் கூடாதென்னுங் கொள்கை . 

தங்காத , இடை நிறுத்தலற்ற ; ads . இடையில் நிற்காமல் . 
11on inven tus , ( ல . ) 1. ( சட் . ) எதிர்வாதி தன் வட்டாரத்தி 

non such , 1. ஒப்புமையற்றவர் ; ஈடிணையிலார் ; நறுமணப் 
னுள் காணப்படவில்லை என்ற தலையாரியின் அறிவிப்பு ; ஆள் 

புல் வகை . 
எல்லையுளின்மை அறிவிப்பு . 

non suit , n . 
non ius , 11. நுண்கணிப்பு மானிகளில் அளவு கூறுபடுத்தும் 

சான்றுமெய்ப்பிப்பு அற்ற நிலையில் வழக்கு 

நிறுத்தம் ; 0. வாதியின் வழக்கை நிறுத்திவிடு . 
வகைமுறை . 
non - join der , n . ( சட் . ) வழக்கில் பங்காளர் அனைவரையும் 

non - un ion , non - un ionist , a . = non - society . 
சேர்க்காமை . 

non us , 11. ஒன்பதாமவர் ; ஒரே பெயருடையவருள் ஒன்பதா 
Nonjur or , 11. பிரிட்டிஷ் அரசர் வில்லியம் - அரசி மேரி ஆகியோ 

வதாக எண்ணிட்டுக் கூறப்படுபவர் . 
ருக்கு அடக்க உறுதிமொழிச் சூளுரை கூறமறுத்த சமய குரு . 

non - us er , n . ( சட் . ) வழங்காத்தவறு , கையாளாமையால் 
non - jur y , a . முறைகாண் ஆயத்தினர் உதவியற்ற வழக்கு 

செல்லுபடிநிலையிழப்பு . 
விசாரணை சார்ந்த . 

noo dle ", n . முட்டாள் . 
non liq uet , ( ல . ) n . ( சட் . ) விளக்கமில்லை என்ற அறிவிப்பு , 

noo dle " , 11. மாவீடு , வடிசாற்றிலிடப்படும் மாவு - முட்டைக் 
முடிவு தெளிவற்ற வழக்கில் முறைகாண் ஆயத்தினர் ஒத்தி 

கலவையின் வற்றல் துணுக்கு . 
வைப்பு முடிபு . 

nook , n . மூலை ; பின்னிடம் ; ஒதுக்கிடம் ; தனியிடம் . 
non - lo gical , a . அளவை முறையின்றிப் பெறப்பட்ட , noon , 11. நண்பகல் , உச்சிவேளை , பகல் பன்னிரண்டுமணி . 
அளவைசாரா முறையான . 

noon day, noon tide , n . = noon . 
non - mem ber , 1. உறுப்பினரல்லாதவர் . 

noose , 11. சுருக்குக்கயிறு , கண்ணி , சுருக்குப்பொறி , சுருக்குக் 
non - met al , 11. ( வேதி . ) உலோகமல்லாத தனிமம் . 

கண்ணி ; தூக்குக்கயிறு ; திருமணத்தளை ; தளை , வலை ; 
non - mo ral , a . ஒழுக்கமுறை சாராத , ஒழுக்கநெறித் தொடர் 

ப . சுருக்கில் பிடி ; வலையில் சிக்கவை ; கயிற்றில் சுருக்கிடு ; 
பில்லாத . 

கழுத்தில் சுருக்கிடு . 
non - na tural , a . இயல்நெறி திறம்பிய . 

nop al , n . அமெரிக்க சப்பாத்தி முட்செடி.வகை , 
non nob is , ( ல . ) n . “ வெற்றி தோல்விகள் கடவுளாலன்றி nor , adv . அல்லதூஉம் , இல்லாததாக ; conj . அல்லதூஉம் , 
நம்மால் அல்ல என்று தொடங்கும் லத்தீன் பாடல் ; ஆட்டப் 

இன்றி , 
படுதல் உணர்வு . 

nor 2- , n . = north . 




672 
Nordenfelt 

nosedive 
Nord enfelt , 11. இயந்திரத் துப்பாக்கி வகை . 

north ern , 1. வடபுலத்தவர் ; வடகாற்று ; a . வடக்கிலுள்ள ; 
Nord ic , a . வடமேற்கு ஐரோப்பாவில் ஸ்காண்டினேவியாப் வடக்கே வாழ்கிற ; வடக்கிலிருந்து வருகிற ; வடக்கின் தனிச் 
பகுதி சார்ந்து பரவியுள்ள நெட்டையான நெடிய மண்டை 

சிறப்பியல்புள்ள ; ( தொ . ) northern lights , வடமுனை வள 
யோட்டினையுடைய வெள்ளை நிறத்தவர் இனத்தைச் சார்ந்த . 

ரொளி. 
Norf olk , n . இங்கிலாந்திலுள்ள ஒரு மாவட்டம் அல்லது 

north erner , 11. வடபகுதியர் . 
கோட்டத்தின் பெயர் ; ( தொ . ) Norfolk capon , செவ்வண் north ing , n . வடக்கு நோக்கிய முன்னேற்றம் ; பயணவகை 
ணக் கடல்மீன் வகை ; Norfolk dumpling , Norfolk turkey , யில் வடதிசை நோக்கிய பிறழ்வு . 
நார்ஃபக் மாவட்டத்தில் குடியிருப்பவர் ; Norfolk jacket,, North land , 11. ( செய் . ) வடமாநிலம் ; நாட்டின் வடபகுதி . 
தளர்த்தியான இடைக்கச்சுள்ள ஆடவர் சிறுசட்டை ; 

North man , 1. நார்வே நாட்டுக் குடிமகன் ; ஸ்காண்டினேவிய 
Norfolk plover , தடித்த முழங்காலுடைய நீர்ப்பறவை வகை ; 

மாநிலக் குடிமகன் . 
நீர்ப்பறவை வகையின் தடித்த முழங்கால் . 

Northum brian , n . பிரிட்டனின் வடபாலுள்ள பண்டை 
norl and , n . வடபுலம் . 

நார்த்தம்பிரியாப் ( Northumbria ) பகுதி சார்ந்தவர் ; பண்டை 
norm , n . உருமாதிரி , படிவம் ; மேல்வரி எடுத்துக்காட்டு ; 

நார்த்தம்பிரிய மொழிவழக்கு ; நார்த்தம்பர்லாந்து 
கட்டளைச்சட்டம் . 

( Northumberland) மாவட்டத்தின் குடி மகன் ; நார்த்தம்பர் 
norm al , 11. இயல்பான நிலை ; பொதுமாதிரி ; பொதுநிலை லாந்து மாவட்டத் திசைமொழி ; a . நார்த்தம்பர்லாந்தைச் 
அளவு ; இயல்பான தளமட்டம் ; பொதுத்தட்பவெப்பநிலை ; சார்ந்த ; பண்டை நார்த்தம்பிரியாவுக்குரிய . 
உடலின் இயல்பான வெப்பநிலை ; சராசரி , பொது நிகர நிலை ; north ward , n . வடமுகப்பக்கம் ; a . வடக்கு நோக்கிய ; 
( வடி . ) செங்குத்துக்கோடு ; a . இயல்பான , பொது முறை ads . வடக்கு நோக்கி . 
யான , வழக்கமான ; கட்டளைப்படியான , உருமாதிரிக் 

north wardly , a . வடதிசை சார்ந்த , வடதிசை நோக்கிய ; 
கியைந்த ; வடிவியலான ; அமைவியலான ; ( வடி . ) செங்குத் 

ads . வடதிசையாக . 
தான ; ( தொ . ) normal school , ஆசிரியப் பயிற்சிப்பள்ளி, 
கல்விமுறைப்பள்ளி . 

north wards , n . வடமுகப்பக்கம் ; adv . வடக்கு நோக்கி 

north - west er , 1. வடமேற்குக் காற்று . 
norm alcy , normal ity , n . இயல்நிலை . 
Norm an , 11 . நார்மனியர் , பிரான்சில் நார்மண்டி 

nor ward , 1. , a . , adv . = northward . 
( Normandy ) மாவட்டத்தினர் ; நார்மண்டி நாட்டு மக்களின் 

nor wards , 11. , adv . = northwards . 
மரபு வழியினர் ; a . நார்மண்டி நாட்டுமக்கள் இன மரபைச் Norwe gian , n . நார்வே நாட்டுக் குடிமகன் ; நார்வே நாட்டு 
சார்ந்த ; ( தொ . ) Norman French , நார்மனியர் பேசும் மொழி ; a . நார்வே நாட்டைச் சார்ந்த . 
பிரஞ்சு மொழி ; முற்கால ஆங்கில சட்டமன்றங்களில் வழங் nor - west er , 11 , வடமேற்குக் காற்று ; கடுந்தேறல் ; கண் 
கப்பட்ட பிரஞ்சு மொழி ; Norman style , கட்டிடக் கலையில் ணாடிக்கலம் ; எண்ணெய்த்தோல் குல்லாய் . 
நார்மன் பாணி . 

nose , n . மூக்கு ; அலகு , அலகுப்பகுதி ; நீள் கூம்பு : துருத்து 
Norn , n . ஸ்காண்டிநேவியா நாட்டுப் பழம்புராணப் பெண் 

முனை ; குழாய்- துருத்தி - வாலை முதலியவற்றின் திறந்த முன் 
தெய்வங்களுள் ஒன்று . 

புறக் கூம்புப்பகுதி ; கப்பல் முகப்பு ; கூர்ங்குவடு ; படி 
No rroy , n . இங்கிலாந்தில் டிரெண்ட் ( Trent ) ஆற்றுக்கு முதலியவற்றின் கொடுமுனை ; ( க - க . ) சுவரின் புடை கூம் 
வடக்கில் ஆட்சி எல்லைகொண்ட கட்டியப் பெருந்தகை , 

பணி ; முகர்வுணர்வு ; வைக்கோல் -தேயிலை முதலியவற்றின் 
Norse , n . நார்வே நாட்டுமொழி ; a . நார்வே நாட்டுமொழியைச் 

மணம் ; மோப்பம் , முகர்வாற்றல் ; புலங்கண்டுபிடிக்கும் 
சார்ந்த ; நார்வே நாட்டைச் சார்ந்த ; ( தொ . ) Old Norse , 

தனி இயல்திறம் ; 3. முகர் ; முகர்ந்தறி ; மணத்தால் கண் 
நார்வே நாட்டிலும் நார்வே நாட்டுக்குடியேற்ற நாடுகளிலும் 

டுணர் ; மோப்பம்பிடி ; கூர்ந்து கண்டறி ; புலங்காண் , 
14 - ஆம் நூற்றாண்டு வரையில் வழங்கிய நார்வே நாட்டுமொழி . ஒற்றாடு ; துழாவித்தேடு ; மூக்கால் துடை , மூக்குகொண்டு 
Norsk , n . , a . = Norse . 

தேய் ; மூக்கை நுழை ; தலையிடு ; புறந் துருத்து ; உ 

உள்ளே 
north , 11. வடக்கு , வடதிசை ; வடபுலம் ; வடபகுதி ; இந்தி 

துளைத்துச்செல் ; கப்பல்வகையில் நெருக்கி வழி உண்டு 

பண்ணிக் கொண்டு முன்னேறு ; ( தொ . ) bite one s nose off , 
யாவின் வடபகுதி ; பிரிட்டனின் வடபகுதி ; வட ஐரோப்பா ; 

snap one s nose off , வெடுவெடுப்பாக மறுமொழி கூறு , 
வட இங்கிலாந்து ; வட ஸ்காத்லாந்து ; வட அயர்லாந்து ; 

கடுமையாக விடையிறு ; count noses , tell noses , ஆதர 
அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் அடிமைமுறை வழக்கிலில்லாத 

வாளர்களை எண்ணு ; வெறும் எண்ணிக்கையினால் கேள்வி 
வடபால் அரசுகளின் தொகுதி ; வாடை , வடகாற்று ; காந்த 

களைத் தீர்மானி ; cut off one s nose to spite one s face , 
ஊசியின் வடமுனை ; a . வடபாலுள்ள ; வடதிசைச் சார்ந்த ; 

பொறாமையினால் தன்னைத்தானே துன்புறுத்திக்கொள்ளு ; 
வடபகுதிக்குரிய ; காந்த ஊசியின் வடமுனைப் பக்கமான ; 

follow one s nose , நேரே செல் ; இயல்புணர்ச்சி பின்பற்றி 
வடதிசைப் பக்கமுள்ள ; வடபகுதியான ; காற்று வகையில் 

நட ; keep nose to grindstone , இடைவிடாது வேலைவாங்கு ; 
* வடக்கிருந்து வீசுகிற ; காந்த 

வகையில் வடக்கு lead by the nose, விரும்பும்படியெல்லாம் 

நடக்கும்படி 
நோக்கிய ; adu . வடக்கே , வடபால் , வடக்குத் திசையாக , 

தூண்டு ; தன்வயப்படுத்தி ஆட்டு ; make long nose , வெறுப் 
வடக்கு நோக்கி , காந்த ஊசியின் வடமுனைத்திசையில் ; 

பைக்காட்டு ; nose of wax , எளிதாக வயப்படுத்தக்கூடிய 
( தொ . ) magnetic north , காந்த ஊசியின் வடமுனை காட்டும் 

பொருள் ; எளிதில் திருப்பக்கூடியவர் ; parson s nose , பக்கு 
வடதிசைப் பகுதி ; North Country , இங்கிலாந்தின் வடக்குப் 

வம் செய்த கோழியின் பிட்டி ; pay through the nose , மிகைக் 
பகுதி ; north light , வடமுனை வளரொளி ; North Sea , வட 
கடல் , ஸ்காண்டினேவியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையே 

கட்டணஞ் செலுத்து ; அளவுமீறிய விலைகொடுக்க நேரு ; 
உள்ள கடல் ; North star , வடமீன் , துருவ நட்சத்திரம் . 

poke one s nose , thrust one s nose , தொடர்பற்ற செய்தியில் 
North - coun try , a . இங்கிலாந்தின் வடபகுதிசார்ந்த , இங்கி 

தலையிடு ; put one s nose out of joint , விலக்கி இடங்கவர் ; 

ஏமாற்றமூட்டு ; திண்டாட வை ; speak through one s nose , 
லாந்தின் வடபகுதிக்குரிய ; தனிப்பட்ட இயல்புகளையுடைய . மூக்கியல் தொனியுடன் பேசு ; under one s nose , முன்னிலை 
North - coun tryman , 11. வட இங்கிலாந்தின் குடிவாழ்பவர் . யிலேயே , எதிரிலேயே . 
north - east er , 11. வடகிழக்குக் காற்று . 

nose - ape , n . நீண்ட மூக்குள்ள குரங்கு வகை . 
north er , 11. இலையுதிர்காலத்திலும் குளிர்காலத்திலும் நடு nose bag , n . குதிரையின் தலையில் மாட்டப்படும் தீவனப் பை . 

அமெரிக்காவின் கிழக்குக் கரைமீது வீசும் கடுங்குளிர் காற்று . nose band , n . குதிரையின் கன்னப்பகுதி வார்களோடு 
north erly , a . வடக்கு கோக்கிய ; காற்று வகையில் வடக்குப் இணைக்கப்படும் கடிவாளப்பட்டை . 
பக்கமிருந்து அடிக்கின்ற : adv . வடக்குநோக்கி , காற்று nose dive , n . வானூர்தியின் கீழ்நோக்கிய பாய்வு ; . 
வகையில் வடக்குப்பக்கமிருந்து . 

வானூர்தி வகையில் கீழ்நோக்கிப் பாய் . 


ஊசி 


853 


nose - flute 


notice 


nose - flute, n . சயாம் (Siam) நாட்டினராலும் பீஜி ( Fiji ) 

மக்களாலும் மூக்கால் ஊதப்படும் இசைக்குழல் வகை . 
nose gay , 11. பூச்செண்டு . 
nose - monkey , n . = nose - ape. 
nose - piece , 11 . உருப்பெருக்கி கண்ணாடியில் நடுச்சில் 

பொருத்தப்பட்ட பகுதி . 
nos er , n . கடுமையான எதிர்க்காற்று . 
nose ring , n . எருதின் மூக்குவளையம் ; மூக்குத்தி , மூக்கில் 

அணியும் அணிவகை . 
Nosey Parker , n . பிறர் காரியங்களில் தலையிடுபவர் . 
nos ing , 11. படி வரிசை ; படிவரிசை விளிம்பின் உலோக 

முகப்பு . 
nosog raphy , 11 , நோய்களின் முறைப்படியான விளக்க 


வருணனை . 


கையாள 


nosol ogy , n . நோய் வகுப்பாய்வு நூல் . 
nostal gia , n . தாயகநாட்டம் , வீட்டு நினைவுத் துயரம் ; 

பழங்கால நாட்டம் . 
nos toc , n . பசுநீல வண்ணப் பசைப்பண்புடைய பாசிவகை . 
Nostradam us , 11. குறிகூற்றார்வலர் ; வருங்குறி கூறுவதே 

தொழிலாகக் கொண்டவர் . 
nos tril , n . மூக்குத்துளை . 
nos trum , 11. கைம்மருந்து ; போலி மருத்துவர் மருந்து ; 
அரசியல் தனியுரிமை பெற்ற மருந்துச்சரக்கு ; உதிரித்திட் 
டம் , வல்லுநர் துணைபெறாத தனி மனிதரின் அரசியல் - சமு 

தாயச் சீர்திருத்தத் திட்டம் ; தனிமுறைவகை . 
nos y , n . பெருமூக்கு ; a . பெருமூக்குடைய ; நெடியுடைய ; 
தேயிலை வகையில் நறுமணமுடைய ; வாடைவகை திரிபுணர் 
வுடைய . 
not , adu . இன்றி , இல்லாது , அல்லாது ; ( தொ . ) not once or 
twice , பல தடவை , பன்முறை ; not reluctant , உவப்புட 
னேயே ; not too well , பெரிதும் மோசமாகவே . 
not a ben e , ( N.B. ) ( ல . ) U. கீழ்வருவதைக் கவனி , பின்வரு 

வதைக் காண் . 
notabil ity n . குறிப்பிடத்தக்க தன்மை ; குறிப்பிடத்தக்கவர் , 

சிறப்புடையவர் , புகழ் மிக்கவர் . 
not able , n . சிறப்புடையவர் , புகழ்மிக்கவர் , பெரியவர் ; a . 
குறிப்பிடத்தக்க ; சிறப்புடைய ; முனைப்பாகத் தெரியக்கூடிய ; 
மகளிர் வகையில் வீட்டுவேலைகளில் திறமையுடைய ; ( வேதி . ) 
தெளிவாகத் தெரியக்கூடிய ; ( தொ . ) Assembly of Notables , 
சிறப்பு மன்றம் , நெருக்கடிக் காலங்களில் தேவையான 
பொழுது கூடித் தற்காலிகப் பாராளுமன்றமாகப் பணிபுரியும் 

மன்றம் . 
not ary , n . ஆயத்துறை எழுத்துப்பதிவாளர் , ஆவணங்கள் 
எழுதவும் பதியவும் அமர்த்தப்படும் பணியாளர் ; ( தொ . ) 
notary public , சான்று அலுவலர் . 
nota tion , 11 . குறிமான முறை ; கணக்கியலில் இலக்கம் , 
எண்மானம் ; உருக்கணக்கியலில் உருமானம் ; இசைத் துறை 
யில் இசைக் குறிமானம் ; குறிப்பு , குறிப்புரை . 
not - being , n . உள்பொருள் இன்மை , இல்பொருள் நிலை . 
notch , 11. வடு ; வெட்டுத்தடம் ; வெட்டுக்குறி ; இடுக்கமான 
விடர்ப்பாதை ; மரப்பந்தாட்டத்தில் கெலிப்புக்குறி ; V. வடு 
உண்டுபண்ணு ; வெட்டுக்குறியிடு ; வாள் வகையில் விளிம் 
பில் பற்குறி நிரப்பு ; கணிப்புக் குறியிடு ; மரப்பந்தாட்டத்தில் 
ஓட்ட எண்கள் எடு ; படிக்கட்டு வரிசையில் படிகளைப் புகுத்து . 
notched , a . வடுவுடைய ; வெட்டுத்தடங் கொண்ட . 
notch - wing , n , அந்துப்பூச்சி வகை . 
note , 11. தனிக்குரலிசை ; இசைக் குறியீடு ; சுரம் ; பறவை 
களின் குரலிசைப்பு ; தொனி ; தனிப்பண்பு ; உயிர்க்கூறு ; 
அடையாளக் குரல் ; அடையாளக் குரலிசைப்பு ; கவனக் 
குறிப்பு ; விவரம் , நினைவுக்குறிப்பு ; சுருக்கக் குறிப்பு ; குறி 
யீடு ; குறிப்பீடு ; குறிப்புரை ; உரை விளக்கம் ; குறிப்புச் 


சீட்டு ; கடிதக் குறிப்பு ; அரசியலறிவிப்பு ; பத்திரம் , கைச் 
சீட்டு , உறுதி முறி ; காசு முறி ; சிறப்பு , பெருஞ்சுட்டு ; 
U. உன்னிப்பாக நோக்கு ; கூர்ந்துபார் ; குறி , கவனி ; மனத் 
திற் பதியவைத்துக்கொள் ; குறிப்பிடு ; குறித்துக்கொள் ; 
குறிப்புரை எழுது ; ( தொ . ) note of hand , உறுதிக் கைம்முறி , 
குறிப்பிட்ட காலத்தில் பணத்தைத் திருப்பித் தருவதாக 
எழுதப்பட்ட வாக்குறுதிச் சீட்டு ; of note , பெருஞ்சுட் 
டுடைய , பெயர்பெற்ற ; take note of , கவனி , குறித்துக் 
கொள் ; உற்றுப்பார் ; worthy of note , குறிப்பிடத்தக்க சிறப் 

புடைய ; கவனிக்கத்தக்க . 
• note book , n . குறிப்பேடு . 
note case , n . பையுறை , சட்டைப் பையிலிட்டுக் கொண்டு 

செல்லத்தகும் சிறு பை . 
not ed , a . பெருஞ்சுட்டு வாய்ந்த ; பெயர்பெற்ற . 
note - paper , n . கடிதம் எழுதுவதற்கான தாள் வகைகள் . 
note worthy , a . குறிப்பிடத்தக்க ; கவனிக்கத்தக்க . 
no thing , n . ஒன்றுமின்மை , எதுவுமின்மை ; இல்பொருள் ; 
வெர் 

பறுமை , சூனியம் ; சிறுதிறம் ; அற்பமானது ; ( கண . ) 
இன்மை , சுன்னம் ; இல்லாதது ; சமய நம்பிக்கை வகையில் 
எந்த மதப்பிரிவினையுஞ் சாராதவர் ; கடவுட் பற்றிய 
கருத்தற்றவர் ; adu . ஒரு சிறிதுமின்றி ; ஒரு வகையிலு 
மின்றி , எதுவுமின்றி ; ( தொ . ) can make nothing of , 
அறிந்துகொள்ள முடியாது ; தீர்வுகாண முடியாது ; எவ் 
வகையிலும் பயன்படுத்த முடியாது , எதற்கும் 
முடியாது ; எவ்வகையிலும் உருவாக்க 

இயலாது ; 
come to nothing , பயனற்றதாகி விடு ; தோல்வியடை ; பாழ் 
படு , ஒன்றுமில்லாததாகு ; dance on nothing , தூக்கிலிடப் 
படு ; fade awey to nothing , தேய்ந்திறு , படிப்படியாக 
மறைந்துபோ ; for nothing , காசின்றி , கைம்மாறின்றி ; 
has nothing in him , மிகப் பொதுநிலைப்பட்டவர் ; குறிப் 
பிடத்தக்க சிறப்பற்றவர் , தனித் தன்மையற்றவர் ; have 
nothing to do with , எத்தகைய தொடர்பும் அற்றிரு ; 
தொடர்பு கைதுறந்திரு ; செயல் தொடர்பு விலக்கியிரு ; 
make nothing of , சிறுதிறமாகக் கருது , அற்பமாக நடத்து ; 
make nothing of doing , தயக்கமின்றிச் செயலாற்று , பொது 
முறைச் செயலாகக் கருதிச் செயல்செய் ; neck or nothing , 
வெற்றிக்காக அனைத்தையும் பணயம் வைத்து ; no nothing , 
( பே - வ . ) இல்லையென்ற பட்டியலின் முடிவு ; nothing but , 
nothing else but , nothing else than , ஒன்று தவிர மற் 
றெதுவுமின்றி , மற்றெதுவும் தவிர்த்து ஒன்றுமட்டிலுமாக ; 
nothing like leather , glosCs Rifiw பொருள்கள் தான் 
எல்லாக் காரியங்களுக்கும் பயன்படுபவை ; there is nothing 
for it but to , வேறு வழியில்லா நிலையிற் கட்டாயமாக , புக 
லின்றித் தீர்வாக . 
no thingness , 11. இல்பொருள் நிலை ; ஒன்றுமில்லா நிலை ; 
இல்லாப்பொருள் ; பயனற்ற தன்மை ; சிறுதிறத் தன்மை ; 
சிறப்பற்றது . 
no things , n . pl . அற்பமானவை . 
not ice , 11. அறிவிப்பு ; செய்தி ; தகவல் தெரிவிப்பு ; சட்டச் 
சார்பான முன்னறிவிப்பு ; எச்சரிக்கை ; முறைப்படியான 
தகவலறிவிப்பு ; விளம்பரம் ; அறிவிப்புப்பலகை ; விளம்பரப் 
பட்டி ; துண்டறிக்கை ; குறிப்பீடு ; சுருக்கக் கருத்துரை ; 
பத்திரிகை அறிவிப்புப்பத்தி ; பத்திரிகை மதிப்புரை ; கவ 
னம் ; கவனிப்பு ; தெரிநிலை , அறிவு , தகவல் உணர்ந்த நிலை ; 
3. கவனி ; கவனம் செலுத்திப்பார் ; உற்றுநோக்கு ; கவனத் 
தில் எடுத்துக்கொள் ; கருத்துச்செலுத்து ; அக்கறை காட்டு ; 
உணர்ந்ததாகக் காட்டிக்கொள் ; கண்ணோட்டஞ் செய் ; 
அருளா தரவு காட்டி நய இணக்கத்துடன் நடத்து ; குறிப்பிடு ; 
குறித்துச்சொல் ; கருத்துரை வழங்கு ; சட்டப்படியான முன் 
னறிவிப்பு வழங்கு ; முறைப்படி அறிவிப்பு செய் ; ( தொ . ) 
baby takes notice , அறிவுத் திறத்திற்கான அறிகுறிகளைக் 
குழந்தை காட்டுகிறது ; come into notice , கவனத்தைக் கவர் ; 
give notice , முன்னறிவிப்புச் செய் ; take no notice of , கவ 
னிக்காதிரு ; கவனித்து எந்த முயற்சியும் செய்யாதிரு . 


674 

nucleus 
notice - board 
no tice - board , n . பொது அறிவிப்புப் பலகை , விளம்பரப் Novem ber , 11. ஆங்கில ஆண்டின் பதினோராவது மாதம் . 
பலகை . 

noven a , 1. ரோமன் கத்தோலிக்கத் திருச்சபையில் 9 நாள் 
not ifiable, a . தெரிவிக்கப்பட வேண்டிய . 

தொடர்ந்த தொழுகை நோன்பு . 
notifica tion , 11. விளம்பர அறிவிப்பு , விளம்பரம் . 

noverc al , a . மாற்றாந் தாயின் தன்மையுடைய ; மாற்றாந் 
not ify , v . தெரியப்படுத்து ; அறிவி ; அறிவிப்புச்செய் ; எச் 

தாய்க்குரிய . 
சரிக்கை அறிவிப்புக்கொடு . 

nov ice , 1. புத்தாள் , புதிதாகச் சமயமாற்றம் பெற்றவர் ; புது 
no tion , 11. கருத்து , எண்ணம் , உட்கோள் ; கருத்துப்பாங்கு ; வர் , சமய நிறுவனத்தில் உறுதி ஏற்காமலே தற்காலிகமாக 
தனிக்கோட்பாடு ; எண்ணப்போக்கு ; தனிப்பட்ட கொள்கை ; 

ஏற்கப்பட்டிருப்பவர் ; அனுபவமற்றவர் ; திறமையற்றவர் ; 
கோட்பாட்டு விளக்கம் ; கருத்துச்சாயல் ; எண்ணச்சார்பு ; மலி 

தொடக்க நிலையாளர் , புதுப்பயிற்சியாளர் , கற்றுக்குட்டி . 
வான கலை நுட்பம் வாய்ந்த சிற்றணிமணிப்பொருள் ; ( மெய் . ) novi ciate , novi tiate , n . புதுவர்நிலை , நிலைபேறுறாத் தேர் 
பொருளுலகு பற்றிய பரவலான பொதுக் கருத்துப் படிவம் . வுப் பருவநிலை ; தேர்வுப் பருவக்காலம் ; புதுப்பயிற்சியாளர் ; 
no tional , a . கருத்தியலான ; வெறுங்கோட்பாடு சார்ந்த ; புதுவரவாளர் தங்கிடம் . 
செயல் தேர்வாராய்ச்சி மூலம் நிறுவப்படாத ; நினைவியலான , nov ocaine , 11. தேவையான பகுதியை உணர்ச்சியற்று மரத் 
மெய்யல்லாத ; புனைவியலான , கற்பிதமான . 

துப்போகச் செய்யும் மருந்து . 
no tions , n . pl . விஞ்செஸ்டர் கல்லூரி ( Winchester College ) now , 1. இந்தச்சமயம் ; நிகழ்காலம் ; adv . இப்போது ; 
யின் தனிமரபுச் சிறப்புடைய சொற்றொகுதி , 

இந்நேரத்தில் ; இக்காலத்தில் ; இந்த சூழ்நிலையில் ; conj. 
notobranch iate , a . முதுகுப்புறமான செவுள்களையுடைய . இப்பொழுது ; ( தொ . ) now and again , now and then , 
not ochord , 1. முதுகெலும்புக்கு மூல அடிப்படையாக அமை 

விட்டுவிட்டு , அடிக்கடி , இடையிடையே ; now or never , இது 

தான் தக்க வேளை , இவ்வேளையைக் கைவிட்டால் பிறகு 
யும் குருத்தெலும்புத் தண்டு . 

கிட்டாது . 
Notogae a , 11. விலங்கு நூலில் ஆஸ்திரேலியா -நியூசிலாந்து 
புதிய வெப்பமண்டலப் பகுதிகள் ஆகியவற்றை உள்ளடக் 

now aday , a . இக்காலத்திய , இக்காலம் பற்றிய . 
கிய பரப்பு . 

now adays , 11. தற்காலம் , நிகழ்காலம் , இக்காலம் ; முன் 
notonec ta , n . படகுத்தும்பி , முதுகுப்புறமாக நீந்தும் நீர் 

னேற்றமுற்ற இக்காலம் ; புதுமைப் போக்குடைய இக்காலம் ; 

adu . தற்காலத்தில் . 
வண்டு வகை . 
notor ious , a . வசைப்பெயர் எடுத்த ; தகாவழிப் பேர்போன ; 

no way , no ways, no wise , adv . எந்த வழியிலுமில்லாமல் , 
இகழார்ந்த , அறிபழியான . 

எவ்வாற்றானும் முடியாததாக , இல்லவே இல்லாததாக . 
Notre - Dame , n . பாரிஸ் நகரத்து மாதாகோயில் . 

Nowel , int . நாவலோ ! கிறித்துமஸ் பண்டிகை மகிழ்ச்சி ஆர 

வாரக் கூக்குரல் . 
no - trump er , n . துருப்பு ஏதுமில்லாமல் ஆட்டமாடுபவர் . 
notwithstand ing , adv . இந்நிலையில்கூட ; prep . முற்றி 

no whence , no whither , adv . எந்த இடத்திலும் 

இல்லாமல் ; எந்த இடத்திற்கும் இல்லாமல் . 
லும் மாறான தன்மையில் ; conj . எப்படியிருந்தாலும் . 

no where , adv . எவ்விடத்திலுமின்றி , எங்குமின்றி , ஓரிடத்து 
no ugat , n . கொட்டைப்பருப்பு - சர்க்கரை கலந்த இனிப்புத் 

மின்றி ; ( தொ . ) be nowhere, come in nowhere , போட்டி 
தின்பண்டம் . 

விளையாட்டுக்களிலும் - ஓட்டப் பந்தயங்களிலும் முதல் மூன்றி 
nought , n . ஒன்றுமில்லை , ஏதுமின்மை ; இன்மை , வெறுமை ; 

டங்களைப் பெறாதிரு ; nowhere near , கிட்ட இல்லாத . 
( கண . ) சுன்னம் ; ( தொ . ) bring to nought , அழித்தொழி ; 

no xious , a . தீமையான , கெடுதி விளைவிக்கிற ; நச்சுத்தன்மை 
திகைப்பூட்டு ; தோல்வியடையச் செய் ; come to nought , 

வாய்ந்த . 
அழிக்கப்படு ; தோல்வியடை ; திகைப்புறு ; noughts and 
crosses , குறுக்குவெட்டுக் கட்ட ஆட்டம் , குழந்தை விளை 

noyade , ( பிர . ) n . நீரில் மூழ்கவைத்துக் கொலை செய்தல் ; ( வர . ) 
யாட்டு வகை ; set at nought , ஏளனஞ் செய் , புறக்கணி . 

1794 - இல் நடைபெற்ற மூழ்கடிப்புப் படுகொலைத் தொகுதி . 
noum enon , n . உணர்வுரு , புலன்சாராத் தூய அகநிலை அறி 

noyau , n . கொட்டைப்பருப்புக்களிட்டு நறுமணமும் தீஞ் 
வுணர்வால் உணரப்படும் கருத்துப் படிவம் ; pl . noum ena . 

சுவையுமூட்டப்பட்ட தேறல்வகை . 
noun , 11. ( இலக் . ) டெ யர்ச்சொல் . 

nozzle, n. குழாய் முனை , தூம்புவாய் ; நீள்குழாய்க் கூம்பலகு . 
nou rish , U. ஊட்டிவளர் ; ஊட்டமளி ; பேணு ; ஆதரவு 

nu ance , n . நுட்ப வேறுபாடு ; வண்ணச்சாயல் வகையில் 
காட்டி ஊக்கப்படுத்து ; வைத்துப்பேணு ; பேணிக் கா . 

நுண்ணயத்திரிபு ; கருத்துவகையில் நயநுட்ப வேற்றுமை ; 
nou rishment , 1. உணவு ; ஊட்டம் ; உணவூட்டம் ; உணவு 

சொற்பொருள் வகையில் நுழைநய வேறுபாடு ; உணர்ச்சி 

வகையில் நுணுக்கத் திரிபுநயம் . 
அளிப்பு . 
ndus , 11. கிரேக்க மெய்விளக்கியலில் மனம் , உள்ளம் , அறிவு ; 

nub , nub ble , n . நிலக்கரிக்கட்டி ; சுருக்கம் , கருப்பொருட் 
( பே - வ . ) பொது அறிவு வளம் , உலகியலறிவுத் திறம் , 

குறிப்பு . 
வன்மை வாய்ப்பு வளம் . 

nub ile , a . மகளிர் வகையில் மணமாக 

கத்தக்க பருவமடைந்த . 
mous eau riche , ( ஆங்கிலோ -பிரஞ்சு) 1. புதுப்பணக்காரர் ; nu chal , a . பிடர்பற்றிய , கழுத்தின் பின்புறத்துக்குரிய . 
புதுப் பதவியாளர் . 

nucif erous , a . கொட்டை பயக்கிற . 
nov el , n . அகலப் புனை கதை ; இத்தாலிய கலைஞர் பொக் nuciv orous , a . கொட்டை அருந்துகிற . 
காச்சியோ ( Boccaccio ) இயற்றிய டெக்காமெரான் ( Deca . 

nuc leal, nuc lear , nuc leary , a . கருவுக்குரிய ; கருமுளை 
meron ) என்ற கதைத் தொடரில் ஒரு கதை ; ( வர . ) பண்டை 
ரோமர் சட்டத் திரட்டில் இணைக்கப்பட்ட புதுக்கட்டளை ; 

சார்ந்த ; கரு மைய இயல்புடைய ; ( தொ . ) nuclear fission , 

பரு அணுப்பிளப்பு ; nuclear fuel , அணு ஆற்றல் மூல 
a . புதிய ; புதுமை வாய்ந்த ; புதுவகையான ; வியப்பளிக்கிற ; 

ஆதாரம் ; nuclear reactor , அணு ஆற்றல் சார்ந்த ஆய்வுக் 
முன்னம் அறிந்திராத . 

கால அமைவு . 
novelette , 1. குறு நாவல் , குறும் புனை கதை . 

nuc leole , n . ( உயி . ) கருவிற்குள் கரு , உள்ளணுவுள்ளிருக்கும் 
nov elist , 11. அகலப் புனைகதையாளர் . 

உள்ளணு . 
nov elize , U. அகலப் புனைகதையாக்கு , நாடகம் -உண்மை 

nuc leus , 11. மையக்கரு , வளர்பிழம்பின் கருமூலம் ; கொட்டை ; 
நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை அகலப் புனைகதையாக மாற்று . 

மையக் கொளு , தீக்கல்லின் உடையா மையச் செறிகணு ; 
nov elty , 11. புதுமை ; புதுத்திறம் ; புதிய கூறு ; புதுமை ( வான் . ) வால் வெள்ளியின் தலைப்பிலுள்ள செறிவொளிப் 
யான பொருள் . 

பிழம்பு ; ( உயி . ) ஊன்மத்தின் நள்ளுயிர்மம் ; ( வேதி . ) 


675 


nude 


nurse 


எண் 


ப 


சேர்மத் தொடர் உருவாகும்படி பிற அணுக்களுடன் இணைய 
வல்ல நிலவர நள்ளணுத்திரள் ; ( இய . ) கருவுள் , சுழலும் மின் 
மங்களுக்கு ஈடான நேர்மின் செறிவுடைய கரு மையம் . 
nude , n . ஆடையற்ற உருவச்சிலை , வெறுமேனி உருவ ஓவியம் ; 
a . அம்மணமான , ஆடையற்ற , துணியால் மூடப்பெறாத ; 
( தொ . ) the nude, ஆடையற்ற உருவம் ; ஆடையற்ற நிலை . 
nudge , n . முழங்கை இடிப்பு , தட்டு , தள்ளு ; V. முழங்கை 

யால் இடி ; இடித்துக் கவனத்தைத் திருப்பு . 
nud ism , n . முண்டு கட்டாக் கோட்பாடு . 
nu dist , n . அற்றம் மறைக்க வேண்டாதவர் . 
mulgae , ( ல . ) n . pl . அற்பமானவை , பயனற்ற புலமை நுணுக் 

கங்கள் ; ஆதாயமற்ற சிறுதிறச் செய்திகள் . 
nug atory , a . அற்பமான ; பயனற்ற , ஆதாயமற்ற ; சட்டப் 

படி செல்லாத ; நடைமுறையிலில்லாத ; இயங்காத . 
nugg ar , n . நைல் ( Nile) ஆற்றுப் பாங்கரில் வழங்கும் வாய 

கன்ற படகு வகை . 
nugg et , n . சீர் செய்யப்படாத தங்கக்கட்டி . 
nuis ance , n . தொல்லை , தொந்தரவு ; நச்சரிப்பாளர் , தொல்லை 
தருபவர் ; சள்ளை , தொந்தரவூட்டுவது ; தொந்தரவு தரும் 
செயல் ; வேண்டா வெறுப்புக்குரிய செய்தி ; ( சட் . ) மன் 
பதைத் தொல்லை , சமுதாயத்துக்குக் கேடான செயல் ; ( சட் . ) 
பிறருக்குக் கேடுபயப்பது . 
null , n .. குழூஉக்குறி உட்கொண்ட பயனில் எழுத்து ; a . 
செல்லுபடியாகாத , மதிப்பில்லாத ; கட்டுப்படுத்தாத ; பொரு 
ளற்ற ; வேறு நிலையான ; இல்லா நிலைப்பட்ட ; ( தொ . ) null 
and void , சட்டப்படி முற்றும் செல்லாதது . 
null a bon a , ( ல . ) n . கடனுக்கு ஈடாகக் கடனாளியிடம் 
சொத்து எதுவுமில்லையென மாநகர் மணியக்காரர் கொடுக்கும் 
அறிக்கை . 
null ah , ( இ . ) 11. கால்வாய் , நீரோடை , ஆழ்பள்ள நீரோடை . 
null ify , v . பயனற்றுப் போகச்செய்; செல்லுபடியற்றதாக்கு ; 

தள்ளுபடி செய் ; முனைப்பழி , ஆற்றல்கெடு . 
nullipore, n . கடல்வாழ் தாவரவகை . 
null ity , n . செல்லுபடியாகாத நிலை ; பயனற்ற தன்மை ; 
வெறுமையான தன்மை ; செல்லுபடியாகாத சட்டம் ; செல்லா 
ஆவணம் ; இல்லாத ஒன்று ; மிகச் சிறுதிறம் . 
numb , a . உணர்ச்சியற்ற ; மரமரத்த ; இயக்க ஆற்றலற்ற ; 
U. உணர்ச்சி அறச்செய் , மரத்துப்போகச் செய் ; உணர்வு 
மழுங்கச்செய் . 
num ber , n . எண் ; எண்ணிக்கை ; தொகை ; இலக்கம் , 
எண் குறி , எண்ணின் வரிவடிவு ; தொகுதி , குழு ; எண்ணு 
திறம் , கணிப்பு ; கணக்குத்திறம் ; எண்வரிசை ; வரிசை 
எண் குறித்த பொருள் ; எண்குறிப்பு நறுக்கு ; உருப்படி ; 
இசைநாடகக் கூறு ; கட்டுரைப்பகுதி ; நாளேட்டின் தனி 
இதழ் ; பலர் ; பல ; ( இலக் . ) பெயரின் எண் , சொல்லின் எண் 
சுட்டு திறம் ; 3. எண்ணு , எண்ணிக்கையிடு ; இலக்கமிடு , 
இலக்கமிட்டுச்சுட்டு ; இலக்கங்குறி ; தொகைப்படுத்து ; வகைப் 
படுத்து ; தொகைப்படு ; எண்படு ; அகவையுறு , வயதுடைய 
வராயிரு : மொத்தமாகு ; உள்ளடக்கமாக மதி ; கூறாக மதி ; 
வரையறு , குறிப்பிட்ட 

எண்ணிக்கைக்குட்படு ; ( தொ . ) 
back number , முன்னிதழ் , காலங்கடந்துவிட்ட இதழ் ; காலத் 
துக்கு ஒவ்வா தவர் ; கவனிக்கப்படாதவர் ; காலத்துக்கொவ் 
வாதது , கழிந்தது ; in number , எண்ணிக்கையில் ; without 
number , கணக்கற்ற , எண்ணிலடங்காத . 
num berless , a . எண்ணிக்கையற்ற , கணக்கிலடங்காத . 
num bers , n . pl . சீர்த்தொகுதி செய்யுள் நடை ; சுரத் 
தொகுதி இசைநடை ; பெருந்தொகை ; எண்ணிக்கை 
வலிமை . 
numb - fish , 1. மின்னேற்றுமீன் , இரையைத் தன்பாலுள்ள 
மின்னாற்றலினால் மரத்துப்போகச் செய்து கொன்றுதின்னும் 
மீன்வகை . 
num bles , n . pl . மானின் குடற்கொடி . 


num erable , a . எண்ணத்தக்க . 
num eral , n . எண்குறி , இலக்கம் ; எண்ணுப்பெயர் ; எண் 
குறித்த இலக்கத் தொகுதி ; எண்குறித்த தொடர் ; எண் 
குறித்த சொல் ; a . எண்ணைக் குறிக்கிற , எண் சார்ந்த . 
nu merate , U. எண்ணு ; 

எண்களைப் படி . 
numera tion , n . எண்ணுகை ; எண்ணுமுறை ; கணிப்பு ; 
கணிப்பு முறை ; எண் வரிசைப்படி கூறல் ; எண் அறுதி 
யீடு ; ( கண . ) எழுத்துமானம் , இலக்கத்தை எழுத்தாக 
எழுதுதல் ; ( தொ . ) numeration table , இலக்கத்தான மதிப் 
பட்டவணை , இடத்திற்கேற்ப எண்களின் மதிப்பினைக் காட்டும் 
அட்டவணை . 
num erator , 11. கீழ்வாய் இலக்கத்தில் பகுதி , பின்னத்தின் 

மேல் இலக்கக்கூறு ; எண்ணுபவர் , கணக்கிடுபவர் . 
nume ric , n . முழு எண் ; தகுபின்னம் ; தகாப்பின்னம் ; பொதுக் 

கூறற்ற விகிதம் . 
nume rical , a . எண்ணைக் குறிக்கிற ; எண் சார்ந்த ; 

ணியலான . 
num erous , a . பல அடங்கிய ; பலரை உட்கொண்ட ; பெரிய 
அளவான ; பலரைச் சார்ந்த , பலருக்குரிய ; மக்கள் நெருக்கம் 
உடைய ; மிகப்பல ; மொழிநடை வகையில் சந்த அமை 
வுடைய , இன்னியைவுடைய . 
num inous , n . பத்திமையுணர்வு ; தெய்வத்தன்மை 

சார்ந்த ; தெய்வமிக்க . 
numismat ic , a . நாணயங்களைப் பற்றிய ; நாணயமுறை 

சார்ந்த . 
numismat ics , n . pl . காசியல் , நாணயம் - பதக்கம் முதலிய 

வற்றின் ஆராய்ச்சித்துறை . 
numm ary , a . நாணயம் பற்றிய ; காசு - பண உருவான . 
numm et , n . ( பே - வ . ) நண்பகல் சிற்றுண்டி . 
numm ulite , n . ( மண் . ) மூன்றாவது நில அடுக்கில் வட்டத் 

தகடு அல்லது சில்லு போன்ற புதைபடிவத் தோடு . 
num nah , 11. சேணத்துணி , சேணத்திற்கடியிலுள்ள திண்டு . 
num skull , n . மடையன் , முட்டாள் , மட்டிமண்டை . 
nun , n . மாடக் கன்னி ; கிறித்தவப் பெண் துறவி ; பறவை 

வகை ; அந்துப்பூச்சி வகை . 
nun atak , n . கிரீன்லாந்தில் பனிச் சமவெளியிடைத் தனி 

நெடும்பாறை . 
nun - buoy , n . நடுவில் உருண்டையாகவும் இருபுறமும் கூர்ங் 

குவிவாகவும் உள்ள மிதவை . 
nunc dimitt is , ( ல . ) 1. ரோமன் கத்தோலிக்க வழிபாடுகளிற் 
பாடப்படும் சிறு தோத்திரப்பாடல் ; சேட்புல யாத்திரைப் 
பாடல் . 
nun ciature , n . திருத்தூதர் பணி ; போப்பாண்டவரின் 

வெளிநாட்டுத் தூதர் பதவிக்காலம் . 
nun cio , n . வெளிநாட்டு அவைகளிலுள்ள போப்பாண்டவரின் 

பேராண்மைத் தூதர் ; pl . nun cios . 
nunc upate , 0. விருப்ப ஆவணத்தை வாய்மொழியாகக் 

கூறு . 
nunna tion , n . ( இலக் . ) வேற்றுமையில் பெயர்ச் சொல்லிறுதி 

யில் நகர ஒலி இணைவு . 
nun s cloth , 11. மெல்லிய கம்பளித் துணி வகை . 
nun s thread , 11. நேர்த்தியுடைய வெண்மையான 

தையல் 
நூல் . 
nun s veiling , n . மெல்லிய துகில் வகை . 
nuph ar , n . மஞ்சள் நிற நீராம்பல் வகை மலர் . 
nup tial , a . திருமணஞ் சார்ந்த ; திருமணம் பற்றிய . 
nup tials , n . pl . திருமணம் , திருமண உறவு . 
nurse , 11. தாதி , வளர்ப்புத்தாய் ; ஊட்டுதாய் ; குழந்தை 
களைப் பேணி வளர்ப்பவள் ; நோயாளிகளைப் பேணிக் 
காப்பவர் ; பாலூட்டி வளர்ப்பு ; பேணிக் காப்பு ; இனத்தாய்ச்சி , 
தேனீ - எறும்பு முதலிய உயிரிகள் வகையில் மரபு பேணிக் 


676 

nystagmus 
nurse 
காக்கும் அலியினம் ; கன்னித்தாய்ச்சி , இனப்பெருக்க வகை nut butter , 11 , கொட்டைகளிலிருந்து எடுக்கப்படும் வெண் 
மாறுபாடுடைய உயிரிகளிடையே பால் சார்பற்ற இனப் ணெய் போன்ற உணவு வகை . 
பெருக்கப் படிநிலை ; காட்டு வளர்ப்புத் துறையில் பிற இன nut cracker , 1. பறவை வகை ; குறட்டு முகவாய்க்கட்டை ; 
மரங்களுக்கு நிழல் தருவதற்காக வளர்க்கப்படும் மரம் ; 

( தொ . ) nutcracker face , குறடுபோன்ற முகவாய்க் கட்டை 
பண்பின் வளர்ப்பு நிலம் ; 3. ஊட்டுதாயாய் உதவு ; 

யுடைய முகம் . 
பாலூட்டி வளர் ; பேணி வளர் ; தாதியாகச் செயலாற்று ; 

nut crackers , 11. 21. கொட்டை வெட்டி ; குறட்டு முகவாய்க் 
நோயாளிகளைக் கவனித்துப் பேணு ; நோய்நொடி கவனித்துக் 

கட்டை . 
குணப்படும்படி பணிவிடை செய் ; செடிகொடி பயிர்களைப் 
பேணு ; தோட்டம் பாதுகாத்து வளர் ; கலை முதலிய 

nut - gall , n . சாயப் பொருளாகப் பயன்படும் சீமை ஆல் 

வகையின் கரணை . 
வற்றைப் பேணி ஆதரி ; பகைமை - கவலை முதலியவற்றை 
மனத்தில் வைத்துப் பேணி வளரச்செய் ; தளராமல் பாதுகா ; 

nut hatch , 11. கொட்டைகளை உண்டு வாழும் பறவை வகை . 
பரிவோடு கவனி ; கவலை கேடு வராமல் பேணு ; குழந்தையை nut meg , 11. சாதிக்காய் , 
அன்புடன் எடுத்தணைத்து ஆதரவு காட்டு ; தழுவிக்கொஞ்சி nut meg -apple , 11. சாதிக்காய்க் கொட்டை . 
விளையாடு ; முழந்தாளைக் கட்டி அணைத்துக் கொண்டிரு ; 

nut meg -liver , 11. ஈரலின் நோயுற்ற நிலை . 
காலைத் தடவிப்பிடி ; உறுப்பினை மிகு ஆதரவுகாட்டிப் 

nut - oil, 1. கொட்டை வகையினின்று எடுக்கப்படும் மெழு 
போற்றிப்பேணு ; கணப்பருகில் அணைவாக அமர் ; வாக்கா 

கெண்ணெய் வகை . 
ளர்களுடன் அடிக்கடி தொடர்பு கொண்டு தேர்தல் தொகுதி 
யில் நல்லெண்ணம் பேணு ; மேசைக் கோற்பந்தாட்டத்தில் 

nut - palm , 11. கொட்டைகளையுடைய ஆஸ்திரேலிய பனையின 
எளிதாகத் தொடர்ந்தடிக்கும் நிலையில் பந்துகளை அருகரு 

மரம் . 
காகப் பார்த்துவை ; முன் உந்துகலத்தின் தொழில் வாய்ப்பில் nut ria , 1. தென் அமெரிக்க நீர்வாழ் கொறிவிலங்கு வகையின் 
பங்குபற்றும் நோக்குடன் அண்டி அணைத்து நிறுத்து ; மென்மயிர்த் தோல் ; நீர்வாழ் கொறிவிலங்கு வகையின் மென் 
பந்தயக் குதிரை வகையில் தொல்லை தருவதற்காக உடனெ மயிர் . 
ருங்கிச் செல் ; ( தொ . ) nurse ship , நீர்மூழ்கிக் கப்பல்களையும் nut rient , a . ஊட்டச் சத்தாகப் பயன்படுகிற , ஊட்டம் 
நீர்மூழ்கிக் குண்டுப் படகுகளையும் கொண்டு நடத்தும் பெரிய அளிக்கிற . 
கப்பல் . 

nut riment , n . ஊட்ட உணவு , சத்துணவு . 
nurse , n . சுறாமீன் வகை . 

nutri tion , n . உணவூட்டம் , ஊட்ட வளம் , சத்துள்ள உணவு . 
nurse - child , n . வளர்ப்புப் பிள்ளை . 

nutri tional , a . உணவு ஊட்டத்துக்குரிய . 
nurse -frog , 11. குஞ்சு பொரிக்கும் வரையில் முட்டைகளைத் nutri tious , a . ஊட்டம் தரத்தக்க ; ஊட்டமிக்க . 
தந்தையே சுமந்து திரியும் மரபுடைய தவளை வகை . 

nut ritive, n . உணவு வகை ; ஊட்டந்தரும் உணவு ; a . 
nurse ling , nurs ling , 11. குழந்தை , செவிலியால் பேணி உணவாகப் பயன்படுகிற , ஊட்டச் சத்துடைய . 
வளர்க்கப்படும் குழவி ; வளர்க்கப்பட்டவர் ; பேணி உருவாக் nuts , 11. pl . நிலக்கரிக் கட்டிகள் , நிலக்கரித் துண்டுகள் . 
கப்பட்டவர் ; வளர்க்கப்பட்டது ; பேணி உருவாக்கப்பட்டது . 

nut shell , n . கொட்டை ஓடு ; சிறு கொள்கலம் , சிறுகுடில் ; 
nurse - maid , 1. தாதி . 

மணிச்சுருக்கம் , செறி சுருக்கம் . 
nurs ery , 11. குழந்தை வளர்ப்பரங்கம் ; குழந்தையர் காப் nut -tree , n . கொட்டைகள் ஈனும் மரவகை . 
பறை ; நாற்றுப்பண்ணை , நாற்றங்கால் ; பண்பின் வளர்ப் 

nutt y , a . 

கொட்டைகள் நிறைந்த ; கொட்டைப்பருப்புப் 
பிடம் ; பண்புடையர் தாயகம் . 

போன்ற சுவையுடைய. 
nurs ing , 11. வளர்ப்பு ; சீராட்டு ; பேணுகை ; a . வளர்க்கிற ; 
பேணிக் காக்கிற : வளர்ப்புக்குரிய ; ( தொ . ) nursing father , 

nut - wee vil , n . பச்சைக் கொட்டைவகைமீது முட்டையிடும் 

வண்டுவகை . 
வளர்ப்புத் தந்தை ; nursing governess , 

குழந்தைகளைப் 
பேணி வளர்க்கவும் கல்வி புகட்டவும் அமர்த்தப்படுஞ் செவிலி; 

nux vom ica , 1. எட்டிக்காய் . 
nursing home , தனியார் மருத்துவ மனை ; nursing mother , 

nuz zle , v . மூக்கினை அழுத்து ; மூக்கால் அழுத்து ; மூக்கால் 
வளர்ப்புத்தாய் . 

இடி ; மூக்கால் தேய் ; மூக்கால் கிளறு ; மோப்பம் பிடி ; ஒன்றி 
nur ture, 11. பேணி வளர்ப்பு ; பயிற்றுவிப்பு ; கவனிப்பு , 

அணைத்துக்கிட ; நெருக்கிக்கிட ; வாய்ப்பாக அமர்ந்துகொள் . 
அன்புக் கண்காணிப்பு ; ஊட்டம் ; ஊட்டி வளர்ப்பு ; 3 . nyctalop ia , 1. இரவுக் குருடு , மாலைக்கண் , இருட்டில் மட்டும் 
பேணி வளர் ; ஊட்டி வளர் ; பேணிப் பயிற்றுவி . 

தெளிவாகப் பார்வையுடைமை . 
nut , 11. கொட்டை ; கொட்டைவகை ; உட்பருப்புடைய ஒற்றை nyctitrop ic, a . ( தாவ . ) இரவில் ஒருதிசையில் திரும்புகிற . 
விதை ; தலை ; கடுமிண்டன் ; கடுநிரடு ; இளமை முறுக் 

nyl ghau , 1. குறுங்கொம்புடைய இந்திய மான்வகை , 
குடையவன் ; நூற்புக்கதிரின் பல்வட்டு ; திருகு மரை , கரை 
யாணி இறுக்கும் புரி வட்டு ; இசைக்கருவியின் மீட்டுவில் 

nyl on , 11. தொய்வும் திண்மையும் மிக்க கண்ணாடிபோன்ற 
நாணிறுக்கி ; பிரடை , வில்யாழின் திவவுக்கட்டை ; நிலக்கரிக் 

செயற்கைத் துகில் வகை . 
கட்டி ; சிறு மாச்சில்லு ; சிறு மாப்பண்ணியம் ; சிரட்டைக் குடி 

nyl ons , n . pl . மகளிர் காலுறை ; மகளிர் ஆடைகள் 
கலம் ; U. கொட்டைகளைச் சேகரி , கொட்டைகளைத் தேடிப் nymph , 11. கொல்லிப்பாவை ; அரமகள் , நீர்நங்கை , 
பொறுக்கு ; ( தொ . ) hard nut to crack , எளிதில் விடுவிக்க தெய்வம் ; எழில் மடமாது ; முட்டைப்புழுவின் கூடு . 
முடியாத புதிர் , கடுங்கடா ; off one s nut , மூளை திறம்பிய , 

nym pholepsy , 11. கிட்டா தவற்றின்மேற் கொள்ளும் ஆசை 
கிறுக்கான . 

யால் ஏற்படும் வெறித்துடிப்பு . 
nut ate , v. ( தாவ . ) தலையாடு , தொங்கவிடு . 

nym pholept , n . கொள்கை வெறியர் . 
nuta tion , 11. தலையாட்டம் ; ( தாவ. ) வளர் நுனித்தண்டின் nymphoman ia , 11. ( மரு . ) மகளிர் கழிகாமம் . 

வளைவு ; ( வான் . ) நிலவுலக ஊடச்சின் சிற்றூசலாட்டம் . 
nut - brown , a. செந்தவிட்டு நிறமான . 

nystag mus, 11. கண்விழிகள் ஓயாமல் ஊசலாடும் நிலையி 
லுள்ள கண்ணோய் , சுரங்கத் தொழிலாளர் கண்ணோய் . 


0 


O 


object 


ஆணைக் 


- 


oh , int . ஓ 1 ஆ ! விளிக்குறிப்பு . 
oaf , n . பேய்ப்பிள்ளை , மாறாட்டக்குழந்தை ; மட்டிப்பிள்ளை ; 

கோணற்சிசு ; pl . oats , oaves. 
oak , n . சீமை ஆல்வகை , கருவாலி வகை ; சிந்தூர மரம் ; 
( செய். ) மரக்கலங்கள் ; பல்கலைக்கழகங்கள் வகையில் ஒரு 
தொகுதியான அறைகளின் வெளிக்கதவு ; கருவாலி மர இலை 
கள் ; கருவாலி மரக்கன்றின் இலைநிறம் ; a . கருவாலி மரத் 
தினாற் செய்யப்பட்ட ; கருவாலி மரஞ் சார்ந்த ; ( தொ . ) 
Dwarf oak , QF19.69160355 ; Ground oak , 0919.6s ; heart of 
oak , துணிவுடையவர் ; sport one s oak , பல்கலைக்கழகங்கள் 
வகையில் வெளியார் வராமல் வெளிக்கதவை மூடிவிடு ; the 
Oaks , மூன்றுவயது பெண் குதிரைக்குட்டிகளுக்காக எப்சம் 
( Epsom ) என்னுமிடத்தில் நடக்கும் பந்தயம் . 
oak - apple , 1. கருவாலிமர இலையின் மீது ஒருவகைப் பூச்சி 
யினால் தோன்றும் புடைவளர்ச்சி ; ( தொ . ) Oak - apple Day , 
( வர . ) இரண்டாம் சார்லஸ் மீண்டும் 1660 - ஆம் ஆண்டில் 
அரசுரிமை பெற்ற நாள் , மே 29 விழா . 
oak - beauty , oak - egg er , n . அந்துப்பூச்சி வகை . 
oak en , a . கருவாலி மரத்தினாற் செய்யப்பட்ட ; கருவாலி 

மரஞ் சார்ந்த . 
oak - fern , 11. ஈரப்பாறைகள் - சுவர்கள் முதலியவற்றில் வள 

ரும் மழமழப்பான முக்கிளைப்புடைய சூரல்வகை . 
oak - ig , oak -gall , n . கருவாலி மரத்தில் பூச்சி வகை காரண 

மாகத் தோன்றும் புடைவளர்ச்சி . 
oak - hook -tip , oak - moth , 11. அந்துப்பூச்சி வகை . 
oak - plum , oak - potato , oak - spangle, n . கருவாலி மரங் 

களில் பூச்சி வகைகளினால் தோன்றும் புடைவளர்ச்சி . 
oak um , 11. கலப்பற்றாகப் பயன்படுத்தப்படும் பழங்கயிற்றுச் 
சிதைவு ; ( தொ . ) pick oakum , பழங்கயிற்றைப் பிய்த்துச் 
சிலும்பலாகச்செய் . 
oak - wart , n . கருவாலி மரங்களில் பூச்சி வகைகளினால் 

தோன்றும் புடைப்பு . 
oak - wood , n . கருவாலி மரக்காடு ; கருவாலி மரக்கட்டை . 
oar , n . படகுகைக்கும் தண்டு , துடுப்பு , நீந்துவதற்குப் பயன் 

படும் உறுப்பு ; நீர்ப்பறவையின் இறக்கை ; நீந்துபவரின் 
கை ; தண்டுகைப்பவர் ; 3. தண்டு உகை , துடுப்பு வலி ; 
( தொ . ) chained to the oar , நெடுநேரம் கடுஉழைப்புச்செய் 
யும்படி கட்டாயப்படுத்தப்பட்ட ; have an oar in every 
man s boat , பிறர் காரியங்களில் தலையிடுபவராயிரு ; oar 
one s arms or hands , நீந்துவதுபோலக் கைகளை இயக்கு ; 
pull a good oar , திறமைவாய்ந்த படகு உகைப்பவராயிரு ; 
put in one s oar , தலையிடு ; rest on one s oars , இளைப்பாறு . 
oa sis , 11. பாலைப் பசுந்திடல் ; pl . oa ses . 
oast , n . புளிப்பு மாவூறற் சூளை . 
oast - house, n . மாவூறலை உலர்த்துவதற்கான சூளை உள்ள 

கட்டிடம் . 
oat cake , n . புல்லரிசி அப்பம் . 
oath , n . சூளுறவு , ஆணை , சபதம் , வஞ்சினம் ; தெய்வப் 

பழிமொழி ; தெறுமொழி . 
oat meal , n . புல்லரிசிக்கூழ் . 
oats , n . pl . மனிதர்களுக்கும் குதிரைகளுக்கும் உணவாகப் 
பயன்படும் புல்லரிசிப் பயிர்வகை ; புல்லரிசிக் கூலவகை ; 
புல்லரிசித் தாளினின்றும் செய்யப்படும் இசைக்குழல் ; ( தொ . ) 
sow one s wild oats , இளமைப் பருவத்துக்குரிய இன்பக் 
களியாட்டங்களில் மூழ்கு ; Wild Oat , நீண்ட காட்டுப் 
புல்லரிசிப் பயிர்வகை . 
obbliga to , ( இத் . ) n . ( இசை . ) இணைபிரிந்தியலாத் துணைக் 
கூறு , நேரிணை உறுப்பு ; pl. obbliga tos ; a . துணை இசைப்பு 
வகையில் இன்றியமையாத , பிரிக்கமுடியாத . 
ob duracy , 11. விடாக்கடுமை , பிடிமுரண்டுத்தன்மை ; 
நெகிழா நெஞ்சழுத்தம் . 

86 


ob durate , a . நெஞ்சழுத்தமிக்க , தளராக் கடுமையுடைய , 
மூர்க்கமான ; தவறுக்கு வருந்தாத ; விடாப்பிடியுடைய , பிடி 
முரண்டான , காழ்ப்பேறிய , கன்னெஞ்சுள்ள . 
ob eah , n . நீகிரோவரிடம் வழக்காற்றிலுள்ள சூனிய வகை . 
obed ience , n . வணக்கம் , கீழ்ப்படிவு ; அடக்க ஒடுக்கம் ; 
ஆணைக்கடங்கி நட 

டத்தல் ; சட்டத்துக்கு இணங்கி நடத்தல் ; 
ரோமன் கத்தோலிக்கத் திருச்சபை வழக்காற்றில் வணங்கப் 
பெறும் நிலை ; மேலாட்சி ; கீழ்ப்படிவுக்குரிய குழு ; 
மேலாண்மை எல்லை ; ( தொ . ) in obedience to , 
கிணங்க , கட்டளைப்படி ; கீழ்ப்படிந்து ; பின்பற்றி ; passive 
obedience , விருப்பு வெறுப்பற்ற கீழ்ப்படிவு , அடிமைநிலைக் 
கீழ்ப்படிவு . 
obed ient , a . கீழ்ப்படிதலுள்ள , பணிவான , இணங்கி நடக் 

கிற. 
obedien tiary , n . துறவிமடத் தலைவருக்குக்கீழ் பதவிவகிப் 

பவர் . 
obeis ance , n . தலைவணங்குதல் , வணக்கமுறை ; உடல் 
வளைத்து வணக்கம் தெரிவித்தல் ; வணக்கமுறை தெரிவிப்பு , 
பணிவறிவிப்பு ; மதிப்பிணக்கங்காட்டல் ; பணிவிசைவு , 
இணக்கஇசைவு , ஏற்பிசைவு . 
ob elisk , n . சதுரத்தூபி , நான்முகக் கூர் நுனிக்கம்பம் ; 
நாற்கட்டக் கம்பவடிவான மலை ; நான்முகக் கூர் நுனிக் 
கம்ப வடிவமைந்த மரம் ; சொல் அல்லது வாசகம் போலி 
என்பதைக் காட்டுவதற்காகப் பண்டைச் சுவடிஉகளில் 
கையாளப்பட்ட அடையாளம் ( - , + ) ; ( அச்சு . ) அடிக் 
குறிப்புகளில் அல்லது ஓரங்களில் கையாளப்படும் உடைவாள் 
குறி . ( t ) ; ( தொ . ) double obelisk , ( அச்சு . ) இரட்டை 
உடைவாள் குறி ( 1 ) . 
ob elize , v . சொல் அல்லது தொடர் போலி என்பதற்கான 
அடையாளங் குறி ; போலியானதென்று + என்னும் 
அடையாளங்களால் குறியிடு . 
ob elus , 11. சொல் அல்லது வாசகம் போலி என்பதைக் காட்டு 
வதற்காகப் பண்டைச் சுவடிகளில் கையாளப்பட்ட அடை 
யாளம் ( - , + ) ; ( அச்சு . ) அடிக்குறிப்புகளில் அல்லது 
ஓரங்களில் கையாளப்படும் உடைவாள் குறி ( 1 ) ; pl . 
ob eli ; ( தொ . ) double obelus , ( அச்சு . ) இரட்டை 
வாள்குறி ( ). 
obese , a . கொழுத்த , தடித்த . 
obes ity , n . கொழுப்பு , மட்டுமீறிய தூலிப்பு . 
obey , . கீழ்ப்படி , பணிந்திணங்கு ; சொற்படி நட , பின்பற்றி 
ஒழுகு ; கட்டளை நிறைவேற்று ; உணர்ச்சியினால் தூண்டப் 
பட்டு இயங்கு ; ஆற்றலினால் இயக்கப்பட்டு இயங்கு . 
ob fuscate , v . இருளாக்கு , மறை ; உணர்வு மழுங்கச்செய் , 

குழப்பமடையச்செய் . 
ob i , n . = obeah . 
ob i , n . ஐப்பானிய பெண்களும் குழந்தைகளும் அணியும் 

அகலமான ஒண்ணிற அரைக்கச்சை . 
ob iit , ( ல . ) ப . இறந்துபோனார் . 
ob it , n . நினைவு வழிபாடு ; வள்ளல் நினைவு வழிபாடு ; நிறு 

வன முதல்வர் நினைவு வழிபாடு . 
ob iter , ( ல . ) ado . இடையிலே , போகிற போக்கில் , இதற் 

கிடையில் . 
ob iter dic tum , ( ல . ) 11 . இடைக்கூற்று ; நடுவர் தீர்ப்பி 
னிடைத் தெரிவிக்கும் சட்டமுறை மதிப்பில்லாத கருத்து ; 
pl . ob iter dic ta . 
obit uary , 11. பத்திரிகைத்துறை சாவு அறிவிப்பு ; இறப்புச் 
செய்திகள் பற்றிய செய்தித்தாள் அறிக்கை ; இறந்துபோன 
வர் பற்றிய சுருக்க வரலாறு ; a . இறப்பினைப் பதிவுசெய் 
கிற ; இறந்தவர் பற்றிய . 
ob ject , n . பொருள் ; பருப்பொருள் ; காட்சிப்பொருள் ; 
ஒளிக் கருவியால் பார்க்கப்படும் பொருள் ; புறப்பொருள் ; 
புலனால் அறியப்படும் பொருள் ; நானெனும் தன்மைக்குப் 


உடை 


| 


578 
object 

oboj 
புறம்பானது ; கருத்து நோக்கம் ; செயல் இலக்கு ; குறிக் obla tion , n . பலியுணவு , திருப்படையல் , நைவேத்தியம் ; 
கோள் ; நாடும் பொருள் ; இலக்கானவர் ; உரியவர் , ஆட் நேர்ச்சிப்பொருள் ; துறவிமடத்து நற்பணிகளை முன்னிட்ட 
பட்டவர் , உட்பட்டவர் ; இலக்கானது , உரியது , உட்பட் திருக்கொடை ; பலிப்பொருள் ; பலியாள் , பலியிடப்படுபவர் . 
டது ; ( இலக் . ) செயப்படுபொருள் , வினைப்படு பெயர் , முன் 

ob ligate , v . சட்டப்படி கட்டுப்படுத்து , பிணைப்படுத்து . 
வைப்புச் சார்பெயர் ; ( தொ . ) direct object , செயப்படு 

obliga tion , 11 . கடப்பாடு , கடமையுணர்ச்சி ; கடமைப் 
பொருள் ; indirect object , வினைப்படுபெயர் , வினைச்சொற் 

பொறுப்பு ; நன்றிக்கடன் ; கடப்பாட்டுக்குரிய செய்தி ; 
கள் சிலவற்றுடன் ஒருசார் செயப்படுபொருள் போல வரும் 

உதவி , கடமையுணர்ச்சியுடன் செய்யப்படும் செயல் ; சட்டப் 
பெயர் ; no object , விளம்பர வழக்காற்றில் ஒரு பொருட் 

பிணைப்பு , சட்டப்பிணைப்பாற்றல் . 
டன்று . 

oblig atory , a . கடப்பாடாகவுள்ள ; நெறிமுறையாகக் கட்டுப் 
object , . தடைசொல் , மறுப்புக்கூறு ; ஒவ்வாதென 

படுத்துகிற ; செய்து தீரவேண்டிய ; சட்டப்படி பிணைக்கிற . 
உணர் ; பொருந்தாமை தெரிவி ; வேண்டாமென்று சொல் ; 

oblige , . கடமைப்படுத்து ; கடப்படுவி , நன்றிக்கடனுக்கு 
வெறுப்புக்கொள் . 

உரியவராக்கு ; செய்து தீரவேண்டிய தாக்கு ; உதவியருள் , 
ob ject - ball, 11. குறிப்பந்து , மேசைக் கோற்பந்தாட்டத்தில் 

கடமையுணர்ச்சியின்பாற்பட்ட செயல் செய் ; கட்டுப்படுத்து ; 
ஆட்டக்காரர் தமது பந்தைத் தாக்கும் பந்து . 

சட்டப்பிணைப்படுத்து ; ( பே - வ . ) மகிழ்வூட்டு , ஆடல்பாடல் 
ob ject - finder, n. ஒருபொருள் இருக்குமிடத்தைக் கண் 

முதலிய பொழுதுபோக்குகளின் மூலம் இன்பத்துணை நல்கு . 
டறிய உருப்பெருக்காடிகளில் உள்ள அமைவு . 

obligee , n . ( சட் . ) ஒப்பந்தத்தினால் கட்டுப்படுத்துபவர் ; 
ob ject - glass , 11. பொருள் வில்லை, ஒளியியற் கருவியின் முனை 

( சட் . ) ஒப்பந்தப் பத்திரம் பெறுபவர் ; உதவிக்கு நன்றிக் 
யில் ஆய்வுப் பொருளுக்கு அடுத்துள்ள கண்ணாடி வில்லை . 

கடம் பூண்டவர் . 
objec tify , . பொறிகளுக்குப் புலனாகும் பொருளாகக் காட்டு ; 

obli ging , a . உதவும் மனப்பாங்குடைய ; அன்பு தவி 
புறப்பொருளாக்கு , மனத்துக்குப் புறம்பான தாகச் செய் ; 

அளிக்கும் பான்மையுடைய ; அருளிரக்கம் உடைய ; இசை 
உருப்படியான வடிவம் வழங்கு ; உருவங்கொடு . 

விணக்கமுடைய . 
objec tion , 1. மறுப்பு , எதிரீடு , எதிருரை ; தடங்கலுரை ; ob ligor , 11. ( சட் . ) தம்மை ஒருவருக்குப் பிணைப்படுத்திக் 
தடைக்கூறு ; மறுத்துரைத்தல் ; எதிரான காரணம் ; எதி 

கொள்பவர் ; பிணைப்பத்திரம் எழுதிக்கொடுப்பவர் . 
ரீடான அறிக்கை ; பொருந்தாமை உணர்வு ; பொருந்தாமை 
தெரிவிப்பு ; வெறுப்புணர்ச்சி ; வெறுப்பறிவிப்பு . 

oblique , a . சாய்ந்த , நிமிர்வரையிலிருந்து கோடிய ; சாய் 

வான , படுவரையிலிருந்து கோடிய ; கோடு வகையில் இணைவு 
objec tionable , a . மறுப்புக்கிடமான , ஆட்சேபத்துக்குரிய ; 

செவ்வல்லாத , ஒரு போகாகவோ செங்குத்தாகவோ அமை 
கண்டிக்கத்தக்க ; வெறுக்கத்தக்க ; அருவருப்பான ; ஒப்புக் 
கொள்ளப்பெறாத . 

யாத ; ( வடி . ) வரை- தளவடிவம் - பரப்பு - கோணம் ஆகியவற் 

றின் வகையில் செங்கோணத்தினின்றும் பிறழ்ந்த , கூர்ங் 
objec tive , 11. பொருள்வில்லை , காட்சிக்கருவியில் ஆய் 

கோணமான , 

விரிகோணமான ; கூம்பு - நீள் உருளை முதலிய 
பொருளை அடுத்துள்ள முனைப்பகுதி ; படைத்துறைக் குறி வற்றின் வகையில் 

அடித்தளத்துக்குச் செங்குத்தாயிராத 
யிலக்கு , கொள்குறி ; ( இலக் . ) இரண்டாம் வேற்றுமை , இரண் அச்சுடைய ; ( உள் . ) உடம்பின் அல்லது உறுப்பின் நீள் 
டாம் வேற்றுமைப் பெயர்ச்சொல் ; a. ( மெய் . ) புற உலகுக் அச்சுக்கு ஒருபோகாகவோ செங்குத்தாகவோ அமையாத ; 
குரிய ; புறப்பொருளுக்குரிய ; மனத்துக்குப் புறம்பான ; புலனால் ( தாவ . ) இலை வகையில் சமமற்ற பக்கங்களையுடைய ; நேரா 
அறியக்கூடிய ; தன்னின் வேறான ; மெய்யான ; ( மரு . ) கச் செய்திக்கு வராத , பேச்சு வகையில் நேர் அல்லாத , சுற்றி 
நோயாளி உணர்ச்சிசாராமல் பிறரால் காணப்படுகிற ; உணர் வளைக்கிற ; படர் வழியான ; ( இல. ) வேற்றுமை வகையில் 
வுக்குப் புறம்பாக நிகழ்கிற ; ( இலக் . ) இரண்டாம் வேற்றுமை எழுவாய் விளி நீங்கலான பிற சார்ந்த ; ( இலக் . ) கேட்டுரைத் 
சார்ந்த ; செயப்படுபொருளுக் குரிய ; ( தொ . ) objective case , தலில் நேர் முறையல்லாத , படர்க்கைப்பாடான ; V. ( படை . ) 
இரண்டாம் வேற்றுமை; objective point , குறியிலக்கு , படை சாய்வாக முன்னேறு . 
கள் செயற்படுவதற்காகச் செலுத்தப்படும் குறியிடம் . 

obliq uity , 11. சரிவு , சாய்வு ; ஓராயம் , கோட்டம் , நேர்வு 
objec tivism , 1 , புறநோக்கு , புறப்பொருள் மெய்ம்மையையே 

பிறழ்வு ; செவ்விணைவின்மை , ஒரு போகாகவோ செங்குத் 
வற்புறுத்தும் கருத்துப்பாங்கு ; அகம்பற்றிய அறிவைவிட தாகவோ அமையா நிலை ; பிழை , ஏறுமாறான நிலை , ஒழுங்குத் 
புறம்பற்றிய அறிவே முற்பட்டதும் முதன்மையான துமென்று தவறு . 
எண்ணுங் கோட்பாடு , 

oblit erate , 3. துடைத்தழி , தடம் இல்லாமற் செய் , தெளி 
ob ject- lens , 11. = object -glass . 

வாகத் தெரியாமல் செய் ; புழைவகையில் வழியடை . 
ob jectless , a. நோக்கமில்லாத , கருத்தற்ற . 

oblitera tion , n . துடைத்தழித்தல் , புதைத்தல் . 
ob j ? ct - less on , 11. பொருட்பாடம் , ஆய்வுக்குரிய பொருளை obliv ion , n . மறதி ; புறக்கணிப்பு , கவனிக்கப்படாத நிலை ; 
வகுப்பில் வைத்துக்கொண்டே நடத்தப்படும் பாடம் ; எச்ச ( தொ . ) Act of Oblivion , Bill of Oblivion , அரசியற்குற்ற 
ரிக்கை செய்யும் நிகழ்ச்சி , நல்லறிவு புகட்டும் அனுபவம் ; முழு மன்னிப்பு : fall into oblivion , மறந்தொழியப்பெறு ; 
கண்கூடான படிப்பினை . 

வழக்கொழிந்து போ . 
objec tor , 11. தடைசொல்பவர் , எதிர்ப்பவர் , மறுப்புரையாளர் ; ob long , n. நீள் சதுரம் ; நீள்வட்டம் ; நீள்சதுர உருவம் ; 
( தொ . ) conscientious objector , உளச்சான்று காரணமாக நீள்சதுர உருவுடைய பொருள் ; நீள் வட்டவடிவம் ; நீள்வட்ட 
எதிர்ப்பவர் , மன தார விரும்பவில்லையென்னுங் காரணத்தி வடிவுடைய பொருள் ; a . நீள்சதுரமான , நீள்வட்டமான ; 
னால் கட்டாயப்பணி.அம்மை குத்துதல் முதலியவற்றினின் உருண்டை வகையில் நீளச்கள்ள ; தாள் - ஏடு - அஞ்சல் தலை 
றும் விலக்களிக்கப்பெற்றவர் . 

முதலியவற்றின் வகையில் உயரத்தைவிடக் குறுக்ககலம் 
ob ject- plate , 11. உருப்பெருக்காடியில் ஆய்வுக்குரிய பொருள் மிகுதியாகவுடைய . 
வைக்கப்படும் வில்லை . 

ob loquy , 1. இகழ்ச்சி ; அவதூறு . 
ob ject - staff , n . மட்ட நிலைச்சட்டம் , நில அளவைக்காரர் obmutes cence , n . வாய்மூடித்தனம் . 
மட்டம் பார்க்க வழங்கும் நிலைச்சட்டம் . 

obno xious , a . தீமை விளைக்கத்தக்க ; அருவருப்பான , விரும் 
ob jurgate , 0. கண்டித்துரை , கடிந்துசொல் , 

பத்தகாத , வெறுக்கப்படுகிற . 
ob late , n. நேர்ச்சியாளர் , துறவி மடத்தில் சமய வாழ்க் 

ob oe, n . 

மரத்தாலான துளையிசைக்கருவி வகை ; துளை 
கைப் பணிக்கெனத் தம்மை ஒப்புவித்துக்கொண்டவர் . 

யிசைக் கருவி இசை எழுப்பும் இசைமேளக் கட்டை . 
oblate , a . ( வடி . ) கோளவுரு வகையில் இருமுனைகளும் ob ol , n . ஏறத்தாழ 1 , பென்ஸ் மதிப்புள்ள பண்டைய கிரேக்க 
தட்டையான ; சிற்றச்சுள்ள . 

வெள்ளி நாணய வகை . 


679 


obscene 


obverse 


obscene , a . நாறுகிற ; குப்பையான ; வெறுப்பூட்டுகிற . 
obscen ity , n . நாற்றம் ; கீழ்மை ; நயமின்மை . 
obscur ant , 1. ஆராய்ச்சி வெறுப்பவர் ; அறிவொளி பகைப் 

பவர் ; சீர்திருத்த எதிர்ப்பாளர் . 
obscure , 11. இருள்நிலை ; விளக்கமின்மை ; ஒதுக்கிடம் ; a . 
இருளார்ந்த ; ஒளியற்ற ; புகையார்ந்த ; நிற வகையில் மங்க 
லான ; கண்ணுக்குத் தெரியாத ; தெளிவாகப் புலப்படாத ; 
தெளிவற்ற ; தெளிவாகச் சொல்லப்படாத ; எளிதிற் புரி 
யாத ; விளக்கமற்ற ; ஐயப்பாடான ; புதிரான ; புதைவான ; 
காட்சிக்குத் தொலைவான ; 

தொலைவான ; ஒதுக்கிடமான ; கவனிக்கப் 
படாத ; அறியப்படாத ; புகழ்நிலை எய்தாத ; தாழ்நிலையான ; 
ப . மங்கலாக்கு ; தெளிவற்றதாக்கு ; இருட்டடிப்புச்செய் ; புரி 
யாததாக்கு ; பார்வையிலிருந்து மறை ; மங்கவை ; விஞ்சி 
ஒளிவிடு ; புகழ்மறைப்புச் செய் ; ( தொ . ) obscure rays , ஒளி 
வண்ணப்பட்டையில் கட்புலனாகா வெப்பக்கதிர்கள் . 
obscur ity , n . தெளிவற்ற நிலை ; இருண்மை ; மறைவு . 
obscur um per obscur ius , ( ல . ) 11. விளங்காத ஒன்றை 

இன்னுங் கடினமானதொன்றால் விளக்குதல் . 
obsecra tion , n . குறையிரத்தல் , வேண்டுகோள் ; வழிபாட்டு 

விண்ணப்பப் பாசுரம் . 
ob seguies , n . pl . ஈமக்கடன் . 
obseq uious, a . கழி எளிமைய , கெஞ்சும் பான்மைய ; தன் 

மதிப்பற்ற , அடிமைப்பணிவுடைய . 
observ ance, 1. கைக்கொள்ளுதல் ; மேற்கொள்ளுதல் ; பின் 
பற்றுதல் ; சடங்கு முதலியவற்றின் வகையில் கடைப் 
பிடித்தல் ; நிறைவேற்றுதல் ; சமய 

வினைமுறை ; 

பழக்க 
வழக்கமுறை ; அமைப்பு விதி ; வினைமுறைக்குழு ; விதிமுறை 
களைப் பின்பற்றும் நிறுவனம் . 
observ ant , n . பழக்கவழக்கங்களைக் கண்டிப்பாகக் கடைப் 
பிடிப்பவர் ; a . கூர்ந்து கவனிக்கிற ; கவனித்துச் செயற்படு 
கிற ; விழிப்புணர்ச்சியோடிருக்கிற , எச்சரிக்கையுள்ள ; நுண் 
ணறிவைச் செலுத்துகிற , நுண்காட்சித்திறமுடைய . 
Observ ant , 1. கண்டிப்பான விதிமுறைகளைப் பின்பற்று 

கிற துறவிமட நிறுவன உறுப்பினர் . 
observa tion , n . நுண்காட்சி ; நுண்காட்சித்திறம் ; கூர் 
நோக்கு ; நுட்ப விரிவான காட்சிப்பழக்கம் ; காட்சியறிவு ; 
இயற்கைக் காட்சியுணர்வு ; நுண்காட்சிப்பதிவு ; வானிலைக் 
காட்சிப் பதிவு ; புலக்காட்சி ; புலக்காட்சியாற்றல் ; நுட்பக் 
கவனம் ; கூர்ந்து கவனித்தல் ; கூர்ந்த கவனிப்புக்கு உட் 
படுதல் ; குறித்துரை ; கருத்தறிவிப்பு ; காட்சிப் பதிவீடு ; 
கருத்துப்பதிவீடு ; குற்றங் குறை கூறல் ; படைத்துறை 
வகையில் புலங்காண்டல் ; கோட்டை வேவுபார்ப்பு ; ( தொ . ) 
observation car ,, சுற்றுக்காட்சிக்கு வாய்ப்பான அமைப் 
புடைய பயணவண்டி ; observation post , ஞாயில் காவல் . 
observ atory , n . வானிலை ஆய்வுக்கூடம் . 
observe , v . உற்றுநோக்கு , நுணுகிக்காண் ; உற்றறி , கவனி ; 
உற்றுநோக்கிக் குறித்துக்கொள் ; பின்பற்று ; முறைப்படி 
செய் ; மேற்கொள் , கொண்டாடு ; நிறைவேற்று ; கண்டுரை ; 
குறிப்பிடு ; கருத்தறிவி ; கருத்துரையாகக் கூறு ; கண்டு 
பதிவுசெய் . 
observ er , n . நுணுகிக்காண்பவர் ; உற்றுநோக்குபவர் ; நுண் 
காட்சியாளர் ; பின்பற்றுபவர் ; கருத்தறிவிப்பவர் ; அளவைக் 
கருவிகண்டு குறிப்பவர் ; கண்டு பதிவு செய்யும் பணியாளர் ; 
கூட்டக் காண்பாளர் ; வானூர்திவலவன் காட்சித் துணைவர் ; 
படைத்தலைவர் காட்சித்துணைவர் ; கடற்படைத் தலைவர் 
காட்சித்துணைவர் ; அக்கறை உடையவர் . 
obsess , U. அலைக்கழிப்பூட்டு , ஆட்டிப்படை , பேயாட்ட 
மாட்டுவி ; சள்ளைப்படுத்து ; உளவகையில் வேறிடமின்றி 
அடர்த்தாட்சி செய் , முழுதும் இடம் பிடித்தாட்டு ; முழுக் 
கவனத்தையும் கவர்ந்து தன தாக்கு . 
obse ssion , n . ஆட்டிப்படைப்பு ; ஆட்டிப்படைக்கும் புற 

ஆற்றல் ; ஊன்றிய கருத்துவெறி ; ஊன்றிய வெறிக்கருத்து . 
obsid ian , n . எரிமலைக் கரும்பளிங்குப் பாறை . 


obsoles cent , a . வழக்கற்றுப் போய்க்கொண்டிருக்கிற ; 
மறைந்துகொண்டு வருகிற ; வழக்கற்றுவரும் பாங்குடைய ; 
( உயி . ) உறுப்பு வகையில் ஒரு காலத்தில் முழுவளர்ச்சி 
யடைந்திருந்து படிப்படியாக அருகிக்கொண்டு வருகிற . 
ob solete, 1. பழமைப்பட்டுப்போனவர் , புறக்கணிக்கப்பட்ட 
வர் ; வழக்கற்றுப்போன பொருள் ; a . வழக்கற்றுப்போன , 
வழக்காற்றிலிருந்து விலக்கப்பட்ட ; பழமைப்பட்டுப்போன ; 
அருவழக்குடைய ; ( உயி . ) உறுப்பு வகையில் முன்னிலும் 
வளர்ச்சி மட்டுப்பட்ட ; உறுப்பு வகையில் துணையினங்களை 
விடப் பிற்பட்ட வளர்ச்சியுடைய ; கருநிலையிலுள்ள ; முதிர்ச்சி 
யுறாத , வளர்ச்சி தடைப்பட்ட . 
ob stacle , n . தடங்கல் , தடை ; இடைஞ்சல் , இடையூறு ; 

( தொ . ) obstacle race , தடங்கல் தாண்டு பந்தயம் . 
obstet ric, obstet rical , a . ( மரு . ) தாய்மை மருத்துவஞ் 

சார்ந்த , மகப்பேறு மருத்துவத்துக்குரிய . 
obstetri cian , 11. தாய்மை மருத்துவ வல்லுநர் , தாய்மை 

மருத்துவர் . 
obstet rics , 11. தாய்மை மருத்துவம் . 
ob stinacy , n . அடம் , பிடிவாதம் ; மூர்க்கத்தனம் ; தன் 

முரண்டு ; எளிதிலடங்காமை ; எளிதில் சீர்ப்படாமை . 
ob stinate , a . பிடிவாதமுடைய , அடம் பிடிக்கிற ; வளைந்து 

கொடுக்காத , தன்முனைப்புமிக்க ; மூர்க்கத்தனமிக்க . 
obstrep erous , a . இரைச்சலான , ஆரவாரமுள்ள , கூகூச்சலிடு 
கிற ; கொந்தளிப்பான , கட்டுப்பாட்டுக்கடங்காத ; கூச்சலிட் 
டெதிர்க்கிற. 
obstruct , ப . தடு , மறி ; தடுத்து நிறுத்து , தடைசெய் ; இடை 
யூறுண்டுபண்ணு , இடைஞ்சல் விளை ; வழியடை ; முன் 
னேறவொட்டாமற் செய் ; மாமன்ற நடவடிக்கைகள் வகை 
யில் முட்டுக்கட்டைபோடு . 
obstruc tion , 11. தடை , தடங்கல் ; இடையூறு , இடைஞ்சல் ; 
வழியடைப்பு ; வழியடைக்கப்பெறல் ; மட்டுமீறிப்பேசுவதன் 
மூலம் மாமன்ற வேலைகளுக்கு முட்டுக்கட்டையிடல் . 
obstruc tion - guard , n . தடைவாங்கி , தண்டவாளங்களி 
லிருந்து தடைகளை அகற்றுவதற்காக நீராவி இயங்கு 
பொறிக்குமுன் பொருத்தப்படும் நீள் சட்டம் . 
obstruc tionist , n . மாமன்ற வேலைகளுக்கு முட்டுக்கட்டை 
யிடும் அரசியல்வாதி ; a . மாமன்ற வேலைகளுக்கு முட்டுக் 
கட்டையிடும் அரசியல் வாதிகளுக்குரிய . 
obstruc tive , 11. தடங்கல் ; முன்னேற்றத்தைத் தடுப்பவர் ; 
a . இடையூறு செய்கிற ; தடங்கலுண்டுபண்ணும் நோக்கங் 
கொண்ட . 
obtain , . அடை , பெறு ; ஈட்டு ; வழங்கு , நடைமுறையிலிரு , 

வழக்காற்றிலிரு . 
obtec ted , a . ( பூச் . ) பூச்சிக் கூட்டுப்புழுக்கள் வகையில் 

வெளித்தோட்டுக் கூட்டினால் மூடப்பெற்றுள்ள . 
obtest , U. வேண்டு , குறையிர ; சான்று கூறக் கோரு ; கண் 

டனம் தெரிவி . 
obtrude , . வேண்டாது புகு ; அழைக்கப்படாது நுழை . 
obtrud er , 11. வலிய நுழைபவர் . 
obtrunc ate , U. தலையை வெட்டு , உச்சியை வெட்டு . 
obtund , V. ( மரு . ) உணர்வு மழுங்கச்செய் ; ஆற்றல் அழி . 
ob turate , v . நிறுத்திவிடு ; புழையடைத்துவிடு , மூடி முத்திரை 

இட்டுவிடு . 
obtuse , a . முனை மழுங்கலான , கூர்விளிம்பற்ற ; ( வடி . ) 
கோணங்கள் வகையில் விரிந்த , இருசெங்கோணத்திற் 
குறைந்து ஒரு செங்கோணத்திற் பெரிதான ; நோவு வகையில் 
மந்தமான , கொடியதாயிராத ; முட்டாளான , அறிவு மந்தமா 
யுடைய ; புலனறிவு வகையில் மழுங்கலான . 
ob verse , n . நாணயம் பதக்கம் ஆகியவற்றின் வகையில் 
முகப்புப்பக்கம் ; பொருளின் முகப்பு ; முன்புறம் ; மறுவடிவம் , 
எதிர்க்கூறு ; a . ( தாவ . ) உச்சியைவிடக் குறுகலான அடிப் 
பாகமுடைய ; வேறொன்றுக்கு நிகரான ; மறு கூறாகவுள்ள . 


680 


obversion 


o clock 


obver sion , 1. ஒன்றை நோக்கி மற்றொன்றைத் திருப்புதல் ; 
( அள. ) உய்ப்பெதிர் மறை , நிகரான மறுகூறு வருவிக்கும் 
உடனடியான அனுமான முறை . 
obvert , . ஒன்று இருக்கும் திசைநோக்கித் திருப்பு ; ஒன் 
றினை நோக்கியிரு ; ( அள . ) ஒன்றுக்கு நிகரான மறுகூறான 
எதிர்மறையை உய்த்துவருவி . 
ob viate, . அகற்று , அப்புறப்படுத்து , ஒழித்துக்கட்டு ; முன் 
னறிந்து நீக்கு ; சூழ்ச்சியினால் வெல் ; வழிக்குக் கொண்டுவா ; 
கடுமை கெடு . 
ob vious , a . வெளிப்படையான , தெளிவான , ஐயத்துக்கிடந் 

தராத . 
ocari na , 11. பீங்கான் அல்லது உலோகத்தாலான சிறு 

முட்டை வடிவத் துளையிசைக்கருவி வகை . 
occa sion , n . தறுவாய் ; வாய்ப்பு ; வேளை , நிகழ்ச்சிக்குரிய 
நேரம் ; ஏற்றகாலம் ; தூண்டுதல் காரணம் ; சிறப்புப்பருவம் ; 
சாக்குப்போக்கு ; தேவை ; நேரடியான காரணம் , உடனடிக் 
காரணம் ; சிறப்பு நிகழ்ச்சி ; 3. விளைவி ; நடப்பி , வருவி . 
occa sional , a. வேளைக்குரிய ; தறுவாய்க்கான ; சிறப்பு 
நிகழ்ச்சியை முன்னிட்ட ; தனி நிகழ்ச்சிக்கிசைவாக அமைந்த ; 
தனி நேரங்களிற் செயற்படுகிற ; இடையிடை நிகழ்வான , 
அவ்வப்போது நிகழ்கிற ; துணைமையான ; உடனடித் தூண்டு 
தலான ; ( தொ . ) occasional cause , துணைக்காரணம் , சிறப் 
பற்ற காரணம் ; occasional licence , குறிப்பிட்ட இடத் 
திலும் காலத்திலும் மட்டும் இன்தேறல் விற்பதற்கான தனி 
விலக்கு உரிமை . 
occa sionalism , 11. இறை தலையீட்டியைபுக் கோட்பாடு , 
மனத்துடன் புற உலகின் இயைபுத்தோற்றம் இரு திசை 
யிலும் நேரடி இறைத் தலையீட்டினாலேயே நேர்வது என்ற ரீன் 
டேகாரிட்டே ( Rene Descartes 1586-1650 ) என்னும் மெய் 
விளக்கியலார் கோட்பாடு . 
occa sions , 11. pl . தொழில் , தொழில் நடவடிக்கைகள் . 
Oc cident , n. மேல்திசை ; மேலை உலகம் ; ஐரோப்பா ; மேலை 
ஐரோப்பா ; ஐரோப்பா - அமெரிக்கா ஆகியவற்றின் தொகுதி ; 
அமெரிக்கா ; ஐரோப்பிய நாகரிகம் . 
occiden tal, 11. மேலையுலகினர் , மேலை நாட்டினர் ; எட்கார் டி 
வால் ( Edgar de Wabl ) 1922 - இல் புதிதுபுனைந்த மொழிப் 
பெயர் ; a . மேல்திசைக்குரிய ; மேலையுலகுக்குத் தனிச்சிறப் 
பான ; ஐரோப்பாவுக்குரிய ; அமெரிக்காவுக்குரிய ; அமெரிக்க 
ஐக்கிய நாடுகளின் மேல் பகுதிக்குரிய ; மணி வகையில் மலி 
வான இரண்டாந்தரத்துக்குரிய . 
occiden talism , n . மேலை நாகரிகம் ; மேலை நாட்டினர் 

பழக்கவழக்கப் போக்குகள் . 
occiden talist , n . மேலை உலக மொழி ஆய்வுத்துறை மாண 
வர் ; மேலையுலகக் கருத்துக்களையும் பழக்கவழக்கங்களையும் 
ஆதரிக்கும் கீழை நாட்டவர் . 
occiden talize , v . மேலையுலகக் கருத்துக்களுக்கு இணங்க 

மாற்று ; மேலைப்பழக்கவழக்கங்களுடன் இசைவி . 
occip ital , 11. தலையோட்டின் பின் எலும்பு ; a . தலைப் பின் 

புறம் சார்ந்த . 
oc ciput , n . தலையின் பின்பகுதி , மண்டையின் பிற்பகுதி. 
occlude , U. உள் துளை நிரப்பு ; புழை அடைப்புச் செய் ; 
தடைசெய் ; ( வேதி . ) வளிகளை உறிஞ்சு , உறிஞ்சி அடக்கிக் 
கொள் . 
occult , a. மறைவாக வைக்கப்பட்ட ; மறைவியலான ; மறை 
பொருளான , சிலருக்கு மட்டுங் கற்றுக்கொடுக்கப்படும் 
தன்மையுள்ள ; புரியாத ; பொது ஆய்வுக்கு அப்பாற்பட்ட ; 
தெய்விகமான ; இயற்கைமீறிய நிகழ்ச்சிகளைக் கொண்ட ; 
மாய மந்திரஞ் சார்ந்த ; U. மறைத்து வை ; தற்காலிகமாகப் 
பார்வைக்கு மறை ; ( வான் . ) முன் குறுக்கிட்டுக் காட்சியை 
மறை . 
occult ing , a . இடைமறித்து மறைக்கிற ; ( தொ . ) occulting 
light , இடையிடையே ஒளி மறைக்கப்படுகிற கலங்கரை 
விளக்கம் ; விட்டு விட்டு ஒளி வீசும் கலங்கரை விளக்கம் . 


occ upancy , n . உடைமையாட்சி ; உடைமையாட்சிக்காலம் ; 
தங்கும் உரிமை பெற்றிருத்தல் ; உடைமை கைக்கொள்ளுகை ; 
குடியிருக்கை ; குடிபுகுதரவு . 
occ upant , n . நில முதலியவற்றை உடைமையாட்சியாகக் 
கொண்டுள்ளவர் ; குடியிருப்பவர் ; தங்கி வாழ்பவர் ; தங்கு 
பவர் ; உடைமைப் படாததன் உரிமை நிறுவி உடைமை 
கைப்பற்றுபவர் . 
Occupa tion , m . குடியிருக்கை ; குடியிருப்பாட்சி ; குடியிருப் 
புக்கு ஆட்படுநிலை ; படைப்பற்றாட்சி ; குடியிருப்பாட்சிக் 
காலம் ; குடியிருப்பாட்சி உரிமை முறை ; வாழ்க்கைத்தொழில்; 
பொழுதுபோக்குப் பணி ; பணிமுறை , தொழில்முறை ; 
( தொ . ) army of occupation , பற்றாட்சிக்காலப்படை , தோற் 
கடிக்கப்பட்ட பகுதியில் நிலையான ஆட்சி ஏற்படும் வரையில் 
ஆட்சிப்பொறுப்புடைய படை ; occupation bridge, நிலத்தில் 
வாழ்பவர்கள் மட்டும் பயன்படுத்திக்கொள்ளக்கூடிய தனிப் 
பட்டவர்க்குரிய பாலம் ; occupation franchise, குடியிருப் 
பவர்க்குரிய வாக்குரிமை ; occupation road , நிலத்தில் வாழ் 
பவர்கள் மட்டும் பயன்படுத்திக்கொள்ளக்கூடிய தனிப்பட்ட 
வர்க்குரிய பாட்டை . 
occupa tional , a . வாழ்க்கைத் தொழில் சார்ந்த ; தொழில் 

துறையால் நிகழ்கிற . 
occ upier , 1. அனுபவிப்பவர் , நிலத்தை அல்லது வீட்டைத் 

தன் அனுபவத்தில் வைத்துக்கொண்டிருப்பவர் . 
occ upy , U. அமர்வுகொள் ; இடங்கொள் ; இடம் பெற்றிரு ; 
உடைமை கைக்கொள் ; உடைமையாட்சி கொள் ; குடியிரு ; 
பதவியை வகி ; குடியிருப்பாட்சி கொள் ; பற்றாட்சி கைக் 
கொள் ; உடைமை கைப்பற்று ; ஓய்வுநேரம் நிரப்பு ; காலம் 
தேவைப்படு . 
occur , . நிகழ் ; நடைபெறு ; நேரிடு ; காணப்படு ; இருப் 

பதாக அறியப்படு ; மனத்தில் தோன்று . 
occu rrence , 1. நிகழ்ச்சி , சம்பவம் . 
o cean , n . பெருங்கடல் , சமுத்திரம் ; நிலவுலகு புடைசூழ்ந்த 
நெடுநீர்ப்பரப்பு ; ஆழி , நிலவுலகம் சூழ்ந்த நெடுநீர்ப்பரப்பின் 
பெருங்கூறு ; பெரிய அளவுடையது ; பெரும் பரப்புடையது , 
( தொ . ) ocean greyhound , விரைவாகச் செல்லக்கூடிய 
பயணக்கப்பல் ; ocean lane , நீராவிக் கப்பல்களுக்குக் குறிக் 
கப்பட்ட கடற்பாதை ; ocean tramp , தனிவாணிகப் பொருள் 
கள் மட்டுமன்றிப் பொதுவாகச் சரக்குகள் ஏற்றிச்செல்லும் 
வாணிக நீராவிக்கப்பல் . 
Ocean ia , 1. பசிபிக் பெருங்கடலிலும் அதற்கு அண்மை 

யிலும் உள்ள தீவுத் தொகுதி , 
Ocean ian , 11. பசிபிக் பெருங்கடலிலும் அதற்கு அருகிலு 
முள்ள தீவுகளில் குடியிருப்பவர் ; a . பசிபிக் பெருங்கடலிலும் 
அதனைச் சார்ந்த தீவுகளிலும் வாழ்கிற . 
ocean ic , a. பெருங்கடல் சார்ந்த ; பெருங்கடல் போன்ற . 
Ocean ic , a. பசிபிக் பெருங்கடலிலும் அதனைச்சார்ந்த தீவு 

களிலுமுள்ள . 
Oce anid , n . பெண் தெய்வம் , கிரேக்கபுராண மரபில் கடல 

ணங்கு ; pl . Oce anids, Oce anides . 
o cellate, o cellated , a. வண்ண வளையத்துடன் கண் 
போன்றமைந்த ; கண்போன்ற பொட்டினை 

யுடைய . 
ocell us , ( ல . ) n . பூச்சிவகைகளில் கூட்டிணைவல்லாத கண் ; 
கூட்டிணைவான கண்ணின் தனிக்கூறு ; பிறவண்ண வளையஞ் 
சூழ்ந்த வண்ணப்பொட்டு ; pl . ocell i. 
o celot , n . பூனை இன அமெரிக்க காட்டு விலங்குவகை . 
ochloc racy , 11. கும்பலாட்சி . 
ochlocrat ic , a . கும்பலாட்சி சார்ந்த . 
cch re , 11. மஞ்சட்காவி மண் ; வெளிறிய பழுப்பு மஞ்சள் நிறம் ; 
காவி , சுவர் தீற்றுவதற்குரிய மஞ்சட்பழுப்பு வண்ணச்சாயம் ; 
உலோகத் துருவகை . 
o clock , n . கடிகாரப்படி மணி . 


681 
octachord 

oddity 
oc tachord , n . எட்டு நரம்புகள் கொண்ட இசைக்கருவி ; எண் oc tonary , n . எட்டின் தொகுதி ; எட்டடிப்பா ; a . எட்டன் 
பாலை , - கேள்வித் தொடர் ; எட்டுச்சுரங்கள் கொண்ட மானம் சார்ந்த , எட்டடுக்கிய , எண்மடியான ; நாணயவகை 
தொடர். 

யில் எண்மடிப் பகுப்புடைய . 
oc tad , 1. எட்டு அடங்கிய தொகுதி , எட்டன் தொகுதி . 

oc topus , n . எண்காலி , வாய்முகப்பைச் சுற்றிலும் எட்டுக் 
oc tagon , 11. எண்கோணம் , எட்டுப் பக்கங்கள் கொண்ட வள கிளையுறுப்புக்களையுடைய அச்சந்தரத்தக்க கடல் விலங்கினம் ; 
உரு ; எண்கோணப் பகுதியுடைய கட்டிடம் . 

பேரிடர் தருவது , தீங்கான ஆற்றல் . 
octag onal, a . எண்கோணமான , எட்டுப்பக்கங்களையுடைய . octoroon , n . வெள்ளையருக்கும் நீகிரோவருக்கும் பிறந்த கலப் 

பினத்தவர் . 
octahed ron , n . எண்முகப்பிழம்புரு . 
oc tane , n . நீர்க்கரிமத் தொடர்மங்களில் ஒன்று . 

octosyllab ic , n . எட்டு அசைகளையுடைய செய்யுள் ; a . 

எட்டு அசைகளைக் கொண்ட . 
oc tant , n . அரைக்கால் வில்வரை , வட்டச் சுற்றுவரையின் 

octosyll able , n . எட்டு அசைகளைக்கொண்ட சொல் ; 

d . 
எட்டிலொரு கூறான வில்வரை ; அரைக்கால் வட்டக்கூறு , 

எட்டு அசைகளைக் கொண்ட . 
இரண்டு ஆரங்களுக்கிடைப்பட்ட வட்டப்பரப்பின் எட்டி 

நகர்ச் 
லொரு கூறு ; அரைக்கால் வளாளாகம் , முத்தசை செங்குறுக் 

oc troi , n . ஐரோப்பிய நாடுகளில் நகர்ச் சுங்கவரி ; 
கீட்டால் ஏற்படும் இடவெளியின் எண்கூறுகளில் ஒன்று ; 

சுங்கச் சாவடி ; நகர்ச் சுங்கப் பணியாளர் . 
வானியலிலும் கடற்செலவிலும் பயன்படுத்தப்படும் எண்ம oc tuple , n . எண் மடங்கு ; a . எண்மடங்கான ; U. எட்டால் 
வட்ட மானி ; ( வான் . ) கோள் நெறி வட்டத்தின் 45 பாகைக் பெருக்கு . 
கூறு ; ( வான் . ) மதி நெறிவட்டத்தில் கதிரிணைவு அல்லது 

oc ular , n . கருவியில் சேர்க்கப்படும் விழிக் கண்ணாடிச் சில்லு ; 
கதிரெதிர்விலிருந்து 45 பாகைக் கோணத்திலுள்ள குறியிடம் . 

a . கண்ணுக்குரிய , பார்வைக்குரிய ; கண்கூடான ; ( தொ . ) 
oc tarchy , n . எட்டரசுத் தொகுதி . 

ocular demonstration , கண்கூடான செய்ம்முறை விளக்கம் . 
octaroon ”, n . = octoroon . 

oc ularist , n . செயற்கை விழிகள் ஆக்கிப்படைப்பவர் . 
oc tastyle , n . எண் தூண் மாடம் ; எண் தூண் முகப்பு ; a . oc ulate , oc ulated , a . = ocellate . 
முகப்பில் எட்டுத்தூண்களையுடைய ; முனைக்கோடியில் எட்டுத் oc ulist , 1. கண் மருத்துவர் , கண் மருத்துவ வல்லுநர் . 
தூண்களையுடைய . 

oc ulonas al , a . கண் மூக்குச் சார்ந்த . 
oc tateuch , 1. விவிலிய ஏட்டின் பழைய ஏற்பாட்டுக்குரிய 

od , n . காந்த - படிக - வேதி - வசிய ஆற்றல்களுக்கு ஆதாரமாக 
முதல் எண்சுவடித் தொகுதி . 

இயற்கை முழுதும் பரந்து நிற்பதாகக் கருதப்படும் ஆற்றல் . 
oc tave , 1. விழாநாளுக்கு எட்டாம் நாள் ; விழாநாள் முதல் 

od alisque , n . துருக்கிய அரசர்களின் 

அடிமை ; 
எட்டு நாள் தொகுதி ; எட்டன் தொகுதி ; எட்டடிச்செய்யுள் ; 

துருக்கிய அரசர்களின் காமக்கிழத்தி . 
பதினான்கடிச் செய்யுளின் முதல் எட்டடி ; ( இசை . ) சுரத்தின் 
மேற்பாலை ; சுரத்தின் கீழ்ப்பாலை ; பன்னிரண்டு அசைசுரத் 

odd , n . குழிப்பந்தாட்டத்தில் எதிர்த்தரப்பைவிட மிகையாகப் 
தொகுதி ; மேற்பாலைக் கேள்விக்கட்டை ; வாட்போரில் ஒரு 

பெற்ற பந்தடி ; ஏற்றத்தாழ்வு சரிப்படுத்தும் சலுகைப் பந்தடி ; 

சீட்டுப்பொறி ஆட்டத்தில் ஆறன் தொகுதி கடந்த பொறித் 
நிலை ; 131 காலன் அளவு கொண்ட இன்தேறல் மிடா . 

தட்டு ; a . ஒற்றையான , இரட்டையல்லாத ; எண்வகையில் 
oc tave - coupler , n . இசைக்கருவியில் எட்டுச் சுரங்களை 

வியனான , இரண்டால் வகுக்கப்பெறாத ; ஒற்றைப்படை எண் 
இணைக்குங் கருவி . 

ணுக்குரிய ; சோடியுடன் இணையாத ; இரட்டைப்படையில் 
oc tave - flute, 1. புல்லாங்குழல் மேற்பாலைக்கட்டை . 

மிச்சமான ; வட்டத்தொகைபோக மீந்துள்ள ; தொகுதியுட் 
octav o , 7. எட்டாக மடித்த தாள் அளவு ; எண்மடிப் புத்தக சேராத ; உதிரியான ; சில்லறையான ; பாதிக்கு ஒன்று 
அளவு . 

மிகையான ; குறிப்பிட்ட தொகைக்குச் சற்று மிகைப்பட்ட ; 
octav us , 1. பள்ளி வழக்கில் ஒரே பெயருடையவரில் எட்டா சில்லறையுடன் கூடிய , சொச்சமான ; கணக்கில் சேராத ; 
மவர் . 

தனிமிகையான ; விட்டுப்போன ; தொடர்புபடாத ; 

படுத்தப்படாத ; தொலை ஒதுக்கமான ; எதிர்பார்க்கப்படாத ; 
octenn ial, a . எட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழ்கிற ; 

வழக்கமல்லாத ; புதுமையான ; பொதுநிலை திரிந்த ; புதிரீடான ; 
எட்டாண்டு நீடித்திருக்கிற . 

அரிய இயல்புடைய ; விசித்திரமான ; நகைப்புக்கிடமான ; 
octet , octette , 11. எட்டுப் பாடகர்கள் தொகுதி ; எட்டு நடி 

ஒத்துவராத ; கோமாளித்தனமான ; குழு வாக்கெடுப்பில் 
கர்கள் தொகுதி ; எண்மர் பாடுவதற்கான பாடல் ; எட்டு 

சரிசம வாக்குகளுக்கு 

மேம்பட்டுத் தனி மதிப்புப் 
நடிகருக்கான நடிப்புப்பகுதி ; எட்டடிப் பாடல் ; பதினான் 

பெறுகிற ; சீட்டுப்பொறியாட்டத்தில் இருதரப்பும் ஆறன் 
கடிப் பாடலில் முதல் எட்டடி . 

தொகுதி தீர்ந்தபின் முதலாவதாக முனையப்பெறுகிற ; 
octill ion , n . பத்து லட்சம் கோடி கோடி கோடி கோடி கோடி ( தொ . ) forty odd , நாற்பதுக்கும் ஐம்பதுக்கும் இடையில் ; 
கோடி , ஒன்றுடன் 48 சுன்னங்களைச் சேர்த்தால் ஆகும் odd and even , சூதாட்டம் ; odd man out , நாணயத்தை 
தொகை . 

எறிந்து பார்த்து மூவரில் ஒருவரைத் தேர்ந்தெடுக்கும் முறைப் 
octingenten ary , n . எண்ணூறாவது ஆண்டு விழா . 

படி ; odd numbers , odd volumes , முழுநிறைவாகாத வரிசை 

களைச் சேர்ந்த பருவ இதழ்கள் ; sixty odd thousand , அறுபது 
Octob er , 11. ஆங்கில ஆண்டின் பத்தாவது மாதம் . 

ஆயிரத்துக்கும் எழுபது ஆயிரத்துக்கும் இடையில் ; sixty 
Octob rist , n . ( வர . ) ருசிய சட்டசபையில் மிதவாதக் கட்சி 

thousand odd , அறுபது ஆயிரமும் சில நூறும் சில்லறையும் ; 
யின் உறுப்பினர் ; a . ருசிய நாட்டு மிதவாதக் கட்சியைச் 

the odd man , இரட்டைப்படை வரிசையில் அடங்காத தனி 
சார்ந்த . 

மனிதன் ; the odd trick , சீட்டாட்டவகையில் இருதரப்பின 
octocenten ary, octocentenn ial, n . = octingentenary . ருக்கும் ஆறுஆறு பிடித்தபிறகும் எஞ்சியுள்ள பதின்மூன்றா 
octode cimo , n . பதினெண்மடித்தாள் அளவு ; பதினெண் 

வது பிடி ; twelve pounds odd , பன்னிரண்டு பவுன்களும் 
மடிப் புத்தக அளவு . 

சில்லறையும் . 
octogenar ian , 11. எண்பது வயதுடையவர் ; a . எண்பது odd - come- short , 11. எஞ்சியது , மிச்சம் . 
வயதுடைய ; எண்பது வயதுடையவரைச் சார்ந்த . 

odd - come - short ly , 1. அண்மையில் ஒரு நாள் . 
oc tonal , a . எட்டன்மானம் சார்ந்த ; எட்டடுக்கிய , எண்மடி odd fellow , n . நற்கொத்தர் சங்கத்தைப் போன்ற சடங்கு 
யான ; நாணயவகையில் எண்மடிப் பகுப்புடைய . 

களையுடைய நட்புறவுக் குழுவின் உறுப்பினர் . 
octonar ian , n . எண் சீரடி ; a . யாப்பு வகையில் எண் 

odd ity , n . புதுமை , விசித்திரம் ; தனிப்பட்ட போக்கு ; 
சீருடைய . 

விசித்திரமானவர் ; விந்தைப்பொருள் ; வியப்பான நிகழ்ச்சி . 


682 
oddments 

offhand 
odd ments , n . pl . எச்சமிச்சங்கள் , எஞ்சியவைகள் . 

பின்வாங்கு ; adv . தொலைவில் , அப்பால் ; prep . விலகி , 
odds , n . pl . துண்டுத்துணுக்குகள் ; உயர்வு தாழ்வு ; வேற் 

ஒதுங்கி , தள்ளி ; விட்டு , இருந்து ; ( தொ . ) be off , விரைந்து 
றுமை ; மனவேறுபாடு , சச்சரவு ; சாதகநிலை ; போட்டியில் போ , புறப்படு , போ ; come off , திரும்பிவா , வந்துவிடு ; 
பிற்பட்டவர்க்குரிய சலுகை ; விட்டுக்கொடுக்கும் வீதாச்சாரச் தப்பிவிடு ; fall off , go off , சீர்குலை , நிலைமை மோசமாகு ; 
சலுகை ; நகைக்கூறு ; வருநிலை வாய்ப்பு , நிகழ இருப்பது ; 

fall off , கப்பல் வகையில் காற்றின் ஒண்மை நெருக்கம் 
( தொ . ) odds and ends , எச்சமிச்சங்கள் . 

குறைவுபடு ; ill off , வறிய நிலையில் , நல்கூர்ந்த தன்மையில் ; 

make off , விரை ; புறப்படு ; off and on , விட்டுவிட்டு , இடை 
ode , 1. பண்டைய கிரேக்க துள்ளற் கலிப்பாடல் வகை ; 50 

யிட்டு , அவ்வப்பொழுது ; நிச்சயமின்றி ; off colour , நன் 
முதல் 200 அடி வரையுள்ள நீடுயர் எழுச்சிப்பாடல் வகை ; 

னிலையிலில்லாமல் , நோயுற்று ; off one s feed , பசியின்றி , 
( தொ . ) choral ode , கிரேக்க நாடக இசைக்குழுப் பாடல் . 

பசியார்வமின்றி ; உணவு செல்லாமல் ; off one s hands , 
ode um , n. பண்டைக் கிரேக்க ரோமர்களிடையே இசை 

கைப்பொறுப்பின்றி ; off one s head , கிறுக்குப் பிடித்த , 
நிகழ்ச்சிகளுக்கான கட்டிடம் . 

பைத்தியங் கொண்ட ; off shore , கடற்கரையிலிருந்து சிறு 
od ic , a . காந்தக் கவர்ச்சி - படிகஆக்கம் - வேதிமாற்றம் - வசிய தொலைவில் ; off side, காற்பந்தாட்ட வகையில் எதிரி 
வித்தை ஆகியவைகள் நிகழ்வதற்குக் காரணமாக இயற்கை களின் இலக்கிற்கும் பந்திற்கும் இடைப்பட்ட பக்கம் ; 
முழுதும் பரந்து பரவி நிற்பதாகக் கருதப்படும் ஆற்றல் off the point , தொடர்பின்றி , தலைப்புக்குப் பொருந்தாமல் , 
சார்ந்த . 

வழிவிலகி ; show off , பகட்டாகக் காட்டு , புறப்பகட்டாகத் 
od ious , a . வெறுக்கத்தக்க , அருவருப்பான . 

தோற்றுவி ; take off , நீக்கு , அகற்று ; விழுங்கு ; போல 

நடி ; தரையைவிட்டு மேலெழு ; well off , நன்னிலையில் , 
od ium , 1. பரந்துபட்ட வெறுப்பு , பழி , இகழ்ச்சி . 

பொருள் வளத்தோடு . 
odium theolo gicum , ( ல . ) n . சமய தத்துவ அறிஞரிடையே 

off al , n . கழிவுப்பொருள் ; குப்பைகூளம் ; துண்டு துணுக்கு ; 
யுள்ள வழக்கமான போட்டிப் பகைமையுணர்ச்சி , ஒரு தொழி 

இறைச்சிக்கு தவாத விலங்குடல் கழிவு ; ஊழ்த்த இறைச்சி ; 
லர் வெறுப்புணர்ச்சி . 

மட்ட வகை மீன் , விலைகுறைவான மீன் ; உமி , தவிடு ; சக்கை , 
odontal gy , n . பல் வலி . 

வண்டல் , மண்டி ; ( தொ . ) offal milk , கீழ்த்தரமான பால் . 
Odontogloss um , n . பெரிய அழகிய பூக்களையுடைய off - drive , n . மரப்பந்தாட்டத்தில் மறுபுறஞ் செல்லும் பந்தடி . 
வண்ண மலர்ச் செடிவகை . 

off - drive , . மரப்பந்தாட்டத்தில் மறுபுறம் செல்லும்படி 
odontol ogy , n . பல் ஆய்வு நூல் . 

பந்தினை அடி , 
odontorhync ous, a . அலகில் பற்கள் போன்ற அமைப் offence , 1. உணர்ச்சி புண்படுத்தல் ; புண்படுநிலை , உணர்ச்சி 
புடைய . 

ஊறுபாடு ; மீச்செலவு , வலிந்து தாக்குதல் ; குற்றம் , குற்றச் 
odorif erous , a . நறுமணம் பரப்புகிற . 

செயல் ; பொல்லாங்கு ; சட்ட வகையில் மீறுகை . 
od orous , a . ( செய் . ) = odoriferous . 

offend , U. உணர்ச்சி புண்படுத்து , வருத்தமுண்டாக்கு ; சின 

மூட்டு ; வெறுப்பூட்டு ; தீங்குசெய் ; அவமதி ; ஒழுங்கு மீறு , 
od our , n . நறுமணம் ; நாற்றம் ; வாடை ; அறிகுறி , சாயல் , 
தடம் ; ( தொ . ) bad odour , ill odour , அவப்பெயர் , இழுக்கு ; 

வரம்பு கட ; சட்டம் மீறு ; தவறாக நட . 
good odour , நற்பெயர் , நன்மதிப்பு , 

offense , n . = offence . 
od ours , n . pl . நறுமணப் பொருள்கள் . 

offen sive, 1. மீச்செலவு , வலிய முதலிற் சென்று தாக்குதல் ; 
od yl , n . = od . 

வலிந்து கைப்பற்றுஞ் செயல் , ஆக்கிரமிப்பு ; a . வலிந்து 

மேற்சென்று தாக்குகிற ; போருக்கு வலிந்து எழுகின்ற , 
Od yssey , n . கிரேக்க பெருங் காவியங்களிரண்டில் ஒன்று , 

தாக்குதலிற் பயன்படுத்துகிற ; தாக்கு தலிற் பயன்படுத்து 
ஒடிசஸ் ( Odysseus ) என்ற பெருவீரனின் சுற்றுலாப் பயண 

தற்கான ; துன்பம் அல்லது வருத்தம் தருவதற்கான ; அவ 
வரலாறடங்கிய வீரப்பெருங்காவியம் ; சுற்றுலாத் தொகுதி ; 

மதிப்பான , புறக்கணிப்பான ; வெறுப்பூட்டுகின்ற ; தீ 
துணிகர நிகழ்ச்சிகள் நிறைந்த நீள் பயணம் . 

நாற்றமுடைய , அருவருப்பான , குமட்டுகிற ; எதிரிடையான . 
oe cist , n . குடியேற்ற முதல்வர் ; பண்டைய கிரேக்கரிடையே 

off er , 11. கொடைமுனைவு , மனமாரக் கொடுக்க முன்வருகை ; 
குடியேற்ற நாடு தோற்றுவித்தவர் . 

வரம் , தன் விருப்பக்கொடை , உரிமைக்கொடை ; தருமொழி , 
oecol ogy , n . = ecology. 

கொடுக்க ஒருங்கியுள்ளமை தெரிவிப்பு ; உரிமை வழங்கீடு , 
oecumen ical , a . கிறித்தவ உலகப் பரப்பு முழுதுஞ் சார்ந்த ; சலுகை அளிப்பு ; உரிமைச்சலுகை ; உதவ முன்வருகை , 
முழு மொத்தமான , எல்லாவற்றையும் உட்கொண்ட ; உலகப் உதவுகுறிப்பறிவிப்பு ; செயல் ஏற்பறிவிப்பு , செயல் ஏற்க 
பொது திருச்சபையைச் சார்ந்த ; உலகளாவிய . 

முன்வரல் , இசைவுக்குறிப்பு , விருப்பறிவிப்பு ; விலைக்குறிப்பீடு ; 
oedem a , n . இழைம அழற்சி ; இழைமங்களில் நீர்க்கோவை . 

விலை இசைவுக்குறிப்பு ; ஏலக் கோரிக்கை ; மணத்தில் 
Oed ipus, 11. புதிர்களை விடுவிப்பவர் , சிக்கல்களை அவிழ்ப் 

கொடுக்க முன்வருகை ; 3. படையல் செய் , பலியாக அளி ; 
பவர் ; ( தொ . ) Oedipus complex , உள ஆய்வியலின்படி எதிர் 

மதிப்புடன் வழங்கு ; கொடுக்க முன் வா ; வழங்கும் குறிப்புத் 
பாலராகிய பெற்றோர் வகையில் பிள்ளைகளுக்கு உட்செறிவாக 

தெரிவி ; கொடுக்கும் குறிப்பில் கை நீட்டு ; மணக்கோரிக்கை 
இருப்பதாகக் கருதப்படும் அடங்கிய உள்ளுணர்ச்சிக்கூறு . 

செய் ; திருமணத்தில் கொடுக்க இசைவு தெரிவி ; செயல் 

ஒழுக்கக் குறிப்புத் தெரிவி ; விற்பனைக்கு வை ; ஏலத்தில் 
o er , adv . , prep . ( செய் . ) = over . 

விலை கூறு ; விலை குறிப்பிடு ; விருப்பக்குறிப்பறிவி ; உதவ 
oesoph agus , n . உணவுக்குழாய் , தாண்டை 

கடந்து 

முன் வா ; செயலேற்று முன் வா ; போர் தொடுத்தெதிர்க்க 
இரைப்பைக்குச் செல்லுங் குழாய் . 

முனை ; முன் வை ; பொது வாய்ப்பளி . 
oes trum , oes trus , n . மாட்டு உண்ணி ; தூண்டுதல் ; off ering , n . காணிக்கை, படையல் ; நேர்த்திக்கடன் . 
திடீர்உணர்ச்சி ; உணர்ச்சிப்பொறி , வெறியார்வம் . 

off ertory , n . படையல் வழிபாடு , படையல் வழங்கப்படும் 
of , prep . உடைய , ஆறாம் வேற்றுமை உடைமைப் பொருள் வழிபாட்டுக்கூறு ; படையற் பொருள் ; காணிக்கை 

* ; வழி 
உருபு ; உரியதாக ; உள்ள , கொண்ட ; இருந்து ; கொண்டு பாட்டு நேரக் காணிக்கைப் பணத்திரட்டு . 
ஆக்கப்பட்ட ; பற்றி , குறித்து ; இடையே ; சார்ந்து ; off handi, a . முயற்சி முனைப்பற்ற ; முன்னேற்பாடின்றிச் 
காரணமாக ; கால்வழிமரபில் ; போது ; வகையில் . 

செய்யப்படுகிற ; முன்கருதலுடன் முனைந்து செய்யாத ; 
off , n . மரப்பந்தாட்டத்தில் எதிர்ப்புறம் ; a . அப்பாலுள்ள ; இயலெளிமைவாய்ந்த ; கோடு வகையில் வாரொழுங்கான ; 
தொலைவிலுள்ள ; வண்டி குதிரை வகையில் வலப்பக்கத்தி கற்றுருவாக்கப்படாத ; உடனெழுச்சியான ; 

பண்பு நய 
லுள்ள ; U. ( பே - வ . ) கைவிடுவதாகத் தெரிவி ; நீக்கிவிடுவதாக அமைதியற்ற , வெடுக்கென்ற ; சடங்காசாரமற்ற , வரிசை 
அறிவி ; ஒப்பந்தத்திலிருந்து விலகு ; சமரசப்பேச்சிலிருந்து வக்கணையின்றிச் சுருக்கான . 


683 


offhand 


oil 


உயிர் 


கடன் 


off set , n. செடியினத்தின் அடிக்கன்று , முளைப்பாற்ற 
லுடைய அடிக்கிளை ; 

வேரடி ; கிளைக்குருத்து ; 
மரபுக் கொழுந்து ; பக்கக்கிளை ; பக்கச்சிறுமலை ; கிளைக் 
குன்று ; 

குறை நிரப்பீடு ; எதிரீடு , ஒப்புறழ்வால் பண் 
பெடுத்துக்காட்டும் நிலை ; குழாயின் திடீர்த்திருப்பம் ; 
( க- க. ) திண்ணக்குறைவு ; ( க - க . ) சுவரில் திட்பக்குறைவு 
உண்டுபண்ணும் பக்க உட்சாய்வு ; அச்சுத்துறையில் எதிர்ப் 
பக்கக் கறைப்படிவு ; அழுத்தப்பட்ட தொய்வக உருளை மீது 
மை தடவி எதிர்ப் படிவாக எடுக்கப்படும் கல்லச்சுமுறை ; 
நில ஆய்வளவையில் ஊடு நேர்வரைக்குச் செவ்வான நேர் 
குறுக்குத்தொலைவு ; 3. சரியீடுசெய் , குறைநிரப்பு ; ( தொ . ) 
offset printing , offset process , அழுத்தப்பட்ட தொய்வக 
உருளை மீது மை தடவி எதிர்ப்படியாக எடுக்கப்படும் கல்லச்சு 
முறை . 
off shoot , 11. பக்கக்கிளை , பக்கக்கன்று ; கிளைவிளைவு , துணை 


விளைவு . 


offhand ?, adv . உடனடியாக ; தயக்கமின்றி ; முன் முயற்சி 

யின்றி ; கற்றுருவாக்காமல் . 
off ice1, n . பணி ; அலுவல் ; பணித்துறை ; தொழில்துறை ; 
வேலை ; கடமை ; ; 

கடமைத்துறை ; பொதுப்பணிமுறை ; 
ஆட்சிப் பொறுப்பு ; அமைச்சரவைப் பொறுப்பு ; வினைமுறை ; 

முறை ; செயல்முறை , இணைசெயல் ; வழிபாட்டு முறை , 
வழிபாட்டு வினைமுறை ; இறுதி வினைமுறை ; பணிமனை , 
அலுவலகம் ; தொழில்மனை ; பணித்துறைப்பிரிவு ; கடமை 
ஈடுபாடு . 
Off ice , n . அலுவலகம் , ஆட்சிப்பொறுப்பிடம் ; ஆட்சிப் 
பொறுப்புக்குழு , ஆட்சிக்குழுமம் ; ( தொ . ) Foreign Office , 
வெளிநாட்டமைச்சர் அலுவலகம் ; Holy Office , இடைக்காலக் 
கிறித்தவ சமயத்துறை உயர் தண்ட நீதிமன்றம் ; Post Office , 
அஞ்சலகம் ; அஞ்சல் ஊழியத்துறை ; War Office , போர் 
முறைச் செயலகம் . 
off icer , n . அலுவலர் , பணியாளர் , பணித்துறைவர் ; உயர் 
பணியாளர் ; பொதுப்பணியாளர் ; படைத்துறை ஆணையர் ; 
கடற்படைத்துறை ஆணையாளர் ; விமானப்படைத்துறை 
ஆணையர் ; பணித்துறைக் குழுவின் ஆணையர் ; திட்டக்குழு 
ஆணையாளர் ; சங்க ஆட்சிக்குழுவினர் ; காவல்துறையினர் ; 
மேலாளர் , பணித்துறைப் பொறுப்பாளர் ; பணித்துறை 
நான்காம் தள நன்மதிப்புப்படி ; 3. பணியாளர்களை 
அமைத்துக்கொடு ; பணியாளர்கள் மீது மேலாட்சி நடத்து , 
மேலாளராகச் செயலாற்று . 
off ices , n . pl . மனைவினையிடங்கள் . 
ofi cial , 11. பணிமுதல்வர் ; பணித்துறைவர் ; பொதுப்பணித் 
துணைவர் , துணைமைப் பொதுப்பணியாளர் ; சமயத்துறை 
முறை மன்றங்களில் துறைமுதல்வரின் பேராளர் ; a . பணி 
மனை சார்ந்த ; பணித்துறைக்குரிய ; பணித்துறைக் கடமை 
கள் சார்ந்த ; பொதுப்பணியமர்வுபெற்ற ; பொதுப்பணி 
ஈடுபாடுடைய ; பணித்துறை ஏற்புடைய ; 

பணித்துறை 
இசைவு பெற்ற ; முறைமை ஏற்புடைய ; முறைமைப்பட்ட ; 
முறையார்ந்த ; மருத்துவப் பட்டியலேட்டின்படியான . 
off cialdom , n . பணித்துறைவர் குழு , பணியாளர் தொகுதி ; 
பணித்துறை உலகு ; பணித்துறைநிலை ; மட்டுமீறிய பணித் 
துறைச் சார்பு : பணித்துறைப்பான்மை , பணிமனை மனப் 
பான்மை . 
officialese , n . பணித்துறைக் குழுவழக்கு மொழி . 
ofil cialism , 11. பணித்துறைநிலை ; பணித்துறைப்பான்மை ; 
பணித் துறைக்கண்டிப்பு ; மட்டிலா அலுவலகப்பற்று ; பணித் 
துறைத் தற்செருக்கு . 
offi ciant , 11. வழிபாட்டு வினை முறையாளர் . 
offi ciate , v . வினையாற்று , சமய வினைமுறைக்கடனாற்று ; 
வழிபாட்டு முறையாற்று ; பணித்துறைக் கடனாற்று ; 
பொதுக்கடமையாற்று , கடன் முறைசெய் . 
offi cinal , a . மருத்துவத் துறைக்குரிய ; மருத்துவர் வழக் 

காற்றின்பாற்பட்ட ; மருத்துவப் பட்டியற்படியான . 
offi cious , a . முந்து உபசாரமுடைய , வலிந்து தலையிடுகிற ; 
தேவைக்கு மேற்பட்ட ; கடமையின் பொதுவரம்பு மீறிய ; 
முறைமை வரம்புக்குப் புறமான , முறைப்படாத ; பணித் 
துறைக் கட்டுப்பாடற்ற. 
off ing , 11. கரையினின்று சிறிது தொலைவான இடம் ; சிறிதே 
தொலைவான தூரம் ; ( தொ . ) in the offiing , கண்ணுக்குத் 
தோன்றும் நிலையில் ; அருகில் . 
off ish , a . (( பே - வ . ) நெருங்கிப்பழக விரும்பாத , தனித்து 

ஒதுங்கி நடக்கிற . 
off - licence , 1. வீடுகளிலிருந்து வெகு தொலைவில் பயன் 

படுத்துவதற்குச் சாராயம் விற்பதற்கான உரிமை . 
off load , U. பளு அகற்று ; சரக்கினை இறக்கு . 
off - print , 11. கட்டுரைத் துணுக்குப் படி . 
off - saddle , v . சேணங் கழற்று . 
off scourings, n. pl . கழிவுப்பொருள்கள் ; அழுக்கு அடைவு 
கள் . 


off shore , a . கரையிலிருந்து சற்று விலகிய , கரையிலிருந்து 
செல்கிற ; ( தொ .) offshore wind , கடல் நோக்கி வீசுங் 
காற்று . 
offshore ?, adv . கரையிலிருந்து விலகி ; கரையிலிருந்து . 
off spring , n . கால்வழி , வழிமரபு ; மரபெச்சம் , மரபுக் 

கொழுந்து ; விளைபயன் , விளைவு . 
Of lag , ( செர் . ) n . அலுவலர்க்கான செர்மன் சிறைக்கூடாரம் . 
oft , adu . ( செய் . ) = often . 
o ften , adv . அடிக்கடி , பலதடவை , அடுத்தடுத்து , மீண்டும் 

மீண்டும் . 
o ftentimes , adv. அடிக்கடி . 
og am , n . = ogham . 
og doad , n . எட்டன் தொகுதி ; எட்டெனும் எண் . 
ogee , n . (க- க . ) கீழிருந்து குழிவு குவிவான இரட்டைவளைவுப் 
பக்க ஒப்பனைப்பகுதி ; காணிவடிவ வரை , பாம்பு வடிவ 
இரட்டை வளைவு ; a . கீழிருந்து குழிவு குவிவாகச் செல்கிற ; 
பாம்புவடிவ இரட்டை வளைவான . 
ogee d , a . குழிவு குவிவான இரட்டை வளைவமைந்த . 
ogh am , m . பண்டைப் பிரிட்டனிலும் அயர்லாந்திலும் வழங் 
கிய இருபது உருக்கள் கொண்ட எழுத்துமுறை ; பண்டைப் 
பிரிட்டன் - அயர்லாந்து வழக்கிலுள்ள எழுத்துரு . 
og ive , ogive , 11. ( க - க . ) வளைவுக்கூடத்தின் சாய்குறுக்குக் 

கை ; கா திக் ( Gothic ) மரபுக்குரிய கூர் முனை வளைவு . 
o gle , n . ஓசிந்த நோக்கு , சிறக்கணிப்புப் பார்வை ; காதற் 

பார்வை ; U. சிறக்கணி ; ஒசிந்து பார் . 
Og pu , n . சோவியத் ருசியாவில் புரட்சி எதிர்ப்பியக்கங்களைத் 

தடுத்தாள்வதற்குரிய முற்கால அமைப்பு . 
o gre , n . மனிதனைத் தின்னும் அரக்கன் , மன்னுணி . 
og ress , n . மனிதனைத் தின்னும் அரக்கி . 
Ogy gian , a . வரலாற்றுக்கு முற்பட்ட . 
oh , int . விளிக்குறிப்பு ; வியப்புக்குறிப்பு ; உணர்ச்சிக்குறிப்பு . 
ohm , 1. மின் தடை அலகு . 
oho , int . வியப்புக்குறிப்பு ; உவகைக்குறிப்பு . 
oil , n . நெய்ப்புப்பொருள் ; எண்ணெய் , எண்ணெய்ச்சாயம் ; 
ப . எண்ணெய்பூசு ; மசகிடு ; எண்ணெயிட்டு இளக்கு ; 
இயைபெளிமையுடன் இயங்குவி ; எண்ணெய்போலாக்கு ; 
எண்ணெய் போலாகு ; எண்ணெ யூட்டு ; எண்ணெய் உள் 
ளூறித் தோயச்செய் ; ( தொ . ) burn the midnight oil , இர 
வில் நெடுநேரம் விழித்திருந்து படி ; இரவில் நெடுநேரம் விழித் 
திருந்து வேலை 

செய் ; oil and vinegar , ஒருங்கிணையா 
முரண்பாடுடைய பொருள்கள் ; oil one , oil one s hand , 
கைக்கூலி கொடு , கைக்கூலி கொடுத்து இணக்குவி ; 
oil one s tongue , முகப்புகழ்ச்சி செய் , புகழ்ந்து பசப்பு , 
நயவுரையாற்று ; oil the wheels , சக்கரங்களுக்கு மசகிடு , 
மசகிட்டு மென்னயத்துடன் இயங்கச்செய் ; இயைபெளிமை 
யுடன் இயங்குவி ; நயமாகச் செயலாற்றுவி ; பசப்பிக் காரிய 


684 


oil.bird 


olive 


மாற்று ; கைக்கூலிகொடுத்து எளிதாகக் காரியம் நடக்கும் 
படி செய் ; pour oil on the flame , உணர்ச்சிகளைக் கிளறி 
எழுப்பு ; pour oil on the waters , இசைவூட்டி அமைதிப் 
படுத்து ; smell of oil , நெடிதிருந்து படித்த அடையாளம் ; 
கடும் உழைப்புக்குறி ; strike oil , அடிநிலத்தில் எண்ணெய் 
ஊற்றுக் கிடைக்கப்பெறு ; வெற்றி எய்து . 
oil - bird , n . எண்ணெய் எடுப்பதற்குப் பயன்படும் பறவை 


வகை . 


oil - bush , n . கெய்ம உலோக உள்ளீடு . 
oil - cake, 11. பிண்ணாக்கு . 
oil - can , n . 

எண்ணெய்க்கலம் . 
oil - cloth , n . மெழுகுத்துணி . 
oil - coat , n . மெழுகுத்துணிச் சட்டை . 
oil .colours , n . pl . வண்ண மை , வண்ணப்பொருள் கலந்த 

எண்ணெய் . 
oil - engine , n . எண்ணெயால் இயங்கும் பொறி . 
oil er , n . எண்ணெய் பூசுபவர் , எண்ணெய் பூசுவது ; மச 

கிடுபவர் ; மசகிடுவது ; எண்ணெய் ஊற்றும் கிண்ணி . 
oil - field , 1. எண்ணெய்படும் இடம் . 
oil .gauge , n . எண்ணெய் அளவுமானி . 
oil - gilding , n . மஞ்சள் வண்ணங் கலந்த ஆளி எண்ணெய் 

மீது பூசப்பெறும் மெல்லிய பொன் தகட்டுத்தாள் . 
oil - gland , 11. நெய்மப்பொருள் சுரப்பிக்கும் கழலை . 
oil .gold , 1. = oil -gilding . 
oil - hole , n . மசகெண்ணெய் ஊற்றுவதற்குரிய இயந்திரத் 

துளை . 
oil man , n . எண்ணெய் வகைகள் செய்பவர் ; எண்ணெய் 

வகைகள் விற்பவர் . 
oil - meal , n . ஆளிவிதைப் பிண்ணாக்கு . 
oil - painting , n . எண்ணெய்ச்சாய ஓவியக்கலை ; 

எண் 
ணெய்ச்சாயப்படம் . 
oil - palm , n . எண்ணெய்தரும் விதைகளையுடைய பனையின 

மரம் . 
oil paper , n. எண்ணெய்த்தாள் , எண்ணெயிட்டுக் கண்ணாடி 

போல் ஒளியூடுருவும்படி செய்யப்பட்ட தாள் . 
oil - plant , n . எண்ணெய்ச் செடி . 
oil - press , n . செக்கு , செக்காலை . 
oils , n . pl . மெழுகுத்துணி ; எண்ணெய் வகைகள் ; ( தொ . ) 
drying oils , உறைவண்ணச் சாயங்கள் ; essential oils , vola . 
tile oils , ஆவிவடிப்புக்கும் மணத்துக்கும் உரிய நெய்மப் 
பொருள்கள் ; fatty oils , fixed oils , வண்ணச்சாயமாகவும் 
மசகாகவும் பயன்படுத்தப்படும் ஆவிவடிப்பேற்காத நெய்மப் 
பொருள்கள் ; mineral oils , மசகாகவும் ஒளிதரும் எரிபொரு 
ளாகவும் பயன்படும் நெய்மங்கள் ; non - drying oils , மசகாக 
வும் ஒளிதரும் எரிபொருளாகவும் பயன்படும் உறையா 
நெய்மப் பொருள்கள் . 
oil - seed , n . 

எண்ணெய்விதை . 
oil skin , 11. நீர்த்தடைக்காப்புச் செய்யப்பட்ட மெழுகுத்துணி ; 

மெழுகுத்துணி ஆடை . 
oil skins , pl . எண்ணெய்த் துணியாலான முழு உடைத் 

தொகுதி . 
oil - spring , 11 . எண்ணெய் ஊற்று . 
oil - stone , m . எண்ணெய் ஊட்டப்பட்ட தீட்டுக்கல் , சாணைக் 

கல் . 
oil -tanker , n . எண்ணெய்க்கப்பல் . 
oil y , a . எண்ணெய் சார்ந்த ; எண்ணெய் போன்ற ; புகழ்ந்து 

பசப்புகிற ; குழைந்து நடிக்கிற ; நயமாக இணைத்துக்கொள்கிற . 
oint ment , 11. மருந்து நெய் . 
Oir eachtas , n . அயர்லாந்து சட்ட மாமன்றம் , இரு அயர் 
லாந்து பேரவைகளுடன் தலைவரும் கூடிய தொகுதி . 


oka pi, n . ஒட்டைச்சிவிங்கி போன்ற வண்ண அமைப்புக்களை 

யுடைய நடு ஆப்பிரிக்க மாட்டினவிலங்குவகை , வரிமான்வகை . 
ok ra , 11. வெண்டை வகை . 
old , a . பழைய ; பழங்காலத்திய ; பழமைப்பட்டுவிட்ட ; பழம் 
பாணியான ; பழமைப்பட்ட ; காலங்கடந்துவிட்ட ; வழக் 
காறற்றுப்போன ; வழங்கிக்கழித்த ; பழகிய ; பழகிப்போன ; 
நீடித்த ; நீடித்து வழங்கிய ; முற்பட்ட ; முந்திய ; முன் 
னோர்களுக்குரிய ; அனுபவமிக்க ; தேர்ச்சிமிக்க ; முதிய ; 
வயதுசென்ற ; வயதுடைய ; மூப்பால் தளர்வுற்ற ; கிழடு 
தட்டிய ; அறிவு முதிர்ச்சியுடைய ; ( தொ . ) old age , முதுமை ; 
old bachelor , மணங்கொள்ளா வாழ்க்கையில் உறுதிபெற்ற 
வர் ; old bird , ஏமாற்றங்களில் சிக்காது கடுவிழிப்பாயிருப் 
பவர் ; old boy , வயது சென்றவர் ; வயதுசென்ற தோற்ற 
முடையவர் ; இளந்தோற்றமுடைய முதியவர் ; பேச்சு வழக்கில் 
தந்தை ; கணவன் ; பழைய மாணவர் ; old gentleman , Old 
Harry , Old Nick , Old Scratch , நரகத் தலைவன் , பேயரசு ; 
Old Glory , உடுக்களும் கம்பிகளும் கலந்த அடையாள 
முடைய அமெரிக்க கொடி ; old gold , மங்கிய பொன்னிறம் ; 
old hand , தேர்ச்சிபெற்ற வேலையாள் ; கைதேர்ந்தவர் , பழகித் 
தேர்ச்சிபெற்றவர் ; old man , திருந்தா மனித இயல்பு ; குரங்கு 
வகை ஆண் ; வாணிகக் கப்பல் மீகான் ; மணமுள்ள செடி 
வகை ; அன்பு விளிக்குறிப்பு ; ஊக்கு விளிக்குறிப்பு ; பேச்சு 
வழக்கில் தந்தை ; கணவன் ; பணிமுதல்வன் ; Old Stager , 
அனுபவமிக்கவர் ; Old Tom , old wine , மதுவகை ; முதிர் 
சுவைத்தேறல் ; Old World , நில உலகக்கோளத்தின் கீழ்ப் 

பாதி . 
ol den , a . ( செய் . ) முற்காலத்திய , பழங்காலத்திய , பண்டை 

நாளைய ; 3. மூப்பால் தளர்வுறு ; முதுமையால் தளர்வுறுத்து . 
old ster , n . இளமைநிலை கடந்தவர் . 
olea ginous , a . எண்ணெய் உண்டுபண்ணுகிற ; எண்ணெய் 
சார்ந்த ; நெய்மப்பசையுடைய ; கொழும் பார்ந்த ; கொழுப்புப் , 
பண்புடைய ; எண்ணெயின் இயல்புடைய . 
olean der , n . அலரி . 
oleas ter , n . காட்டு நெய்ம மரவகை . 
ol eograph , n . 

எண்ணெய் வண்ண அச்சுப்படம் . 
ol eography , n . எண்ணெய் வண்ணப்பட அச்சுமுறை . 
oleo - marg arine , n . செயற்கை வெண்ணெயின் கூறாயுதவும் 

மாட்டிறைச்சியின் கொழுப்புச்சத்து . 
oleom eter , n . எண்ணெய்மானி . 
oleo - res in , n . பிசினரக்கு நெய்மப்பொருள் கலவை . 
olfac tion , n . முகர்வுணர்வு , மோப்பம் . 
olfac tories , n . pl . முகர்வுணர்வுக்குரிய உறுப்புக்கூறுகள் . 
olfac tory , a . மோப்பம் பற்றிய . 
olib anum , n . நறுமணப் புகைதரும் பிசின் வகை . 
ol id , a . கெடுநாற்றமுள்ள , கடுவாடையுடைய . 
ol igarch , n . சிலவராட்சி உறுப்பினர் . 
oligarch ic , oligarch ical , a . சிலவராட்சிக்குரிய . 
ol igarchy , n . சிலவராட்சி ; சிலவராட்சியர் . 
oligocarp ous, a . சில்கனியுடைய , 
ol igocene , a . ( மண் . ) புத்துயிர்ப் பேரூழியின் முதல் இடைப் 

பருவங்களுக்கு நடுவான இடைப்பருவ ஊழிக்குரிய . 
ol io, n . கதம்பக்கூட்டுணவு , கூட்டுச் சோறு ; pl . ol ios . 
oliva ceous , a . ஆலிவ் மரக்காயின் நிறமுடைய , புகை 

யார்ந்த பசு மஞ்சள் வண்ணமான . 
ol ive , n . ஆலிவ் மரம் , தேவதாரு வகை எண்ணெய் தரும் 
கொட்டையுடைய பசுந்தழை மரவகை ; ஆலிவ் மரக்கிளை ; 
ஆலிவ் தழைக்கொத்து ; அமைதிச் சின்னம் ; சமாதானச் 
சின்னம் ; கிளிஞ்சில் வகை ; குமிழ் வடிவச் சட்டைமாட்டி ; 
புகையார்ந்த பசுமஞ்சள் நிறம் ; a . புகையார்ந்த பசுமஞ்சள் 
நிறமுடைய ; மேனி வகையில் பொன் பழுப்பு நிறமுடைய ; 
( தொ . ) olive crown , வெற்றிச்சின்னமான தழைச்சூட்டு ; 
olive oil , ஆலிவ் எண்ணெய் , தேவதாரு வகை எண்ணெய் . 


m . 


685 


olive -branch 


one 


ol ive - branch , 11. சமாதானச் சின்னம் ; குழந்தை ; ( தொ . ) 

hold out the olive branch , அமைதி நாடு . 
ol iver1 , 11. ஆணி வடிப்பதற்குரிய மிதி சம்மட்டி வகை . 
Ol iver ?, n . பிரஞ்சுப் பழங்கதையில் வீரன் ரோலந்தின் 
( Roland ) இணையொத்த தோழன் ; வீரத்துணைவன் ; ( தொ . ) 
& Roland for an Oliver , சரிக்குச்சரி . 
ol ives , n . pl . காய்கறிகளுடன் கலந்தவித்த மாட்டிறைச்சி 

அல்லது கன்றிறைச்சிக் கண்டங்கள் . 
ol ivin , ol ivine , 1. பசுமஞ்சள் வண்ணமான மணிக்கல் . 
oll a podri da , 11. கதம்பக் கூட்டுணவு . 
olym piad , 11. பண்டைக் கிரேக்க உலகின் கூட்டாட்டப் 
பந்தய விழாக்களுக்கிடைப்பட்ட நான்காண்டுக்காலம் ; முதற் 
கூட்டாட்டப் போட்டி ( கி . மு . 776 ) தொடங்கிக் கிரேக்கர் 
மேற்கொண்ட ஆண்டுக்கணிப்பு ஊழி . 
Olym pian , 11. ஒலிம்பஸ் ( Olympus ) மலைமீது வாழ்வதாகக் 
கொள்ளப்பட்ட கிரேக்க பெருங் கடவுளரில் ஒருவர் ; பெருங் 
தேவன் , தேவர் ; வீறார்ந்தவர் ; அருள் நலங் கொண்ட மேதகை ; 
a . ஒலிம்பஸ் மலைக்குரிய ; ஒலிம்பஸ் மலையில் வாழ்கிற ; 
தெய்விகத்தன்மை வாய்ந்த ; வீறார்ந்த ; மேதக்க ; அருள் 
நலமார்ந்த . 
Olym pic , a . பண்டைக் கிரேக்க உலகில் ஒலிம்பியா 
( Olympia ) என்னும் பகுதியில் நடைபெற்ற ; அனைத்து நாடு 
களின் போட்டிக்குரிய ; ( தொ . ) Olympic galles , பண்டைக் 
கிரேக்க உலகில் கி . மு . 776 முதல் நான்காண்டுக்கொருமுறை 
நடைபெற்ற விளையாட்டு- இசை- இலக்கியப் போட்டி நிகழ்ச்சி ; 
தற்கால உலகில் 1896 முதல் நான்காண்டுக்கொருமுறை நடை 
பெற்றுவரும் உலகப் போட்டி நிகழ்ச்சி . 
Olym pics , n . 1. கி.மு. 776 முதல் நான்காண்டுக்கொரு 
முறை நடைபெற்ற பண்டைக் கிரேக்க உலகப்போட்டி ; 
1896 முதல் நான்தாண்டுக்கொருமுறை நிகழும் தற்கால 
உலகப்போட்டி நிகழ்ச்சி . 
Olym pus , n . கிரேக்க பெருந்தெய்வங்கள் வாழ்வதாகக் கரு 

தப்பட்ட மலை . 
om bre , n . பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் பெரு 

வழக்காயிருந்த சீட்டாட்ட வகை . 
om ega , n . கிரேக்க நெடுங்கணக்கின் கடைசி எழுத்து ; 

தொடரின் முடிவு ; வளர்ச்சி முடிவு ; முன்னேற்ற முகடு . 
om elet , om elette , 11. முட்டை ஊற்றப்பம் ; கொத்திய 
இறைச்சி - பாலேடு - பழப்பாகு - மணப்பூண்டு முதலியவற்றின் 
சுவை யூட்டப்பெற்ற முட்டைப் பொரியல் மடிப்புப் பண்ணிய 
வகை ; ( தொ . ) cannot make an omelet without breaking 
eggs , உழைப்புக் கடுமையின்றிப் பலனுகர முடியாது . 
om en , n . முன்னம் , நிமித்தம் ; U. வருவதுரை , முன்னறிகுறி 

காட்டு . 
omen tum , n . குடல் போன்ற பிற வயிற்று உறுப்புக்களோடு 

இரைப்பையை இணைக்கும் வபை மடிப்பு . 
om inous , a . முன்னறிகுறியான ; தீக்குறியான ; வரும் பேரி 

டரை முன் காட்டுகிற ; அச்சுறுத்துகிற . 
omi ssion , 11. விடுபாடு , விட்டு விடுகை ; விடுபடல் ; சேர்க் 
காது விடுதல் ; செயற்சோர்வு , செய்தக்க செய்யாமை ; 
செய்யப்படாதது ; 

கடமைப் புறக்கணிப்பு, கடமைச் 
சோர்வு . 
omit , U. விடு , விடுபடச்செய் ; செய்யத்தவறு ; கடமை புறக் 

கணி . 
om nibus , n . பேருந்துகலம் , பெரிய பொறியூர்தி ; a . ஒரே 
சமயத்தில் பல செயல்கள் செய்கிற ; பல வழிகளிற் பயன் 
படுகிற ; பல உருப்படிகள் கொண்ட ; பல இனங்கள் அடங் 
கிய ; pl . om nibuses ; ( தொ . ) family omnibus , private 
omnibus , புகைவண்டி நிலையத்திற்கோ புகைவண்டி நிலையத் 
திலிருந்தோ பிரயாணிகளையும் சரக்குகளையும் கொண்டு செல் 
லும் பேருந்துகலம் ; omnibus bar , omnibus wire , முழு மின் 
அலையும் ஊடுசெல்லுங் கம்பி ; omnibus book , பெரும்பாலும் 

87 


ஒரே ஆசிரியரால் எழுதப்பட்ட பல கதைகள் - நாடகங்கள் 
உட்கொண்டு அனைவரும் வாங்கக்கூடிய குறைந்த விலைக்குக் 
கிடைக்கும் ஏடு ; omnibus box , நாடக அரங்கில் பங்குவரி 
யாளர்களுக்கான முன் வரிசை இருக்கை ; omnibus train , 
எல்லா நிலையங்களிலும் நின்று செல்லும் புகைவண்டி . 
omnicom petent , a . எல்லா வழக்குகளுக்கும் பொருந்திய 

சட்ட வரம்பாட்சியுடைய . 
omnifar ious , a . பல்வகையான , நாலா வகைப்பட்ட 
omnif ic , a . எல்லாவற்றையும் படைக்கிற , அனைத்தையும் 

உண்டாக்குகிற . 
omni genous , a . எல்லா வகைகளும் சார்ந்த . 
omnip otence , 11. எல்லாம் வல்ல தன்மை , வரம்பில் ஆற்றல் ; 

கடவுள் ; மிகப்பெருஞ் செல்வாக்கு , பேராற்றல் . 
Omnip otent , 11. கடவுள் , இறைவன் . 
omnip otent , a . எல்லாம் வல்ல . 
omnipres ence, n . எங்கும் இருக்கும் தன்மை ; எங்கும் 

நிறைந்த தன்மை . 
omni science , 11. நிறைபேரறிவு , எல்லாம் அறியும் பேரறிவு ; 

கடவுள் . 
Omni scienti , n . கடவுள் , இறைவன் . 
omni scient , a . எல்லாம் அறிகிற . 
om nium gath erum , n . பல்பொருட் கதம்பம் ; பல்வகை 
மக்கள் கும்பல் ; எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்ட 
விருந்து . 
omniv orous , a . கண்டதைப் புசிக்கிற . 
om oplate , n . தோட்பட்டை எலும்பு . 
om phalos , 11. கேடயத்தின் மேலுள்ள குமிழ் ; பூமியின் மைய 
மாகக் கருதப்பட்ட டெல்பி ( Delphi ) என்னுமிடத்திலுள்ள 

கூருருளைக்கல் ; மையம் , நடு ; சக்கரத்தின் குடம் . 
om phalotomy , 11. கொப்பூழ்க் கொடியைப் பிரித்தல் . 
on , n. மரப்பந்தாட்டத்தில் முதலில் ஆடுங் கட்சி ; a . மரப் 
பந்தாட்டத்தில் பந்து அடிக்கும் ஆட்டக்காரரின் இலக்கிற்கு 
இடப்பக்கத்திலுள்ள முன்பகுதி நோக்கிய ; முன்பகுதி சார்ந்த ; 
adv . மேலே ; முன்னோக்கி ; உயர , தூர ; அப்புறம் ; பிறகு ; 
prep . மேல் , மீது , மிசை ; இல் ; அருகில் ; நோக்கி : ( தொ . ) 
be on , சார்வாயிருக்கிற ; கட்சியாளராக இருக்க விரும்புகிற ; 
be on to , கருத்துக்களையும் எண்ணங்களையும் அறிந்து விழிப் 
பாயிரு ; on and off , அங்குமிங்கும் , இடையிடையே ; 
on licence , கட்டிடங்களிலேயே குடிவகைகள் குடிக்கும்படி 
விற்பதற்கான இசைவுரிமை ; on to , மேனிலைநோக்கி . 
on ager , n . காட்டுக்கழுதை வகை ; pl . on agers , on agri . 
on anism , n . நிறைவுறா இணைவிழைச்சு ; தன்கைத்தீமை . 
once , n . ஒருமுறை ; ஒரேவேளை ; உடனடி வேளை ; adu . ஒரு 
காலத்தில் ; முன் ஒரு காலத்தில் ; ஒரு தடவை ; ஒரு படி ; 
( தொ . ) at once , உடனடியாக , தயக்கமின்றி ; ஒருங்கே , 
ஒரே நேரத்தில் ; once and again , பன்முறை , பல தடவை ; 
once for all , முடிவாக , உறுதியாக ; once in a way , once 
in a while , எப்பொழுதாவது ஒருதடவை , அருமையாக ; once 
more, மறுபடியும் , இன்னொரு தடவை . 
once - o ver , 1. ( பே - வ . ) பீடிகையான நிறை ஆய்வு . 
on cer , 1. ( பே - வ . ) வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஒருநாள் 

மட்டுந் திருக்கோயிலுக்குச் செல்பவர் . 
on - coming, n . அணுகுதல் ; a . முன்னேறுகிற , நெருங்கு 

கிற , அணுகுகிற . 
on dit , ( பிர . ) 1. கேள்வித்துணுக்கு ; அவதூறான சொல் . 
one , n . ஒன்று ; ஒருவன் ; ஒருத்தி ; pron . ஏதோ ஒருவர் ; ஏதோ 
ஒரு பொருள் ; a . ஒன்றான ; இணைந்த ; பிறரல்லாத ; ஒற்றை 
யான ; ( தொ . ) all in one , எல்லாம் இணைந்து ; at one , ஒத்து 
உடன்பட்ட , ஒரு மனப்பட்ட ; in the year one , வெகுகாலத் 
திற்கு முன் ; it is all one to me , எனக்கு எல்லாம் ஒன்றுதான் ; 
எதுபற்றியும் கவலையில்லை ; எதுவும் பயனில்லை ; never a 
one , ஒருவருமில்லை ; எவருமில்லை ; number one , தான் , 


686 


open 


தனி 


on slaught , n . கடுந்தாக்குதல் , எதிர்ப்பு , மோதல் . 
ontogen esis , n . 

உயிரின் தோற்றவளர்ச்சிகளின் 
வரலாறு . 
ontol ogy , 11. மெய்ப்பொருள் மூல ஆராய்ச்சி . 
on us , 11. சுமை ; பொறுப்பு ; கடமை . 
on ward , a . முன்னோக்கிய ; முன்னோக்கிச் செலுத்தப்பட்ட ; 

adu . முன்னோக்கி ; மேன்மேலும் ; முன்னேற்ற விரைவுடன் . 
on wards , adu . முன்னோக்கி , மேன்மேலும் ; முன்னேற்ற 

விரைவுடன் . 
on ymous , a . பெயர் அறியப்படுகிற , அநாமதேயமல்லாத . 
on yx , 11. பல்வகை நிற அடுக்குகள் கொண்ட மணிவகை ; 
( மரு . ) பொருள் புலப்படா நிலையில் விழி முன்தோலின் 
கீழ்ப்பகுதியின் ஒளி ஊடுருவவிடாத் தன்மை ; 

தன்மை ; ( தொ . ) 
onyx marble , பற்பல வண்ண அடுக்குகள் கொண்ட மணிக் 
கல் போன்ற சலவைக்கல் அமைப்பு . 
oo dles , n . pl . ( பே - வ . ) பெருந்திரள் , தேவைக்கு மேற்பட்ட 

கழிமிகை . 
ooe cium , 1. பொலிமுகை , முதுகெலும்பற்ற விலங்குகளில் 

கருவை உள்வாங்கிப் பொலிவிக்கும் மொட்டுப் போன்ற பை . 
oog amous , a . ஆண் பெண் கரு உயிர்மச் சேர்க்கையால் 

இனப்பெருக்கம் உண்டுபண்ணுகிற . 
oogen esis , n . கரு அணுவின் தோற்ற வளர்ச்சி வரலாறு . 
o olite , n . சுண்ணமணிக்கல் , பரற்செறிவுடைய சுண்ணக்கல் ; 

( மண் . ) சுண்ணக்கல் கொண்ட நிலப்படிவ அடுக்கு . 
ool ogy , n . பறவை முட்டைச் சேகரம் ; பறவை முட்டை 

ஆய்வு நூல் . 
ool ong , n . பதப்படுத்தப்பட்ட கருநிறச் சீனத் தேயிலை 


வகை . 


( 


one - eyed 

தற்பற்றுக்குரிய இலக்கு ; one and all , எல்லாம் சேர்ந்து ; 
one by one , one after another , ஒவ்வொன்றாக ; ஒவ்வொரு 
வராக ; one with another , சராசரியாக ; ten to one , 
பெரிதும் உறுதியாக ; the all and the one , முழு ஒருமை , 
கூட்டு மொத்த நிலையுடன் கூடிய முழுமைநிலை ; the Evil 
One , சைத்தான் , நரகத்தலைவன் ; the Holy One, One above , 
இறைவன் . 
one .eyed , a . ஒற்றைக்கண்ணுள்ள , ஒரு கண் குருடான . 
one -hand ed , a . ஒரே கையுடைய ; ஒரே கையால் செய்யப் 

பட்ட . 
one - horse , a . ஒற்றைக்குதிரையால் இழுக்கப்படுகிற ; ஒரே 
குதிரைகொண்டு வேலை செய்யப்பட்ட ; மிகச் சிறுதிறமான ; 
வாய்ப்பு வளம் மிகக் குறைந்த . 
one - ide a d , one - ide aed , a . ஒரே கருத்துள்ள ; குறுகிய 

நோக்கங்கொண்ட . 
oneirocrit ic , n . அளவுக்குறி கூறுபவர் . 
oneir omancy , 11. அளவுக்குறி கூறுங்கலை 
one -legged , a . ஒற்றைக்காலுள்ள ; சரிசம நிலையற்ற . 
one - man , a . ஒருவர் தேவைப்படுகிற : ஒருவர் கொண்ட ; 

ஒருவரால் நடத்தப்படுகிற , ஒருவரால் கண்காணிக்கப்படுகிற . 
one ness , n . ஒருமை ; தனிமை : தனித்தன்மை ; அருந்திறம் ; 
முழு ஒருமை ; ஒற்றுமை : உடன்பாடு ; இணக்கம் ; ஒத்த 
தன்மை ; வேறுபடா நிலை , மாறாநிலை , ஒன்றாந்தன்மை , 
வேறற்ற தன்மை . 
one .pair , 1. முதல் தளத்திலுள்ள அறை ; இரண்டு முதல் தள 

அறைத்தொகுதி . 
on er , n . புகழ்பெற்றவர் , குறிப்பிடத்தக்க சிறப்புடையவர் ; 
குறிப்பிடத்தக்க பொருள் ; ( பே - வ . ) பந்து அடித்தல் முதலிய 
வற்றில் ஒன்று என்னும் எண்ணிக்கை . 
on erous , a . பளுவேறிய , கனமிக்க ; மிகுபொறுப்பான ; மிகு 

கவலை தருகிற . 
oneself , refl . pron . ஒருவரே ; ஒருவர் தாம் ; ஒருவர் தம்மையே . 
one -sid ed , a . ஒருசார்பான ; ஒருசாய்வான ; ஒருபுறத்தில் 
மட்டும் உள்ள ; ஒருபுறமட்டுமேயுடைய ; ( தொ . ) one -sided 
plant , தண்டின் ஒருபக்கம் மட்டும் இலைகளையுடைய ; 
one - sided street , ஒருபக்கத்தில் மட்டும் வீடுகளுள்ள தெரு . 
one step , n . அமெரிக்க துரிதநடன வகை . 
one - way , a . ஒருதிசைப்போக்கு மட்டுமேயுடைய ; ஒருதிசைச் 
செலவுக்கு மட்டும் இசைவுடைய ; ஒருதிசைப்போக்குக்கு மட் 
டும் ஒதுக்கப்பட்ட ; ( தொ . ) one - way street , ஒரு வழித் 
தெரு . 
on fall , n . தாக்குதல் . 
on flow , 11. முன்னோக்கிய பாய்ச்சல் , விரைவொழுக்கு . 
on goings , n . முறைதவறிய நடவடிக்கைகள் ; விந்தையான 

செய்திகள் . 
of hanger , n . சார்பாளர் , பின்பற்றுபவர் . 
on ion , 11. வெங்காயம் , உள்ளிப்பூண்டு ; 3. வெங்காயத்தைக் 
கண்ணில் தேய்த்து நீர் வரச்செய் ; ( தொ . ) flaming onions , 
நெருப்புக்கோளத் தொடரைப் போன்ற வானூர்தி எதிர்ப்புக் 

குரிய எறிகுண்டு . 
oni on - couch , oni on - grass , n . காட்டுக் கூலவகை . 
oni on -shell , n . நத்தை வகை . 
on looker , n . பார்வையாளர் . 
on ly , a . ஒரே ; ஒன்றுமட்டுமான , ஒரே ஒரு , ஒரே ஒன்றான ; 
தனிமையான ; adu . மட்டும் ; தான் ; ஒரு வழியாக ; conj . 

எனினும் , ஆயினும் ; விதிவிலக்காக . 
onomatopoe ia , n . சொற்பொருள் இசைவணி ; ஒலி அனு 

கரணம் . 
on rush , 1. முன்னோக்கிய பாய்ச்சல் . 
on set , n . கடுமையான தாக்குதல் ; வலுத்தாக்குதல் ; 
தொடக்கம் . 


oom , n . தென் ஆப்பிரிக்க வழக்கில் மாமன் . 
oont , ( இ . ) 11. ஒட்டகம் . 
ooze , n . ஆற்று வண்டல் ; நீராளமான அடிச்சேறு ; கசிவு ; 
மென்கசிவொழுக்கு ; பட்டை நீர் , தோல் பதனிடப் பயன் 
படும் சீமை ஆல் மரப்பட்டை ஊறல் நீர் ; V. துளை கள் 
வழியாக ஈரங் கசிவுறு , கசிந்து வெளிப்படு ; ஈரக்கசிவை 
வெளிவிடு , புறங்கசி ; கசிந்து ஒழுகு ; வெளிப்படு ; வெளி 
விடு ; கசியவிடு ; செய்தி புறம்போகவிடு ; ஊக்கம் கரைய 
விடு . 
ooze - calf , n . சாயம் தோய்ந்து ஊறிய கன்றின் தோல் . 
opa city , n . ஒளியை ஊடுருவிச் செல்லவிடாத தன்மை ; 
ஒளியை எதிரிட்டுக் காட்டாத இயல்பு ; மழுங்கல்தளம் , 
பொருள்புரியா நிலை ; மழுப்பம் . 
op ah , n . இறைமீன் , நிலாமீன் , வட அட்லாண்டிக் கடலில் 

வாழும் அருமதிப்புடைய ஒளிவண்ண மீன்வகை . 
op al , n . பலநிறம் நிழலாடும் மணிக்கல் வகை , நிறம் மாறும் 

மணிவகை . 
opales cence , 11. வானவில் வண்ண மாறுபாட்டுடன் கூடிய 

பால் நுரை நிறம் . 
op aline , 11 . அரைகுறையாகத் தெளிவில்லாமல் ஒளிக்கதிர் 
கள் ஊடுருவிச் செல்லும் வெண்ணிறக் கண்ணாடி ; a . பல 
நிறம் நிழலாடும் மணி வகைபோன்ற ; மாறிக்கொண்டிருக் 
கும் நிறங்களைக் காட்டுகிற ; வானவில்போல் பல நிறங் 
களுடன் விளங்குகிற . 
opaque , a . ஒளியை ஊடுருவிச் செல்லவிடாத ; ஒளியை 
எதிரிட்டுக் காட்டாத ; ஒளிவிடாத ; கண்ணுக்குப் புலப் 
படாத ; தெளிவற்ற ; மழுங்கலான , அறிவுக்கூர்மையற்ற ; 
( தொ . ) the opaque , இருட்டு . 
ope , U. ( செய் . ) = open . 
op en , 11. திறந்த வெளியிடம் ; தங்குதடையற்ற வான்வெளி ; 
பொதுவிடம் , பொதுமக்கள் பார்வைக்குரிய இடம் ; a . 
திறந்த , வாயில் மூடப்பெறாத , மூடி பொருத்தப்படாத ; புழை 
அடைக்கப்படாத ; பூவகையில் மலர்ந்த ; மடிப்பவிழ்ந்த ; 
இடைவெளியுடைய ; துளைகளையுடைய ; போக்குவழி உடைய ; 


செய்துமுடி , 


687 
open - cast 

ophthalmic 
வழிமறிக்கப்படாத ; நுழைவு தடுக்கப்படாத ; செல்ல வழி op ening , n . பிளவு ; இடைமுறிவு ; இடையீடு ; புழை ; 
விடுகிற ; வளைக்கப் பெறாத ; அடைப்பற்ற ; வேலியிட்டுத் வாயில் ; செல்வழி ; இடைவெளி ; தொடக்கம் ; தொடக்கப் 
தடுக்கப்படாத ; தடையற்ற ; பொதியப்பெறாத ; மேலீடற்ற ; பகுதி ; வழக்கில் தொடக்க அறிக்கை ; சதுரங்க ஆட்ட 
மூடாக்கற்ற; மேற்கவிவற்ற ; மறைப்பற்ற ; திரை நீக்கப்பட்ட ; வகையில் தொடங்குவதற்கான ஆட்டம் ; நல்வாய்ப்பு , ஏற்ற 
வெளிப்படையான ; 

கள்ளங்கபடமற்ற ; மூடிமறைக்காத ; சூழ்நிலை , தக்க தறுவாய் ; a . முதலாவதான ; தொடக்கத்தி 
தப்பெண்ணமற்ற ; முன்முடிபு அற்ற ; ஒரு சாய்வு அற்ற ; 

லுள்ள . 
எதையும் எளிதில் ஏற்கும் பண்புடைய ; வேற்றுமைகளை வர op enly , adv . ஒளிவுமறைவின்றி ; எல்லோருக்கும் தெரியும் 
வேற்கிற ; பொதுக்காட்சிக்குரிய ; எல்லாரும் அணுகத்தக்க ; 

படியாக , பொதுவாக , வெளிப்படையாக . 
எல்லாருக்கும் உரிய ; தாராள வாய்ப்பளிக்கிற ; இட-மளிக்கிற ; 

op era , n . 

இசைநாடகம் , இசையைச் சிறப்புக்கூறாகக் 
முழு வாய்ப்பின்மீது அமைந்த ; பொதுமக்கட்குரிய ; பொது 

கொண்ட நாடகம் ; இசைநாடகக்கலை ; ( தொ . ) comic 
உரிமையான ; பொது விளம்பரமான ; தடைபடாக் காட்சி 

opera , உரையாடல் உள்ளிட்ட இசைநாடகம் ; grand opera . 
யுடைய ; பரந்த , அகன்ற ; அகல்விரிவான ; இடுக்கமற்ற ; 

உரையாடலில்லா இசைநாடகம் . 
குடல் வகையில் மலச்சிக்கலற்ற ; தாராளமாகக் கொடுக்கிற ; 
வரையறையற்ற ; தனிக்கட்டுப்பாடற்ற ; முடிவுகட்டாத ; 

op era - cloak , n . மாலை விருந்துகளுக்கோ இசைநாடகங் 
முடிவுறாத ; ( இசை . ) சுரவகையில் தடைபடாக் குழலிசைப்புச் 

களுக்கோ செல்லும் மகளிர் அணியும் மேலாடை . 
சார்ந்த ; சுரவகையில் நரப்பிசைப்புச் சார்ந்த ; இடைநிறுத்த op era - glass , op era - glasses , n . இசைநாடகங்களில் 
மற்ற ; தொடர்பான இசைப்புடைய ; ( இலக் . ) அசைவகை அல்லது நாடகக்கொட்டகைகளில் பயன்படுத்துவதற்கான 
யில் உயிரெழுத்துடன் முடிகிற ; ( ஒலி . ) உயிர் ஒலிவகையில் சிறு தொலைக்காட்சிக் கண்ணாடி . 
அங்காந்தொலிக்கிற ; 3. திற ; திறந்துகொள் ; திறந்து op era - hat , n . ஆடவரது நீண்ட மடக்குத் தொப்பிவகை . 
விடு ; திறந்திரு ; வாயில் உடையதாயிரு ; திசைநோக்கி 

op era- hood , n . மாலை " விருந்துகளுக்கோ இசை நாடகங் 
யமை ; பூவகையில் மலர்வுறு ; வாயில் உண்டுபண்ணு ; 

களுக்கோ செல்லும் மகளிர் அணியும் முகத்திரை. 
துளை உண்டுபண்ணு ; வழிசெய் ; போக்குவழியுடையதா 

op era - house , n . இசைநாடகக் கொட்டகை . 
யமை ; துளையுடையதாய் அமை ; செல்வழியாயுதவு ; தடை 
நீக்கு ; தடை விலகப்பெறு ; தொடங்கு ; அலுவல் 

op erate, v . இயங்கு , நடைபெறு ; செயற்படு ; பணியாற்று ; 
தொடங்கு ; திறந்துவை ; தொடங்கிவை , வழக்கில் தொடக்க 

கையாளு ; இயக்கு , நடைமுறைப்படுத்து ; 
நடவடிக்கை எடு ; நடவடிக்கை மேற்கொள் ; இயக்கிவை ; 

நிறைவேற்று ; செயல் விளைவு உண்டுபண்ணு ; நடத்து , 
மேலாட்சி செய் ; பயன் அளி ; உணர்ச்சிகளைப் 

பாதி ; 
நிறுவு ; பேசத்தொடங்கு ; வேட்டை நாய் வகையில் குரைக் 
கத்தொடங்கு ; தோன்று ; தோற்றத்தொடங்கு ; புதுத் 

( படை . ) போர்த்துறை நடவடிக்கைகளெடு ; வாங்குதல் 
திருப்பக்காட்சிபெறு ; முழுக்காட்சிகாண் ; காட்சிக்குப் புலப் 

விற்றல்வழி பங்கு விலைமதிப்பில் உயர்வுதாழ்வு உண்டு 
படுத்து ; காட்சிக்குப் புலப்படு ; வெளிப்படுத்து ; வெளியிடு ; 

பண்ணு ; ( மரு . ) அறுவை செய் . 
அறியும்படி விளக்கு ; ( தொ . ) force an open door , கரப்பி operat ic , a . இசைநாடகம் போன்ற ; இசைநாடகத்துக்குரிய . 
லாரிடங் கேள் ; keep open doors , keep open house , வருபவர் op erating- room , n . அறுவை மருத்துவ அறை . 
களை எல்லாம் ஏற்று விருந்தளி ; lay open , திறந்து வெளிக் 

op erating -table , n . அறுவை மருத்துவ மேசை . 
காட்டு ; தோல் உரித்துக் காட்டு , பிளந்துகாட்டு ; open boat , 

op erating -theatre, n . மருத்துவ மாணவர்கள் முன்னிலை 
தளமற்ற படகு ; open bowels , குடல் இளக்குவி ; open 

யில் அறுவை மருத்துவம் செய்துகாட்டுதற்கான இட 
champion , கட்டுப்பாடற்ற போட்டிகளுக்குப் பிறகு வாகை 
சூடியவர் ; open country , பரந்த காட்சியுடைய நிலப்பரப்பு ; opera tion , U. நடவடிக்கை , செயற்பாடு ; செயல்முறை ; 
open face , கபடற்ற தோற்றம் ; open fire , குண்டு வீசத் 

வேலைநடைமுறை , வேலைப்பாடு ; செயல்வகை ; இயக்கம் ; 
தொடங்கு ; open ground , ஏர்கொண்டு நிலத்தை உழு ; இயங்குமுறை ; சட்டச் செயலாட்சி ; சட்டச் செயலாட்சி எல்லை ; 
open harmony , நீள இடைவெளிகள் கொண்ட சுரத்தொகுதி நடப்புநிலை , செல்லுபடியாயிருக்கும் தன்மை ; படைகள்.கப்பற் 
ஒத்திசைவு ; open bearth process , ஆழமற்ற மூட்டு அனல் 

படைகள் வகையில் போர்த்திற நடவடிக்கை ; அறுவை மருத் 
உலையில் எஃகு செய்யும்முறை ; open ice , கப்பல் போக்கு துவ நிகழ்ச்சி ; ( கண . ) எண்களின் செய்மானம் . 
வரத்துக்கு இடமளிக்கக்கூடிய பனிப்பரப்பு ; open letter , op erative , n . கலைத்தொழிலாளர் ; பொறி வேலையர் ; பணி 
திறந்த முடங்கல் , வெளிப்படைக் கடிதம் ; open one s designs , யாள் ; வேலையாள் ; ஆலைத்தொழிலாளி ; a . செயல்முறை 
திட்டங்களை வெளியிட்டுத் தெரிவி ; open one s eyes , வியப்புக் சார்ந்த ; செயல்விளைவுள்ள ; நிறைவியலுடைய , விரும்பிய 
காட்டு ; நல்லறிவுபுகட்டு ; open order , ( படை . , கப் . ) அகன்ற பயனை அளிக்கிற ; கருத்துமுறையுடனமையாத , செயற்படு 
இடைவெளிகள் கொண்ட அணி ; open out , பிரி ; திற ; கிற ; நடைமுறையான , நடப்பிலுள்ள ; ( மரு . ) அறுவைசார்ந்த . 
விரிவடை ; வளர்ச்சியடை ; விரைவுபடுத்து ; பேச்சில் விருப்பங் 

op eratize , U. இசைநாடகமாக்கு , இசைநாடகவடிவங் கொடுத் 
கொள் ; open question , கருத்து வேற்றுமைகள் கொண்ட 

தமை . 
செய்தி ; open scholarship , போட்டியடிப்படையில் அளிக் 
கப்பட்ட கல்வியுதவித்தொகை ; open the case , வழக்கைப் 

operc ulum , 11. மீன்களின் செவுள் உறை அல்லது மூடி ; 
பற்றிய தொடக்க அறிக்கை படி ; 

கிளிஞ்சில் துளை மூடி ; தாவரங்களிலுள்ள துளை மூடி .. 
open time , விலங்கு - மீன் 
வகையில் வேட்டையாடக்கூடிய காலம் ; இனம் பெருக்கும் 

operett a , n . ஓரங்க இசைநாடகம் , சிற்றியல் இசைக்கூத்து . 
பருவங்கடந்த காலம் ; open up , எளிதில் காணத்தக்க 

op erose , a . பெரும் உழைப்புத் தேவைப்படுகிற , கடினமாக 
வாய்ப்பளி ; கவனத்திற்குக் கொண்டுவா ; வெளிப்படுத்து ; 

உழைக்கிற . 
open weather , open winter , மூடுபனியற்ற பருவம் ; open oph icleide , 11. திருகாணிகளையுடைய பித்தளை இசைக்குழல் 
work , உலோகவேலையில் அல்லது கசவு வேலையில் இடை 
வெளிகள் கொண்ட வேலைப்பாடு ; receive with open arms , ophid ian , 11. ( வில . ) பாம்பினஞ் சார்ந்த உயிர் ; a . பாம் 
மனமார வரவேற்புக் கொடு , நிறைந்த உள்ளத்தோடு பினஞ் சார்ந்த . 
எதிரழை ; the open door , அயல்நாடுகள் வந்து வாணிகம் 
செய்வதற்காக ஒரு நாடு அளிக்குங் காசில்லா நுழைவுச் 

ophiol ater , 11. பாம்பு வழிபாட்டினர் . 
சலுகை ; with open eyes , மனமார தெரிந்து ; நல்ல நினை 

ophiol atry , n . பாம்பு வழிபாடு . 
வுடனேயே ; விருப்புடனே . 

oph ite , n . பச்சைக்கல் வகை , பாம்புநிறச் சலவைக்கல் . 
op en - cast , n . முகட்டுத் திறப்புடைய சுரங்க அகழ்வுப் 

ophthal mia , n . கண்ணழற்சி . 
பகுதி . 

ophthal mic , n . கண்ணோய் மருந்து ; a . கண் சார்ந்த ; 

கண்ணழற்சி கண்டுள்ள ; கண்வகையில் வீக்கங்கண்டுள்ள ; 
op en -hearted , a . கபடற்ற . 

கண்ணோய் போக்கவல்ல . 


டம் . 


வகை . 


688 


optical 


ophthalmitis 
ophthalmit is , n . ( மரு . ) கண்ணழற்சி . 
ophthalmol ogist , n. ( மரு . ) கண் மருத்துவர் ; கண்ண 

மைப்பு ஆய்வாளர் . 
ophthalmol ogy , n . கண் மருத்துவம் ; கண்ணாய்வு நூல் ; 

கண்ணமைப்பாய்வு நூல். 
op iate , 1 , அபின் கலந்த தூக்கமருந்து ; அபின் கலந்த 
நோவாற்று மருந்து ; a . அபின் கலந்த ; தூங்க வைக்கிற ; 

மயக்கமூட்டுகிற ; U. அபினுடன் கல . 
opine , ப . கருது , எண்ணங்கொள் ; கருத்துத்தெரிவி . 
opin ion , n . கருத்துரை ; எண்ணம் ; மதிப்பீடு ; நம்பிக்கை ; 
நடைமுறைக் கொள்கை ; கருத்து வேறுபாடு ; பொதுக் 
கருத்து ; தற்காலிகத் துணிவு ; தனிப்பட்ட கருத்து ; 
கொள்கை ; கோட்பாடு ; நிபுணரின் கருத்து அறிவிப்பு ; 
தொழில்முறை ஆலோசனை ; நன்மதிப்பு ; ( தொ . ) & metter 
of opinion , வாதத்திற்குரிய செய்தி ; public opinion , 
பொதுமக்கள் கருத்து : the courage of one s opinions , எண் 
ணங்களுக்கேற்பச் செயலாற்றும் துணிவு . 
opin ionated , opin ionative , a . Qrrcimsů 19.oung 

முடைய ; முரட்டுப்பிடியான , தன்முனைப்புள்ள , ஆணவமிக்க . 
opisom eter , n . வணர்கோல் , வளைகோடுகளை அளக்குங் 

கருவி . 
opis thograph , n . இருபுறமும் எழுதப்பெற்றுள்ள திண்ணிய 
தாள் ; இருபக்கங்களிலும் எழுத்துச் செதுக்கப்பெற்றுள்ள 
கற்பாளம் . 
op ium , n . அபினி , கம்புகம் ; 3. அபினி மருந்திடு , அபி 

னூட்டிப் பண்டுவஞ்செய் ; ( தொ . ) opium den , அபினி 
குடிப்பவர்கள் பயிலுமிடம் . 
opodel doc , n . சவர்க்காரப் பூச்சுத் தைல வகை . 
opop anax , n . முற்கால மருத்துப் பிசின்வகை ; நறுமணப் 

பிசின் வகை . 
oposs um , 11. பைக் கீரி , மரம் அல்லது நீரில் வாழ்ந்து இரவில் 
நடமாடும் மதலைப்பையுடைய அமெரிக்க அல்லது ஆஸ்தி 

ரேலிய சிறு விலங்கு வகை . 
opp idan , n. நகரத்தினர் , ஈட்டன் ( Eton ) கல்லூரி இல்லத் 
தில் தங்காது நகர உணவுவிடுதியில் தங்கிப் பயிலும் 

மாணவர் ; a . நகரஞ் சார்ந்த . 
opp ilate , U. ( மரு . ) வழியடை , துளை தூர்த்துவிடு . 
oppon ent , n . எதிரி , பகை ; a . எதிர்க்கிற , மாறான , முரண் 

பட்ட , பகையான . 
opp ortune , a . தறுவாய்க்கு ஏற்ற ; வேளை வாய்ப்பான , 
தக்கவேளையில் வந்தமைந்த ; பொருத்தமாக வந்துசேர்ந்த ; 

ஆங்காலமான ; காலத்தினாற் செய்த ; செவ்வி வாய்த்த . 
opportun ism , 11. வேளை வாய்ப்பு வாதம் , காலத்துக்கேற்ற 
நடைமுறைக்கொள்கை ; வாய்ப்பு வேட்டை , சந்தர்ப்பவாதம் ; 
கொள்கைப்பேரம் ; சமயசஞ்சீவித்தன்மை , வேளைக்கு ஒத்த 
ஒழுகலாறு . 
opportun ist , n. வாய்ப்பு வேட்டையாளர் , சந்தர்ப்பவாதி ; 
வேளைக்கூத்தர் , சமயசஞ்சீவி ; அரசியல் பச்சோந்தி ; 
வேளைக்குத் தக்கவாறு கொள்கைகளை மாற்றிக்கொள்பவர் ; 
நிலையான கொள்கையற்றவர் . 
opportun ity , 11. செவ்வி , தறுவாய் , தக்க சமயம் ; வேளை 
வாய்ப்பு ; வாய்ப்பு வேளை ; நல்வாய்ப்பு , வாய்ப்பு வழி, வழி 

திறப்பு . 
oppose , . எதிர் , எதிர்த்து நில் ; மாறாயிரு ; எதிரீடாக்கு , 
எதிராக வை ; எதிர்த்துரை ; தடு ; தடை செய் ; தடங்கல் 
கூறு ; தடுத்துரை. 
opposed , a . எதிரான , மாறான , முரண்பட்ட , பகையான . 
oppose less , a. ( செய் . ) தடுக்கமுடியாத ; எதிர்த்து வெல்ல 

முடியாத . 
opp osite , n . மறுதலை , எதிர்மாறான பொருள் ; முரண் , 
எதிர்ப்பண்பு ; எதிர்ச்சொல் ; எதிரி ; a . எதிரான , மறுதலைப் 
பண்பு வாய்ந்த ; எதிர்மாறான ; முற்றிலும் வேறுபட்ட ; 


நேர் எதிரான ; எதிரிணையான ; நேருக்கு நேரான , எதிர் 
முகமான ; எதிர்ப்பக்கத்திலுள்ள ; எதிர் நிலையான ; முற்றும் 
மாறான ; adv . எதிரே , எதிர்ப்பக்கத்தில் , எதிர்த்திசையில் ; 
எதிரிணையாக ; prep . எதிரில் , எதிர்ப்பக்கத்தில் ; ( தொ . ) 
opposite number , சரி இணை அலுவலர் ; ஒன்றுக்குச் சரி நிக 
ராக மற்றொரு தொகுதியிலுள்ள பொருள் ; opposite 
prompter , நாடக மேடையில் நடிகருக்கு வலப்பக்கத்திலிருந்து 
நினைவுறுத்துபவர் ; play opposite , நாடகம் - திரைப்படம் 
ஆகியவற்றில் முதன்மையான நடிகருடன் சோடியாக நடி ; 

சோடியுடன் இணைவாக நடி . 
oppositifol ious , a . ( தாவ . ) இலைகளைத் தண்டின் எதிர்ப் 

புறங்களில் இரண்டிரண்டாக உடைய . 
opposi tion , n . எதிரீடு ; முற்றும் எதிரான நிலை ; வேறு 
பாடு ; முரண் , எதிர்முரண் ; பகைமை , எதிர்ப்பு , பகைநிலை ; 
எதிர்க்கட்சி ; ( அள. ) மறிநிலைத் தொடர்பு ; ஒரே எழுவாயும் 
பயனிலையும் உடைய இரண்டு கூற்றுகளிடையே அளவிலோ 
இயல்பிலோ இரண்டிலுமோ உள்ள வேறுபாடு ; ( தொ . ) 
His Majesty s Opposition , the Opposition , மாமன்றத்தில் 
ஆளுங்கட்சிக்கு எதிரான முக்கிய கட்சி , 
opposi tionist , n . எதிர்க்கட்சி உறுப்பினர் ; a . எதிர்ப்பாக 

வுள்ள . 
Oppositisep alous , a . ( தாவ . ) புல்லிக்கு நேரெதிராக மல 

ரிழையுடைய . 
oppress , U. அழுத்து ; அமுக்கு ; நெருக்கு ; ஒடுக்கு ; அடர் ; 
கொடுங்கோலாட்சி புரி, வலுக்கட்டாயமாக அடக்கிவை ; 

கொடுமைப்படுத்து . 
oppre ssion , n . அநீதி , அட்டூழியம் , கொடுமை ; அடக்கு 
முறை ; கொடுங்கோன்மை ; பெருந்துயர உணர்ச்சி ; தாங் 

கொணாத் துன்பநிலை ; ஊக்க இழப்பு . 
oppress ive, a . கொடிய ; பீடையான , ஒறுக்கும் பாங் 
குடைய ; பெருஞ்சுமையாயுள்ள ; கொடுங்கோன்மையான ; 
அடக்கியாள்கிற . 
oppress or , 1. கொடியோன் ; கொடுங்கோலன் ; பாதகன் , 

கண்டகன் . 
opprob rious , a . இகழ்ச்சியான , வைதுரைக்கிற , அவதூறான ; 

பண்பிழந்த . 
Opprob rium , n . கெட்டபெயர் ; வசை ; பழி ; இகழுரை , 

இழிவு. 
oppugn , . மறுத்துரை , எதிர்த்துக்கூறு ; தடங்கல் உரை . 
oppug nant , n . எதிரி , மாற்றான் ; a . எதிர்க்கிற , பகையான . 
op simath , 11. முதுமையிற் கற்றுக்கொள்பவர் . 
opsim athy , n . முதுமையிற் கற்ற கல்வி . 
opson ic , a . நோய் நுண்மங்களை நிண நீரணுக்கள் எளிதில் 

உறிஞ்சிக்கொள்ளச்செய்யும் விளைவினை உண்டுபண்ணுகிற . 
op sonin , n . நோயாளி உடலில் அழிந்த நோய் நுண்மங் 

களைச் செலுத்துவதால் விளைவிக்கப்படும் பொருள் . 
opt , " . விருப்பத்தைத் தெரிவி ; தெரிந்தெடுத்துக்கொள் . 
op tative , n. ( இலக் . ) வியங்கோள் ; d . விருப்பத்தை 
உணர்த்துகிற ; ( இலக் . ) வியங்கோளான ; ( தொ . ) optative 
mood , ( இலக் . ) வியங்கோள் வினைப்பாங்கு . 
op tic , a . ( உள் . ) கண் சார்ந்த , கட்புலனுக்குரிய ; ( தொ .) 
optic angle , காட்சி வரைக்கோணம் , பொருளின் இருகோடி 
களிலிருந்து புறப்பட்டுக் கண்ணின் மையத்தில்சேரும் 
வரைகளுக்கிடையிலுள்ள கோணம் ; விழியிடைக்கோணம் , 
இரண்டு கண்களிலிருந்து புறப்பட்டு ஒரு புள்ளியில் வந்து 
சேரும் வரைகளுக்கிடையிலுள்ள கோணம் . 
op tical , a . கண்ணுக்குரிய ; பார்வைக்குரிய ; கண்பார்வைக் 
கும் ஒளிக்கும் உரிய இடைத்தொடர்பு சார்ந்த ; ஒளியியல் 
சார்ந்த ; பார்வைக்குத் துணைசெய்யும் வகையில் அமைக்கப் 
பட்ட ; ஒளி நூல் கோட்பாடுகளின்படி அமைக்கப்பட்ட ; 
( தொ . ) optical illusion , விழிக்காட்சி மயக்கம் , பொய்த் 
தோற்றம் . 


689 
optician 

orbicular 
opti cian , n . மூக்குக்கண்ணாடி செய்பவர் ; மூக்குக்கண்ணாடி or al , 11 , ( பே - வ . ) வாய்மொழித்தேர்வு ; a . பேசப்படுகிற , 
விற்பவர் . 

வாய்மொழியான ; ( உள் . ) வாய்சார்ந்த . 
op tics , n . pl . கண்ணொளியியல் , காட்சியொளிசார்ந்த ஆய்வு o rally , adv . வாய்மொழியாக . 
நூல் . 

Orange , n . ரோன் ( Rhone ) ஆற்றின் கரையிலுள்ள நகரம் ; 
op time , n . கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக மரபில் கணக்கியலில் a . “ ஆரஞ்சு இளவரசர்கள் ” குடும்பம் சார்ந்த ; ஆலந்திலும் 
சிறப்புப் பட்டம் பெற்றவர்களுள் இரண்டாவது அல்லது 

பிரிட்டனிலும் அயர்லாந்திலும் ஆரஞ்சு இளவரசர் 
மூன்றாவது வகுப்பில் தேர்ச்சிபெற்ற ஒருவர் . 

கட்சியை ஆதரிக்கிற ; ஆரஞ்சுக் கழகஞ் சார்ந்த ; ஆரஞ்சுக் 
op timism , n . இனிமை நம்பிக்கை ; இன்மகிழ் நலம் , இன் கழகத்தை ஆதரிக்கிற ; அயர்லாந்தில் முனைத்த புரோடஸ் 
பமே எதிலும் எதிர்பார்க்கும் மன நலன் , நல்லார்வ நலம் , 

டண்டு ஆதிக்கக் கொள்கையுடைய . 
எதிலும் நற்கூறே காணும் இனிய மனவளம் ; இந்நில o range , n . கிச்சிலிப்பழம் ; கிச்சிலிமரம் ; செம்மஞ்சள் நிறம் ; 
வுலகமே வாழ்வதற்கு மிகச் சிறந்ததென்ற லேப்னிட்ஸ் a . செம்மஞ்சள் நிறமான ; ( தொ . ) mock orange , நெடிவீசும் 
( Leibnitz ) என்ற மெய்விளக்க அறிவரின் கொள்கை ; வெண்மலர்க் கொத்துக்களையுடைய புதர்ச்செடிவகை ; oranges 
படைப்பு முழுமையிலும் முடிவாக நன்மையே வெல்லும் and lemons , குழந்தைகள் விளையாட்டு வகை , ஆரஞ்சு 
என்னுங் கருத்து . 

நிறப் புள்ளிகளுள்ள மஞ்சள் மலர்களையுடைய இலை யுதிராச் 
op timist , n . இன்முகச்செவ்வியர் , அனைத்திலும் நன்மையே செடிவகை : squeezed orange , இனிப் பயன்படாப் பொருள் ; 
காண்பவர் . 

squeeze the orange , நற்கூறுகளையெல்லாம் எடுத்துவிடு . 
optimis tic , a . இன்மகிழ் நலமார்ந்த , எதிலும் நலமே காண் orangeade , n . கிச்சிலிப்பழச் சாற்றுப் பான வகை . 
கிற , தளரா நம்பிக்கையார்வம் கொண்டுள்ள . 

or ange - blossom , 11. மணமகள் அணிந்துகொள்ளும் கிக்சிலி 
op timum , n . உயிர்வாழ்வு வளத்துக்குப் பெரிதும் உகந்த மரத்தின் வெண்மலர்கள் . 
சூழ்நிலை ; a . பெரிதும் உகந்த ; மிகவும் விரும்பத்தக்க ; Or ange - colour , n . செம்மஞ்சள் நிறம் . 
வளர்ச்சி வளங்களுக்குப் பெரிதும் துணை நலமான . 

or ange - fin , n . வரால் மீன்வகை . 
op tion , 1. விருப்பம் ; விருப்பத்தேர்வு ; தெரிந்தெடுப்புரிமை ; Or angeman , n . முனைத்த புரோட்டஸ்டண்டு ஆதிக்கம் நிலை 
தெரிந்தெடுக்கப்பட்டது ; தெரிந்தெடுக்கப் படக்கூடியது ; நாட்டு தற்காக 1795 - இல் அயர்லாந்தில் அமைக்கப்பட்ட கழ 
விருப்பம் தெரிவிக்கும் உரிமை ; பங்குமாற்று முதலியவற்றின் கத்தின் உறுப்பினர் . 
வகையில் வரையறுத்த காலத்துக்குள் விருப்பம்போல் குறிப் 

o range - tip , n . முன்சிறகின் முனையில் ஆரஞ்சு நிறத் திட்டு 
பிட்ட விலைக்கு வாங்குவதற்கான உரிமை ; ( தொ . ) local 

டைய வண்ணத்துப்பூச்சி வகை . 
option , ஒரு மாவட்டத்தில் சாராயம் விற்கப்படுவதை அங் 

orang - outang , or ang - ut an , n . மனிதக் குரங்கு , வாலில் 
குள்ளவர்கள் தடுத்துவிடக்கூடிய ஏற்பாடு . 

லாக் குரங்குவகை. 
op tional , a . விருப்பப்படியான , கட்டாயமற்ற . 

orate , . சொற்பொழிவுசெய் ; உரத்துப்பேசு . 
optom eter , n . விழிக் காட்சியாற்றல் எல்லைத்தேர்வாய்வுக் 

ora tion , 1. சொற்பொழிவு , பேருரை , மேடைப்பேச்சு ; 
கருவி . 

( இலக் . ) மொழி ; பேசும்முறை ; ( தொ . ) direct oration , 
optom etrist , n . விழிப்பார்வைத் தேர்வாய்வாளர் . 

தன்மைப்பேச்சு ஒப்பிப்பு ; நேர்முகப்பேச்சு ஒப்பிப்பு ; indirect 
op tophone, n . குருடர்கள் எழுத்தினை வாசிக்கச்செய்யும் 

oration , oblique oration , படர்க்கைப்பேச்சு ஒப்பிப்பு . 
வகையில் ஒளியை ஒலியாக மாற்றுங் கருவி . 

o rator , 1. நாவலர் , மேடைப்பேச்சுத் திறமையுடையவர் ; 
op ulence , n . பொருள்வளம் , செல்வநிறைவு ; 

வளமை , 

சொல்வன்மை வாய்ந்த பொதுப்பேச்சாளர் , சொற்பொழி 
செழுமை . 

வாளர் ; fem . o ratress , o ratrix ; ( தொ . ) Public Orator , 
op ulent , a . செல்வமிக்க , பொருள்வளமுடைய ; செழுமை விழாக்களில் பல்கலைக்கழகத்தின் சார்பாகப் பேசும் ஆக்ஸ் 
யான , தாராளமான , சேமவளமுடைய . 

போர்டு - கேம்பிரிட்ஜு அலுவலர் . 
op us, ( ல . ) n . இசை - இலக்கிய எழுத்தாண்மைத் துறைகளில் orato rical , a . நாவன்மை வாய்ந்த ; செயற்கை அணி நயத் 
கலை ஆக்கப்படைப்பு ; ( தொ . ) magnum opus , opus 

துடன் பேசுகிற ; சொற்றிறம் வாய்ந்த ; சொற்பொழிவு 
magnum , தனிப்பெரு நூல் . 

சார்ந்த , சொற்கோப்புக்கலை சார்ந்த . 
opus cule, opus culum , ( ல . ) n . சிற்றிலக்கியப் படைப்பு ; orator io , n . நாடக இசைப்பண்புடன் கலந்த சமயச்சார்பான 
சில்லறை இசைப்பாடல் ; pl . opus cula . 

புண்ணியக் கதைக்கச்சேரி ; pl . orator ios. 
or 1 , n . ( கட் . ) மரபுவழிச் சின்னங்களிற் செதுக்கிய புள்ளி o ratorize , v. = orate. 
களால் காட்டப்பெறும் மங்கலான பொன் அல்லது மஞ்சள் O ratory , 1. 1564 - இல் ரோமாபுரியில் நிறுவப்பட்ட நோன்பு 
நிறம் . 

கள் மேற்கொள்ளாத எளிய ரோமன் கத்தோலிக்க குருமார் 
or , conj . அல்லது , இரண்டில் ஏதோ ஒன்றாக , என்பவற்றுள் கள் கழகம் ; ரோமாபுரியில் நிறுவப்பட்ட நோன்புகள் மேற் 
ஏதோ ஒன்றாக ; அதாவது ; அல்லாவிட்டால் . 

கொள்ளாத எளிய ரோமன் கத்தோலிக்க குருமார்கள் கழகத் 
o rach , n . தோட்டக் காய்கறிச் செடிவகை. 

தின் பிறநாட்டுக் கிளை . 
o racle , n . தெய்வ வாய்மொழித்தலம் ; யூதர்கோயில் கரு 

o ratory , 11. தனிப்பட்டவர் தொழுகையிடம் , சிறு வழிபாட் 
வறை ; தெய்வ வாய்மொழியாளர் ; வருங்குறியுரைப்போர் ; டிடம் , மனையகக் கோயில் . 
முன்னறிவுடையோர் , அறிவர் ; உறுதுணையாளர் , சான்றோர் ; o ratory , n . பேச்சுத்திறன் , சொற்கோப்புக்கலை ; சொற் 
விரிச்சி , முன்னறிவுரை , இருபொருளுரை ; தெய்வமொழி ; பொழிவு ; அலங்காரப்பேச்சு ; பகட்டாரவாரப்பேச்சு , பெரும் 
இறைவாக்கு ; பொய்யாமொழி ; தோலா நல்லுரை; பொன்றாத் பேச்சு . 
துணை ; தெய்விக வழிகாட்டுச்சின்னம் ; தவறாக்குறி ; V. orb , n . வட்டம் ; வட்டு , வட்டத் தட்டு , வட்டத் தகடு ; வளையம் ; 
வாய்மொழித் தெய்வமாகக் கூறு , விரிச்சியுரை ; ( தொ . ) உருண்டை , கோளம் ; வான் ஒளிக்கோளம் ; விண்மண்டலம் ; 
work the oracle , கணியனைக் கையிற் போட்டுக்கொண்டு விழிக்கோளம் ; ( செய் . ) கண் ; சிலுவை ஏந்திய கோளச் 
விரும்பிய பதிலைப் பெறு ; சூழ்ச்சி செய்து விரும்பிய விளை சின்னம் ; முழுமொத்தம் , திரளுரு ; U. சூழ் ; கோளமாகத் 
வைப் பெறு . 

திரட்டு ; கோளமாகத் திரள் . 
orac ular , a . தெய்வமொழி சார்ந்த ; விரிச்சியின் இயல்பு orbic ular , a . வட்டமான ; வட்டத்தகட்டு வடிவான ; மோதிர 
வாய்ந்த ; குறி சொல்வது போன்ற ; வருங்குறி சொல்லுகிற ; வடிவுடைய ; கோளவடிவுள்ள , உருண்டையான ; திரண் 
தவறா வாய்மையுடைய ; தெய்வத்தன்மை வாய்ந்த ; இரு டுருண்ட ; ஒரே முழுமொத்தமான ; ஒழுங்குப்பட்ட முழுமையினை 
பொருளுடைய , ஐயப்பாடான , புரியாத . 

யுடைய ; ( தொ . ) orbicular muscle. துளை சுருக்குந் தசை . 


690 


oreide 


orbit 
Orb it , n . கட்குழி ; பறவையின் கண்சூழ் வரை ; பூச்சியின் 
கண் சூழ்ந்த வளையம் ; கோள்வீதி ; கோளப்பாதை ; வால் 
வெள்ளியின் நெறி ; வரம்பு ; செயல் எல்லை . 
orc , orc a , n . திமிங்கில வகை ; கடல்வாழ் பெருவிலங்கு . 
Orcad ian , n . ஆர்க்னி ( Orkney ) தீவுகளில் வாழ்பவர் ; 

ஆர்க்னி தீவுகளைச் சேர்ந்தவர் ; a . ஆர்க்னி தீவுகள் சார்ந்த . 
orch ard , n . பழத்தோட்டம் . 
orch ardist , orch ardman , 1. பழத் தோட்டக்காரர் . 
orches tic , a , ஆடல் சார்ந்த . 
Orches tics , n . ஆடற் கலை . 
or chestra , n . பண்டைய கிரேக்க நாடக அரங்கின் முகப்பில் 
இசைக் கருவியாளர் இருந்து வாசிப்பதற்குரிய அரைவட்டப் 
பகுதி ; நாடக . நடன அரங்குகளில் இசைக்கருவி இயக்குநர் 
மேடை ; இசைக்கருவியாளர்கள் குழு ; கூடுகொள் இன்னியம் , 
பல்லியம் . 
orches tral , a , கூடுகொள் இன்னியஞ் சார்ந்த , பல்லியத்துக் 

குரிய . 
or chestrate, U. கூடுகொள் இன்னிய வாசிப்பிற்காகப் 
பாடல் இயற்று ; கூடுகொள் இன்னிய வாசிப்பிற்காக ஏற் 
பாடுசெய் . 
orchestri na , orches trion , n . பல்லியம் போன்ற இசை 
யொலி எழுப்புதற்கென வகுக்கப்பட்ட பெருங்குழல் இசைக் 
கருவி . 
or chid , n . ( தாவ . ) பகட்டு வண்ண மலர்ச் செடிவகை , 

ஒக்கிட்டு , 
or chidist , 1. பகட்டு வண்ண மலர்ச்செடி ஆர்வலர் . 
or chidology , 1. பகட்டுவண்ண மலர்ச்செடி ஆய்வு நூல் . 
orchidoman ia , n . பகட்டு மலர்ச்செடிப் பித்து . 
or chil , 1. பாசி வகையிலிருந்து கிடைக்குஞ் சிவப்பு அல்லது 

ஊதா நிறச் சாயப்பொருள் . 
or chis , n . இங்கிலாந்து நாட்டில் பகட்டான பல்வண்ண 
மலர்களையும் மெல்லிய நிமிர்ந்த தண்டுகளையுமுடைய ஒற்றை 
விதைச் செடியினக் குழுவின் வகை . 
orchit is , n . அண்டவாதம் , விரைவீக்கம் . 
or cin , n . ( வேதி . ) பாசி வகையிலிருந்து எடுக்கப்பட்டுப் பல் 

வேறு சாயங்களைத் தரும் நிறமற்ற பளிங்கனைய பொருள் . 
ordain , U. விதித்தமை ; ஊழமைவாக்கு ; ஆணையிட்டமர்த்து ; 
சமயப்பணியில் அமர்த்து ; அமர்வு வினையாற்று : புனிதப் 
பதவிப்படி சார்த்தியருள் ; பணியுரிமையளி ; வகுத்தொழுங்கு 
படுத்து ; ஒதுக்கிவை ; நிறுவு ; நிலைப்படுத்து . 
ordain ment , n . விதித்தல் ; கட்டளை . 
ordeal , ord eal , 11. சோதனை முறை , எண்ணெய்க் கொப் 

பரை முதலிய கடுந்தேர்வு . 
ord er , 11 , உத்தரவு ; விதிமுறை ; கட்டளைமுறை ; பணித் 
துறைச் செயற்கட்டளை ; பண வகையில் அளிப்பாணை ; 
சரக்கு வகையில் அனுப்பாணை ; உத்தரவுச் சீட்டு ; ஒழுங்கு ; 
வரிசைமுறை ; படையணி ; அமைதி ; நேர்மை ; தகவு ; 
செப்பம் , துப்புரவு ; மரபொழுங்கு ; முறைமை , வகைமுறை ; 
வகை , மாதிரி ; படி ; தரம் ; படிநிலை வகுப்பு ; அமைப்பு , 
நிறுவனம் ; அமைப்புக்குழு ; நன்மதிப்புக்குழு ; வீரத்திருத் 
தகைத் தொகுதி ; அமைப்புச் சின்னம் ; நன்மதிப்புச் சின்னம் ; 
வீரத் திருத்தகைத் தொகுதிச் சின்னம் ; சமயப் பணித் 
துறை அமைப்பு ; பூர்வாங்கச் செயல்முறை ; துப்பாக்கியின் 
மொட்டைப்பக்கம் நிலத்தூன்றி நிமிர்ந்து நிற்கும் நிலை ; 
( தாவ . ) இனக்குழுமம் ; ( கண . ) அடுக்குத் தொடரின் படி 
முறை ; எண்ணின் மதிப்பளவு ; சேர்மங்களின் இணைவுப்படி ; 
U. ஒழுங்குபடுத்து ; முறைப்படுத்து ; அமைவி ; ஊழ்வகையில் 
வகுத்தமை ; உத்தரவிடு ; வகுத்தளி ; போகும்படி கட்டளைப் 
படுத்து ; கொண்டு வரும்படி ஏவு ; வரவழை ; துப்பாக்கி 
யின் அடிப்புறம் நிலத்தூன்றி நிமிர்ந்து நிற்கும்படி ஏவு ; 
ஏவி நடத்து ; செயலாணை செய் ; ( தொ . ) by order , உரிய 
உத்தரவு பெற்று ; முறைப்படி ; close order , படைத்துறை 


யில் செறிவான அணி ; in order , in good order , ஒழுங்குடன் , 
நன்னிலையில் ; பயன்படுத்தத்தக்க நிலையில் ; in order , 
வரிசைப்படி ; in order that , என்ற நோக்கத்துடன் ; 
in order to , ஆக , வேண்டி , என்பதற்காக ; keep order , 
ஒழுங்கு பேணு , அமைதி குலையாமல் காத்தமை ; law and 
order , சட்ட ஒழுங்கமைதி ; money order , அஞ்சல் பண 
விடை ; new order , புது மரபு , புது நடைமுறை ; old order , 
பழைய பாணி , பழைய மரபு ; on order , உத்தரவிடப்பட்ட 
நிலையில் ; கோரப்பட்டுள்ள நிலையில் ; open order , படைத் 
துறையில் தளர் வரிசை அணி ; கப்பற்படை அகல் அணி 
வரிசை ; order arms , துப்பாக்கி அடியை நிலத்தில் வலப்புறம் 
ஊன்றி நிமிர்ந்துநில் ; order of the day , நாள் நிகழ்ச்சி நிரல் , 
நாண்முறை ஆணைத் திட்டம் ; அதிகாரி பிரகடனம் ; out of 
order , in bad order , ஒழுங்கின்றி ; சீர்குலைவாக ; முறையற்ற 
தாய் ; point of order , விதிமுறைக்கடா ; rise to order , 
rise to a point of order , வாதத்தில் தலையிட்டு ஒழுங்குமுறை 
வினா எழுப்பு ; to order , கட்டளையின்படி ; வேண்டுதற் 
கோரிக்கையின்படி , 
ord er ] y , 11. பணிமுறைத் துணைவர் ; படைத்துறை மருந்தகத் 
துணை ஏவலர் ; a . ஒழுங்கு முறைப்பட்ட , கட்டுப்பாடுகளை 
மதித்து நடக்கிற , ஒழுங்கமைதியுடைய , நடையமைதி 
வாய்ந்த ; படைத்துறையில் ஆணை நிறைவேற்றும் பொறுப் 
புடைய ; ( தொ . ) orderly bin , தெருக்குப்பை ஒதுக்கல் 
தொட்டி ; orderly officer , நாள்முறை ஆணைப் பணியாளர் . 
ord erly -room , n . படைவீட்டில் படைப்பிரிவின் அலுவலக 

அறை . 
ord ers , n . pl . சமயப்பணித் தரங்கள் , துறவுப் பணிநிலைகள் ; 
மேலிட உத்தரவுகள் ; ( தொ . ) holy orders , சமயத்துறவுப் 
பணித்துறை ; in orders, சமயப் பணித்துறையிலீடுபட்டு ; 
சமயப் பணித்துறையில் அமர்வு பெற்று ; take orders , 
சமயப் பணித்துறை அமர்வு பெறு , சமயப்பணி ஏற்றமை . 
ord inal , n . எண் வரிசைமுறைப் பெயர் ; சமயத்துறைப் 
பணியேடு ; சமயப்பணி நேர்வமர்வுப் பதிவேடு ; a . எண் 
வகையில் வரிசைமுறை சுட்டுகிற ; படிமுறை குறித்த. 
ord inance , n . உரிமைக்கட்டளை , மேலாணை ; சமயவினை . 
ord inand , 1. திருநேர்வாளர் , சமயப்பணியமர்விற்கு உரி 

யவர் . 
ord inary , n . சமயத்துறை இயலுரிமை வழக்கு நடுவர் , 
பொதுமுறை நீதிபதி ; a . பொதுமுறையான , சாதாரண 
மான ; வழக்கமான , வாடிக்கையான ; சிறப்பற்ற , பொது 
நிலையான ; பணிச் சார்புக்குரிய , பொதுமுறை உரிமை 
வாய்ந்த , ஆணைச்சார்பற்ற ; அழகு முனைப்பற்ற ; நடுத்தர 
மான ; ( தொ . ) in ordinary, மருத்துவர் வகையில் நிலையான , 
வாடிக்கையாகப் பார்க்கிற ; கப்பல் வகையில் ஆணைபெறாத ; 
Lord Ordinary , அமர்நீதி மன்றத்தின் புறவிருக்கை சார்ந்த 
பொதுமுறை நீதிபதி . 
ord inate, n . ( வடி . ) குவிகை நடுவிட்டத்துக்கு இணையான 
நாண்வரை ; ( கண . ) வரைவிளக்கப் படத்தில் நடுச்சுட்டு 
வரையிலிருந்து மற்ற நடுச்சுட்டுக்கு இணையான வரை . 
ordina tion , n . பதவியளிப்பு , ஆச்சாரிய அபிடேகம் ; வகைப் 

படுத்துதல் ; வரிசைப்படுத்துதல் ; ஆணையிடல் . 
ordinee , 11. புதிதாக நியமிக்கப்பட்ட சமயவட்டத் துணைவர் . 
ord nance , n . பீரங்கி , சகடத்தின்மேல் ஏற்றப்படும் பெரிய 
இயந்திரத் துப்பாக்கி ; படைக்கலச் சாலையரங்கம் ; ( தொ . ) 
Ordnance datum , நிகரக் கடற்பரப்பு மட்ட அளவு ; 
Ordnance survey , 

பிரிட்டன் - வட அயர்லாந்துப் பரப்புக் 
களின் நில ஆய்வளவை . 
ord ure , 1. பிழுக்கை , எச்சம் ; கொச்சைப் பேச்சு . 
ore , n . உலோகக்கரு , கனியிலிருந்து எடுக்கப்படும் இயற்கை 

உலோகக் கலவை ; ( செய் . ) உலோகம் ; தங்கம் . 
or ead , n . மலையணங்கு . 
orec tic , a . ( மரு . , மெய் . ) வேட்கைக்குரிய , அவாவுணர்வுக் 

குரிய ; பசியுணர்வு தூண்டுகிற . 
or aide , 11. போலித்தங்கம் . 


691 


orfe 


Orion 


செய் ; 


யாக 


orfe , n . பொன்னிற மீன்வகை . 
org an , n . உறுப்பு , அங்கம் ; உள்ளுறுப்பு , கருவி , சாதனம் ; 
கருத்துப்பரப்பும் வாயில் , கொள்கை பரப்புக்கருவி ; குர 
லமைவு , சாரீரம் ; இசைக்கருவி ; இசைப்பேழை , சுரமண்டலம் ; 
இசைப்பேழையுறுப்பு ; இசைப்பெட்டி ; ( தொ . ) mouth organ , 
விளை யாட்டு ஊதுகருவி . 
org an.blower , n . ஒத்தூதுபவர் ; இசைத்துருத்தி இயக்குங் 

கருவி . 
org an - builder , 11. இசைப்பேழை யாத்தமைப்பவர் . 
org andie , m . பாலாவித் துணி , மென்றுணி வகை . 
org an - grinder , n . கையால் சிறிய இசைப்பேழை இயக்கு 

பவர் . 
organ ic , a . உறுப்புக்குரிய ; உறுப்புப் போன்ற ; உறுப்பு 
விளைவான ; உறுப்புக்களாலமைந்த , உறுப்பாக்கமுடைய , 
உறுப்பமைதி வாய்ந்த ; உடலமைப்புக்குரிய ; உடற் கூற்றி 
யலான ; உடலுக்கு இயல்பான ; அடிப்படையான , உள் 
ளார்ந்த ; அமைப்பியல் சார்ந்த ; கூட்டிணைப்பியல் சார்ந்த ; 
உயிரியக்கவியலான ; உயிர்ப்பொருட் கூறான ; ( மரு . ) 
உறுப்பாக்கம் குலைக்கிற ; ( வேதி . ) உயிர்ப்பொருட் கூறான ; 
உயிராக்க விளைவான ; கரியச் சேர்க்கைப் பொருள்களாலான , 
கரியச் சேர்மானமுடைய . 
org anism , n . உறுப்பாண்மை , உறுப்பமைதி ; உறுப் 
பமைதியுடைய உயிர் , விலங்கு - தாவர இன உயிர்களில் 
ஒன்று ; உயிர்ப்பொருள் ; கூட்டிணைவமைப்பு , முழுமொத்த 
உரு , ஒருயிர்போல் இயங்கும் அமைப்பு . 
org anist , 1. இசைப்பேழை இயக்குநர் . 
organiza tion , n . அமைப்பாண்மை ; இணைப்பாட்சி ; 

அமைப்புமுறை ; அமைப்பு ; சங்கம் , நிறுவனம் . 
org anize , U. உறுப்பிணை ; உறுப்பமைதி உண்டுபண்ணு ; 
உயிர்ப்பூட்டு ; உயிர்ப்பொருளாக்கு ; உயிர்ப் பொருளாகு ; 
சேர்த்து ஒன்றுபடுத்து ; இணைத்துருவாக்கு ; ஒழுங்கமை ; 
செயல் திறமூட்டு ; திட்ட ஆக்கஞ் செய் ; ஏற்பாடு செய் . 
org anized , a . உறுப்புக்களின் கூட்டு ஒத்துழைப்பினை 
யுடைய , கூட்டிணைவான ; ஒருமுகப்படுத்தப்பெற்ற ; ஒழுங் 
கமைதியுடைய 
org anizer , n . அமைப்பாளர் ; கூட்டிணைப்பவர் ; கருமுளை 
யில் பிற பகுதிகளின் வளர்ச்சியைத் தூண்டியியக்கும் கரு 
வுயிர்க்கூறு . 
org an - loft , n . திருக்கோயிலில் இசைப்பேழை வைத்திருக்கும் 

மேடை . 
org anon , n . சிந்தனை முறைத் தத்துவ ஆய்வேடு ; ஆராய்ச்சி 

முறைத் தத்துவம் ; ஆராய்ச்சிக்குரிய கருவிமுறை . 
org an - screen , n . இசைப்பேழை மேடைக்கும் பாடற்குழு 

விற்கும் இடையில் அமைந்துள்ள வண்ண ஓவியத்தட்டி . 
org an - stop , n . இசைப்பேழையில் இசைக்குழாய்த் தொகுதி ; 

இசைக்குழாய்த் தொகுதியை இயக்கும் குமிழ்ப்பிடி . 
org anum , n . = organon . 
org anzine , n . நடு இழை மற்ற இழைகளுக்கு எதிராகத் 

திரிக்கப்பட்ட பட்டுமுறுக்கிழைக் கயிறு . 
org asm , n . உணர்ச்சித் துடி துடிப்பு ; புணர்ச்சியிடைத் 

துடிப்பு , புணர்ச்சிப் பரவச நிலை . 
or geat , n . தீஞ்சாறு வகை . 
orgias tic , a . தெய்விகக் களியாட்ட விழாவின் மறைவினைக்கு 

உரிய ; சிற்றின்ப ஆடல் பாடற் களியாட்டஞ் சார்ந்த . 
or gies , n . pl . காமன் பண்டிகை போன்ற பண்டைக் கிரேக்க 
ரோமர் ஆடல் பாடல் களியாட்டவிழாவின் மறைவினைமுறை 
கள் ; ஆடல் பாடல் கூத்துக் களியாட்டம் ; சிற்றின்பக் 
கேளிக்கைக் கூத்தாட்டம் . 
or gy , n . orgies என்பதன் ஒருமை . 
or iel , n . மாடிக் கிளிக்கூண்டுப் பலகணி , சுவராதாரத் தண் 

டயக் கைகள் மீதமைந்த பல்கோணத் தொங்கற் பலகணி . 
Or ient , n . கீழ்த்திசை ; கீழ்த்திசையுலகு ; கீழை நாடுகள் . 


or ient , n . ( செய் . ) எழுஞாயிற்றுத் திசை ; குண திசை 
வான் ; கீழையுலகின் முத்து ; தூய ஒளி வண்ணம் ; முத் 
தின் தூய ஒளிவண்ணக்கூறு ; a . ( செய் . ) கீழ்த் திசைக் 
குரிய ; கதிரவன் வகையில் எழுகின்ற நிலையிலுள்ள ; ஒளி 
வகையில் இளநலம் திகழ்கிற ; சுடரிடுகின்ற , முத்து முத 
லிய அரும்பொருள் வகையில் ஒளி பிறங்குகின்ற , தூய 
ஒளி வண்ணக்கூறு வாய்ந்த ; விலை மதித்தற்கரிய . 
orient s , v . = orientate . 
Orien tal , orien tal , 1. கீழ்த்திசைவாணர் , கீழை நாடுகளுக் 
குரியவர் ; ஆசியாக் கண்டத்தவர் ; a . கீழ்த்திசைக்குரிய ; 
கிழக்கிலிருந்து வருகிற ; கீழ்நாடுகளுக்குரிய ; கீழையுலகில் 
காணப்படுகிற ; குணதிசை நாகரிகஞ் சார்ந்த ; கீழை நாக 
ரிகத் தொடர்புடைய . 
Orien talism , n . கீழையுலக மரபு ; கீழையுலக மரபுத் 

தொடர் , கீழையுலக வழக்காறு ; கீழ்த்திசை மொழிப்புலமை . 
Orien talist , n . கீழ்த்திசை மொழிப்புலமையாளர் ; கீழ்த் 

திசைவாணர் . 
o rientate, v . கிழக்குமுகமாக அமைவி ; திருக்கோயில் 
பாடகர் குழுவிடம் கீழ்த்திசையாக அமையும்படி 
காலடி கிழக்கு நோக்கியிருக்கும்படி புதைவடக்கஞ் செய் ; 
திசைமுகப்படுத்து ; சரியான திசைத் தொடர்பமைவி ; சரி 

இணைத்துத் தொடர்புபடுத்து ; சரியான தொடர்பு 
கொள்ளுவி ; கிழக்குமுகமாகத் திரும்பு ; குறிப்பிட்ட திசை 
முகமாகு . 
orienta tion , n . கிழக்கு நோக்கிய அமைப்பு ; திசையமைவு ; 
திசையமைப்பு ; திசைமுகப்புநிலை ; திசைத் தொடர்புணர்வு ; 
திசைத் தொடர்பமைவு ; தொடர்பிணைவு ; ஊறுணர்வின் 
இட இயல்பு அறியுந் திறம் ; ஆற்றுப்படுத்தும் பயிற்சி . 
o rifice , 11. துளை , துவாரம் ; புழைவாய் . 
o riflamme , 11. முற்கால பிரான்சில் ஈட்டியில் இணைக்கப்பட்ட 
பன்முனைச் செம்பட்டுக்கொடி ; போர் எழுச்சிக்கொடி ; 
போராட்ட எழுச்சித் தூண்டுதல் ; எழுச்சி தூண்டும் குறிக் 
கோள் ; வண்ணப் பகட்டு ; பகட்டு வண்ணப்பொருள் . 
o rigan , orig anum , 11 . மருவகம் , சமையலுக்குதவும் 

மணப்பூண்டு வகை . 
o rigin , 11. முதல்நிலை , தோற்றம் , பிறப்பு ; தோற்றுவாய் , 
தொடக்கம் ; மரபுமூலம் , மூலமுதல் ; மூல முதலிடம் , பிறப் 
பிடம் ; ஆற்றின் தலை முதல் ; சொல்மூலம் ; ( கண . ) அள 
வின் தொடக்க முதல் . 
ori ginal , n . மூலப்படிவம் , பார்த்துப் படியெடுக்க உதவிய 
மூலம் ; மெய்ம் மூல ஓவிய மாதிரி ; முதனூல் ; மூலநூல் , 
மொழி பெயர்ப்பின் மூலம் ; தனிமாதிரிப் பேர்வழி , தனிச் 
சிறப்புப் பண்புடையவர் ; a . தொடக்க முதலேயுள்ள ; 
தொடக்க நிலைப்பட்ட ; முதலாவதான ; மூல முதலான ; படி 
மூலமான ; மெய்ம் மூலமான ; தனி முதலான , பிறிதொன்றை 
மூலமாகக் கொள்ளாத ; தன்முதலான , பிறிதொன்றைப் பார்த் 
துப் பின்பற்றாத ; தற்பண்பு வாய்ந்த ; தனிப்புதுமையுடைய ; 
தற்சார்புடைய ; தற்சிந்தனை வாய்ந்த ; தற்படைப்பான , 
original ity , 11. தன்முதன்மை ; தற்பண்பு ; தற்படைப்புத் 

திறம் ; தற்கற்பனை ஆற்றல் ; தற்படைப்பாற்றல் . 
ori ginate , U. பிறப்பி , தொடங்கிவை ; படைத்துருவாக்கு , 
உண்டுபண்ணு , முதன்முதலாகச் செய் , 

முதன் முதலாக 
நடைமுறைக்குக் கொண்டுவா ; மூலமாகக் கொள் ; மூலமர 
பாகக் கொள் ; பிறப்புறு , எழு , தோன்று ; தொடங்கு . 
ori ginative, a . உண்டுபண்ணும் ஆற்றலுடைய, படைக்குந் 

திறம் வாய்ந்த 
orinas al , n . வாய் மூக்கு ஒலி ; 

வாய் மூக்கொலி 
சார்ந்த . 
or iole , n . காஞ்சனப்புள் , கருமை பொன்மைநிற இறக்கை 

களையுடைய மண்டலப்பறவை வகை . 
Ori on , n . மான் தலை விண்மீன்குழு , மிருகசீரீடம் ; ( தொ . ) 
Orion s belt , மான் தலை விண்மீன் குழுவின் நடு மூன்று 
உடுக்கள் ; Orion s hound , அழல்மீன் , அக்கினி நட்சத்திரம் . 


a . 


692 


orisons 


osculate 


o risons , n . pl . வழிபாட்டுரை . 
Orl eans , n . 

பழவகை ; பருத்தி கம்பளி கலந்து நெய்த 
ஆடைவகை . 
orl op , n . கப்பல் அடி அகட்டுத்தளம் . 
orm er , 1 . உணவுக்குரிய ஒற்றைத் தடுக்கிதழ் அமைப் 

புடைய நத்தை இனம் . 
orm olu , 11. தட்டுமுட்டுச்சாமான்களை அணி செய்யப் பயன் 
படும் பளபளப்பான வெண்கலம் ; செம்பும் துத்தநாகமும் 
வெள்ளீயமும் - கலந்த பொன்வண்ண உலோகக்கலவை ; 
பொன்வண்ண உலோகக் கலவையால் செய்யப்பட்ட அல் 
லது அணிசெய்யப்பட்ட பொருள்கள் . 
orn ament , n . அணிமணி , பூண் , நகை ; அழகுப்பொருள் , 
அணி செய்யப் பயன்படுவது , அழகினைத் தருவது ; அணி 
வேலைப்பாடு ; சிறப்பு அளிப்பவர் ; அணிசெய்யப்பட்டநிலை ; 
அணி ஒப்பனைக் கூறுகள் ; U. ஒப்பனை செய் , அணிசெய் ; 
சிறப்பி ; அழகுபடுத்து . 
orn aments , n . pl . வழிபாட்டிற்குத் தேவையான பொருள் 
கள் , பலிமேடை- திருக்கலங்கள் - தேறல்புட்டி - வழிபாட்டு ஏடு 
முதலியவற்றின் தொகுதி ; ( இசை . ) அழகிசைப்பண்கள் . 
ornate , a . அணிநலம் வாய்ந்த . 
ornithol ogy , n . பறவையியல் நூல் . 
ornith omancy , 1. பறவைக் குறி முறை . 
ornithorhync us , n . முட்டையிட்டுப் பால்கொடுக்கும் வாத் 

தின நீர்வாழ் பறவை வகை . 
ornithos copy , n . புள்நிமித்தம் . 
orog raphy , n . மலையமைப்புச்சார்ந்த நிலவியல் , மலைகளைப் 

பற்றி ஆயும் நிலவியற் பிரிவு . 
orohipp us , n . குதிரையின் முன்மரபெனக் கருதப்படும் 

மரபற்றுப்போன புதைபடிவ நாற்கால் விலங்குவகை . 
or oide , 11. செம்பும் துத்தநாகமும் கலந்த பொன்வண்ண 

உலோகக்கலவை . 
or otund , a . உச்சரிப்பு வகையில் வாய்நிறைந்துள்ள ; சொற் 
றொடர் வகையில் வாய் நிறைவான ; நிறை ஆரவாரமான ; 
பகட்டாரவாரமான , போலி ஆடம்பரமான . 
orph an , n . ஏதுமிலி , அனாதை ; 3. பெற்றோரிழ . 
orph anage , n . பெற்றோரற்ற பிள்ளை நிலை , தந்தை தாயின்மை ; 
துணையிலாக் குழந்தைகள் நிலையம் ; பெற்றோரற்ற பிள்ளை 
களின் வளர்ப்பு நிறுவனம் . 
Orphe an , a . கிரேக்கரிடையே டயோனிசஸ் என்ற தெய்வத் 
தின் வழிபாட்டினிடையே ஆர்பியஸ் ( Orpheus ) என்பாரின் 
மறைக்கோட்பாட்டுக்குரிய ; மறைபுதைவான , தெய்வத் 
தன்மையுடைய . 
Orph ic , a . கிரேக்கரிடையே டயோனிசஸ் என்ற தெய்வத் 
தின் வழிபாட்டினிடையே ஆர்பியஸ் என்பவரின் மறைக் 
கோட்பாட்டுக்குரிய ; மறைபுதைவான ; தெய்வத் தன்மை 
யுடைய ; ஆர்பியஸ் என்ற தெய்விக ஆற்றலுடைய இசைக் 
கவிஞனுக்குரிய ; தெய்விக இசையாற்றலுடைய . 
orph rey , 11. சமயச்சடங்கு ஆடைகளின் சரிகைச் சித்திர 

வேலைப்பாடுடைய ஓரப்பகுதி . 
orp iment , n . மஞ்சள் வண்ணப் பொருளாகப் பயன்படும் 

கனிப்பொருள் , உள்ளிய முக்கந்ததை , அரிதாரம் , தாளகம் . 
orp in , orp ine , n . ஊதா நிறமலர்களையுடைய சதைப்பற் 

றுள்ள மூலிகை வகை . 
Orp ington , n . பண்ணைப் பறவை இனம் . 
o rrery , n . மணிப்பொறி போன்றியங்கும் கோள்மண்டல 

அமைப்புக் கருவி . 
o rris , n . பகட்டான மலர்களையும் கத்தி போன்ற இலை 

களைரயுமுடைய தண்டங்கிழங்குச் செடிவகை . 
o rris , n . பொன் வெள்ளிச் சரிகை வேலை . 
o rris - powder , 11. நறுமணப் பொருளாகவும் மருந்தாகவும் 
பயன்படும் பொடி . 


o rris -root , n . மணமூட்டும் பொருளாகவும் மருந்தாகவும் 

பயன்படும் வேர் வகை . 
Ors on , 11. அஞ்சாத முரடன் . 
orthocephal ic , a . நீளத்தில் முக்காலுக்கும் ஐந்தில் நாலுக் 

கும் இடைப்பட்ட அகலமுடைய மண்டையோடு வாய்ந்த . 
orthochromat ic , a . நிழற்படத்தில் வண்ணங்களுக்கு சரி 

யான செறிவுகொடுக்கிற . 
orth oclase , 1. படிகங்களில் செங்கோணங்களில் இரட்டைப் 

பிளவுகளுடைய களிக்கற் கூறு . 
orth odox , a . ஏற்புடைச்சமயம் சார்ந்த , சமயமாறுபாடற்ற ; 
சமயத் தனிநிலையுற்ற , புறச்சமயம் சாராத ; ஏற்றுக்கொள் 
ளப்பட்ட ; மரபு வழாத ; நடப்பாட்சிக் கோட்பாட்டில் 
உறுதியான . 
orth odoxy , n . ஏற்புடைச் சமய உறுதி ; மரபுக்கோட்பாடு ; 

நடப்பாட்சி மரபு . 
ortho epy , n . சரியான உச்சரிப்பு இயல் . 
orthogen esis , n . வேறுபாடுகள் பெரிதும் திட்ட ஒழுங் 
கமைப்புடையவை என்று கருதும் படிவமுறை வளர்ச்சி 
வாதம் . 
orthog nathous , a . செங்குத்தான தாடைகளையுடைய . 
orthog onal , a . செங்கோணங்களாலான , செங்கோணங்கள் 

கொண்ட . 
orthograph ic , orthograph ical , a . எழுத்துக்கூட்டு 

முறைசார்ந்த . 
orthog raphy , n . எழுத்திலக்கணம் ; எழுத்துக்கூட்டுமுறை ; 

நிலப்படங்களில் உயர்ச்சியூட்டும் தொலைத்தோற்ற முறை . 
orth opaedy , 11. அங்கக்கோணல் சார்ந்த அறுவை மருத்துவம் . 
orthop terous , a . நேரான குறுகிய முன் சிறகுகள் கொண்ட 

வண்டுவகை சார்ந்த . 
orthop tic , n . சரியாக இலக்குநோக்க உதவும் ஒளியூடுரு 
வாத துளையிட்ட மூக்குக்கண்ணாடி ; a . துப்பாக்கி சுடுவதில் 
நேரான நோக்குடைய , சரியான பார்வை சார்ந்த . 
orth otone , a . சொல் வகையில் தனக்கெனத் தனிப்பட்ட ஒலி 

அழுத்தமுடைய . 
ort olan , 1. நறுஞ்சுவை உணவுக்குரிய தோட்டப்பறவை 


வகை . 


orts , n . pl . ( பே - வ . ) மிச்சில் , உண்ட எச்சமிச்சங்கள் . 
o ryx , 1. பெரிய நேரான கொம்புகளுடைய ஆப்பிரிக்க மான் 


வகை . 


os can , 1. தென் இத்தாலியிலுள்ள பண்டைய இத்தாலியப் 
பழங்குடி மக்களுள் ஒருவர் ; தென் இத்தாலியிலுள்ள 
பண்டைப் பழங்குடியினத்தவருக்குரிய இலத்தீன் மொழியின் 
வகையைச் சார்ந்த மொழி ; a . தென் இத்தாலியிலுள்ள பண் 
டைய இத்தாலியப் பழங்குடி மக்களின் இலத்தீன் மொழி 
வகையைச் சார்ந்த . 
os cillate , v. ஊசலாடு ; இருமுனைகளுக்கிடையே இங்கு 
மங்கும் அசைவுறு ; முன்னும் பின்னுமாக ஆடு ; கருத்து 
செயல்நிலை முதலியவற்றுள் இருதிறக் கோடிகளுக்கிடையே 
தயங்கி ஊசலாடு ; ( மின் . ) மின் அலைகள் வகையில் மாறி 
மாறிப் பாய் ; கம்பியில்லாத் தந்தியின் அலைவாங்கி வகை 
யில் தவறான கையாளுதலினால் மின்காந்த அலைகளை வெளி 
விடு . 
oscita tion , 1. கொட்டாவி விடுதல் ; கவனமின்மை ; புறக் 

கணிப்பு . 
os cular , a . வாய்க்குரிய ; முத்தத்துக்குரிய ; ( கண . ) பரப்பு 
அல்லது வளைவு வகையில் மூன்று அல்லது அதற்கு மேற் 
பட்ட புள்ளிகளில் பொருந்துகிற . 
os culate , 0. முத்தமிடு ; ( தாவ . , வில . ) இடைப்பட்ட இனங் 
களின் வழியால் தொடர்புகொள் ; மற்றவற்றோடு அல்லது 
மற்றொன்றோடு பொதுப் பண்புகள் அல்லது தன்மைகள் 
கொண்டிரு ; ( கண . ) வளைவு அல்லது பரப்பு வகையில் மூன்று 
அல்லது மூன்றுக்கு மேற்பட்ட நிலைகளிற் பொருந்து . 


693 


osier 


ounce 


O sier , 1. முடைவதற்குரிய வரிச்சல் முளை , கூடை முடையப் 

பயன்படும் பிரம்பு வகை . 
Osman li , 1. , a . = Ottoman !. 
Os mium , n . வெண்மக் குழுவினைச் சார்ந்த எடையில் எல்லாப் 

பொருள்களையும் விஞ்சிய உலோகவகை . 
Os mose , osmos is , n . ( இய . ) ஊடுகலப்பு , துளைகள் உள்ள 
இடைத்தடுப்புக்கள் வழியாகத் திரவங்கள் பரவித் தம்முட் 
கலக்குந் தன்மை . 
Os mund , 11. பூக்குஞ் சூரல் வகை . 
Os prey , n . மீன் கொத்தித்தின்னுங் கழுகு போன்ற பெரிய 

கடற்பறவை வகை ; தொப்பிமேல் பஞ்சு போன்ற மெல்லிறகு . 
oss eous , a . எலும்பாலான ; எலும்பு உட்கொண்ட ; எலும்புக் 
கூடுடைய ; எலும்பாகிவிட்ட ; புதைபடிவ எலும்புகள் 
நிறைந்த . 
Oss icle , n . ( உள் . ) சிறு எலும்பு , விலங்கு உடலமைப்பில் 

எலும்பு போன்ற சிறுபகுதி , 
Oss ifrage , n . = osprey . 
Oss ify , . எலும்பாக மாறு ; எலும்பாக மாற்று ; கடினமாகு ; 

கடினமாக்கு ; கெட்டிப்படு ; வாட்டு ; வளர்ச்சியறச் செய் . 
Oss uary , n . என்புக்கலம் , இறந்தவர்களின் எலும்புகள் வைக் 
கும் கலம் ; பழைய எலும்புகள் காணப்படும் குகை ; எலும்பு 
கள் அடுக்கி வைக்கப்படும் வீடு அல்லது நிலவறை . 
osteit is , n . எலும்பழற்சி . 
osten sible , a . பகட்டுவெளிப்படையான , வெளிவேடமான , 

உண்மையை மறைத்துக்காட்டுவதற்கான , காட்சிக்குரிய . 
osten sory , 1. திருமேனிக்கலம் , நற்கருணை வினையால் தெய் 

வத்துக்கு நேர்ந்துவிட்ட அப்பத்தைப் பொதுமக்களுக்குக் 
காட்டுவதற்கான பொன் அல்லது வெள்ளியாலான திறந்த 
கொள்கலம் . 
ostenta tion , n . பகட்டாரவாரக்காட்சி ; ஆரவாரப்பகட்டு ; 
பணப்பகட்டு ; இன்பப்பொருட்பகட்டு ; பிறரின் கவனத் 
தைக் கவருவதற்கான முயற்சி . 
osteogen esis , 11. எலும்பு உருவாதல் . 
osteog raphy , 11. எலும்புகளைப் பற்றிய நூல்மரபு விளக்கம் . 
osteol ogy , n . எலும்புகளைப் பற்றி ஆயும் உள்ளுறுப்பியல் ; 

விலங்கின் எலும்புக்கட்டுமான அமைப்பு . 
osteomala cia , n . என்புமென்பாடு , மண்ணியல் உப்பு நீக் 

கத்தினால் எலும்பு மென்மையாகுதல் . 
osteomyelit is , 11. நிணவெலும்பு வீக்கம் . 
os teopath , n . வன்மப்பிடி மருத்துவர் , தசையைப்பிடித்து 

விடுதலால் நோய் நீக்கும் மருத்துவர் . 
osteop athy , 11. வன்மப்பிடிமுறை , தசைபிடித்து விடுவதால் 

குணப்படுத்தும் மருத்துவ முறை . 
os tiary , n . மாதா கோயில் வாயிலோன் . 
Os tler , n . தங்குமனைகளிலுள்ள குதிரைக்காரன் , குதிரை 

இலாயத்தான் . 
os tracism , 11. நாடுகடத்தல் ; தள்ளிவைப்பு ; சமுதாயத்தி 

லிருந்து ஒதுக்கி வைத்தல் . 
os tracize , U. நாடுகடத்து ; விலக்கிவை ; சமுதாயத்திலிருந்து 

ஒதுக்கிவை . 
os trich , n . தீக்கோழி ; ( தொ . ) ostrich belief , ostrich policy , 
தன் கண்ணை மூடினால் உலகம் இருண்டுவிட்டதென்று கருதும் 
மயக்கம் . 
os trich - farm , 11. அழகிய இறகுகளுக்காகத் தீக்கோழி 

வளர்க்கும் பண்ணை . 
os trich - plume , n . தீக்கோழி இறகு . 
os trich - tip , n . தீக்கோழி இறகுமுனை . 
o ther , n . , pron . மற்றது ; ஏனையது ; மற்றவர் ; a . ஒன்று 
விட்டொன்றான ; இரண்டாவதான ; இரண்டில் ஒன்றான ; 
மற்ற , ஏனைய ; இன்னும் உள்ள ; வேறான ; எஞ்சிய ; ads , 

88 


வேறு வகையாக ; ( தொ . ) happens every other day , ஒன்று 
விட்டொன்றான நாள்களில் நிகழ்கிறது ; எப்போதோ சில 
சமயங்களில் ; in other words, அதாவது ; none other than , 
தவிர வேறு யாருமில்லை ; on the other hand , நேர் மாறாக , 
அவ்வாறின்றி ; other things being equal , நிலைமைகள் மற் 
றெல்லா வகையிலும் மாறாமலிருந்தால் ; someone or other , 
எவரோ ஒருவர் ; some time or other , ஏதோ ஒரு சமயத்தில் ; 
the other day , முன்னொருநாள் , அன்றொருநாள் ; the other 

world , வருங்கால வாழ்வு ; மேலுலகம் . 
o thergates , adu . வேறு வகையில் . 
o therguess , a . முற்றிலும் வேறு வகையான . 
o therwhence , adv . வேறு எங்கிருந்தேனும் . 
o therwhere , oth erwheres , adv . ( செய் . ) மற்றோ 

ரிடத்தில் . 
o therwhile , o therwhiles , adv . மற்ற சமயங்களில் , சில 

சமயங்களில் . 
o therwise , adv . வேறு வகையாக , இன்னொரு வழியில் ; 

இல்லையெனின் ; மற்றப்படி ; நிலைமைகள் வேறானவையா 
யிருந்தால் ; அல்லது ; , வேறு கூறுகளில் ; வேறு நிலையில் ; 
( தொ . ) merits or otherwise , நற்கூறுகளோ குறைபாடு 

களோ . 
o therwise - minded , a . உலகத்தார் உண்டென்பது இல்லை 

யென்கிற , நடப்பிலுள்ள கருத்துக்களுக்கு மாறுபாடாயுள்ள . 
o ther - worldly , a . மறு உலகை நினைத்துக்கொண்டிருக்கிற , 

மறு உலக மனப்பான்மையுடைய . 
ot ic , a . செவிக்குரிய , காது சார்ந்த . 
o tiose, otiose , a . ஓய்வான ; வேலையற்ற , சோம்பலான ; 

வீணான , பயனற்ற ; மிகையான . 
o tium cum dignitat e , ( ல . ) n . வீறமைதி வாய்ந்த இன்ப 

வாழ்வு நிலை . 
otol ogy , 11. செவியமைப்பு நூல் ; செவிநோய் நூல் . 
ot oscope , n . உட்செவி ஆய்வுக்கருவி ; செவிப்புல வழியான 

உடலாய்வுக்கருவி , நாடியறி கருவி . 
otta va ri ma, ( இத் . ) 1. எட்டு வரிகள் கொண்ட செய்யுள் 


. 


வகை . 


ott er , n . நீர்நாய் ; நீர்நாயின் மென்மயிர் ; மீன் பிடிப்பதற் 
கான கருவி கலங்கள் ; சுரங்க வெடிகளை அகற்றுவதற்கான 
நீர்மூழ்கிக்கப்பல் வடிவமைந்த அமைவு . 
ott er - dog , ott er - hound , n . நீர்நாய் வேட்டைக்குப் பயன் 

படும் நாய்வகை . 
ott er - spear , n . நீர்நாய் வேட்டையில் பயன்படுத்தப்படும் 

ஈட்டி வகை . 
ott o , otto of roses , n . அத்தர் , ரோசா இதழ்களிலிருந்து 

பெறப்படும் ஆவியாய்ப் போகும் நறுமணத் தைலம் . 
Ott oman , 1 . துருக்கியர் ; a . துருக்கியில் முதலாவது 
ஆத்மன் ( Othman I ) அரச மரபு சார்ந்த ; துருக்கியர்களில் 
முதலாவது ஆத்மன் கிளைவழி சார்ந்த ; முதலாவது ஆத்மன் 
வழி வந்தவர்களால் ஆளப்பட்ட பேரரசு சார்ந்த ; துருக்கிப் 
பேரரசுத் தொடர்பான ; துருக்கிய . 
ott oman , 11. சாய்மானம் அல்லது கைகள் இல்லாத மெத்தை 
யிட்டுத் தைத்த இருக்கை ; மெத்தையிட்டுத் தைத்த மேற்பாக 
முடைய பெட்டி . 
ou bit , n . மயிரடர்ந்த கம்பளிப்புழு வகை . 
oubliette , n . பொறிவாயில் வழியாகமட்டும் உட்புகவல்ல 

மறைவான நிலவறைச்சிறை . 
ouch , n . மணி பதித்த ஆடையூக்கு . 
ought , . வேண்டும் , கட்டாயமாக வேண்டியதாகும் . 
ought , n . = aught . 
oui ja , oui ja - board , n . அட்சரப்பலகை , குறி சொல்லும் 

எழுத்துப் பலகை . 
ounce , n . ( சுவ : 02. ) வீசம் கல்லெடை ; மிகச்சிறிய அளவு . 


694 


outbreak 


வகை 


எரிச்ச 


ounce 
ounce , n . காட்டுப்பூனை வகை ; மலைச்சிறுத்தை ; நடு ஆசி 

யாவில் காணப்படும் புலிவகை . 
our , a . எங்களுடைய ; நம்முடைய ; நமக்குரிய ; எங்களுக்குரிய . 
ours , pron . நம்முடையது ; எங்களுடையது ; நம்முடையவை ; 

எம்முடையவை . 
ourself , pron . sing . ஒருவர் வகையில் நாமே ; நம்மையே . 
ourselves , pron . pl . நாமே ; நாங்களே ; நம்மையே ; எங்க 

ளையே . 
ou se ) , n . = ouzel . 
oust , U. நீக்கு , வெளியேற்று , தள்ளு , அகற்று ; துரத்து ; 

வெளியேற்றி இடத்தைக் கைப்பற்றிக்கொள் . 
ous ter , n . ( சட் . ) வெளியேற்றம் ; உடைமை கைப்பற்றல் , 

பறித்தல் , 
out , n . வெளியேயிருப்பவர் ; வெளியேயிருப்பது ; புற நீட்டம் , 
புறத்தே நீட்டிக்கொண்டிருப்பது ; புற வளைவு ; அச்சுக் 
கோப்பதில் விடுபட்டுப்போனது ; பொழுதுபோக்குப் 
பயணம் ; வெளியே போகும் வழி ; a . புறம்பான , புற எல்லை 
யடுத்துள்ள , தொலைவிலிருக்கிற ; ஆட்ட வகையில் வீட்டுக்கு 
வெளியே ஆடப்படுகிற ; அயல் நாடுகளில் ஆடப்படுகிற ; 
வெளி நோக்கிய ; மரப்பந்தாட்டக்காரர் வகையில் பந்த 
டிக்காத ; வழக்கமானதைவிடப் பெரிதான ; 3. ( பே - வ . ) 
வலுக்கட்டாயமாக வெளியேற்று ; குத்துச்சண்டை 
யில் தோல்வியுறச் செய் ; வெளியேகு : வெளியே வா ; கழலு ; 
வெளிக்கொணர் ; பேசு ; adv . புறத்தே , வெளியே , உள்ளே 
யிராமல் , வெளிப்புறமாக , பிற காடுகளில் ; புற நோக்கி ; உலக 
நடையினின்றும் விலகி ; மற்றவர்களிடமிருந்து அப்பாலாக ; 
மொத்தத்திலிருந்து பிரிந்து ; எல்லைகளுக்கப்பால் , வழக்க 
மான இடம்விட்டு ; முதல் நிலையிலிருந்து விலகி ; தொலை 
விடத்தே , தொலைவிடம் நோக்கி ; கடல் நோக்கி ; தாயகத்தை 
விட்டு நீங்கி , கட்டிடத்தைவிட்டு விலகி ; திறந்த வெளியில் , 
திறந்த வெளிக்குள் ; ஒதுங்கிய அல்லது ஒதுக்கப்பட்ட நிலை 
யில் ; பதவியிலிராமல் ; வழக்காற்றிலிராமல் ; ஆட்டத்திலி 
ராமல் , பந்தடிப்பவராயிராமல் , விலக்கப்பட்டு ; போட்டியி 
னின்றும் சில காலம் விலகி ; வெற்றியடைந்த நிலையில் ; 
குறியைவிட்டு விலகி ; பிழைபட்டு ; சரியான வடிவத்திலிரா 
மல் ; நல்ல நிலைமையிலிராமல் ; மலைப்புற்று ; ஒத்துப்போகாமல் ; 
பங்கிடப்பட்டு ; மற்றவர்கள் வசத்தில் , பொதுமக்கள் வசத் 
தில் ; கடனாக ; முடிவு நோக்கி , முடிவில் ; களைப்புற்ற 
நிலையில் ; அவிந்துபோன நிலையில் ; முழுவதும் , தீர ; இழப்புக் 
குட்பட்டு ; களத்தில் ; ஒன்றைத் தேடிக்கொண்டு , வெளிப் 
படையாக ஒன்றைக் குறிக்கோளாகக் கொண்டு ; கலகம் 
விளைத்து , வேலை நிறுத்தத்திலீடுபட்டு ; பாதுகாப்பற்ற நிலை 
யில் ; மறைந்திராமல் , இருட்டடிப்புக்குட்படாமல் ; பொது 
மக்களுக்குமுன் ; வீட்டுப்பணியில் ; விரிந்து ; மலர்ச்சியுற்று ; 
உரக்க ; வலுக்கட்டாயமாக ; ஒளிவு மறைவின்றி ; prep . 
விட்டுவிலகி, இருந்து ; வெளிப்புறநோக்கி , திறந்தவெளி 
நெடுகலாக ; int . அந்தோ ! போ ! ஒழிந்து போ ! ஆட்ட 
மிழந்தாய் ! ஆட்டமிழந்தார் ! வெட்கம் ! ( தொ . ) all out , 
மரப்பந்தாட்ட வகையில் குழு முழுவதன் ஆட்ட வட்டம் 
முடிந்துவிட்டது ; எல்லா முயற்சியும் செய்து பார்த்தாகி 
விட்டது ; call out , அறைகூவிச் சண்டைக்கு 

அழை ; 
வேலைக்குக் கூப்பிடு ; வெளிக்கொணர் ; செயல் முறைக்குக் 
கொண்டுவா ; catch out , மரப்பந்தாட்டத்தில் அடிக்கப்பட்ட 
பந்தைக் கீழேவிழுமுன் பிடித்து அதை அடித்தவரை ஆட்ட 
மிழக்கச் செய் ; 

தவறு செய்யப்படுகையில் கண்டுபிடி ; 
knock out , அடித்துத்தள்ளு ; குத்துச்சண்டையில் குறிப் 
பிட்ட காலத்துக்குள் மீண்டும் எழா தபடி குத்திவீழ்த்து ; 
வெல் ; 

மோப்பம் தொடர்பற்றுப்போ ; miners are out , 
சுரங்கத் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்திருக்கிறார் 
கள் ; murder will out , கொலையை மூடி மறைத்துவைக்க 
முடியாது ; உண்மை வெளியாகியே தீரும் ; not out , மரப் 
பந்தாட்டத்தில் எதிர்க்கட்சியினரின் கேள்விக்கு 

ஆட்ட 
நடுவர் தீர்ப்புக்கூறும் வகையில் பந்தடிப்பவர் ஆட்டமிழக்க 
வில்லை ; out and about . நோய் நலிவுற்றவர் வகையில் 
வெளியே செல்லக்கூடிய நிலையிலுள்ள; out and away , மேம் 


பட்ட நிலையில் , போட்டியைக் கடந்தநிலையில் ; out and out , 
முழுக்க முழுக்க , முற்றிலும் ; out at elbows , மேற்சட்டை 
வகையில் நைந்துபோன ; ஆள் வகையில் ஏழ்மையான ; 
out for , தேடிப் புறப்பட்ட நிலையில் , குறிக்கொண்டு ; மரப் 
பந்தாட்டத்தில் பந்தடிப்பவர் வகையில் ஓட்ட எண்ணிக்கை 
பெற்று ஆட்டமிழந்து ; out of character , தகாத , ஒழுக்க 
வரம்பற்ற ; out of course , நெறிவிலகி , ஒழுங்குமீறி , முறை 
தவறி ; out of date , வழக்காறற்ற , பழமைப்பட்ட ; out of 
doors , திறந்தவெளியில் , திறந்த வெளிக்குள் ; out of drawing , 
பிழையாக வரையப்பட்டு ; out of fashion , நடப்பு நயத்துக்கு 
மாறான ; out of favour , வெறுக்கப்பட்டு ; out of hand, அக் 
கணமே ; கட்டுக்கடங்காமல் ; out of it , பங்கு கொள்வத 
னின்றும் நீக்கப்பட்டு , வாய்ப்பின்றி ; புகலற்று ; தடுமாறி , 
பிழைபட்டு ; தவறான செய்தி தெரிவிக்கப்பட்டு ; வழுவான ; 
out of joint , சரியாகப் பொருத்தப்பட்டிராமல் , இசைவு 
கெட்டு , கழன்று ; out of keeping , ஒத்திசைவாயிராமல் ; 
out of one s mind , பைத்தியம் பிடித்து ; out of one s own 
head , தன் கருத்தாகவே , புதுப்புனைவாக ; out of place , 
உரிய இடத்திலிராத , பொருத்தமற்ற ; பருவத்திற்கு ஏலாத ; 
out of pocket , பணமில்லாமல் , வரவைக் காட்டிலும் அதிக 
மாகச் செலவிட்டு ; out of print , பதிப்புப்படிகள் இல்லை ; 
out of question , ஐயத்துக்கிடமின்றி ; out of sight , பார்க்க 
முடியாத நிலையில் , மறைந்து ; ( பே - வ . ) ஒப்பிட்டுப்பார்க்க 
முடியாது ; out of sorts , உடல்நலமின்றி , மன எழுச்சியற்று , 
சிடுசிடுப்பாக ; ( அச்சு . ) ஓரின அச்சுருப்படிவங்கள் போதாத 
நிலையில் ; out of temper , சிடுசிடுப்பாக , சலூட்டப் 
பெற்று ; out of the common , இயல்முரணிய நிலையில் , வழக் 
கத்திற்கு மாறாக ; out of the way , தடையேயிராமல் ; 
ஒதுக்கமாக ; out of time , உரிய காலத்திற்கு முந்தி ; காலங் 
கடந்து ; இசைவகையில் தாளந் தப்பி ; out of tune , இசை 
வகையில் குரல் எடுப்பு சரிவர அமையாமல் ; out of use , 
நெடுநாள் பயன்படுத்தப்படாத ; out of wedlock , திருமண 
மூலமாகவல்லாமல் ; out size, இயல்பாயுள்ள தற்கு மேற்பட்ட 
அளவு ; out to do , ஒன்றைச் செய்யும் முனைப்புடன் ; out to 
out , வெளிப்புறமாக அளவெடுக்கும் வகையில் ஒரு கோடியி 
லிருந்து மறு கோடிவரையில் ; 

மொத்தத்தில் ; out upon , 
ஒழிக ! வெட்கம் , வெட்கம் ! out with , அவரோடு நட்புறவாக 
இல்லை ; மறை செய்தியை வெளியிட்டுரை : out with him , 
அவரை வெளியேற்று ; put oneself out of the way , உதவி 
செய்வதற்காகத் தன்னைத் தொந்தரவுக்குள்ளாக்கிக்கொள் ; 
put out of sight , பார்வையிலிருந்து அகற்று ; times out of 
number , 

எண்ணற்ற தடவை ; work out , கணக்கிடு ; 
முயன்று செய்து முடி ; தீர்வுகாண் , முடிவுறு . 
out - act , ப. செயலில் மேம்படு . 
out - and - out er , n . மட்டுமீறியவர் ; மட்டுமீறிய வகையைச் 
சேர்ந்த பொருள் ; முற்றார்வமுடைய கட்சிக்காரர் ; பெரும் 
புளுகு . 
out back , n . ஆஸ்திரேலிய வழக்கில் மிகு தொலைவிலுள்ள 
குடியேற்ற நாடுகள் ; a . மிகு தொலைவிலுள்ள குடியேற்ற 
நாடுகள் சார்ந்த . 
outbal ance , v . சோர்வுறச் செய் , விஞ்சு , மேம்படு ; கனத் 

தினால் அழுத்து . 
outbid , ப . ஏலத்தில் கூறிய விலைக்குமேல் விலைவைத்துக் 
கேள் ; இன்னும் மிகுதி செய்வதாகச் சொல் ; தாண்டிச் செய 
லாற்றிவிடு . 
out board , a . கப்பலுக்கு அல்லது படகுக்கு வெளிப் 
புறத்திலுள்ள ; படகின் புறத்தே பொறிகள் அமைக்கப் 
பெற்றுள்ள ; adu . கப்பலுக்கு வெளியே ; வெளிப்புற 
நோக்கி . 
out - brag , ப . தற்புகழ்ச்சி செய்வதில் விஞ்சு , வீம்பில் 

மேம்படு . 
outbrave , . எதிர்த்து நில் . 
out break , 1. திடீர் வெடிப்பு ; எதிர்பாராக் கிளர்ச்சி ; 
திடீர் எழுச்சி ; உணர்ச்சிகளின் வெறி எழுச்சி ; போரின் 
திடீர்த் தொடக்கம் ; நோயின் திடீர் வெறியாட்டம் . 


695 


outbreak 


outlines 


out flow , n . வழிந்தோடுதல் ; நீர் - காற்று - மின் வகையில் 

வெளிநோக்கிய ஓட்டம் ; வடிகால் ; வழிந்தோடும் அளவு . 
outflow , ப . வழிந்தோடு . 
outfly , 0. தாண்டி வேகமாகப் பற , வேகமாகப் பறந்து 

தப்பித்துக்கொள் . 
outgen eral , 3. விஞ்சிய போர்முறைத் தலைமைத்திறத்தினால் 

வெல் . 
out go , n . வெளிச் செல்வது ; செலவு . 
outgo , v . தாண்டிச்செல் ; விஞ்சு ; மேம்படு : கடந்து 
வாழ்ந்திரு ; ஊடு சென்று எஞ்சியிரு ; வெளிச்செல் ; முடி 
வுக்கு வா . 
out going , 11. வெளியே போகுஞ் செயல் ; வெளிச்செல்லும் 
நிலை ; மிகக் கடைசியான எல்லை ; செலவு ; a . புறப்பட்டுச் 
செல்கிற . 
out goings , n . செலவு , முதலீடு . 
outgone , v . outgo என்பதன் முடிவெச்சம் . 
outgrow , . தாண்டி வேகமாக வளர் ; விஞ்சி உயரமாகு ; 
ஆடைகளின் அளவெல்லைமீறி வளர்ந்துவிடு ; வளர்ச்சியால் 
பண்புகளைக் கடந்துசெல் ; இளமைப் பழக்கங்களை நாளடை 
வில் விட்டொழி . 
out growth , 11 . கிளைப்பு ; புற 

வளர்ச்சி ; இயல்பான 


விளைவு . 


outbreak , U. வெடித்து வெளிப்படு ; திடீரெனத் தோன்று ; 

எதிர்பாராது எழுச்சிகொள் . 
out building , 11. புற வீடு , புறக்கட்டுச் சிற்றில் . 
out burst , n . திடீர் வெளிப்பாடு ; திடீர் வெடிப்பு ; திடீர் 

எழுச்சி ; எரிமலை வெடிப்பு ; தெரிபாறை . 
outburst 2 , 3. வெடித்து வெளிப்படு . 
out cast , 11. நாடு கடத்தப்பட்டவர் ; குடியொதுக்கப்பட்டவர் ; 
தள்ளி வைக்கப்பட்டவர் ; போக்கிரி ; இழிசினர் ; a . துரத்தப் 
பட்ட , தள்ளுண்ட ; வீடற்ற ; நாதியற்ற . 
out caste , n . சாதி நீக்கம் செய்யப்பட்டவர் , இழிசினர் , 

கீழோர் ; a . சாதி நீக்கம் செய்யப்பட்ட . 
outcaste , . சாதி நீக்கம்செய் . 
outclass , . மற்றவரைவிட மேல்வகுப்புக்குரியவராயிரு . 
out - clearing , n . தீர்வாக்கம் , பணக்கட்டளைத்தாள்களை 

யும் பணமுறிகளையும் கணக்குத் தீர்விடத்துக்கு அனுப்புதல் . 
out college, a . கல்லூரியில் தங்கியிராத ; கல்லூரியைச் 

சேர்ந்திராத . 
out come, n . விளைவு , பலன் . 
out crop , n . பாறை வெளித்தோன்றுதல் , தெரிபாறை ; 

கிளர்ச்சி , எதிர்ப்பு . 
outcrop , 0. வெளித்தோன்று . 
out cry , n . கூக்குரல் , கூப்பாடு ; துயர்க்குரல் ; கண்டனக் 

குரல் ; குழம்பிய ஒலி ; பொதுமுறை ஏலம் . 
outcry , . விஞ்சிக் குரலெழுப்பு , மேம்பட்டுக் கூக்குரலிடு . 
outdance , . நடனமாடுவதில் விஞ்சு . 
outdare , ப . துணிவில் விஞ்சு , எதிர்த்து நில். 
outdis tance , 0. மிக முந்திச்செல் ; மிகப் பின்னால் தங்கி 

விடச்செய் . 
outdo , . மேம்படு , விஞ்சு , வெல் . 
out door , a . திறந்தவெளியிற் செய்யப்படுகிற : மனைப் 
புறத்தே இருக்கிற ; வெளியிடத்திற் பயன்படுத்துகிற ; 
( தொ . ) outdoor agitation , சட்டமன்றத்திற்கு வெளியே 
செய்யப்படுங் கிளர்ச்சி ; outdoor relief , மனைப்புற உதவி , 
வேலை விடுதியில் தங்கியிராதவருக்குஞ் செய்யப்படும் உதவி . 
outdoors , adv . திறந்த வெளியில் . 
out er , n . துப்பாக்கி இலக்கினைச்சுற்றி மிகத் தொலைவி 
லுள்ள வட்டம் ; இவ்வட்டத்தைத் தாக்கும் வேட்டு எறி ; 
a . மையத்திலிருந்து விலகியுள்ள ; வெளிப்புறத்ததான ; 
புறம்பான ; வெளிப்புறத்துக்குரிய ; புறநிலையான , புறப் 
பொருண்மை சார்ந்த , அகவியலல்லாத ; ( தொ ) the outer 
man , ஒருவரது புறத்தோற்றம் ; உடைத்தோற்றம் ; the outer 
world , பழகும் சூழல் வட்டாரத்துக்குப் புறம்பானவர்கள் . 
out ermost , a . மிகத் தொலைவிலுள்ள , கடைப்புற எல்லை 

யான . 
outface , . துணிவுடன் எதிர்த்துநில் ; முகத்திலடி ; கடு 

முகங் காட்டு . 
out fall , 11. ஆறு முதலியவற்றின் வடிகால் . 
out field , 11. பண்ணைக்குப் புறம்பாகவுள்ள நிலம் ; எண்ணம் 
முதலியவற்றிற்கு அப்பாற்பட்ட துறை ; மரப்பந்தாட்ட 
வகையில் இலக்குக் கட்டைகளுக்குத் தொலைவிலுள்ள பகுதி. 
outfight , U. போரிட்டு வெல் , போரில் மேம்படு . 
out fighting, n. கை நீளத்துக்கு அப்பால் விலகி இடும் 

குத்துச்சண்டை . 
out it , n . கருவிகலத் தொகுதி ; குறிப்பிட்ட நோக்கத்துக் 

துணைக்கலக்கோப்பு ; ( பே - வ . ) ஒன்றுபட்ட குழு ,, 
செயற்கணம் ; 3. கருவிகலக் கோப்பூட்டு , துணைக்கலத் 
தொகுதி இணைத்தொருங்குவி . 
out fitter , 3. கருவிகலத் தொகுதி முன்னேற்பாட்டாளர் , 

உடை அணிமணிக்கோப்புப் படைப்பாளர் . 
out £lank , . ( படை . ) பக்கத்தில் தாண்டிச்செல் ; பக்கவாட் 
டில் தாக்கு ; ஏமாற்றிச் சிக்கவை . 


out - hec tor , a . எதிர்த்து மடக்குகிற ; ப . மடக்கு , எதிர்த்து 

அடக்கு. 
out -he rod , u. வன்செயலில் விஞ்சு ; ( தொ . ) out- herod 
Herod , வன்செயலில் அதற்குப் பேர்போன ஹிராட் என்ற 
கொடியவனையும் விஞ்சிவிடு . 
out house , n . புறவீடு , புறக்கட்டுச் சிற்றில் . 
out ing , n . இன்பப் பயணம் , வீட்டைவிட்டு வெளிச்சென்று 

கழிக்கப்படும் விடுமுறைப் பருவம் . 
out - jock ey , U. வளைத்து எட்டிப்பிடி ; ஏய்த்துக் காரியமாற்றி 
விடு , ஏமாற்றி வெற்றிகாண் ; மட்டுமீறிச் செயலாற்றித் 
தோல்வியுறச்செய் . 
outland ish , a . அயல்நாட்டுத் தோற்றமுடைய ; வெளி 
நாட்டு உச்சரிப்புள்ள ; புதுமை வாய்ந்த , இயல்முரணிய ; 
அருவருப்பான , வடிவமைதியற்ற . 
outlast , ப . குறிப்பிட்ட கால எல்லைக்கப்பாலும் நீடித்திரு ; 

தாண்டி நெடுங்காலம் நீடித்திரு . 
out law , n . சட்டத்தின் காப்பிழந்தவர் ; நாடு கடத்தப்பட்ட 
வர் ; U. தடைசெய் , விலக்காணையிடு ; சட்டக்காப்பின்மை 
அறிவி . 
out lawry , n . சட்டக்காப்பின்மைக்கு ஆளாக்குதல் ; சட்டச் 

காப்பிழந்தவர் நிலை . 
out lay1 , 11. செலவிட்டதொகை ; செலவுகள் ; முதலீடு . 
outlay , . பார்க்கும்படி காட்டிவை ; செலவிடு ; முட்டை 

யிடுவதில் மேம்படு . 
out let , n . வெளிச்செல்லும் வழி ; வழிந்தோடும் வழி , வடி 

கால் ; புறமதகு . 
out lier , 11. திறந்தவெளியில் படுத்திருப்பவர் ; விலகித் தனி 
யாகத் தங்கியிருப்பவர் ; வெளியார் ; பிரிந்து புறத்தே 
கிடக்கும் பொருள் ; ( மண் . ) பழைய பாறைகளால் சூழப் 
பட்ட தனியான பாறைத்துணுக்கு . 
out line , n . உருவரை , எல்லைக்கோடு ; திட்டவரை ; குத்தா 
யக் குறிப்பு ; உருவரைக் குறிப்பு ; மட்டநிலைக் கோடு ; உரு 
மாதிரி ; திருந்தா உரு ; சுருக்க வாய்மொழி விவரம் ; சுருக் 
கம் ; ப . அச்சுக்கட்டு ; எல்லைக்கோடு வரை ; உருவரையிடு ; 
முக்கியக் கோடுகளை மட்டும் காட்டி உருவெழுது ; திட்டக் 
குறிப்பிடு , முக்கியக்கூறுகளை மட்டும் விவரித்துக்கூறு ; 
ஒப்பனை முதலிய செய்கையில் எல்லைகுறி ; ( தொ . ) in outline , 
பட வகையில் முக்கிய கோடுகளைக்கொண்டு மட்டும் வரையப் 
பட்ட ; சுருக்கமான ; பொதுவான . 
out lines , n . pl , முக்கியகூறுகள் , பொதுக்கோட்பாடுகள் . 


கான 


696 


outsit 


outlive 
outlive , v . கடந்து வாழ்ந்திரு ; எஞ்சியிரு ; குறிப்பிட்ட 
காலப்பகுதி முடிய வாழ்ந்திரு ; தன் எல்லைதாண்டி வாழ்ந் 
திரு ; மறந்துவிடப்படும் அளவுக்கு வாழ்ந்திரு . 
out look , n . விழிப்புடைய காவல் ; இருந்து காவல்புரிவதற் 
கான இடம் ; பரந்த காட்சி ; எதிர்கால வாய்ப்பு வளம் ; 
உளங்கொள் பாங்கு , மன நிலைச் சார்பு . 
out lying , a . மைய இடத்திலிருந்து மிகுதொலை விலகியிருக் 

கிற , தொலை ஒதுக்கமான . 
outmanoeu vre, v . சூழ்ச்சித்திற மேம்பாட்டால் வெல் ; 

திட்ட மேம்பாட்டினால் தோல்வியுறுவி . 
outmarch , ப . விஞ்சி முன்னேறு ; முன்னேறுவதனால் பின் 

தங்கச் செய் . 
outmatch , U. மேம்படு , போட்டியில் விஞ்சு. 
outmea sure, 0 . அளவுமிக்கதாயிரு , அளவில் விஞ்சி 

யிரு. 
outmod ed , a . நாண்மரபுக்கு மாறான , பழமைப்பட்ட . 
out most , a . = outermost . 
out ness , n . புறநிலை , பொருண்மை , பருப்பொருளியல் . 
outnum ber , U. எண்ணிக்கையில் விஞ்சிவிடு . 
out - of - door , a . திறந்தவெளியிலுள்ள , திறந்தவெளிக்கான ; 

மாமன்றத்துக்கு வெளியேயுள்ள . 
out of doors , adv. மாமன்றத்துக்கு வெளியே ; திறந்த 

வெளியில் . 
outpace , ப . விஞ்சி வேகமாகச் செல் . 
out - patient , n . மருத்துவமனைப் புற நோயாளி . 
out - pensioner , n . அறநிலையத்தில் தங்கவேண்டியிராத 

ஓய்வுச் சம்பளக்காரர் . 
out post , n . புறக்காவற்படையிருக்கை ; புறக்காவல் அரண் ; 

காவற்படை ; தொலைவுக் குடியிருப்பு . 
out pour , n . கொட்டுகை , பொழிவு ; உணர்ச்சி வேகமிக்க 
பேச்சு ; சொரிவு , பொழிவு ; இலக்கிய வடிவான உணர்ச்சி 
வெளிப்பாடு . 
outpour , . ஊற்று , கொட்டு , பொழி ; 

நீர்க்காலாக 
வழிந்தோடு , 
out put, n . செய்பொருள் ஆக்க அளவு ; விளைவளவு , வேலை 

யளவு . 
out rage , n . அட்டூழியம் , அழிசெயல் , மானக்கொலை , அவ 
மதிக்கும் பழிச்செயல் ; கற்பழிப்பு ; 3. மானம்பறி , கொடும் 
பழி ஆற்று ; கொடுஞ் செயலுக்குட்படுத்து ; தீங்குசெய் ; 
அவமதி ; 

; கற்பழி ; பட்டாங்கமாகச் சட்டம் - ஒழுக்கம் முதலி 
யன மீறு ; வேண்டுமென்றே மனம் புண்படுத்து ; திடுக்கிடச் 
செய் . 
outra geous , a . மட்டுமீறிய , வழக்கமீறிய ; வன்செயலான , 
மூர்க்கமான , கொடுமையான ; ஒழுக்கக்கேடான ; அருவருப் 
பான . 
outrange , ப . துப்பாக்கி முதலியன வகையில் மிகு தொலை 

வுக்குக் குண்டு பாய்ச்சும் ஆற்றல் பெற்றிரு . 
outre , ( பிர . ) a . வழக்கமீறிய ; தகாத ; கோமாளித்தனமான ; 

பண்புமீறிய . 
out - reach , . நீட்டு ; எட்டிப்பிடி ; எல்லைகடந்து நீண்டு 

கிட ; எல்லைகடந்து செல் ; ஏய் . 
out - relief , 1. புறமனைத் துணையுதவி . 
outride , ப . முந்தி ஏறிச்செல், அப்பாலும் இவர்ந்து செல் : 

கப்பல் வகையில் புயலினூடே இடரின்றிச் செல் . 
out rider , n. வண்டிக்கு முன்னோ பின்னோ உடனோ குதிரை 
யேறிச் செல்லும் பணியாள் ; வாணிகத்தின்பொருட்டு வெளி 
நாடுகளிற் பயணம் செய்பவர் . 
out rigged , a . படகு முதலியன வகையில் பாய்கள் விரிப் 
பதற்குரிய முனைப்பான தூலங்களையுடைய . 


out rigger , n . தூம்புகட்டை , பாய்களை விரிப்பதற்குரிய 
முனைப்பான தூலம் ; விலாவரிக்கட்டை , வள்ளம் கவிழாதபடி 
அதன் பக்கவாட்டில் பொருத்தப்பட்டுள்ள முனைப்பான 
அமைவு ; உகைப்பு விசைக்கட்டை , படகின் உகைப்பாற்றலைப் 
பெருக்கும்பொருட்டு அதன் பக்கவாட்டில் கிடையாகப் 
பொருத்தப்பட்டுள்ள இரும்புமிண்டு ; விசைப்படகு , துடுப் 
பியக்குவதற்குரிய முனைப்பான மிண்டுகள் கொண்ட எளிய 
பந்தயப்படகு ; சாரத்தூலம் ; தள நீட்டச்சட்டம் , விமானத் 
தளங்களைத் தாங்குவதற்கான முனைப்பான சட்டம் ; சேமக் 
குதிரைப்பூட்டு , சேமத் தனி மிகையான குதிரையைப் பூட்டு 
வதற்கான வண்டியின் குறுக்குச் சட்டத்தின் நீட்டம் ; சேமப் 
பூட்டுக் குதிரை , வண்டியின் குறுக்குச் சட்ட நீட்டத்தில் 
பூட்டப்படும் குதிரை . 
outright , a . நேரடியான , உடனடியான ; தீர்க்கமான , தீர் 
மானமான ; முழு நிறைவான ; ads . அடியோடு , மொத்த 
மாக ; ஒரேயடியாக ; முற்றும் , முழுவதும் . 
outriv al , 3. போட்டியில் விஞ்சு , மேம்படு , வெல்லு . 
outrun , . வெளியே ஓடு , கடந்துபோ , கழிவாகு ; மிகுதி 
யாகு ; ஓடித் தப்பித்துக்கொள் ; எல்லைகடந்து செல் ; ( தொ . ) 
outrun the constable , கடன்படு , வருவாய்க்கு மேல் செலவு 
செய் . 
out runner , n . உடன் துணையாள் , வண்டியுடன் ஓடிவரும் 
பணியாள் ; சேமக்குதிரை , வண்டியின் ஏர்க்கால்களுக்குப் 
புறம்பாகப் பூட்டப்படுங் குதிரை ; பனிக்கட்டிமீது வண்டியில் 
சறுக்கிச் செல்பவர்களுக்கு வழிகாட்டும் நாய் . 
out rush , n , திடீர்ப் பாய்ச்சல் , வேகமான வெளிப்பாய்வு . 
outrush 2, 3. வேகமாகப் பாய்ந்து செல் , விரைந்து வெளிப் 

பாய் . 
outs , n . pl . ஆட்சிக்கு வெளியேயிருக்கும் கட்சியாளர் ; வரி 
வகைச் செலவினங்கள் ; ( தொ . ) the ins and outs , இப்படியும் 
அப்படியுமான திருப்பங்கள் , மூலைமுடுக்குகள் ; ஒன்றன் நடை 
முறை பற்றிய முழு விவரங்கள் ; அலுவல் மனையில் அடிக்கடி 
வந்து போய்க்கொண்டிருப்பவர்கள் ; the outs, பதவியிலிராத 
அரசியல் கட்சி . 
outsail , 3. கடலில் முந்திச்செல் ; கப்பலில் தொலைவிடப் 

பயணம்செய் . 
out sentry , 11. படையிருக்கையின் புறக்காவலாள் . 
out set , n. தொடக்கம் , எடுத்த எடுப்பு . 
outshine , ப . விஞ்சி ஒளிர் ; மேம்படு . 
outshoot , 0. எய்வதில் விஞ்சு ; வேட்டுக்குறி வைப்பதில் 
மேம்படு ; குறியிலக்குக்கு 

குறியிலக்குக்கு அப்பால் வேட்டுச்செலுத்து ; 
துருத்திக் கொண்டிரு . 
outside , n . வெளிப்புறம் ; மேற்பக்கம் ; புறத்தோற்றம் ; 
புறநிலை ; புற உலகு ; பெரும்பகுதி ; புறத்தேயிருந்து 
பயணஞ் செய்பவர் ; a . புறஞ் சார்ந்த ; வெளிப் பக்கத்தி 
லுள்ள ; வெளிப்புறத்துக்கு அருகிலுள்ள ; நிறுவனத்தைச் 
சேர்ந்தவராயிராத ; சூழலுக்குப் புறம்பான ; மிகைபடியான ; 
adu . வெளிப்புறத்தில் ; வெளிப்புறம் நோக்கி ; உள்ளேயிரா 
மல் ; அடைக்கப்பட்டிராமல் ; சேர்க்கப்பட்டிராமல் ; prep . 
புறம்பாக , சேர்க்கப்பட்டிராமல் , எல்லைகளுக்கப்பால் , உள்ளே 
யிராமல் , வெளிப்புறத்தில் , வெளிப்புற நோக்கி ; ( தொ . ) 
outside broker , பங்குமாற்றுக் களரியின் உறுப்பினரல்லாத 
தரகர் ; outside in , உட்புறம் வெளிப்புறமாகும்படி . 
outsid er , n . புறம்பானவர் , புறத்தார் ; தொடர்பற்றவர் , 
அயலார் ; கட்சி சேர்ந்தவராயிராதவர் ; தொழில் துறை சார்ந் 
தவரல்லா தவர் ; தீக்கை பெறாதவர் ; 

தீக்கை பெறாதவர் ; பொதுநிலையாளர் ; 
குழாத்தில் கலந்துறவாடத் தகுதியற்றவர் ; போட்டியில் 
சேர்க்கப்பட வாய்ப்பில்லாத ஆள் ; போட்டியில் சேர்க்கப்பட 
வாய்ப்பில்லாத விலங்கு . 
outsides , n . pl . கட்டிலே மேற்புறமிருக்கும் தாள்கள் . 
out sight , n . புறநோக்கு . 
outsit , . உரிய காலத்துக்கு அப்பாலும் அமர்ந்திரு ; மற்ற 
விருந்தாளிகளைவிட மிகுதிநேரம் தங்கியிரு . 


US 


outsize 


over 


out size , 11. ஆடை முதலியன வகையில் தேவைக்கு மேற்பட்ட 

அளவு ; a . தேவைக்கு மேற்பட்ட அளவினதான . 
out skirts , n . pl . புறஞ்சேரி , நகர்ப்புற எல்லை ; செய்தியின் 

புற எல்லை. 
out span , n . கட்டவிழ்ப்பிடம் ; கட்டவிழ்ப்பு ; கட்டவிழ்த்து 

இளைப்பாற விடுங்காலம் ; 5. நுகத்தினின்றும் கட்டவிழ் . 
outspeak , . உரக்கச் சொல் ; எல்லை கடந்து பேசு ; எல்லாரும் 

கேட்குமாறு பேசு ; துணிவாகப் பேசு ; நிமிர்ந்து பேசு . 
out - spend , ப . வரம்புமீறிச் செலவு செய் . 
out spok en , a . மனந்திறந்து பேசுகிற ; கள்ளங்கபடற்ற ; 

துணிவுடன் சொல்லப்பட்ட ; பேச்சில் துணிச்சலுள்ள . 
out spread , 11. விரிவு , பரப்பு ; a . பரவிய . 
outspread , ப . பரவு ; பரப்பு . 
out standing , a . 

முனைப்பான , முதன்மையான ; தீர்வு 
காணப்பெறாத ; செலுத்தப்படாத ; இன்னும் மீந்துள்ள ; 

கவனிக்க வேண்டிய , செய்ய வேண்டியிருக்கிற . 
out - stare , v . கூசாது எதிர்த்து முறைத்துப்பார் , நாணமற்ற 
வர்களின் உறுத்த நோக்கினை எதிர்த்து நோக்கு , கண்கூசப் 
பெறாமல் விழித்து நோக்கு . 
out station , 11. தொலை விட நிலையம் , தலைமையிடத்தி 

னின்றும் விலகியுள்ள இடம் . 
outstay , . உரிய காலத்துக்கு அப்பாலும் தங்கியிரு ; நெடு 

நேரம் தங்கியிரு ; விஞ்சி நீடித்திரு . 
outstep , V. எல்லை கட , வரம்பு மீறு . 
outstretch , 3. விரித்து நீட்டு , தாவிப்பிடிக்க எட்டு ; முழு 

நீளமும் பரப்பு . 
outstrip , . கடந்து செல் , முந்திக்கொள் , மேம்பட்டிரு . 
out - talk , ப . வாதத்தில் வெல் , அடித்துப் பேசு ; தூக்கி 

எறிந்து பேசு . 
out - think , . எண்ணத்தில் மேம்படு ; அறிவால் வெல் . 
out - throw , 11. எறியப்பட்டதன் அளவு . 
out -throw 2, ப . வெளியே எறி , அப்பால் வீசு . 
out - thrust 1 , 1. சிற்பத்தின் ஏதேனும் ஒருபாகத்தின் வெளிப் 

புற அமுக்கம் . 
out - thrust 2 , 3. வெளிநோக்கி அமுக்கு . 
out - trav el , U. விஞ்சி வேகமாகச் செல் ; கடந்து அப்பால் 

செல் ; எல்லைகடந்து போ . 
out - turn , n . செயலாக்கம் பெற்ற பண்டத்தொகுதி ; செய் 

பொருள் விளைவு . 
outval ue, v . மதிப்பில் விஞ்சு . 
outvie , v . போட்டியில் விஞ்சு. 
outvoice , . மேம்பட்டு உரக்கப்பேசு ; கடந்து திறம்பட 

வுரை , கவர்ச்சியாக விஞ்சிப்பேசு . 
outvote , . மேம்படு வாக்குகள் பெற்றுத் தோல்வியுறச் 

செய் . 
out voter , n . தேர்வுத் தொகுதியில் தங்கியிராத வாக்காளர் . 
out - walk , . மற்றவரைவிட மிகுதொலை நட ; மற்றதைவிட 
மிகுதியான நேரம் நடந்து செல் ; மற்றவரைவிட வேகமாக நட ; 
எல்லைகடந்து நட் . 
out wall , 11. புறச்சுவர் . 
out ward , n . புறத் தோற்றம் , வெளிப்புறம் ; 

a . வெளி 
நோக்கிய ; உடம்பு சார்ந்த , புறம்பான , பருப்பொருளான , 
கண்ணுக்குப் புலனாகிற , தோற்றமட்டிலுமான , மேலெழுந்த 
போக்கான ; adv . வெளிநோக்கிய திசையில் , புறத்திலுள் 
ளதை நோக்கி ; ( தொ . ) outward forin , புறத்தோற்றம் ; 
outward man , சமயத்துறை வழக்கில் உடம்பு ; நகைச்சுவை 
வழக்கில் ஆடை அணிகலன்கள் ; outward things , நம்மைச் 
சுற்றிலுமுள்ள உலகம் ; to outward seeming , வெளித்தோற் 
றத்தில் , புறத்தோற்றத்தைமட்டிலுங் கருதினால் . 


out ward - bound , a . கப்பல் பயணக்காரர் வகையில் அல்லது 
பயண வகையில் தாயகத்தை விட்டுப் புறப்பட்டுச் செல்கிற , 
வெளிநாடு செல்கிற . 
out wardness , 11. புற வாழ்க்கை , புறவுலகம் , பொருண்மை ; 
வெளிப் பொருள்களிற் பற்று அல்லது நம்பிக்கை , உலோகா 
யதம் . 
out wards , n . pl . புறப்பொருள்கள் , வெளிப்பகுதிகள் ; 
புற வினைமுறைகள் , அவசியமற்ற சட 

சடங்குகள் . 
out wards , adv . வெளிநோக்கிய திசையில் , புற நோக்கி . 
outwatch , . விஞ்சி மிகுநேரம் விழித்துக்கொண்டிரு ; இரவு 

கடந்தும் விழித்திரு . 
outwear , . நேரத்தைப் போக்கிக் கழித்துவிடு , வாழ்ந்து 

கழித்துவிடு . 
outweed , U. வேரோடு பிடுங்கு . 
outweep , . மிகுதியாக அழு ; மட்டுமீறிக் கண்ணீர்விட்டழு . 
outweigh , . நிறைகூடு , எடையில் மிகுதியாயிரு ; மதிப்பில் 

உயர் ; முக்கியத்துவத்தில் மேம்படு ; செல்வாக்கில் விஞ்சு. 
outwent , U. outgo என்பதன் இறந்தகாலம் . 
outwit , v . சூழ்ச்சியினால் வெல் ; திறமையால் வெற்றியடை.; 

பொறியில் வீழ்த்து , ஏமாற்று . 
out worki , n . புற அரண் , வீட்டுக்குப் புறம்பான வேலை ; 

தொழிற்கூடத்துக்குப் புறம்பான பணி . 
outwork , . முடிவு செய் , முடிவுக்குக் கொண்டுவா . 
out worker , n . மனைப்புறத்தே வேலை செய்பவர் ; வேலையை 

வீட்டிற் செய்வதற்குக் கட்டுகள் கொண்டு செல்பவர் . 
out worn , a . ( செய் . ) நைந்துபோன ; பழமைப்பட்ட , வழக் 

காறற்ற ; தீர்ந்து போன . 
out - zol a , 0. உண்மையை எடுத்து விளம்புவதில் அதன் 
முதல்வனையும் விஞ்சு ; ( தொ . ) out.zola Zola , L_COOTLO 
எடுத்துரைக்குங் கடைப்பிடியில் முதல்வனான பிரஞ்சு எழுத் 
தாளர் ஸோலாவையும் விஞ்சிவிடு . 
ou zel , n . சிறு பறவை வகை . 
ov a , n . pl . புது உயிராக உருவாகும் பெண்கரு உயிரணுக்கள் . 
ov al , 11. முட்டை வடிவம் , நீள் உருண்டை ; நீள் உருளைவடி 
வுடைய பொருள் ; a . முட்டை வடிவான , நீளுருண்டை வடி 
வுடைய ; முட்டைபோன்ற வெளிவரையுடைய . 
ovariot omy , n . கருவக அறுவை . 
ova rious , a . முட்டையுள்ள ,. 
ovarit is , n . அண்டகோச அழற்சி . 
ov ary , 11. பெண் கருப்பை ; கருவகம் , முட்டைப்பை ; மலரின் 

சூலக அடிப்பகுதிக் கூறு ; கருமுளை . 
ov ate , a . ( தாவ . ) முட்டை வடிவான . 
ova tion , n . மகிழ்ச்சி தரும் சிறு வெற்றி ; ஆரவார வரவேற்பு ; 

விடாத கைத்தட்டு . 
o ven , 11. சூட்டடுப்பு , செங்கல் கல் அல்லது இரும்பாலான 
மூடு வெப்ப உலையடுப்பு ; ( வேதி . ) மூடுலையடுப்பு ; ( தொ . ) 
Dutch oven , திறந்த பக்கம் திரும்பியுள்ள உலோக உலைப் 
பெட்டி . 
o ven - bird , 11. அடுப்பு வடிவக் கூடுகள் பின்னும் பறவை 


வகை . 


ov er , n. மரப்பந்தாட்டத்தில் இடைத்தவணை ஆட்டம் ; 
மரப்பந்தாட்டத்தில் இடைத்தவணைப் பந்தெறிவு ; முடிந்த 
செய்தி ; முடிந்தது ; மிகைப்படியானது ; a . மேலுள்ள ; 
வெளிப்புறமான ; மிகுதியான ; adu . சாய்ந்து ; கவிழ்ந்து , 
தலைகுப்புற ; தலைகீழாக , மறித்து ; பரப்பு முழுவதிலும் ; 
மேலாக , மீதாக , மேற்கவிந்து ; முழுக்காரணமாக , குடை 
மறித்து ; திரும்பத்திரும்ப , முழுச்சுற்றாக ; தொடக்கத்தி 
லிருந்து மீண்டும் புதிதாக ; குறுக்காக ; பக்கம் மாறி ; கட்சி 
மாறி , கொள்கை மாறி ; மட்டின்றி , வரம்பின்றி ; முடிந்த 
நிலையில் , அமைந்த நிலையில் ; இறுதி ஓய்வுற்று ; prep . 
மேலாக : மீதாக ; மேற்கவிந்து : மேலே ; மேற்புறத்தில் 


693 


Overact 


overfold 


பல 


இடங்களில் ; தொடக்க முதல் கடைசிவரை ; அங்கு 
மிங்கும் ; சுற்றிச்சுற்றி ; பற்றி , குறித்து ; மேலே தொங்க 
விட்டுக்கொண்டு ; மேற்பட , அப்பாற்பட்டு ; தொடர்பில்லா 
மல் ; எங்கும் , முற்றிலும் , சுற்றிலும் ; மலிந்து ; தாவி ; 
கடந்து மறுபக்கத்தில் ; மறுகரையில் ; எதிர்ப்புறத்தில் ; 
ஊடாக ; ( தொ . ) over again , புதிதாக ; over against , 
எதிராக ; over and above , கூடுதலாக ; over head and ears , 
முழுதும் அமிழ்ந்து . 
overact , . மிகைப்படுத்தி நடி ; மிகைப்படுத்திக் காட்டு ; 

செயல்வரம்பு கட . 
ov erall 1 , 1. வேலை செய்யும்பொழுது 

வேலை செய்யும்பொழுது மகளிர் அணியும் 
தளர்த்தியான மேலாடை . 
o verall , a . எல்லாவற்றையும் உள்ளிட்ட . 
ov eralls , n . pl . அழுக்கு வேலை செய்யும்பொழுது தொழி 
லாளர் அணிந்து கொள்ளும் மேல் காற்சட்டை ; ( படை . ) 
அதிகாரிகளின் முழு உடை . 
ov erbalance 1 , n . அளவு மிகை , எடை மிகை . 
overbal ance , 0. சமநிலை இழந்து கீழேவிழு ; நடுநிலை 

யிழந்து விழச்செய் . 
overbal ance , ப . மதிப்பில் மிகைப்படு , கனத்தால் அழுத்து . 
overbear , . பளுவால் அழுத்து ; ஆற்றலால் நிலைகுலையச் 
செய் ; மேலாண்மையால் கீழ்ப்படுத்து ; செல்வாக்கில் 
மிகைப்படு . 
overbear ing , a . வீறாப்பான , அடக்கியார்ப்பரிக்கிற . 
overbid , 11. மேற்கேட்பு , விஞ்சிய கேள்வி ; 3. மேற்கேள்வி 

கேள் . 
overblow , . ( இசை . ) அடிப்படைப் பண் எழுப்புவதற்குப் 
பதிலாக இசைவிணக்கமுடைய இசையுண்டாகும்படி மிகுந்த 
ஆற்றலோடு குழலூது . 
overblown , a . புயல் முதலியன வகையில் வீசி ஓய்ந்து 
விட்ட ; மலர்கள் வகையில் முழுதும் மலர்ந்த , மலர்ச்சிப் 
பருவம் கடந்துவிட்ட . 
ov erboard , adu . கப்பலிலிருந்து வெளியே ; ( தொ . ) throw 

overboard , கழித்துத் தள்ளு , எறிந்துவிடு ; துறந்துவிடு , 
overbrim , U. விளிம்புவரை பொங்கித் ததும்பு . 
overbuild , . கட்டிடங்களால் நிரப்பு ; மிகநெருக்கமாகக் 
கட்டு ; மேற்கட்டுமானம் அமை ; மட்டுமீறி மேலே கட்டி 
எழுப்பு ; மட்டுமீறி நம்பிக்கை வை . 
overbuilt , a . மிக அதிகமான கட்டிடங்களையுடைய . 
overburd en , v . நிறையச் சுமத்து , 
overbus y , a . மட்டுமீறி ஈடுபட்ட , மிகுதியாக வேலையுள்ள , 

வேலையில் மிக்க கவனம் செலுத்தியுள்ள . 
overbuy , . தேவைக்குமேல் மிகுதியாக வாங்கு . 
overcall , ப . சீட்டாட்ட வகையில் மேற்கேள்வி கேள் ; மிகு 

கேள்வி கேள் . 
overcan opy , U. மேற்கட்டிபோல் மூடு , விதானம்போல் மேல் 

மறை . 
over - cap italize , v . மிகு முதலீட்டு அளவு உறுதிசெய் . 
ov ercare , n . அளவுமீறிய முன்னெச்சரிக்கை , மிகு விழிப் 

புடைமை . 
overcast , n . மூடாக்கு ; a . மூடாக்கிட்ட , மப்பு மந்தாரமான ; 
இருள் பரந்த ; துயர் பரவிய ; ப . மூடாக்கிடு , மப்புப்போடு ; 
இருள் பரப்பு ; துயர் நிழல் பரப்பு . 
ov ercharge , n . மின்மிகைச்செறிவு ; வெடிமருந்து மிகு 

செறிவு ; மிகுவிலை ; மிகைக்கட்டணம் ; மிகுசுமை . 
overcharge , V. மட்டுமீறி வெடிமருந்து செறிவி ; வரம்பு 
கடந்து மின்செறிவூட்டு ; நுணுக்க விவர முதலியவற்றை 
மட்டின்றி மிகுதியாகச் செறிவுறுத்து ; மிகுசுமை ஏற்று ; 
மிகைப்படுத்து ; விலையேற்றிக் கூறு ; மிகுவிலைகோரு ; மிகு 
கட்டணம் விதி . 
overcloy , . தெவிட்டு . 


ov ercoat , n . மேலங்கி . 
over - col our , U. நுணுக்க விளக்கங்களையும் வருணனைகளை 

யும் மிகைப்படுத்து . 
ov ercome , a . களைப்பு முதலியவற்றால் ஆட்கொள்ளப்பட்ட ; 
உணர்ச்சி முதலியவற்றிற்கு முற்றிலும் ஆட்பட்ட ; உதவி 
யற்றுப்போன , செயலற்றுப்போன ; தன்னாற்றலிழந்த ; 
( தொ . ) overcome with liquor , குடி போதையில் மூழ்கிய . 
overcome 2 , 3. விஞ்சி மேம்படு ; மேற்கவிவுறு ; வெற்றி 

கொள் ; கீழடக்கி வெல்லு ; வென்று ஆட்சிசெய் . 
over - con fidence, n . மட்டுமீறிய தன்னம்பிக்கை . 
over - con ident , a . மட்டுமீறிய தன்னம்பிக்கை கொண்ட . 
over - credu lity , 1. எளிதில் எதையும் நம்புந்தன்மை , மட்டு 

மீறிய நம்பிக்கை கொள்ளுதல் . 
overcrop , . விடாது தொடர்ந்து பயிரிடுவதனால் நிலத்தை 

வறிதாக்கு . 
overcrow , ப . வெற்றிவீறாப்புப் பேசு , வெற்றி இறுமாப் 

புடன் நட . 
overcrust , ப . திண்ணிய புற ஏட்டினால் மூடு ; கடுமையான 

மேலுறையிற் பொதி ; ஏடுமேற் படிந்திரு . 
over -cunn ing , n . அளவுமீறிய சூழ்ச்சித்திறம் , தன் நோக் 

கத்தையே கெடுத்துவிடும் வரம்புகடந்த வஞ்சகம் . 
over - cur ious, a . பிறர் செய்திகளில் மட்டின்றித் தலையிட 
விரும்புகிற ; மிகவும் எச்சரிக்கையுள்ள ; எளிதில் மனநிறைவு 
அடையாத . 
overdo , . அளவுமீறிச் செய் ; வரம்புமீறிச் செல் ; ஆற்றல் 
எல்லைமீறி உழைக்கச்செய் ; அளவுமீறிப் பக்குவங்கெடச் 
செய் . 
ov erdoor , n. கதவுமேல் ஒப்பனை . 
ov erdraft, n . பொருளகத்தில் இருப்புக்குமேல் 

பணம் 
எடுப்பு ; பொருளகக் கணக்குவகையில் இருப்புக்குமேல் பற்று . 
overdraw , ப . பொருளகத்தில் இருப்புக்கு மேற்பட்டுப் பணம் 

எடு ; வருணனையில் மிகைப்படுத்திக் கூறு. 
ov erdress 1 , n . மேலுடை , இரண்டுடை நிறம் உடைய 

அங்கியின் புறப்பகுதி . 
overdress , . வரம்புமீறிப் பகட்டாக உடையணி . 
overdrive , . களைப்படையும்படி குதிரையை ஓட்டு ; களைப் 

புறும்படி ஆளை வேலைவாங்கு . 
over - es timate , n. மிகை மதிப்பீடு ; ப . தகுதிக்கு மேற்பட்டு 

மதிப்பிடு . 
ov er - excit ed , a . மிகு உணர்ச்சி வசப்பட்ட ; மிகு உள் 

ளதிர்வுடைய . 
ov erfall , n . நீரோட்டச் சந்திப்புக்களால் ஏற்படும் கொந்தளிப் 
பான கடற்பரப்பு ; நீரடிப் பாறையருகே நீரோட்டத்தினால் 
ஏற்படும் கொந்தளிப்பான நீர்பரப்புப் பகுதி ; கொந்தளிப் 

நீர்ப்பரப்புப் பகுதி ; கொந்தளிப்பான நீர்ப்பரப்பு ; 
திடீர்ச் சூழ்நிலை ; மிகைநீர்வடி அமைவு ; நீர்ப்பூட்டுத் தளநிலை 
காக்கும் மதகு . 
ov erfault , 11. ( மண் . ) எறிதிசை வழிச்சாய்வுடைய எதிர்நில 

மடக்கு . 
overfish , U. நீர்நிலையில் வரம்பின்றி மீன்பிடித்து வறிதாக்கு , 
ov erflowl, n . பொங்குவளம் , பொங்கி வழிந்தோடுவது ; 
தேவைக்கு மேற்பட்டது ; ( தொ . ) overflow meeting , நடை 
பெறும் இடம் கொள்ளாததால் வேறு இடங்களில் சென்று 
கூடுபவர்கள் கூட்டம் . 
overflow 2 , ப . பொங்கி வழி ; நிலமீது வெள்ளமாகப் பெருகு ; 
மக்கள் கூட்டம் வகையில் அறைகள் முதலிய இடயெல்லை 
களைக் கடந்து பரவு ; கொள்கலம்- கிண்ணம் முதலியவை 
வகையில் நிறைந்து வழி ; உணர்ச்சி ததும்பி வழிந்தோடு ; 
செல்வம் கொழி . 
ov erfold , n . ( மண் . ) நடுப்பகுதி தலைகீழாக மாறிய 
பாறைப்படுகை மடிப்பு . 


699 


overfold 


overreach 


overfold 1 , 5. ( மண் . ) உண்மடி , பாறை மடிப்பினுள் மடிப் 

பாக மடிப்புறு . 
ov erfront , n . மேலங்கியில் இணைக்கப்பட்ட கைப்பகுதியின் 

தொங்கல் மடி . 
overgo very , 0 . தேவையில்லாத கட்டுத்திட்டங்களுக்கு 

உட்படுத்து . 
Ov erground , a . நிலத்திற்குமேல் எழுப்பப்பட்ட . 
ov ergrow , . மேற்கவிந்து படர் ; தொற்றிப்படர் ; மட்டு 

மீறி வளர்ச்சியுறுவி ; பண்புநிலை தாண்டி வளர்ந்துவிடு . 
ov ergrowth , n . மேற்கவிந்த வளர்ச்சி ; புறத்திரட்சி 

வளர்ச்சி ; மிகு வளர்ச்சி . 
overgrowth , 1. உடல் நலத்திற்குக் கேடான பெருவளர்ச்சி . 
ov erhand , a . தோளுக்குமேல் கைகளை உயர்த்திய ; பற்ற 
வேண்டும் பொருளுக்கு மேற்சென்ற கையையுடைய ; மேல் 
கையுடைய ; adu. தோளுக்கு மேலுயர்ந்த கைகளுடன் . 
Ov erhang , n . தொங்கற்பகுதி , புறந்துருத்திக்கொண்டிருக் 
கும் பகுதி ; . றந்துருத்தியுள்ள அளவு ; முனைப்பாக நீட்டிக் 
கொண்டிருக்கும் நிலை . 
overhang , ப . கவிந்திரு , தொங்கலாயிரு , புறந்துருத்திக் 

கொண்டிரு ; மேலே நீட்டிக்கொண்டிரு ; அண்மையில் நிகழவிரு . 
Ov erhauli , n . முழுத் தேர்வாய்வு , செப்பனிடுவதற்காகச் 

செய்யப்படும் ஆய்வு , 
overhaul , U. பகுதிபகுதியாகப் பிரித்தாராய் ; கப்பல் 
வகையில் நிலைமையை முழுதும் ஆய் ; எட்டிப்பிடி , விரைந்து 
சென்றெட்டு . 
ov erhead , a . தலைக்குமேல் உள்ள ; தலைக்குமேலே வைக்கப் 
பட்ட ; ( தொ . ) overhead charges , அலுவலகச் செலவுகள் , 
வட்டி - செயலாட்சிப் பொறுப்பு முதலியவற்றிற்கான செல 
வினங்களின் தொகை . 
overhead , adv . வானத்தில் ; உயரமாக ; மேலுள்ள மாடியில் . 
overhear , ப . ஓட்டுக்கேள் , ஒளிந்து நின்றுகேள் , தற்செய 

லாகக் கேள் . 
ov erhouse , a . மின்கம்பிகள் வகையில் கம்பங்களுக்குப் பதி 
லாக வீட்டு உச்சிகளில் தாங்கப்படுகிற அல்லது கட்டப்பட் 
டுள்ள . 
overhoused , a . மிகப்பெரிய வீட்டில் வசிக்கிற . 
over - iss ue , n . இசைவளிக்கப்பட்ட அளவிற்குமேல் அல்லது 
திருப்பித்தரும் அளவிற்குமேல் பொருளகத்தினால் வெளியிடப் 
பட்ட பங்கு ; ப . இசைவளிக்கப்பட்ட அளவிற்குமேல் அல் 
லது திருப்பிக் கொடுக்கும் ஆற்றலுக்குமேல் அளி . 
overjoyed , a . மிக்க மகிழ்ச்சிகொண்ட . 
overjump , ப . குதித்துச் சுளுக்கு வருவித்துக் கொள்வி ; 

( தொ . ) overjamp oneself , சுளுக்கேற்படும் வகையில் தாண்டு . 
ov erknee , a . முழங்காலுக்குமேல் செல்லுகிற . 
over - lab our , v . மட்டுமீறி நுணுக்க விரிவுபடுத்து . 
Ov erland , a . நிலங்கடந்து செல்கிற , நிலவழியான . 
overland , adv . நிலவழியாக . 
Ov erlap , n . மேற்சென்று கவிந்திருக்கை ; மேற்சென்று 

கவிந்திருக்கும் பகுதி . 
overlap , ப . பாதி மேற்சென்று கவிந்திரு ; பகுதியொத்திரு 
ov erlay , n . மேல்விரிப்பு , மேலுறை ; மூடி , போர்வை , 

சிறு மேசைவிரிப்பு . 
overlay , ப . மேல்விரி ; மேலே பூசு ; மேலே கவி . 
overleaf , adv . ஏட்டில் தாளின் மறுபக்கத்தில் . 
overleap , ப . தாவு , தாண்டிக் குதி ; ஏறிக் கடந்துசெல் ; 

விட்டுவிடு ; புறக்கணி . 
overlie , v . மீதுகிட ; குழந்தை வகையில் மேற்கிடந்து 

அமுக்கு . 
overlive , . வயதுவகையில் கடந்து வாழ் ; மற்றொருவர் 
வகையில் வாழ்வெல்லைகடந்து உயிரோடிரு . 


overlook , U. மேலிருந்து நோக்கு ; உயர்ந்திரு ; கவனிக்கத் 
தவறு , காணத்தவறு ; புறக்கணி ; மேற்பார்வை செய் , 
கண்காணி . 
ov erlord , 11 . குடிவார முதல்வர் ; 

பண்ணை முதல்வர் ; 
மேலாண்மையர் ; மேல் நிலக்கிழார் ; மேலுரிமையரசு ; ஒரு 
நாட்டை ஆளும் பிற நாடு , நாடாளும் அயல் நாட்டரசர் . 
ov erman , 11. மீமனிதர் , சீவன்முத்தர் , இருவினை கடந்தவர் ; 
நீட்ஸ் ( Nietzche ) என்பாரின் கோட்பாட்டின்படி நன்மை 
தீமைக் கட்டுப்பாடு கடந்த உயர்குறிக்கோள் மனிதர் . 
ov ermantel , n . அடுக்களைத் தண்டயக்கட்டுமீதுள்ள ஒப்ப 

னைத் தட்டு . 
overmast ed , a . மிக உயரமான பாய்மரங்களையுடைய ; 

மிகப் பளுவான பாய் மரங்களுள்ள . 
ov ermatch , n . விஞ்சிய வலிமையுடையவர் . 
overmatch , . மிகுந்த வலிமையோடிரு ; வெல்லு , 

தோற்கடி . 
over .mea sure, n . தேவைக்கு அதிகமான அளவு ; மிகை 

யளவு . 
over - nice , a . நயத்திரிபு . நுணுக்கங் காண்கிற ; எளிதில் 

மன நிறைவுபடுத்த இயலாத . 
Ov ernight , a . ஓரிரவிற் செய்து முடித்த , முந்திய நாளிர 

வில் முடித்துவிட்ட . 
overnight , adu . முன்னிரவில், முந்திய நாள் மாலையில் , 

ஓரிரவுக்குள்ளாக . 
overpass , ப . கடந்துசெல் , குறுக்கே செல் , தாண்டு ; அடுத்த 

முனையை அடை ; கட . 
overpassed , overpast , a . கடந்த , சென்ற , கழிந்த . 
overpay , . மிகையாக ஊதியங் கொடு , மிகுதியாகக் கட்டு , 
over -peo pled , a . மட்டுமிஞ்சிய மக்கள் நெருக்கம் உடைய . 
overpersuade , U. விருப்பமில்லா நிலையிலும் மட்டுமீறி வலி 

யுறுத்தி இணங்கச்செய் . 
overpitch , 3. மரப்பந்தாட்டத்தில் இலக்குக் கட்டைகளுக்கு 

மிக அண்மையில் விழும்படி பந்துவீசு . 
ov erplus , 1. கழிமிகை . 
overpoise , . நிறையில் விஞ்சு ; மதிப்பில் விஞ்சு . 
over - pop ulated , a . மட்டுமீறி மக்கள் நெருக்கமுடைய ; 

அளவுமீறிய நெருக்கமுடைய . 
over - popula tion , n . மக்கள் தொகைப் பெருக்கம் ; மக்கள் 

தொகை மிகுந்துள்ள நிலை . 
overpot , . மிகப்பெரிய தொட்டியில் செடி நடு . 
overpow er , v . கீழடக்கு , அடக்கி ஆட்கொள்ளு : மிகை 
ஆற்றலால் பயனற்றதாக்கு ; விஞ்சிய ஆற்றலுடையதாயிரு ; 

தடுக்கமுடியாததாக்கு . 
over - pow ering , a . தடுக்கவியலாத ஆற்றலுடைய ; அடக்க 

முடியாத . 
overpraise , n . மிகு புகழ்ச்சி ; V. மிகுதியாகப் புகழ் , வரம்பு 

கடந்து புகழ்ச்சிசெய் . 
overpre ssure , n . மிகை அழுத்தம் ; மிகுவேலை நெருக்கடி ; 

மிகைநெருக்கடி . 
overprint , 0. அச்சடித்த பக்கத்தில் மேலும் அச்சடி . 
over produce , . மிகுதியாக உற்பத்தி செய் , தேவைக்கு 

மேற்பட விளைவி . 
over - produc tion , n . மட்டுமீறிய விளைவு ; தேவைக்குமேல் 

உற்பத்தி . 
Ov erproof , a . வடித்த சாராய வகைகளில் உள்ளதைவிட 

அதிக அளவான வெறியச் சத்துடைய . 
Overrate , . மட்டுமீறி உயர்வான மதிப்புக்கொள் ; அளவு 

மீறி மதிப்பிடு , உ..யர்விலை மதிப்பிடு . 
ov erreach , 1 . அளவிறந்து ஊக்குதல் ; அளவுமீறிய 
முயற்சியால் ஏற்படும் தோல்வி . 


overreach 


overtrump 


t 


overreach , ப . குதிரை வகையில் பின்காற்குளம்பு பட்டு முன் 
கால் காயமுறச்செய் ; எட்டிப்பிடித்து மேற்செல் ; மிகு 
திறமையால் காரியம் கெடச்செய் ; மிகு சூழ்ச்சியால் தோல்வி 
யுறுவி ; வலிந்து எட்டிப்பிடிக்க முயன்று தோல்வியுறுவி ; 
( தொ . ) overreach oneself , மட்டுமீறிய முயற்சியால் வெற்றி 
யடையுமுன் சோர்வுறு . 
over - read , . மட்டுமீறி வாசி , வரம்புமீறிப் படி ; திரும்பிப் 

பார்த்துப் படி . 
over - refine , J. கூர் நுண் வேறுபாடுகள் காண் ; கழி நுண் 

வேறுபாடுகள் கற்பி . 
over -rent , V. அதிக வாடகை வாங்கு ; உழுவோர் முதலியோ 

ரிடம் அதிக வரி வாங்கு . 
override , . குதிரைவகையில் ஏறி ஊர்ந்து சோர்வுறச்செய் ; 
குதிரைப் படையின் காலடிக்கீழ் அழியவிடு ; மிதித்துச்செல் ; 
புறக்கணி ; ஒதுக்கித் தள்ளு ; இணங்கமறு ; மேலுரிமைப் 
பாட்டில் பணிய மறு ; அறுவை மருத்துவத்தில் எலும்பு 
வகையில் ஒன்றன்மீது ஒன்றாகக் கிட . 
overripe , a . அளவுமீறிக் கனிந்த ; கனிந் தளிந்த , 
overrule , . ஒதுக்கித் தள்ளு , உதறித்தள்ளு . 
overran , . விஞ்சி ஓடு ; பரந்து ஒழுகு ; ஓடித் தப்பு ; 
எல்லை கட , வரம்புமீறு ; மலிந்துவடி , பொங்கிவழி ; ஓடிக் 
களைப்புறு ; ஓடித் தீங்கிற்கு ஆளாகு ; எல்லைகடந்து வளர் ; 
எங்கும் பரவி நிரப்பு ; கடந்து பரப்பு ; படர்ந்து பரவு , 
படர்ந்து கவிந்து நிலைகொள் ; கொள்ளைப்பூச்சி பொட்டுக் 
கள் வகையில் நெருங்கி மிடைவுறு ; படைபரப்பு , படைகளைப் 
பரவலாகத் திரிய விடு ; பரந்தழிவு செய் ; படையெடுத்துப் 
பாழ்படுத்து . 
oversail ing , a . கற்கட்டிட அமைப்பு வகையில் கீழ் இருப் 

பதைவிட மேற்பகுதி முனைப்பாக நீண்டிருக்கிற . 
Ov ersea , a . கடல் கடந்த . 
oversea , adu . கடல் கடந்து , கடலுக்கு அப்பால் . 
overseas , a . = oversea . 
overseas , adv . = oversear. 
oversee , U. மேலிருந்து கீழ்நோக்கு ; வேலையாள்களையும் 

வேலையையும் மேற்பார்வை செய் , கண்காணி . 
ov erseer , 11. கண்காணி , மேற்பார்வையாளர் ; ( தொ . ) 
overseer of the poor , ஏழைகளைப் பேணுவதுபோன்ற பணிப் 
பொறுப்புக்களையுடைய கிறித்தவ திருக்கோயிலைச் சார்ந்த 
சிறு வட்டார அதிகாரி . 
oversell , . வழங்கக்கூடிய அளவிற்கு மேல் விற்பனை செய் ; 

மிக உயர் விலைக்கு விற்பனைசெய் . 
ov ersew , v . சாய்வரித் தையல் இடு , இரு முனைகளையும் 
அல்லது ஓரங்களையும் ஒரே தையல் ஒரே திசையில் ஊடுருவி 
மறு திசையில் திரும்பும்படி தை . 
ovarshad ow , U. வெயில்படாது காப்பளி ; நிழலடிப்புச் செய் ; 

ஒளிமறைப்புச் செய் , விஞ்சிய ஒளியால் மறை . 
ov ershoe , n . புறக்காப்புப் புதைமிதியடி , புதைமிதி பொதி 

வுறை . 
overshoot , . குறிகடந்து எய் ; இலக்குக்கடந்து வேட்டுச் 
செலுத்து ; இலக்குக்கடந்து செல் ; குறிகடந்து ஆற்றல் 
செலுத்து ; ( தொ . ) overshoot the mark , overshoot oneself , 
உயர்வு நவிற்சியாகக் குறி ; மிகைப்படுத்து ; வரம்புமீறிச் 

செயலாற்றிக் காரியங் கெடு . 
ov ershot , a . மேலுதடு வகையில் கீழுதடு தாண்டி நீண்டி 
ருக்கிற ; மேலிருந்து நீராற்றல் பெறுகிற ; ( தொ . ) overshot 
wheel , மேலிருந்து விழும் நீரால் இயக்கப்படும் விசைச் 
சக்கரம் . 
overshot , a . மேலாக எய்யப்பட்ட ; மேலாக ஏவி எறியப் 
பட்ட ; இலக்குக் கடந்து எறியப்பட்ட ; குறிகடந்து தவறிய ; 
வேட்டுகளுக்கு மிகுதியும் உட்பட்ட ; வரம்பு கடந்த ; விஞ்சப் 
பெற்ற . 


ov erside !, a . கப்பலின் பக்கவாட்டிற் சரக்குகளை ஏற்றி 

இறக்குகிற . 
overside , adv . படகில் ஏற்றி இறக்குஞ் சரக்குகள் வகை 

யில் கப்பலின் பக்கவாட்டில் . 
ov ersight , n. புறக்கணிப்பு ; கவனக்குறைவு ; கருதாப்பிழை ; 

தன்மறதி ; காட்சிப்பிழை , காணத்தவறுகை . 
ov erslaugh , n . ( படை . ) பணிமுறை விலக்கு . 
oversleep , V. காலங் கடந்து தூங்கு . 
ov ersleeve , 1. உடுப்பின் கைத்தொங்கல் உறைகாப்பு . 
ov ersoul , n . இயவுள் , வான்பேருயிர் , உயிர்களை உள்ளடக்கி 

உலகனைத்தும் இயங்குவிக்கும் இறைநிலை . 
overspend , 3. கையிருப்புக்குமேற் செலவுசெய் , தகுதிக்கு 

மேற் செலவழி . 
overspent , a . மிகவும் களைத்துள்ள . 
ov erspill, n . வடிந்து சிந்தியது ; புலம்பெயர் மக்கள் தொகை 

மிகுதி . 
overspread , . எங்கும் கலந்து பரவு ; பரப்பில் கவிந்து 

பரவு , கவிந்து மறை ; கவிந்து மூடு ; மூடி மறை . 
overstate , v . மிகைப்படக் கூறு . 
overstate ment , 11. உயர்வு நவிற்சி , மிகையுரை . 
overstay , . வரவேற்பாளர் விருப்ப அளவிற்குமேல் தங்கு ; 

வரம்புகடந்து தங்கியிரு . 
overstep , U. எல்லைகட , வரம்புமீறு . 
ov erstrain1 , 1 , மிகு கடுமை , கடுஞ்சோர்வு . 
overstrain 2 , ப. மிகு களைப்பூட்டும் அளவில் கடும் உழைப்பு 

ஏற்றுக்கொள் ; கடுமுயற்சி மேற்கொள் . 
overstrung , a . மிகைபட முறுக்கேறிய ; அதிர்ச்சிக்கு 

உட்பட்ட . 
ov erstrung , a . இசைக்கருவி வகையில் கம்பிகளின் தொகுதி 

கள் சாய்வாக ஒன்றையொன்று கடக்கிற. 
oversubscribe , v . கடன் முதலியன வகையில் விரும்பப் 

பட்ட தொகைக்குமேல் கட்டு , கூடுதலாகச் செலுத்து . 
ov ert , a . வெளிப்படையாகச் செய்யப்பட்ட ; மறைவில்லாத ; 
எல்லாருக்கும் தெரியத்தக்க ; ( தொ . ) market overt , வரு 
பவர்கள் எல்லோருக்கும் விற்பனைக்கான பொருள்களை வெளிப் 
படையாகக் காட்டும் விலைக்களம் ; overt act , எண்ணம் 
நிறைவேற்றுஞ் செயல் . 
overtake , . மேற்சென்று எட்டு , தொடர்ந்துசென்று பிடி ; 

புயல்- இடர்-துன்பம் வகையில் எதிர்பாராது திடீரென வா . 
overtask , v . மிகுந்த வேலைகொடு , கடும் வேலை வாங்கு . 
overtax , ப . மிகுவரி சுமத்து ; மிகை வரியால் அழுத்து ; 

மட்டுமீறிய அளவு பயன்கோரிப் பெறு . 
ov erthrow !, n . தோல்வி ; தலைகீழ் எறிவு ; நிலைகுலைவு ; 
மரப்பந்தாட்டத்தில் மேலுங் கெலிப்புத்தரும் வாய்ப்புடைய 
தடைப்பட்ட மீட்டெறி . 
overthrow , . தலைகீழாக்கு , மறித்துவிடு , கவிழ்த்துவிடு ; 

வீழ்த்து ; நிலைகுலைவி ; வென்று வீழ்த்து , தோற்கடி . 
ov erthrust , n . நில மடக்கில் மற்ற அடுக்குகளின் மீதான 

மேலெறிவு . 
ov ertime , 1. மிகைநேரம் . 
overtime , adv . மிகைநேரமாக , குறித்த வேலைநேரத்துக்குப் 

புறமாக . 
ov ertone , n . ( இசை . ) நிலைச்சுரத்தோடு கம்மிய தொனி 

யுடன் கேட்கப்பெறும் மேற்சுரம் . 
overtone , 1 , மேற்பூச்சின் எதிர்நிழல் வண்ணம் . 
overtop , . உயரிடம் பெறு , தர உயர்வுடையதாயிரு. 
overtrain , U. கேடு உண்டாகுமளவில் மட்டுமீறிப் பயிற்சி 

யளி , மட்டுமீறிய பயிற்சியால் கெடு . 
overtrump , U. விஞ்சிய உயர் துருப்புச் சீட்டால் ஆடு . 


701 
overture 

oxidation 
ov erture, 1. உடன்படிக்கைப் பேச்சுத் தொடக்கம் ; நேசத் ow ing , a . கடனாகக் கொடுக்க வேண்டிய ; விளைவான , பய 
தொடர்பு முயற்சி ; தனிமுறைக் கோரிக்கை ; முறைநிலை னான , காரணமான ; ( தொ . ) owing to , விளைவாக , காரண 
வேண்டுகோள் ; காதற்கோரிக்கை , மணவுறவுக் கோரிக்கை ; 

மாக , பயனாக . 
( இசை . ) அரங்குத் தொடக்க நிகழ்ச்சி . 

owl , 1. ஆந்தை ; கங்குலார் ; பார்வை மட்டானவர் ; 
ov erturn , n . கரணம் , தலைமறிவு ; நிலைகுலைவு , முறை ஒளிக்கு ஒதுங்கிச் செல்பவர் ; வீறார்ந்தவர் , செம்மாந்தவர் ; 
கவிழ்வு . 

அறிவாளியின் தோற்றமுடைய அறிவிலி ; ( தொ . ) fly with 
overturn , . கவிழ் ; மறியவை , கவிழ்த்து ; தலைகீழாய்ப் 

the ow ] , இரவுப் பழக்கங்கள் கொள் ; owls to Athens , கொல் 
புரட்டு ; விழு ; வீழ்த்து ; சீர்கெடச்செய் ; அழி , பாழாக்கு . 

லர் தெருவில் ஊசி . 
overwatched , a . மிகவும் விழித்திருந்ததால் அயர்வுகொண்ட . 

owl ery , n. ஆந்தைப் பொந்து . 
overween ing , a . தருக்கான , தற்பெருமைமிக்க ; மட்டு 

owl et , n . ஆந்தைக் குஞ்சு . 
மீறிய தன்னம்பிக்கை வாய்ந்த . 

owl ish , a . ஆந்தைபோல விழிக்கிற ; மந்தமான . 
ov erweight , 11. மிகை எடை ; அளவுகடந்த பாரம் . 

own , a . தனக்கே உரிய , சொந்தமான , தனிப்பட்ட உரிமை 
overweight , a . தேவைக்கு மேற்பட்ட எடையுள்ள ; v . யான ; தனக்கெனத் தகுதி வாய்ந்த , பிறர்க்குரியதல்லாத ; 
மிகு சுமையேற்று . 

தன் தனிச்சார்பான ; இரவல் பெறாத ; முழு நேருரிமை 
overweight ed , a . வரம்புமீறிச் சுமையேற்றப்பட்ட ; எடை 

வாய்ந்த ; V. தனதெனப் பெற்றிரு ; உடைமையாகக் கொண் 
மீறிய. 

டிரு ; தனதென ஒத்துக்கொள் ; ஏடு வகையில் ஆக்கியோ 

னென உரிமை பாராட்டு ; பிள்ளை வகையில் உரிமையாக 
overwhelm , ப . மூழ்கடித்துவிடு ; மேலழுத்தி அமுக்கு ; 

ஏற்றுக்கொள் ; மெய்யென ஒப்புக்கொள் ; சரியென இசைவு 
அடியிற் புதைந்து விடும்படிச்செய் ; திடீரென அமுக்கி அழி ; 

தெரிவி ; தானே ஏற்றுக்கொள் ; மறுப்புச் செய்யாதிரு ; 
உணர்ச்சியில் ஆழ்த்து ; கேள்விமாரியால் திணறச்செய் . 

( தொ . ) on one s own , சொந்தச் செலவில் ; சொந்த முயற்சி 
overwhel ming , a . திணற அடிக்கிற ; சமாளிக்க முடியா 

யில் ; 

own brother , own sister , இருசார்புப் பெற்றோரும் 
அளவு பெரிய . 

பொதுவான உடன்பிறப்பாளர் . 
overwind , . கடிகாரம் முதலிய வகையில் எல்லைக்குமேல் 

ow ner , n . 

உடையவர் , உடைமையுரிமையாளர் , சொந்தக் 
சுற்று . 

காரர் . 
ov erwork1 , n . அதிக வேலை , வரம்புகடந்த உழைப்பு . 

ow nerless , a . உடையவரற்ற , உரியவரற்ற .. 
overwork 2, 0. கடுமையாக வேலைசெய்யத் தூண்டு ; கடுமை ow nership , n . உடைமை , உடைமையுரிமை , சொந்தம் . 
யாக வேலை செய் ; வேலையால் களைத்துப்போகச் செய் ; மிகு 
வேலையால் சோர்வுறுத்து . 

0x , 11. எருது ; விதையடித்த காளை ; pl . ox en ; ( தொ . ) have 

the black ox tread on one s foot , இடுக்கணுக்கு ஆளாகு ; 
overwrite , v . மிகையாக எழுதிப் பெயர்கெடுத்துக்கொள் . 

முதுமைக்கு ஆட்படு . 
ovibov ine , n . செம்மறியாட்டிற்கும் எருதுக்கும் இடைப் ox alate, n . வெல்லகை . 
பட்ட தன்மைகள் கொண்ட விலங்கு ; a . செம்மறியாட் 

oxal ic , a . வெல்லகை சார்ந்த ; ( தொ . ) oxalic acid , நச்சுத் 
டிற்கும் எருதிற்கும் இடைப்பட்ட தன்மைகள் கொண்ட . 

தன்மை வாய்ந்த புளிங்காடி வகை , வெல்லகக்காடி . 
ov icide , 11. செம்மறியாட்டுக் கொலை . 

ox - bird , n . சிறு பறவை வகை . 
Ovid ian , a . ஓவிட் ( Ovid ) என்ற லத்தீன் கவிஞரைச் 
சார்ந்த ; ஓவிட் என்ற லத்தீன் கவிஞரின் காவியத்திற்குரிய . 

ox er , n . = ox -fence . 
ov iduct , 11. முட்டைத் தூம்பு . 

ox - eye, n . பெருங்கண் , அகல்விழி ; பறவை வகை ; செடி 

வகை ; மோட்டுச்சாளரம் . 
ov iform , a . முட்டை வடிவான . 
ov ine, a . செம்மறியாடுபோன்ற ; ஆடுகளுக்குரிய . 

ox - eyed , a . அகல்விழியார்ந்த . 
ovip arous , a . முட்டையிட்டுக் குஞ்சு பொரிக்கிற ; முட்டை 

ox - fence , n . மாட்டுத்தொழுவத்து வேலி . 
யிற் பிறக்கிற . 

Ox ford , n . இங்கிலாந்து நாட்டில் ஒரு மாவட்டம் ; இங்கி 

லாந்து நாட்டில் ஒரு நகரம் ; இங்கிலாந்து நாட்டில் ஒரு 
ovipos it , . முட்டையிடு . 

பல்கலைக் கழகம் ; a . ஆக்ஸ்போர்டு நகரத்திற்குரிய ; ஆக்ஸ் 
ovipos itor , n . முட்டையிடும் உறுப்பு . 

போர்டு பல்கலைக் கழகத்திற்குரிய ; ( தொ . ) Oxford bags, 
O vis , n . செம்மறியாடு . 

அகலக் காற்சட்டை ; Oxford blue , திண்ணிய 
ov oid , n . முட்டைவடிவப் பொருள் ; நீள்வட்டம் ; a . கெட்டி Oxford clay , நீலக் கடுங்களிப் பாறைவகை ; Oxford frame ,, 
யான நீளுருளை வடிவுடைய ; முட்டை வடிவமான . 

இரு பக்கங்களும் அடியில் குறுக்கிட்டு நீடிக்கும் பாணியி 
ov olo, n . ( க - க . ) கால்வட்ட வளை பகுதியுடைய சித்திர 

லுள்ள படச்சட்டம் ; Oxford Group , Oxford Group Move 
வேலைப்பாடு . 

ment , டாக்டர் பிராங்க் புக்மன் ( Dr. Frank Buchman ) என் 
ovorhomboid al , a . சாய்சதுரத்திற்கும் நீளுருளை வடிவிற் 

பாரைப் பின்பற்றுஞ் சமயக் கோட்பாட்டுக் குழு ; Oxford 
கும் இடைப்பட்ட . 

mixture , திண் சாம்பர் நிற ஆடை ; Oxford movement , 

ஆங்கிலத் திருச்சபையில் கத்தோலிக்க நடைமுறைகளைப் 
ovovivip arous, a . உடலுக்குள்ளேயே முட்டை பொரித்துக் 

புதுப்பிக்கும் நோக்குடன் 1833 - இல் தொடங்கப்பட்ட சமயத் 
குஞ்சுகள் உண்டாக்குகிற . 

துறை இயக்கம் . 
Ov ule , n . ( தாவ . ) பெண்பாலின் பொலிவுறாக் கருவணு ; 

ox - gall , n . துப்புரவு செய்யவும் சாயமிடவும் மருந்து 
கருநிலை விதை , கருவுறா முட்டை . 

செய்யவும் பயன்படும் பிசின் வகை . 
Ov um , n . விலங்குகளின் பெண் கருவகத்திலுண்டாகுஞ் சிணை ; 
பாலுண்ணி - மீன் - பூச்சியினங்களின் முட்டை . 

ox head , n . மாட்டுத் தலை ; மட்டி , அறிவிலி . 
owe , v . கடன்பட்டிரு ; கடமையுணர்வு கொண்டிரு ; வழங் 

ox herd , n . மாட்டிடையன் . 
கும் கடப்பாடு கொள் ; உரிய மூலமுதலாகக் கொள் ; மற 

ox hide, n . மாட்டுத்தோல் . 
வாது உளத்தில் வைத்துப் பேணு ; ( தொ . ) owe one 8 ox idate, v . உயிரகத்துடன் இணைவுறுவி ; உயிரகத்துடன் 
grudge , மனக்காழ்ப்பை விடாமற் பேணு , கறுவு கொள் . 

இணைவுறு . 
Ow enism , 1. ராபர்ட் ஓவென் ( Robert Owen 1771-1858 ) oxida tion , n . உயிரகத்தோடிணைப்பு ; உயிரகத்தோடிணைவு ; 
என்பாரின் பொதுவுடைமைக் கூட்டுறவுக் கோட்பாடு . 

உயிரக இணைவு . 
90 


நீலம் ; 


102 


oxide 


ozonizer 


ox ide, n . உயிரகை , தனிமம் அல்லது உயிர்ம அடிச்சேர்மத் 

துடன் உயிரகம் இணைந்த வேதிப்பொருள் . 
ox idize, v . உயிரகத்துடன் இணைவுறுவி ; உயிரகத்துடன் 
இணைவுறு ; உயிரகமேற்று மாறுதலுறு ; துருப் பற்றவை , 
துருப் படர்வி ; துருப் பிடி . 
ox idizer , n . உயிரகத்துடன் இணைவிக்கும் கருவிப்பொருள் . 
ox lip, n . மலர்ப்பூண்டு வகை . 
Oxon ian , n . ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகப் பட்டதாரி ; 
ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழக உறுப்பினர் ; ஆக்ஸ்போர்டு 
பல்கலைக்கழக முன்னாள் உறுப்பினர் ; a . ஆக்ஸ்போர்டு 
பல்கலைக்கழகஞ் சார்ந்த . 
ox tail , n . உணவுச் சாற்றுக்குப் பயன்படுத்தப்பெறும் 

மாட்டுவால் இறைச்சி . 
oxy - acet ylene , a . உயிரகக் கைவளிக் கலவையடங்கிய ; 
உயிரகக் கைவளிக் கலவையின் பயனீட்டுக்குரிய ; ( தொ . ) 

oxy - acetylene blowpipe , வெவ்வூதுலைக் குருகு . 
oxya cid , n . உயிரக மடங்கியுள்ள காடி . 
oxycarp ous , a . கூர்முனைக் கனியுடைய . 
ox ygen , n . உயிரகம் , உயிர்களுக்கு இன்றியமையா உள் 

ளுயிர்ப்புக் கூறாக இயலும் வளி . 
ox ygenate , ox ygenize , U. உயிரகமூட்டு ; உயிரகத் 
துடன் கல ; உயிரகத்துடன் இணைவுறுவி ; உயிர்ப்பு மூலம் 
குருதி முதலியவற்றிற்கு உயிரகச்செறிவூட்டு . 
ox ymel , n . தேம்புளிக்காடி , புளிக்காடியுடன் தேன்கலந்த 

பானம் . 
oxymor on , 11. சொல் முரணணி , முரணுவபோன்ற சொற் 

களின் இணையடுக்கு . 
oxyop ia , n . கூர்விழிப் பார்வைக் கோளாறு . 


ox ysalt , n. உயரக மடங்கிய உப்புவகை . 
ox ytone, n . கிரேக்க மொழியில் கடையசையில் விசையழுத் 
தங் கொண்ட சொல் ; a . கிரேக்க மொழியில் கடையசையில் 
விசையழுத்தங் கொண்ட . 
oy er , n . உலா முறைமன்றத் தண்டவழக்குக் கேள்விமுறை ; 
( தொ . ) oyer and terminer , உலா முறைமன்றக் கேள்வி 

முறை ஆணை . 
oyes , oyez , int . அமைதியாணைக் குறிப்பு . 
oys ter , n . ஈரிதழ்ச்சிப்பி . 
oys ter -bank , 11 . சிப்பி மலிந்து பெருகுங் கடலடிப்பகுதி ; 

சிப்பி பேணி வளர்க்கப்படும் இடம் . 
oys ter - bar , n . அருந்தகத்தில் சிப்பிச் சிற்றுணா வழங்கப் 

படும் இடம் . 
oys ter - bed , 11. = oyster - bank. 
oys ter - catcher , n . ஆழமற்ற கடல் நீரினுள் நடக்கவல்ல 

பறவை வகை . 
oys ter -farm , n . சிப்பிப் பண்ணையாகப் பேணப்படும் 

கடலடிப் பகுதி . 
oys ter - knife , n . சிப்பிச் சூரிகத்தி . 
oys ter - patty , n . சிப்பிப் பண்ணியம் . 
ozo cerite , ozok erit , 11. மெழுகுத்திரி- மின்காப்பு ஆகிய 

வகைகளிற் பயன்படும் புதைபடிவ அரக்குப்பொருள் . 
oz one , n. கமழி , செறி உயிரக ஓதை ; மகிழ்வூக்கும் திறன் . 
ozonif erous , a . செறி உயிரகங் கொண்ட ; கமழி ஆக்குகிற . 
oz onize , 3. கமழியாக மாற்று ; செறி உயிரகமூட்டு ; செறி 

உயிரகம் வழங்கு . 
ozoniz er , n . உயிரகத்தைக் கமழியாக்கும் அமைவு . 


P 


pa 


2 . 


Sa , 11. ( பே - வ . ) = papa . 
pab ulum , n . உணவு . 
pace , n . ஒரு காலடி ; காலடித்தொலைவு ; ஏறத்தாழ முப்பது 
அங்குலத்தொலைவு ; பண்டை ரோமர் வழக்கில் ஒரே காலின் 
இரு தடங்களுக்கிடைப்பட்ட தொலைவு , ஏறத்தாழ அறுபது 
அங்குலத்தொலைவு ; செல்லும் வேக அளவு , நடைவேகம் ; 
ஓட்டவேகம் ; முன்னேற்ற வேகம் ; மென்னடையிடு ; 
ஒழுங்குநடையிடு ; ஒழுங்குநடை நடந்து கட ; காலடியால் 
அள ; குதிரை வகையில் ஒருபக்கத்து இருகால்களையும் ஒருங் 
கெடுத்துவைத்து நட ; 

வேக அறுதியிட்டமை ; ( தொ . ) 
go the pace , மிகு விரைவாகச் செல் ; சிறிது காலத்திற் 
குள்ளே பெரிய அளவு ஆற்றலைப் போக்கடித்துக்கொள் ; 
hold pace with , keep pace with , தொடர்ந்து உடன்செல் ; 
make the pace , set the pace , பிறர் பின்பற்றுவதற்காக 
வேகத்தை முறைப்படுத்து ; put one through one s paces , 
ஒருவர் திறமறிய ஏற்பாடுசெய் . 
palce , ( ல . ) prep . இசைவிணக்கம்பெற்று , கருத்துக்குப் 

போதிய மதிப்புப்பெற்று . 
pa cer, n . மென்னடையிடுபவர் , ஒழுங்குநடையிடுபவர் ; ஒரு 

பக்க இருகால் ஒருங்குநடைபோடுங் குதிரை . 
pa ce tu a , ( ல . ) adv . தம் இசைவிணக்கத்துடன் , தம் கருத் 

துக்குரிய மதிப்புடன் . 
pa cha , n . = pasha . 
pachi si, ( இ . ) n . நால்வர் ஆடும் தாய ஆட்டம் . 
pach yderm , n . திண்தோல் விலங்கு ; திண்தோலர் , சொரணை 

கெட்டவர் . 
pachyderm atous, a . திண்தோல் விலங்கினஞ் சார்ந்த ; 

திண் தோலுடைய ; ஊறுணர்ச்சியற்ற . 
Pacif ic , 11. ஆசிய - அமெரிக்க மாநிலங்களுக்கு 

இடையி 
லுள்ள மாகடல் , பசிபிக் மாகடல் ; a . பசிபிக் மாகடலுக் 
குரிய . 
pacif ic , a . அமைதிவாய்ந்த ; சமாதானம் நாடுகிற ; 

அமைந்த பண்புநலமுடைய . 
pacifica tion , 11. அமைதிப்படுத்துதல் ; அமைதி உடம்பாடு . 
pacif icism , pa cifism , 11. போரொழிப்புக் கோட்பாடு ,, 
போரொழிப்பு விரும்பத்தக்கதன்றியும் நடைமுறைப்படுத்தத் 
தக்கதென்னுங் கோட்பாடு . 
pacif icist , pa cifist , n . போரொழிப்புக் கோட்பாட்டாளர் . 
pa cify , v . அமைதிப்படுத்து , கோபம் தணிவி , கொந்தளிப்பை 

அடக்கு ; அமைதியூட்டு ; அமைதி நிலவச்செய் . 
pack , n . கட்டு ; சிப்பம் ; மூட்டைமுடிச்சு ; தொகுதி ; கும்பு , 
குழு ; வேட்டைநாய்த் தொகுதி ; விலங்குத்திரள் ; பறவைத் 
தொகுதி ; நீர்மூழ்கு படை நிரை ; சீட்டுக்கட்டுத் தொகுதி ; 
ஒட்டுத்தாள் முதலியவற்றின் மூட்டிணை அடுக்கு ; மீன் - கனி 
வகை முதலியவற்றின் பருவ விளைவுத்தொகுதி ; நில முனைக் 
கோடிக் கடல்களின் மிதவைப் பனிக்கட்டிப்பாளத் தொகுதி ; 
காற்பந்தாட்ட வகையில் முன்வரி ஆட்டக்காரர் தொகுதி ; 
ப . திணித்துவை ; நெருக்கிவை ; திரட்டிக்குவி ; கட்டிடு ; 
பொதி ; வரிந்துகட்டு ; இறுக்கிக்கட்டு ; கட்டில் இணை ; 
மூட்டையில் வைத்துக்கட்டு ; மூட்டையாகக் கட்டு ; பெட்டி 
யில் இட்டுநிரப்பு ; பேழையிலிட்டுப் பதனஞ்செய் ; வேட்டை 
நாய்களைத் தொகுதிகளாக வகுத்தமை ; சீட்டுக்களைக் கட்டில் 
வை ; ( மரு . ) ஈரத் துணியால் சுற்றி வரிந்து போர்த்து ; 
நிறைய சுமை ஏற்று ; மூட்டை கட்டிக்கொண்டு புறப்படு ; 
ஒருங்கு திரள் ; தொகுதிகளாக இணை ; எளிதாகக் கட்டில் 
அமை ; அடுக்க எளிதாயமைந்திரு ; முறைகாண் ஆயத்தினர் 
முதலியோரை ஒருசார்புபடத் தேர்ந்தெடு ; ( தொ . ) pack of 
fools, மூடர் தொகுதி ; pack of lies , பொய்மூட்டை , புளுகு 
மூட்டை ; pack of nonsense , பொருந்தாப் புளுகுமூட்டை ; 
send one packing , மூட்டை முடிச்சோடு அனுப்பு . 
pack age, n . கட்டு ; சிப்பம் ; துணிமணி செறித்து வைக்கப் 
பட்ட பெட்டி . 


paduasoy 
pack - drill , 1. தண்டமுறைப் படையணி நடை . 
pack er , 1. வரிந்துகட்டுபவர் ; வாணிக மூட்டை கட்டி ; 

சிப்பங்கட்டி ; மூட்டை கட்டுவதற்கான பொறி . 
pack et , n . சிறு சிப்பம் . 
pack -horse , n . பொதிக்குதிரை. 
pack ing, n . வரிந்துகட்டல் ; மூட்டைகட்டல் ; பொதிவு ; 
கட்டுமானம் ; கட்டுமானப்பொருள் ; கட்டுமான இடநிரப்புப் 
பொருள் ; பொறியின் சுழல்பகுதி அடைப்பு நிரப்புப்பொருள் ; 
மசகடைப்பு . 
pack ing - box , n . துணிமணி நிரப்புப்பெட்டி . 
pack ing - needle , n . கட்டுமானத் தையல் ஊசி . 
pack ing - sheet , n . பொதியுறை , கட்டுமானப்பொதியிரட்டு ; 

( மரு . ) நீர் மருத்துவத்துறை ஈரக்கம்பளம் . 
pack -saddle, 1. பொதிக்குதிரைச் சேணம் . 
pack thread , 11. கட்டிழை ; கட்டுமானத் தைப்பு நூல் . 
pact , 11. உடன்படிக்கை . 
pad , n . சேணப் பையுறை ; இரட்டைச்சேணத்தின் உடல் 
வார் மாட்டி ; திண்டு , மெத்தை ; பையுறை , பஞ்சுத் திணி 
யுறை ; இடநிரப்புக் காப்பு ; நைவுகாப்பு ; ஆட்டக்காரர் 
முழந்தாள் காப்புறை ; குண்டூசி உறைகாப்பு ; ஒட்டுத்தாள் 
இணைபொதி ; விலங்கு அடிகாப்புத் தசைத் திண்டு ; நரி - முயல் 
ஆகியவற்றின் உள்ளங்கால் ; காலடித்தடம் ; கொளுவியின் 
தாயமாட்டி ; கைப்பிடிநிலைமாட்டி ; 0 . திண்டு அமை ; 
மென் பஞ்சுறை பொருத்து ; இணைபொதி ஆக்கு ; பஞ்சு 
உள்வைத்துத் திணி ; உப்ப வை , பெரிதாக்கு ; ஊறித் 
தோய்வி ; வண்ணப் பற்றாசு செறிவி ; காலடி மூலந் தடங் 
காண் ; பயனில் சொற்கொண்டு நிரப்பு . 
pad , n . பழம் முதலியவற்றின் ஒரு கூடை அளவு . 
pade , v . கால்நடையாகச் செல் ; கால்நடையாகப் பயணஞ் 

செய் . 
pad dle " , n . நீள் தண்டு ; படகின் அகல் துடுப்பு ; வண்டிச் 
சக்கரத்தின் சுற்றுவரைச் சட்டப்பகுதி ; மீனின் துடுப்பு ; 
துடுப்பியக்கம் ; துடுப்பியக்கத் தவணை ; 3. துடுப்பை இயக்கு ; 
படகினைத் தண்டுகைத்துச் செலுத்து ; நீரில் தவழ்ந்துசெல் ; 
மெல்லச் செல் ; ( தொ . ) paddle one s own canoe , தன்னையே 
சார்ந்திரு. 
pad dle , U. ஆழமற்ற நீரில் காலாலளை , அளைந்து விளையாடு ; 
கையால் தடவியூடாடு ; குழந்தை வகையில் தள்ளாடி 
நடமாடு . 
padd ock , n . சிறு புல்வெளி ; பொலிவிடைப்பண்ணைப் பகுதி 
யான புல்வெளி முற்றம் ; குதிரையோட்டப் பந்தய வெளி 
யருகில் பந்தயத்துக்கு முன்பு குதிரைகளைக் கட்டிவைப்பதற் 
கான புற்கரணடைப்பு ; வயல் , நிலக்கூறு . 
padd ock , n . ( பே - வ . ) தவளை , தேரை . 
Padd y , n . அயர்லாந்து நாட்டவர் . 
padd y , n . நெல் ; நெற்பயிர்த்தாள் ; நெற்பயிர் . 
padd y , padd ywhack , n . ( பே - வ . ) கோப எழுச்சிவீச்சு , 

சீற்றம் . 
Pa dishah , ( பெர் . ) 11. பாரசிக அரசர் ; துருக்கி மன்னர் . 
pad lock , n . கொண்டிப்பூட்டு ; 3. கொண்டிப்பூட்டிட்டுப் 
பூட்டு ; ( தொ . ) padlock law , மனைக்கட்டு எல்லையைப் 
பூட்டிக்கொள்வதற்குரிய உரிமைச் சட்டம் . 
padouk , 11. பர்மா நாட்டு வெட்டுமரவகை ; வெட்டு மரவகை 

யின் கட்டை . 
pad re , n . பாதிரி , தனிமுறைக் குரு . 
padron e , ( இத் . ) n . நடுநிலக்கடல் வாணிகக்கப்பல் தலைவன் ; 
இத்தாலி நாட்டில் தெருப்பாடகர் தலைவன் ; குழந்தைப் 
பிச்சைக்காரர் தலைவன் ; இத்தாலிய வழிமனையுரிமை 
யாளன் . 
Pa dshah , ( பெர் . ) n . = Padishah . 
pad uasoy , n . முற்கால ஒப்பனைப் பட்டிழைப்புரி . 


704 


palaestra 


paean 
pae an , 11. நன்றிப்பாடல் ; வாகைப்பாடல் . 
paed erast , n . பையன் வேட்கையர் . 
paed erasty , 11. பையன்பால் வேட்கை . 
paediat ric , a . குழந்தை மருத்துவஞ் சார்ந்த . 
paediatri cian , n . குழந்தை மருத்துவர் . 
paediat rics , n . pl . ( மரு . ) குழந்தை வைத்தியம் . 
paediat rist , n . = paediatrician . 
paedobap tism , n . குழந்தைத் தீக்கைமுறை . 
paedobap tist , n . குழந்தைத் தீக்கைமுறை ஆதரவாளர் . 
pae on , 1. ஓரசை நீண்ட நாலசைச்சீர் . 
pag an , n . புறச்சமயி ; a . புறச்சமயியான . 
pag anish , a . புறச்சமயச் சார்புடைய . 
pag anism , n . புறச்சமயச்சார்பு ; புறச்சமயம் ; புறச்சமய 

நம்பிக்கைகள் பழக்கவழக்கங்கள் தொகுதி . 
pag anize , v . புறச்சமயச்சார்பாக்கு ; புறச்சமயத்துக்கு 

மாற்று . 
page , n . பக்கம் , ஏட்டி தழின் ஒருபுறம் ; வரலாற்றில் ஒரு 
பக்கம் நிறைக்கத்தக்க பகுதி ; 3. பக்கவரிசை எண்குறி , 
பக்க எண்குறி , 
page , n . பணியாள் , குற்றேவற் சிறுவன் , துணைச்சிற்றாள் ; 
துணையுழையர் , உயர் தரப் பணிமுதல்வர் துணையாள் ; பயிற்சி 
நிலையிலுள்ள வீரப்பெருந்தகையின் இளந்துணைவர் ; இளந் 
தகை , இள வீரப்பெருந்தகை ; 3. துணையுழையர் மூலம் 
கூவியழை . 
pa geant , n . ஆரவாரக் கண்காட்சி ; பேரணிக்காட்சி ; அரு 
வண்ணக்காட்சி ; நாடகக் கண்காட்சி ; வரலாற்றுக்காட்சி 
யணி ; ஓவியப் பல்வண்ணக்காட்சி ; அணிவரிசைக்காட்சி ; 
வெற்றாரவாரம் , புறவண்ணத்தோற்றம் . 
pa geantry, n . பகட்டாரவாரக் காட்சி ; வெற்றாரவாரத் 

தோற்றம் . 
Pa gett , M.P. , n . சென்றிருக்கும் நாட்டைப்பற்றி அறிய 
வேண்டுவன யாவும் சில மாதங்களுக்குள் அறிந்துவிடுவதை 
எதிர்பார்க்கும் பிரயாணி . 
pa ginal , a . பக்கங்கள் சார்ந்த ; பக்கவரிசையான ; பக்கங் 

கள் அடங்கிய ; பக்கத்துக்குப் பக்கம் இணைவான . 
pa ginate , v . பக்கவரிசைப்படுத்து , பக்கவரிசை எண்குறி . 
pagina tion , 11. பக்க வரிசைப்பாடு , பக்க வகுப்பு ; பக்க 

எண்குறியீட்டு முறை . 
pa ging , n . பக்க எண்குறிப்பீடு ; பக்கக் குறியீட்டுமுறை . 
pagod a , n . கோபுரம் ; கோயில் ; தூபி ; கோட்டம் , புத்த 
விகாரம் ; தூபிப்பாணியில் அமைந்த கட்டிடம் ; வராகன் , 
தென்னிந்திய பழம்பொன் நாணயம் . 
pagod a- tree, 11. வராகன்கள் காய்ப்பதாகக் கற்பனை செய்யப் 

பட்ட மரம் . 
pagar ian , 11. யோகி நண்டு , யோகிபோன்ற தோற்றம் 

காட்டும் நண்டு வகை ; a . யோகி நண்டுக்குரிய ... 
pah , int . வெறுப்புக்குறிப்பு . 
paid , v . pay என்பதன் இறந்தகால முடிவெச்ச வடிவம் . 
pail , n. வாளி , மரத் தூக்குதொட்டி ; வாளி அளவு . 
paillasse , n. வைக்கோல் பையுறை , வைக்கோல் மெத்தை . 
paillette , 11. மினுக்கத் துணுக்கு, மெருகுச் சாயத்தில் பயன் 

படும் பளபளப்பான உலோகத் துகள். 
pain , 11. நோவு , வேதனை ; மனத்துன்பம் , மனத்துயர் ; T. 
நோவு உண்டுபண்ணு ; துன்புறுத்து ; நோவுகொள் , 
துன்புறு . 
pained , a. துன்புற்ற ; துயரார்ந்த ; நோவுறுகிற ; வருத்தங் 

கொள்கிற ; கவலையார்ந்த . 
pain ful, a . நோவு தருகிற ; துன்பந்தருகிற ; 

துன்பம் 
நிறைந்த , வருந்தி உழைக்கவேண்டிய ; கவலை எடுத்துக் 
கொள்ள வேண்டிய . 


pain less , a . நோவற்ற ; நோவுதராத ; வருத்தம் தேவையற்ற . 
pains , n . pl . பிள்ளைப்பேற்று வேதனை ; கடுமுயற்சி , மெய் 

வருத்தம் . 
paint , n . சாயம் ; முகப்பூச்சு வண்ணப்பொருள் ; ப . வண்ணந் 
தீட்டு ; ஓவியங் தீட்டு ; அணிசெய் , ஒப்பனை செய் ; உருவகப் 
படுத்திக் காட்டு , சொல்லோவியம் தீட்டு ; சாயம்பூசு ; 
வண்ணக் தோய்வி ; முகத்துக்குச் சாயமிடு ; ( தொ . ) 
paint out, சாயம் மேலிட்டு உருத்தெரியாமல் அழி ; paint the 
lily , அழகினை அழகு செய் ; paint the town red , கலவரமாக 

எழு . 
paint ed , a . சாயம் பூசிய ; அணி செய்த ; ( தொ . ) Painted 

Lady , வண்ணத்துப்பூச்சி வகை . 
paint er , n. ஓவியர் ; சாயமிடுபவர் ; ( தொ . ) painter s colic , 

ஈயச்சாயமிடுபவர்களுக்கு அடிக்கடி வரும் வயிற்றுவலி . 
paint er , n . படகைக் கப்பலுடன் பிணைக்குங் கயிறு ; 
( தொ . ) cut the painter , குடியேற்ற நாட்டு வகையில் பிரிவு 
ஏற்படுத்து . 
paint ing , n . ஓவியம் ; ஓவியக்கலை . 
paint y , a . சாயஞ் சார்ந்த ; வண்ணமிகையுடைய . 
pair , 1 , இணை , இரண்டன்தொகுதி ; சோடி , இணையாக 
வழங்கும் பொருள்களின் ஒரு தொகுதி ; கத்தரி - குறடு - காற் 
சட்டை முதலியன போன்று இருபகுதிகள் இணைந்தே வழங் 
கும் இரு கவர்ப்பொருள் ; மணத்துணைவர் ; கணவன் மனை 
வியர் ; மணமாகிய காதல் துணைவர் ; இணைகாதலர் ; ஒரு 
நுகத்துக் குதிரை இணை ; சட்டமாமன்றத்தில் ஒருங்கு இசை 
வுடன் வராதிருக்கும் இணை துணைவோர் ; இணை துணைவ 
ராகத்தக்க எதிரிணை துணைவோர் ; இணை துணைவோருள் 
ஒருவர் ; எதிரிணை ; விலங்கிணை ; ஒத்த இணை ; ஈடுசோடு , 
ஒப்புடைய எதிரிணை ; படிக்கட்டு இரட்டை ; 3. இணைவுறு ; 
காதலில் இணை ; திருமணத்தில் இணை ; இணைவிழைச்சில் 
ஈடுபடு ; எதிர்பாலாருடன் கூடி இணை ; எதிர்பாலுடன் இணை ; 
சோடியாக்கு ; இணையிணையாக வகுத்தமை ; சோடியாகு ; 
இணையிணையாக அமை ; எதிரிணையாயிரு ; இணைகூடு , 
ஒருங்கிணை ; சட்டமாமன்றத்தின் எதிர் உறுப்பினர் இருவர் 
வகையில் ஒத்து முடிவுசெய்து வராமலிரு ; ( தொ . ) pair off , 
இரண்டிரண்டாக வை , இரட்டையாக அடுக்கு ; pair royal, 
ஒரே இனப்பிரிவு சார்ந்த மூன்று சீட்டுக்களின் தொகுதி ; ஒத்த 
எண்ணைக் கொண்ட மூன்று கவற்றுக்காய்கள் . 
pair - horse , a . இரட்டைக் குதிரைகளுக்குரிய . 
pair -oar , n . இரட்டைத் துடுப்புப் படகு . 
paja mas , n . pl . = pyjamas . 
pal , 11. தோழர் , நண்பர் , துணைவர் ; U. இணைந்திரு ; 

தொடர்புகொள் , கூட்டாளியாயிரு . 
pal ace , n . அரண்மனை , அரசமாளிகை ; கிறித்தவசமயத் 
தலைவர் இருப்பிடம் ; அகல்மாட மாளிகை ; இன்பமாளிகை , 
கேளிக்கை விருந்தூட்டு மனை ; ( தொ . ) palace car , இன்ப 
வாய்ப்புக்கள் அமைந்த புகைவண்டிப் பெட்டி . 
pal adin , n . பழங்கால பிரஞ்சு நாட்டு மன்னன் சார்லிமேன் 
( Charlemagne ) அரசவைப் பெருமக்கள் பன்னிருவருள் 
ஒருவர் ; அருஞ்செயல்வீரன் , வீரத்திருவாளன் , 
palaeoarc tic , a . பழைய உலகின் வடபகுதி சார்ந்த , வட 

ஆசிய ஐரோப்பிய பரப்புக்குரிய . 
palaeocrys tic , a . தொல்பழங்காலத்திலிருந்தே உறைந்த 

பனிக்கட்டி சார்ந்த . 
palaeog raphy , 11. தொல்லெழுத்துக் கலை . 
palaeolith ic , a . பழைய கற்கருவிகளாற் குறிக்கப்பட்ட ; 

பழங்கற்காலஞ் சார்ந்த . 
palaeontol ogy , 1. புதைபடிவ ஆய்வு நூல் , 
pal aeothere , n . சிறு தும்பிக்கை போன்ற உறுப்பும் குளம்பு 
களும் கொண்ட பன்றியொத்த 

வழக்காறற்றுப்போன 
பால்குடி விலங்குவகை . 
palaeozo ic , a . ( மண் . ) தொல்லுயிரூழி சார்ந்த 
palaes tra , n . களரி , மற்போர்ப் பயிற்சி நிறுவனம் . 


706 
palafitte 

palmar 
pal aitte , 1. சுவிட்சர்லாந்திலும் வட இத்தாலியிலும் கம்பங் palingen esis, 1. புத்துயிர்ப்பு , புத்துயிரளிப்பு ; புதுமலர்ச்சி 

கள் மீதமைந்த வரலாற்றிற்கு முற்பட்டகால ஏரிக்குடிசைகள் . யூட்டல் ; ( உயி . ) முன்னோர் பண்புகள் உள்ளவாறே மாறாது 
palankeen , palanquin , 11 , பல்லக்கு , சிவிகை ; மூடு 

உருவாதல் . 
வண்டி . 

pal inode , n . மாறுபடக் கூறுங் கவிதை ; கொள்கை கை 
pal atable , a . நாவுக்கினிய ; சுவையார்ந்த ; மனத்திற்குப் 

துறப்பு . 
பிடித்தமான . 

palisade , n . கம்பிவேலி ; குச்சிவேலி , கூரிய முளைகளால் 
pal atal, n . அண்ண ஒலி ; இடைநா இடையண்ண ஒலி ; ஆன அடைப்பு ; ( படை . ) திண்ணிய கழியரண் : 1. வேலி 
a . அண்ணத்திற்குரிய ; இடை நா இடையண்ணத்திற் 

யிட்டு அடை , வேலி சூழ் , வேலியிடு . 
பிறக்கிற . 

pal ish , a . சற்றே வெளுத்துப்போன , வெளிறிய . 
pal ate , a . அண்ணம் ; முதுகெலும்புடையவற்றின் மேல்வாய் ; palli , n . பிணச்சீலை , பிணப்பேழை அல்லது கல்லறைமேல் 

சுவையுணர்வு , சுவைப்புலன் ; மனச்சுவை , மனவிருப்பம் . விரிக்கப்படுங் கருமை அல்லது ஊதா அல்லது வெள்ளை மென் 
pala tial , a . மாளிகை போன்ற ; பீடுறு தோற்றமுடைய . 

பட்டினாலான துணி ; போப்பாண்டவர் அல்லது மாவட்டக் 

கிறித்தவ சமயத்தலைவர் அணியுங் கம்பளியுடை ; மேலங்கி , 
palat inate, 1. ஆட்சியுரிமை உடைய பெருமகனின் கீழுள்ள 

மேலாடை . 
நிலப்பகுதி ; டர்ஹாம் ( Durham ) பல்கலைக்கழகத்தில் 

pall , ப . சுவையற்றுப் போ ; ஊக்கங்குன்றச்செய் ; வெறுப் 
போட்டி விளையாட்டுக்களில் அணியப்படும் இள ஊதா 

பூட்டு , சலிப்பூட்டு . 
நிறம் ; ( தொ . ) the Palatinate , the Rhine Palatinate , அர 
சருக்கான உரிமைகளும் மதிப்புமுடைய பெருமகனின் ஆட்சிக் Pallad ian , a . ( க - க. ) பதினாறாம் நூற்றாண்டின் இத்தாலிய 

பாணிசார்ந்த . 
கீழிருந்த பழைய செர்மானிய பேரரசு . 
pal atine1, 11. மகளிரின் கம்பளித் தோள்குட்டை . 

pallad ium , 1. பாலாஸ் ( Pallas ) என்ற பெண் தெய்வத் 

திற்குரிய டிராய் ( Troy ) நகர்ப் பாதுகாப்புச் சிலை ; பாதுகாப்பு ; 
Pal atine , a . கோமகன் வகையில் மன்னருக்குமட்டுமே உரிய 

pl . pallad ia . 
ஆட்சியுரிமைகளையுடைய . 

pallad ium , , n . விழுப்பொன் வகைத் தனிமம் , பிளாட்டின 
pal atine , a . அண்ணத்துக்குரிய , அண்ணஞ் சார்ந்த ; 

( platinum ) உலோகக் குழுவைச் சார்ந்த வெண்ணிற உலோ 
( தொ . ) palatine bones , பல்லண்ணத்தை 

உருவாக்கும் 

கத் தனிமம் . 
இரண்டு எலும்புகள் . 

pall bearer , 11. பிணப்பேழை தூக்குபவர் . 
pal atogram , 11. அணண ஒலிப்பிறப்பு விளக்கப்படம் , ஒலி 

pall et , n . வேட்கோவர் மரத்துடுப்பு ; ஓவியரின் வண்ணத் 
களின் பிறப்பில் அண்ணத்துக்குரிய பங்கினை விளக்குதற் 

தட்டு ; சக்கர இயக்கத்தை மாற்றப் பயன்படும் பொறியின் 
குரிய உருவப்படம் . 

கைப்பிடி ; இசைக்கருவியின் காற்றுப் பெட்டியில் ஒவ்வொரு 
pala ver , 11. கலந்து பேசுங்கூட்டம் ; ஆப்பிரிக்க பழங்குடி 

குழலுக்கும் அடியிலுள்ள தடுக்கிதழ் . 
யினருடன் கூடிப்பேசுங்கூட்டம் ; ஆரவாரப்பேச்சு ; வாத 

pall iasse , 11. = paillasse. 
ஆரவாரம் ; வீண்வாதம் ; ஏமாற்றுப்பேச்சு ; V. மட்டுமீறிப் 

pall iate , v. மட்டுப்படுத்து ; தளர்த்து ; நோயைத் தணிவி ; 
பேசு ; வீண்பேச்சுப் பேசு ; முகப்புகழ்ச்சி செய் ; கெஞ்சிக் 

குறை பொருட்படுத்தா திரு . 
காரியமாற்று . 

pallia tion , 11. கடுமைத்தணிவு . 
palay , ( த . ) 1. பாலைமரம் . 

pall iative , a . அப்பொழுதைக்குக் குறைக்கிற , தணிக்கிற , 
pale , n . வேலிக்கான கூர்முனையுடைய மரத்துண்டு ; மர 

ஆற்றுகிற , தளர்த்துகிற . 
முளை , கிராதிக்கம்பு ; வேலி ; எல்லை ; ( கட் . ) கேடயத்தின் 

pall id , a . வெளுத்த , வெளிறிய . 
மையத்திலுள்ள செங்குத்தான கோடு ; ( தொ . ) the English 
Pale , ஆங்கிலேயர்கள் ஆட்சியிலிருந்த அயர்லாந்து நாட்டுப் pall ium , 11. கிரேக்கரிடையே ஆண்பாலார் அணியும் நீள் 
பகுதி . 

சதுர அங்கி ; மாவட்டக் கிறித்தவ சமயத்தலைவரின் கம்பளி 

உடுப்பு ; நத்தையின் புறமடிப்புக்கள் . 
pale , a . வெளிறிய , வெளுத்த ; மங்கலான , மங்கல் நிற 
முடைய ; ஒளிமழுங்கலான ; 3. வெளிறிப் போ ; வெளிறச் pall - mall , 11. வளையப்பந்தாட்டம் , நீண்டொடுங்கிய வழி 
செய் . 

யில் தொங்கவிடப்பட்ட இரும்பு வளையங்களின் ஊடாகப் 
paled , a . வேலியிடப்பட்ட , முளைகளால் வேலி சூழப்பட்ட . 

பந்து செலுத்தப்படும் பந்தாட்ட வகை ; வளையப்பந்தாட்டத் 

திற்குரிய நீண்டொடுங்கிய சந்துவழி . 
pales tra , n . = palaestra . 

pall or , 11. வெளிறிய நிறம் ; வெளிறிய தோற்றம் . 
pal etot , n . தளர்ச்சியான மேலங்கி . 

pall y , a . ( பே - வ . ) இணக்கமான , நட்பான . 
pal ette , 11. ஓவியர் வண்ணத்தட்டு ; ஓவியர் பயன்படுத்தும் 
வண்ணம் ; ஓவியர்வண்ண வகை ; ஓவியர் வண்ணக்கலப்பு . 

palm , 11. புல்லின மரம் , தென்னை -பனை போன்ற ஒற்றைத் 

தடி மரவகை ; வெற்றிக்கு அடையாளமான பனைவகைக் 
pal ette - knife, n . 

வண்ண அலகுக்கத்தி , வண்ணங்கள் 

குருத்து ; நய நேர்த்தி ; பரிசு , வெற்றியில் கிடைத்த பொருள் ; 
கலக்கப் பயன்படும் மெல்லிய எஃகு அலகுடைய கத்தி . 

கிறித்தவர்களுக்குச் சிறப்பான விழாக்களிற் பயன்படுத்தப் 
pal frey , n . மகளிர் ஏறிச்செல்லும் மட்டக்குதிரை . 

படும் குருத்தோலை ; ( தொ . ) Palm Sunday , இயேசுநாதர் 
Pa li , n . புத்தசமயத்தவரது புனிதமொழி , பாளி . 

மீட்டுயிர்த்தெழுந்ததன் நினைவான குருத்தோலை விழாநாள் . 
pal ikar , ( கிரே . ) n . கிரேக்க அல்லது அல்பேனிய படைத் palm , 11. உள்ளங்கை ; அங்கைவரை மூடுங் கையுறை ; 
தளபதியின் விடுதலைப் போராட்டகாலக் குழுவின் உறுப் அங்கை அகலம் , ஏறத்தாழ நாலு அங்குலம் ; உள்ளங்கை 
பினர் . 

நீளம் , ஏறத்தாழ எட்டு அங்குலம் ; ப. சூழ்ச்சியால் ஏய்த்துச் 
pal impsest , n . அழித்தெழுதத் தக்க வரைவு மூலப்பொருள் ; செயலாற்று ; திறமையால் வெற்றியுறு ; உள்ளங்கையால் 
a . முதற்படியை அழித்து அதன்மேல் இரண்டாம் முறை சீட்டு கவறு முதலியவற்றை மறை ; உள்ளங்கையால் தடவு ; 
எழுதப்பட்ட . 

கைக்கூலி கொடு , கையுறை அளி ; ( தொ . ) grease person s 
pal indrome , n . இருவழி ஒக்குஞ்சொல் ; ( எ - டு . மோரு 

palm , கைக்கூலி கொடுத்து வசப்படுத்து ; sailmaker s palm , 
தருமோ ) முன்பின் இருவழியும் ஒத்த எழுத்துக்கோப்புடைய 

விரற்காப்பு ஈயக்குமிழ்களுடன் இணைக்கப்பட்ட உள்ளங் 
செய்யுள் , மாலைமாற்று ; a . இருவழியும் ஒக்குஞ் சொல் 

கைத் தோல்வார் உறைகாப்பு . 
லுடைய , மாலைமாற்றான . 

Pal ma Chris ti , 11. ஆமணக்கு வகை சார்ந்த செடியினம் . 
pal ing , n . இடுமுள் வேலி . 

pal mar , a . உள்ளங்கை சார்ந்த ; உள்ளங்கையிலுள்ள . 


வகை . 


706 
palmary 

pandemonium 
pal mary , a . வாகையேந்திய ; புகழ்பெற்ற , சிறப்புவாய்ந்த . Pan , 1. பண்டைக் கிரேக்கரின் நாட்டுப்புறத் தேவதை ; 
pal mate, pal mated , a . உள்ளங்கை வடிவான . 

இயற்கைத் தெய்வம் ; புறச்சமயப் பரப்பு ; புறச்சமயப் பண்பு , 

பொய்த் தெய்வ வழிபாடு ; இயேசுநாதர் காலத்துக்கு முன் 
pal mer , n . புண்ணிய யாத்திரையிலிருந்து குருத்தோலை 

இருந்த உலகம் ; ஒழுக்கத்துக்குப் புறம்பான உலகம் . 
யோடு திரும்புங் கிறித்தவர் ; எருசலேம் சென்றுவந்தவர் ; 
வறுமை வாழ்வை நோன்பாக மேற்கொண்ட நாடுசுற்றுந் pan , n . உலோகத்தட்டு ; மட்கலத்தாலம் ; கொதிகலத் 
துறவி ; கேடு விளைவிக்கும் மயிரடர்ந்த கம்பளிப் புழு வகை ; தட்டம் ; தட்டுப்போன்ற கொதிகலம் ; துப்பாக்கியின் பற்று 
மயிரார்ந்த செயற்கை ஈ . 

வாய் ; நிலப்பள்ளம் ; மண்ணின் கீழாயுள்ள கெட்டியான 

படுகை ; V. தாலத்திலிட்டுப் பொற்சன்னங்களைக் கழுவு ; 
pal mer - worm , n . கேடு விளைவிக்கும் மயிரடர்ந்த கம்பளிப் 

தங்கம் தோன்றப்பெறு ; வெற்றியடை ; நன்றாக நடைபெறு , 
புழு வகை . 

நல்லபடி இயங்கு . 
palmett o , 11. குட்டையாயுள்ள விசிறிப்பனை ; கூழைப்பனை 

pan , ( இ . ) 11. வெற்றிலை . 
யினங்களின் வகை . 

panace a , n . அனைத்துநோய் மருந்து , சஞ்சீவி . 
pal miped , pal mipede , 11. தோலடியுள்ள பறவை ; a . 
தோலடியுள்ள . 

panache , n . சிகையணி இறகு , தலைச்சூட்டு ; பகட்டு ; வீம்பு 
pa lmistry , n . கைவரை நூல், இரேகை சாத்திரம் . 

நடை , வீறாப்புப் பேச்சு . 
palm - oil , n . புல்லின மர எண்ணெய் . 

pana da , 11. கூழாக வேகவைத்து நறுமணம் ஊட்டப்பட்ட 

அப்பம் . 
pa lmy , a . புல்லின மரவகை சார்ந்த ; பனையின மரங்கள் 
நிரம்பிய ; வெற்றிவிழாக் கொண்டாடுகிற ; வளமிக்க , சிறப்பு 

pan - Af rican , a . ஆப்பிரிக்கர்கள் அனைவரையுஞ் சார்ந்த ; 

ஆப்பிரிக்கர்கள் முழுமைக்குமான . 
மிக்க . 

Panama , Panama hat , n . வைக்கோல் போன்ற பொரு 
palmyr a , n . பனைமரம் . 

ளாற் செய்யப்படும் நேர்த்தியான நெகிழ்வுடைய தொப்பி 
palp , n . பூச்சிகளின் உணர்கொம்பு . 
pal pable , a . தொடக்கூடிய ; உணரக்கூடிய ; புலன்களால் 

pan - Ang lican , a . இங்கிலாந்தின் திருச்சபையோடு அதன் 
எளிதில் அறியக்கூடிய , மனத்தால் அறியக்கூடிய . 

கிளைகளையும் உள்ளடக்கிய . 
pal pate , v . தொட்டுக் கையாளு ; மருத்துவ ஆய்வில் 

pan atrope , n . ஒலிபெருக்கிமூலம் இசைத்தட்டுக்களின் படி 
தொட்டுச் சோதனைசெய் . 

யெடுக்கும் மின் அமைவு . 
pal pebral , a . கண்ணிமை சார்ந்த ; கண்ணிமைகளுக்குரிய . 

pan cake , n . பணியார வகை , தோசை , முட்டை -மாவு - சர்க் 
pal pitate, 3. துடி ; நடுங்கிடு . 

கரை - பால் முதலியன கலந்து தட்டில் வார்த்தெடுக்கப்படும் 
palpita tion , n . துடிப்பு ; கடும் உழைப்பு - நோய் - கவலை மெல்லிய அடைவகை ; விமானம் தட்டைச் சிறகுகளோடு 
ஆகியவற்றால் ஏற்படும் மிகுதியான நெஞ்சுத்துடிப்பு . 

கீழிறங்குதல் ; ( தொ . ) flat as & pancake , முழுதும் தட்டை 
pal pus , 71. = palp . 

யான . 
pa lsgrave , n . அரசருக்கு மட்டுமேயுள்ள ஆட்சியுரிமை 

pancha yat , ( ச . , த . ) 1. பஞ்சாயத்து , ஐம்பெருங்குழு . 
களைத் தன் ஆட்சிவரம்பிற்குள் கொண்ட கோப்பெருமகன் . panchromat ic , a . ( Bu . ) எல்லா நிறங்களையும் ஒருபடித் 
pa lstave, n . வெண்கல ஊழிக் கோடரி . 

தாகக் கூருணர்கிற . 
pal sy , 11. முடக்குவாதம் ; முழுதும் உதவியற்றநிலை ; முழு 

pan - cos mism , n . பருப்பொருள் சார்ந்த இயலுலகு மட்டுமே 
தும் உதவியற்றதாக்கும் பண்பு ; U. முடக்குவாதப்படுத்து ; 

மெய்யானதென்னுங் கோட்பாடு . 
மரத்துப் போகச் செய் ; உணர்வுகெடு . 

pancrat ic , a . மல்லர் குத்துச்சண்டை சார்ந்த ; மூக்குக் 
pa lter , v . இரண்டுபொருள்படப் பேசு ; இரண்டகமாக நட , 

கண்ணாடிவில்லை வகையில் பல பாகைகளிற் பருமைப்படுத்தத் 
மாறாட்டஞ் செய் ; போக்குக்காட்டி ஏய் ; சிறு செய்திக்குச் 

தக்க . 
சச்சரவு செய் , அற்பத்திற்கு மல்லாடு ; முக்கியத்துவம் கவனி 

pancra tium , n . மல்லர் குத்துச்சண்டை . 
யாமல் விளையாட்டுத்தனமாக நடந்துகொள் . 

panc reas , n . கணையம் , செரிமானத்துக்கேற்ற நீர்சுரக்கும் 
pa ltry , a . அற்பமான , சிறுதிறமான ; வெறுக்கத்தக்க ; 

இரைப்பைக்கு அருகிலுள்ள சுரப்பி . 
பயனற்ற . 

pancreat ic , a . கணையஞ் சார்ந்த ; ( தொ . ) pancreatic juice , 
palud al , a . சதுப்புநிலஞ்சார்ந்த ; சதுப்பு நிலத்திற்குரிய ; 

கணைய நீர் . 
முறைக் காய்ச்சலுக்குரிய . 

pan creatin , 1. கணைய நீரின் செயற்படு கூறுகளில் ஒன்று ; 
pally , a . ( செய் . ) சற்றே வெளுத்த . 

விலங்குகளின் கணையங்களிலிருந்து வடித்திறக்கப்படுஞ் செரி 

மான நீர்மம் . 
patn , n . சீட்டாட்ட வகையில் உச்சமதிப்புடைய காலாட் 
சீட்டு , 

pan da , n . செங்கரடிப் பூனை , இமயமலைப் பகுதிசார்ந்த கரடி 

யின விலங்கு வகை . 
pam pas , 11 , pl . தென் அமெரிக்காவில் அமேசான் ஆற்றின் 
தென் பகுதியிலுள்ள மரங்களற்ற பரந்த சமவெளிப்பகுதி . 

Pandae an , Pande an , a . கிரேக்க நாட்டுப்புறத் தெய்வத் 
pam pas - grass , n . தென் அமெரிக்காவினின்று ஐரோப்பா 

தினைச் சார்ந்த ; ( தொ . ) Pandean pipe, வரிசையான குழல் 
விற்குக் கொண்டுவரப்பட்ட வெண்பட்டுப்போன்ற 

களையுடைய இசைக்கருவி வகை . 

நீள் 
சூட்டுப் பெரும் புல்வகை , 

pan dects, n . pl . பண்டை ரோமப் பேரரசர் ஜஸ்டினியன் 

(Justinian ) கட்டளைப்படி தொகுக்கப்பட்ட 50 சுவடிகளில் 
pam per , V. அதிக சலுகை காட்டு ; இனிய உண்டி ஊட்டு ; 
முழுதுந் திருப்தி செய் ; ( தொ . ) pampered menial , கெஞ்சிப் 

அடங்கிய ரோமப் பொதுநிலைச்சட்டம் ; சட்டங்களின் முழுத் 

தொகுதி . 
பிழைப்பவன் . 

pandem ian , a . இழிதகைமையான , உடலின்பஞ் சார்ந்த ; 
pamper o , ( ஸ்பா . ) n . தென் அமெரிக்காவில் மேற்புறக்கடல் 
நோக்கி வீசும் கடுங்குளிர்காற்று ; pl . pamper os. 

( தொ . ) pandemian venus , பாலுணர்ச்சி சார்ந்த உடலின்பக் 

காமம் . 
pamph let , 11. துண்டு வெளியீடு ; விளம்பரச் சிற்றேடு . 

pandem ic , 11. பெரும்பரப்புத் தொத்துநோய் ; a . பெரும் 
pamphleteer , n . துண்டு வெளியீட்டு எழுத்தாளர் ; சிறு பரவலான . 
விளம்பர ஏட்டு ஆசிரியர் ; ப . துண்டு வெளியீடுகள் pandemon ium , n . பேய்க்கூடம் ; ஒழுங்கற்ற வன்செயலும் 
உருவாக்கு . 

பேய்க்கூச்சலும் நிகழுமிடம் ; பெருங்குழப்பம் . 


கான 


707 
pander 

pantheism 
pan der , n . பரத்தமைத் தரகர் ; தீய சூழ்ச்சிகளுக்குத் துணை panifica tion , n . பொங்கப்பம் செய்தல் , ரொட்டிப் புனைவு . 
செய்பவர் ; ப . இழிந்த உணர்ச்சிகளுக்கு இடந்தேடிக்கொடு ; 

pan - Is lam , n . இஸ்லாமிய உலகத்தின் கூட்டு ; இஸ்லாமிய 
தீய சூழ்ச்சிகளுக்குத் துணைசெய் . 

உலகின் கூட்டமைவுக்கள் இயக்கம் ; இஸ்லாமிய உலகின் 
pandicula tion , n . காலை நீட்டிக்கொண்டு கொட்டாவி கூட்டிணைவார்வம் . 
விடுதல் . 

panjan drum , 1. கற்பனை வீரத்திருமகன் . 
pan dit, ( ச . ) n . அறிஞர் , மொழிப்புலவர் ; இந்துசமய சாத்திர 

pan logism , n . இயலுலகு மூலதத்துவத்தின் வெளிப்பாடே 
வல்லுநர் ; இந்திய சட்ட நிபுணர் ; விஞ்ஞானப் புலவர் . 

என்ற கோட்பாடு . 
pan door , n . = pandour . 

panlogis tic , a. ஹெகல் ( Hegel ) என்னும் செர்மன் அறிஞர் 
pandor a , n . நரப்பிசைக்கருவி வகை . 

கோட்பாட்டின்படி பகுத்தறிவுக்கொத்தது மட்டுமே உண்மை 
Pandor a s box , 11. நல்வாழ்வு சாபப்பெட்டி , கிரேக்கப் பழங் யானதெனக் கருதுகிற . 
கதை மரபில் மனித இனத்தின் துன்பங்களையும் துயரங்களை 

pann age , 11. பன்றி பொறுக்கலுண்டி ; காடுகளிற் பன்றி 
யும் உள்ளடக்கித் திறந்தபோது சிதறவிட்டதாகக் கருதப் 

மேய்ப்புரிமை . 
படும் பெட்டி , 

panne , 11. உடுப்புக்குப் பயன்படுத்தப்படும் நீண்ட துய்களை 
pandore , n . = pandora . 

யுடைய மென் துணி வகை . 
pan dour , n . முற்கால ஆஸ்திரிய ( Austrian ) படைத்துறைப் 

pann ier , n . பொதிவிலங்கின் சுமைகூடை இரட்டைகளில் 
பணியிலிருந்த காலாட்படையினன் ; கொள்ளைக்காரன் . 

ஒன்று ; தூக்கு கூடை ; அறுவை முதலுதவிக் கருவிகளுக் 
pane , n . பலகணிக் கண்ணாடிச்சில்லு ; பலகணிச் சட்டத்தின் 

மூடிய கூடை ; மகளிர் உடையை இடுப்பண்டை 
நாற்கட்டமான கண்ணாடிப்பாளம் ; U. பலநிறப் பட்டைத் ஏந்தலாகக் காட்டுதற்கான புடைப்பமைவு . 
துண்டுகளை இணைத்து உடுப்பு முதலியன ஆக்கு . 

pann ier , 1. ( பே - வ . ) சட்ட மாணவர் கழகத்தில் மேசை 
panegy ric, 11. புகழுரை ; a . புகழ்சாற்றுகிற , புகழ்பாடுகிற , ஏவலாள் . 
போற்றுதல் மயமான . 

pann ikin , n . சிறு உலோகக் குடிகலம் ; குடிகலத்திலுள்ள 
panegy rist , 1. புகழ்பாடுபவர் , வைதாளிகர் , மங்கலம் 

பானம் . 
பாடுவோர் . 

pan oplied , a . முழுப் படைக்கவசம் அணிந்துள்ள . 
pan egyrize , v . புகழ்ந்து பேசு ; பாராட்டியெழுது . 

pan oply , n . முழுப் படைக்கவசம் ; பகட்டு அங்கி . 
pan el , n . சேணத்தின் உள்ளிட்டு நிரப்பிய அணை துணி ; 
சேணவகை ; தாள் நறுக்கு ; முறைகாண் ஆயத்தினர் பெயர்ப் 

panop ticon , n . வட்டக் கண்காணிப்புச்சிறை , காவலர் மைய 

மான ஓரிடத்திலிருந்துகொண்டு எல்லாக் கைதி அறை 
பட்டியல் ; முறைகாண் ஆயம் ; சிறு பெயர்ப்பட்டியல் ; 

களையும் பார்க்கக்கூடிய வட்ட அமைப்புடைய சிறைச்சாலை ; 
வழக்கு விசாரணைக்குட்பட்டவர்களின் தொகுதி ; குற்றஞ் 

பொருட்காட்சி அறை . 
சாட்டப்பட்டவர்களின் தொகுதி ; காப்பீட்டு மனுவாளர் 
களுக்குப் பணி செய்ய ஒத்துக்கொள்ளும் மாவட்ட மருத்து 

panora ma , 11. அகல்பரப்புக்காட்சி ; உட்சுவர்ச்சுற்று வண்ண 
வர்களின் பட்டியல் ; பொட்டிப்பு , கதவு- சுவர்க்காப்பீடு 

ஓவியக் காட்சி ; அவிழ்த்து உருளவிட்ட படம் . 
ஆகியவற்றின் பரப்பில் தனி முகப்புக்கூறு ; நீள்சதுரத் panoram ic , a . பரந்த காட்சியுடைய , சுற்றுவண்ணக்காட்சி 
துண்டு , மகளிர் உடுப்பில் வைத்துத் தைக்கப்படும் வேறு வாய்ந்த . 
வகை அல்லது நிறமுள்ள துணித்துண்டு ; வேலிப்பிரிவு ; 

pan - pipe , pan - pipes , 11. குழல்வரி இசைக்கருவி , வரிசை 
அகலத்தைவிட நீளம் மிக அதிகமாகவுள்ள பெரிய அளவு 

யான குழல்களைக்கொண்டு இயன்ற இசைக்கருவி வகை . 
நிழற்படம் ; அரங்கம் , பிரிவு ; கூறு ; U. விலங்குக்குச் 
சேணம் பூட்டு ; சுவர்- கதவு முதலியவற்றில் பொட்டிப்புகள் 

pan - Sla vism , n . ஸ்லாவிய இனத்தவர் அனைவரின் அரசியல் 
அமை ; வேறுவகை அல்லது வேறுநிறத் துண்டுகளைக் 

ஒற்றுமையியக்கம் . 
கொண்டு உடுப்பு முதலியவற்றை ஒப்பனைசெய் . 

pansperm atism , pansperm y , n . இசைவான சூழ்நிலை 

யில் பெருக்கம் அடையத்தக்க எண்ணற்ற நுண்மங்கள் வளி 
pang , n . கடும்வேதனை , இனைவு ; சுரீரென்ற நோவு . 

மண்டலத்தில் நிறைந்துள்ளன என்னுங் கோட்பாடு . 
pan gamy , n . திடீர்ப்புணர்ச்சி , திடீர்த் திருமணம் . 

pan sy , n . பல்வண்ண மலர்கள் காடாக வளரும் தோட்டச் 
pan - gen esis, n . உறுப்புமரபுக் கோட்பாடு , உயிர்ப்பொரு 

செடிவகை ; பெண்ணியல்புள்ள இளைஞன் ; தன்னொத்த பாலி 
ளின் ஒவ்வொரு கூறும் தன்னினம் பெருக்கிக்கொள்கிறதென் 

னருடன் கூடுபவன் . 
னுங் கொள்கை . 

pant , 11. மூச்சுத்திணறல் , குறுமூச்சு , துடிப்பு ; U. மூச்சுத் 
pan - Germ an , a . அரசியல் கூட்டமைப்பிலுள்ள செர்மானி 

திணறு ; மிகவிரும்பு , வேணவாக்கொள் ; தவி , பதை , துடி ; 
யர் அனைவரையுஞ் சார்ந்த , செர்மானியர் அனைவரையுஞ் 

திணறிக்கொண்டே பேசு . 
pangol in , n . எறும்புண்ணும் விலங்குவகை . 

pantag amy , 11. அனைத்துலக பிரமசரியம் . 
pan - Hell enism , 1. கிரேக்கர்கள் அனைவருடைய அரசியற் 

pantagru elism , 11. அகடவிகடம் . 
கூட்டமைப்பு . 

pantalets , pantalettes , n . pl . மகளிர் குறுங்காற்சட்டை ; 

மிதிவண்டிக் காற்சட்டை . 
pan ic , n . இத்தாலிய தினைவகையினை உள்ளிட்ட புல்வகை 
களின் பேரினம் . 

Pantaloon , n. இத்தாலிய இன்பியல் நாடகத்தில் 

இறுக்கமான காற்சட்டையணிந்துவரும் நாடகவுறுப்பினர் ; 
pan ic , n . கிலி , திகில் , பீதி , கூட்டத்திற் பரவி ஆட் கோணங்கி ; புல்தடுக்கி . 
கொள்ளும் கலவர உணர்ச்சி ; அவசரச் செயல்களைத் 

pantaloon , n . ( வர . ) இறுக்கமான காற்சட்டை , ஒருங் 
தூண்டும் திடீர் அச்சம் ; அச்சத்தால் ஏற்படும் தன்வயமற்ற கிணைந்த காற்சட்டையும் காலுறையும் . 
மருட்சிநிலை ; a . அச்ச வகையில் ஆதாரமற்ற , மட்டுக்கு 
மிஞ்சிய ; ப. திகிலூட்டு , திகிலடை . 

pantaloons , n. pl . இறுக்கமான காற்சட்டை . 

pantech nicon , n. தட்டுமுட்டுப் பொருள்களின் கிடங்கு ; 
pan icky , a . திகில் விளைக்கிற , கிலிகொண்ட . 

( தொ . ) pantechnicon van , தட்டுமுட்டுப் பொருள்களை 
pan icle , n . ( தாவ . ) பல்கவர் 

மலர்க்கொத்து , கலப்பு 

எடுத்துச் செல்லும் மூடுவண்டி, 
மஞ்சரி . 

pan theism , n . அனைத்திறைக்கொள்கை , இயல்வன யாவும் 
pan ic- mong er , n . திகில் பரப்புபவர் , பீதியுண்டாக்குபவர் . இறையுருவே என்னுங் கோட்பாடு ; பலதெய்வ வழிபாடு. 


சார்ந்த . 


708 


pantheon 
pan theon , 11. பல தெய்வக் கோயில் ; ஓரின மக்களின் தெய் 
வங்கள் ; புகழடைந்து இறந்தவர்கள் புதைக்கப்பட்டுள்ள 
கட்டிடம் ; புகழடைந்து இறந்தவர்களுக்கு நினைவுச் சின்னங் 
களுள்ள கட்டிடம் ; பொதுமக்களது பொழுதுபோக்கிற்காக 
1772 - இல் லண்டனில் திறக்கப்பட்ட கட்டிடம் . 
pan ther , n . பெருஞ்சிவிங்கி , சிறுத்தை; fem . pan theress ; 

( தொ . ) American panther , புள்ளிப்புலி . 
pan ties , 11. pl . ( பே - வ . ) சிறுவர்கள் அணியுங் காற்சட்டை ; 

மகளிர் அணியும் இறுக்கமான குறுங்காற்சட்டை . 
pan tile , 11. எழுதக வளைவான குறுக்குவெட்டுடன் கூடிய 
கூரை ஓடு ; குழிவான அல்லது குவிவான குறுக்கு வெட் 
டுள்ள ஓடு . 
pantisoc racy , 11 எல்லாருக்கும் சரிசம ஆற்றலும் சம 

நேராட்சி உரிமையும் உடைய சமுதாயம் . 
pan tograph , 11. தரைப்படம் முதலியவற்றை எந்த அள 

விலும் படி செய்வதற்கான கம்பிச் சட்டம் . 
pantolo gic , a . முழுநிறை அறிவுத்தொகுதி சார்ந்த . 
pantol ogy, n . முழுநிறை அறிவுத்தொகுதி . 
pan tomime , n . ( வர . ) ரோமன் ஊமைக்கூத்து நடிகர் ; 
போலி மாறாட்ட நடிகர் ; கோமாளிகளின் கூத்து.நடனம் 
பாடல்கள் இவற்றுடன் முடியும் ஆங்கில நாடகக்காட்சி ; 
ஊமைக்கூத்து , அவிநயக்கூத்து ; U. ஊமைக்கூத்துமூலம் 
புலப்படுத்து ; சைகைமூலம் தெரியப்படுத்து . 
pantomorph ic , a . எல்லா வடிவங்களையும் எடுக்கிற . 
pantopragmat ic, n . எல்லாவற்றிலும் தலையிடுபவர் ; 
a . 

ஒவ்வொன்றிலும் தலையிடுகிற . 
pantoscop ic, a . நெடுந்தூரத்துக்கு எட்டும் பார்வையுடைய . 
pan try , n . சரக்கறை , உக்கிராணம் . 
pan tryman , n . வீட்டு வேலையாள் . 
pants , n . pl . ( பே - வ . ) காற்சட்டை ; கடை வழக்கில் நீண்ட 

இறுக்கமான குறுங்காற்சட்டை . 
pan zer , 11. போர்க்கவசம் ; a . போர்க்கவசம் பூண்ட . 
pan zers , n . pl . ( பே - வ . ) கவசம் பூண்ட படைகள் . 
pap , 1. குழந்தையுணவு , மெல்லுணவு . 
pap , 11. பெண்டிர் மார்புக்காம்பு ; ஆடவர் மார்பு மையம் . 
papa , 1. குழந்தை வழக்கில் அப்பா , தந்தை . 
pap acy , 11. போப்பாண்டவர் பதவி ; போப்பாண்டவர் பத 

விக்காலம் ; போப்பாதிக்கம் , போப்பாண்டவர் ஆட்சிமுறை . 
pap al , a . போப்பாண்டவரைச் சார்ந்த ; போப்பாண்டவர் 

பதவிக்குரிய , 
pap alism , n . போப்பாண்டவர் ஆட்சிமுறை . 
pap alist , 1. போப்பாண்டவரின் ஆதரவாளர் ; போப்பா 

திக்கத்தை ஆதரிப்பவர் . 
pap alize , v . போப்பாண்டவர் ஆட்சிமுறையாக்கு ; போப் 
பாண்டவர் சார்புடையதாக்கு ; போப்பாண்டவரின் ஆதர 
வாளர் ஆக்கு ; போப்பாண்டவரின் ஆதரவாளர் ஆகு . 
papav erous , a . கசகசாச் செடிபோன்ற ; கசகசாச் செடிக்கு 

இனமான . 
papaw , 11. பப்பாளிமரம் ; பப்பாளிக்காய் . 
pap er , 11. தாள் ; தாள் துண்டு ; கழகத்தில் வாசிப்பதற்கான 
கட்டுரை ; பத்திரம் ; முறி ; செய்தியிதழ் , பத்திரிகை ; 
தேர்வு வினாத்தாள் ; நுழைவுரிமைச் சலுகையாளர் ; தாள் 
பணம் , காசுமுறி ; சுவர் பொதிதாள் ; பொதிதாள் ; தாள் 
பொதி அளவு ; தாள் சார்ந்தது ; a . தாளடங்கிய ; தாளா 
லான ; தாள்போன்ற ; தாள்மீது எழுதப்பட்ட ; 3. தாளில் 
பொதி ; தாளால் மூடு ; தாளில் மடித்து வை ; தாள்விளிம்பு 
ஒட்டு ; தாள் கந்தல் ஒட்டு ; தேய்ப்புத்தாளிடு ; தாள் பயன் 
படுத்திச்செய் ; ( தொ . ) commit to paper , எழுதிவை ; எழுத் 
துருவில் பதித்துவை ; on paper , எழுத்துருமட்டிலுமான ; 
கொள்கையளவில் திட்டமிடப்பட்ட , செயல்முறைக்கு வராத ; 


papyrus 
தற்காலிகக் 

கோட்பாடாக ஏற்பட்டிருக்கிற ; paper -bag 
cookery , வெண்ணெய்க் காகிதப்பையில் பல்வகை உணவுப் 
பொருள்களை வைத்து இளஞ்சூடான அடுப்பின்மேல் ஏற்றிச் 
சமைக்கும் முறை ; paper currency , தாள்நாணயம் ; paper 
money , செலாவணி நாணயமாகப் பயன்படுத்தப்படும் 
பொருளகமுறி ; தாள்பணம் ; paper profits,, உத்தேச 
இலாபம் ; paper war , paper warfare , தாள்போர் , துண்டு 
விளம்பரங்கள் செய்தித்தாள்கள் மூலமாக நடத்தப்படும் 
வாக்குவாதம் ; put pen to paper , எழுதத்தொடங்கு . 
pa per - back , 1. தாள் அட்டையிட்ட நூல் . 
pap er - chase, 11. தாள் துண்டு ஓட்டப்போட்டி ஆட்டம் , 

தாள் துண்டுகளைக் கிழித்துப் போட்டுக்கொண்டே ஓடுப 
வரைப் பின்பற்றி அத்துண்டுகளைக் கைக்கொண்டு அவரைப் 
பின்தொடர்ந்து பிடிக்கும் நாட்டுப்புற விளையாட்டு . 
pap er - hanger , n . சுவர்களிற் சித்திரப் பூவேலைத்தாள்களை 

ஒட்டுபவர் . 
pap er - hangings , n . pl . சுவர்களில் ஒட்டுதற்கான சித்திரப் 

பூவேலைத்தாள் . 
pap er - mill, 11. தாள் ஆலை , தாள் செய்யப்படும் தொழிற் 

சாலை . 
pap ers, n . pl . ஆளின் அல்லது கப்பலின் அடையாளம் 
அல்லது மதிப்பு நிலையை எண்பிப்பதற்கான ஆவணங்கள் ; 
( தொ . ) send in one s papers , பணி துற . 
pap er -stain er , n . சுவரில் ஒட்டப்படும் ஒப்பனைத்தாள்கள் 

செய்பவர் . 
pap er - weight , n . தாட்கட்டை , தாள் பறக்காமல் மேல் 

வைக்கப்படும் பளுவுடைய பொருள் , 
pap ery , a . தாள்போன்ற . 
pap ier mach e , n . பெட்டி தட்டு முதலியன செய்வதற்கான 

தாள் ஊறல் கூழ்மொத்தை . 
papiliona ceous , a . ( தாவ . ) வண்ணத்துப் பூச்சியுருவுடைய . 
papill a , 11. காம்புபோன்ற உறுப்புப்பகுதி ; ( தாவ . ) சதைப் 

பற்றுள்ள சிறு முகிழ் ; pl . papill ae . 
pap illary , a . சதைக்காம்பு போன்ற , சினப்புச்செறிந்த . 
pap illate , a . சதைக் காம்புகளையுடைய . 
pap illose, a , சதைக்காம்புகளையுடைய , சினப்புச்செறிந்த , 

கரணைகள் நிறைந்த . 
pap ist , n . போப்பாண்டவர் ஆதிக்கத்தை ஆதரிப்பவர் ; 

ரோமன் கத்தோலிக்க கிறித்தவர் . 
papoosh , papouche , n . செருப்பு வகை . 
papp us , n . ( தாவ . ) துய்ச்சிறை . 
pap rika, n . அங்கேரிய ( Hungarian ) நாட்டிலுள்ள சிவப்பு 

மிளகு வகை . 
paps , n . pl . மலைக் குவடுகள் . 
pap ula , pap ule , n. பரு , கொப்புளம் ; செடிகளிற் காணப் 

படும் சதைப்பற்றுள்ள சிறுமுகிழ் ; pl . pap ulae , pap ules . 
papyra ceous , a . தாளின் இயல்புவாய்ந்த ; தாளைப்போல் 

மெல்லிய . 
papy rograph , n . பொறித்தகட்டுப் படியெடுப்புக்கருவி , 
செதுக்குத்தாள் தகட்டினைக்கொண்டு ஆவணங்களுக்குப் 
படியெடுப்பதற்கான அமைவு . 
papyrog raphy , n . பொறித்தகட்டுப் படியெடுப்பு முறை , 
படம் முதலியன தாளிலிருந்து துத்தநாகத்தகடு முதலியவற் 
றிற்கு மாற்றப்படுகிற படியெடுக்கும் முறைகள் . 
papyrol ogist , 11. பண்டைய புல்தாள் வரைவு ஆய்வாளர் . 
papyrol ogy , 11. பண்டைய புல்தாள் வரைவு ஆய்வுத்துறை . 
papy rotype , 11. = papyrography . 
papyr us , 11. கோரையின நாணற்புல் வகை , ஓலைநாணல் ; 
கோரையின நீர்ப்பூண்டிலிருந்து எகிப்தியர் முதலியோர் 
செய்த வரை தாள் ; நாணற்புல் தாளில் எழுதப்பட்ட, 
கையெழுத்துப்படி ; pl . papy ri . 


| 


709 
par 

paramatta 
par , 11. சமநிலை ; படியளவை ; சராசரி ; பங்கு பங்குமுதல் paradox ure, n . புனுகுப்பூனை வகை . 
ஆகியவற்றின் முகப்புவிலை ; குழிப்பந்தாட்ட வகையில் முழு 

pa raffin , n . கன்மெழுகு , களிமண்ணுடன் கல்லெண்ணெ 
ஆட்டத்தில் ஒரு குழிக்கு எடுக்க வேண்டிய வீச்சு அளவு ; 

யைக் கலந்து காய்ச்சும்போது கிடைக்கும் மெழுகுவகை ; U. 
ஆட்டத்தில் ஒரு தடவைக்கு எடுக்க வேண்டிய அடிகளின் 

கன்மெழுகு பூசு ; கன்மெழுகு கலந்து செயலாற்றுவி ; ( தொ . ) 
அளவு ; ( தொ . ) above par , முகப்பு விலைக்கு மேற்பட ; 

liquid parafin , மணஞ்சுவைகளற்ற மலமிளக்க மருந்து 
ஆதாயத்துடன் ; சார்வு நலத்தோடு ; at par , முகப்பு மதிப் 

வகை ; parain oil , விளக்கு எரிக்கவும் மசகுப்பொருளாக 
பின்படி ; below par , முகப்பு விலைக்குக் குறைவாக , தள்ளு வும் பயன்படும் எண்ணெய்வகை ; parain wax , திண்ணிய 
படி செய்து கொடுத்து ; on a par with , சரிசம நிலையில் , சம 

கன்மெழுகு , கெட்டியான மெழுகுப்பொருள் வகை . 
மாக , ஒத்த நிலையில் , ஒத்த படித்தரத்தில் ; par of exchange , 
நாட்டின் நாணய மதிப்புக்கு மற்றொரு நாட்டின் நாணய 

parago ge, 11. ( இலக் . ) பகுதிப்பொருள் விகுதி . 
மதிப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாற்றுவீதம் . 

pa ragon , 11. ஏண் ; இணை முழு நிறை வைரமணி ; U. ஒப்பிடு , 

இணை . 
par , 1. ( பே.வ. ) பத்தி , பிரிவு . 
par , n . = parr . 

pa ragraph , n . ஏட்டின் ஒருபத்தி , விடு கூறு , பிரிவு ; புதிய 

பத்தி அடையாளக் குறியீடு , புதுக்கருத்துத் தொடக்கக் 
parab asis, n . கிரேக்க இன்பியல் நாடகங்களில் அவை 

குறியீடு ( 1 ) ; பத்திரிகையில் தலையங்கமற்ற தனியான 
யோரை முன்னிலைப் படுத்திக் கவிஞன் பெயரால் பின்னணி பகுதி ; 3. பத்தி எழுது , ஆள் அல்லது பொருளைப்பற்றிப் 
இசைக்குழுவினர் பாடும் பாடல் . 

பத்தி எழுது ; பத்தி வரிசையாகப் பிரி . 
pa rable , n . நீதிக்கதை ; உருவகக் கதை ; பழமொழி . 

paraheliotrop ic , a . செடிகளில் ஒளிக்கதிர்களுக்கு இலை 
parab ola , 1. சாய்மாலை வட்டம் , குவிகை வடிவின் சாய் களின் விளிம்புகாட்டிச் சாய்கிற . 
பக்கங்கள் ஒன்றற்கிணைவான குறுக்குவெட்டிற்படும் நீள் 

paraheliot ropism , 1. - ஒளிக்கதிர்களுக்கு இணைவாக இலை 
வட்ட வடிவம் . 

களைத் திருப்பும் செடிகளின் இயல்பு . 
parabol ic, parabol ical, a . உருவகமாயமைந்த ; நீதிக் pa rakeet , 11. நீண்ட வாலுடைச் சிறு கிளிவகை . 
கதை போன்ற ; நீதிக்கதைக்குரிய ; சாய்மாலை வட்டம் 

pa rakite , n . வான்குடை போன்று செயற்படும் காற்றாடி 
போன்ற ; சாய்மாலை வட்டத்துக்குரிய ; சாய்மாலை வட்ட 

வகை ; விஞ்ஞான ஆய்வு கருதிப் பறக்க விடப்படும் வாலில் 
வடிவான . 

லாக் காற்றாடி . 
parab oloid , n . சாய்மாலை வட்டத் திண்மம் , ஒருதிசைக் 

paraleip sis , paralip sis , 11. கூறாது கூறலணி . 
குறுக்குவெட்டுத் தளங்கள் சாய்மாலை வட்டமாயிருக்கும் 
பிழம்புரு , சாய்மாலை வட்டச் சுழற்சியால் ஏற்படும் பிழம்பு 

parallac tic , a . விழிக்கோட்ட வழுச்சார்ந்த . 
வடிவம் . 

pa rallax , n . விழிக்கோட்ட வழு ; விழிக்கோட்டக் 

கோணளவு . 
parach ronism , 1. காலக்கணிப்பு வழு , கால ஆராய்ச்சித் 
தவறு . 

pa rallel, n . இணைதொலைவுக் கோடு , ஒருபோகு ; a . கோடு 
pa rachute , 11. வான்குடை மிதவை , வானூர்தியிலிருந்து 

முதலியன வகையில் இணைவான , ஒருபோகுடைய ; இணை 

தொலைவான ; இணையொத்த , இசைவுப் பொருத்தமான ; 
பத்திரமாகக் கீழே இறங்கவுதவுங் குடைபோன்ற கருவி ; 3 . 

( தொ . ) parallel bars , இணைவு கம்புகள் , இணைக்கம்பி உடற் 
வான்குடை மிதவை உதவி கொண்டு வானூர்தியிலிருந்து 

பயிற்சிக்கருவி ; parallel ruler , ஒருபோகுக் கோடுகள் வரை 
கீழே குதித்து இறங்கு ; வான்குடை மிதவை மூலமாக நிலத் 

வதற்குரிய சுழலச்சால் இணைக்கப்பட்ட இரட்டை வரை 
தில் இறக்கு ; ( தொ . ) parachute flare, இலக்குப் பரப்பினை 

கோல் . 
ஒளி விளக்கப்படுத்துவதற்காக வான்குடை மிதவை மூலம் 
கீழே எறியப்படும் பந்தம் ; parachute mine , வானூர்தியி 

parallelep iped , n . இணைவகத் திண்மம் , இணைவகங்களைப் 
லிருந்து வான்குடை மிதவைமூலம் கீழே வீசப்பட்ட வெடி பக்கங்களாகவுடைய பிழம்புரு . 
மருந்துகள் கொண்ட பொதியுறை : parachute troops , வான் pa rallelism , n. ஒருபோகு நிலை , ஒருவழி இணைவுநிலை ; 
குடைப் படை , வான்குடை மிதவை மூலம் இறக்கப்படும் நுட்ப உள்ளுறுப்பொப்புமை ;; இருசொல் இயைபணி ; 
படைவீரர் தொகுதி . 

தொடர் உவமை ; இணை வளர்ச்சிப் போக்கு ; உடலும் உள 
pa raclete , n . வழக்குப் பரிந்துரையாளர் ; தூய ஆவிக்குரிய மும் தொடர்பின்றியே இணைவாக இயங்குகின்றன என்னுங் 
சிறப்புப் பெயர்களில் ஒன்று . 

கோட்பாடு . 
parade , n . படையணித் திரட்டு ; நாள்முறை அணிவகுப்பு ; parallel ogram , n . ஒருபோகு நாற்சிறையி , இணைவகம் , 
அணிவகுப்புக் காட்சி ; அணிவகுப்புக்களம் , படையணிச் 

எதிர்ப் பக்கங்கள் சமமாகவும் இனை வாகவுமுள்ள வரை 
சதுக்கம் ; பொதுவெளி அரங்கம் ; ப . படையணி திரட்டு ; 

உருவம் ; ( தொ . ) parallelogram of forces , இணைவிசை 
காட்சிக்காக அணிவகுப்பு நடத்து ; படையணியாக ஊர் இணைவகப்போக்கு , இரண்டு விசைகள் இணைந்து • ஒரே 
வலஞ் செல் ; பகட்டாரவாரமாகச் செல் ; பகட்டாரவாரஞ் 

விசையாகச் செயலாற்றும்போது திசையிலும் அளவிலும் மூல 
செய் ; பகட்டாக விளம்பரப்படுத்து . 

விசைகள் இரண்டும் ஓரிணைவகத்தின் இருபுடைப் பக்கங்களுக் 

கும் இணைவிசை அவற்றிடைப்பட்ட மூலைவிட்டத்துக்கும் 
pa radigm , n . இலக்கணத்தில் மேற்கோள் வாய்பாடு , 

சமமாயிருக்கும் நிலை . 
கட்டளைப்படிவ வாய்பாடு . 
pa radise , n . விண்ணுலகு , சுவர்க்கம் , துறக்கம் , ஏதேன் 

paral ogism , n . தவறான வாதம் , பொருந்தா வாதம் . 
தோட்டம் ; பேரின்ப இடம் ; பெருமகிழ்வுநிலை ; ( தொ . ) paral ogy , n . போலி நியாயம் . 
bird of paradise , நியூகினியிலுள்ள காக இனஞ்சார்ந்த அழகு pa ralyse , v . பக்கவாதத்தால் தாக்கு , முடக்குவாதத்துட் 
வண்ணச் சிறகுகளையுடைய பறவை வகை ; earthly paradise , 

படுத்து ; ஆற்றலறச் செய் , செயலறச் செய் , முடமாக்கு . 
வையகத் துறக்கம் , ஏதேன் தோட்டம் ; fool s paradise , paral ysis , n . முடக்குவாதம் , பக்கவாதம் ; ஆற்றலிழந்த 
மெய்யல் உலகு , போலி இன்பநிலை . 

நிலைமை . 
pa rados , 11. மதகரண் அடைகரை . 

paralyt ic , n . முடக்குவாதம் உடையவர் ; இயக்க ஆற்றற் 
pa radox , n . முரணுரை , பொருந்தாவுரை ; புதிர் , முரண்படு 

கூறிழந்தவர் ; a . பக்கவாதப் பிணியால் வருந்துகிற ; 
செய்தி ; புதிரீடு , முரண்படு மெய்ம்மை , முரணுரைபோலத் 

இயக்க ஆற்றலிழந்த . 
தோன்றும் மெய்யுரை ; புரியாப் புதிர் , ஏற்றுக்கொள்ளப் paramagnet ic , a . காந்த முனைகளால் இழுக்கப்படத் தக்க.. 
பட்ட இயல்புக்கு மாறான செய்தி ; புதிரீட்டாளர் , நம்ப paramatt a , n . பட்டு அல்லது பருத்தி இனைத்த நட கேரியல் 
முடியாதவர் , புரிய முடியாதவர் . 

கம்பளித்துணி வகை . 
a 


parameter 
param eter , n . ( கண . ) திணையியல் நிலையளவுரு , பொது 
வாக மாறுபட்டுக் குறிப்பிட்ட தறுவாயில் மட்டும் நிலையான 
மதிப்புடைய அளபுரு . 
paramilitary , a . துணைப்படைத் திறமான , படைத்துறை 
போன்ற அமைப்புடன் நிலையான படைத்துறையை வலிமைப் 
படுத்துவதற்காக வகுக்கப்பட்ட . 
paramne sia , n . பொய்நினைவு . 
pa ramo , n . தென் அமெரிக்க வெப்பமண்டலப் பகுதிகளில் 

உள்ள மரங்களற்ற உயர்ந்த பீடபூமி ; pl. pa ramos . 
pa ramount , n . உயர் தலைவர் ; மேதகவாளர் : a . தலைமை 

சான்ற ; மேதகவான . 
pa ramour , n . கள்ளக்காதலர் . 
par ang , n . மலாய்நாட்டு உறைவாள் . 
paranoe a , paranoi a , n . அறிவுப் பிறழ்ச்சி ; தருக்கியல் 

சித்தப்பிரமை . 
par anymph , n . மாப்பிள்ளைத் தோழன் ; மணமகள் தோழி . 
pa rapet , n . கைப்பிடிச்சுவர் ; ( படை . ) மறைகுழிகளுக்கு 
மறைப்பாக எதிரில் எழுப்பப்படும் மணல் மேடு , படைகளை 
மறைக்கவும் பாதுகாக்கவும் பதுங்கு குழிகளின் முன் கட்டப் 
படும் சிறு மதிலரண் . 
pa raph , 11. பிறர் போலியாக இடாமல் தடை செய்வதற் 

கான கை ஒப்பத்தின் வீச்சு எறிவுக்கோடு . 
paraphernal ia , 11. pl . எடுபிடி கொடி ; மூட்டை முடிச்சு ; 
உரிமை மகளிர் ; பரிவாரம் ; இயந்திரத்தின் துணைக்கலத் 
தொகுதி ; இணை துணுக்குகள் . 
pa raphrase , n . பொழிப்புரை ; ஸ்காத்லாந்து நாட்டுத் திருக் 
கோயில்களில் வழங்கப்படும் விவிலிய நூல் பொழிப்புரைகள் 
கொண்ட திரட்டு ; U. பொழிப்புரை செய் . 
paraple gia , n . உடம்பின் கீழ்ப்பகுதிப் பக்கவாதம் . 
pa rasang , n. மூன்றேகால் மைல்கள் நீளமுடைய பண்டைப் 

பாரசீகத் தொலைவு அளவு . 
paraselen e , 11. நிலா மண்டல ஒளிவட்டத்தில் ஒளிமிக்க 

இடம் , போலிமதி . 
pa rasite , n . சுரண்டி வாழ்பவர் , அண்டி வாழ்பவர் ; 
அட்டை , புல்லுருவி ; ஒட்டுயிர் ; செடி அல்லது சுவரின்மேல் 
பற்றி வளருங் கொடி வகை . 
parasit icide , n . ஒட்டுயிர்க்கொல்லி . 
pa rasitize , v . ஒட்டுணி போன்று பற்றிப்படர் ; ஒட்டுயிர் 

போலச் சுரண்டி வாழ் . 
parasol , n . கைக்குடை ; ( தொ . ) parasol monoplane, 

விமானத்துள் விமானம் . 
parasyn thesis , n . ( மொழி . ) தொகைச்சொல் வழிச்சொற் 

பிறப்பு . 
paratax is , n . ( இலக் . ) இணைப்புச் சொற்கள் அல்லது துணைச் 

சொற்களின்றித் துணையுறுப்பு வாசகங்களை அடுக்குதல் . 
pa ratroops , n . pl . வான்குடை மிதவையில் ஏற்றிச்செல்லப் 

படும் படைவீரர்கள் . 
paratyph oid , n . குடற்காய்ச்சற் போன்ற காய்ச்சல் நோய் . 
pa ravane , n . ஆழ்தடக் கடற்கண்ணி வாரி , கடலடிக் 
கண்ணிகளின் தளையறுப்பதற்குரிய நீர்மூழ்கி போன்ற ஆழ் 
தட இழுவைக்கருவி . 
parb oil , U. அரைகுறையாகக் கொதிக்க வை . 
parb uckle, n . பார ஏற்றக்கயிறு , மிடா முதலிய உருளை 
வடிவப் பொருள்களை ஏற்றி இறக்கப் பயன்படுங் கயிறு ; 3 . 
பார ஏற்றக் கயிற்றினால் ஏற்ற இறக்கஞ் செய் . 
par cel , n . சிறு கூறு , பகுதி ; சிப்பம் , பொட்டலம் , உருப்படிக் 
கட்டு ; உருப்படி ; வாணிகத்துறையில் ஒரு நடவடிக்கையில் 
கையாளப்படும் அளவு ; U. பகுதிகளாகப் பிரி ; ( கப் . ) கப்பல் 
விளிம்படைப்புக்கள் மீது நிலக்கீலும் இரட்டுத் துண்டும் 
பொதி ; இரட்டுத்துண்டுகளால் கயிறு பொதி ; ( தொ . ) 
parcel post, சிப்ப அஞ்சல் ; சிப்பங்கள் பற்றிய அஞ்சற் பிரிவு . 


10 

pariah 
par celling , n . உருண்டைக் கயிறுகள் மேல் சுற்றப் பயன் 

படும் நிலக்கீல் பூசப்பட்ட இரட்டுத் துண்டுகள் . 
par cenary , n . இணைமரபுரிமை . 
par cener , n . இணைமரபினர் , பங்காளி , 
parch , v . இலேசாக வறு ; வாட்டு , உலர்த்து ; வரட்சியூட்டு ; 

வாடி உலர் . 
parch ment , n . வரைதோல் , எழுதுவதற்காகப் பாடம் செய் 
யப்பட்ட ஆட்டுத்தோல் ; படம் எழுதுவதற்குரிய தோல் ; 
தோலில் எழுதப்பட்ட கையெழுத்தேடு ; வரைதோல் போன்ற 
தொலி , உமி .. 
pard , n . சிறுத்தைப் புலி . 
pard on , n . மன்னிப்பு ; மன்னிப்பு வழங்கும் பண்டிகை ; 
( சட் . ) தண்டனை குறைப்பு , பொறுத்தருள் பண்பு ; 3. மன் 
னித்துவிடு ; குற்றத்தைப் பொருட்படுத்தாது விடு ; தண்டிக் 

காது விட்டுவிடு. 
pard oner , n . ( வர . ) திருக்கோயில் பாவமன்னிப்புச் சீட்டு 

விற்பனை உரிமையாளர் . 
pare , v . சீவிச்செப்பனிடு , தறித்து ஒழுங்குபடுத்து ; பழம் 
முதலியவற்றின் தோலைச் சீவு ; தோடு நீக்கு ; நகம் வெட்டு ; 
கொஞ்சங் கொஞ்சமாகக் குறை ; ஓரம் நறுக்கு , விளிம்பு 
வெட்டி எறி . 
parego ric , n . சூட அபினித்தைலம் , சூடன் - சோம்பு - சாம்பி 
ராணி மணங்களூட்டப்பட்டு அபினி கரைந்த சாராயத்தா 
லான நோவாற்று மருந்து ; a . நோவாற்றுகிற , வேதனை 
தணிக்கிற ; ( தொ . ) paregoric elixir , சூட அபினித்தைலம் . 
pareir a , 1 , சிறுநீர்க் கோளாறுகளுக்குப் பயன்படுத்தப்படும் 

பிரேசில் நாட்டு வேர்ச்சரக்கு மருந்து வகை . 
paren chyma , 11. ( உள் . ) சுரப்பிக்கருப்பொருள் , உறுப்புக் 
கருப்பொருள் ; ( தாவ . ) இலை -பருப்பு -பழச்சதை போன்ற மென் 
பகுதிகளின் உயிர் மங்களில் அருகருகாகக் காணப்படும் சம 
சதுர மென்பதக் கூறு . 
paren chymal , parenchym atous, a . மென்பதக் கூறான . 
par ent , n . பெற்றோர் ; தந்தை அல்லது தாய் ; முன்னோர் ; 
விலங்கு தாவரங்களின் மூல முன்னினம் ; மூலம் , தோற்று 
வாய் ; ( தொ . ) our first parents , ஆதாம் ஏவாள் . 
par entage , n . பெற்றோர் விவரம் ; ஊங்கணோர் மரபு , தாய் 
தந்தையர் வழியான அல்லது முன்னோர் வழியான மரபு ; 
பெற்றோர் மரபுப்பண்பு ; முன்னோர் மரபுப்பண்பு ; கால்வழி , 
பரம்பரை ; மரபின் மதிப்பு ; பெற்றோர் நிலை ; பெற்றோராதல் ; 
பெற்றோர் பிள்ளை தொடர்பு . 
paren theses , n . pl . தனிநிலை மொழிக்குரிய அடைப்புக் 

குறிகள் . 
paren thesis , n . தனிநிலை மொழி ; இடைப்பிறிது வருவது , 
தொடர்பிலிக்குறி , வளை அடைப்புக்குறி ; இடைமுறிப்புக் 
காட்சி ; இடைவேளை . 
paren thesize , U. இடைமுறிப்பாக நுழை ; தனிநிலை மொழி 
யாகப் புகுத்து ; பிறைவடிவ அடைப்புக் குறிகளுக்கிடை 
அமை . 
parenthet ic , a . தனிநிலைமொழியான ; இடைமுறிப்புறுப் 

பான , இடைப்பிறவரலுக்குரிய ; இடையில் வைப்பதற்குரிய . 
parerg on , 11. துணைப்பணி ; pl . parer ga . 
pa resis , n . ( மரு . ) அரைகுறை முடக்குவாதம் ; தசை இயக் 
கத்தை மட்டுந் தடைப்படுத்தி உணர்ச்சியைத் தடைப்படுத் 
தாத பக்கவாதம் . 
par excellence , ( பிர . ) adv . தனிச்சிறப்புக் காரணமாக ; எல்லா 

வற்றிற்கும் மேம்பட்டு . 
par get , n . காரை , சாந்து , சுண்ணச்சாந்து ; ப . காரை பூசு , 

சுண்ணச்சாந்து பூசு . 
parhel ion , n . கதிரவனைச் சுற்றியுள்ள ஒளிவட்டத்திற் 

பேரொளியுள்ள இடம் , போலிக்கதிரவன் . 
par iah , ( த . ) n . பறையர் . 


வகை , 


111 
Parian 

parole 
Par ian , n . மிக நேர்த்தியான வெண்ணிற மங்குப்பாண்டம் ; parl iament, n . பிரிட்டனின் சட்டமாமன்றம் ; இந்திய சட்ட 
உயர்ந்த வெள்ளைக்களிமண் ; a . வெண்ணிறப் பளிங்குக் மாமன்றம் ; சட்டமன்றம் ; பிரஞ்சு நீதிமன்றம் ; இஞ்சி 
கல்லுக்குப் பேர்போன பரோஸ் ( Paros ) தீவைச் சார்ந்த . 

ரொட்டித்துண்டு . 
pari etal , 11. மண்டையோட்டின் உச்சிப் பக்கங்களுக்குரிய parliamentar ian , n . சட்டமன்ற இயலறிஞர் ; பதினேழாம் 

நூற்றாண்டு 

பிரிட்டனின் 
எலும்பிணைகளுள் ஒன்று ; a . புறத்தோடு சார்ந்த ; புறத் 

உள்நாட்டுப் போரில் 

சட்ட 
தோடுகளுக்குரிய ; புறத்தோட்டின் உட்பக்கஞ் சார்ந்த ; மாமன்றச் சார்பாளர் ; a . சட்ட மாமன்றச் சார்பான ; சட்ட 
( தாவ :) செடியின் கருவகப்புறத்தோட்டின் உட்பக்கத்துக் மாமன்ற ஆதரவாளரான . 
குரிய ; மண்டையோட்டின் உச்சிப் பக்கங்களுக்குரிய எலும் parliamen tary , a . சட்ட மாமன்றஞ் சார்ந்த ; சட்ட மாமன் 
பிணையில் ஒன்று சார்ந்த ; ( தொ . ) parietal bones, மண்டை றத்தின் சட்டத்துக்கு உட்பட்ட ; சட்ட மாமன்றத்தால் மர 
யோட்டின் உச்சிக்கும் பக்கங்களுக்கும் உரிய எலும்பிணைகள் . பாக நிலைநாட்டப்பட்ட ; மொழிகள் வகையில் சட்டமாமன் 
pari mutuel , ( பிர . ) 11. இழந்தவர்களின் பணையப்பொருளை றத்திற் கூறப்படும் தகுதியுடைய ; அவைக்குப் பொருந்திய 
வென்றவர்கள் தங்களுக்குள் பிரித்துக்கொள்ளும் பந்தய 

நாகரிகமான ; சட்டமன்றத்தால் இயற்றப்பட்ட ; சட்டமன்ற 
விதி மரபுகளுக்குக் கட்டுப்பட்ட ; சட்ட மாமன்ற ஆதரவான ; 

( தொ . ) parliamentary agent , தனிப்படக் கொண்டுவரப் 
par i pass u , ( ல . ) adv . இணையாக , சோடியாக ; ஒரே சம 

படும் சட்டப்பகர்ப்புக்களை உருவாக்குவதற்காக அமர்த்தப் 
யத்தில் , சமமாக . 

பட்ட ஆள் ; parliamentary train , 1844 மாமன்றச் சட்டத் 
Pa ris , n . பிரஞ்சு நாட்டுத் தலைநகர் ; ( தொ . ) Paris blue , 

தின்படி ஒரு கல் தொலைவுக்கு ஒரு துட்டுக்கு மேற்படாத 
வண்ண வகை ; Paris doll , உடுப்பு அளவிற்காகத் தையற் கட்டணம்பெற்று ஓடிய புகைவண்டி . 
காரன் வைத்திருக்கும் பொம்மை ; Paris green , பூச்சிக் 

parl iament - cake , 11. ரொட்டியப்பம் . 
கொல்லியாகவும் வண்ணப்பொருளாகவும் பயன்படும் நச்சு 

parl our , n . முகப்பறை , வீட்டின் வரவேற்பறை ; மறைபேச் 
வேதிப்பொருள் ; Paris white , மெருகிடப் பயன்படும் மிக 
நேர்த்தியான சுண்ணப்பொருள் . 

சறை ; துறவிமடங்களில் உரையாடலுக்கு ஒதுக்கப்பட்ட 

பகுதி ; பொதுப்பணிமனைகளில் உரையாடலுக்கு வாய்ப் 
pa rish , n . வட்டாரம் ; சமயகுருவினுடைய மாவட்டக் கிளைப் 

புள்ள அறை ; வழிமனையின் தனிநிலை உரையாடல் அறை ; 
பிரிவு ; வட்டாரத்தில் வசிப்பவர்கள் ; ( தொ . ) civil parish, 

( தொ . ) parlour boarder , முதல்வரின் வீட்டில் தங்கும் 
வறியோர் பாதுகாப்புச் சட்டம் ஆட்சிப்படுவதற்காக அமைக் 

பள்ளிவிடுதி மாணவர் ; parlour car , பெருவசதிப் புகை 
கப்பட்ட மாவட்டம் ; go on the parish , வட்டார வறியோர் 

வண்டிப்பெட்டி ; parlour maid , மேசைப் பணிப்பெண் . 
பாதுகாப்புச் சட்டத்தின்கீழ் உதவிபெறு ; parish clerk , 

parl ous , a . இடுக்கண் நிறைந்த ; adv . மிகு முனைப்பாக ; 
திருக்கோயிற் பொது அலுவலர் ; parish council , வட்டார 

மட்டுமீறிய அளவில் . 
ஆட்சிக்குழு ; parish lantern , நிலா ; parish register , பிறப்பு 
இறப்பு ஏடு . 

Parmesan , Parmesan cheese , n . பார்மா ( Parma ) 

என்னுமிடத்திற் செய்யப்படும் பாலடைக்கட்டி வகை . 
parish ioner , n . திருச்சபை வட்டாரக் குடிவாணர் . 

Parnass ian , n . பிரான்சு நாட்டில் 19 - ஆம் நூற்றாண்டின் 
Pari sian , n . பாரிஸ் நகரத்தவர் ; a . பாரிஸ் சார்ந்த . 

பிற்பகுதியில் கலை கலைக்காகவே என்ற கோட்பாட்டைக் 
parisyllab ic , a . ( இலக் . ) கிரேக்க லத்தீன மொழிகளில் 

கொண்ட குழுவினைச் சார்ந்த கவிஞர் ; கவிஞர் ; .. 
பெயர்ச் சொற்களில் எழுவாயும் பிற ஒருமை வேற்றுமை வடி பண்டைக் கிரேக்கரின் கலைத்தெய்வங்கட்குப் புனிதமான 
வங்களும் ஒருங்கே ஒரே எண்ணிக்கை அளவான அசைகளைக் 

பர்னாசஸ் ( Parnassus ) மலையைச் சார்ந்த ; கலைத் தெய்வங்கட் 
கொண்ட . 

குரிய ; கலை கலைக்காகவே என்ற கொள்கையை மேற்கொண்ட 
pa rity , n . ஒப்புமை , சரிசமநிலை ; திருக்கோயில் உறுப்பினர் கவிஞர் குழுவினைச் சார்ந்த . 
கள் அல்லது குருமார்களிடையே சரிசமத்துவம் ; இணை , Parnass us , n . பண்டைக் கிரேக்க நாட்டில் கலைத்தெய்வங் 
சமம் , ஒப்பு ; வேற்று நாணயத்தில் சரிசம மதிப்பு . 

களுக்குரிய புனித இடமாகக் கருதப்பட்ட மலை ; கவிதை 
park , n . பூங்கா , திறந்தவெளித்தோட்ட வளாகம் ; பூங்கா களின் தொகுதி . 
மனை , வேலிசூழ்ந்த நாட்டுப்புறத் தோட்டமனை ; உந்து Parn ellism , n . பார்னல் ( C. S. Parnell) என்பவரால் 
வண்டிகள் தங்கிநிற்குமிடம் ; பாசறையில் பீரங்கி அமைப் 19 - ஆம் நூற்றாண்டின் கடைப்பகுதியில் நடத்தப்பட்ட அயர் 
பிடம் ; பாசறைப் படைக்கல வைப்பிடம் ; பீரங்கித்தொகுப்பு ; லாந்து நாட்டுத் தன்னாட்சிக் கோட்பாடு . 
படைக்கலத்தொகுதி ; சேமக்காப்பான தனிச் சோலை வளம் ; 

Parn ellite, n . பார்னல் என்பவரின் அயர்லாந்து நாட்டுத் 
கிளிஞ்சில் வளர்ப்புப்பண்ணை ; 3. பூங்காவாக அடைப்புச் 

தன்னாட்சிக் கொள்கையினைப் பின்பற்றுபவர் . 
செய் ; பூங்காவாக்கு ; பீரங்கிகளைத் தொகுப்பாக்கி வை ; 
உந்து வண்டியைத் தங்கல் இடத்திற்கொண்டு நிறுத்து ; 

paroch ial , a . திருச்சபை ஆட்சி வட்டாரஞ் சார்ந்த , குறுகிய 
( தொ . ) oyster park , கிளிஞ்சிற்பண்ணை ; the Park , லண்ட 

பகுதி சார்ந்த ; குறுகிய நோக்கங்கொண்ட ; குறுகிய விருப்பு 
னிலுள்ள நாகரிகம் மிக்க பொழுதுபோக்கிடமாகிய ஹைடு 

வெறுப்புக்களையுடைய ; குறுகிய சுவை உணர்ச்சிப் பாங்கு 

களையுடைய . 
பார்க் ( Hyde Park ) . 
park a , n . எஸ்கிமோக்கள் அணியும் தலைக்கவிகையோடு 

paroch ialism , n . திருச்சபை வட்டார அடிப்படையான 

திணையாட்சிமுறை ; குறுகிய நோக்கம் , குறுகிய கோட்பாடு . 
கூடிய தோல் மேலாடை . 
park in , n . ( பே - வ . ) வெல்லப்பாகும் 

மாவும் 

paroch ialize , V. குறுகிய நோக்கமுடையதாக்கு ; வட்டா 
சேர்த்துச் செய்த அப்பவகை . 

ரங்களாக வகுத்தமை ; திருச்சபை வட்டாரப் பணிசெய் . 
parl ance , n . பேச்சுப்பாங்கு , பரிபாஷை . 

pa rody , n. நையாண்டிப் போலி , எழுத்தாண்மை- நடிப்பு 

முதலியவற்றில் குறை பெருக்கிக் காட்டிக் கேலிக்கு ஆளாக்கு 
parlement , ( பிர . ) 1 ( வர . ) 1792 வரை இருந்த பழைய பிரஞ்சு 

வது ; வலுவில் போலி , பின்பற்றிச் செய்யப்பட்ட மூலத்தின் 
நீதிமன்றம் . 

உயிர்ப்பண்பற்ற போலி ; V. நையாண்டிப் போலி செய்து 
parlementaire, ( பிர . ) 11 . இடைப் போர்நிறுத்தக் கொடி காட்டு , நகைப்புக்கிடமாகும்படி குறைகளைப் பெருக்கிக் 
தாங்குபவர் . 

காட்டு , கேலிக்குரியதாக்கிக் காட்டு , 
parl ey , n . சிக்கல் தீர்வுப்பேச்சு ; 3. எதிரியுடன் கலந்துபேசு , par ol , a . வாய்ச்சொல்லான , ஏடல்லாத . 
போரிடையே ஒப்பந்தம் பற்றிக் கலந்துரையாடு ; பிறிதொரு 
மொழி பேசு , 

parole , n . நன்னம்பிக்கை உறுதிமொழி ; ( படை . ) வாய் 

மொழி உறுதி , போர்க்கைதிகளை விடுவிக்கும்போது தப்பித்து 
parleyvoo , n . பிரஞ்சு மொழி ; பிரஞ்சு நாட்டினன் ; 3 . ஓடவில்லையென்றோ விடுவிக்கப்பட்டால் திரும்பவும் சிறைக் 
பிரஞ்சு மொழி பேசு . 

குத் திரும்புவதாகவோ அல்லது குறிப்பிட்ட காலம் வரை 


1 


கூலவகை 


712 


particle 


on the 


paronomasia 
சிறையிட்டவர்களுக்கு எதிராக எவ்வகை ஆயுதமும் ஏந்து 
வதில்லையென்றோ அளிக்கும் வாக்குறுதி ; ( படை . ) காவல் 
அதிகாரிகள் அல்லது சோதனை அலுவலாளர்கள் பயன் 
படுத்தும் நாள் முறை அடையாளச் சொல் ; 3. நாணய வாக் 
குறுதியின் மீது கைதியை விடுவி ; ( தொ . ) on parole, கைதி 
யின் நாணய வாக்குறுதியின் பேரில் விடுதலை பெற்று . 
paronomas ia , n . செம்மொழிச் சிலேடை . 
paronych ia , 11. விரற்சுற்றி . 
pa roquet , n . = parakeet . 
parot id , n . காதின் முன்புறத்திலுள்ள சுரப்பி ; a . காதருகில் 
அமைக்கப்பட்ட ; ( தொ . ) parotid duct , காதின் முன்புறச் 
சுரப்பியையும் வாய் உட்புறத்தையும் இணைக்கும் சுரப்பி 
நாளம் . 
parotit is , n . பொன்னுக்கு வீங்கி , புட்டாளம்மை . 
pa roxysm , n . இசிப்பு , வலிப்பு . 
parox ytone, n . ( இலக் . ) கிரேக்க மொழியில் ஈற்றயல் அசை 
கூர் ஒலியழுத்தங்கொண்ட சொல் ; a . ( இலக் ) கிரேக்க 
மொழியின் சொல்வகையில் ஈற்றயல் அசை கூர் ஒலியழுத்தங் 
கொண்ட . 
parp en , n . சுவரில் இருதலை நெடுங்கல் . 
parq uet , n . மரக்கட்டை எழில்விரிப்பு ; 3. மரக்கட்டை 

எழிற்பரப்பு அமை . 
parr , n . சிறு சால்மன் மீன் , சால்மன் மீன் குஞ்சு. 
parricid al , a . தந்தைக்கொலை சார்ந்த ; தந்தைக்கொலை 
போன்ற ; உறவுக்கொலைக்குரிய ; நாட்டுப் பகைமைப்பழி 
சார்ந்த . 
pa rricide , 10. தந்தையைக் கொன்றவர் ; நெருங்கிய உற 
வினரைக் கொன்றவர் ; மதிப்பிற்குரியவரைக் கொன்றவர் ; 
நாட்டுப் பகைஞர் ; தந்தைக்கொலை ; உறவுக்கொலை ; சான் 
றோர்க் கொலை ; நாட்டுப் பகையாண்மை . 
pa rrot , 11. கிளி ; U. கிளிபோல் சொன்னதைச்சொல் ; கிளி 
போல் சொன்னதைச் சொல்ல ஆளைப்பழக்கு ; கிளிபோலப் 
பேசு . 
pa rrot - fish , 11. கிளியினது போன்ற அலகும் பளபளப்பான 

வண்ணமுமுடைய மீன்வகை . 
pa rry , n . தவிர்த்தல் , தடுத்தகற்றுதல் ; 3. தவிர் , தடுத் 

தகற்று . 
parse , I. சொல்லிலக்கணங் 

கூறு ; 

வாக்கியத்தைக் கூறு 
களாகப் பாகுபடுத்தி அவற்றிற்கு விவரங்கூறு . 
pars ec , n . வான் விகலை அலகு , நிலவுலகின் நிகர ஆரத்தொலை 
வின் காட்சியிட மாற்றத்தால் ஏற்படும் ஒரு விகலை நோக்குக் 
கோண வேறுபாட்டுக்குரிய விண்மீன்களின் தொலைவு . 
Parsee , 1. பார்சி , பாரசீகரின் பழைய சமய நெறிப்பட்டவர் ; 
முற்காலப் பாரசீக மொழி , பாரசீக நாட்டில் சஸ்ஸானிய மர 
பினர் ( Sassanians ) காலத்து மொழி . 
Par seeism , 11. இந்தியா வந்துசேர்ந்த பாரசீகர்களின் சமயம் . 
parsimon ious , d . மட்டுமீறிச் சிக்கனமான ; உலோப குண 

முள்ள , ஈயாத . 
pars imony , 11 . செட்டு , சிக்கனம் ; உலோபம் ; ( தொ . ) 
law of parsimony , மெய்ம்மைகளுக்கு ஏது கூறும் வகையில் 
அவசியமானவைகட்கு மேற்பட்ட காரணங்களைக் கொள்ளு 
தலாகாதென்னும் விதி . 
parsley , 11. சமையலில் நறுமணத்திற்காகச் சேர்க்கப்படும் 

இலைகளையும் வெள்ளை மலர்களையுமுடைய செடிவகை . 
pars nip , 11. சமையலுக்குப் பயன்படுத்தப்படும் இள மஞ்சள் 
நிறக் கிழங்கு ; சமையலுக்குரிய இளமஞ்சட் கிழங்கினையும் 
மஞ்சள் நிற மலர்களையுமுடைய செடிவகை ; ( தொ . ) fine 
words butter no parsnips , வெறும் வாய்ச்சொற்கள் 
னற்றவை . 
pars on , n . 

சமயகுரு ; திருச்சபைப் பணியாளர் ; 
( தொ . ) parson s nose , கோழி முதலியவற்றின் எச்சம் 
அல்லது வால் பகுதி . 


pars onage , n . சமயகுரு இல்லம் . 
par son - bird , n . கருஞ்சிறகும் வெள்ளைக் கழுத்துமுடைய 

நியூசிலந்து பறவை . 
part , 11. கூறு , பகுதி ; புத்தகப் பிரிவு , காண்டம் , பாகம் ; 
சம்புடம் ; முழுமையின் சமக்கூறுகள் பலவற்றில் ஒன்று ; 
ஒதுக்கப்பட்ட பாகம் , பங்கீடு ; செயலில் ஒருவரது பங்கு ; 
கடமை ; அரங்கில் நடிகருக்குக் கொடுக்கப்பட்ட நடிப்புப் 
பகுதி ; அரங்கில் நடிகர் பேசுஞ் சொற்கள் ; அரங்கில் நடிகர் 
பேசவேண்டியவற்றின் படி ; வாதத்தில் கட்சி ; வழக்கில் 
பக்கம் ; ( இசை. ) குறிப்பிட்ட குரல் அல்லது கருவிக்கென 
ஒதுக்கீடு செய்யப்பட்ட பண் ; U. கூறுகளாகப் பிரி ; தொடர் 
பறு ; நட்பு வேறுபடு ; விட்டுச்செல் ; வேறிடஞ் செல் ; 
கிளைகளாகப் பிரி ; வகிரெடு ; சண்டை செய்பவர்களை விலக்கி 
5 வை ; நண்பர்களைப் பிரித்து வை ; வேறுபடுத்து ; கூட் 
டுறவை விட்டொழி ; ( பே - வ . ) பணங்கொடு ; adv . பகுதி 
யாக , சிறிதுமட்டில் , பாகத்தைப் பற்றிய மட்டில் ; ( தொ . ) 
art and part , எண்ண முஞ் செயலும் ; for my part , என்னைப் 
பற்றிய வரையில் ; for the most part , பெரும்பாலும் , அநேக 
மாக ; in bad part , in ill part, எதிரீடாக , பிரதிகூலமாக ; 
in good part , சாதகமாக ; in great part , பெரிதும் , பெரிய 
அளவில் ; in part , சிறிதளவாக , குறையளவில் ; 
part of , சார்பாக , சார்பில் ; part and parcel , இன்றியமை 
யாக் கூறு ; part company with , விட்டுப்பிரி ; part from , 
part with , விட்டுப்பிரி , விடைபெற்றுக்கொள் ; part of 
speech , ( இலக் . ) சொல்லின் வகை ; play a part , ஏமாற்று ; 
take in good part , நல்லபடியாகக் கொள் ; take part in , 
உதவிசெய் ; பங்குகொள் ; take part with , ஒரு கட்சியை 
ஆதரி ; take the part of , ஆதரி , தாங்கு . 
partake , . பங்குகொள் ; கூட்டிலிணைந்து பங்கெடுத்துக் 
கொள் ; சிறிது அருந்து ; இயல்பு முதலியவற்றிற் பங்கு 
கொள் . 
parterre , 11. பூம்படுக்கை , தோட்டத்திற் பூம்பாத்திகள் 
அமைந்த சமதளப்பகுதி ; இசையரங்கு மண்டபத்திற் கூடு 

கொள் இன்னியத்துக்குப் பின்னுள்ள பாகம் . 
parthenogen esis , n . ( உயி . ) பாலினக் கூட்டற்ற இனப் 

பெருக்கம் . 
Parth ian , a . பண்டைய மேற்கு ஆசிய அரசாகிய பார்த் 
தியா சார்ந்த ; ( தொ . ) & Parthian shot , பிரிவுநேரக் கடைசிக் 
கணை வீச்சு ; Parthian glance , பிரிவுநேரக் கடைசி 
நோக்கு ; Parthian shaft , பிரிவுநேரக் கடைசி வசைச்சொல் . 
parti , ( பிர . ) n . திருமணத்துக்குத் தகுந்தவரெனக் கருதப் 

படுபவர் . 
par tial , 11. ( இசை . ) முழுமையாக ஒலிக்காத கிளைச்சுரம் ; 
a . ஒருசார்புடைய , மனக்கோட்டமுடைய ; நேர்மையற்ற ; 
அரைகுறையான , நிறைவற்ற ; முழுமையாயிராத ; பகுதி 
யௗவான ; ( தொ . ) partial eclipse , ஒருசிறைக் கோள் 
மறைப்பு ; upper partials , ( இசை . ) முழுமையாக ஒலிக்காத 
கிளை உயர் சுரம் . 
partial ity , n . மனக்கோட்டம் , ஒருபுடைச் சார்பு , தனிப் 

பற்று , ஓரவஞ்சனை . 
part ible , a . பிரிக்கத்தக்க ; பங்கிட்டுத் தீரவேண்டிய . 
participant , n . பங்குகொள்பவர் ; a . பங்குகொள்ளுகிற ; 

கலந்து கொள்ளுகிற . 
parti cipate , v . பங்குபெறு ; தொடர்புகொள் ; கலந்து 

கொள் ; பண்பினைச் சிறிது பெற்றிரு . 
participa tion , n . பங்கேற்றல் , கலந்துகொள்ளுதல் , பங்கு 

பற்றுதல் . 
part iciple , n . பெயரடை வினைச்சொற்களுக்கு ஒத்த சொல் ; 
( தொ . ) past participle , perfect participle , முடிவெச்சம் ; 
relative participle , பெயரெச்சம் ; verbal participle , வினை 
யெச்சம் . 
part icle , 11. துகள் , பொடி ; சிறு துண்டு , துணுக்கு ; 
அணுக்கூறு ; இடைச்சொல் ; முன்னிணைவு ; பின்னிணைவு . 


ஊர்ச் 


TS 
particoloured 

pasha 
part icoloured , a . இருநிற இடைக்கலப்புடைய , சிறிது partizan , 11. , a . = partisan . 
ஒருநிறமும் எஞ்சியது வேறுநிறமுமாகவுள்ள , பலவகைப் 

part izan , n . = partisan . 
பட்ட . 

part ly , adv . ஒரு பகுதியைக் குறித்தமட்டில் ; அரைகுறை 
partic ular , n . நுணுக்க விவரம் ; தனியுரு , தனியொருமை யாக , பகுதியளவாக ; ஓரளவாக , சிறிதளவாக . 
உறுப்பு ; சிறப்பு ; a . குறிப்பிட்ட , தனிப்பட்ட , சிறப்பான 

part ner , 11. கூட்டாளி , பங்காளி; துணைவர் ; மனைவி ; கண 
பிறவற்றை விடுத்து ஒன்றினுக்கு மட்டும் உரிய ; ( அள . ) 

வன் ; ஆடற்கூட்டாளி ; வரிப்பந்தாட்டம் முதலியவற்றில் 
இனத்தில் முழுமையையும்பற்றிக் குறியாமல் சிலவற்றைப் 

ஆட்டக்கூட்டாளி; கூட்டுவாழ்விணையுயிர்களுள் ஒன்று ; 0 . 
பற்றி மட்டுங் குறிக்கிற ; மற்றவைகளினின்றும் வேறு 

இணை , கூட்டு ; கூட்டாளியாயிரு ; ( தொ . ) predominant 
பிரித்துக் கருதப்படுகிற , தனியான ; கவனத்துக்குரிய ; 

partner , முதன்மைப் பங்காளி ; ஐக்கிய அரசின் ( United 
நுணுக்கமான ; சரிநுட்பமான ; மிகு கண்டிப்பான ; தனிப்படு 

Kingdom ) முதன்மைப் பங்காளியான இங்கிலாந்து ; 
சுவைத்திறமுடைய ; தனிப்படு சுவை உணர்வுக் கண்டிப் 

sleeping partner , வாணிகத்தில் முதல்மட்டும் இட்டு உட 
புடைய ; ( தொ . ) in particular , தனிப்பட , சிறப்பாக , 

னிருந்து செயலாட்சி செய்யாத பங்காளி . 
முக்கியமாக ; விவரமாக ; Particular Baptists , மனித இனத் 
தில் தேர்ந்தெடுத்த சிலருக்கு மட்டுமே மீட்பும் நற்கதியும் 

part ners, n . pl . ( கப் . ) கப்பல் மேல்தளத்தில் பாய்மரம் 
கிடைக்குமென்னுங் கோட்பாடுடைய விவிலியக் 

குழாய் முதலியன செல்லுந் துளையைச் சுற்றியுள்ள வெட்டு 
கிளைக் 

மரச் சட்ட. வேலைப்பாடு . 
குழுவினர் . 
partic ularism , n . மனித இனத்தில் தேர்ந்தெடுத்த சில 

part nership , n . கூட்டுப்பங்காண்மை , கூட்டில் பங்காளியா 

யிருக்கிற நிலை ; பங்காண்மைக் கூட்டுவாணிகம் ; ஒரு தொழி 
ருக்கு மட்டுமே மீட்பும் நற்கதியுங் கிடைக்குமென்னுங் 
கோட்பாடு ; கட்சி - பிரிவு முதலியவற்றினிடம் தனிப்பட்ட 

லில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கிடைப்பட்ட ஒப்பந்தம் . 
ஈடுபாடு ; பேரரசில் உள்ள ஒவ்வொரு நாட்டுக்கும் அரசியல் 

part - own er , 11. கூட்டுச் சொந்தக்காரர் . 
உரிமை வழங்குவதென்னுங் கோட்பாடு . 

part ridge , 11. கௌ தாரி . 
partic ularity , n . தனிப்பட்டதாயிருக்குந் தன்மை , சிறப் part ridge -wood , 11. தச்சுத் தொழிலுக்குப் பயன்படுத்தப் 
பியல்பு ; நுணுக்கவிவரம் ; குறிப்பிட்ட செய்தி . 

படும் கடினமான சிவப்புக்கட்டை வகை ; சில காளான் 
partic ularize , U. தனிப்படக் குறிப்பிட்டுக் கூறு , தனியாகக் 

வகைகளால் சட்டைகளின் மேல் தோன்றும் புள்ளிகள் . 
குறிப்பிடு ; ஒவ்வொன்றாக எடுத்துச்சொல் ; விவரங்களைக் parts , n . pl . இடங்கள் , நிலப்பகுதிகள் ; திறமை , அறிவுத் 
குறிப்பிடு . 

திறம் ; விலங்குடம்பின் பகுதிகள் ; ( தொ . ) the privy parts . 
partic ularly , ads . தனிமுறையில் , தனிப்பட ; வகைவகை 

மறை உறுப்புக்கள் . 
யாக , விவரமாக ; பகுதி வாசக முறையில் ; குறிப்பிடத்தக்க part - song , n . ஒத்திசைப்பாட்டு . 
முறையில் , முனைப்பாக , குறிப்பாக . 

part -time, a . குறை நேரத்துக்குரிய , முழுநேரமல்லாத . 
partic ulars , 11. pl . நுணுக்க விவரங்கள் , விவர வர part - tim er , 11. பகுதிநேரப் பணியாள் . 
லாறு ; விவரக்கணக்கு . 

partur ient , a . ஈனுகிற , ஈனுந்தறுவாயிலுள்ள ; கருவுயிர்ப் 
part ing , 11. பிரித்தல் ; பிரிதல் ; பிரியுமிடம் ; வகுக்கப்படு புச் சார்ந்த ; கருத்துப் படைப்புச்சார்ந்த , புத்துருவாக்கும் 
மிடம் , வகுப்பு , வகிடு ; பிரிக்குங் கோடு ; விடைபெற்றுப் நிலையிலுள்ள . 
போதல் ; a . பிரிக்கிற , வகுக்கிற ; புறப்பட்டுச்செல்கிற ; parturi tion , 11. பிள்ளைப்பேறு ; பிறப்பு , புதுத்தோற்றம் . 
விடைபெற்றுப்போகிற ; விடைபெறுதற்குரிய ; விடைபெறும் 
நேரத்திலான ; ( தொ . ) parting of the ways , வழி இரண் 

partur iunt mon tes, nascet ur ridic ulus mus , ( ல . ) 
டாகவோ பலவாகவோ பிரிந்து செல்லும் இடம் ; முக்கியமான 

மலைகள் கருவுயிர்த்து எலியைப் பெற்றன , மிகப் பெரு 
முடிவெடுக்கவேண்டிய தறுவாய் . 

முயற்சி அற்பப் பயன் . 
parti pris , ( பிர . ) n . மனக்கோட்டம் , முன்னரே கொண்ட 

part y , 11. கட்சி ; கூட்டத்தார் ; சேகரத்தார் ; நோக்கம் 
கருத்து . 

கொள்கை முதலியவற்றில் ஒன்றுபட்ட குழுவினர் ; பயணக் 
partisan , 11 . கட்சிக்காரர் , கட்சி-கொள்கை முதலியவை 

குழு ; ஒரு தொழிலர் குழு ; விருந்தினர் கூட்டம் ; வழக்கில் 

ஒருதிறத்தவர் ; ஒப்பந்தஞ் செய்துகொள்பவர்களில் 
மாட்டுக் குருட்டுத்தனமான ஈடுபாடுடையவர் ; ( படை . ) 

சார்பினர் ; மணவினையில் ஒருதரப்பினர் , மணமகன் ; மண 
தனிப் படையெழுச்சிகளின்போது அமர்த்திக்கொள்ளப்படும் 

மகள் ; உடந்தையாளர் , ஒத்து உதவுபவர் ; ஆள் ; 
ஒழுங்கற்ற சிறிய படைப்பிரிவுகளைச் சேர்ந்த வீரர் ; இரண் 

d . 
டாவது உலகப்போரில் பகைவர் ஆட்சிக்குட்பட்ட பகுதியில் 

( கட் . ) வெவ்வேறு சாயல் வண்ணங்கள் கொண்ட பாகங்க 
அடங்காமல் எதிர்த்தவர் ; a . கட்சிப்பற்றுடைய ; பட்சபாத 

ளாகப் பிரிக்கப்பட்ட ; சுவர் வகையில் இரு கட்டிடங்களுக் 

குப் பொதுவாகப் பயன்படுகிற ; ( தொ . ) party spirit , கட்சி 
மான , கோட்டமுள்ள . 

மனப்பான்மை ; party wall, கட்டிடங்களுக்குப் பொது 
part isan , 1. ( வர . ) குத்துவாள் போன்ற நீண்ட கைப்பிடி 

வுரிமையாக வழங்கப்படும் இடைச்சுவர் . 
யுடைய ஈட்டிவகை . 

part y - coloured , a . = particoloured . 
part ite , a . ( தாவ . , பூச் . ) கிட்டத்தட்ட அடிவரையில் பிளவு 
பட்ட . 

parv enu , 11. பெருவாழ்வு அற்பர் ; யாணரார் . 
parti tion , 11. பிரிவினை , கூறுகளாகப் பிரித்தல் ; பிரிக்கப் 

parv is , 11. வளைமுற்றம் , திருக்கோயில் முதலியவற்றின் எதிரி 

லுள்ள அடைப்பிட்ட நிலப்பரப்பு . 
பட்ட கூறு ; இடைத்தட்டி , இடைத்தடுக்கு , பிரிக்குங் 
கட்டமைப்பு , தடுப்புச்சுவர் ; எல்லைச்சுவர் ; ( சட் . ) பிரிவீடு , 

pas , ( பிர . ) 11. முந்துரிமை , முந்துநிலை ; ஆடல் அடிபெயர்ப்பு 
நிலவுடைமையைக் கூட்டுக் குத்தகைக்காரர்களுக்கிடையே 

முறை ; ( தொ . ) have the pas of one , முந்திக்கொள் . 
பிரித்துக்கொடுத்தல் ; ப . கூறுகளாகப் பிரி , பாகங்களாக pasch al , a . இயேசுநாதர் உயிர்த்தெழுந்த திருநாள் பற்றிய ; 
வகு , பங்கிடு ; ( தொ . ) partition deed , பாகப் பத்திரம் ; யூதர்களின் விடுதலைத் திருவிழா சார்ந்த . 
partition off , அறை முதலியவற்றைத் தடுப்புச் சுவரினாற் pas de deux, ( பிர . ) 11 . ஒருவர் அல்லது இருவர்க்கான நடன 
பிரி . 
part itive, n . திரண்ட மொத்தத்தின் பாகத்தைக் குறிப்பிடு pa sha , pasha , 11. பாஷா , உயர் தரத் துருக்கிய அதிகாரி ; 
கிற சொல் ; a . திரண்ட மொத்தத்தின் பாகத்தைக் குறிப்பிடு துருக்கிய படைத்தலைவர் ; துருக்கி மாகாண ஆளுநர் ; ( தொ . ) 
கிற ; ( தொ . ) partitive genitive , கூறுகளாகப் பிரிக்கப் pasha of one tail , மூன்றாந்தரத் துருக்கிய அதிகாரி ; pasha 
பட்ட மொத்தத்தைக் காட்டுவதற்காகப் பயன்படுத்தப்படும் of three tails , முதல்தரத் துருக்கிய அதிகாரி ; pasha of two 
உருபு . 

tails , இரண்டாந்தரத் துருக்கிய அதிகாரி , 


வகை . 


714 


passion 


pashalic 
pa shalic , n . பாஷாவின் ஆட்சி வரம்பு . 
pa shm , 1. காசுமீரச் சால்வைகள் செய்வதற்குப் பயன்படும் 

திபேத்திய வெள்ளாடுகளின் அடிமென்மயிர் . 
pasque - flower , 11. மணிவடிவ ஊதா மலர்ச் செடிவகை . 
pasquinade , 11. வசைப்பாட்டு , பழிப்புரை , அங்கதம் . 
pass , 11. தேர்ச்சி , தேறுதல் ; பொதுநிலைத் தேர்வு வெற்றி ; 
நெருக்கடி நிலை ; நுழைவு இசைவுச் சீட்டு ; வெளியேறுவதற் 
கான இசைவுச்சீட்டு ; விடுதியில் தங்காதிருப்பதற்கான 
இசைவுச்சீட்டு ; வாட்போரில் குத்துதல் ; கண்கட்டு மாயம் , 
கை மாயம் ; கை தடவுஞ் சமிக்கை ; பந்து கைமாற்றம் , 
பந்தாட்ட வகையில் தன்பக்க ஆட்டக்காரருக்குப் பந்தினைச் 
செலுத்துதல் ; கணவாய் , மலைகளினூடு செல்லும் 
இடுங்கிய பாதை ; ( படை . ) ஒரு நாட்டுக்குள் செல்லும் 
வழியாக அமைந்துள்ள கணவாய் ; ஆற்றுவாயிடை 
மரக்கலம் செல்லத்தக்க வாய்க்கால் ; மீன் அணையைத் 
தாண்டித் துள்ளிவரும் வழி ; U. முந்து , மேலே செல் , முன் 
னேறு ; புழங்கு , வழக்காற்றிலிரு ; இடம்விட்டு இடம் மாற்றப் 
பெறு ; மாறுதலுறு ; சா , இற ; கடந்து செல் ; கழிவுறு ; 
முடிவுறு ; சேரிடத்துக்குக் கொண்டுபோ , கொண்டு வர 
வேண்டிய இடத்துக்கு வந்துசேர் ; வழிவகுத்துக்கொண்டு 
செல் ; கண்டிக்கப்படாமல் தப்பித்துக்கொள் ; போதுமான 
தென்று ஏற்றுக்கொள்ளப்பெறு ; மன்றச் சட்டப்பகர்ப்பு 
முதலியவற்றின் வகையில் நிறைவேற்றப்பெறு ; வேட்பாளர் 
வகையில் தேறு , தேர்ச்சியடை ; தேர்வாளருக்கு மனநிறை 
வளி ; நிகழ் , நேரிடு ; செய்யப்பெறு , சொல்லப்பெறு ; நடுத் 
தீர்ப்புக்கூறு ; தீர்ப்புவகையில் வழங்கப்பெறு ; சீட்டாட்டங் 
கள் வகையில் வாய்ப்பினை இழந்துவிடு , ஆட்டத்திலிருந்து 
விலகிக்கொள் ; பின் தங்கும்படி விட்டுச்செல் ; தாண்டிச்செல் ; 
சட்டப்பகர்ப்பு வகையில் சட்ட மன்றத்தால் ஆய்ந்து ஏற்றுக் 
கொள்ளப்பெறு ; தேர்வுக்கு வேண்டிய தரம் எய்து ; விஞ்சு ; 
மேம்படு ; அறிவாற்றல்களைக் கடந்ததாயிரு ; அனுப்பு ; 
இயக்கு , நகர்த்து , செலுத்து ; காற்பந்தாட்டம் முதலியவை 
வகையில் தன்பக்க ஆட்டக்காரருக்குப் பந்தினைச் செலுத்து ; 
கடந்துபோகச் செய் ; தேர்வில் மாணவனைத் தேர்ச்சிபெறச் 
செய் ; சட்ட மன்றத்தில் சட்டம் முதலியவற்றை ஆய்ந்து 
நிறைவேற்று ; காலவகையில் கழி ; கொடுத்துவிடு ; 
வழங்கு , செலாவணியிலிருக்கச் செய் ; சூள் உரை ; கண்டித் 
துப் பேசு ; ( தொ . ) bring to pass , செய்துமுடி , நிறைவேற்று . 
நிகழ்வி ; come to pass , நிகழ் , நேரிடு ; free pass, நுழை 
விணக்கச் சீட்டு ; பயண இணக்கச்சீட்டு ; has passed the 
chair , தலைவராக அல்லது மாநகர் முதல்வராக ஆனார் ; 
pass a dividend , பங்கு வீதம் அறிவிப்புத் தவிர் ; pass away , 
இறந்துபடு ; pass by , தவிர் , புறக்கணி , தாண்டி நடந்து 
செல் ; pass by the name of , என வழங்கப்பெறு ; passed 
pawn , சதுரங்க வகையில் அடுத்தாற்போல் எதிர்ப்பில்லாத 
காய் ; pass for , என ஏற்கப்பெறு ; எனத் தவறாக வழங்கப் 
பெறு ; pass in one s checks, இறந்துபடு ; pass muster , 
அம்பலமேறு ; போதுமானதென்று ஏற்றுக்கொள்ளப் பெறு ; 
pass off , உணர்ச்சி முதலியவை வகையில் மங்கிப் போ ; 
நடவடிக்கைகள் வகையில் முற்றும் நிறைவேற்றப்பெறு ; 
ஒன்றை ஒன்றெனச் சொல்லி ஏமாற்றிக் கொடுத்துவிடு ; ஒன் 
றிலிருந்து கவனத்தைத் திருப்பு ; pass on , முன்செல் , முன் 
னேறு ; இறந்துபடு ; அனுப்பு ; கைக்குக் கை மாற்றியனுப்பு ; 
தீர்ப்புக்கூறு , தண்டனை விதி ; மோசஞ் செய் ; pass out , 
( பே - வ . ) இறந்துபடு ; மதுக்குடியினால் நினைவிழ ; pass over , 
தவிர் , விட்டுவிடு ; pass the time of day , ( பே - வ . ) முகம 
னுரைகள் பரிமாறிக்கொள் ; pass through , நுகர் , பட்டுணர் , 
அனுபவி ; pass upon , தீர்ப்புக்கூறு , தண்டனைவிதி ; கை 
மாயஞ் செய் , ஒன்றை ஒன்றெனச் சொல்லி ஏமாற்றிக் 
கொடுத்துவிடு ; pass water , சிறுநீர் கழி ; sell the pass , 
கொள்கைக்குத் தவறிழை . 
pa ssable , a . கடந்து செல்லக்கூடிய ; பயணஞ் செய்யத் 
தக்க ; நீர்வழிவகையில் படகு முதலியன செல்லத்தக்க ; ஒப்புக் 
கொள்ளக்கூடிய , மட்டாக நல்லதான ; பொறுத்துக் கொள் 
ளக்கூடிய , புறக்கணித்துவிடத் தக்க . 


pass age , 11. சேறல் , செலவு , பெயர்ச்சி ; நிலைமாற்றம் , ஒரு 
நிலையிலிருந்து மற்றொன்றுக்கு மாறுதல் ; ஊடே செல்வதற் 
கான உரிமை ; கப்பற்பயணம் ; பிரயாணியைக் கடல்வழி 
கொண்டு செல்வதற்கான உரிமை ; சட்டமாக நிறைவேற்று 
தல் ; செல்லும் வழி ; நடை , இடைகழி ; ஏட்டுரைப்பகுதி ; 
( தொ . ) bird of passage , நாடோடிப்பறவை ; நாடோடி , ஓரி 
டத்தில் நிலையாய்த் தங்காதவர் ; passage at arms , passage 
of arms , சண்டை , வாய்ச்சண்டை ; passage beds , ( மண் . ) 
பொழுதைய அடுக்குகள் . 
pass age , . குதிரையைப் பக்கவாட்டாகச் செலுத்து ; பக்க 

வாட்டமாகச் செல் . 
pass ages , n . pl . இருவர்க்கிடையே நடக்கும் விவகாரங்கள் ; 

ஒருவாக்கொருவர் மனம்விட்டுப் பேசிக்கொள்ளுதல் . 
pass ant , a . ( கட் . ) மரபுச்சின்னத்திற் காணப்படும் விலங்கு 
வகையில் வலப்பக்க முன்னங்கால் தூக்கிய நிலையில் வலப் 
பக்கம் நோக்கி நடக்கிற . 
pass book , n . பற்றுவரவு ஏடு , வைப்பீட்டாளர் பணம் போடு 

வதையும் எடுப்பதையுங்காட்டும் பொருளகக் கணக்கேடு . 
passe , ( பிர . ) a . இளமை கடந்துவிட்ட ; காலநிலை கடந்து 

விட்ட . 
passee , ( பிர . ) a . பெண்வகையில் எழிற் பருவம் கடந்துவிட்ட . 
passe menterie , ( பிர . ) n . பொன் - வெள்ளிச் சரிகை மணிகள் 

வாரிழை முதலியவற்றைக் கொண்டு செய்த ஒப்பனை . 
pass enger , n . பயணர் ; ( பே - வ . ) செயல்துறை உழைப்பில் 

ஈடுபடாக் குழுவினர் . 
pass enger - pig eon , n. நெடுந்தொலைவு பறந்து செல்லக் 

கூடிய வட அமெரிக்க காட்டுப்புறா வகை . 
passe - partout , ( பிர. n . பொதுச்சாவி , பல பூட்டொரு கோல் ; 
நிழற்படச் சட்டம் ; விளிம்புகளில் ஒட்டுநாடாவைக் கொண்டு 
இணைக்கப்படும் இரண்டு கண்ணாடிப் பாளங்களைக் கொண்ட 
படச்சட்டம் . 
pa sser , 1. கடந்து செல்பவர் ; தேர்வில் தேறுபவர் ; கடந்து 
செல்விப்பவர் ; தேறுவிப்பவர் ; பொருள்களை வேறு வேலை 
யாள் கைக்கு மாற்றுபவர் . 
pass er - by , n . வழிச்செல்வோர் . 
pass erine , n . கிளையினைப் பற்றிக்கொண்டு குந்து தற்கேற்ற 
கால்களையுடைய பறவையினத்தின் வகை ; a . கிளை அல்லது 
கொம்பினைப் பற்றிக்கொண்டு அமர்வதற்கேற்ற கால்களை 
யுடைய பறவையினஞ் சார்ந்த ; சிட்டுக்குருவியின் அள 
வுள்ள . 
pass ible , a . ( இறை . ) உணர்ச்சியுடைய ; துன்பமுணரக் 

கூடிய . 
pass im , ( ல . ) adv . ஏட்டுரை மேற்கோள் சுட்டுவகையில் 

எல்லா இடங்களிலும் , முழுவதிலும் , பரவலாக . 
passim eter , n . பயணச்சீட்டுத் தானியங்கி . 
pa ssing , 11. கடந்துசெல்லுதல் ; தேர்வில் தேறுதல் ; கடந்து 
செல்வித்தல் ; தேறுவித்தல் ; கடந்துசெல்லுமிடம் ; முடி 
வுறுதல் ; இறப்பு ; பட்டு நூல் உள்ளீடாகவுள்ள பொன் 
அல்லது வெள்ளி இழை ; a . அருகே செல்கிற; ஊடே செல்கிற ; 
விட்டுச்செல்கிற ; நிலையற்ற , விரைந்தோடுகிற ; நன்கு 
ஆராயாத ; தற்செயலான ; adv . கடந்து சென்றுகொண்டு ; 
நிலையற்று ; விரைந்தோடி ; நன்கு ஆராயாமல் ; தற்செயலாக . 
pass ing- bell , n. சாவுமணி . 
pass ing - note , 11. ( இசை . ) பண்ணமைதிக்கு இன்றியமை 
யாததாய் இராது தடங்கலற்ற சுரபேதத்திற்குத் துணை 
செய்யும் இசைக்கூறு . 
pa ssion , 11 . உணர்ச்சி ; அடங்காக் கோபம் ; 
பாலிணை விழைவு , மிகு காமம் ; வெறி உணர்ச்சி ; பேரார் 

ப . ( செய் . ) உணர்ச்சி கொள் ; பேரார்வங்காட்டு ; 
( தொ . ) Passion Sunday , கிறித்தவரின் நாற்பது நாள் 
உண்ணா நோன்புக்காலத்தின் ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமை ; 
Passion Week , இயேசுநாதர் உயிர்த்தெழுந்த நாள் விழாவில் 
வரும் ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்திய வாரம் ; மீட்டுயிர்ப்பு 


அடங்காப் 


வம் ; 


115 


passional 


pat 


விழா ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்திய வாரத்துக்கு முந்திய 
வாரம் ; the Passion , இயேசுநாதர் சிலுவையிற்பட்ட துன் 
பங்கள் ; இயேசுநாதர் வாழ்க்கை வரலாற்றில் அவர் சிலு 
வையிற்பட்ட வேதனைகள் குறித்துவரும் நிகழ்ச்சி ; இயேசு 
நாதர் வாழ்க்கை வரலாற்றில் அவர் சிலுவையிற்பட்ட வேத 
னைகள் குறித்துவரும் கதையின் இசையமைப்பு . 
pa ssional , n . திருத்தொண்டர்கள் தியாகிகள் இவர்களு 

டைய துன்பங்களைக் கூறுஞ் சுவடி . 
pa ssional , a . உணர்ச்சி சார்ந்த ; பேரார்வங் காட்டுகிற . 
pa ssionate, a . எளிதிற் சினங்கொள்ளத்தக்க ; உணர்ச்சிக்கு 
ஆட்பட்ட ; எளிதில் உணர்ச்சிகொள்ளுகிற ; முற்றார்வத்தின் 
விளைவான ; மொழி சொல் முதலியவை வகையில் பேருணர்ச்சி 
காட்டுகிற . 
pass ion - flower , n . இயேசுநாதர் சிலுவையிற்பட்ட வேதனை 
களுக்குக் காரணமாயிருந்த ஆணி - முள் முதலியவைபோன்ற 
தோற்றமுடைய மலர்க்கொடி வகை . 
pa ssionist , n , இயேசுநாதர் சிலுவையிற்பட்ட வேதனை 
களின் நினைவை நிலைநிறுத்துவதற்குத் தங்களாலானதை 
யெல்லாம் செய்யப் பிணைபட்டுள்ள குழுவினருள் ஒருவர் . 
pass ionless , a . சமநிலையான ; எளிதிற் சினமூட்டப்பெறாத ; 

காமம் நீத்த . 
pass ion - play , n. இயேசுநாதரது துன்பங்களையும் இறப்பினை 

யுங் காட்டும் சமயநாடகம் . 
pass ive , n . ( இலக் . ) வினையின் செயப்பாட்டு வடிவம் ; 
செயப்பாட்டு வினை ; சாத்துவிக குணத்தினர் ; a . துன்ப 
மேற்கிற ; தன் செயலின்றிப் பிறர் செயலுக்காட்பட்ட ; 
( இலக் . ) செயப்பாட்டுவினை சார்ந்த ; எதிர்க்காத , அடங்கிப் 
போகிற ; , 

சுறுசுறுப்பில்லாத , மந்தமான , உயிர்ப்பற்ற ; 
( தொ . ) passive debt , வட்டி செலுத்தப்பெறாத கடன் ; 
passive resistance , அறப்போர் , சாத்து விக எதிர்ப்பு ; 
passive voice , ( இலக் . ) செயப்பாட்டு வினை . 
pass key , n . வாயிற்கதவு முதலியவைகளுக்கான தனிமுறைத் 

திறவு கோல் ; பல பூட்டுச் சாவி . 
pass man , n . பல்கலைக்கழகத் தேர்வில் சிறப்புநிலைப் பட்டம் 

பெறாமல் பொதுநிலைப்பட்டம் பெற்றவர் . 
pa ssover , n . இஸ்ரவேலர்கள் எகிப்தியரிடமிருந்து பெற்ற 
விடுதலையைக் கொண்டாடும் யூதர் திருவிழா ; யூதர் திரு 
விழாவின்போது கொன்று தின்னப்படும் ஆட்டுக்குட்டி ; 
இயேசுநாதர் . 
pa ssport , 1. கடவுச்சீட்டு , பயண இசைவுச்சீட்டு , நுழை 

வுரிமை தருஞ் செய்தி , 
pass word , n . அடையாளச்சொல் , பகைவனினின்றும் நண் 
பனைப் பிரித்துக் காட்டுவதற்காகத் தேர்ந்தெடுக்கப்பட்ட 
சொல் அல்லது சொற்றொடர் . 
past , n . இறந்த காலம் ; சென்ற காலத்தில் நேர்ந்த நிகழ்ச்சி ; 
ஒருவரது கடந்தகால வாழ்க்கை ; a . கழிந்த காலத்தைச் 
சேர்ந்த ; நடந்து போன, கடந்து போன ; இப்போதுதான் 
கழிவாகிவிட்ட ; முடிவுற்ற ; { இலக் . ) கால வகையில் சென்று 
விட்ட ; adu . அருகாகக்கடந்து ; prep . குறித்த காலவகையில் 
கடந்து ; குறித்த இடவகையில் அப்பால் ; எல்லை வகையில் 
அப்பால் ; ( தொ . ) past master , வாணிகக்குழு - நற்கொத்தர் 
கழகம் முதலியவற்றில் தலைவராய் இருந்தவர் ; துறை போகி 
யவர் ; past participle , ( இலக் . ) முடிவெச்சம் ; past tense , 
( இலக் . ) இறந்த காலம் ; the past , கடந்த காலம் . 
paste , n . பிசைந்த ஈர மாவு , கூழ் , களி , பசைக்குழம்பு , 
இனிப்புத் தின்பண்ட வகை ; மீன் பிட்டு ; பற்று , மாப்பசை , 
பிசின் ; இளக்கமான மென்கலவை வகை ; போலி மணிக்கல் 
செய்வதற்கான நேர்த்தியான கண்ணாடி வகை ; U. பசையினால் 
ஒட்டு ; நாடக முதலியவற்றின் விளம்பரத்தைப் பசை தடவிச் 
சுவரில் ஒட்டு ; தாள் முதலியவை ஒட்டி மூடு . 
paste board , n . தாள் அட்டை ; a . தாள் அட்டையாலான ; 
நொய்தான ; போலியான ; சிறப்பற்ற . 


pas tel , n . நீலச்சாயம் தருஞ் செடிவகை ; செடிவகையிலிருந்து 
கிடைக்கும் நீலச்சாயம் ; வண்ணக்கோல்கள் செய்வதற்காகப் 
பசை நீரில் நிறமிகளைக் கலந்து உண்டாக்கப்படும் உலர் பசை ; 
வண்ணக்கோலினால் தீட்டப்பட்ட படம் . 
pas tern , 11. குதிரையின் காற்குழைச்சு . 
pas teurism , n . அடுத்தடுத்து ஊசிகுத்தி மருந்தேற்றுவதன் 
மூலம் நீர் வெறுப்பு நோய் போன்றவை வராமல் தடுக்கும் 
அல்லது குணப்படுத்தும் முறை . 
pas teurize, v . பிரஞ்சு விஞ்ஞானியான லூயி பாஸ்டர் 
( Louis Pasteur 1822-95 ) முறைப்படி பாலைச் சூடாக்கித் துப் 
புரவு செய் ; ஊசிகுத்தி மருந்தேற்றி நோய்க்கு மருத்துவஞ் 
செய் . 
pasti ccio , n . கதம்பம் , கூட்டுக்கலவை ; இசைக்கலம்பகம் , 
வெவ்வேறு மூலங்களிலிருந்து எடுத்து ஆக்கப்பட்ட இசைப் 
பாடல் ; பல்வேறு படங்களைப் பார்த்து எழுதப்பட்ட படம் . 
pastiche , n . கதம்பம் ; வெவ்வேறு மூலங்களிலிருந்து எடுத்து 
ஆக்கப்பட்ட இசைப்பாடல் ; வேறு பல படங்களைப் பார்த்து 
எழுதப்பட்ட படம் ; தெரிந்த ஒரு நூலாசிரியரின் நடையில் 
அமைந்துள்ள இலக்கிய நூற்கோப்பு ; தெரிந்த ஒரு கலைஞரின் 
பாணியிலமைந்துள்ள கலைவேலைப்பாடு . 
pas til , pastille , n. நறுமணத் தூபச் சுருள் ; சிறு நறு 

மணத தின்பண்டம் ; இனிப்புக்கலந்த மருந்து வில்லை . 
pa stime , 11. பொழுதுபோக்கு , விளையாட்டு , களியாட்டம் ; 

நேரப்போக்குமுறை . 
pa stor , 11. நல்லாயர் , மேய்ப்பர் , குரு , போதகர் , திருக்கோயி 
லின் அல்லது திருச்சபையின் பொறுப்புடைய சமயகுரு ; 
ஆன்மிக வழிகாட்டி ; கருந்தவிட்டு நிறச் சிறகுகளையுடைய 
பறவை வகை . 
pa storal , 11. நாட்டுப்புற வாழ்க்கை குறிக்கும் நாடகம் ; 
முல்லைத்திணைப் பாட்டு ; முல்லைநிலவாழ்க்கைக் காட்சிப்படம் ; 
சமயகுரு மக்களுக்கு எழுதிவிடுக்கும் கடிதம் ; a . ஆயர்களைச் 
சார்ந்த ; நிலவகையில் மேய்ச்சலுக்குப் பயன்படுகிற ; 
பாடல்கள் முதலியவை வகையில் நாட்டுப்புற வாழ்க்கையை 
விரிக்கிற ; சமயகுரு சார்ந்த ; ( தொ . ) pastoral epistles , 
புதிய ஏற்பாட்டில் டிமோத்தி - டைட்டஸ் ( Timothy and 
Titus ) என்பவர்களுக்குப் பால் ( Paul ) என்பவர் எழுதிய 
திருமுகங்கள் . 
pastora le, 11. நாட்டுப்புற வாழ்க்கை பற்றிய இசைப்பாடல் ; 

முல்லைத்திணை சார்ந்த எளிய இசைநாடகம் . 
pa storalism , n . முல்லைத்திணைப் பண்பு ; நாட்டுப்புற 

வாழ்க்கையை விரித்து எழுதும் பாணி . 
pa storate , 11. சமயகுருவின் பதவி ; சமயகுருவின் பதவிக் 

காலம் ; சமய குருமார் குழு . 
pas try , n . பிசைந்து வேகவைத்த மாவு ; அடை , அப்பவகை , 

மாப்பண்டப் பண்ணியம் . 
pas try - cook , 11. மாப்பண்டஞ் செய்பவர் . 
pa sturable , a . மேய்ச்சலுக்கு உகந்த . 
pa sturage , n . மேய்ப்பு , ஆநிரை மேய்த்தல் ; மேய்ச்சல் 

நிலம் . 
pa sture , n . கால்நடைத் தீவனம் ; மேய்ச்சல் பசும்புல் தரை ; 
பசும்புல் நிலம் ; ப . கால்நடைகளை மேய்ச்சலுக்குக் கொண்டு 
போ ; கால்நடைகளை மேயவிடு ; ஆடுகள் முதலியவை வகை 
யில் புல்மேய் ; ஆள்வகையில் ஆடுகள் முதலியவற்றைப் புல் 
தரையில் மேயவிடு . 
pa sty , n . இறைச்சி - பழம் முதலியன உள்ளீடாகவுள்ள மாப் 

பண்ட வேவல் . 
pas ty , a . பசைக்குரிய ; பசைபோன்ற ; வெளிறிய நிறம் 

அல்லது தோற்றமுடைய . 
pas ty - faced , a . வெளிறிய நிறம் அல்லது தோற்றமுடைய . 
pat , 11. தட்டிக் கொடுத்தல் ; சொட்டு ; ஆதரவுக்குறிப்பு , 
மெச்சுதற் குறிப்பு ; திரளை , வெண்ணெய் முதலியவற்றின் 
வகையில் மெல்லத்தட்டி உருவாக்கிய உருளை ; 3. தட்டு , 


715 


pathway 


pat 
கொட்டு ; தட்டித் தட்டையாக்கு ; தட்டிக்கொடு ; விரலால் 
தட்டி ஒத்துணர்வுகாட்டு , முதுகில் தட்டித்தடவி ஆதரவு 
தெரிவி ; ஆதரவு காட்டு ; மெச்சு ; ஊக்குதல் தெரிவி ; 
( தொ . ) pat on the back , ஆர்வ ஆதரவு தெரிவி , ஆதரவு 
தெரிவித்து ஊக்கு . 
pat , a . வாய்ப்பான , வாக்கான ; தறுவாய்க்கு ஏற்ற , காலத் 
துக்குப் பொருத்தமான ; நோக்கத்துக்கு இசைவான ; எண் 
ணத்துக்குப் பொருத்தமாக அமைந்த ; adu . வாய்ப்பாக , 
வாக்காக ; தறுவாய்க்கு ஏற்றதாக , காலத்துக்கு இசைவாக ; 
சரியாக , நுட்பமாக , நுட்பம் தவறாமல் ; நோக்கத்துக்கு முற் 
றிலும் பொருத்தமாக ; எந்த நேரத்திலும் பயன்படுத்திக் 
கொள்ளும் ஆயத்தநிலையில் ; ( தொ . ) stand pat , சீட்டாட்ட 
வகையில் வெளிச்சீட்டெடுக்க நாடாமல் தன் கைச்சீட்டைக் 
கொண்டே ஆடு ; மாறுதல் ஏற்க மறு ; தன் துணிவே மேற் 
கொள் . 
pat , 11. அயர்லாந்து நாட்டானைப் பற்றிய வேடிக்கைப் பெயர் . 
pat - a - cake, 11 . குழந்தைப்பாடல் தொடக்க வாசகம் ; 

குழந்தை விளையாட்டு வகை . 
patagi um , ( இத் . ) n . வௌவாலினத்தின் இறக்கைச் சவ்வு . 
patavin ity , n . லத்தீன் மொழியில் காணப்படும் பாடுவா 

( Padus ) வட்டாரத் திசைமொழிப் பண்பு . 
pat - ball, n . புல்வெளிப் பந்தாட்ட வகை . 
patch , n . ஒட்டு ; வட்டப்பட்டை , அகலப்பொட்டு ; ஒட்டுத் 
தையல் துண்டு ; காயத்தின்மீதுள்ள மாவடைக்கட்டு ; கண் 
தடைக்கட்டு ; சுட்டி , பரப்பின்மீதுள்ள இடை வேறுபாட்டுப் 
பட்டை ; பாத்தி , நிலத்துண்டம் ; பத்தை , துண்டு நிலத்தின் 
இலை தழை மா வளர்ச்சித் தொகுதி ; எச்சமிச்சம் ; இடை 
யிடைப்பகுதி , இடைவெட்டு ; 17 , 18 - ஆம் நூற்றாண்டுகளில் 
மேனி வண்ணமெடுத்துக்காட்ட அணியப்பட்ட கரும் பட்டுத் 
துண்டு அல்லது மாவடைப்பொட்டு ; ப . ஒட்டுத் தையலிடு ; 
ஒட்டுப்போடு ; ஒட்டுத்துண்டால் சரிசெய் ; ஒட்டுத்துண்டு 
வகையில் ஒட்டுப்போட உதவு ; ஒட்டிட்டுச் சரி செய் , துண்டுத் 
துணுக்குகள் கொண்டு ஓப்பேற்று ; சந்து செய் , அமைத் 
திணக்குவி , சீர்செய் ; அவசர அவசரமாக ஒட்டிட்டுச் சரி 
செய் ; ஒட்டுக்களிணைத்து உருவாக்கு ; துண்டுகளை ஒட்டி 
இணை ; பொட்டுப்பொட்டாகத் தோற்று , பட்டைபட்டை 
யாகத் தென்படு ; ( தொ . ) not a patch on , சிறிதும் ஒப்பிடத் 
தக்கதன்று , ஒப்பிட ஏதும் இல்லை ; மலை மடுவாக வேறு 
பட்டது ; patch up , ஒட்டிட்டுச் சீராக்கு , அரைகுறையாகப் 
பழுது பார் ; பூசல் இணக்குவி ; strike a bad patch , கேடான 
பருவம் வரப்பெறு . 
patch ouli, patch ouly , ( த . ) n . பச்சிலை , மணப்பொருள் 

தருஞ் செடிவகை ; மணப்பொருள் வகை . 
patch - pocket , n . சட்டைவெட்டுப் பை , துண்டொட்டுப் 


காப்புரிமை பெறு , அரசியற் பட்டய உரிமை பெறு ; ( தொ . ) 
letters patent , காப்புரிமைப் பட்டயம் ; patent leather , 
மெருகிட்ட கருவண்ண மேற்பரப்புடைய தோல் ; patent log , 
கப்பல் வேக அளவைக் காட்டும் வட்டில் ; patent office, காப் 
புரிமைச் சீட்டு வழங்கும் பணிமனை ; patent of gentility , 
தவறா உயர்குடிச் சின்னம் . 
patentee , n . காப்புரிமைச்சீட்டு எடுப்பவர் ; தனியுரிமைப் 
பட்டயம் பெற்றிருப்பவர் ; பட்டய உரிமைப் பயன்பெறு 
பவர் . 
pat ent - roll , 11 , பட்டய உரிமை பெற்றோர் பெயர்த்தொகுதிப் 

பட்டியல் . 
paterfamil ias , n . குடும்பத் தலைவர் ; தந்தை . 
patern al , a . தந்தையினுடைய ; தந்தைக்குரிய ; தந்தை 
வழியான ; தந்தைவழி உறவுடைய ; தந்தை போன்ற ; 
தந்தையின் அன்புடைய ; ( தொ . ) paternal government , 
நல்லெண்ணத்துடன் குடிகளின் உரிமைகள் மீது தேவையற்ற 
கட்டுப்பாடுகளைச் கமத்தும் அரசியல் ; paternal grandmother , 
தந்தையின் தாய் ; paternal legislation , நல்லெண்ணத் 
துடன் குடிகளின் உரிமைகள்மீது தேவையற்ற கட்டுப்பாடு 
களைச் சுமத்துஞ் சட்டங்கள் . 
patern ity , n . தந்தைமை , தந்தையாயிருக்கும் தன்மை ; 
தந்தைத் தொடர்பு ; தந்தை வழியில் பிறப்புமூலம் ; ஆக்கி 
யோன் நிலை , ஆசிரிய உரிமை ; ஆக்கமூலம் , தோற்றமூலம் . 
pat ernos ter , n . இறைவழிபாட்டு வாசகம் ; இறைவழிபாடு ; 
சமய மேடையுரை ; அக்கமணிமாலையில் இறைவழிபாட்டு 
நினைவூட்டும் பெரிய மணியுரு ; செபமாலை ; 

அக்கமாலை 
போன்ற பொருள் ; இடையிடையே கொக்கியுடைய தூண் 
டில் ; ( க - க . ) அக்கமாலை போன்ற அணி ஒப்பனை ; ( தொ . ) 
black paternoster , white paternoster, மந்திரிப்பு வாசக 
மாகப் பயன்படுத்தும் வழிபாட்டு வாசகம் ; devil s pater 
noster , முணுமுணுப்பு ; paternoster line , இடையிடையே 
கொக்கியுடைய தூண்டில் . 
path , n . வழி ; காலடிப்பாதை ; நடைப்பாதை ; பந்தய 
ஓட்ட மிதிவண்டிகளுக்கு வழிகாட்டும் நெறிவரை ; செல்நெறி ; 
செயல் நெறிமுறை ; வழிவகை , நெறிமுறை . 
Pathan , 11. பட்டாணியர் , ஆப்கன் நாட்டவர் , ஆப்கன் 

நாட்டினத்தவர் . 
pathet ic , a . இரக்கந்தூண்டுகிற ; இரங்குகிற , இரக்கமான ; 
துயரார்ந்த , சோகமான ; ( தொ . ) pathetic fallacy , தற்குறிப் 
பேற்றம் . 
pathet ics . n . pl . சோக உணர்ச்சி தூண்டுதல் ; கழிபேர் 

அவலம் . 
path finder , 11. புது நிலங் காண்பவர் ; புதுவழி நாடுபவர் ; 
குண்டு விமானத்துக்குமுன் சென்று இலக்கு விளக்கங் 
காணும் வழிகாட்டி விமானம் . 
path ic , n . இயல்பல் புணர்ச்சிச் சிறுக்கன் ; a . செயலுக்கு 

ஆட்படுகிற , தன்செயலற்றுச் செயல் ஏற்கிற . 
path less , a . வழியற்ற ; முன்சுவடற்ற . 
pathogen esis , n . நோய்த்தோற்ற வகை . 
pathogenet ic , pathogen ic, pathog enous, d. 

நோய் 
உண்டுபண்ணுகிற , பிணி தோற்றுவிக்கிற . 
pathog eny , n . = pathogenesis . 
pathognomon ic , a . நோய் இன்னதென்று குறிப்பிட்டுக் 

காட்டுகிற . 
pathog nomy , 1. உணர்ச்சி ஆய்வியல் . 
pathol ogist , n . நோய்க்குறியாய்வு வல்லுநர் ; நோய்க்குண 

நூல் வல்லுநர் . 
pathol ogy , n . நோய்க்குண நூல் , நோய்க்குறி நூல் ; 

உணர்ச்சியாய்வு நூல் . 
pathopho bia , n. நோயச்சம் . 
path os , 11. அவலச்சுவை ; உணர்ச்சிக்கனிவு ; இரக்கப் பண்பு . 
path way , n . வழிநடைப்பாதை . 


பை . . 


patch - work , n . ஒட்டு வேலை ; பன்னிற ஓட்டிணைவு ; பல் 

வகை ஒட்டிணைவு . 
pate , n . ( பே - வ . ) தலை ; மூளை . 
pate , ( பிர . ) n . உணவுக்களி வகை ; ( தொ . ) pate de foie 

gras , கொழுவிய வாத்தீரற் களி . 
patell a , ( ல . ) n . முழந்தாள் முட்டுச்சில்லு , கால்முட்டெலும்பு ; 

சிறு தட்டம் ; pl . patell ae. 
patell ar , a . கால்முட்டுச் சில்லுக்குரிய . 
patell ate , a . குவிதட்டம் போன்ற ; சிப்பியுருவான . 
pat ent , n . காப்புரிமைப் பட்டயம் ; புதுமுறை ஆக்க விற் 
பனைகளுக்குரிய தனிக்காப்புரிமை ; தனிச்சிறப்புரிமை ; தனி 
யுரிமைச் சான்றிதழ் ; உரிமைக் காப்புடைய புத்தாய்வு 
முறை ; தனிக் காப்புரிமை வாய்ந்த புதுச் செய்முறை ; சிறப் 
புச் சின்னம் , பண்புச் சின்னம் ; a . தனிக்காப்புரிமையுடைய ; 
உரிமைக் காப்புடைய ; தனியுரிமைச் சான்றுடைய ; தனி 
உரிமைத் தொடர்பினையுடைய ; ( பே - வ. ) தனிக்காப்புரிமைத் 
தகுதி வாய்ந்த , காப்புரிமை பெறத்தக்க ; திறந்த ; வெளிப் 
படையான ; தெளிவான , மேலீடாகவே தெரிகிற ; ப . தனிக் 


717 
patience 

pauperize 
pa tience , 1 . பொறுமை ; இடையறா 

ஊக்கம் ; நோய் pat ronage , n. புரவு , ஆதரவு ; மானியம் வழங்கும் உரிமை ; 
நோன்றல் ; பொறுக்கும் எல்லை ; ஒருவரே ஆடுஞ் சீட்டாட்ட வாடிக்கையாதரவு . 
வகை ; ( தொ . ) would try the patience of Job , எவர் pat ronal , a . காப்புத் திருத்தகை சார்ந்த , மரபாதரவுப் 
பொறுமை எல்லையையுங் கடந்தது . 

புனிதர் பெயராலான . 
pa tience - dock , 11. செடிவகை . 

pat roness , 1. பெண் புரவலர் . 
pa tient, n . நோயர் , நோய்நோற்பவர் ; மருத்துவரின் pat ronize , v . புரந்தருள் , துணையாதரவு செய் , ஊக்கு தவி 
வாடிக்கையர் ; a . பொறுமையுள்ள ; பொறுத்துக்கொள்கிற ; செய் ; வள்ளலாக நடி , ஆதரவுப் பாவனை காட்டு , பெருமித 
நீடித்துத் தாங்கும் ஆற்றலுடைய ; விடா ஊக்கமுடைய ; ஆதரவுப்பாங்குடன் நட . 
ஏற்கிற , பொருள்கோளுக்கு இடந்தருகிற . 

pat ronizing, a . ஆதரவுப் பசப்புக் காட்டுகிற , ஆதரவு 
pat ina , 11. பழைய வெண்கலப் பொருள்களுக்குரிய அழகுப் பாலிக்கிற . 
பசுங்களிம்பேற்றம் , பசுங்களிம்பு ; உலோகக் களிம்பின் 

pat ronizingly , adv . ஆதரவுப் பசப்புடன் , ஆதரவுப்பாவனைப் 
மென்படலம் ; பண்டை ரோமாபுரிப் பாணியில் பரந்தகன்ற பாங்கில் . 
தட்டம் ; திருவுணா வழிபாட்டுத் தட்டம் . 

patronym ic , 11. தந்தைவழிப் பெயர் ; மூதாதைவழிப் பெயர் ; 
pa tio , ( ஸ்பா . ) 11. உள்முற்றம் ; pl . pa tios . 

a . தந்தை வழியான ; மூதாதை வழிப்பட்ட . 
pat ois , 1. சேரிமொழி ; திசைமொழி . 

patroon , 1. ( வர . ) சிறப்புரிமை நிலக்கிழார் , நியூயார்க்கு . 
pat riarch , 11. குடி முதல்வன் ; குடும்பத்தலைவர் , குடும்ப நியூ ஜெர்ஸி ஆகிய அமெரிக்க பகுதிகளில் 1850 - க்கு முன் 
ஆட்சி முதல்வர் ; குலபதி , குல ஆட்சி முதல்வர் ; இன னிருந்த டச்சு அரசியலின் பட்டய உரிமைபெற்றுச் சிறப் 
ஆட்சி முதல்வர் ; யூதரின் சிறப்புக்குரிய மூதாதையருள் புரிமை பெற்றிருந்த நிலக்கிழார் ; கப்பல் மீகான் ; படகு 
ஒருவர் ; முதுவர் , முற்காலக் கீழைத் திருச்சபைகளில் வட் வலவர் . 
டார முதல்வர் ; ரோமன் கத்தோலிக்க உயர்படி முதல்வர் ; patt en , 11. மேல் சோடு , சேற்றுக்காப்பு மீபுதையரணம் , புதை 
மூதாளர் ; இனத்தில் வாழும் மூப்பு மிக்கவர் ; இனத்தின் 

யரணம் சேற்றில் அமிழாதபடி இருப்பு வளையங்கள் மீது மரத் 
சிறப்புப் பொருள் . 

தாலான அடிக்கட்டையுடைய காப்புக்கவிகைப் புதையடி . 
patriarch al, a . குடும்ப ஆட்சித் தலைவருக்குரிய ; இன patt er , 11. குழூஉமொழி ; தொழிற்குழுவின் தனிக்குறி 
ஆட்சித் தலைவருக்குட்பட்ட ; குடும்ப ஆட்சி முதல்வர் 

மொழி ; ஆரவாரப் பேருரை ; பாடலிடை விரை உரையாடல் ; 
போன்ற ; இன ஆட்சி முதல்வரியல்புடைய . 

பாடல்வாசகம் ; களிநாடக வாசகம் ; 3. கடகடவென ஒப்பி ; 
pat riarchate , n . திருச்சபை முதுவர் பணிநிலை ; திருச்சபை மளமளவென்று பேசு ; உளமேவாமல் பேசு . 
முதுவர் ஆட்சி வட்டாரம் ; திருச்சபை முதுவர் பணிமனை ; 

patt er , n . தடதடவொலி , அடுக்கடுக்காகத் தட்டும் ஒலி ; 
திருச்சபை முதுவர் உறைவிடம் ; குடும்ப ஆட்சி முதல்வர் 3. சடசடவென்றொலி எழுப்பு ; மோட்டில் மழைத்துளிகள் 
படிநிலை . 

விழும் ஒலி எழுப்பு ; குற்றடியிட்டு விரைந்தோடு , குடுகுடு 
pat riarchy , n . குடி முதல்வராட்சி ; குடிமுதல்வராட்சி வென்றோடு ; சடசடவொலி எழும்படி நீர்கொட்டு . 
முறைச் சமுதாயம் ; குடிமுதல்வர் ஆட்சிமுறை அரசு . 

patt ern, 1. பாங்கம் , எடுத்துக்காட்டமைப்பு ; தோரணி ; 
patri cian , 1. பண்டை ரோமாபுரி உயர்குடியுரிமையாளர் ; எடுத்துவரிச் சட்டம் ; எடுத்துக்கோள் வார்ப்பு ; முன்வரைவு ; 
ரோமாபுரிப் பேரரசின் உயர் 

குடியாளர் ; ப . முன்மாதிரியாகக் கொண்டு செய் , படிவம் பின்பற்றிச் 
ரோமாபுரிப் பேரரசின் தொலை மாகாணங்களில் பேரரசர் செய் ; மேல்வரிச்சட்டமாகப் பின்பற்று ; மாதிரிச்சட்டங் 
பேராளர் ; இத்தாலியக் குடியரசுகளில் உயர்குடித் தலைவர் ; கொண்டு ஒப்பனைசெய் ; பாங்காக்கு . 
உயர் குடியாளர் ; ஆட்சிக்குடி உரிமையாளர் ; a , பண்டை 
ரோமாபுரியில் உயர் ஆட்சி வகுப்புக்குரிய ; உயர்குடிப் 

patt ern - room , n . ஆடை -கம்பளம் - சுவர்த்தாள்களின் ஒப் 
பிறந்த ; உயர்குடி சார்ந்த . 

பனை மாதிரிச் சட்டம் உருவாக்கும் தொழிற்சாலைப் பகுதி . 
patri ciate, n . உயர்குடி வகுப்பு ; உயர்குடி மக்கள் தொகுதி ; 

patt ern - shop, n . ஆடை கம்பளம்.சுவர்த்தாள்களுக்கான 
உயர்குடியாட்சி ; உயர்குடிப் படிநிலை . 

ஒப்பனை மாதிரிப் படிவங்களின் சட்டங்களை உருவாக்கும் 

தொழிலகம் . 
patricid al , a . தந்தைக்கொலை சார்ந்த ; தந்தையைக் கொலை 
செய்கிற . 

patt y , 1. மாப்பண்டம் , பிட்டு , 
pat ricide , n . தந்தைக்கொலை ; தந்தையைக் கொன்றவர். 

patt ypan , n . மாப்பண்டம் சுடுவதற்கான சில்லுத்தட்டு . 
patrimon ial, a . தந்தைவழிச் சொத்துச் சார்ந்த ; தந்தை 

pat ulous , a . திறந்த , விரிந்த ; கிளைகள் வகையில் பரந்தகன்ற 
வழி வந்த . 

pau city , 11 , சின்மை . 
pat rimony , 11. தந்தைவழிச் சொத்து ; மூதாதையர் வழி 

Paul ine , 11. லண்டன் மாநகர் தூய திரு . பால் கல்வி நிலைய 
மரபுச் செல்வம் ; திருக்கோயிலுக்கு விடப்பட்ட நிவந்தம் . 

உறுப்பினர் ; a . தூய திரு . பாலுக்குரிய . 
pat riot , n . பிறந்தநாட்டார்வலர் . 

paulo - post -fu ture, 1. கிரேக்க மொழியில் வினைச்சொல் 
patriot ic , a . பிறந்தநாட்டுப் பற்றார்ந்த . 

எதிர் நிகழ்வின் விளைவு குறிக்குங் காலம் , முடிவு நிலை எதிர் 

காலம் . 
pat riotism, n . நாட்டுப்பற்று , தேசாபிமானம் . 
patris tic , a . தொடக்க காலக் கிறித்தவ திருச்சபை முதுவர் 

Paul Pry , n . முந்திரிக்கொட்டை " . 
ஏடுகள் சார்ந்த . 

paunch , n . தொப்பை , வயிறு ; விலங்கின் முதல் இரைப்பை ; 

திண்ணிய பாய்விரிப்பு ; ப . குடலெடு , குடலை வெளிப்படுத்து . 
patrol , n . படைத்துறைச் சுற்றுக்காவல் உலா ; ஊர்க்காவலர் 
சுற்றுக்காவல் , ரோந்து ; காவல் தண்டு , சுற்றுக் காவற் 

paup er , 1. ஏழையர் , நொடித்தவர் ; இரவலர் , இரப்பாளி ; 
குழு ; தண்டுகாவலர் ; நாள்முறை விமானச் சுற்றுலா ; 

ஏழையர் விடுதியின் உதவி பெறுபவர் ; இயலா நிலை மனுச் 
வேவுக்குழு , புலங்காண் குழு ; 3. சுற்றுக்காவல் புரி ; தண்டு 

செய்பவர் . 
காவலராகச் செயலாற்று . 

pau perdom , n . = pauperism . 
pat ron , n . புரவலர் ; காப்பாளர் ; சிறப்பு வாடிக்கையாளர் ; 

pau peress , n . இயலா எளிமையுடைய பெண் ; ஏழை விடுதி 
காப்புத் திருத்தகை , மரபாதரவுப் புனிதர் ; பண்டை ரோமா 

உதவி பெறும் பெண் ; இரந்துண்பவள் . 
புரியில் விடுவிக்கப்பட்ட அடிமையின் முன்னாள் தலைவர் ; pau perism , n . இயலாநிலை , நொடிப்பு நிலை . 
பண்டை ரோமாபுரியில் பொதுக் குடியினர் துணையா தரவா 
ளர் ; மானியம் வழங்கும் உரிமையுடையவர் . 

pau perize , U. இயலாநிலைப்படுத்து ; புற உதவி நாடும் 

பழக்கத்துக்கு ஆளாக்கு . 
911 


கை , 


718 

peach 
pause 
pause , n . இடை ஓய்வு ; இடைத் தயக்கம் ; இடை நிறுத்தம் ; pay in , கணக்கில் வரவினமாக்கு ; நிதிக்குப் பங்குவரி அளி ; 
பேச்சிடை ஓய்வு ; படிப்பிடைத் தயக்கம் ; ( இசை . ) சுரம் pay its way, கடனில்லாமல் செலவுக்குப் 

போதியதாகு ; 
அல்லது நிறுத்தக்குறியின்கீழ் இடும் நீட்டிப்புக் குறி ; V. pay load , விமானப் பாரத்தில் வருவாய்தரும் பகுதி ; pay off , 
இடைத்தயங்கு ; இடையே சிறிது நிறுத்து ; காத்திரு ; முழுதும் கொடுத்துத்தீர் ; சரியான ஊதியமளி ; பழிக்குப்பழி 
மெல்ல நிறுத்திச் செல் , நின்று தயங்கி மேற்செல் . 

வாங்கு ; ( கப் . ) காற்றெதிர்ப் பக்கமாக ஒதுங்கு ; pay one s 
pav age , n . தளவரிசைக்கூலி ; தளவரிசை வரியுரிமை . 

way , செலவுக்குப் பணமுடையராயிரு ; pay out , பணத் 

தைச் செலவுவகையில் வழங்கு ; தக்க தண்டனை கொடு ; 
pav an , ( ஸ்பா . ) 1. வினோதக் கூத்துவகை . 

( கப் . ) கயிறு முதலியவற்றைத் தளர்த்தி நீட்டி விட்டுக் 
pave , ப . தளவரிசையமை ; மீதாகப் பரப்பு ; முன்னேற்பாடு 

கொடு ; pay round , ( கப் . ) முகப்புத் திருப்பு ; pay the piper, 
செய் . 

செலவுப் பொறுப்பேற்றுக்கொள் ; பெருஞ்செலவுக்கு ஆட்படு ; 
pave , ( பிர . ) n . தளம் ; மணிக்கற் பதிப்பு . 

pay the piper and call the tune , செலவுப் பொறுப்பை ஏற் 
pave ment , n . தளவரிசையிட்ட பகுதி ; நடைபாதைத் தளம் ; 

றுச் செயலாட்சி மேற்கொள் ; pay through the nose, கஷ்டப் 
( வில . ) பாவுதளம் போன்ற பல்லமைவு ; ( தொ . ) crazy 

பட்டுக்கொடு ; pay up , முழுதுங்கொடு , கொடுத்துத்தீர் . 
pavement , பல வடிவக் கற்கள் கொண்டு அமைத்த தோட்டப் pay , ப . தார் பூசு ; ஈரத்தடைக் காப்பாகக் கீலடி . 
பாதை ; on the pavement , குடியிருக்க இடமில்லாமல் . 

pay able , a . கொடுக்க வேண்டிய ; கொடுக்கத்தக்க ; சுரங்க 
pave ment -artist, n . நடைபாதை ஓவியக்கலைஞர் , வழி வகையில் ஆதாயந் தரத்தக்க , 
செல்பவரிடமிருந்து பணம்பெறுவதற்காக நடைபாதையில் 
வண்ண ஓவியம் தீட்டுங் கலைஞர் . 

pay - as - you - earn , a . வருமானவரித் துறையில் வருவாய் 

இடத்திலேயே பிடித்துக் கொள்ளப்படுகிற . 
pavil ion , n . கூடார மண்டபம் ; விதான மண்டபம் ; காட்சி 

pay - bill , 11. சம்பளப் பட்டியல் . 
மாடம் ; கட்டிடத்தின் ஒப்பனைப் புறத் தாழ்வாரம் ; பட்டை 
யிட்ட மணிக்கல்லின் அடிப்பகுதி ; மருத்துவக்கூடத் தனிப் 

pay - day , n . சம்பள நாள் ; பங்குக்களச் செலாவணி நிலை 
பகுதி ; கொம்பில் கட்டிய மணி ; புறச்செவி ; 3. அணிமாடங் 

யத்திற் பங்கு முதல் மாற்றுக்குப் பணங் கொடுக்கப்படும் 

நாள் . 
களுடன் அமை ; வண்ணப் பந்தரிட்டுக் கவி ; இட்டுப் . 
பொதி . 

payee , n : பணம் பெறுவோர் . 
pavona zz0 , ( இத் . ) n . மயில்வண்ணக் குறியுடைய சலவைக் pay er , n . பணந் தருபவர் . 

கல் ; a . சலவைக்கல் வகையில் மயில்வண்ணக் குறியுடைய , pay ing , a . வருவாய் அளிக்கிற , ஆதாயம் தருகிற ; செல 
pav onine , a . மயிலுக்குரிய ; மயில் போன்ற . 

வுக்குப் பணங் கொடுக்கிற ; கட்டணம் அளிக்கிற , வாடகை 
paw , n . கூருகிர்க்காலடி ;; ( பே - வ . ) உள்ளங்கை , 

தருகிற ; ( தொ . ) paying guest , ஒரு குடும்பத்தில் பணங் 
கையெழுத்து ; 3. தாளால் அறை ; குதிரை வகையில் நிலத்தி 

கொடுத்து உணவு வசதி மட்டும் பெறுபவர் . 
லுதை ; காலால் நிலத்தில் எற்று ; ( பே - வ . ) திருந்தா நிலையிற் pay . ] ist , n . சம்பளம் பெறுபவர் பட்டியல் . 
கையாளு ; மோசமாகக் கையாடு . 

pay master , n . படைவீரர்க்குச் சம்பளம் வழங்குபவர் ; 
pawl, n . இயந்திரப் பற்களைத் தடுக்கும் அடைதாழ் : நங்கூரம் தொழிலாளர்க்குச் சம்பளப்பணம் வழங்குபவர் ; ( தொ . ) 
தூக்கியைச் சறுக்காமல் தடுக்கும் அடைகோல் ; ப . நங்கூரம் paymaster general , கருவூலத் துறையரங்கத் தலைவர் . 
தூக்கியைச் சறுக்காமல் அடைகோலிட்டுத் தடு. 

pay ment , n . பண வழங்கீடு , பணங்கொடுப்பு ; கொடுக்கப் 
pawn , 11. சதுரங்க ஆட்டத்திற் காலாட் காய் . 

படும் பணம் ; ஊதியம் . 
pawn , n . ஈடு , பிணையம் , கொதுவை ; அடகு , அடைமானம் ; payn ize , v . மர வகையில் பதனக் காப்பூட்டும் பொருள் 
U. பிணையாக அளி ; ஈடு வை , அடகு வை ; உயிர்- உறுதிச் தோய்வி . 
சொல் - மானம் ஆகியவற்றைப் பிணையமாக வைத்துச் செய pay - roll , n . = pay -list . 
லாற்று ; இழக்க முனை . 
pawn broker , 1. அடைமான வட்டிக்கடைக்காரர் . 

paysage , ( பிர . ) 11. நாட்டுப்புறக் காட்சி ; துண்டு நிலக்காட்சி ; 

துண்டுநிலக் காட்சிப்படம் . 
pawn broking , 11. அடைமான வட்டித்தொழில் . 

pay - sheet , n . = pay - bill . 
pawnee , 11. அடைமானமாகப் பொருள் வைக்கப் பெற்றவர் , 
பிணையம் ஏற்பவர் . 

pea , 11. பயறு ; பட்டாணி ; பயற்றினம் ; பயற்றுச்செடி 

பயற்றினச்செடி ; ( தொ . ) green peas, உணவுக்குரிய இளம் 
pawn shop , 11. அடைமானக் கடை . 

பயறு ; pea soup, பயற்று வடிசாறு ; sweet pea , தோட்டப் 
pax , ( ல . ) 11. குருமாரும் வழிபாட்டாளரும் வழிபாட்டின்போது 

பகட்டு மலர்ச்செடி வகை . 
திருமுத்தமிடும் சிலுவைக் குறியிட்ட கற்பாளம் ; int. போர் peace , n . அமைதி , போரற்ற நிலை , சமாதான நிலை ; உள் 
நிறுத்தம் ! நட்பமைதி ! ( தொ . ) pax Britannica, பிரிட்டன் நாட்டமைதி , குழப்பமற்ற நிலை ; சட்ட ஒழுங்கமைதி ; மன 
பேரரசாட்சிக்குட்பட்ட நாடுகளில் நிலைநிறுத்தப்படும் அமைதி ; அமைதி , உலைவிலா நிலை , கலக்கமின்மை ; நட்பமைதி ; 
pax Romans , பண்டை ரோமாபுரிப் பேரரசாட்சிக்குட்பட்ட மோனம் , சந்தடியின்மை ; ( தொ . ) at peace , அமைந்து , 
நாடுகளில் நிலைநிறுத்தப்பட்ட அமைதி ; pax vobiscum , பமைதியுடன் , கலவரமின்றி , சண்டையில்லாமல் : be sworn 
உங்களிடையே அமைதி நிறைவதாக . 

of the peace , தண்டலாளராக அமர்வுபெறு ; commission of 
pay , n . உழைப்பூதியம் , கூலி ; சம்பளம் , ஊதியம் ; 3 . the peace , justice of the peace , அமைதி காவலர் , சுற்றுலா 
கொடுக்கவேண்டிய பணத்தைக் கொடு ; வரிப்பணம் 

நடுவர் ; hold one s peace ,, 

இரு , அரவமற்றிரு ; 
கொடு ; பணத்தை 

ஒப்படை ; உழைப்புக்கு ஊதியம் keep the peace , அமைதிபெறு , சச்சரவற்றிரு , பூசல் தடுத் 
அளி ; உழைப்புக்கீடாக வழங்கு ; பரிசு வழங்கு ; கொடு , தாள் ; king s peace , நாட்டுச் சட்ட ஒழுங்காட்சியமைதி ; 
வழங்கு , அளி ; விளைவித்துக் கொடு , விளைவி ; ஆதாயம் 

make one s peace with , மீண்டும் நண்பராக்கிக்கொள் . 
அளி ; ஏற்ற பலன் அளி ; ( தொ . ) pay back , கடனைத் peace able , a . அமைதி நாடுகிற ; அமைதியுடனிருக்கிற ; 
திருப்பிக்கொடு ; செய்வதற்குப் பதில் செய் ; pay court 

கலவரமற்ற ; சச்சரவு நாடாத . 
to , காதலனாக ஊடாடு ; பாராட்டுரை ; மதிப்புக்காட்டு ; தன் 
காரியத்தை முன்னிட்டுப் பின்சென்று நயந்து நட ; pay down , 

peace ful , a . அமைதி வாய்ந்த ; அமைதிநிலைக்குரிய . 
காசாக உடனடிப்பணம் கொடு ; pay for , விலைகொடு ; ஏற்ற 

peace maker , n . சந்து செய்விப்போர் . 
தண்டனைபெறு ; உரிய துன்பத்தை ஏற்றுக்கொள் ; சரியீடு 

peach , n . பழவகை ; கனிமரவகை . 
செலவை ஏற்றுக்கொள் ; pay for one s whistle, peach , . உடன் கூட்டாளியைக் காட்டிக்கொடு , கூட் 
கொண்ட சிறிதளவு இன்பத்துக்குப் பேரளவான விலைகொடு ; டாளிக்கெதிராகச் சான்றுபகர் . 


நட் 


வாளா 


செய் ; 


719 


peach - blow 


pecuniary 


peach -blow , n . மென்னீலச் செந்நிறம் ; நீலச்செந்நிற மெருகு 

வண்ணம் . 
peach - coloured , a . வெளிறிய சிவப்புநிறமுடைய . 
pea - chick , n . மயிற்பிள்ளை , இள மயில் . 
pea cock , n . மயில் ; மயிற் சேவல் ; U. தன்னழகு பகட்டிக் 
காட்டு ; பகட்டு வீறாப்புடன் நடைபழகித் திரி ; வீறாப்புக் 
காட்டு . 
pea cock - blue, n . மயில் நீலம் , மயிற்கழுத்துப் போன்ற 

திண்ணீலம் . 
pea cock - butt erfly , n . வண்ணத்துப்பூச்சி வகை . 
pea cock - fish , n . பச்சை - நீலம் - சிவப்பு -வெண்மை நிறங்களைக் 

கொண்ட மீன் வகை . 
pea hen , 1. பெடை மயில் . 
pea .jack et , n . கப்பலோட்டியின் குறுமேற்சட்டை . 
peak , n . முகடு , சிமையம் ; மலைமுகடு , கொடுமுடி ; தாடி 
முனை ; தொப்பி முனை ; கப்பலின் ஒடுங்கிய முனைக்கோடி ; 
பாய் உச்சி விளிம்பு ; a . உச்சநிலையான , உச்ச அளவான ; 
V. ( கப் . ) பாய்க்கட்டைகளை நிமிர்த்துயர்த்து ; துடுப்பினை 
உயர்த்திப்பிடி ; திமிங்கில வகையில் மூழ்கும் வேளையில் 
வாலைச்செங்குத்தாகத் தூக்கு ; குத்துமுனைத் தோற்றம் அளி; 
குத்து முகடாக எழு . 
peak , ப . நலிந்து மெலிவுறு . 
peak y , a . முகடு போன்ற ; முகடுள்ள ; முகடு முகடான . 
peak y , a . ஒட்டி மெலிந்த . 
peal , n . முழக்கம் ; கிளர் ஒலியலை ; பன்மணி ஒலி ; கணகண 

ஒலி ; 3. முழங்கு ; கணகணவென்றொலி ; கிளர் ஒலியெழுப்பு . 
pea nut , n . நிலக்கடலைச் செடிவகை ; நிலக்கடலைவகை . 
pear , n . பேரியினக்காய் வகை , 
pearl , n . முத்து ; அரும்பொருள் ; இனத்தின் சிறந்த 
எடுத்துக்காட்டு ; முத்துப்போன்ற பொருள் ; பனித்துளி ; 
கண்ணீர்த்துளி ; பல் ; அச்சுருப்படிவ வகை , படிகவகைப் 
பொருள்களின் சிறு துணுக்கு ; 3. முத்துப்போன்ற துளிகள் 
சிதறவிடு ; முத்துத் துளிகளாகச் சிதறு ; முத்து வெண்மை 
யாக்கு ; கூலவகைகளைச் சிறு துணுக்குகளாக்கு ; முத்துத் 
துளிகளாக உருவாக்கு ; முத்துப்போன்ற துளிகளாகு ; 
முத்துக்குளி . 
pearl , n . பூவேலைத் தலையணை ஓரத்தின் ஒப்பனை இழை 
முடி , இழைமுடிக்கண்ணி ; I. இழைமுடிக் கண்ணியிட்டுப் 
பூவேலை செய் . 
pearl - ash , n . சாம்பர நீறு . 
pearl .bar ley , 11. வாற்கோதுமைக் குறுநொய் . 
pearl - div er , 11. முத்துக்குளிப்பவர் . 
pearl - fisher , n . முத்துச் சிப்பிகளை எடுப்பவர் . 
pearl - fishery , n . முத்துச்சலாபம் , முத்தெடுக்கும் தொழில் ; 

முத்துக்குளிக்குமிடம் . 
pear lies , n . pl . சட்டையின் முத்துக்குமிழ்மாட்டிகள் ; பழம் 
மீன் ஆகியவற்றின் தெரு விற்பனையாளர் அணியும் முத்துக் 
குமிழ்மாட்டி நிரம்பிய ஆடை , 
pearl - pow der , n . வெண்ணிற ஒப்பனை முகத்தூள் . 
pearl - sa go , n . = pearl - barley . 
pearl - shell , 11 , முத்துச்சிப்பி . 
pearl - white , 11. வெண்ணிற ஒப்பனை முகத்தூள் ; செயற்கை 

முத்துச் செய்யப் பயன்படும் சிப்பித்தூள் சரக்கு . 
pearl y , a . முத்துப்போன்ற ; முத்துச்சிப்பிக்கு உரிய ; முத்து 

நிரம்பிய ; முத்து வளமிக்க . 
pear main , n . இன்கனி வகை . 
pear -shaped , a . பம்பர வடிவுடைய , அடி குறுகி மேல் 

திரண்ட உருவுடைய . 
pear - tree , n . பேரியினக் கனிமரம் . 
pea sant , n . உழவர் ; நாட்டுப்புறத்தார் . 


pea santry , n . உழுகுலம் . 
pease - cod , n . பயற்று நெற்று . 
pease -pudding, n . பயற்று மாப்பண்ணிய வகை . 
pea - shooter , n . பயறுகளை வைத்து ஊதி எறியவல்ல குழல் , 
pea -soup er , n . திண்ணிய மஞ்சள் நிற மூடுபனி . 
pea - soup y , a . மூடுபனி வகையில் திண்ணிய மஞ்சள் நிறம் 

வாய்ந்த . 
peat , n . புல்கரி , தூள் நிலக்கரி . 
peat , n . தருக்குச் சிறுமி . 
peb ble , 11 , கூழாங்கல் ; மூக்குக் கண்ணாடிச் சில்லுகளுக்குப் 

பயன்படும் படிகப் பாறைப்பாளம் ; மூக்குக்கண்ணாடிச் சில்லு ; 
மணிக்கல் வகை . 
pebb ly , a . கூழாங்கல் நிறைந்த . 
pebrine, ( பிர . ) 11. கரும்பொட்டு , பட்டுப்புழுக்களுக்கு வரும் 

கொள்ளை நோய் வகை . 
pecan , n . திண்கட்டையுடைய அமெரிக்க வாதுமையின 

மரம் . 
pecc able , a . பாவஞ் செய்யக்கூடிய ; பிழை செய்யும் இயல் 

புடைய . 
peccadillo , n . சிறு மாசு . 
pecc ant, a . பாவஞ் செய்கிற ; ( மரு . ) கோளாறுடைய 

நோய் தூண்டுகிற. 
pecc ary , 1 , பன்றியின அமெரிக்க விலங்கு . 
peccav i , ( ல . ) 1. பழியேற்றிரங்கல் ; ( தொ . ) cry peccavi, 

பாவஞ் செய்தேன் எனக்கூறு . 
peche Mel ba , n . பழவகை உறைபாலடைக் கலவை . 
peck , n . முகத்தலளவைக் கூறு , 2 காலன் ; 2 காலன் அள 

வுள்ள கொள்கலம் ; பேரளவு . 
peck , 1. கொட்டு , அலகின் குத்து ; கொத்து வடு ; அவசர 
முத்தம் ; 3. அலகினாற் கொத்து ; கொத்தியெடு ; கொத்தித் 
துளையிடு . 
peck er , 1. கொத்துபவர் ; கொத்துவது ; கொத்தும் பறவை , 

மரங்கொத்தி , மண்கொத்தி . 
peck ish , a . பசிமிக்க . 
peck sniff , n . போலி அருளாளர் . 
pec ten , 11. ( வில . ) சீப்புப்போன்ற அமைப்புடைய உறுப்பு ; 

pl . pec tines .. 
pec tin , 11. பழப்பசைச் சத்து . 
pec toral, n . மார்பணிக் கவசம் ; யூத உயர்குருவின் மார் 
பணிப் பட்டிகை ; a . நெஞ்சுக்குரிய , மார்பு சார்ந்த ; மார்பு 
நோய்க்குக் குணம் அளிக்கிற ; மார்பில் அணியப்படுகிற ; 
( தொ . ) pectoral cross , மேற்றிராணியர் மார்பணிச் சிலுவை . 
pec tose , n . காய்ச்சத்து . 
pec ulate , U. பணங் கையாடு , கையாடல் செய் . 
peculliar , n . தனியியல்புக்கூறு , சிறப்பியல்பு ; சிறப்புத் 
தனியுரிமை ; வட்டார மேலாட்சியிலிருந்து விலக்குரிமை 
பெற்ற திருச்சபை ; தனிச்சிறப்புரிமையுடைய திருக்கோயில் ; 
a . சிறப்புரிமையான ; தனியியல்பான ; தனிப்பட்ட தன்மை 
யுடைய ; பொது நீங்கிய , தனி ஒருவர்க்கு மட்டுமேயுரிய ; 
தனி ஒன்றனுக்கேயுரிய ; தனிப்படக் குறிப்பிடத்தக்க , தனித் 
தன்மைப்பட்ட ; வழக்கமற்ற , கண்டு கேட்டறியாத , புதிர் 
வாய்ந்த ; ( தொ . ) peculiar people , யூதர் ; தம்பிரான் தோழர் 
கள் ; Peculiar People , நோய் குணமடைவதற்குத் திருவருள் 
துணையையே எதிர்நோக்கும் கோட்பாட்டுடன் 1838 - இல் 
நிறுவப்பட்ட கிறித்தவ கிளைச்சமய வகையினர் . 
peculia rity , 11. தனித்தன்மை ; சிறப்பியல்பு ; தனிப்பட்ட 

பண்புக்கூறு ; சிறப்புப்பண்புக்கூறு ; வழக்கம் மீறிய பண்பு , 
pecul iarly , adu : தனி நிலையில் , தனி முறையில் ; எதிர்பாரா 

வகையில் , வழக்கம் மீறிய நிலையில் ; தனிப்பட்ட தன்மையில் , 
pecun iary , a . பண வகையான . பொருள் வகை சார்ந்த 
அபராதத் தண்டனையான . 


720 


peer 


pedagogics 
pedagog ics , 1. ஆசிரியரியல் . 
ped agogism , n . = pedagoguism . 
ped agogue , n . பள்ளியாசிரியர் ; ஆசிரியர் ; கண்டிப்புக் 

கணக்காயர் . 
ped agoguism , 11. போதனைமுறை ; போதனை ; கற்பிக்கும் 

பாங்கு . 
ped agogy , 11. ஆசிரியரியல் , போதனை முறை . 
ped ai , n . நெம்படி ; இயந்திர மிதிகட்டை ; இசைக்கருவியின் 
மிதிபலகை ; ( இசை . ) நீள் கவிவிசைப்பு ; வைக்கோலின் 
திண்ணிய அடித்தாள் ; வைக்கோல் புரி ; a . காலடிக்குரிய ; 
சிப்பியினத்தின் காலடி உறுப்புச் சார்ந்த ; U. நெம்படியை 
மிதித்தோட்டு ; இயந்திரத்தை மிதித்தியக்கு ; இசைக்கருவி 
மிதிகட்டையை மிதித்தியக்கு ; இசைக்கருவி இயக்கு . 
ped ant , n . கல்விச் செருக்குடையவர் ; புத்தகப் படிப்பாளர் ; 

கோட்பாட்டு வெறியர் ; நூல் விதிமுறை வெறியர் . 
pedan tic , a . கல்விச் செருக்குடைய ; விதிகண்டிப்பான ; 
எங்கும் பள்ளியாசிரியராகவே நடந்து கொள்கிற ; புலமைப் 
பாணி விடாத . 
ped antize, U. கல்விச்செருக்குடன் நட ; புலமைப்பாணியிற் 

செயலாற்று ; புலமைப் பகட்டாளராக்கு . 
pedantoc racy , 11. ஆசிரியராட்சி . 
ped antry , n . பகட்டு நூலறிவு ; புலமைக்கண்டிப்பு ; பகட் 

டாரவாரச் சொற்றொடர் ; குருட்டுக் கோட்பாட்டு வெறி . 
ped ate, a . ( வில . ) காலடி உடைய ; பாதம் போன்ற ; ( தாவ . ) 
இலை வகையில் கால்விரல் அல்லது பறவை உகிர் போன்ற 
கூறுடைய . 
ped dle , U. சுற்றித் திரிந்து விற்பனை செய் ; சுற்றித்திரி ; 
அற்ப காரியங்களில் முனைந்தீடுபடு ; சில்லறையாகக் கொடு ; 
சிறிது சிறிதாகக் கொடு . 
ped erasty , n . = paederasty . 
ped estal , 11 , நிலைமேடை ; சிலை அடிப்பீடம் ; தூண் அடிக் 
கட்டை ; கால்புழை மேசையின் ஆதாரக்கால் ; இயந்திர 
உருளையின் பக்கப் பிடிப்பா தாரம் ; இயங்கியல் நிலையடுக்கு ; 
அடிப்படை , ஆதாரம் ; V. பீடத்தின்மீதமை , பீடத்தின் மீது 
ஆதாரமாக்கு . 
pedes trian , n . கால்நடையர் , நடப்பவர் ; நடைப்பயிற்சி 
யாளர் ; a . கால்நடையாகச் செல்கிற , நடந்து செல்கிற ; 
நடத்தலுக்குரிய ; மந்தமான ; உயிரூக்கமற்ற . 
pedes trianism , n . நடைப்பயிற்சி , நடந்து செல்லும் பழக்கம் . 
pedes trianize , U. நட , கால்நடை பயில். 
ped icel , n . ( தாவ . , வில . ) காம்பு போன்ற சிற்றமைவு , 

காம்புச் சிறு கிளை . 
ped icellate , a . காம்புச் சிற்றமைவுடைய . 
ped icle , n . சிறுகாம்பு . 
pedic ular , a . பேன் போன்ற ; பேன் சார்ந்த . 
pedic ulate , a . காம்புடைய ; துடுப்பு வகையில் மணிக்கட்டுப் 

போன்ற திருப்பும் அமைவுடைய மீன்வகை சார்ந்த . 
pedic ulous , a . = pedicular . 
ped icure, 11 , கால்விரல் உகிர்க்காழ்ப்பு மருத்துவம் ; கால் 
விரல் உகிர்க் காழ்ப்பு மருத்துவர் ; 3. காழ்ப்பகற்றிக் கால் 
விரல் உகிர் மருத்துவஞ் செய் . 
ped igree , n . குடிவழி , மரபுக் கால்வழி அட்டவணை , வம்சா 

வளி; விலங்கின் மரபுக் கால்வழி ; மரபுக் கால்வழியுடையது. 
ped igreed , a . குடிவழியுடைய . 
ped iment , 11. ( க- க. ) பண்டைக் கிரேக்க கட்டிடக்கலைப் 

பாணியில் வரி முக்கோண முகப்பு முகடு ; வில்முகப்பு முகடு . 
pedimen tal , a . வரி முக்கோண முகப்பு முகட்டையுடைய ; 

வரி முக்கோண முகட்டு முகப்பைப் போன்றற . 
ped imented , a , வரி முக்கோண முகப்பு முகட்டினையுடைய . 
ped lar , n. அம்பணர் , தலைச்சுமை அங்காடியர் ; வம்பு உய்க் 
குநர் ; ( தொ . ) pedlar s French , திருடர் குழுஉக்குறி. 


ped lary , n . சுமந்து விற்பவர் தொழில் ; அம்பணர் சரக்கு . 
pedo - bap tism , n . = paedo- baptism . 
pedo - bap tist , n . = paedo - baptist . 
pedol ogy , 1. மண்வகை ஆய்வு நூல் . 
pedom eter , n . அடியீடுமானி , காலடி எண்ணிக்கையால் 

தொலையைக் கணித்துக் காட்டுங் கருவி , 
ped oscope , n . கால் புதையரண இசைவை நுண் கதிரொளி 

யால் தேர்ந்தாயுங் கருவி . 
ped rail , 11. பளுவான வண்டிகள் கரடுமுரடான பாதையில் 
எளிதாகச் செல்லும்படி காலடிகள் போன்ற சுற்றுறுப்புக் 
களுடன் கூடிய சக்கர அமைவு ; சக்கரக் காலடியுறுப்பமைவு ; 
காலடி உறுப்பமைவுச் சக்கரமுடைய வண்டி . 
pedunc le , 11. ( தாவ . ) பூங்கொத்தில் தலைப் பூக்காம்பு ; தனி 
நுனிப் பூக்காம்பு ; ( வில . ) காம்பு போன்ற உடற் பகுதி 
அமைவு . 
pedunc ular, pedunc ulate , pedunc ulated , a . sofliss 

காம்பு சார்ந்த ; தலைக்காம்புக்குரிய . 
peek , v . கூர்ந்து நோக்கு . 
peel1 , 11. ( வர . ) இங்கிலாந்து ஸ்காத்லாந்து எல்லைப்புறங் 

களில் முற்காலச் சிறு சதுரக் கோபுரம் . 
peel , 1. அடுப்பில் சூட்டப்பத்தைப் புரட்டிப் போடுவதற்குரிய 

சட்டுவக் கோல் . 
peel , n . பழத்தோல் ; 3. பழத்தில் தோலுரி ; உருளைக்கிழங்கு 
முதலியவற்றின் தோலை அகற்று ; மரத்தின் பட்டையுரி ; 
தோலை உரித்தெடு ; தோல் உரிக்கப் பெறு ; பட்டை உரியப் 
பெறு ; ( தொ . ) pack and peel , ஏதாவது தொடர்புகொள் . 
peeled , a . சூறையிடப்பட்ட ; தோலுரிக்கப்பட்ட ; மழுக்கை 

யான . 
peel er , 11 . உரிப்பவர் ; கொள்ளையடிப்பவர் ; நிலவளங் கெடுக் 

குந்தாவரம் ; தோலுரிக்குங் கருவி , புறத்தோடகற்றும் அமைவு . 
peel er , n. ( வர . ) முற்கால அயர்லாந்து காவல் துறையினர் . 
peel ing , 11. உரித்தல் ; உரிதோல் ; உரியல் . 
Peel ite, 11. ( வர . ) கூலக் கட்டுப்பாட்டுச் சட்டங்களை அகற் 
றியபோது பிரிட்டனின் அமைச்சரான பீல் ( Sir R. Peel ) என் 
பாருக்கு ஆதரவளித்த கான்சர்வேட்டிவ் ( Conservative) 
கட்சியுறுப்பினர் . 
peen , 11. சுத்தியல் தலைப்பின் மென்னுனி . 
peep , n . ஊடுநோக்கு , துளைவழிப் பார்வை ; ஒளிவுக்காட்சி , 
மறை நோட்டம் ; முதல் தோற்றம் ; ப . ஊடாக நோக்கு , 
துளைவழிகாண் ; உற்றுக்காண் ; மறைவாக நோட்டமிடு , 
மெல்லவந்து தோற்றமளி ; அரைகுறையாக வெளிப்படு ; 
பண்புகள் 

வகையில் இயல்பாக வெளிப்படு ; ( தொ .) 
peep of dawn , peep of day , காலை முதற் கதிரொளி , புலரி ; 
peep show , பூதக்கண்ணாடிவழிக் காட்சி ; peep sight , சுழல் 
துப்பாக்கியில் புழைவழிக் காணுந் தோற்றம் . 
peep , 11. மெல்லிய கீச்சொலி ; பறவை ஒலி ; எலியின் அரவம் ; 

3. கீச்சொலிசெய் . 
peep er , n . மறைந்து பார்ப்பவர் ; உற்று நோக்குபவர் . 
peep - hole , 11. பார்க்குந் துளை ; ஒளி ஊடு செல்லவிடும் சிற் 

றிடைவெளி , 
peep ing , a . துளை வழி உற்று நோக்குகிற , மறைந்து காண் 

கிற ; ( தொ . ) peeping Tom , சன்னல் வழிப் பார்வையர் . 
peep show , 11. சிறு புழைவழிக் கண்காட்சி அமைவு . 
peep -through , a . ஊடாகக் காணும் வாய்ப்பு அளிக்கிற . 
peep - toe, n . கால்விரல் காட்டும்படி நுனி வெட்டப்பட்ட 

புதைமிதி . 
peep ul , ( இ . ) n . அரசமரம் . 
peer , n. படி ஒப்பானவர் ; சரியிணை , சரி ஒப்பானது ; பிரிட் 
டனின் உயர்படிப் பெருமகனார் , கோமக்கள் படியினர் ; மேன் 
மக்கள் அவை உறுப்பினர் ; உயர் பெருங்குடி மகன் ; U. 
ஒப்பாயிரு , சரியிணையாயிரு ; உயர்படிப் பெருமகனாராக்கு . 


721 
peer 

penalize 
peer , v . கூர்ந்து நோக்கு , உற்று நோக்கு ; வெளிப்படத் pel erine , n . மகளிரின் தோள் தொங்கலுடுப்பு . 
தோன்று ; காட்சிக்கு உரியதாகு . 

pelf , 11. கொண்டி . 
peer age , 11. பிரிட்டன் உயர்படிப் பெருமகனார் நிலை . 

pel ican , n . குஞ்சுகளுக்குத் தன் குருதியையே ஊட்டி வளர்ப் 
peer less , a . இணையற்ற , 

பதாக முற்காலங்களில் கருதப்பட்ட உணவுச் சேமிப்புப் 
peev ish , a . வெடுவெடுப்பான , சீறி விழுகிற , சிடுசிடுப்பு மிக்க . பையுடைய நீர்க்கோழி வகை . 

pelisse , 11. கணுக்கால்வரை 
pee wit , n . கூட்டமாக வாழும் நீள்காலுடை நீர்ப்பறவை வகை . 

நீண்டு தொங்கும் மகளிர் 
peg , n . முளை , மாட்டற் கொம்பு ; பற்றிறுக்கி , ஆப்புக்கட்டை ; 

மேலங்கி ; குதிரை வீரரரின் குறுமென்மயிர்ச் சட்டை ; குழவி 
இணைகுழைச்சு ; மாடகம் , யாழ் முதலிய கருவித் தந்திகளை 

மனைப்புறச் சட்டை . 
வரிந்திறுக்கும் முறுக்காணி ; தடைக்கட்டை ; கட்டுத்தறி ; pellag ra , 11. ஊட்டக் குறைவால் ஏற்பட்டு முடிவில் மூளைக் 
எல்லைக்குற்றி ; குறிச்சந்து , ஆட்ட வகையில் 

அளவை 

கோளாறில் கொண்டுவிடும் தோல்வெடிப்புடைய நோய்வகை . 
குறிக்கும் ஆப்புமுளை ; சாக்குப்போக்குக் கருவி ; குடிவகை ; pell et , n . குறும் பந்து ; குளிகை ; இரவைக்குண்டு ; நாண 
ப . முளையறைந்து இறுக்கு ; ஆப்பு அறை ; ஆணியிறுக்கு ; யங்கள் முதலியவற்றின் மீதுள்ள சிறு குமிழ் வடிவம் ; . 
விதிமுறைகளுக்குள் கட்டுப்படுத்து ; பங்குமாற்றுக் களத்தில் தாள் உருண்டையால் அடி , தாள் சுருட்டி எறி . 
பங்குமதிப்பு விலை திடீர் ஏற்ற இறக்கம் அடையாமல் அறுதி 

pell icle , n . தோல் ; சவ்வு ; மென்படலம் . 
விலையால் தடுத்து நிறுத்து ; குறிமீது முளை இலக்குவை ; 
முளைகொண்டு தாக்கு ; முளையறை ; ஆட்ட வகையில் அளவைக் 

pell itory , 1. தொட்ட இடத்தில் எரிச்சலூட்டுங் காரச்சுவை 

கொண்ட வேர்ச் செடிவகை ; சிறிதே பச்சையான மலருடைப் 
குறித்து ஆப்புமுளை செருகு ; சுரங்க உரிமை எல்லையை முளை 
யால் குறி ; ஆட்ட வகையில் ஆட்ட இறுதி குறிக்கும் முறை 

புதர்ச்செடிவகை . 
யில் முளைமீது பந்தடித்து வீழ்த்து ; விடாமுயற்சியுடன் pell - mell , n . குழப்பம் ; கதம்பம் ; கைச்சண்டை ; a . தாறு 
உழை ; ( தொ . ) & peg to hang on , வேறொன்றினை இணைப் 

மாறான , குழப்பமான ; adu . குழப்பமாக , ஒழுங்கின்றி , தாறு 
பதற்கான கருவி ; வெறுஞ் சாக்குப்போக்கு ; வேறொரு செய மாறாக ; தலைகுப்புற . 
லுக்கு ஏற்பமைவான தறுவாய் ; off the peg , செயலுக்கு pellu cid , a . தெள்ளத் தெளிந்த ; ஒளி எளிதில் ஊடுருவிச் 
உரிய நிலையில் ; round peg in a square hole , square peg in செல்கிற ; மாசுமறுவற்ற ; உச்சரிப்பில் தெளிவான ; அறிவுத் 
& round hole , இடத்துக்கு ஒவ்வாத ஆள் ; take down a peg தெளிவுடைய , மனக்கோட்டம் அற்ற . 
or two , படியிறக்கு , மதிப்பிற் சில படிகள் தாழ்த்திவிடு . 

Pel manism , n . இருபதாம் நூற்றாண்டின் நினைவுப் பயிற்சி 
peg amoid , n . வண்டிக் கட்டுமானத்திற் பயன்படும் செயற் முறை . 
கைத் தோல் . 

pel met , 11. திரைச்சீலைக் கழிகளை மறைப்பதற்காகக் கதவுகள் 
peg asus , n . கிரேக்க பழங்கதை மரபில் பறக்கும் திப்பிய அல்லது பலகணிகள் மேல் விடப்படுங் குறுகிய கரைத் 
குதிரை ; கவிதையாற்றல் . 

தொங்கல் . 
peg orative , n . இழிவுபடுத்துஞ் சொல் ; a . இழிவுபடுத்துகிற . pelot a , n . பந்தும் மட்டையுங் கொண்டு விளையாடப்படும் 
peg - top , n . உலோக முனையுடைய பம்பரம் ; ( தொ . ) peg -top பாஸ்க் ( Basque ) இனத்தவர் ஆட்டவகை . 
trousers , இடுப்பகன்று கணுக்கால் சுருங்கிய காற்சட்டை pelt " , n . செம்மறியாட்டின் அல்லது வெள்ளாட்டின் குட்டைக் 

கம்பளி மயிர் கொண்ட தோல் ; பதப்படுத்தப்படாத கம்பளித் 
peignoir , ( பிர . ) n . மாதர் அணியுந் தளர்த்தி அங்கி , 

தோல் ; செம்மறியாட்டின் பதப்படுத்தாத பச்சைத்தோல் . 
peine forte et dure , ( பிர . ) n . கடும்வதைத் தண்டனை , கேள் pelt , n . எறிபடைத் தாக்கு ; எறிபடைத்தாக்கு விசை ; 
விக்கு விடையளிக்க மறுக்கும் கொடுங்குற்றவாளி வகையில் U. எறிபடைகளைக் கொண்டு தாக்கு ; மழை முதலியவற்றின் 
அழுத்திக் கொல்லுந் தண்டம் . 

வகையில் கடுமையாகப் பெய் ; விடாது எறிபடைகளைத் 
pek an , n . வட அமெரிக்க கீரியின ஊனுணி விலங்குவகை . 

தொடர்ந்து வீசு ; விடாது வேட்டுவிட்டுக் கொண்டிரு . 
peke , n . சீனக் குள்ள நாய் வகை . 

pel ta , 11. பண்டையக் கிரேக்கர்கள் - ரோமர்கள் ஆகியோரின் 

பளுவற்ற சிறு கேடயம் ; ( தாவ . ) கேடயம் 
pek in , 11. பட்டுத்துணி வகை . 

அமைப்பு . 
Pekinese , n . சீன தேசத்தில் பீகிங்கு நகரவாணர் ; குறுநாய் 

pel vis , 1. இடுப்பெலும்பு , இடுப்புக்கூடு, இடுப்புவளையம் ; 
வகை ; a . சீன தேசத்துப் பீகிங்கு நகரத்துக்குரிய . 

குண்டிக்காயின் உட்குழிவு. 
Pekingese , n . = Pekinese . 

Pem broke , Pem broke table , 11. சிறு மடக்கு மேசை . 
Pek ing man , n . பீகிங்கு அருகே 1929 - இல் கண்டெடுக்கப் 
பட்ட முன்னூழிக்காலப் புதைபடிவ மனித இனம் . 

pemm ican , 1. கொழுச்செறிவப்பம் , இளகிய கொழுப்புடன் 
உலர் இறைச்சித்தூள் சேர்த்த அப்பம் ; 

சேர்த்த அப்பம் ; மாட்டுக்கறிக் 
pek oe , n . கருநிற நறுமணத் தேயிலை வகை . 

கொழுச்செறிவப்பம் ; இலக்கியச்செறிவு . 
pel age , n . விலங்கின் கம்பளிமயிர் ; குறுமென் மயிர் . 

pem phigus , n . ( மரு . ) நீர்க்கொப்புளத் தோல்நோய்வகை . 
Pela gian 1 , 11. தொல்லைத் தீவினை இல்லை என்னும் பிலாஜி pen1 , 11. தொழுவம் , பட்டி , வேலியடைப்பு , சூழ்பட்டி ; U. 
யஸ் ( Pelagius ) என்ற கி . பி ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த 

பட்டியில் அடை , தொழுவத்திற் கட்டு , கிடை மறி . 
துறவியின் கோட்பாட்டைப் பின்பற்றுபவர் ; a . பிலாஜிய 

pen , n . இறகுப்பேனா; எஃகு அல்லது தங்கத்தாலான எழுது 
ஸைச் சார்ந்த ; பிலாஜியஸ் கோட்பாட்டைச் சார்ந்த 

கோல் ; எழுதுதல் ; எழுதும் பாணி ; V. எழுது ; 
pela gian , 11. கடல் வாழ்வன ; a . கடல்வாழ் உயிரினம் 

இயற்று . 
பற்றிய . 

pen , 11. அன்னப்பெடை . 
pela gic, a . மாகடலுக்குரிய ; கடற்பரப்பிற்குரிய ; கடற் 

pen al , a . தண்டனை பற்றிய ; தண்டனைக்குரிய ; சட்டப்படி 
பரப்பில் வாழ்கிற ; கடற்பரப்பில் நிகழுகிற ; கடலின் நடு 

தண்டிக்கக்கூடிய ; தண்டனையாக விதிக்கப்பட்ட ; தண்ட 
ஆழத்துக்குரிய ; கடல் நடு ஆழத்தில் வாழ்கிற ; கடலின் 

னைக்குரிய இடமான ; ( தொ . ) penal colony , குற்றவாளி 
ஆழத்தில் நிகழ்கிற ; ஆழ்கடல் சூழலிற் படியவிடப்பட்ட . 

களை ஒதுக்கி வைத்திருக்கும் இடம் ; penal servitude , கடுமை 
pelargon ium , 11 . பகட்டு மலர்களையும் நறுமண இலை யான உழைப்புடன் கூடிய சிறைக்காவல் ; கடுங்காவல் 
களையுமுடைய செடியினம் . 

தண்டனை , 
Pelas gic , a . கிரீஸ் நாட்டில் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் pena lize , U. தண்டி ; தண்டனைக்குரியதாக்கு ; தண்டனைக் 
வாழ்ந்த பண்டைய மக்களினஞ் சார்ந்த ; ( தொ . ) Pelasgic குரியதென்று அறிவி , ஆட்டக்காரரைத் தண்ட வரிக்குள் 
architecture , கிரீஸ் நாட்டுப் பழங்காலக் கட்டிடக் கலை . 

ளாக்கு , தண்டம் அடையச்செய் . 


வகை . 


போன்ற 


வரை , 


122 
penalty 

pennorth 
pen alty , 11. தண்டனை ; தண்டத்தொகை ; சீட்டாட்ட வகை 

pen etrating, a . நுழைநோக்குடைய ; துளைத்துச் செல்கிற ; 
யில் ஆட்ட விதிப்படி விளையாடுபவரின் கெலிப்பு எண்ணோடு உண்ணோக்குடைய ; மற்ற ஓசைகளையும் விஞ்சி எளிதாகக் 
சேர்க்கப்படும் எண்ணிக்கைகள் ; ( தொ . ) penalty kick , கேட்கிற . 
காற்பந்தாட்டத்தில் இலக்கிற்கு முன்னுள்ள நிலப்பகுதியில் 

penetra tion , n . உட்புகுவு , ஊடுறுவல் 
பந்தினைத் தடுக்கும் எதிர் ஆட்டக்காரர்கள் ஆட்ட விதிகளை 

pen - feather , n . இறகு , எழுதுகோலாக முன்பு பயன்படுத்தப் 
மீறியதன் விளைவாக மறுபுறத்தார் பெறும் பந்தடி முறை 

பட்ட குருத்து இறகு . 
உரிமை . 

peng uin , 1. துடுப்பு போன்ற சிறகுகளால் நீரடியில் நீந்த 
pen ance, 1 , நோன்பு , தவம் ; கழுவாய் ; கழுவாய்க்காகத் 

வல்ல தென்பகுதிக் கடற்கோழி வகை ; பறவா விமானம் . 
தன்னை ஒறுத்தல் ; V. கழுவாய் விதி , பிராயச்சித்தங் கூறு ; 

pen ial, a . ஆண்குறி சார்ந்த . 
( தொ . ) do penance , கழுவாய் தேடு , பிராயச்சித்தஞ் செய் , 
நோன்பிரு . 

pen icillate , a . ( இய . , தாவ . ) சிறு கொத்துக்களையுடைய ; 

சிறு திரள்களை உருவாக்குகிற ; தூரிகையாற் சிறு கீறுகள் 
pen - and -ink , n . எழுது பொருள்கள் ; பேனாப்படம் ; a . 

இடப்பட்ட . 
மையும் பேனாவுங்கொண்டு எழுதப்பட்ட , 

penicill in , n . பெனிசிலின் , பூஞ்சக்காளானில் முதலிற் கண்டு 
Penat es , 11. pl . ரோமர் குலதெய்வங்கள் . 

பிடிக்கப்பட்டுச் சில நோய் நுண்மங்களின் வளர்ச்சியைத் 
pence , n . pl . ஆங்கில நாட்டுச் செப்புக்காசுகள் . 

தடைசெய்யப் பயன்படும் மருந்து . 
penchant , ( பிர . ) 1. விருப்பம் , மனச்சார்பு . 

penin sula , 11. தீவக்குறை , தீவகற்பம் , ஓட்டரங்கம் ; ( தொ . ) 
pen cil , n . வரைகோல் , கரிக்கோல் ; வண்ண ஓவியத்தூரிகை ; the Peninsula , ஸ்பெயினும் போர்ச்சுகலும் சேர்ந்த தீவக் 
தீட்டுபாணி , வண்ண ஓவியப்பாணி ; ( இய . ) குவிகதிர்க் குறை மாநிலம் . 
கூம்பு ; ( வடி . ) வரைக்கூம்பு , ஒருமுனையில் கூடும் பல நேர்க் 

penin sular1, 1. தீவக்குறைவாணர் ; a . தீவக்குறை உரு 
கோடுகள் ; 3. வரைகோலாற் குறி ; கரிக்கோலால் தீட்டு ; 

வான ; ஒட்டரங்கஞ் சார்ந்த ; பிரஞ்சுக்காரருக்கும் ஆங்கி 
பந்தயப் புத்தகத்தில் குதிரையின் பெயரைப் பதிவுசெய் ; 

லேயருக்கும் ( 1808 முதல் 1814 வரை ) நடந்த போர்குறித்த . 
வண்ணத்தைக்கொண்டு ஒரே மையமுள்ள மெல்லிய 

Penin sular , n . ( 1808 முதல் 1814 வரை ) ஆங்கிலேயருக்கும் 
கோடுகள் வரை . 

பிரஞ்சுக்காரருக்கும் இடையே நிகழ்ந்த போரின் படைவீரர் . 
pen cil - case , n . வரைகோல் உறை . 

penin sulate , v . நிலத்தைத் தீவக்குறை ஆக்கு . 
pen dant , pen dent , n . பதக்கம் , கழுத்தணியிற் கோக்கப் 

pen is , n . ஆண்குறி . 
பட்டுள்ள தொங்கணி ; ( கப் . ) பாய்மரத்தின் உச்சியில் 

pen itent , n . செய்ததற்கு இரங்குபவர் ; கழுவாய் மேற் 
தொங்கும் சிறு கயிறு , கீழ்ப்புறத்தில் பாய்மரக் கருவிகளின் 

கொள்ளுபவர் ; a . தவறுக்காக வருந்துகிற ; உய்தி தேடுகிற , 
கொக்கிகளை இணைப்பதற்குதவும் கண்ணியுடன் கூடிய சிறு 

கழுவாய் வேண்டுகிற ; நோன்பாற்றுகிற . 
கயிறு ; கைக்கடிகார வளையம் ; இணை துணை , சோடி , எதி 
ரினை ; a . தொங்குகிற , மேற்கவிந்து தொங்குகிற ; உறுதி 

peniten tial , a . கழுவாய் சார்ந்த ; நோன்பு முறைக்குரிய . 
யற்ற ; முடிவுபெறாத ; நிறைவேறாத , முடிவுக்காகக் காத் 

peniten tiary , n . திருத்தியல் சிறை ; கழுவாய் - தண்டனைத் 
திருக்கிற . 

தளர்த்தீடு ஆகியவற்றின் மேலாட்சிக்குரிய போப்பாண்ட 

வரின் நீதிமன்றப் பணிமனை ; சீர்திருத்தமுறும் மாதர் புகன் 
penden te lit e , ( ல . ) ads . வழக்கு முடிவதற்கிடையே . 

மனை ; a . கழுவாய் சார்ந்த ; சீர்திருத்தப் பணிசார்ந்த . 
penden tive, 11. ( க - க . ) கவிகை மாடத்தின் சதுரவளைவு 
தாங்கி அடித்தளத்துக்குரிய உருளை முக்கோண வடிவுடைய 

pen itents , n . pl . கூட்டு உட்கட்டுப்பாட்டுக்காக இணையும் 

ரோமன் கத்தோலிக்க துறவுமடக் குழுவினர் தொகுதி . 
குவிகால் . 

pen knife , n . சிறு கத்தி , பேனாக்கத்தி . 
pend ing : a . முடிவு செய்யப்படாத ; முடிவிற்காகக் காத் 
துள்ள ; விரைவில் முடிவுசெய்யப்பட இருக்கிற ; prep . 

pen man , n . நன்றாக எழுதுபவர் , நல்ல கையெழுத்தாளர் ; 
முடிவு செய்யப்படும் வரையில் ; முடிவு செய்யப்படுவதற் 

எழுத்தாளர் , ஆசிரியர் . 
கிடையில் , முடிவு செய்யப்படும் வகையில் . 

pen manship , n . எழுதுந் திறமை , கையெழுத்துப்பாணி ; 

இலக்கியக் கட்டுரை அல்லது செய்யுளின் பாணி . 
pendrag on , 11. பண்டைய பிரிட்டிஷ் குறுநில மன்னர் . 
pen dulate , v . ஊசலாடு ; ஊசற்குண்டு போலாடு ; தீர்வு 

pen - name , n . எழுத்தாளரின் புனைபெயர் . 
பெறாதிரு , முடிவுறாதிரு . 

penn ant , 11. ( கப் . ) பாய்மரத்தின் உச்சியில் தொங்கும் சிறு 
pen duline, a , கூண்டு வகையில் தொங்குகிற , ஆடிக்கொண் 

கயிறு , கீழ்ப்புறத்தில் பாய்மரக் கருவிகளின் கொக்கிகளை 

இணைப்பதற்குதவும் கண்ணியுடன்கூடிய சிறு கயிறு ; 
டிருக்கிற ; பறவை வகையில் தொங்குகூண்டு கட்டுகிற . 

நீண்டு குறுகிய முக்கோண வடிவுடைய படைடத்துறையின் 
pend ulous , a . தொங்கலான ; பறவைக்கூண்டு - மலர் முதலி 

அடையாளக் கொடி , ஈட்டியையுடைய குதிரைப்படையின் 
யவற்றின் வகையில் ஊசலாடுகிற . 

கொடி ; கப்பலின் நீண்டு குறுகிய புகைப்போக்கி ; கொடி . 
pen dulum , n . ஊசற் குண்டு ; மணிப்பொறியின் ஊசலி ; 

penn ies , n . pl . ஆங்கிலநாட்டுச் செப்புக்காசின் தனி நாண 
ஊசலாடும் ஆள் ; ஊசலாடும் பொருள் ; ( தொ . ) compensation யங்கள் . 
pendulum , சரியீட்டு ஊசலி ; swing of the pendulum , ஊசற் 
குண்டின் ஊசலாட்டம் ; கட்சிகளுக்கிடையேயுள்ள அதிகார 

penni form , a . ( வில . , தாவ . ) இறகுபோன்ற வடிவமுடைய ; 

தூவியின் தோற்றமுடைய . 
ஊசலாட்டம் , ஆட்சிநிலை மாறிமாறி வரும் நிலை . 
Penel ope, n . பத்தினி ; யூலிசிஸ் ( Ulysses ) மனைவி . 

penn iless , a . காசில்லாத , கைப்பொருளற்ற ; ஏழ்மையான ; 

துணையற்ற . 
penel opise , V. செய்ததை அழித்துச் செய் . 

penn ill , n . யாழ்போன்ற இசைக்கருவியோடு பாடுவதற் 
pen eplain , n . ( மண் . ) குறிஞ்சி மருதத்திரிபு . 

காகச் சமயத்திற்கேற்றபடி அமைக்கப்பட்ட பாட்டு ; 
penetral ia , 11. pl . கட்டிட உள்ளகங்கள் ; 

பண்டை 

வேல்ஸ் மக்களின் கவியரங்கத்திற் பாடப்படும் 
வறைகள் ; உள்ளிட இரகசியங்கள் . 

ஆசுகவி ; pl . pennill ion . 
pen etrate, v . ஊடுருவு , உட்புகு ; ஊடுபரவு ; துருவி penn on , n . நீண்டு குறுகிய முக்கோண வடிவுடைய படைத் 
நோக்கு ; துருவிக் கண்டுணர் ; பண்புதோய்வி ; 

மனம் . 

துறைப் பிரிவின் அடையாளக் கொடி , ஈட்டியையுடைய 
பொருள் - திட்டம் -உண்மை முதலியவற்றின் வகையில் குதிரைப்படையின் கொடி ; கப்பலின் நீண்டு குறுகிய புகைப் 
நுணுகி உள்நோக்கு , நுட்பமாக ஆராய் ; வழி செய்து 

போக்கி ; கொடி . 
கொண்டு போ ; நுழை . 

penn orth , n . = pennyworth . 


கோயிற் கரு 


வியல் உரு . 


723 
penny 

peony 
penn y , 11. ஆங்கில நாட்டுச் செப்புக்காசு ; ( பே - வ . ) சிறு pentadac ty1 , 111. கைகால்கள் ஒவ்வொன்றிலும் ஐந்து விரல்க 
நாணயம் , சிறுகாசு ; ( தொ . ) & pretty penny , பெருங் ளுள்ளவர் ; கால் ஒவ்வொன்றிலும் ஐந்து விரல்களுள்ள 
தொகை ; in for a penny , in for a pound , தொடங்கிய விலங்கு ; a . ஒவ்வொரு காலில் அல்லது கையில் ஐந்து விரல் 
செயலை எப்படியாயினும் எல்லாவற்றானும் முடித்துவிட் கள் கொண்ட ; கால் ஒவ்வொன்றிலும் ஐந்து விரல்களை 
வேண்டும் ; penny farthing , ( பே - வ . ) பழைய பாணியான யுடைய விலங்குகளைப்பற்றிய . 
உயர மிதிவண்டி ; penny post , முற்காலப் பொதுநிலை 

pen tagon , 11. ஐங்கோணம் , ஐந்து பக்கங்களுள்ள உருவம் . 
அஞ்சற் கட்டண முறை ; penny wise , சிறு செலவினங்களி 
லும் மட்டுமீறிக் கையிறுக்கமாயிருக்கிற ; penny wise and 

pen tagram , 1. ஐந்து முனைகளுள்ள விண்மீன் வடிவம் ; 
pound foolish , உலக்கை போவதை விட்டு விட்டு 

ஐந்து மூலைகள் கொண்ட விண்மீன் வடிவில் அமைந்த மறை 

ஊசி 
போவதைக் கணக்குப் பார்க்கிற ; Peter s penny , Peter s 
pence , ( வர . ) போப்பாண்டவரின் கருவூலத்திற்கு 1860 penta gynous , a . மலர்வகையில் ஐந்து சூலகங்கள் கொண்ட . 
முதல் விருப்பாணைப்படி அளிக்கப்படும் ஆண்டு வரி ; take pentahed ron , 11. ஐந்து முகப்புக்கள் கொண்ட பிழம்புரு. 
care of the pence , சிறுதொகையினுஞ் சிக்கனமாக இரு ; 

pentam erous , a . ( தாவ . ) இதழ் வட்டகைகளை ஐந்தாக 
turn an honest penny, நல்ல வழியிற் சிறிது பணம் ஈட்டு . 

உடைய ; ( வில . ) ஐந்து இணைப்புகள் கொண்ட . 
penn y - a -line, a . எழுத்து 

வகையில் 

மேற்போக்கான , pentam eter , n . ( யாப் . ) ஐஞ்சீரடி . 
மலிந்த தரமான . 

pentan drous , a . ஐந்து தனிப்பூவிழைகள் கொண்ட . 
penn y - a - liner , n . குறைந்த கூலிக்கு அளவுமீறி உழைத்து 

pen tane , 11. நில எண்ணெயிலிருந்து எடுக்கப்படும் நீர்மக் 
எழுதுபவர் . 

கரியவகை . 
pennyroya l , n . மூலிகையாகப் பயன்படும் புதினா இனச் 

pentapet alous , a . ஐந்து இதழ்களையுடைய . 
செடிவகை . 

pentap ody , n . ஐந்து சீர்கள் கொண்ட செய்யுள் அடி ; 
penn y - wedding , n . மணமக்களை மனைப்படுத்த விருந்தினர் 

ஐஞ்சீரடிச் செய்யுள் . 
காசு தரும் திருமணவினை . 

pen tastich , 11. செய்யுளின் ஐந்தடித்தொகுதி . 
penn y - weight , n . இருபத்துநான்கு குன்றிமணி எடையளவு . 

Pen tateuch , n . விவிலிய நூலின் பழைய ஏற்பாட்டில் 
penn ywort , wall pennywort , n . சதுப்புநிலங்களில் 

மோசே ( Moses ) என்பாருக்கு உரியதாகக் கருதப்பட்ட 
வளரும் வட்ட இலைச் செடிவகை . 

முதல் ஐந்து ஏடுகள். 
penn yworth , n . ஒரு செப்பு நாணயத்தில் வாங்கக்கூடியது , 

pentath lon , 11. பண்டைக் கிரேக்கர் பயிற்சி விளையாட்டுப் 
ஒரு செப்புக்காசு மதிப்புள்ளது . 

போட்டியில் பங்கெடுத்துக்கொள்ளும் அனைவரது ஐந்து 
penol ogy , n . தண்டனை ஆய்வு நூல் , சிறை நிர்வாகம் . 

நிகழ்ச்சித் தொகுதி ; தற்கால ஒலிம்பிக் பந்தயங்களில் 
pen sile , a . தொங்கிக்கொண்டிருக்கிற ; பறவைகள் வகையில் ( Olympic races ) ஐந்து ஆட்டத்தொகுதி . 
தொங்குகூண்டு கட்டுகிற . 

pentatom ic , a . ( வேதி . ) அணுத்துகளில் ஐந்து அணுக்கள் 
pen sion , n . ஓய்வுகால ஊதியம் , உரிமை துறப்புக்கீடான உத கொண்ட . 
விச் சம்பளம் : பரிவூதியம் ; துணைமை ஊதியம் ; அன்புதவி ; pentaton ic , a . ஐந்து இசைக்குரல்கள் கொண்ட . 
கிரே விடுதி ( Gray s Inn ) என்ற சட்ட மாணவர் இல்ல 
ஆய்வுப்பேரவை ; ஐரோப்பாவில் உணவு விடுதி ; V. ஓய்வுச் 

pentav alent , a . ஐந்திற இணைவாற்றலுடைய , தனிமங் 

களில் ஐந்து அணுக்கள் நீரகத்தோடு இணையும் ஆற்ற 
சம்பளம் கொடு ; உதவிச்சம்பளம் கொடுத்து வசமாக்கிக் 

லுடைய . 
கொள் ; உதவிச்சம்பளம் கொடுத்து விலக்கு ; ( தொ . ) 
Ministry of Pensions , 1914-18 - ஆம் ஆண்டுப்போரில் நிறு 

Pen tecost , n . யூதர்களின் அறுவடை விழா ; யூத திருக் 

கோயிலின் 
வப்பட்ட ஓய்வுச்சம்பளத் துறை ; old - age pension , குறிப் 

திருக்கட்டளை நாள் விழா ; ஈஸ்டர் விழா 
பிட்ட வயதிற்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கோ ஏழை 

நாளுக்குப்பின் அடுத்த ஏழாவது ஞாயிற்றுக்கிழமை . 
களுக்கோ அனைவருக்குமோ அரசாங்கம் அளிக்கும் வார 

pent house , pen tice , 11. சாய்விறக்கி மோடு , முக்கியமான 
அல்லது மாத ஓய்வுச்சம்பளம் ; pension off , ஓய்வுச்சம்பளம் 

கட்டிடச் சுவரோடு இணைந்துள்ள சரிவுக்கூரை ; மேற்கட்டி , 
கொடுத்து விலக்கீடு செய் . 

அணியொப்பனைப் பந்தல் . 
pen sionable , a . பணி முதலியவற்றில் ஓய்வுச்சம்பள உரிமை 

pe ntode, a . கம்பியில்லாத் தந்தி தடுக்கிதழ்கள் வகையில் 
யுடன் கூடிய ; ஆட்கள் வகையில் உதவிச் சம்பளம் பெறத் 

ஐந்து மின்வாய்கள் கொண்ட . 
தக்க உரிமையுடைய ; பரிவூதியம் பெறும் உரிமையளிக்கிற . Pen tonville , 11. தனித்தனி அறைகளில் கைதிகளை அடைப் 
pen sionary , n . ஓய்வூதியம் பெறுபவர் ; உடைமையுரிமை 

பதற்கேற்ப அமைக்கப்பட்ட லண்டன் நகரச் சிறை . 
ஓய்வூதியத்தால் இழந்தவர் ; a . ஓய்வுச் சம்பள இயல்புடைய . pentstem on , n . பகட்டு வண்ண மலர்களுடைய தோட்டச் 
pen sioner , 11. ஓய்வுச்சம்பளம் வாங்குபவர் ; உதவிச்சம்பளம் 

செடிவகை . 
பெறுபவர் ; ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் உணவுக்கும் penult , penul timate , n . ஈற்றயல் அசை ; ஈற்றயல் ; a . 
விடுதிக்கும் உதவிச்சம்பளம் பெறாமல் சொந்தப் பணததி கடைசிக்கு முந்திய , ஈற்றயலான . 
லிருந்தே செலுத்தும் மாணவர் . 

penum bra , 11. அரைநிழற் கூறு ; நிலவுலகு திங்கள் இணை 
pen sive , a . எண்ணத்தில் ஆழ்ந்துள்ள , சிந்தனையில் மூழ்கிய ; 

நிழலான திண்ணிழற்பகுதி சூழ்ந்த அரைநிழல் வட்டம் ; 
வருத்தம் தோய்ந்த , வாடிய தோற்றமுடைய . 

கதிரவன் கறைப் பொட்டுச் சூழ்ந்த இளங்கரும் பகுதி . 
pen stock , n . மதகு , மடை . 

penur ious , a . கடுமிடிமையான ; பற்றாக்குறையான ; கஞ்சத் 
pent , a . அடைத்து வைக்கப்பட்ட ; அடக்கி வைக்கப்பட்ட . தனமான . 
pen tachord , n . முல்லையாழ் , ஐந்து நரம்புகளுள்ள இசைக் 

pen ury , 11. இலம்பாடு , ஏழ்மைநிலை , நல்குரவு . 
கருவி ; முல்லைப்பண் , ஐந்து சுரங்கள் கொண்ட இசைத்தொடர் . pen wiper , 11. பேனா துடைக்குஞ் சிறு துண்டு. 
pen tacle , 1. செப்படி வித்தையில் அடையாளக் குறியாகப் pe on , n . பணியாள் , ஏவலாள் , பணிமனை குற்றேவலன் ; 
பயன்படுத்தப்படும் உருவம் . 

ஸ்பானிய அமெரிக்க வழக்கில் நாட்கூலியாள் ; மெக்ஸிகோ 
pen tad , n . ஐந்து , ஐந்தன் இலக்கம் ; ஐந்தன் தொகுதி ; 

வில் அடிமையாய்விட்ட கடனாளி . 
ஐந்து நாட்கள் கொண்ட காலப்பகுதி ; ( வேதி . ) ஐயிணை pe onage , n . குற்றேவலர் பணி ; பணியாட்களை வேலைக்கு 
திறத் தனிமம் , ஐந்து நீரக அணுக்களுடன் இணையும் ஆற்றல் 

அமர்ததுதல் . 
கொண்ட தனிமம் . 

pe ony , n . வெண்சிவப்பு மலர்ச்செடி வகை . 


724 


people 
pe ople , 11. மக்கள் ; சமுதாயம் ; இனம் - நாட்டு மக்கள் ; 
வாழ்குழு ; மக்கள் வகுப்பு ; மக்கள் குழாம் ; குடிமக்கள் ; 
மாவட்டக் கிறித்தவ குருமார் கூட்டம் ; 3. குடியமர்வு செய் ; 
குடிமக்களாக்கு ; வாழ்குடிகளாக்கு ; தங்கிவாழச் செய் ; 
விலங்கினங்கள் வாழச்செய் ; தங்கிவாழ் ; குடியமர் ; ( தொ . ) 
People s Palace , லண்டனில் ஏடகம் - கல்விப் பயிற்சி வகுப்புக் 
கள் - பொழுது போக்குக் கேளிக்கைகள் ஆகியவற்றினையுடைய 
தொழிலாளர் நிறுவனம் , 
pe oples , n . pl . உறவினர் ; படைதாங்கிய உழைப்பவர் குழு ; 
புடையர் குழு , பரிவாரம் ; தொழிலாளர் குழு ; பொதுமக்கள் ; 
குடியுரிமையாளர் . 
pep , n . ( பே - வ . ) ஊக்கம் , தெம்பு , கிளர்ச்சி . 
peperi no , 11. கரிமணற்கல் , மணலும் கரித்தூளுங் கலந்து 

உருவான துளைகளுள்ள பளுவற்ற எரிமலைப் பாறைவகை . 
pepp er , n . மிளகு ; ப . மிளகுப்பொடி தூவு ; மிளகுகலந்து 
செய் ; எறிபடைகளால் தாக்கு ; கடுமையாகத் தண்டி ; 
( தொ . ) Black Pepper , மிளகுக்கொடி ; cayenne pepper , 
மிளகாய் ; காரமுடையது ; white pepper , வெள்ளை மிளகு , 
தோல் நீக்கப்பெற்ற கருமிளகு . 
pepper - and - salt , n . கருமையும் மங்கல் வெண்ணிறமும் 
உள்ள இருவகைக் கம்பளி நூலால் நெய்யப்பட்ட துணி ; 
சிறு கரும்புள்ளியும் மங்கல் நிறப்புள்ளியும் இடைவிரவிய 
துணி . 
pepp er box , pepp er - caster , pepp er - castor , n . con su 
பொடி தூவுதறகேற்ற மூடி அமைப்புடன் கூடிய சிறு 
வட்டப்பெட்டி . 
pepp er - corn , n . காய்ந்த மிளகு ; பெருமதிப்பில்லாப் பொருள் . 
pepp erer , n . = pepperbox . 
pepp ermint , n . வாசனைத் தைலம் தருஞ் செடிவகை ; வில்லை , 

சிறந்த தைல மணமூட்டப்பட்ட இனிப்புத் தின்பண்டம் . 
pepp er - pot , n . மிளகுப்பொடி தூவுகலம் ; இறைச்சி - காய் 
கறி -உலர்த்திய மீன் ஆகியவற்றோடு மிளகாய் 
செய்யப்படும் மேலை இந்தியக் கார உணவுவகை ; ஜமெய்க்கா 
( Jamaica ) தீவில் வாழ்பவர் . 
pepp ery , a . மிளகாலான , மிளகுபோன்ற ; மிளகு நிறைந்த ; 

காரமான ; எரிப்பான ; கடுகடுப்பான , சிடுசிடுப்பான . 
pep sin , n . இரைப்பையில் ஊறுஞ் சாற்றிற் கலந்துள்ள 

ஊன் கரைக்கும் ஆற்றலுடைய காடிச்சத்து . 
pep tic , a . செமிக்கச் செய்கிற ; செமிப்பதற்கு உதவியான ; 

( தொ . ) peptic gland , இரைப்பை நீர்ச்சுரப்பி . 
pep tone , n . கரிநீரகைகளின் புத்துருவாகச் செரிமான நீரி 

லுள்ள எளிதிற் கரையும் உறையாப்பொருள் . 
per , prep . வழியாக , மூலமாக ; ஒவ்வொன்றிற்கும் , ஒவ்வொரு 
வருக்கும் ; அளவுக்கு ; ( தொ . ) per cent , நூற்றுக்கு ; per man , 
தலைக்கு ; per post , அஞ்சல்வழி ; per rail , இருப்புப்பாதை 
வழியாக ; per steamer, நீராவிக்கப்பல் வழி . 
peradven ture, n . உறுதியின்மை ; ஊகநிலை ; தற்செயல் 

நிகழ்வு ; adv . தற்செயலாக ; ஒருவேளை . 
perai , n . பெருந்தீனி உண்கிற அமெரிக்க நாட்டு நன்னீர் 

மீன்வகை . 
peram bulate , v . நடந்து திரி , சுற்றித்திரி , அலைந்து திரி ; 
நாடுகளிற் சுற்றித்திரிந்து தணிக்கை செய் ; கிறித்தவ திருச் 
சபை வட்டாரங்களைச் சூழநடந்து அவற்றின் எல்லையை 
வரையறு . 
peram bulator , n . தள்ளுவண்டி , குழந்தைத் தொட்டில் 

வண்டி ; தொலைவுமானி சக்கரம் ; திரிபவர். 
per ann um , ( ல . ) adu . ஆண்டுதோறும் , ஆண்டிற்கு . 
percale , 1. நெருக்கமாக நெய்யப்பட்ட பருத்தித்துகில் வகை . 
per cap ut , per cap ita , ( ல . ) adv . தலைக்கு , ஒவ்வொருவருக்கு . 
perceive , v . மனத்தால் உணர் ; கூர்ந்து கவனி ; உணர் ; 

புலனால் உணர் ; காண் . 
percen tage , n . நூற்று விழுக்காடு , சதவீதம் . 


peremptory 
per cept , 11. புலனுணர்வுப் பொருள் ; புலனியல்காட்சி , உள 

வியல் காட்சி , செயல் துறை அல்லாத அனுபவம் . 
percep tible , a . புலன்களால் உணரத்தக்க ; அறியக்கூடிய ; 

காணத்தக்க . 
percep tion , n . புலனுணர்வு ; பொறிக்காட்சி ; உணர்வுக் 

காட்சி ; கலையுணர்வுக்கூறு ; புலனுணர்வுமூலம் ஏற்படும் 
உள்ளத்தின் புறக்காட்சி ; வரிமுதலியவற்றின் பிரிவு . 
perch , 11 , துடுப்புக்கொண்ட ஐரோப்பிய நன்னீர் 

மீன்வகை . 
perch , 11. பறவை தங்குவதற்கான குறுக்குக்கம்பி ; பறவை 
குந்துவதற்கான இடம் ; உயர்காப்பிடம் ; பாதுகாப்பிடம் ; 
நாலு சக்கரவண்டியின் இருசு ; நில அளவுகோல் , 11 முழ 
நீள அளவு ; 3. பறவை வகையில் குந்து ; தங்கு , ஓய்வு 
கொள் ; ஆள் வகையில் அமர் , தங்கியிரு ; ( தொ . ) hop the 
perch , இற , மாள்வுறு ; knock off one s perch , முறியடி , 
அழி ; square perch , 121 சதுர முழ அளவு . 
perchance , adv. தற்செயலாய் , ஒருவேளை . 
perch er , n . குந்துவதற்கேற்ற கால்களோடு கூடிய பறவை . 
percheron , n . ( பிர . ) வலிவும் விரைவும் மிக்க பிரஞ்சுநாட்டு 

வளர்ப்பினக் குதிரைவகை 
percip ient, n . நுண்காட்சியாளர் ; தொலைவிலுணர்தல் 
மூலம் புலன்கடந்த காட்சிகளைக் காண்பவர் ; a . உணர்கிற ; 
அறிகிற ; காண்கிற . 
perc olate, v . நீர்ம வகையில் வடிக்கட்டுக்கடந்து ஊறிச் 
செல் , கடந்து ஊடுபரவு ; கசிந்து அப்பாற்செல் ; கசியவை ; 
வடிகட்டு ; தூளைத் துளைவழி தேய்த்து வடிகட்டு . 
per con tra , ( ல . ) 1. கணக்கேட்டில் 
கணக்கேட்டில் எதிர்ப்புறம் ; 

; adu . 
கணக்கேட்டில் எதிர்ப்புறத்தில் , மறுபக்கமாக . 
percuss , U. ( மரு . ) நோயின் தன்மையை நுணுகி ஆராய் 

வதற்காக விரலால் அல்லது கருவியால் மெள்ளத்தட்டு . 
percu ssion , n . மோதுதல் , மோதல் அதிர்ச்சி ; தண்ணுமை ; 
( மரு . ) நோய்த்தன்மை ஆராய்வதற்காக விரல் அல்லது 
கருவியின் மூலந் தட்டுதல் ; ( இசை . ) இசைக்கருவி வகையில் 
தட்டுதலால் இசை எழுப்புதல் ; ( தொ . ) percusson cap , வெடி 
பொருள்கள் திணிக்கப்பெற்றுச் சுத்தியலால் தாக்கும்பொழுது 
வெடித்துச் சிதறும் வெடிகருவிகளின் செம்பாலான மூடி , 
percutan eous , a . தோலினூடே நிகழ்கிற , தோல் வாயி 

லாகச் செயலாற்றப்படுகிற . 
per di em , ( ல . ) adu . நாள் ஒன்றிற்கு . 
perditi on , 1. அழிவு ; நரகம் . 
perdu , a . ( படை . ) மறைந்துகொள்ளுதற்குரிய புறக்காவ 

லரணான . 
perdue , a . மறைவான ; ( தொ . ) lie perdue , மறைந்திரு . 
perdur able , a . நிலையான ; அழியாத , என்றுமுள்ள ; நீடித்து 

உழைக்கக்கூடிய . 
pere , ( பிர . ) 11. தந்தை ; தந்தை - மகன் பொதுப்பெயரில் தந்தை 

சுட்டுவதற்குரிய பின்னடைக் குறிப்பு . 
pe regrin , n . , a . = peregrine . 
pe regrinate, v . பயணஞ் செய் , சுற்றியலை . 
peregrina tion , 11. சுற்றலைவு ; நாடுசூழ் வருகை ; முழுநிறை 

வான பயணச்சுற்றுலா ; வெளிநாட்டுத் தங்கற் பயணம் . 
pe regrinator , n . சுற்றி அலைபவர் , நாடுசூழ் வரவாளர் . 
pe regrine , n . வேட்டைப் பருந்து ; a . வெளிநாட்டுக்குரிய , 

வெளிநாட்டுத் தோற்றமுடைய . 
pe remptory , a . முடிவான , மீறமுடியாத ; முழுதும் நிலை 
நாட்டப்பட்ட ; மிக இன்றியமையாத ; ஆள் வகையில் பிடி 
வாதமான ; தனித்தன்னாட்சியாளரான , வல்லாட்சியாளரான ; 
( சட் . ) கட்டளை வகையில் தீர்மானமான ; கட்டளைப்பத்திர 
வகையில் மறுப்புக்கு இடங்கொடாத ; ( தொ . ) peremptory 
mandamus , மறுத்தற்கிடமில்லாக் கட்டளை ; peremptory 
writ , எதிர்வாதி வழக்குமன்றத்திற்குக் கட்டாயம் வர 
வேண்டுமென்னும் அழைப்புக் கட்டளை . 


கலந்து 


மனங் 


725 
perennial 

period 
perenn ial, 11. பல்லாண்டு மரவடை , ஆண்டுக்கணக்கில் perfunc tory , a . கடமைக்காகச் செய்யப்படுகிற , மேலோட்ட 
வாழவல்ல தாவரம் ; என்றுமுள்ள , எப்பொழுதும் மான அக்கறைமட்டுமேயுடைய ; ஆழ்கவனமற்ற ; 
இருக்கிற ; நிலைத்திருக்கிற ; நெடுநாளிருக்கிற ; நீர்வழி தோயாத ; மெய்ப்புக்கான . 
வகையில் ஆண்டின் எல்லாப் பருவங்களிலும் ஓடிக்கொண் 

perfuse , ப . நீர்முதலியன தெளி , தூவு ; ஒளி முதலியவற்றின் 
டிருக்கிற ; தாவர வகையில் பல்லாண்டு உயிர்வாழ்கிற . 

வகையில் மூடு , நன்கு பரவு ; சூழ்ந்து பரவு , கவி ; உட்கவி 
perf ect , n . செயல்முடிவு தெரிவிக்கும் வினைவடிவம் ; a . வுற்றுப் பரவு ; நீரை உள்ததும்பவிடு , நீர்மேலீடாக அலம்ப 
முழுநிறைவான ; குறைபாடற்ற ; வடுவற்ற ; குற்றமற்ற ; விடு . 
பயிற்சி முதலியவற்றின் வகையில் முற்றுவிக்கப்பட்ட , முழு 

pergamen eous , a . பண்படுத்தப்பட்ட வரையுந்தோலாலான ; 
நிறைவாக்கப்பட்ட ; சரிநிறைவான , பிசகாத ; சரிநுட்பமான , 

எழுதுதற்காகப் பதப்படுத்தப்பட்ட ஆட்டுத்தோல் போன்ற . 
துல்லியமான ; கலப்பற்ற ; முழுநிலையான ; பண்பு முனைப் 
பான ; ( தாவ . ) பூவின் நாள் இதழ்ச் சுருள்வு முழுதும் 

perga na, ( பெர் . ) n . = pergunnah . 
உடைய ; ( இசை . ) தூங்கலோசை இசைவான ; ( இலக் . ) perg ola , n . கொடிவீடு , தோட்டப் பூம்பந்தர் ; செடிகொடி 
வினைவடிவ வகையில் செயல்முடிவு குறிக்கிற . 

கள் கவிந்துள்ள நடைபாதை , கொடிகள் படரவிட்ட கழித் 
perfect , U. நிறைவுபடுத்து ; முற்றுவி , முடி ; முழுநிறை 

தட்டிகளால் வளைக்கப்பட்ட இடைவழி . 
வாக்கு ; முன்னேற்றுவி . 

pergunn ah , ( பெர் . ) n . ஊர்களை உள்ளடக்கிய ஊர் 
perfec tion , n . முழுநிறைவு ; முழுநிறைவாக்கல் ; முழு 

வட்டகை , பிடாகை . 
வளர்ச்சி ; தவறற்ற நிலை ; படிநிலையில் மிகுசிறப்பு ; முழு perhaps , adv. ஒருவேளை . 
நிறைவுடைய பொருள் ; முழுநிறைவுடைய ஆள் ; உச்சக் per i , n . பாரசீகப் பழங்கதை மரபில் தேவதை , அணங்கு 
குரல் ; மிகச்சிறந்த பண்பு . 

அழகி . 
perfec tionist , 1. சமயத்திலும் ஒழுக்கத்திலும் நிறைவடைய peria gua , n . = piragua. 
முடியும் என்ற கொள்கையுடையவர் . 

pe rianth , n . பூவின் புறவட்டம் , அல்லிவட்டமும் புல்லிவட்ட 
perfec tions, n . pl . தேர்ச்சிக் கூறுகள் , தனிச்சிறப்புக் கூறு மும் வேறு பிரிக்கப்பட முடியாத நிலையிலுள்ள முழுவட்டம் . 
கள் , தகுதிக் கூறுகள் . 

pe riapt , 1. தாயத்து , மந்திரக்கவசம் . 
perferv id , a . ஆர்வமுள்ள ; வெப்பமான . 

pericardit is , n . குலையுறை அழற்சி , நெஞ்சுப்பையை மூடிக் 
perfid ious, a . நம்பிக்கைத் துரோகமான ; மெய்ம்மை காட் 

கொண்டிருக்கும் சவ்வின் வீக்கம் . 
டாத . 

pericard ium , n . குலையுறை , நெஞ்சுப்பையை மூடிக்கொண் 
perf idy , n . துரோகம் , நயவஞ்சகம் , நம்பிக்கை மோசம் . 

டிருக்கும் சவ்வு . 
perfol iate, a . ( தாவ . ) காம்பு இலையினூடே செல்வது 
போன்ற தோற்றமுடைய . . 

pe ricarp , n . விதையுறை , நெற்று . 

perichon drium , n . கணு நீங்கலாகக் குருத்தெலும்பு முழு 
perf orate , . துளைத்துச்செல் ; துளை ; தாளில் முத்திரை 
களுக்கான சூழ்வரிசைத் துளைகளிடு ; பொத்தல் இடு ; வெட்டி 

வதும் மூடியிருக்கும் சவ்வு . 
வழிசெய் ; ஊடுசெல் . 

pe riclase , n . வெசுவியஸ் ( Vesuvius ) எரிமலையிற் காணப் 

படும் வெள்ளிமமும் இரும்புத்துருவுங் கலந்த கனிப்பொருள் 
perfora tion , n . துளையிடுதல் ; துளை ஆக்கம் ; 

புடை 
விடுதல் ; துளைகளிட்ட 

ஊடுபுழை ; கிழிப்பதற்கு 
வாய்ப்பான துளைவரிசை . 

periclin al , a . ( மண் . ) மையத்திலிருந்து எல்லாத் திசை 

களிலும் சரிந்திருக்கிற , 
perf orator , n . துளைப்பவர் ; துளைப்புக்கருவி ; துளைப் 
புறுப்பு . 

peric ope , n . சிறுபகுதி ; பத்தி ; பொதுவழிபாடுகளில் படிக் 
perforce , 11. இன்றியமையாச் சிறப்பு ; adv . இன்றியமை 

கப்படும் விவிலிய ஏட்டுச் சிறுபகுதி . 
யாமையை முன்னிட்டு ; கட்டாயத்தால் . 

pericran ium , 1 . மண்டையோட்டை மூடிக்கொண்டுள்ள 

சவ்வு ; ( பே - வ . ) மண்டையோடு ; மூளை ; அறிவாற்றல் . 
perform , 0. இயற்று ; செயற்படுத்து , செய்துமுடி ; வினை 
யாற்று ; ஆற்று , புரி , நடத்து ; கையாளு ; பொது நிகழ்ச்சி 

pe ridot , n . பச்சை மணிக்கல் வகை . 
விளையாட்டு ஆகியவற்றை நடத்து ; 

கட்டளை - சூளுரை 

pe rigee , 11. நிலவுலகத்துக்கு மிக அடுத்த கோளின் இடம் ; 
செயல் முதலியவற்றை நிறைவேற்று ; நாடகம் நடி ; பாடல் 

நில உலகத்துக்கு மிக அணித்தான திங்களுலகின் இடம் . 
பாடு ; சூழ்ச்சி இழை ; செயற்பொறிகள் காட்டு ; பயிற்று pe rigynous , a . கருவகம் அல்லது சூலகம் சுற்றிலும் பூவிழை 
விக்கப்பட்ட விலங்குகள் வகையில் செய்துகாட்டு . 

களையுடைய . 
perform able , a . செய்யப்படத்தக்க ; நடைமுறையில் கூடிய 

perihel ion , n . ஞாயிற்றணிமை நிலை , கோள் சுற்றிவரும் 
தான , சாத்தியமான . 

பாதையில் கதிரவனுக்கு அண்மையிலுள்ள இடம் , கோள் 
perform ance , n . செயல் நிறைவேற்றம் ; செயல்காட்சி ; 

நெறியில் கதிரவனை அணுகுமிடம். 
செய்தல் , செய்துமுடித்தல் ; செயற்கரிய செயல் ; நாடகம் 

pe ril , n . இடர் , துன்பநெருக்கடி ; 0. இடருக்குள்ளாக்கு , 
அல்லது பொதுக்காட்சி நிகழ்ச்சி . 

இன்னலுக்குட்படுத்து ; ( தொ . ) in peril of one s life , உயிரை 

இழக்கும் இடர் நிலையில் ; you do it at your peril , உன் 
perform er , n . செய்பவர், வினையாற்றுபவர் ; செயல்நிறை 

பொறுப்பிற் செய் . 
வேற்றுபவர் ; கடமை நிறைவேற்றுபவர் ; சட்ட நடவடிக்கை 
நிறைவேற்றுபவர் ; வினைமுறையில் பங்கெடுப்பவர் ; விழா 

perim eter , n . சுற்றுவட்ட அளவு ; புற எல்லை ; வட்ட 
முறையில் பங்கெடுப்பவர் ; வித்தைக்காரர் ; செயற் காட்சி 

உருவின் சுற்றுவரை ; வட்டச்சுற்றுவரை நீளம் ; 
யாளர் . 

சுற்றுக்கட்ட 

நீளம் ; 

காட்சிப்பரப்பை அளப்பதற்கான 

கருவி . 
perf ume , n . நறுமணம் , எரியும் பொருளினின்று எழும் 
நன்மணம் ; இன்மணம் ; மணம் ; நறுமணத்தைலம் . 

perine um , 11. ( உள் . ) உடலில் விதைப்பைக்கும் எருவாய்க் 

கும் இடைப்பட்ட பகுதி ; எருவாய்க்கும் பெண் உறுப்புக் 
perfume , U. நறுமணமூட்டு ; நறுமணம் தோய்வி ; நன் 
மணம் நிரப்பு ; இன்மணங் கல . 

கும் இடைப்பட்ட உடற்பகுதி . 
perfum er , n . நறுமணப்பொருள்கள் செய்பவர் ; நறுமணப் 

per iod , 11. ஊழி , வானியற்பொருத்தங்கள் திரும்பத் திரும்ப 

நிகழ்வதால் குறிக்கப்படும் காலக்கூறு ; கோள்வட்டம் , 
பொருள் வணிகர் . 

வானக்கோள் சுழற்சியின் காலம் ; பருவம் , நோய் நீட்டிக்குங் 
perf umery , 11. விரை ; விரைபொருட்கலை . 

காலம் ; காலவட்டம் , வரலாறு - வாழ்க்கை முதலியவற்றின் 


வகை . 


நிலை ; 


மான 


726 
periodic 

permissive 
பகுதி ; காலக்கூறு , காலப்பகுதி ; முழு வாக்கியம் ; வாக்கி pe ristyle , n . சுற்றுத்தூண் வரிசை , கோயில் - மடம் - மண்ட 
யத்தின் கடைசியிலுள்ள நிறுத்தம் , வாசக முழு நிறுத்தம் ; பம் முதலியவற்றைச் சுற்றிலும் உள்ள தூண் வரிசை ; 
( கண . ) முற்றுப்புள்ளிக்குறி ; பதின்பகுப்புத் தனிக்குறிப்புப் சுற்றுமண்டபம் , கோவில் - மடம் - மண்டபம் முதலியவற்றைச் 
பகுதி ; குறிப்பிட்ட காலப்பகுதி ; a . குறிப்பிட்ட காலப்பகுதி சுற்றிலுமுள்ள தூண்வரிசை நிறைந்த இடம். 
சார்ந்த ; இறந்தகாலத்திற்குரிய பண்புடைய ; ( தொ . ) put 

peritone um , peritonae um , n . (உள். ) வபை , அடி 
8 period to , முடி , முடிவிற்குக் கொண்டுவா . 

வயிற்று உட்பகுதியைச் சூழ்ந்துள்ள நீரடங்கிய இரட்டைச் 
period ic , a . வான்கோள்களின் சுழற்சியோட்டஞ் சார்ந்த ; சவ்வுப் பை . 
குறிப்பிட்ட இடைவெளிகளுடன் திரும்பத்திரும்ப நிகழ்கிற ; 

perityphli tis , n . குடல்வால் அழற்சி . 
இடையிடை நிகழ்கிற ; ஒழுங்கான ; கணிப்பு ஒழுங்குவகை 
களாகச் செயற்படுகிற ; ஒழுங்காய் எழுந்தெழுந்தமிழ்கிற ; 

pe riwig, n . பொய்மயிர்க் குல்லாய் . 
( தொ . ) periodic table , ஒத்த வேதிப்பண்புகள் ஒரே ஒழுங் pe riwinkle , n. நீலமலர்ப் பசுங்கொடி வகை . 
காகத் திட்டவட்டமாக வரையறுக்கப்பட்ட தொகுதிகளிற் pe riwinkle , 11. உணவுக்குப் பெரிதும் பயன்படும் நத்தை 
சேருகின்ற தனிமங்களின் அணு எண்படியான பட்டியல் . 

வகை . 
period ical , n. பத்திரிகை , பருவ இதழ் ; a . வான்கோள் perj ure , U. பொய்யாகச் சத்தியஞ் செய் . 
களின் சுழற்சி வட்டஞ் சார்ந்த ; குறிப்பிட்ட இடைவெளி 

per jured , a . பொய்ச்சத்தியஞ் செய்கிற . 
களுடன் திரும்பத் திரும்ப நிகழ்கிற ; ஒழுங்கான , கணிப்பு 

வாயல் வாய்மைபற்றிய ; 
perjur ious, a . 

பொய்க்கரிக் 
ஒழுங்குவகைகளிற் செயற்படுகிற . 

குற்றம் உள்ளிட்ட 
periodi city , n . பருவ நிகழ்வு ; இடையீட்டொழுங்கு ; 

perj ury , n . பொய்ச்சத்தியம் ; பொய்க்கரி கூறுதல் ; 
விரைவதிர்வு . 

சூளுரை மீறுதல் . 
per iods, n . pl . மாதவிடாய் . 

perk , a . துடுக்கான , தன்முனைப்பான ; செம்மாப்புடைய ; 
perios teum , 11. எலும்புகளை மூடியுள்ள சவ்வு . 

ப. சட்டென்று தலைநிமிர் ; திடுமென நீட்டு ; ஆணவமாக 
peripatet ic ,11. ( பே - வ . ) சாத்து வணிகர் ; a . செயற் காரண முந்திமேற்செல் ; விறைப்புடன் நடந்துகொள் , இழந்த ஊக்கம் 
மாக அல்லது தொழிற் காரணமாக இங்குமங்கும் அலைந்து பெறு , ஊக்கத்துடன் எழு . 
திரிகிற ; அலைந்துதிரிகிற ; திரிந்து வாணிகஞ் செய்கிற . 

perk y , a . துடுக்கான , தன்முனைப்பான . 
Peripatet ic , n . பண்டைக்கிரேக்க அறிஞர் அரிஸ்டாட்டி 
லைப் பின்பற்றுபவர் ; a . அரிஸ்டாட்டிலைச் சார்ந்த ; அரிஸ் 

perl ite , n . மெருகேறிய உருள்மணிகள் வடிவிலுள்ள பளிங் 

குப் பாறைவகை . 
டாட்டிலைப் பின்பற்றுகிற . 
peripetei a , peripeti a , n . வாழ்க்கையில் திடீர்ச்செல்வநிலை 

perm , 11. ( பே - வ . ) தலைமயிரில் உண்டாக்கப்படும் செயற்கை 
மாறுதல் ; நாடகத்தில் திடீர்ச் செல்வநிலை மாற்றம் . 

அலை நெளிவு . 
periph ery , 71. வட்டப்பரப்பின் சுற்றுக்கோடு ; புற எல்லை ; 

perm alloy , n . நிக்கலும் இரும்புஞ் சேர்ந்த காந்தக் கூருணர் 
புறப்பரப்பு . 

வுடைய கலவை . 
periph rasis , n . சுற்றிவளைத்துப் பேசுதல் , மிகைப்படக் 

perm anence , 11. மன்னுகை , நிலைத்த தன்மை , நிலைபேறு ; 
கூறல் ; சுற்றி வளைத்த சொற்றொடர் . 

நீடித்திருக்கும் நிலை . 
perip teral , a . கோயில் வகையில் ஒற்றை வரிசைத் தூண் perm anency , 11. நிலைபேறு ; பொன்றாப் பொருள் . 
களாற் சூழப்பட்ட . 

perm anent, a . நிலையான , நிலைபேறான , மன்னிய ; ( தொ . ) 
perique , 11. மிகச்சிறந்த கருநிறப் புகையிலை வகை . 

permanent magnet , நிலைக்காந்தம் ; permanent set , பயன் 
pe riscope, n. நீர்மூழ்கிக் கப்பலின் முகட்டுமேற்பரப்புக் 

படுத்தப்படுவதனால் உண்டாகுஞ் சேதத்துக்கு உட்பட்ட 
காட்சிக்கருவி ; பாதுகாப்புக் குழியின் புறக்காட்சிக் கருவி ; 

பிறகு உலோகம் அடையும் நிலை . 
நிழற்படக் கருவியின் மையச்சில்லு . 

permang anate, 1. ( வேதி . ) பரமங்கனிகக்காடியின் 
periscop ic , a . காட்சிநேர்வரை திறம்பியைக் காண உதவுகிற . 

( permanganic acid ) உப்பு ; ( தொ . ) permanganate of 
pe rish , . அழி ; இறந்துபோ ; மறைவுறு ; உயிரிழ ; மாள் 

potash , potassium permanganate , கரைசலில் தொற்று 
வுறு ; அழிவுக்கு ஆளாகு ; வீழ்ச்சியுறு ; ஆற்றலிழக்கச் செய் . 

நீக்கியாகப் பயன்படுத்தப்படும் பரமங்கனிகக் காடியின் 

சாம்பர உப்பு . 
pe rishable, a . அழிந்துபோகிற ; விரைவில் அழுகிக் கெட்டு 
விடுகிற . 

permanga nic acid , n . ( வேதி . ) பரமங்கனிகக் காடி . 
pe rishables , n . pl . அழிபொருள்கள் , காய்கறி - பழங்கள் 

permeabil ity , n . ஊடுருவ இடந்தரும் இயல்பு ; ஊறி 
போன்று விரைந்தழியக்கூடியவை . 

உட்புக இடந்தரும் நிலை ; ( தொ . ) magnetic permeability , 
pe risperm , n . விதைகள் சிலவற்றில் முளைப்பையின் புறத்தே 

காந்தத்தாக்குக்கும் இளக்கி அடர்த்திக்கும் உள்ள தகவு . 
யுள்ள வெண் கருத்திரள் . 

per meate, . உட்புகு , ஊடுருவு ; ஊடுருவிப்படர் ; புகுந்து 
pe rispome , perispom enon , n . ( இலக் . ) கிரேக்க மொழி 

பரவு ; தெவிட்டுநிலை எய்தும்வரையிற் கரைவுறு ; எங்கும் 
யில் கடைசி அசையில் ஏற்ற இறக்க அழுத்தங்கொண்ட 

பரவிக் கலப்புறு . 
சொல் ; pl . pe rispomena . 

per men sem , ( ல . ) adv . திங்களொன்றிற்கு , மாதத்திற்கு . 
perissodac tylate, a . ( வில . ) ஒவ்வொரு காலிலும் ஒற்றைப் Perm ian , a . ( மண் . ) தொல்லுயிர் ஊழியின் கடைசி 
படை எண்ணுடைய விரல்கள் கொண்ட . 

மேலடுக்குப் பிரிவு சார்ந்த . 
peris talith , n . ( தொல் . ) புதைமேட்டைச் சுற்றிச் செங்குத் per mill e , ( ல . ) adv . ஆயிரத்திற்கு , ஒவ்வோர் ஆயிரத்திற் 
தாக நிற்கும் குத்துக்கல் வட்டம் . . 

கும். 
peristal sis, n . ( உட . ) உணவுசாரம் எளிதிற் செல்லுவதற் permiss ible , a . ஏற்கத்தக்க , இசைவு வழங்கத்தக்க , அனு 
கிசைவான உணர்வற்ற வட்டாகாரமான தன்னியக்கத் மதிக்கக்கூடிய . 
தசைச்சுருக்க அலைகள் . 
peristeron ic, a . மாடப்புறாக்களுக்கு உரிய . 

permi ssion , 11. இசைவு , அனுமதி . 

permiss ive, a . 
pe ristome, n . ( தாவ . ) பாசிகளில் விதையுறைகளின் வாயி 

இசைவு தருகிற ; கட்டாய வற்புறுத்த 

லின்றி உரிமை வழங்கப்படுகிற , தடையில்லாத ; ( தொ . ) 
லுள்ள பல்லமைவு ; ( வில. ) முதுகெலும்பு விலங்குகளின் permissive legislation , கட்டாய வற்புறுத்தலில்லாமலேயே 
வாயைச் சுற்றியுள்ள பகுதி . 

அதிகாரங்களை வழங்குஞ் சட்டம் . 


1 . 


யாக 


பாடான , 


காள 


727 
permit 

personage 
perm it , n . இசைவாணைச்சீட்டு , சுங்கம் விதிக்கத்தக்க perplex , ப . குழப்பமடைவி , திகைப்பூட்டு ; சிக்கலாக்கு ; 
சரக்குகள் முதலியவற்றை இறக்கவோ எடுத்துச்செல்லவோ சிக்கவை , பின்னிக்கொள் . 
இசைவளிக்கும் எழுத்தாணை , அனுமதிச்சீட்டு ; இசைவு , 

perplex ity , n. தடுமாற்றம் , மனக்குழப்பம் ; இரண்டக நிலை , 
அனுமதி . 

தடுமாற்றம் உண்டுபண்ணுவது ; சிக்கலான நிலை . 
permit , U. அனுமதி கொடு , இசைவளி ; ஏற்றுக்கொள் ; 

per procuration em , ( ல . ) adv . பகரநிலையாக ; கையொப்பமிடு 
இடங்கொடு . 

பவர் செயல்விளைவாக . 
permuta tion , n . ( கண . ) தொகுதியின் உறுப்பு வரிசை 

perq uisite, 11. இடை ஆதாயம் , தற்செயலாகக் கிடைத்த 
மாற்றம் ; வரிசை மாற்ற ஒழுங்கமைவு , வரிசைமாற்ற வகை 

மிகைப்பேறு ; சுதந்திரம் ; பணியாளர் சேதாரப்பொருளுரிமை ; 
களில் ஒன்று . 

வாடிக்கைக் கையுறை ; ( சட் . ) முறையான வருமானத்துக்கு 
permute , . முறைமாற்று , வரிசைமாற்று . 

மேற்பட வரும் பண்ணை முதல்வர் ஆதாயம் . 
pern , n . தேனீக்கள் - குளவிகள் ஆகியவற்றின் முட்டைப்புழுக் 

pe rron , n . வாயிற்படி மேடை . 
களைத் தின்னும் பறவை வகை . 

pe rry , 11. பேரிப்பழத் தேறல் வகை . 
perni cious, a . பொல்லாத , பெருங்கேடு பயக்கவல்ல , அழி 

per sal tum , ( ல . ) adv . இடையீடின்றி நேரடியாக , உடனடி 
வுண்டாக்கக்கூடிய , சாவுக்கேதுவான ; ( தொ . ) pernicious 
anaemis , சாவினை விளைக்குங் குருதிச் சோகை வகை . 
pernick ety , a , ( பே - வ . ) சிறுகுற்றமும் பொறாத ; இடர்ப் pers ecute , v . வாட்டு , கொள்கை வேறுபாடு காரணமாகத் 

விழிப்பாகக் கையாள வேண்டியிருக்கிற , நுட்பக் துன்புறுத்து ; அடக்குமுறை அட்டூழியங்களுக்கு ஆளாக்கு , 
கவனம் தேவைப்படுகிற . 

இடர்ப்படுத்து , முறைகடந்து வருத்து ; தொந்தரவு கொடு . 
pernocta tion , 1. இரவினைக் கழித்தல் ; சமயத்துறையில் persecu tion , n . அடக்குமுறை அட்டூழியம் , விடாத்துய 
இரவு முழுதுங் கண்விழித்தல் . 

ரளிப்பு ; ( தொ . ) persecution mania , அடக்குமுறைப் 
pe rorate , v. சொற்பொழிவில் தொகுத்து முடிவுரை கூறு ; 

பித்தம் ; தாம் இடைவிடாது துன்புறுத்தப்படுவதாக வெறி 
விரிவாகப் பேசு . 

மயக்குறுதல் . 
perora tion , n . சொற்பொழிவின் முடிவுரைப்பகுதி ; நாத் 

pers ecutor , n . வருத்துவோர் , ஆரஞர் தருவோர் . 
திறம் படைத்த சொற்பொழிவு . 

persever ance , 11. விடாமுயற்சி , ஆள்வினையுடைமை ; சமயத் 
perox ide, n . ( வேதி . ) பர உயிரகை ; ( பே - வ . ) நீரகப் பர துறையில் திருவருளுக்கு ஆட்பட்ட நிலையில் இருந்துவருதல் . 
உயிரகை , நச்சரியாகவும் மயிரை வெளுப்பதற்கும் பயன்படுத் persevere , . விடாமுயற்சியுடன் செயலாற்று , உஞற்று , 
தப்படும் பிசுபிசுப்பான நிறமற்ற நீர்மம் ; V. நீரகப் பர உயிர 

Per sian , n . பெர்சிய நாட்டவர் ; பெர்சியமொழி ; a . பெர்சிய 
கையைக்கொண்டு மயிரை வெளுப்பாக்கு ; ( தொ . ) peroxide 

நாடு சார்ந்த ; ( தொ . ) Persian carpet , மென்மையான சமுக் 
of hydrogen , நீரகப் பர உயிரகை . 

வகை ; Persian cat , பட்டுப்போன்ற நீண்ட மயிரும் 
perp end , n . சுவரின் ஒரு பக்கத்திலிருந்து மற்றொரு பக்கத் குச்சுவாலும் உடைய பூனைவகை ; Persian powder , பூச்சி 
திற்கு அதனூடே செல்லுங் கல் . 

களைக் கொல்லுந் தூள் வகை ; Persian wheel , கீழேசெல்லும் 
perpend , . ஆழ்ந்தாராய் . 

நீரினால் இயக்கப்படும் தண்ணீர் இறைப்பதற்கான பெரிய 
perpendic ular , n . குத்துக்கோட்டினை . அறுதி செய்வதற் 

சக்கரம் . 
கான கருவி ; செங்குத்துக்கோடு ; a . தொடுவானத் தளத் persiennes , n . pl . எளிய கிடைச்சட்டங்களுடன் கூடிய 
திற்குச் செங்கோணத்திலுள்ள ; செங்குத்தான ; நிலைக்குத் வெளிப்புறப் பலகணித் திரைகள் . 
தான , சாய்வற்ற ; நிற்கிற நிலையிலுள்ள ; ( வடி . ) குறிப் 
பிட்ட கோடு- தளம் அல்லது பரப்பிற்குச் செங்கோணத்தி 

pers iflage, 1. ஏளனப்பேச்சு , இலேசான வசவு . 
லுள்ள ; ( தொ . ) perpendicular style , இங்கிலாந்தில் 1350 

persimm on , n . அமெரிக்க வகை ஈச்சம்பழம் . 
முதல் 1600 வரை வழங்கிவந்த திருக்கோயில் கட்டிடக் கலைப் persist , U. விடாது வற்புறுத்து , விடாப்பிடியாயிரு ; விடாது 
பாணி . 

தொடர் , தொடர்ந்து வாழ்ந்திரு , கடந்துவாழ் , எஞ்சியிரு . 
perpendic ularity , n . செங்குத்து நிலை . 

persis tence , persis tency , n . விடாப்பிடியாக இருக்கும் 
perpendic ulars, n . pl . கப்பல் நீளத்தை அறுதிசெய்வதற் இயல்பு ; தொடர்ந்து நீடிப்பு ; பிடிவாதம் . 
குதவும் வகையில் அதன் நீர்க்கோட்டின் இருமுனைகளிலிருந் persis tent , a . உறுதியாக நிற்கிற , பிடிவாதமான , விடாப் 
தும் மேல்நோக்கி எழும் செங்குத்துக்கோடுகள் . 

பிடியான ; எதிர்ப்பைக் கடந்து முன்னேறுகிற ; ( வில . , 
perp etrate, v . குற்றஞ் செய் ; செய்யுள் வகையில் இயற்று ; தாவ . ) கொம்புகள்-மயிர் - இலைகள் முதலியவற்றின் வகையில் 
சிலேடை வகையில் அமை . 

நிலையான . 
perpet ual , a . நிலையான , என்றுமுள்ள ; மன்னும் நிலைய pers on , n . தனியொரு மனிதர் , ஆள் ; உயிருள்ள • மனித 
தான , தொடர்ச்சியான ; ( பே - வ . ) அடிக்கடி நிகழ்வதான ; உடம்பு ; ( சட் . ) ஒப்புக்கொள்ளப்பட்ட மனித உரிமைகளும் 
( தொ . ) perpetual motion , புறத்திலிருந்து நிறுத்தும் கடமைகளும் உடையவர் ; ஒப்புக்கொள்ளப்பட்ட உரியை 
ஆற்றல் 

பெறாவிடில் முடிவில்லாமற் செயற்படத்தக்க களும் கடமைகளும் உடைய கூட்டவை ; நாடகம் அல்லது 
இயக்கம் . 

கதையில் வரும் உறுப்பு ; ( இலக் . ) தன்மை - முன்னிலை - 
perpet uance , n . = perpetuation . 

படர்க்கை என்ற மூவிடங்களில் ஒன்று ; ( வில . ) கூட்டிணை 
perpet uate, v . நிலைபேறுடையதாக்கு ; என்றும் இயங்கச் 

உயிர்களில் ஒன்று ; ( தொ . ) in person , நேரில் , தாமே ; 
செய் ; நீடித்திருக்கச்செய் ; மறக்கப்படாமற் பேணு . 

the three persons of the Godhead , திருத்தந்தை-திருச்சேய் . 
perpetua tion , n . நிலைபேறாக்கம் ; முடிவில் தொடர்ச்சி ; 

தூய ஆவி என்ற இறைமையின் மூன்று மூர்த்தங்கள் . 
என்றென்றும் காத்துப்பேணுகை ; நெடுநீள்தொடர்ச்சி ; 

person a, ( ல . ) n . ஆள் , தனியொரு மனிதர் ; ( தொ . ) 
நெடுநீள் காலம் பேணுகை . 

in prop ria person a , நேரில் , தாமே ; person a grat a , 
perpetu ity , n . நிலைப்பாடு , நிலைபேறு , நிலைத்திருக்குந் 

வேண்டியவர் , பிடித்தமானவர் ; person a non grat a , 
தன்மை ; எல்லையில் காலம் ; வரையறுக்கப்படாக் கால எல்லை ; 

வேண்டாதவர் , விரும்பப்படாதவர் . 
என்றுமுள்ளது ; நிலையான உடைமை ; நிலையான பதவி ; 

pers onable , a . நல்தோற்றமுடைய , வனப்புவாய்ந்த , அழகு 
நிலையான ஆண்டுப்படி ; நிலையான ஆண்டுப்படிக்குரிய 

வாய்ந்த . 
மூலதனத் தொகை ; ( தொ . ) for perpetuity , in perpetuity , pers onage, 11 , பொருளவர் , உயர்நிலையினர் ; நாடக உறுப் 
to perpetuity , என்றென்றைக்கும் . 

பினர் ; கதை உறுப்பினர் . 


728 

perversity 
personal 
pers onal , a . தனிப்பட்ட , தனி மனிதருக்குரிய , பொதுவல் perspicu ity , 11. தெளிவு . 
லாத ; ஒருவர் தாமே செய்த , ஒருவர் நேரில் ஆற்றிய ; perspic uous , a . எளிதில் விளங்குகிற , தெளிவாகச் சொல் 
தனியொருவரை நோக்கிய , 

நோக்கிய , தனியொருவரைக் குறித்த ; லப்பட்ட ; ஆள்வகையில் தெளிவாக எடுத்துரைக்கிற . 
சொந்தக் கருத்துக்களைத் தெரிவிக்கிற , சொந்தக் கருத்துக் 

perspir able, a . வியர்வை ஊடுசெல்ல விடுகிற ; வியர்வை 
களைத் தெரிவிக்கும் பாங்குள்ள ; ( இலக் . ) தன்மை - முன்னிலை 

யுடன் வெளியேற்றப்படக்கூடிய . 
படர்க்கை என்ற மூவிடங்களில் ஒன்றிற்குரிய ; மூவிடங் 

perspira tion , 21. வியர்த்தல் ; வியர்வை . 
களில் ஒன்றினைக் குறிப்பிடுகிற ; ( தொ . ) personal column , 

perspire , ப . வியர்த்தலுறு , வியர்வையரும்பு . 
செய்தித்தாளில் தனியொருவர்க்குரிய சிறு விளம்பர ஒதுக் 
கீட்டுப் பத்தி ; personal equation , கருவிகாட்டும் கணக் persuade , " . அறிவுறுத்தி இணங்க வை ; மெய்யெனக்காட்டி 

நம்பவை , மெய்ப்பித்துக்காட்டு . 
கெடுப்பவர் அக்கணக்கினைச் சரியாக எடுக்கும் பாங்கற்ற 
வராயிருப்பது காரணமாக அக்கணக்கில் செய்யவேண்டி persuad er , n . கருத்தை ஒப்புக்கொள்ளச் செய்பவர் ; இணங்க 
யுள்ள திருத்தம் ; personal estate , personal property , ( சட் . ) வைப்பது . 
தட்டுமுட்டுப்பொருள்கள் , இயங்குடைமை ; ஒருவரது கால் 

persuas ible, a . நயந்து சொல்லி நம்பவைக்கத் தக்க , இணங் 
வழியினரை அடையும் நிலமல்லாத மற்றெல்லா உடைமை 

குவிக்கத் தக்க , சொல்லித் திருத்தக்கூடிய . 
களும் நிலத்திலுள்ள உரிமைகளும் ; personal identity , நிலை 

persua sion , 11 , இணங்குவித்தல் ; மெய்யெனக்காட்டி நம்ப 
மாறாத் தனிமையுணர்ச்சி ; personal rights , வாழுயிர் உரிமை 

வைத்தல் ; உறுதியான கொள்கைப் பற்றார்ந்த நம்பிக்கை ; 
கள் ; personal security , சொந்தப் பிணையம் ; personal 

சமயக்கோட்பாடு ; சமயக்கோட்பாட்டுப் பிரிவினர் ; இனம் , 
service, முகவரியர் கையிலேயே சேர்ப்பிப்பது ; personal 

வகை , வகுப்பு . 
transaction , சொந்தக்கணக்கு ; சொந்த முயற்சிச் செயல் . 

persuas ive , 11. தூண்டுதல் ; செயல்நோக்கம் , a . மெய்ப் 
personal ities, n . pl . குறிப்பிட்ட ஒருவரைப்பற்றிய கருத் 

பிக்கவல்ல ; தூண்டி இயக்கக்கூடிய ; கவர்ச்சியுடைய . 
துரைகள் . 

pert , a . அடக்கமற்ற , துடுக்கான . 
personal ity , n . தனிமனிதர் நிலை ; தனியாள் ; தனியாள் 

pertain , . உரியதாயிரு ; சார்ந்ததாயிரு ; பொருத்தமாயிரு ; 
மெய்ம்மைநிலை ; தனிமனித வாழ்வு ; தனித்தன்மை ; தனி 

தொடர்புடையதாயிரு , சார்புபெற்றிரு . 
மனிதர் சிறப்பியல்பு ; ஆள் ; முக்கியமான ஆள் ; தனி 
மனிதர் செய்திச்சுட்டு ; தனிமனிதப் பண்பியல்புகளின் 

pertina cious , a . பிடிவாதமான , விடாப்பிடியுடைய , இணங் 
மொத்தத்தொகுதி ; தனி மனிதரிடம் உள்ள வேறுபட்ட 

காத . 
செயற்பண்பு நிலைகளில் ஒன்று ; ( தொ ) multiple persona 

pertina city , 11. இணங்காமை , பிடிவாதம் , முரட்டுத்தனம் , 
lity , ( உள . ) ஒரே மனிதரிடம் இரண்டு அல்லது பல 

விடாப்பற்று . 
வெவ்வேறான முரண்பட்ட இயல்புகள் இருப்பதாகத் தோன் per tinence, per tinency , 11. பொருத்தம் , தொடர்புள்ளதா 
றும் நிலை . 

யிருக்கும் நிலை. 
pers onalize , v . = personify . 

pert inent , a . சார்புடைய , ஏற்புடைய , தகுந்த , பொருத்த 
pers onally , adv . நேராக ; தாமே ; தம்மைப்பற்றியவரை . 

மான . 
pers onalty , 11. ( சட் . ) செயற்பொறுப்பினரைச் சாரும் சொத் pert inents, n . pl . சார்ந்தவை , சார்புரிமைகள் , உடைமைப் 
துக்கள் . 

பொருள்கள் . 
pers onate , a . ( தாவ . ) இதழுடைய அல்லி வட்டம் வகை 

perturb , 3. கலக்கு , மனத்தைக் குழப்பு . 
யில் கிழிதழ் மேல்நோக்கிப் பருத்திருப்பதனால் மூடப்பட்ட . perturba tion , n . கலக்குதல் ; கலங்கிய நிலை ; மனக்கலக்கம் ; 
pers onate , . நாடக உறுப்பின் பாகமேற்று நடி ; போலச் ஒழுங்கின்மை ; கலக்குவது ; ( வான் . ) வானக்கோளின் முறை 
செய் ; ஆள்மாறாட்டஞ் செய் . 

யான இயக்கத்தில் மூன்றாவது பொருளாற்றலால் உண் 
personifica tion , 11. தற்குறிப்பேற்றம் , ஆளுருவாக்குதல் , 

டாகும் சிறு தடுமாற்றம் ; வானக்கோளின் சுற்றியக்கத்தில் 
பண்பைப் பண்பியாக உருவகஞ் செய்தல் ; கருத்தளவான 

மையக்கோளத்தின் கோளம் மீறிய உருவமைதியினால் ஏற் 
ஒன்றன் எடுத்துக்காட்டாகக் கருதப்படுபவர் ; ஓர் இயல்பின் 

படுஞ் சிறிய உலைவு . 
உருவகம் எனக் கருதப்படும் பொருள் . 

peruke , 1. பொய்ம்மயிர்த் தொப்பி . 
person ify , U. ஆளுருவாக்கு ; பண்பைப் பண்பியாக உரு peru sal , 11. தேர்ந்தாய்வு , நுண்ணாய்வு ; படித்தல் , பார்வை 
வகஞ்செய் ; எடுத்துக்காட்டாயிரு ; இயல்பினைக்கொண்டிரு . 

யிடல் . 
personnel , 11. அலுவலகப் பணியாளர் , ஊழிய ஆளினர் . peruse , . கவனமாகப் படி , நுண்ணாய்வுசெய் . 
perspec tive , 11. வரைபடத்தில் தொலையணிமைக் காட்சி 

Peru vian , n . தென் அமெரிக்காவிலுள்ள பெரு ( Peru ) நாட் 
அமைவு ; தொலையணிமைக் காட்சிப்படம் ; பொருள்களுக் 

டினர் ; a . பெரு நாடு சார்ந்த ; ( தொ . ) Peruvian bark , 
கிடையே படத்திற் காணப்படும் தொலைவுத்தோற்றம் ; 

கொய்னா மருந்து தரும் சிங்கோனா மரப்பட்டை . 
உள்ளத்தில் வாதப்பொருளில் முதல்- சினைபற்றிய தகவு 

pervade , v . ஊடுருவிப்பரவு , பரந்து தோய்வுறு ; ஊடுருவி 
நோக்கு ; தொலைக்காட்சி ; பரப்புத்தோற்றம் ; முழு உளக் 

நிரப்பு ; கரைந்து தெவிட்டுநிலை எய்துவி . 
காட்சி ; பரப்பு மனக்காட்சி ; a . இயலுருத்தோற்றம் பற்றிய ; pervas ive , a . படர்ந்து பரவுகிற , ஊடுபரவும் பாங்குள்ள , 
தொலை அணிமைத் தோற்றத்துக்கிணங்கிய ; ( தொ . ) ஊடுருவி நிரம்பும் ஆற்றலுடைய . 
in perspective, இயலுருத்தோற்றக் காட்சிப்படம் வரையும் 
விதிகளுக்கிணங்கச் சரியான தொலை அணிமைத் தகவுப்படி 

perverse , a . விடாது பிழைசெய்கிற ; வேண்டுமென்றே 
வரையப்பட்ட ; linear perspective, பொருள்களின் உருவம் 

தவறுசெய்கிற , விபரீதமான ; தேவைக்கு முரணான ; கட்டு 
அளவு.நிலை ஆகியவை சார்ந்த படத்தின் புற இயலுருத் 

மீறிய ; முறைதிறம்பிய ; சொற்கேளாத ; சிடுசிடுப்பான ; 
தோற்ற அமைவு ; perspective plane , இயலுருத்தோற்றத் 

குணக்கேடுடைய ; நெறிகோணிய , தவறான போக்குடைய ; 
தளம் , இயலுருத்தோற்றமாகக் காட்டவேண்டிய பொருள் 

கொடிய ; ஏறுமாறான ; தீர்ப்பு வகையில் சான்றுகளுக்கு 
களின் படம் வரைதற்குரிய பரப்பு . 

முரண்பட்ட , நடுவர் காட்டிய நெறிக்கு மாறான . 
pers pex , 11. விமானப் பலகணித் திரைக்குப் பயன்படுத்தப் 

perver sion , n . நெறிபிறழ்வு ; பிறழ்வுநிலை ; நடைமுரண் 
படும் கண்ணாடியினும் மிக இலேசான விறைப்பான ஒளி 

பாட்டு விளைவு ; உருத்திரிபு ; ஏறுமாறான போக்கு ; இயல் 
ஊடுருவும் உடையாத குழைமப்பொருள் . 

முரணிய பாலுணர்ச்சி ; ( கண . ) கண்ணாடியில் நிழற்படிவம் 

உண்டாதல் ; கண்ணாடி நிழற்படிவம் . 
perspica cious , a . கூர்த்த மதியுள்ள , நுண்ணறிவுடைய . 
perspica city , 11. கூர்த்தமதி , நுண்ணறிவு . 

pervers ity , n . முறைகேடு ; முரணியல் , வக்கரிப்பு , விபரீ தப் 
பண்பு . 


E 


729 
perversive 

petroleum 
pervers ive , a. தகாவழிச் செல்கிற ; முரண்பாடான ; தலை pet - cock , n . நீராவி முதலியவற்றை வெளிவிடுவதற்கான 
கீழாய்ப் புரட்டுகிற . 

சிறு அடைப்புக் குமிழ் . 
perv ert , 1. இயல்முரணிய பாலுணர்ச்சியுள்ளவர் ; கோணல் Pet er 1 , 1. கிறித்தவ ஆண்பாற் பெயர் ; இயேசுநா தரின் திரு 
போக்குடையவர் ; கொள்கை மாறாட்டக்காரர் ; அறிவைத் மாணவருள் ஒருவர் ; ( தொ . ) blue Peter , கப்பல் புறப்படு 
தவறாகப் பயன்படுத்துபவர் . 

முன் பறக்கவிடப்படும் வெண்சதுரம் தாங்கிய நீலக்கொடி ; 
pervert 2 , 3. தகாவழிப் பயன்படுத்து ; இயல்மீறிய பொருள் 

Peter s fish , முதுகில் இருவிரல் அடையாளங்கள் போன்ற 
கொள் ; சொற்களைத் தவறாக வழங்கு ; சமயக்கோட்பாட்டு 

கோடுகளையுடைய மீன்வகை ; rob Peter to pay Paul , கடைத் 
வகையில் உண்மை நெறியினின்றும் விலக்கி அழைத்துச் 

தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடை ; Saint 

Peter , St. Peter , இயேசுநாதர் திருமாணவருள் ஒருவர் . 
செல் . 
perv ious , a . ஊடுருவிப்பரவுதற்கு இடங்கொடுக்கிற ; வழி 

pet er , U. தேய்ந்திறு , படிப்படியாக அழிந்து ஒன்றுமில்லாது 

போ . 
விடுகிற ; இணங்குகிற , ஒத்துப்போகிற . 
Peshi to , Peshi tta , 11. மேலை அரமிய மொழியில் விவிலிய 

Pet er - penny , Pet er s - penny , Pet er s - pence , n . ( வர ) 
நூலின் பெயர்ப்பு . 

போப்பாண்டவருக்கு விரும்பித் தரப்படும் பென்னி அளவு 

ஆண்டு வரித்தொகை 
pesh wa , 11. ( வர . ) முற்கால மராட்டிய அரசின் முதலமைச்சர் ; 
மராட்டிய பரம்பரைக் குறுமன்னர் . 

pet ersham , n . முறுக்குப்பட்டு , நாடா ; முற்காலத்தில் அணி 

யப்பட்ட கனமான மேலங்கி அல்லது காற்சட்டை ; கனத்த 
pe so , n . தென் அமெரிக்க குடியரசு நாடுகளில் வழங்கும் 

மேலங்கி அல்லது காற்சட்டை தைப்பதற்கான துணி . 
நான்கு ஷில்லிங்கு குத்தாய மதிப்புள்ள வெள்ளி நாணயம் . 

pet iolar , a . இலைக்காம்பு சார்ந்த ; இலைக்காம்பின் இயல் 
pess ary , n . ( மரு. ) கருப்பையினை நிலைபிறழாமல் தாங்குதற் 

புடைய . 
காக அல்குல் வாயிலிற் பெண்கள் பொருத்திக்கொள்ளும் 
கருவி ; கருநிலைப்படுத்தும் குறிவாயுட் கரையும் மருந்து . 

pet iolate , pet iolated , a . இலைக்காம்புடைய . 
pess imism , n . சோர்வுவாதம் , உலகில் எதுவுமே கெட்டது 

pet iole , 1. ( தாவ . ) இலைக்காம்பு . 
என்று கொள்ளும் கோட்பாடு ; சிணுங்கு மனப்பான்மை , peti tion , n . வேண்டுகோள் , மனு , விண்ணப்பம் ; 

குறை 
எதிலுமே தீயசார்பு காணும் பாங்கு ; தோல்வி மனப் யிரப்பு ; முறைமன்றத்திடம் எழுத்து மூலமான மன்றாட்டு ; 
பான்மை ; கிளர்ச்சியின்மை , சோர்வு : அவா முறிவு . 

U. வேண்டுகோள் விடு , விண்ணப்பஞ் செய்துகொள் ; மனுச் 
pess imist , 11. நம்பிக்கையற்றவர் , தோல்வி மனப்பான் 

செய் . 
மையர் , எதிலும் தீயதையே காண்பவர் ; துன்ப இயற்கைக் peti tioner , 11. மனுச்செய்பவர் ; திருமண விடுதலை கோரும் 
கோட்பாட்டாளர் . 

வழக்குகளில் வாதி ; ( வர . ) பிரிட்டனின் அரசர் இரண்டாம் 
pest , 71. தொல்லை கொடுப்பவர் ; அழிவுவேலை செய்பவர் ; சார்லஸ்ஸிடம் 1680 - ஆம் ஆண்டில் பாராளுமன்றம் கூட்ட 
அழிவுசெய்யும் உயிரினம் ; பீடை , தொற்றுநோய் . 

வேண்டுமென்று மனுச்செய்துகொண்ட கட்சிகளில் குறிப் 

பிட்ட ஒன்றினைச் சார்ந்தவர் . 
pes ter , V. தொந்தரவு செய் , ஓயாது தொல்லை கொடு . 
pest -house, 1. தொற்றுநோய் மருத்துவமனை . 

peti tio princip ii , ( ல . ) 11 . நச்சுச்சுழல்வாதம் , வாதக் 
குழப்பம் , மெய்ப்பிக்க வேண்டியதை 

யதையே ஆதாரமாகக் 
pestif erous, a . கேடுதருகிற , அழிவுசெய்கிற ; அருவருப் 

கொண்டுவிடுதல் . 
பான ; கொள்ளை நோய் விளைக்கிற . 

petit- maitre ( பிர . ) 11. பகட்டன் , பிலுக்கன் , தற்பெருமைக் 
pes tilence, n . சாவு விளைக்கிற கொள்ளை நோய் ; மாமாரி , 

காரன் . 
ஈதி . 

petit mal, ( பிர . ) n . 
pes tilent , a . உயிருக்கு அழிவு செய்கிற , சாவு விளைவிக்கிற ; 

கடுமையற்ற காக்காய்வலிப்பு நோய் 
ஒழுக்கக்கேடான ; ( பே - வ . ) தொந்தரை செய்கிற . 
pestilen tial , a . பெருவாரி நோயியல்பு வாய்ந்த ; 

petits - chevaux , ( பிர . ) 21. சூதாட்ட விளையாட்டு வகை . 
கொள்ளை நோய் விளைக்கிற ; கொள்ளை நோயினாற் பீடிக்கப் 

petit souper , ( பிர . ) 11. நெருங்கிய நண்பர் சிலருக்கு அளிக்கும் 
பட்ட ; பேரழிவு செய்கிற , பெருவாரியாகத் தீங்கிழைக்கிற ; 

இரவு விருந்து . 
வெறுப்பூட்டுகிற ; தொந்தரை செய்கிற . 

petits soins , ( பிர . ) n . pl . சின்னஞ்சிறு துணையூழியங்கள் . 
pe stle , n . கலுவக் குழவி ; உலக்கை ; 3. கலுவத்தில் அரை . 

petit verre , ( பிர . ) 1. குவளைநிறை மது . 
pestol ogy , 11. பூச்சித்தொல்லை ஆய்வு நூல். 

pet rel , 11. கருமை வெண்மை நிறங்களும் நீண்ட இறகுகளும் 

உடைய சிறு கடற்பறவை வகை . 
pet , n . ஆசை விலங்கு ; ஆசைப்புள் ; அன்பு மகவு ; தனிப் 
பற்றிற்குரியது , செல்லமாக வளர்க்கப்படுவது ; U. செல்ல 

petrifac tion , 11. கல்லாகுதல் ; கல்லாக மாறிய பொருள் ; 
கடத்து , கொஞ்சிச் சீராட்டு ; ( தொ . ) pet aversion , 

கல்லாக மாறிய பொருளின் திரள் ; கல்வடிவாகக் கிடைத்த 
மிகுவெறுப்புப் பொருள் ; pet name , செல்லப்பெயர் . 

புதைபடிவம் . 
pet , 11. கடுஞ்சினம் , கடுகடுப்பு . 

pet rify , U. கல்லாக்கு ; உணர்ச்சியறச்செய் ; வியப் 

பால் செயலறச்செய் ; 
pet al , n . பூவிதழ் , அல்லி , மடல் , தளம் . 

அச்சத்தால் உணர்விழக்கச்செய் ; 

விறைத்துப்போகச் செய் ; கடினமாக்கு ; மனம்-கொள்கை 
pet aline , a . பூவிதழுக்குரிய ; பூவிதழ்போன்ற . 

வகையில் உயிர்ப்பு ஆற்றல் இழக்கச்செய். 
pet alled , a . பூவிதழ்களையுடைய . 

pet roglyph , 1. கற்பாறைச் செதுக்குவேலை . 
pet aloid , a . பூவிதழின் தோற்றமுடைய . 

pet rograph , 21. கற்பாறைச் செதுக்கெழுத்து , கல்வெட்டு . 
pet alon , n . யூதர் தலைமைக்குருவின் தலைப்பாகையிலுள்ள 

petrog raphy , n . கற்பாறைகளின் 
பொன்மடல் . 

அமைப்பு உருவாக்கம் 

முதலியவற்றைப்பற்றிய இயலாய்வு விளக்கம் . 
petard , 11. கதவுகள் முதலியவற்றைத் தகர்க்கப் பயன்பட்ட 

pet rol , n . கல்லெண்ணெய் , பொறிவண்டிகளுக்கும் - விமானம் 
சிறு போர்ப் பொறிவகை ; சிறு வெடிகுண்டு ; வானவெடி , 

முதலியவற்றிற்கும் பயன்படும் தூய்மையாக்கப்பட்ட நில 
அதிர்வேட்டு . 

எண்ணெய் ; தூய்மைப்படுத்திய பெட்ரோலியம் . 
pet asus , n . பண்டைக் கிரேக்கர் தொப்பிவகை. 

petrol eum , n . பாறை எண்ணெய் , உள்வெப்பாலையிலும் 
petaur ist, 1 , பறப்பதுபோன்ற பாய்ச்சலுக்குதவும் சிறகுத் பிற பொறிகளிலும் எரிபொருளாகப் பயன்படும் நிலமேற் 
தோலுடைய பைம்மா வகை . 

படுகைக்குரிய தாது எண்ணெய் . 


வகை . 


மாக 


உரிய . 


730 
petroleur 

phenomenal 
petroleur , ( பிர . ) 11 . பாறை எண்ணெயைப் பயன்படுத்தி 

மாசிடோனியரின் 

phal anx , n . ( வர . ) கிரேக்கரிடையே 
எரித்தழிப்பவன் . 

செறிவுமிக்க காலாட்படையணி ; பொதுவாழ்வு முறைக்குழு ; 
petroleuse, ( பிர . ) 1. பாறை எண்ணெயைப் பயன்படுத்தி பூரியர் (Fourier) என்பவரால் நிறுவப்பட்ட 1800 பேரடங்கிய 
எரித்தழிப்பவள் . 

பொதுவாழ்வு முறைக் குழாம் ; ( உள் . ) கைகால் விரல்களின் 
தனி 

எலும்பு ; பூவிழைக்கொத்து ; pl . phal anges , 
petrol ic , a . கல்லெண்ணெய் சார்ந்த ; பாறை எண்ணெய்க்கு 

phal anxes . 

phal arope , n . நீரினுள் நடக்கவும் நீந்தவும் வல்ல சிறு 
petrol ogy , n . கல்லாய்வு நூல் , கற்பாறைகளின் தோற்றம் - 

பறவை வகை . 
அமைப்பு முதலியவை பற்றிய நூல் . 

phall us , n . இலிங்கவுரு, படைப்பாற்றல் சின்னமாக வழி 
pet ronel , n . ( வர . ) பதினாறு - பதினேழாம் நூற்றாண்டுகளின் 

படப்படும் குறிவடிவம் . 
குதிரைவீரர்கள் பயன்படுத்திய பெரிய கைத்துப்பாக்கி வகை . 

phana riot , n . கான்ஸ்டாண்டிநோபிள் நகரில் பனார் ( Phanar ) 
pet rous , a . பாறையாலான ; பாறை சார்ந்த ; பாறைபோன்ற ; 

பகுதியில் வாழ்ந்த கிரேக்கருள் ஒருவர் ; துருக்கியரின் கீழ்ப் 
( உள் . ) பொட்டெலும்பில் மிகவுங் கடினமான பகுதி சார்ந்த . 

பணிபுரிந்த கிரேக்க பணியாளர் வகுப்பினரில் ஒருவர் . 
pett icoat , n . மகளிர் உட்பாவாடை , உள்ளங்கி ; பெண் ; 

phan erogam , n . ( தாவ . ) ஆண்பெண் கூறுகளையுடைய 
மங்கை ; ( தொ . ) petticoat government , பெண் ஆளுமை . 

மலர்ச்செடிவகை . 
pett icoats, n . pl . மகளிர் இல்லாண்மை ; மகளிர் . 

phan sigar , ( இ . ) n . கொள்ளைக் கூட்டத்தினர். 
pett ifog , v . சட்டத்துக்குட்பட்ட உருட்டுப்புரட்டுக்களைக் 

phan tasm , n . கற்பனைக்காட்சி , உருவெளித்தோற்றம் ; 
கையாளு ; சட்ட நுணுக்கம் பார்த்துச் சொற்புரட்டுச் செய் ; 

( உள . ) புனைவுருத்தோற்றம் ; ஆவியுருக்காட்சி . 
சிறு சொல் நுட்பங்களுக்காகச் சச்சரவிடு. 

phantasmagor ia , n . லண்டனில் 1802- ஆம் ஆண்டில் காட் 
pett ifogger , n . கீழ்த்தரமான வழக்குரைஞர் ; கீழ்த்தர வழி 

டப்பட்ட மாயத்தோற்றங்களின் பொருட்காட்சி ; பல் 
களைக் கையாளும் வழக்குரைஞர் ; எந்தத் துறையிலும் மிகச் 

வண்ணப் புனைவுருக்காட்சி ; பல்வண்ண மெய்ந்நிலைச் சூழற் 
சிறுசெய்திகளுக்கும் கீழ்த்தரமான முறைகளைக் கையாளுபவர் . 

காட்சி . 
pett ish , a . சிடுசிடுப்பான , வெடுவெடுப்பான ; எளிதிற் சினங் phan tasy , n . கற்பனையுருவினைப் படைக்கும் ஆற்றல் ; மனக் 
கொள்ளுகிற . 

கண் தோற்றம் . 
pett itoes, n . pl . உணவுக்குப் பயன்படும் பன்றியின் கால்கள் . 

phan tom , 11. மாயம் , பொய்த்தோற்றம் ; ஆவியுரு , பேயுருத் 
pett o , ( இத் . ) 1. மறைவடக்கம் , தனி இரகசியம் ; ( தொ . ) தோற்றம் ; புனைவுருத்தோற்றம் ; உள்ளீடற்ற உருத் 
in petto , தன் மனத்துக்குள் , இரகசியமாக , பிறருக்குத் தோற்றம் ; இல்பொருள் தோற்றம் , பொருண்மையற்ற போலி 
தெரியாமல் . 

யுரு ; போலித்தோற்றம் . 
pett y , a . மிகச்சிறிய ; முக்கியமல்லாத ; குறுகிய மனப் Phar aoh , n . பண்டைய எகிப்திய அரசர்களின் பொதுப் 
பான்மையுடைய ; கீழ்த்தரமான ; ( தொ . ) petty cash , சில் பட்டப்பெயர் ; ( தொ . ) Pharaoh s serpent , உருகுநிலையில் 
லறை வரவு செலவு இனம் ; petty jury , சிறு திருட்டு முதலிய பாம்பு வடிவில் வளைந்துவளைந்து செல்லும் விளையாட்டு 
வற்றின் முறைகாண் ஆயத்தினர் . 

வேதிப்பொருள் . 
pet ulant , a . எரிச்சல்கொள்ளுகிற , வெடுவெடுப்பான . 

Pharisee, m . கடுமையான ஆசாரங்களையும் மரபுச்சடங்கு 
petun ia , n . பெய்குழல் வடிவான ஊதா அல்லது வெண்ணிற 

களையும் எழுத்தியலான சட்டங்களையும் கடைப்பிடிக்கும் 
மலர்களையுடைய செடிவகை ; ஆழ்ந்த ஊதா நிறம் . 

யூத வகுப்பினர் ; ஆசாரக்கள்ளர் , போலிப் புற ஆசாரக் 
petun tse, n . மங்குப்பாண்டங்கள் செய்யச் சீனாவிற் பயன் 

காரர் ; மரபொழுங்கு சார்ந்த ஆசாரக்கண்டிப்பாளர் , போலிப் 
படுத்தப்படும் வெண்ணிற மண் வகை . 

பகட்டர் , பாசாங்குக்காரர் . 
pew , n . கோயில் திண்ணை ; திருக்கோயிலிற் குடும்பத்தின 

pharmaceut ical, a . மருந்து ஆக்கத்தொழிலுக்குரிய ;; 
ருக்கான சூழிருக்கை ; திருக்கோயில் சூழிருக்கைத்தொகுதி ; 

மருந்து வழங்கீடு விற்பனை சார்ந்த . 
திருக்கோயிலிற் சாய்மானமுடைய 

நிலையான இருக்கை ; 

pharmaceu tics , 11. மருந்தாக்க இயல் . 
( பே - வ. ) இருக்கை ; V. திருக்கோயிலிற் சூழிருக்கைகள் அமை ; pharm acist , n . மருந்துக்கடைக்காரர் ; மருந்தாக்கக் கலைஞர் . 
சூழிருக்கையாய் அடைப்பிடு . 

pharmacol ogy , 11. மருத்துப் பொருளியல் . 
pe wit , n . = peewit . 

pharmacopoe ia, n . 

நூல் , மருத்துப்பொருள் 
pew - rent n . திருக்கோயிற் சூழிருக்கை வாடகை . 

தொகுதி . 
pewt er , 11. வெள்ளீயமும் காரியமுங் கலந்த சாம்பல்நிற 

pharm acy , n . மருந்தகம் ; மருந்துக்கடை ; மருந்தாக்கக்கலை. 
உலோகக் கலவை ; 

வெள்ளீயக் காரீயக் கலவைக் கலத் phar os , n . கலங்கரை விளக்கம் ; கரைவிளக்கப் பந்தம் . 
தொகுதி . 

pharyng ocele , n . அடித்தொண்டை அழற்சி , முன் 
pfenn ig , pfenn ing n. சிறு செர்மானிய செப்பு நாணயம் , தொண்டை அடிப்புற அழற்சி . 
செர்மானிய வெள்ளி நாணயத்தில் நூறில் ஒரு பங்கு மதிப் pharyng otomy , n . தொண்டையழற்சி அறுவை . 
புடைய காசு . 
pha eton , 1. இரட்டைக் குதிரைத் திறப்பு வண்டி . 

phase , n . திங்களின் கலை , மதிவட்டத்தின் ஒளிவிளக்கக்கூறு 

கோள் ஒளிக்கலை ; மாறுபாட்டுப் படி ; வளர்ச்சிப் படி ; ( இய . ) 
phagedaen a , phageden a , n . பரவும் குருதிக்கட்டிப் புண் . மாறுபாட்டலை இயக்கத்தின் அலையிடைப் படி ; ( இய . ) மாற்று 
phag ocyte , n . நோயணுக்களை ஈர்த்துக்கொண்டு உடலை மின்னோட்ட இயக்கப் படிநிலை ; பொருளின் நிலை மாறுதல் ; 
நோய்களினின்றுந் தடுக்கும் ஆற்றலுள்ள நிணநீரணு . 

இடைப் படி ; தோற்ற வேறுபாடு ; பண்பு வேறுபாடு . 
phal ange , n . = phal anx . 

phea sant , 1. நெடுவால் பகட்டு வண்ணக் கோழிவகை . 
phalan geal , a . ( உள் . ) கைவிரல்களின் அல்லது கால்விரல் 

phena cetin , 1. காய்ச்சல் தடுக்கும் மருந்து . 
களின் தனித்தனி எலும்பு சார்ந்த . 

phen ix , n . இறந்தெழும் பறவை ; பெறலரும் பொருள் . 
phalan ger , 11. பறக்கும் அணில் போன்ற மரங்களில் வாழும் phen ol , n. கரியகக் காடி . 
ஆஸ்திரேலிய பைம்மா இனக் குடும்பம் . 

phenol ogy , 11. உயிரிகள் ஆய்வியல் . 
phal anstery , 1. பூரியர் ( Fourier ) என்பவரால் நிறுவப்பட்ட 
1800 பேர்களடங்கிய சமுதாயப் பொதுவாழ்வு முறைக்குழு ; 

phenom enal, a . குறிப்பிடத்தக்க ; வியப்புக்குரிய ; தனிச் 
சமுதாயப் பொதுவாழ்வுமுறைக் குழுவிற்குரிய கட்டிடம் . 

சிறப்புக்குரிய ; புலன்களால் உணரத்தக்க ; தெரிந்துகொள்ளக் 
கூடிய . 


வாகட 


731 
phenomenalism 

phobia 
phenom enalism , phenom enism , n . அறிவின் அடிப் Philopen a, philopoen a , n . = philippina . 
படை நிகழ்ச்சியுணர்வுகள் மட்டுமே என்ற கோட்பாடு . 

philoprogen itive, a . பிள்ளைக்கனி ஆர்வமுடைய . 
phenom enon , n . இயற்காட்சி , இயல்நிகழ்ச்சி , காரண 

philos opher , n . மெய்ந்நூல் அறிஞர் , தத்துவஞானி ; மெய் 
காரியத்தொடர்பு ஆய்ந்து காணப்படாச் செய்தி ; புலன் 

யுணர்வுப் பற்றார்வலர் ; மெய்விளக்க இயல் ஆய்வாளர் ; 
குறித்த செய்தி ; மனங் குறித்துக் கண்ட செய்தி ; ஆராய்ச்சிக் 

அறிவாராய்ச்சிச் சிந்தனையாளர் ; மெய்யுணர்வுக் கோட் 
குரிய செய்தி ; குறிப்பிடத்தக்க ஒன்று ; குறிப்பிடத்தக்க 

பாட்டுக்கேற்ப வாழ்க்கை நடத்துபவர் ; உள்ள நடுநிலை 
நிகழ்ச்சி ; குறிப்பிடத்தக்க ஆள் ; pl . phenom ena . 

யாளர் , 

எவ்வகை இடர்களிலும் சிக்கல்களிலும் உலைவிலா 
phen yl , n . கரியகக்காடியிலுள்ள அடிக்கூற்றுக் கரியக 

அமைதியுடையவர் ; ( தொ . ) moral philosopher , ஒழுக்கச் 
நெய்மம் . 

சிந்தனையாளர் ; natural philosopher , இயற்கைத் தத்துவ 
phew , int . வியப்புக்குறி ; வெறுப்புக்குறி ; பொறுதியின்மைக் அறிஞர் ; philosopher s stone , சித்துமணிக்கல் , பிற உலோ 
குறிப்பொலி . 

கங்களைப் பொன்னாகவோ வெள்ளியாகவோ மாற்றும் இயல் 
phial , n . சிறுபுட்டி , சிறு கண்ணாடிக்குப்பி . 

புடையதாகக் கருதப்படும் மணி . 
philan der, n . காதலன் ; பெண்பித்தன் ; காதற்பரத்தன் ; 

philosoph ic , philosoph ical , a . மெய்யுணர்வு இயல் 
3. காதல்கொண்டு திரி ; மகளிர் பின்னர் அலை . 

சார்ந்த , தத்துவ ஞானத்துக்குரிய , மெய்யுணர்வியலிற் பற் 

றுடைய ; தத்துவ அறிவுத்திறம் சான்ற ; மெய்யுணர்வார்ந்த ; 
philanthrope , n . = philanthropist . 

இடரிடை உலையா அறிவமைதியுடைய ; தன்னடக்க அமைதி 
philanthrop ic , a . மனிதவினத்தை நேசிக்கும் பண்புள்ள ; 

வாய்ந்த . 
இரக்கமுள்ள ; கொடைக்குணமுள்ள . 

philos ophism , n . மெய்யுணர்வுப் பாவனை ; மெய்யுணர்வு 
philan thropist , n . மனிதவினப் பற்றாளர் ; பிறர் நலனுக்கு 

வித்து ; பிரஞ்சு அறிவுக்களஞ்சியத்தார் மெய்விளக்கமுறை . 
உழைப்பவர் ; கொடையாளி , இரக்கமுள்ள நன்கொடை 

philos ophize , v . மெய்யுணர்வு இயலாளராகச் செயலாற்று ; 
யாளர் . 

தத்துவ ஆராய்ச்சி செய் , கொள்கை ஆய்வு செய் ; தத்துவம் 
philan thropize, v . இரக்கங் காட்டு ; கொடையாளியாயிரு , பேசு ; கொள்கை ஆய்விலாழ்ந்துவிடு , நன்மைதீமை ஆழ்ந் 
பிறருக்கு உதவி செய் . 

தாராய் ; தத்துவப் போக்காக்கு , மெய்யுணர்வு இயலாள 
philan thropy , n . மனிதவின 

நேயம் ; 

அருட்பண்பு ராக்கு ; சமநிலைப்படுத்து , அறிவமைதிப்பண்பூட்டு . 
கொடையாண்மை ; சமுதாயத்தொண்டு . 

philos ophy , n. அறிவார்வம் ; மூல முதற்காரணம் பற்றிய 
philat elist , n . அஞ்சல்தலைச் சேர்ப்பர் . 

சிந்தனை ; பொருள்களின் பொதுமூலக் கோட்பாட்டாராய்வு ; 
philately , n . அஞ்சல் தலைத் திரட்டு ; அஞ்சல் தலை ஆய்வு . தத்துவம் ; தனித்துறை அடிப்படைக் கோட்பாட்டாராய்ச்சி ; 
philharmon ic , n . இசையார்வமிக்கவர் ; a . இசைவிருப்பு 

மனவமைதி ; பகுத்தறிவுச்சிந்தனை ; வாழ்க்கைக்கோட்பாடு ; 
மிக்க . 

வாழ்க்கை நடைமுறைத்திட்டம் ; மெய்விளக்கியல் ; மெய் 

யுணர்வுக் கோட்பாட்டுத்துறை ; மெய்யுணர்வுநூல் ; ஆழ்ந்த 
phil hellene , n . கிரேக்கர்களிடம் நட்போடும் அன்போடும் 

அறிவமைதி , நடுநிலையமைதி ; ( தொ . ) moral philosophy , 
பழகுபவர் ; கிரேக்க நாட்டு விடுதலை ஆதரவாளர் ; a . கிரேக்க 
ரிடம் நட்பார்வம் மிக்க ; கிரேக்க நாட்டு விடுதலைக்கு ஆதர 

ஒழுக்கச்சிந்தனை ; ஒழுக்கக் கோட்பாடு பற்றிய ஆராய்ச்சி ; 
ஒழுக்க ஆய்வியல்துறை ; natural philosophy , இயற்கைப் 

பொருளாராய்ச்சி . 
Philipp i, 11. கி . மு . 43 - இல் நடைபெற்ற பெரும்போர் ; ( தொ ) 
thou shall see me at Philippi , meet at Philippi , பழிவாங்கு 

philotech nic, a . தொழிற்கலையார்வமுடைய , கலை நுணுக்க 
வதாக அச்சுறுத்தும் சொற்றொடர்கள் . 

ஆர்வஞ் சார்ந்த . 
philipp ics , n . pl . மாசிடோனைச் ( Macedon ) சேர்ந்த பிலிப் 

phil ter , phil tre , n : வசியமருந்து , காதலைத் தூண்டும் 

மருந்து . 
பிற்கு ( Philip) எதிராக டெமாஸ்தனிஸ் ( Denosthenes ) 
என்ற பண்டைக் கிரேக்க சொற்பொழிவாளர் செய்த சொற் phiz , 11. ( பே.வ. ) முகம் ; முகத்தோற்றம் . 
பொழிவுகள் ; அந்தோணிக்கு மாறாகச் சிசரோ செய்த ஆவேசச் phlebit is , n . குருதி நாளத்தின் புறத்தோல் வீக்கம் . 
சொற்பொழிவுகள் ; கடுமையான வசைமாரி , திட்டு . 

phleb olite , phleb olith , n . குருதிநாளங்களில் ஏற்படும் 
philippi na , philippine , n . ஒருவகைத் தின்றி கொட்டை ; சுண்ணப்படிவுக் கோளாறு . 
கொட்டைப்பருப்பு பகிர்ந்தூண் விளையாட்டு மரபு . 

phlebot omize , U. குருதிவடிக்கும் மருத்துவமுறையைக் 
Phil istine , n . பிலிஸ்தியர்கள் , இஸ்ரவேலர்களைத் துன் கையாளு ; குருதி வடிப்புச்செய் . 
புறுத்திய போர் விருப்பமுள்ள மக்களினம் ; கைப்பற்றித் phlebot omy , 11. முற்காலக் குருதிவடிப்பு மருத்துவமுறை , 
துன்புறுத்தும் எதிரி ; அமீனா ; இலக்கியக் கருத்துரையாளர் ; மருத்துவமுறைக் குருதிவடிப்பு . 
வெளியார் , செர்மானிய பல்கலைக்கழக வழக்கில் மாணவரல் phlegm , 11. சளி , கோழை , கபம் ; குளிர்ச்சி , சோம்பேறித் 
லாதவர் ; பண்பற்றவர் ; உயர் நாட்டமற்றவர் ; உலகியல் 

தனம் ; உணர்ச்சியற்ற தன்மை . 
நாட்டமுடையவர் ; a . பண்பற்ற , நாகரிகமற்ற ; உயர் நாட்ட 

phleg magogue , n . கபம் வெளிப்படுத்தும் மருந்து . 
மற்ற , உலகியற் பற்றுடைய . 

phlegmat ic , a . கபம் உண்டுபண்ணுகிற ; கோழை நிரம்பிய ; 
philobib lic , a . புத்தக விருப்புடைய , நூலார்வமுடைய . 

தணுப்பு மிக்க ; மடிமையார்ந்த ; எளிதிற் செயற்படாத . 
philogy nist , n . பெண் விருப்பர் . 

phleg mon , n . அழற்சிக் கட்டி , பரு . 
pbilol oger , n . = philologist . 

phlo em , n . ( தாவ . ) மென்மரம் சூழ்பகுதி , வளரும் மரப்பகுதி 
philolo gian , n . = philologist . 

யும் அதனுடன் இணைந்த இழைமங்களும் சேர்ந்த தொகுதி. 
philolo gical , a . மொழிநூல் சார்ந்த ; கலையிலக்கிய ஆர்வஞ் phlogis tic, a . தனிமமாக முன்பு கருதப்பட்ட எரிபொருட் 
சார்ந்த . 

களின் எரிப்பாற்றல் சார்ந்த ; ( மரு . ) அழற்சியுடைய . 
philologist, n . மொழிநூல் வல்லார் ; கலையிலக்கிய ஆர் phlogis ton , n . தனிமமாக முன் கருதப்பட்ட எரிபொருள் 
வலர் . 

களின் எரிப்பாற்றல் . 
philol ogy , n . மொழி நூல் ; கலை இலக்கியப் பற்றார்வம் . phloriz in , 11. மரவகைகளின் கசப்பு வேர்ப்பட்டை ; மர 
phil omath , 1 , கல்வியார்வலர் . 

வேர்ப்பட்டைகளிலிருந்து எடுக்கப்படுங் கசப்புச்சத்து . 
Phil omel , Philomel a , n . ( செய் . ) இராக்குயில் , இரவிற் phlox , n . தென் அமெரிக்க மலர்க்கொத்துச் செடியினம் . 
பாடும் பறவை வகை . 

phob ia , n. அச்சக்கோளாறு ; வெறுப்புக்கோளாறு . 


வான . 


மான . 


732 
Phoebe 

photogravure 
Phoeb e , n . திங்களங்கடவுள் . 

phosphat ic, a . எரியகியின் இயல்பு வாய்ந்த ; எரியகி 
Phoeb us , n . கிரேக்க புராண மரபில் செங்கதிர்க்கடவுள் ; 

அடங்கியுள்ள . 
அப்பலோ ( Apollo ) ; ( செய் . ) கதிரவன் . 

phos phene , n . ( உட . ) விழித்திரையில் எரிச்சல் உண்டாகிக் 
Phoenici an , 11. பினீசியாவில் வாழ்பவர் ; பினீசியாவின் 

கண்விழி அழுத்தப்படுவது காரணமாகத் தோன்றும் ஒளி 

வளையங்கள் . 
மொழி ; a . பினீசியாவைச் சார்ந்த ; பினீசியரின் மொழி 
சார்ந்த . 

phos phide , n . ( வேதி . ) எரியகை , எரியமும் வேறு தனி 

மமுஞ் சேர்ந்த கூட்டு . 
phoenlix , n . இறந்தெழும் பறவை , கிரேக்க புராணமரபுப்படி 
பல நூற்றாண்டுகள் வாழ்ந்து தன்னை எரித்த சாம்பரிலிருந்து phos phite , n . ( வேதி . ) எரியகி , எரியகக்காடியின் உப்பு . 
மீண்டும் புத்துயிர் பெறுவதாகக் கருதப்பட்ட பாலைவனப் phos phorate, V. எரியத்தோடு சேர் ; எரியஞ் செறிவி . 
பறவை வகை ; பெறலரும் பொருள் . 

phos phor -bronze, n . தேயாப் பரல்மணி , சிறிது எரியங் 
phon , n . ( இய . ) ஒலியுர அளவை . 

கலந்து உறுதியாக்கப்பட்ட வெண்கலக் கலவை . 
phon ate, v . மிடற்றொலி செய் , குரலொலி எழுப்பு . 

phosphoresce , ப . எரிவழிவில்லாமலேயே சுடர்விடு ; எரியத் 

தைப்போல் மிகு குறை எரிவழிவுடன் இருளில் ஒளிவீசு 
phonaut ograph , n . ஒலியலைப்பதிவுக் கருவி . 
phone , n . ( பே - வ . ) தொலைபேசி ; . தொலைபேசி மூலம் 

phosphores cence , n . இருளில் ஒளி , ஒளி மினுக்கம் . 
பேசு . 

phosphores cent, a . சுடர்விடுகிற , ஒளிமினுங்குகிற 
phone , 1. அடிப்படைப் பேச்சொலி . 

phospho ric , a . எரியஞ் சார்ந்த ; எரியம் போன்ற ; சுடர் 
phon eme , 71. ஒலியம் . 

விடுகிற; ( வேதி . ) எரியம் உயரிணைதிறனாக அடங்கியுள்ள ; 

( தொ . ) phosphoric acid , எரியக்காடி ; phosphoric 
phonem ics , n . ஒலியவியல் . 

anhydride , எரிய இன்னீரகை . 
phonen doscope , n . உள்ளொலி பெருக்கி , மனித உடலி 
லுள்ள சிறு ஒலிகளையும் தெளிவாகக் கேட்பதற்கு வகை 

phos phorism , n . ( மரு . ) எரிய நச்சூட்டு . 
செய்யுங் கருவி . 

phos phorite, 1. மணியுரு அல்லாத சுண்ண எரியகியின் 

வகை . 
phonet ic , a . குரலொலிக்குரிய ; குரலொலிபற்றிய ; ஒலிப்பு 
முறை சார்ந்த ; நிலையான மதிப்புடைய குரலொலிச் சின்ன 

phosphorogen ic , a . ( இய . ) இருளில் ஒளிவீசச் செய்கிற . 

phos phorograph , 11. ( இய . ) சுடர்பரப்பின்மேல் தோன்றும் 
phonetici an , 1. ஒலியியல் வல்லுநர் . 

நிலையற்ற உருவம் . 
phonet icist , n . ஒலிமுறை எழுத்தார்வலர் . 

phosphorog raphy , n . சுடர்பரப்பின்மேல் நிலையற்ற உரு 

வங்கள் தோன்றச் செய்யுங் கலை . 
phonet ics , n . pl . ஒலியியல் . 

phos phoroscope , n . இருளில் ஒளி நீடித்திருப்பதை அளப் 
phon etist , n . ஒலியியல் வல்லுநர் ; ஒலிமுறை எழுத்து வடிவ பதற்கான அமைவு ; பன்னிற ஒளிகளுடன் ஒளிரும் வெவ் 

ஆதரவாளர் ; ஒலிமுறை எழுத்துருவைப் பயன்படுத்துபவர் . வேறு சுடர்ப்பொருள்களைக் கொண்ட விளையாட்டுப் 
phon ogram , n . ஒலியமை வடிவம் ; ஒலிக்கருவியிற் செய் பொம்மை . 
யப்பட்ட பபதிவு . 

phos phorous , a . சுடர்விடுகிற ; ( வேதி . ) எரியம் சிறு 
phon ograph , n . ஒலிகொள்வடிவம் , நீளுருளைகளைப் பயன் திறனாக அடங்கியுள்ள ; ( தொ . ) phosphorous acid , எரி 
படுத்திச் செய்யப்பட்ட பழைய ஒலிப்பதிவுமுறை இசைப் 

யகக்காடி ; phosphorous anhydride , எரியக இன்னீரகை . 
பெட்டி ; இசைப்பெட்டி ; 3. ஒலிப்பதிவுசெய் ; பதிவுசெய் phos phorus , n . எரியம் ; ( தொ . ) phosphorus necrosis , 
ததைத் திரும்ப ஒலிக்கச்செய் . 

தீக்குச்சி செய்யும் தொழிலில் எரிய ஆவி வெளிப்படுவதனால் 
phonog raphy, n . பிட்மன் ( Pitman) என்பாரின் ஒலி 

தொழிலாளர்களின் தாடையெலும்பின் சீரழிவுக்கோளாறு . 
முறைச் சுருக்கெழுத்து ; ஒலிகளைப் பதிவுசெய்யும் கருவி phos phureted , phos phuretted , a . வேதியியல் முறை 
கொண்டு தானே ஒலிப்பதிவு செய்யுங்கருவி ; இசைப்பதிவுப் யில் எரியத்தோடு சேர்க்கப்பட்ட . 
பெட்டியைப் பயன்படுத்தி ஒலிப்பதிவுசெய்யுங் கருவி . 

phoss y - jaw , n . தீக்குச்சித் தொழிலாளர்களிடையே எரிய 
phon olite, 11. தட்டினால் ஒலிசெய்யும் எரிமலைப் பாறை ஆவி காரணமான தாடையெலும்பின் சீரழிவுக்கோளாறு . 

phot ism , n . உணர்ச்சி காரணமான ஒலித்தோற்றம் . 
phonol ogy , 11. ஒலியியல் ; ஒலிவரலாற்று ஆய்வு . 

phot o , n . , v . = photograph . 
phonom eter , n . ஒலியலைமானி. 

phot ochromy , n . வண்ண நிழற்படக் கலை . 
phdn ophore , phon opore, 11. தொலைபேசிச் செய்திகளை photo - fin ish , n . பந்தயத்தில் இன்ன குதிரை வெற்றி 
தந்திச்செய்திகளுக்குக் குந்தகமில்லாமலே தந்திக்கம்பிவழிச் யடைந்ததென்பதை நடுவர் தீர்மானிக்கும் பொருட்டுப் பந்த 
செலுத்துங் கருவி . 

யத்தின் கடைசித் தசையில் மிகநெருக்கமாக எடுக்கப்பட்ட 
phon oscope, n . இசை நரம்புகளைத் தேர்ந்தாய்வு செய்வதற் நிழற்படம் ; பந்தயத்தின் இறுதிக்கட்ட நெருக்கடி , 
கான கருவி ; ஒலியதிர்வு காட்டி , ஒலியலைகளைக் கண்ணுக்குப் phoºtogen , n . மெழுகெண்ணெய் 

வகை ; 

ஒளியுற்பத்தி 
புலப்படும் வடிவிற் காட்டுங் கருவி , 

உறுப்பு . 
phon otype, n . ஒலிமுறை அச்செழுத்து . 

photogen ic , a . ஒளியுண்டாக்குகிற ; சுடர்விடுகிற ; நிழற் 
phorm ium , n . நார்ப்பொருளாகப் பயன்படும் வெங்காயக் 

படம் எடுக்கத்தக்க . 
குடும்பச் செடியினம் ; நியூசிலாந்து நாட்டுச் சணற் செடி phot oglyph , phot oglyphy , n . நிழற்படச் செதுக்குக் கலை . 

phot ograph , 11. நிழற்படம் ; ப . நிழற்படம் எடு ; நிழற்பட 
phos gene , n . 1914-18 போரில் பயனபடுத்தப்பட்ட நச்சு உருவொப்புமை எடு ; நிழற்படவெடுப்பிற் செயற்படு . 
வளி வகை . 

photographer ,photographist, n . நிழற்படக்கலைஞர் ; 
phos phate, n . எரியகி , 

, எரியகிக்காடியின் உப்புக்களில் நிழற்படத்தொழிலர் ; நிழற்பட வல்லுநர் . 
ஒன்று ; சுண்ண எரியகி-இரும்பு எரியகி - அலுமினிய எரியகி photography , n . நிழற்படக் கலை . 
ஆகியவற்றுள் ஒன்று . 
phos phates , n . pl . எரியகிக்காடியின் மூன்று உப்புக்களில் 

photogravure , 11. நிழற்பட மறிபடிவத் தகட்டுச்செதுக்குரு ; 

U. நிழற்பட மறிபடிவத்தை உலோகத்தகட்டில் பதியவைத் 
ஒன்று . 

துச் செதுக்குவது மூலமாக ஒப்புருவம் எடு . 


வகை . 


வகை . 


. 


135 
photometer 

physiology 
photom eter . n. ஒளிச்செறிவு மானி. 

phylloph agan , n . தழையுணி , இலைகளைத் தின்றுவாழும் 
photom etry , n . ஒளிச்செறிவளவை . 

விலங்கு . 
photomic rograph , n . உருப்பெருக்காடியினால் விரிவாக்கப் phylloph agous , a . தழையுணியான , இலைகளைத் தின்று 
பட்ட பொருளின் நிழற்படம் . 

வாழ்கிற . 
photophob ia , 11. ஒளிவெறுப்பு , கண்கூச்சம் . 

phyll opod , n . தழைக்காலி, இலைபோன்ற கால்களையுடைய 

நத்தையின உயிர் ; a . இலைபோன்ற கால்களையுடைய . 
phot ophone , n . ஒலிகளை ஒளிமூலமாகக் கடத்தும் அமைவு . 

phyll ostome , 11. தழைமூஞ்சி வாவல் , இலைபோன்ற மூக்கினை 
phot osphere , n . ஞாயிறு -விண்மீன் முதலிய வான்கோளங் 

யுடைய வௌவால் , 
களைச் சூழ்ந்துள்ள ஒளிக்கோசம் , 

phyllotax is , n . இலையடுக்கு முறை . 
Phot ostat , 11. படவுருப் படிவமைவு , ஆவணங்கள் - வரிவடி 

phylloxer a , 11. செடிப்பேன் இனம் , கொடிமுந்திரிச்செடியை 
வங்கள் முதலியவற்றின் படியுருவங்களை எடுப்பதற்கான 

அழிக்கும் பூச்சிவகை . 
நிழற்பட அமைவு : படவுருப்படிவம் , நிழற்பட அமைவினால் 
எடுக்கப்பட்ட ஆவணங்கள் முதலியவற்றின் நேர்படியுருவம் . 

phylogen esis, phylog eny , n . விலங்கு அல்லது செடி - 

வகையின் இனவளர்ச்சி ; விலங்கு அல்லது செடிவகையின் 
photosyn thesis . n. ( தாவ . ) ஒளி இயைபாக்கம் . 

இனவரலாறு . 
phototeleg raphy , n . தந்திப்பட அனுப்பீட்டமைவு . 

phyl um , n . ( உயி . ) விலங்கு அல்லது செடிவகையின் இனப் 
pho totype , n . ஒளிப்படத் தகட்டச்சு ; நிழற்படத் தகட்டச்சு பெரும்பிரிவு ; pl . phyl s , 
முறைப்படம் . 

phys ic , n . நோய்தீர்க்குங் கலை , பண்டுவம் ; மருத்துவத் . 
photozincog raphy , n . நிழற்பட முறையில் துத்தநாகத் தொழில் ; ( பே.வ. ) மருந்து ; 3. மருந்துகொடு ; ( தொ . ) 
தகட்டில் உரு செதுக்குங் கலை . 

physic garden , நூலுக்கு விளக்கந்தரும் வகையில் வைத்துப் 
phrase , 11. சொற்றொடர் , தொடர் மொழி ; சொல் தொடுப்பு ; 

பேணப்படும் தோட்டம் . 
மரபுவழிச் சொற்றொடர் ; ஒருசொல் நீர்மைத்தொடர் ; phys ical , a . இயற்பொருள் சார்ந்த , சடப்பொருள் தொடர் 
திட்ப நுட்பமான சிறு தொடர் ; ( இசை . ) பெரிய பாடலின் பான ; இயற்பியல் சார்ந்த , இயற்பியல் விதிகளுக்கிணங் 
கூறாகிய சிறு துணுக்கு ; 3. சொற்கள் வாயிலாக வெளிப் கிய ; உடல் சார்ந்த ; ( தொ . ) physical astronomy , வான் 
படுத்து . 

கோளங்களின் இயற்பியல் நிலையையும் வேதியியல் 
phrase - monger , n . இன்சொற்றொடர் ஆர்வலர் . 

நிலையையும் பற்றிய ஆய்வு நூல் ; physical chemistry , 
phras eogram , 71. சுருக்கெழுத்தில் சொற்றொடரைக் குறிக் இயற்பியல் வேதி நூல், வேதியியல் பண்புசார்ந்த இயற்பியல் 
குங் குறியீடு . 

கூறுகளையும் வேதியியல் இயைபுகளோடு உடனாக ஏற்படும் 
phras engraph , 1 . சுருக்கெழுத்தில் தனிக்குறியீடுடைய 

இயற்பியல் மாற்றங்களையும் ஆயும் நூல் துறை ; physical 
சொற்றொடர் . 

force , உடம்பின் மீதான வலுவந்தத் தாக்கு ; physical 

geography , இயற்கையமைப்புக்களைப்பற்றிக் கூறும் நில 
phraseol ogy , n. சொல்நடை . 

வியல் . 
phra ses , n . pl . உள்ளீடில்லாத வெறுஞ்சொற்றொடர்கள் . 

physi cian , n . மருத்துவர் ; மருத்துவத்திலும் அறுவையிலும் 
phrat ry , n . ( வர . ) கிரேக்கரிடையே குலத்தின் கிளையான சட்டப்படித் தகுதி பெற்றவர் ; நோய் தீர்ப்பவர் ; கோளாறு 
குருதியினப் பிரிவு ; பண்டைய இனங்களின் குலமுறைப் 

அகற்றுபவர் , தீங்கு நீக்குபவர் . 
பிரிவு . 

phys icism , n . இயற்பொருட் கோட்பாடு , வெறும் இயற் 
phrenet ic , a . வெறிபிடித்த , மூர்க்கமான ; விடாப்பிடி வெறி 

பொருள்களே அல்லது சடப்பொருள்களே உண்மையானவை 
கொண்ட . 

என்னுங் கோட்பாடு . 
phren ic , a . ( உள் . ) உந்து தசையினுடைய ; 

வயிற்று 

phys icist . 11. இயற்பியல் ஆய்வுத்துறை மாணவர் ; இயல் 
விதானஞ் சார்ந்த . 

நூல் மாணவர் ; உயிரின் இயற்பொருள் தோற்றக் கோட் 
phrenol ogy, n . மண்டையோட்டு அமைப்பு ஆய்வியல் , பாட்டாளர் . 
பல்வேறு உளத்திறங்களுக்குரிய உறுப்புக்களின் வளர்ச்சி 

phys icky , a . மருந்துபோன்ற ; மருந்தினை நினைவூட்டுகிற . 
யையும் நிலையையும் மண்டையோட்டின் வெளியமைப்பு 
மூலமே துணிய முயலும் ஆய்வுத்துறை நூல் . 

phys ics , n . pl . இயற்பியல் , இயற்பொருள் ஆற்றல் ஆகிய 

வற்றின் இயல்புகளைப்பற்றி ஆயும் நூல்துறை . 
phren sy , n . ஞானவெறி , தெய்வமேறிய ஆவேசம் , திப்பியம் ; 
பேய் கொண்ட நிலை . 

physioc racy , 11. இயலாட்சி , இயற்கை முறைக்கு ஒத்த 

அரசு . 
phron tistery , n . எண்ணிப் பார்ப்பதற்கான இடம் . 

phys iocrat , n . இயலாட்சி ஆதரவாளர் , இயற்கை முறைக்கு 
Phry gian , a . பண்டைய சிறிய ஆசியாவில் ( Asia Minor ) ஏற்றதான அரசாட்சி வேண்டுமென்பவர் . 
உள்ள பிரிஜி.பா சார்ந்த ; ( தொ . ) Phrygian cap , உச்சிப் 

physio geny , 11 . 

உயிரியக்கச் செயற்பாடுகளின் தோற்ற 
பகுதி முன்னால் வளைந்துள்ள கூம்புவடிவக் குல்லாய் ; வளர்ச்சி வரலாறு . 
Phrygian mode , ( இசை . ) போர்த்திறத்திலமைந்த பண்டைய 
கிரேக்க இசைப்பாணி . 

physiogn omy , n . உறுப்பமைதி இயல் , சாமுத்திரிகம் , 

முகத்தோற்றங்களிலிருந்து அல்லது உடலமைப்பிலிருந்து .. 
phthis ical , a . ஈளை சார்ந்த ; காச நோயுடைய . 

ஒருவர் குணத்தையறியுங் கலை ; உறுப்புக்களின் அமைதி ; 
phthis is , n . ஈளை , காச நோய் . 

முக அமைப்பு ; ( பே - வ . ) முகம் ; நாடு முதலியவற்றின் 
phut , n . கொட்புளம் அல்லது மெல்லிய தோற்பையின் 

புறவியல்புகள் ; சிறப்புக் கூறு ; முனைந்த சிறப்புப்பண்பு . 
வெடிப் பொலி ; துப்பாக்கிக்குண்டு பாயும் ஒலி ; adu . பட் 

physiog raphy , 11. இயற்கையமைப்பின் விளக்கம் ; இயற் 
டென்று ; ( தொ . ) go phut , தகர் , இடிந்து விழு ; திட்டம் கைத் தோற்றங்களின் வருணனை ; பொருட்டொகுதிகளின் 
முதலியவற்றின் வகையிற் பாழ்படு . 

விவரக் குறிப்பு ; இயற்கையமைப்புக்களைப்பற்றிக் கூறும் 
phylac tery , 11. யூதர்கள் அணியும் மறைவாசகங்கள் அடங் நிலவியல் . 
கய சிறு தோற்பேழை ; பகட்டாரவாரச் சமய வினைமுறை ; physiol atry , 11. இயற்கை வழிபாடு . 
தாயத்து ; ( தொ . ) make broad one s phylacteries , நேர்மை 
கடைப்பிடிப்பதாகப் பகட்டிக்கொள் . 

physiol ogy , 11. உடல் நூல் , விலங்குகளும் தாவரங்களும் 

உள்ளிட்ட உயிரினங்களின் இயற்கைச் செயற்பாடுகளையும் 
phylet ic , a . ( உயி . ) இனக்குழு சார்ந்த 

தோற்றங்களையும்பற்றிக் கூறும் நூல் . 


வளம . 


134 
physiotherapist 

picket 
physiothe rapist , 11. இயன் மருத்துவர் ; மின் மருத்துவர் ; picaroon , n . போக்கிரி ; திருடன் ; கடற்கொள்ளையாள் ; 
பிடித்துவிடுதல் முதலிய இயற்கைமுறைகளால் 

நோய் கொள்ளைக்கப்பல் ; V. கொள்ளையாளாகச் செயலாற்று . 
தீர்க்கும் மருத்துவர் . 

picc alilli , n . காய்கறி ஊறுகாய் . 
physiothe rapy , n . இயன் மருத்துவம் , உடம்பு பிடித்து picc aninny , n . சிறுகுழந்தை ; நீகிரோவர் குழந்தை ; a . 
விடுதல் - தூயகாற்று -மின்சாரம் போன்ற இயற்கை முறை சின்னஞ்சிறிய , குழந்தை இயலுடைய . 
களால் பண்டுவம் செய்யும் முறை . 

picc olo , n . சிறு புல்லாங்குழல் வகை ; pl . picc olos, 
physique , n . உடலமைப்பு , உடம்பின் கட்டுக்கோப்பு 

pice , ( இ . ) n . பைசா , செப்புக்காசு . 

pichiciag o , n . தென் அமெரிக்காவில் சிலி ( Chili ) நாட்டைச் 
phytogen esis , phyto geny , n . செடிகளின் தோற்ற 

சேர்ந்த வளை தோண்டும் இயல்புடைய சிறுவிலங்கு வகை . 
வளர்ச்சி முறை . 

pick , 1. குந்தாலி , குத்துகோடரி ; பற்குச்சி ; கூர் நுனிக் 
phytog raphy , n . விவரணத் தாவர நூல் . 

கருவி ; பொறுக்குதல் , தெரிந்தெடுத்தல் , தெரிவு , ஆய்வு ; 
phytol ogy , n . தாவரவியல் . 

ஒன்றன் மிகச்சிறந்த கூறு ; 7. குந்தாலியாற் கொத்து , 
phyt omer , n . தாவர அடியுறுப்புக்கூறு ; தாவர உயிர்க் 

கல்லு ; குந்தாலியால் வெட்டித் துளை செய் ; பல்குத்து ; 
கூறு ; தாவர உயிர்க்கொழுந்து , தனிச்செடியாக வளரும் எலும்பு முதலியவற்றில் ஒட்டிக்கொண்டிருக்கும் தசையை 
திறமுடைய முளை . 

அகற்று ; பழம்பறி ; மலர்கொய் ; பறவைகள் வகையில் 
phytoph agous, a . செடிகளைத் தின்று வாழ்கிற . 

கூலம் முதலியவற்றை அலகினால் கொத்தியெடு ; மனிதர்கள் 

வகையில் சிறிது சிறிதாகத் தின் ; ( பே.வீ. ) சாப்பிடு ; 
phytot omy , n . தாவரக்கூறாய்வு , செடிகளை 

வெட்டிக் 

பொறுக்கு , தேர்ந்தெடு , ஆய்ந்தெடு ; பிய்த்தெறி , பிரித்தெடு ; 
கூறிட்டு ஆய்வு செய்தல் . 

( தொ . ) pick a lock , திருடும் நோக்கத்துடன் கூர்ங்கம்பி 
phytozo on , n . கடற்பஞ்சினம் , செடிபோன்ற தோற்றமுள்ள யினால் பூட்டைத் திற ; pick and choose , முயன்று தேர்ந் 
விலங்கு ; pl . phytozo s . 

தெடு ; pick and steal , சிறு களவு செய் ; pick a quarrel 
pi , n . பை என்ற ஒலிப்புடைய கிரேக்க எழுத்து ; ( கண . ) 

with , வலிந்து சண்டைக்குப் போ , சண்டையிடுவதற்கு 
வட்டலகு , வட்டத்தின் விட்டத்துக்கும் சுற்றுவரைக்கும் வாய்ப்பு ஏற்படுத்திக்கொள் ; pick at , குற்றங்காண் ; pick 
உள்ள தகவினைக் குறிக்கும் அடையாளமான பை என்ற holes in , குற்றந் தேடிக்காண் ; pick oakum , பழங்கயிறு 
கிரேக்க எழுத்து . 

களைப் பிரித்து நார் எடு ; pick off , பிடுங்கியகற்று ; ஆட் 
piac ular , a . கழுவாய் இயல்புடைய , பரிகாரமான . 

கள் முதலியவர்களை ஒவ்வொருவராக வேண்டுமென்றே சுடு ; 

pick one s pocket , சட்டைப் பையிலுள்ளவற்றைத் திருடு , 
piaffe , v . குதிரை வகையில் பெருநடையிட்டுச் செல் . 

மடி தடவு ; pick one s way, உன்னிப்பாகக் கால் பார்த்து 
piaff er , n . குதிரை வகையில் பெருநடைச் செலவு . 

வைத்து நடந்துசெல் ; pick out , பிரித்துணர் ; வண்ணப் 
pi a mat er , n . ( உள் . ) மூளையைச் சூழ்ந்துள்ள மூன்று புள்ளிகளிட்டுப் பிரித்துக்காட்டு ; பொருள் தெரிந்துகொள் ; 
சவ்வுப் படலங்களில் கடைசி அடிச்சவ்வுப் படலம் . 

கேள்வி மூலமாகமட்டும் அறிந்திருக்கிற இசைப்பண்ணினை 
pianette , 11 , நிமிர்ந்த அமைப்புடைய தாழ்வான சிறு இசைப் இசைப்பெட்டி முதலியவற்றில் வாசி ; pick over , ஆய்ந்து 
பெட்டி வகை . 

தேர்ந்தெடு ; pick to pieces , பிய்த்தெறி ; குற்றங்களை 
piani no , n . நிமிர்ந்த அமைப்புடைய இசைப்பெட்டி வகை . 

ஒவ்வொன்றாக எடுத்துக்காட்டிக் கண்டி ; pick up , நிலம் 
முதலியவற்றைக் குந்தாலியால் 

கைப்பற்றி 
pianissi mo , ( இத் ) n . ( இசை ) மிக மென்மையாக வாசிக்கப் 

எடுத்துக்கொள் ; விழுந்தபின் முயன்றெழுவி ; பிழைப்புக் 
பட வேண்டிய பாடற்பகுதி ; adv . மிக மென்மையாக . 

குரியதை ஈட்டிக்கொள் ; ஊதியம் அடை ; செய்தி தெரிந்து 
pi anist , n . இசைப்பெட்டிவகை வாசிப்பவர் . 

கொள் ; நீடொளி விளக்கைக்கொண்டு தேடிக்காண் ; 
pia no , ( இத் ) n . ( இசை . ) மென்மையாக வாசிக்கப்பட வானொலியில் விரும்பியதைக் கேட்பதில் வெற்றிபெறு ; வழி 
வேண்டிய பாடற் பகுதி ; adv . மென்மையாக . 

யில் ஏற்றி இட்டுச்செல் ; கண்டு அறிமுகப்படுத்திக்கொள் , 
pian o , n . இசைப்பெட்டி வகை , கின்னரப்பெட்டி ; pl . 

தவறிய வழியை மீண்டும் கண்டுபிடி ; சதைப்பற்றுக்கொள் ; 
pian os ; ( தொ . ) cottage piano , நிமிர்ந்த அமைப்புடைய 

புத்துணர்ச்சிபெறு ; இழந்த உடல் நலம் எய்தப்பெறு ; 
சிறு இசைப்பெட்டிவகை ; grand piano , நிறைவொலியுடைய 

விளையாட்டுகள் வகையில் கட்சி ஆட்டக்காரர்களை மாறி 
பெரிய கிடை இசைப்பெட்டி வகை ; piano organ , இயந்திர 

மாறித் தேர்ந்தெடு ; the pick of the bunch , கிடைப்பவற் 
இயக்கத்தினால் வாசிக்கப்படும் குழல்கள் அமைந்துள்ள 

றுள் மிகச் சிறந்தது . 
இசைப்பெட்டி வகை . 

pick - a - back , adv . சுமைபோலத் தோளிலும் முதுகிலும் 
piaxofort e , n . = piano . 

ஏற்றிக்கொண்டு . 
pianol a , 1. இயந்திர இயக்கத்தினால் இசைப்பெட்டி வாசிப் 

pick aninny , n . , a . = piccaninny . 
பதற்கான அமைவு வகை . 

pick ax , pick axe , n . குந்தாலி ; ப . குந்தாலியால் நிலம் 
pian o - play er , n . இசைப்பெட்டிவகை 
இசைப்பெட்டிவகை வாசிப்பதற்கான 

முகலியவற்றைக் கொத்து ; குந்தாலியைக்கொண்டு வேலை 

செய் . 
இயந்திர அமைவு ; இசைப்பெட்டி வகை வாசிப்பவர் . 
pias ter , pias tre , n . ஸ்பானிய வெள்ளி நாணய வகை ; 

pick elhaube , ( செர் . ) 11. கூர்முனையுடைய தலைக்கவசம் . 
சிறு துருக்கிய - எகிப்திய நாணய வகை . 

pick er , n . குந்தாலியால் நிலங்கொத்துபவர் ; பழம் பறிப்பவர் ; 
piazz a , n . இத்தாலிய நகரத்தின் பொதுச்சதுக்கம் அல்லது 

மலர் கொய்பவர் ; நிலங் கொத்துவதற்கான அல்லது கல்லு 
அங்காடியிடம் . 

வதற்கான கருவி வகைகள் . 
pib roch , n . ஒத்துவாத்தியத் திரிபுவகை . 

pick trel , n . மீன் வகையின் குஞ்சு . 
pic a , n . ஓர் அங்குலத்தில் ஆறு வரிகள் அடுக்கக்கூடிய அள 

pick et , n . குற்றி ; கட்டுத்தறி ; வேலிகளுக்கான முளை ; 
வுள்ள அச்சுருப்படிவ வகை . 

(படை . 

-- ) கழுமரம் , தண்டனைக்குரியவர் நிறுத்தி வைக்கப் 
pic ador , n . ஏறெதிரே ஈட்டியேந்திய இவுளி வீரன் . 

படுவதற்குரிய கூர்ங்கழி ; கழுமர ஏற்றத்தண்டனை ; 
pic amar , n . மரக்கீலிலிருந்து எடுக்கப்படும் கசப்பு எண்ணெய் 

( படை . ) பகைப்புலக் காவற்படை ; எல்லைக்காவற் பிரிவு 
பாசறைக்காவற் பிரிவு ; நகர்க்காவல் பாசறைப்பிரிவு : ப . கூர் 

முளையடித்துக் காப்பமை ; குதிரை முதலியவற்றை முளை 
picaresque , a . புனைகதை வகையில் துணிகரப் போக்கிரி யடித்துக் கட்டிவை ; காவற்பணியில் வீரர்களை நிறுத்து ; 
களின் செயல்களைப் பற்றிக் கூறுகிற . 

மறியல் செய்பவர்களைக் கொண்டு தொழிலாளர்களைச் சூழ்ந்து 


கொத்து ; 


வகை 


735 
pickets 

piece -goods 
நெருக்கு ; மறியல் செய் ; ( தொ . ) inlying picket , தங்கு ஆதரித்துப் பேசப்பெற்றிருக்கிற ; moving pictures , the 
மிடத்தில் முன்னேற்பாடாக வைத்திருக்கப்படும் காவற் pictures , திரைப்படக்காட்சி ; out of the picture , தொடர் 
படைப்பிரிவு : outlying picket , பகைவர்களைக் கவனிப்பதற் பற்றது : picture hat , வெள்ளை விளிம்புடைய மகளிர் 
காகப் புறத்தே அனுப்பப்படும் காவற்படைப் பிரிவு . 

தொப்பிவகை ; picture postcard , படமுடை அஞ்சலட்டை . 
pick ets , n . pl . வேலைநிறுத்தம் முதலியவற்றின்போது தனி pic ture- card , n . அரசன் - அரசி - ஏவலன் 

அரசன் - அரசி - ஏவலன் படந் தாங்கிய 
யாகவோ கூட்டாகவோ மறியல் செய்பவர்கள் . 

ஆட்டச்சீட்டு வகை . 
pick ing , n . கொத்துதல் ; கல்லுதல் ; கொய்தல் ; பறித்தல் ; pic ture - drome , pic ture - palace , pic ture - theatre , n . 
தெரிந்தெடுத்தல் ; கள்ளத்தனமாகப் பூட்டைத் திறத்தல் . 

திரைப்பட அரங்கு . 
pick ings , n . pl . மேல்வரும்படிகள் , பிசிர்வருமானங்கள் . pic ture - gallery , n . ஓவியக் காட்சிச்சாலை ; ஓவியக் காட்சித் 
pic kle , n . ஊறவைப்பதற்குரிய நீர்மம் , ஊறல் உப்புநீர் ; 

தொகுப்பு . 
ஊறற் புளிங்காடி ; ஊறற் சிறுதேறல் ; துப்புரவாக்குவதற் picturesque , a . படம் போன்ற ; படமாக எழுதத்தக்க ; 
கான காடிக் கரைசல் ; குறும்புக்குழந்தை ; V. உவர் நீர் முதலி விளக்கமான ; மொழி முதலியவற்றின் வகையில் கண்ணைக் 
யவற்றில் ஊறவைத்துப் பதனமிடு , புளிக்காடியில் ஊறுகாய் கவருகிற ; கவரும்படி வருணிக்கிற . 
போடு ; உப்புநீர் முதலியவை ஊட்டிப் பக்குவஞ் செய் ; pic ture - writ ing , n . கருத்தோவிய முறை . 
( கப் ) ஆளைக் கசையாலடித்த பிறகு அவன் முதுகில் உப்பு 

pic ul , n . சீன எடுத்தலளவை ( 133-1 / 3 பவுண்டு ) . 
அல்லது புளிக்காடி தடவித் தேய் ; ( தொ . ) have a rod in 
pickle for , தண்டனை கொடுக்க ஒருங்கியிரு . 

pic ul - stick , n . தோளில் மாட்டிச் சுமைகளைத் தூக்கிச் செல் 

வதற்கான கோல் . 
pic kles , n . pl . ஊறுகாய் , உப்பு முதலியவற்றில் ஊறின 
காய் ; வெங்காய ஊறல் ; வெள்ளரிக்காய் ஊறல் . 

pid dle , v . சிறுபிள்ளைத்தனமாக நட ; சுவைக்காது உண் . 

( பே - வ . ) சிறுநீர் கழி , 
pick lock , n . பூட்டுக்களைக் கள்ளத்தனமாகத் திறப்பவர் ; 
பூட்டுக்களைக் கள்ளத்தனமாகத் திறப்பதற்கான கருவி . 

pidd ock , n . தூண்டிலிரையாகப் பயன்படுத்தப்படும் இரட் 

டைத் தடுக்கிதழ் நத்தை வகை . 
pick - me - up , 11. கிளர்ச்சி பான வகை . 

pidg in , n . ( பே - வ . ) ஒருவரது வேலை , விவகாரம் ; ( தொ . ) 
pick pocket , n . முடிச்சுமாறி , கத்திரிக்கள்ளன் . 

pidgin English , சீனரது சிதைவுற்ற ஆங்கில மொழிவழக்கு . 
pick some , a . மிகுகண்டிப்பான சுவைத்திறமுடைய . 

pie , 1. பறவை வகை ; வீண்வம்பு பேசுபவர் . 
pick - up , n . தற்செயலாக அறிமுகமானவர் ; எதிரெதிர்க்கட்சி 

pie , 1. மோ தகவகை , சினையப்பம் ; காய்கறி - இறைச்சி முதலி 
ஆட்டத்தலைவர்கள் தங்கள் கட்சி ஆட்டக்காரர்களை மாறி 

யவற்றைக் கரைத்த மாவினுள் 
மாறித் தேர்ந்தெடுத்து ஆடும் விளையாட்டு ; மரப்பந்தாட்ட 

வைத்து வேகவைத்துச் 
வகையில் பந்தினைக் கையாற் பற்றியெடுத்தல் ; பதிவிசைப் 

செய்யப்படும் பண்ணிய வகை ; ( தொ . ) bran pie , யோக 

விழாத்தொட்டி , கிறிஸ்துமஸ் திருவிழாவின்போது கைக்கு 
பெட்டியின் இசைத்தட்டுப் பாடல்களை மின் ஆற்றலால் 

வந்ததை எடுக்கும்படி பொம்மைகளைத் தவிட்டில் மறைத்து 
வானொலி ஒலிபெருக்கியின்மூலங் கேட்கும்படி செய்வதற்கான 

வைத்துள்ள தொட்டி ; have a finger in the pie . உரிமை 
அமைவு . 

யின்றித் தலையிடுபவராயிரு ; mud pie , குழந்தைகளின் விளை 
pick wick , n . விலைமலிவான சுருட்டுவகை. 

யாட்டுப் பண்ணியம் . 
Pickwick ian , a . சொற்கள் வகையில் தனிப்பொருளில் 

pie , n . ( அச்சு . ) அச்சுருப்படிவங்களின் குழப்பமான குவியல் ; 
வழங்குகிற ; மறைபொருளில் வழங்கப்பெறுகிற ; தனித் 

குழப்பம் ; 3. அச்சுருப்படிவங்களைக் கலந்துவிடு ; ( தொ . ) 
துறை ஊக முறையில் வழங்கப்படுகிற . 

printers pie , அச்சுருப்படிவங்களின் குழப்பமான குவியல் . 
pic nic , 11. கூட்டாஞ்சோறு ; மனைப்புற விருந்துக்குழு ; 

pie , ( இ . ) n . பைசா , செப்புக்காசு . 
( பே - வ . )இனிய ஏற்பாடு ; எளிய செய்தி ; 3. மனைப்புற 

pieb ald , a . குதிரை முதலியவற்றின் வகையில் முறையின்றி 
விருந்திற் கலந்துகொள் ; ( தொ . ) no picnic , எளிதல்லாத 

வெண்மை கருமை நிறங்களையுடைய ; பலவகையான , கதம்ப 
செயல் , 

மான ; கலப்பினமான . 
picot , n . ஆடையின் ஒப்பனைக்கரை முதலியவற்றிலுள்ள 

piece , n . துண்டு ; கூறு , பகுதி ; துண்டு நிலம் , அடைப் 
முறுக்கிய நூலிழைக்கண்ணி . 

பிட்ட நிலப்பகுதி ; பிரிவுற்ற பகுதி ; கண்டம் , தனிக்கூறு ; 
picotee , n . பூப்பயிர்ப்பாளர்கள் வளர்க்கும் இரட்டடுக்கு 

முனைமுகம் ; மாதிரிப்பகுதி ; பாளம் , ஒன்றுபட்ட 
இதழ் மலர்ச்செடிவகை . 

சினைப்பகுதி ; அளவுப்பகுதி ; அளவு மிடா ; மாதிரி , எடுத்துக் 
picq uet , n . காவற்படை , சேனைக்காவல் . 

காட்டு ; சுடுபடைக்கலம் , பீரங்கி ; பீரங்கிக்குழல் ; சது 
pic ric acid , n . ( வேதி . ) சாயம் போடுவதிலும் அறுவை 

ரங்கம் முதலிய ஆட்டங்களில் ஆட்டக்காய் ; நாணயம் ; 
மருத்துவத்திலும் வெடிமருந்துகளிலும் பயன்படுத்தப்படும் 

படம் ; இலக்கியப்படைப்பு ; இசைப்பாடல் ; நாடகம் ; 0 . 
மிகுகசப்பு மஞ்சள் நிறப் பொருள் . 

இணைத்திடு ; ஒட்டுப்போடு ; முழுமையாக்கு ; இழைகளைப் 

பொருத்து : இணைத்துப் பொருத்தவை ; சேர்த்து உருவாக்கு , 
Pict , n . வடக்குப் பிரிட்டனிலிருந்த தொல்குடி மக்களினத் 

கூட்டி உருப்படுத்து ; சிறுகச்சிறுக ஈட்டு ; கதை முதலிய 
தவர் . 

வற்றின் வகையில் பகுதிகளைச் சேர்த்து உருவாக்கு : ஒருங் 
pic tograph , n . ஓவிய எழுத்து ; சித்திரக் குறுக்கெழுத்து 

கிணை : ( தொ ) all to pieces , துண்டுதுண்டாக , சிதறுண்ட 
pictog raphy , 11. ஓவியவெழுத்துக் கலை . 

நிலையில் ; a piece of one s mind , வெளிப்படை வசவு ; 
pictor ial , 11. படமிகு பத்திரிகை ; a . படங்கள் சார்ந்த ; break to piece , துண்டுகளாக உடை ; தகர்வுறு ; சிதறு ; 
படங்கள் வாயிலாகத் தெரிவிக்கப்படுகிற ; பட விளக்கங்கள் 

in pieces , உடைந்து போன நிலையில் ; of a piece , ஒத்திருக் 
கொண்ட ; படமாக அமையத் தகுந்த . 

கிற , முரண்பாடற்ற ; piece out , ஈட்டு ; piece together , 

துண்டு துண்டாகச் சேர்த்து ஒன்றாக்கு ; piece up , ஓட்டுப் 
pic ture , 11. படம் ; ஓவியம் ; கலைப்படம் ; உருவப்படம் ; 

போடு ; அண்டை கோடு ; piece work , துண்டுவேலை , நேரக் 
அழகுப்பொருள் ; காட்சி ; மொத்தக்காட்சித்தொகுதி ; செய் 

கணக்கில் அல்லாமல் அளவுக்கேற்பக் கூலி பெறும் வேலை ; 
திக்கோவை , பொருள் தொகுதி , விவகாரம் ; உருமாதிரி , 

to pieces , சிதைந்த நிலையில் . 
ஒப்புமை , மாதிரி ; V. படங்கள் வாயிலாகத் தெரிவி ; விளக்க 
மாக வருணித்துக்கூறு ; கற்பனை செய்துபார் ; ( தொ . ) 

piece de resistance , ( பிர . ) n . சாப்பாட்டில் வலுப்பண்டம் . 
come into the picture , கவனத்துக்குரியதாகு ; in the piece .goods , n . pl . திட்டமான நீளத்துடன் நெய்யப்படும் 
picture , சிறிது கவனத்தைப் பெற்றிருக்கிற ; போதிய அளவு துணி , ஜவுளி . 


கூறு , 


86 
piecemeal 

pilcom 
piece meal , 11. சின்னஞ் சிறு துண்டு; கொஞ்சங்கொஞ்சமான pig eon - breast , 11. உருவக்கேடாகக் குறுகலாய் அமைந்த 
அளவு ; a . சிறிது சிறிதாகச் செய்யப்படுகிற ; துண்டுதுண் மார்பு . 
டான ; adu . துண்டு துண்டாக , சிறிது சிறிதாக ; ( தொ . ) pig eon -breast ed , a . உருவக்கேடாகக் குறுகலாய் அமைந்த 
by piecemeal, கொஞ்சங் கொஞ்சமாக . 

மார்புடைய . 
piec er , n . இழைநெருடி , நூற்புத் தொழிற்சாலையில் அறுந்து 

pi geongram , n . புறா உய்க்குஞ் செய்தி . 
போன இழைகளைப் பொருத்துவதற்காக அமர்த்தப்பட்டுள்ள 

pig eon - hearted , a . அஞ்சிச் சாகிற . 
சிறுவன் அல்லது சிறுமி . 

pig eon - hole , n . புறாமாடம் , புறாக் கூட்டறை ; 1. புறாக் 
pie crust , 1. சினையப்பத் தோடு , மோதக வகையின் வெந்த 

கூட்டறையிற் பிரித்தடுக்கு ; பின்னாய்வு கருதிச் செய்தியை 
மாத்தோடு . 

ஒதுக்கிவை ; செய்தியைத் திட்டமாக நினைவில் வை . 
pied , a . பல வண்ணங்களாலான . 

pig eonry , 11. புறாமாடம் , புறாக்கூடு. 
pied a terre , ( பிர . ) n . உள்ளங்கால் வைப்பிடம் ; தற்காலிகத் 

pig eon - toed , a . உள்வாங்கி வளைந்திருக்கும் கால் விரல்களை 
தங்கலிடம் . 

யுடைய . 
pier , n . அலை தாங்கி , இரேவு , அலை இடைகரை , அலைவாய்க் 

pigg ery , n . பன்றித்தொழுவம் . 
குறடு ; பாலந்தாங்கி ; தூண் ; பலகணிகளுக்கு இடையி 
லுள்ள திண்கட்டு வேலை . 

pigg ish , a . பன்றி போன்ற ; பேராசை கொண்ட ; அழுக்குப் 

பிடித்த ; ஏறுமாறான போக்குடைய . 
pier age , n . 

அலைமேடையைப் பயன்படுத்துவதற்கான 
கட்டணம் . 

pigg y , n . பன்றிக்குட்டி . 
pierce , V. குத்தி ஊடுருவு ; துளைத்து உட்செல் ; குளிர் - நோவு 

pig gy - wiggy , n . குழந்தை வழக்கில் பன்றிக்குட்டி ; அழுக்குப் 
துன்பம் வகையில் உட்புகுந்து வருத்து ; கூர்ந்துருவ நோக்கு ; 

பிடித்த குழந்தை ; கிட்டிப்புள் விளையாட்டு . 
ஊசி முதலியவற்றினாற் குத்து ; மிடா முதலியவற்றில் துளை 

pig headed , a . பிடிவாதமான , அறிவற்ற . 
உண்டுபண்ணு ; வல்லந்தமாக நுழை . 

pig - iron , n . தேனிரும்பு . 
pier - glass , n . முற்காலக் கட்டுமானங்களிற் பலகணிகளுக் pig -jump , U. குதிரை வகையில் கால்களை இணைக்காமல் 
கிடையில் அமைக்கப்பட்ட நிலைக்கண்ணாடி ; நீண்டுயர்ந்த நான்கு கால்களாலுங் குதி . 
பெரிய நிலைக்கண்ணாடி . 

pig let , pig ling , n . பன்றிக்குட்டி . 
Pier ian , a . 

வடக்கு தெசலி ( N. Thessaly ) நாட்டிலுள்ள pig ment , n . வண்ணப்பொருள் , சாயப்பொருள் ; நிறமி , 
கலைத் தெய்வங்களின் இருப்பிடமெனப் புகழ்பெற்ற பியரியா இயற்கை நிறப்பொருட்கூறு . 
( Pieria ) என்னுமிடஞ் சார்ந்த . 

pig my , n . , a . = pygmy . 
pi errot , 11. பிரஞ்சு நாட்டு விகடன் ; fem , pierrette . 

pig nut , 71. நிலக்கடலை வகை . 
piet a , ( இத் . ) n . இயேசுநாதரின் உயிரற்ற உடலத்தைக் 

pig skin , n . பன்றித்தோல் ; பதனிட்ட பன்றித்தோல் . 
கன்னிமரியாள் தாங்கிக்கொண்டிருப்பதாகக் காட்டும் படம் 
அல்லது சிற்பம். 

pig sticker , n. ஈட்டிகளைக்கொண்டு பின்றி வேட்டையாடு 

பவர் ; பன்றி வேட்டைக்காகப் பயிற்சியளிக்கப்பட்ட குதிரை ; 
pi etism , 1. பதினேழாம் நூற்றாண்டில் லூ தரன் திருச்சபை இறைச்சிக்காகப் பன்றி வெட்டுபவர் ; நீண்ட அலகுடைய 
யில் ( Lutheran Church ) கடவுட்பற்றார்வம் புதுப்பிப்பதற் சட்டைப்பைக் கத்தி . 
காக ஸ்பீனர் ( Spener ) என்பவர் தொடங்கிய இயக்கம் ; 
கடவுட்பற்றுணர்ச்சி ; கடவுட்பற்றுள்ளவராகப் 

pig sticking , n . ஈட்டிகள் கொண்டு காட்டுப்பன்றி வேட்டை 
பகட்டிக் 

யாடல் ; இறைச்சிக்காகப் பன்றியைக் கொல்லுதல் . 
கொள்ளுதல் . 
pi etist , 1. கடவுட்பற்றுணர்ச்சியுள்ளவர் , பக்தர் ; கடவுட் 

pig sty , 11. பன்றிப்பட்டி ; அழுக்கடைந்த குடிசை . 
பற்றார்வம் புதுப்பிக்க முயன்ற பதினேழாம் நூற்றாண்டுக் 

pig tail , 11 . மெல்லிய புகையிலைச்சுருள் ; தொங்குமயிர்ப் 
குரிய செர்மன் சமயச் சீர்திருத்த இயக்கத்தவர் . 

பின்னல் , சடைப்பின்னல் , பனிச்சை . 
pi ety , n . கடவுட்பற்று ; கடமையுணர்ச்சி . 

pig wash , n . பன்றித்தொட்டி நீர் . 
piezom eter , 11. அமுக்கமானி. 

pig weed , n . பன்றிகள் தின்னும் பூண்டுவகைகள் . 

pike1 , 11. வேல்கம்பு , ஈட்டி , கூர்முனைக் கழி , கூர்ங்கோல் ; 
pig , n. பன்றி ; பன்றியிறைச்சி ; இளம் பன்றி ; இளம் பன்றி 

குன்றின் கொடுமுடி ; 
யிறைச்சி ; ( பே.வ. ) பேராசையர் ; அழுக்குப்பிடித்தவர் ; குதிர் 

நன்னீர்ப் பெருந்தீனி மீன்வகை ; 

நன்னீர் மீன்வகையின் குட்டி ; ( பே - வ . ) மீன கொத்துங் கருவி ; 
வயிறர் ; ஏறுமாறானவர் ; நச்சரிப்பவர் ; உலையிலிருந்து எடுக்கப் 

V. ஈட்டியினாற் குத்தித் துளை , வேல்கம்பால் குத்திக் 
பட்ட நீள் இரும்புப்பாளம் ; கிச்சிலிப்பழச்சுளை ; .பன்றிக்குட்டி கொல்லு . 
களை ஈனு ; பன்றிகளைப்போல் மந்தையாகத் திரள் ; ( தொ . ) 
bring one s pigs to a fine market , bring one s pigs to a 

pike , n. சுங்கச்சாவடி , சுங்கம் , ஆயம் ; சுங்கச்சாவடி 
pretty market , bring one s pigs to the wrong market , 

அமைந்துள்ள பெரும்பாதை . 
மல்லா வாணிகஞ் செய் ; buy a pig in a poke , கண் மூடித்தன 

pike let , n . மாலைச்சிற்றுண்டி அப்பவகை . 
மாக வாங்கு ; pig it , பன்றிகளைப்போல் ஒருங்குதிரள் ; pig s pike man , n . ஈட்டிவீரன் . 
wash , பன்றித்தொட்டி நீர் ; when pigs fly , என்றுமில்லாமல் . 

pike man , n . சுங்கச்சாவடிக் காவலர் . 
pi geon , n. புறா , மாடப்புறா ; முட்டாள் , பேதை , அப்பாவி , 
ஏமாளி ; U. ஏமாற்று ; ( தொ . ) clay pigeon , புறா வடிவுடைய 

pik er , n . ( பே - வ . ) சூதாட்டத்தில் ஆர்வமற்ற ஆட்டக்காரர் ; 

வீர விளையாட்டு மனப்பான்மையற்றவர் . 
களிமண் எய்குறி ; homing pigeon , தூது கொண்டுசெல்லப் 
பயிற்சியளிக்கப்பெற்ற புறா; pigeon pair , ஆணும் பெண்ணு 

pike staff , 11. சுளிக்கு , ஈட்டியின் மரக் கைப்பிடி ; ( தொ . ) 
இரட்டைக் குழந்தைகள் ; குடிக்கு ஒரே ஆணும் 

plain as & pikestaff , மிகத்தெளிவான . 
பெண்ணுமாகப் பிறந்த குழந்தைகள் ; pigeon s milk , புறாக் 

pilas ter , 11. சதுரத் தூண் . 
கள் குஞ்சுகளுக்கு ஊட்டும் அரைச்செரிமான உணவு ; பிள்ளை pilau , pilaw , ( பெர் ) 1. புலவு , ஊனோடு கலந்து நறுமணப் 
களை எடுத்துவரும்படி கூறி ஏமாற்று விளையாட்டாகக் 

பொருள்களிட்டுப் பக்குவப்படுத்திய உணவு . 
கூறும் இல்பொருள் குறிப்பு , 

pilch , 1. மென்கம்பளத் துணி . 
pi geon , 1. ( பே - வ . ) விவகாரம் ; ( தொ . ) pigeon English , pil chard , n . சிறு கடல் மீன் வகை . 
சி.சர்களும் ஐரோப்பியர்களும் பரிமாறிக்கொள்ளும் ஆங்கிலச் pil corn , n . உமி தானியமணியோடு ஒட்டிக்கொண்டிராத 
சொற்கள் பெரும்பாலுங்கொண்ட மொழிவழக்கு. 


நல் 


மான 


கூலவகை , 


. 


வான . 


137 
pils - 

pimento 
pile , n . முளை , கூர்ங்கழி ; குத்துக்கழி ; ஆற்றின் சேற்று வற்றின் நீள் செங்குத்துப்பிழம்பு ; முக்கிய ஆதரவாளர் ; 
நிலத்தில் செங்குத்தாக நிறுத்திவைக்கப்படும் பாலக்கால் ; . தூண்களைக்கொண்டு தாங்கச்செய் ; தூணைப்போல் 
கட்டிட அடிப்படைதாங்கும் பதிகால் : பண்டை ரோமரின் தாங்கு ; ( தொ . ) from pillar to post . இங்குமங்கும் , ஓர் 
வேல் ; அம்பு முளை ; ( கட் . ) தலைகீழ்க்கூம்பு ; ப . கூர்முளை இடர்ப்பாட்டினின்றும் விடுபட்டு மற்றொன்றில் மோதுண்டு ; 
களை அமைத்துக்கொடு ; முளையிறக்கு ; கட்டிட அடிப்படை தலை வலி போய்த் திருவலி . 
தாங்கும் நீண்ட பதிகால் தறிகளை அடித்திறக்கு . 

pill ar - box , n . அஞ்சல் தூண் . 
pile , n . குவியல் , ஒழுங்கான அடுக்கு ; ஈமவிறகு அடுக்கு ; 

pil laret , 11. சிறு தூண் . " 
படியடுக்கு : படைக்கல அடுக்கு ; குண்டுக்குவியல் ; நாணய 

pill arist , n . கந்து முனிவர் . 
அடுக்கு ; ( பே - வ . ) பணக்குவியல் , செல்வம் ; உயர்ந்த பெருங் 
திரளான கட்டிடங்கள் , நீள்நெடுமாடம் ; மின் நிரை , மின் 

pill box , n . மாத்திரைப்பேழை ஒற்றைக்குதிரை வண்டி ; 
னோட்டம் விளைவிப்பதற்கான வகைமாறி அடுக்கி வைக்கப் 

( படை . ) சிறு தற்காலிக நிலவறை அரண் . 
படும் வேறு வேறு உலோகங்களாலான தகடுகளின் நிரை ; pill ion , n . ( வர . ) பிற்கலணை , குதிரைமீது இரண்டாவது 
அணு ஆற்றலைக் கட்டுப்படுத்தி இயக்கும் அமைவு : ப . குவி . சேணம் ; பின்னிருக்கை , மிதிப்பொறிவண்டியில் ஊர்பவருக் 
ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கு ; சுமையேற்று ; ( தொ . ) குப்பின் மற்றொருவருக்கான துணையிருக்கை . 
atomic pile , அணு ஆற்றலைக் கட்டுப்படுத்தி இயக்கும் pill iwinks , n . ( வர . ) விரல்நெருக்கி , விரல்களை நசுக்கிச் 
அமைவு ; funeral pile , ஈமவிறகு அடுக்கு ; make a pile , 

சித்திரவதை செய்வதற்கான கருவி . 
make one s pile , G.7600T 19 W JJGT 4 Ugot ni 591 : pile arms , 

pill ory , n . தண்டனைக்கட்டை , குற்றவாளியை ஒறுப்பதற் 
சுழல் துப்பாக்கிகள் வகையில் தடித்த முனைகள் கீழே இருக்க 

கான அரிகண்டம் போன்ற மரப்பணிச்சட்டம் ; . ஒறுப்பதற் 
வாய்ப்புறம் ஒன்றோடொன்று பின்னிக்கொண்டிருக்கும்படி 

கான மரப்பணிச்சட்டத்தில் மாட்டு ; பழிப்புக்கு ஆளாக்கு 
அமைத்து வை ; pile it , மிகைப்படக்கூறு ; pile up , கப்பலைப் 
பாறைகளின்மேல் மோதுவி ; கப்பல் கரை தட்டச் செய் ; 

pill ow , 11. தலையணை ; தலையணைக்கட்டை ; துன்னல் 
pile on the agony , pile up the agony , ( பே - வ . ) துன்பச் திண்டு ; முட்டுக்கொடுப்பதற்கான திண்டுக்கட்டை ; 
செய்திகளை மேன்மேல் அடுக்கிக் கொண்டுபோ . 

தலையணை மேற் சாய்ந்து கொள் ; தலைசாய்த்து இளைப்பாறு ; 
pile " , n . மென்மயிர் , துய் , தூவி , மெல்லிறகு , ஒற்றை முடி 

( தொ . ) tale counsel of one s pillow , ஓர் இரவு முழுதும் 

சிந்தித்துப்பார் . 
மயிர் ; மெய்ம்மயிர் ; ஆட்டு மயிர் ; துணிச்சடை . 
pile , n . நோய்வகையில் மூலமுளை , மூலக்கட்டி . 

pill ow - case , 11. தலையணை உறை . 
pile " , 1. நாணயப் பின்புறம் . 

pill ow - fight , n . திண்டெறி விளையாட்டு , ஒருவர் மீதொருவர் 

தலையணைகளை வீசியடித்துக்கொள்ளும் விளையாட்டு . 
pile .driver , n . கட்டிட அடிப்படை தாங்கும் நீண்ட பதி 
கால் தறிகளை அடித்திறக்குவதற்கான இயந்திரம் . 

pillow - slip , n . தலையணை உறை . 
piles , n . pl . மூலநோய் . 

pill owy , a . தலையணைபோன்ற ; உருண்டு பெருத்த ; மெது 
pile wort , n . மஞ்சள் நிற மலர்ச்செடி வகை . 

pills , n . மேடைக் கோற்பந்தாட்டம் . 
pil fer , v . சிறு களவு செய் , அற்பப்பொருள்களைத் திருடு . 

pil lule , n . மாத்திரை , சிறு குளிகை . 
pil ferage, 11. சிறு திருட்டு . 

pil ose , a . மயிர் அடர்ந்த , மயிர்போர்த்த . 
pil ferer , n . திருடன் . 
pilgarl ic , n . வழுக்கைத்தலை ; வழுக்கைத் தலையர் ; பேதை . 

pil ot , n . வலவர் , இயக்குவோர் ; கப்பல் வலவர் , துறைமுகக் 

கப்பற் பொறுப்பாளர் ; விமானம் இயக்குபவர் ; வானூர்திச் 
pil grim , 11. தலந் திரிதருபவர் , யாத்திரிகர் ; வாழ்க்கைப் 

செலவைக் கட்டுப்படுத்தும் பகுதிகளை இயக்குபவர் ; வழி 
பயணஞ் செய்பவர் ; ப . யாத்திரிகர் போல் அலை ; ( தொ . ) 

காட்டி ; வேட்டைக்களத்தில் நெறிகாட்டி ; ப . வழிகாட்டி 
Pilgrim Fathers , வெளி யேறிய மூத்தோர் , 1620- இல் அமெ இட்டுச்செல் , ஆற்றுப்படுத்து ; நெறிகாட்டியாகச் செய 
ரிக்காவுக்கு வெளியேறிச் சென்று குடியேறிய ஆங்கிலக் கடுங் 

லாற்று ; விமான வலவனாகச் செயலாற்று ; 

( தொ . ) 
தூய்மைச் சமயத்தார் ( English Puritans ) ; The Pilgrims of drop the pilot , நம்பகமாக அறிவுரை கூறுபவரைக் கவிடு ; 
Great Britain , The Pilgrims of the United States , ஆங்கில - 

pilot balloon , காற்றுவீசும் திசையைக் கண்டடறிவதற்காக 
அமெரிக்க நட்புறவை வளர்க்குங் கழகங்கள் . 

மேலே பறக்கவிடப்படும் சிறு புகைக்கூண்டு ; Pilot Officer , 
pil grimage , n . யாத்திரை ; வாழ்க்கைப்பயணம் ; U. யாத் இரண்டாவது படைத்துணைத் தலைவருக்கு நிகரான விமானப் 
திரை செல் . 

படை அதிகாரி ; pilot plant , முன்மாதிரி இயந்திரம் ; pilot 
pil grimize , U. யாத்திரை செய் ; தல யாத்திரிகராகச் scheme , முன்னோடி திட்டம், சோதனைத்திட்டம் . 
செயலாற்று . 

pi lotage , n . முற்செலுத்துதல் ; வழிகாட்டுதல் ; நெறி 
pilif erous , a . ( தாவ . ) மென்மயிருள்ள , துய்யுடைய . 

காட்டி யின் கூலி . 
pilliform , a . மயிர்போன்ற .. 

pi lot - cloth , n. மேலங்கிகளுக்கான கனத்த முரட்டுத்துணி 
pi ! l , n . மாத்திரை , குளிகை ; ஒப்புக்கொள்ள வேண்டிய 
தொன்று ; மென்று விழுங்க வேண்டிய செய்தி ; தொல்லைப் pi lot - engine , n . முன்செல்லும் பொறியம் . 
படுத்தும் ஆள் ; பந்து ; வரிப்பந்தாட்டப் பந்து ; பீரங்கிக் 

pi lot - ish , n . சுறாவுக்கு வழிகாட்டுவதாகச் சொல்லப்படும் 
குண்டு ; 3. மாத்திரைகளை மிகுதியாக உட்கொள்ளச்செய் ; 

சிறுமீன் வகை . 
( தொ . ) 8 pill to cure an earthquake , அரை குறைச் செயல் ; 

pi lot - flag , n. மாலுமி வேண்டுமென்னும் அறிகுறிக்கொடி . 
gild the pill , கடுவிற்குக் கட்டிபூசு, கசப்புச்செய்தியை 
மழுப்பு . 

pi lot - jacket , n . முரட்டுக் கம்பளித்துணியினாலான மாலுமி 

யின குறுகிய மேற்சட்டை . 
pill age , n . 

கொள்ளை , போர்க்காலத்திற் கொள்ளையிடல் , 
சூறை ; U. பாழாக்கு , தாக்கிக் கொள்ளையடி . 

pi lotless . a . செலுத்துபவர் இல்லாத ; விமானவகையில் 

வலவன ஏவாத . 
pill ar , n . தூண் ; அழகுத் தம்பம் , தூபி ; ஆதாரக்கால் 

pil ous , a . மயிரடர்ந்த . 
திருநிலைக்கால் ; வணங்கப்படுஞ் சிலைக்கம்பம் ; நெடும்பாறை ; 
சுரங்கத்தின் மேல் தன் ஆதாரமாக அகழாது விடப்பட்ட 

pil ule , 1. சிறு குளிகை . 
ஒடுங்கிய பாறை அல்லது நிலக்கரிப்பகுதி ; மிதிவண்டி இருக் 

pim elode , n . பூனைபோன்ற அமைப்புடைய மீன்வகை . 
கையின் ஆதாரம் ; கைக்கடிகாரத்தை அல்லது கடிகார pimen to , n . மிளகு ; நறுமணக்கொட்டை வகை ; நறுமணக் 
முகப்பை நிலைநிறுத்தும் ஆதாரமுனை ; காற்று நீர் முதலிய கொட்டை தரும் மரவகை . 


வகை . 


738 
pimp 

pinnothere 
pimp , n . காமத் தரகர் . 

pin -feather , n . வளராத இறகு . 
pim pernel , n . வண்ண மலர்க் களைச்செடி வகை . 

pin - fire, a . துப்பாக்கி வகையில் முளை செருகுவதன் மூலம் 

வெடிதீர்க்கும்படி செய்யப்படுகிற ; ( தொ . ) pin - ire cartridge , 
pim ping , a . சிறிய , அற்ப , இழிந்த ; நோய்வாய்ப்பட்ட , 
உடல் நலங் குன்றிய ; மேலீடான உணர்ச்சிவசப்பட்ட . 

முளை செருகி வெடிக்கப்படும் வெடிக்கலம் . 
pim ple , n . குரு , முகப்பரு . 

pin fold , n . அடைகொட்டில் ; 3. பட்டியில் அடை . 
pim pled , pim ply , a . பருக்களையுடைய . 

ping , n . விண்ணென்ற ஒலி , துப்பாக்கிக்குண்டு பாயும் ஓசை 

ப . விண்ணென்ற ஓசையுடன் பாய் ; விண்ணென்ற ஓசை 
pin , n . குண்டூசி ; பிணைப்பூசி ; மரம் அல்லது உலோகத்தினா 

யுடன் செல்லுவி . 
லான முளை ; பிரடை , நரப்பிசைக் கருவிகளின் முறுக்காணி ; 
4 ) காலன் ( gallon ) அளவுள்ள சிறு மிடா ; 

ப . குண்டூசி 

ping - pong , n . மேசை வரிப் பந்தாட்டம் . 
யைக்கொண்டு பொருள்களை ஒன்றோடொன்று இணை ; முளை - 

ping uid , a . எண்ணெய்ப்பசையுடைய , வழவழப்பான . 
ஈட்டி முதலியவற்றைக் கொண்டு குத்தி அசையாமல் நிறுத்து : ping uin , n . மேலை இந்திய தீவுகளிலுள்ள அன்னாசி போன்ற 
சுவர் முதலியவற்றின்மேல் வைத்து அழுத்திப்பற்றி அசை 

பழ வகை . 
யாமற் பிடித்திரு ; வாக்குறுதி யில் பிணி ; ஏற்பாடுகளிற் pin - head , n . குண்டூசித்தலை ; மிகச்சிறிய பொருள் . 
பிணை ; கம்பி முதலியவற்றால் வேலியிடு ; ( தொ . ) don t care 

pin .hole , n . குண்டூசித்துளை ; முளை பொருந்துகிற துளை . 
B pin , அறவே கவலைப்படவில்லை ; pin one s faith on , முழு 
நம்பிக்கை வைத்திரு ; pins and needles , திமிர்விட்டு வரும் 

pin ion , n . சிறகு நுனி ; ( செய் . ) சிறகு ; பறக்கும் ஆற்றல் 
போது உறுப்புக்களில் ஏற்படும் சிலிர்ப்புணர்ச்சி ; pin up , 

உள்ள சிறகின் பகுதி ; விசைகொள் இறகு ; செதுக்கு வேலை 
சுவர் - கரை முதலியவற்றிற்குக் கற்கட்டிடத்தினால் முட்டுக் யில் முன் கையுறுப்பொத்த இறக்கைப்பகுதி ; y . சிறகொடி , 
கொடு ; split pin , இயந்திரப் பகுதிகளின் துளைகளிற் 

பறவையின் இறக்கையை வெட்டிப் பறக்கமுடியாமற் செய் ; 
செலுத்தி இறுக்குவதற்கான முனைபிளந்த உலோகமுளை . 

இயங்க முடியாமற் கட்டு ; கைகளைக்கட்டு ; அசையாமல் 

இறுகப் பிணைத்துக்கட்டு . 
pin afore , n . குழந்தை வேனுடுப்பு . 

pink , 11. பல நிறவகைகளையுடைய மலர்ச்செடிவகை ; இளஞ் 
pinas ter , n . தேவதாரு இன மரவகை . 

சிவப்பு நிறம் ; உச்ச உயர் நிறைவு ; உச்சநிறை நலம் ; நரி 
pince- nez , ( பிர . ) n . வில்பிடிப்பு மூக்குக்கண்ணாடி . 

வேட்டையாளர் அணியும் செஞ்சட்டை ; நரிவேட்டையாளர் ; 
pincers , n . pl . குறடு , இடுக்கிப் பொறி ; ( படை . ) இருகவர்ப் நரிவேட்டையாளரின் செஞ்சட்டைக்குரிய துகில் ; a . இளஞ் 
படை நடவடிக்கை ; ( தொ . ) pincers movement , ( படை . ) சிவப்பான ; அரசியல் துறையில் சிவப்புப் பக்கச்சாய்வான . 
இடுக்கிப்பொறி நடவடிக்கை . 

pink , 11. மஞ்சள் சாயப்பொருள் . 
pincette, ( பிர . ) n . சிறுகுறடு , சாமணம் . 

pink , 11. சிறுமீன் வகை . 
pinch , n . கிள்ளுதல் , நெருடுதல் , நுள்ளல் ; கடிப்பு , நெரிப்பு : pink , n. ( வர . ) ஒடுங்கிய பின்பகுதியை 

பாய்க் 
வேதனை ; சிட்டிகையளவு ; நெருக்கடி வேளை , அவசர நொடிக் 

கப்பல் வகை . 
கட்டம் ; ப . கிள்ளு , நுள்ளு , நெருடு ; நசுக்கு , வருத்து , கடிப் pink " , U. வாளால் ஊடுருவு : தோலில் துளைவரிசையிட் 
புறுத்து , நோவுறுதது ; நோவால் நெளியப்பண்ணு ; கொல் ; டொப்பனை செய் ; அணிசெய் , அழகுபடுத்து . 
முனை முறி ; தொல்லையளி ; பணம் பிடுங்கு , சுரண்டு ; 

pink , U. குமுறல் வெடியோசை செய் , கலவையின் அரை 
கைக்கடிப்பாயிரு , பி சுணித்தனஞ் செய் ; கருமித்தனம் 

குறை எரிவியக்கத்தால் பலபட இரைந்தெழும் வெடிமுழக்கஞ் 
பண்ணு , கஞ்சத்தனங் காட்டு : தாற்றுக்கோலால் ஊக்கு ; 

செய் . 
காற்றோட்டத்துக்கு மிக அணிமையாகக் கலத்தை இயக்கு ; 
( தொ . ) a pinch of , ஒரு சிட்டிகையளவு ; at & pinch , நெருக் 

pink .eye , n. குதிரைகளுக்கு வரும் ஒட்டுவாரொட்டிக் காய்ச் 
கடிக்கட்டத்தில் ; where the shoe pinches, நேரனுபவத்தில் 

சல் ; ஒட்டுவாரொட்டியான கண்ணோய் வகை ; கடல்மீன்களின் 

செந்நிறக் கோளாறு . 
இக்கட்டு உள்ள இடம் . 

pink - eyed , a . இளஞ்சிவப்புநிறக் கண்களையுடைய . 
pinch beck , n . போலித்தங்கம் , செம்பு - துத்தநாகக் கலவை 
வகை ; a . போலியான . 

pink ish , a . சிறிதே இளஞ்சிவப்பான . 
pin cushion , n . குண்டூசிச் செருகணை . 

Pink ster , n . இயேசு நாதரின் மீட்டெழுச்சி விழாக்கழிந்த 

ஏழாம் ஞாயிற்றுக்கிழமை ; ( தொ . ) pinkster flower , இளஞ் 
Pinda ri , ( இ . ) n . கொள்ளைக்கூட்டத்தினர் . 

சிவப்பு மலர்சசெடிவகை . 
Pinda ric , a . பிண்டார் ( Pindar) என்ற பண்டைக் கிரேக்க 

pink y , a . இளஞ்சிவப்பவாவிய , இளஞ்சிவப்புச் சாய்வான . 
கவிஞனுக்குரிய . 
Pinda rics , n . pl . பிண்டார் 

pin - money , n . கையடைப்பணம் , உடுப்புச்செலவு முதலிய 
என்ற கிரேக்க கவிஞன் 

வற்றிற்காகப் பெண்ணுக்குக் கொடுக்கப்படும் ஆண்டுப் படிப் 
வழங்கிய பாவகை ; பிண்டார் பண்பைப் பின்பற்றுவதாகக் 

பணம் ; மனைவியின் சொந்தச் செலவுக்கென்று ஒதுக்கப்பட்ட 
கருதப்பட்ட 17 - ஆம் நூற்றாண்டு யாப்புவகை . 

படிப்பணம் . 
pine , n . தேவதாரு , பசுமைமாறா 

ஊசியிலை மரவகை ; pinn a , ( ல . ) n . புறச்செவியின் அகல் மேற்புறம் ; இறகு வடிவ 
( தொ . ) pine carpet , முட்டைப்புழுப் பருவத்தில் தேவதாரு இலையின் உள்ளுறுப்புக் கிளையிலை ; துடுப்பு ; துடுப்பமைவு . 
மரம் தின்று வாழும் அந்துப்பூச்சிவகை; pine marten, கருங் 
தவிட்டு நிறக் கீரியினச் சிறுவிலங்கு வகை . 

pinn ace , n . வள்ளம் . 
pine , v . மெலிவுறு , நலிவுறு ; வாட்டமுறு , வதங்கு ; ஏங்கு , 

pinn acle , n . கோபுரமுகடு ; மோட்டு முகடு : இயற்கைக் 

குவடு ; உச்சநிலை , முழு நிறைநிலை ; 
வேணவாக்கொளளு ; 

ப . முகடாய் அமை ; 
நினைந்து 

முகட்டில் வை ; முகட்டுடன் அமை . 
இரங்கு . 
pin eal , a . ( உள் . ) தேவதாருவின் காயுருவுடைய ; ( தொ . ) 

pinn ate , pinn ated , a . ( தாவ . ) இலைகள் வகையில் இறகு 
pineal gland , மூளையில் மூன்றாவது குழிவின் பின்னுள்ள 

வடிவான ; ( வில . ) இறகுபோன்ற வடிவமைதியுடைய . 
செயல் விளக்கம் உணரப்படாத சுரப்பி . 

pinn er , n . குத்திவைத்துப் பிணைப்பவர் ; குத்திவைத்துப் 
pine apple , n . அன்னாசிப்பழம் . 

பிணைப்பது ; குண்டூசி செய்பவர் . 
pine - beauty , 11. முட்டைப்புழுப் பருவத்தில் தேவதாரு மரத் 

pinn i - grade , pinn i - ped , n . துடுப்புவடிவக் கால்களை 
தைத தின்றுவாழும் அந்துப்பூச்சிவகை . 

யுடைய விலங்கு ; a . துடுப்புவடிவக் கால்களையுடைய . 
pine - cone , n . தேவதாருவின் திரளை . 

pinn othere, pinn otere , n . சிப்பி கிளிஞ்சில் வகையின் 

தோட்டிலமர்ந்து அதன் உணவையே பகிர்ந்துண்ணும் சிறு 
pin ery , 11. அன்னாசிப்பழத் தோட்டம் ; தேவதாரு மரச்சோலை . கண்டினம் . 


நினைந்து 
இனை வுறு, 


உடலில் 


கணு 


வகை . 


139 
pinnule 

piquo 
pinn ule , n . ( தாவ ) இறகுவடிவ இலையின் கிளையிலையின் வைப் பாட்டு ; படகோட்டியின் சீழ்க்கை : சீழ்க்கையடிப்பு : 
கிளையிலை ; ( வில .) சிறிய இறகு அல்லது துடுப்புப் போன்ற 

குழல் வடிவ உறுப்பு ; புகைபிடிக்குங் குழாய் ; 
உறுப்பு ; விண்மீன்வடிவ உயிரினத்தின் கிளைக் கையுறுப்பு ; சுரங்கக் கனிவள 

வேர் ; 

காட்டுக் கோழியைப் பொறியில் 
உயர்வுமானியின் பார்வை உறுப்பு . 

பிடிப்பதற்கான வாய்வழி ; ப . குழலூது ; வேய்ங்குழல் வாசி ; 
pinn y , n . = pinafore . 

குழலிற் பாடு ; குழலிசைத்து வருவி ; சீழ்க்கையடித்துக் 

கப்பலோட்டிகளை உணவுக்கு வரவழை ; சீழ்க்கையடி ; கீச்சுக் 
pin ochle , pin ocle , n . கீழ்ச்சீட்டுக்கள் கழிக்கப்பட்ட 

குரலிடு ; ( கழாய்கள் இணைத்தமை ; ஆடை கத்தரித்துத் 
நான்குகட்டுச் சீட்டுக்களுடன் விளையாடப்படும் சீட்டாட்ட 

திருத்தி ஒப்பனை செய் ; அப்பங்களை அழகுபடுத்தி ஒப்பனை 
வகை ; சில தனித் துருப்புச் சீட்டுவகைகளின் அறிவிப்பு . 

செய் ; மலர்ச்செடி வகைக் 

வெட்டி வைத்துப் பயிர் 
pinol e , n. சோளமாக் கலவை ; சோளமாத் தின்பண்ட 

பெருக்கு ; ( தொ . ) King s pipe , Queen s pipe , கள்ள வாணி 
கப் 

புகையிலையை எரிக்கப் பயன்படுத்தப்பட்ட லண்டன் 
pin - point , n . ஊசிமுனை ; மிகச்சிறு பொருள் ; a . இலக்கு நகர்த் துறை மக உலைக்களம் ; pipe away , படகு புறப்பட 
வகையில் மிக நுட்பமாகக் குறிபார்க்கவேண்டிய ; V. மிக அடையாளக் குறிப்பு ஓசைசெய் ; pipe down , ( கப் . ) வேலையி 
நுட்பமாகக் குறிபார்த்து எறி ; மிகநுட்பமாகக் குறிப்பிடு . 

லிருந்து நீக்கு ; pipe dream , பயனில கற்பனை , மயக்கவெறி 
pin prick , n . நச்சரிப்பு ; சிறுதொல்லை . 

மருந்துண்டவரின் கனவு போன்ற 

காட்சி ; pipe major ,, 
pins , n . pl . ( பே - வ . ) கால்கள் . 

படைத்துறை இசைக்கருவியாளர் தலைவர் ; pipe of peace , 

அமைதி ஒப்பந்தக்குறியாக அமெரிக்க செவ்விந்தயர் புகைச் 
pint , n . நீர் முகத்தலளவைச் சிற்றலகு , அரைக்கால் காலன் ; 

கும் புகைக்குழாய் ; pipe one s eyes , அழு , கண்ணீர் விடு ; 
( மரு . ) 20 நீர்ம அவுன்சு . 

pipe up , பாடத் தொடங்கு : இசைக்கருவி வாசிக்கத்தொடங்கு ; 
pin - table , n . இயந்திரச் சூதாட்ட அமைவு . 

put that in your pipe and smoke , முடியுமானால் செய்தியை 
pinta do , pinta do bird , pinta do petrel , n . கடற் மனத்தில் வாங்கிச் செரிக்க வைத்துக்கொள் . 
பறவை வகை ; கினிக்கோழி . 

pipe - clay , n . புகைகுடிகுழாய் செய்யப் பயன்படும் வெண் 
pin tail , n . கூர்முனை வாலுடைய வாத்துவகை ; கூர்முனை களிமண் ; ஆடைநேர்த்தியல் மிகுகவனம் . 
வாலுடைய காட்டுக்கோழிவகை . 

pipe - fish , n . முகம் நீண்ட நீளுருவ மீன்வகை . 
pin tle , n . கழலுறுப்புக்கு ஊடச்சாய் உதவுந் தாழ்க்கட்டை . 

pipe - line , n . குழாய் இணைப்பு வரிசை ; எண்ணெய்க்குழாய் 
pin - tuck , n . ஊசிக்கொசுவம் , உடையில் மிகக்குறுகிய வழி ; உற்பத்தியாளரிடமிருந்து சிறு வாணிகர்க்கு அலலது 
ஒப்பனை மடிப்பு . 

வாங்குவோர்க்குப் பொருள் இடையீடின்றிச் செல்லுதல் . 
pin - up , n . பற்றார்வப்படம் , சுவரில் மாட்டி அழகுபார்க்கப் 

pip er , n . குழலூதுபவர் ; நாடோடிப்பாடகர் ; மீன் வகை ; 
படும் பற்றார்வத்துக்குரியவரின் படம் ; a . சுவரிற் படமாக 

வலு விழந்த ஏலாக் குதிரை ; பறவைக்குஞ்சு ; மாடப்புறாக் 
மாட்டி அழகுபார்க்கப் படுவதற்குரிய ; ( தொ . ) pin - up girl , 

குஞ்சு ; வகையின் முட்டைப்புழு ; பிற விலங் தகளைப் 
ஓவத்தன்ன நங்கை 

பொறியுட்படுத்த பயிற்றுவிக்கப்பட்ட நாய் ; ( தொ . ) pay 
pin - wheel , n . கடிகாரமணியடிக்கும் நெம்புகோலை உயர்த் the piper , செலவை ஏற்றுக்கொள் ; pay the piper and call 
தும் பறகளை விளிம்பிற் கொண்ட சிறுசக்கரம் ; தாள் 

the tune , செலவை 

ஏற்றுக் கொள்வதால் கட்டுப்படுத்தி 
காற்றாடி : கழலும் சக்கரவாணம் . 

நடத்த முற்படு , 
pinxer unt , ( ல ) V. ஓவியக்குறிப்புவகையில் ‘ இது தீட்டினார் pipe - rolls , n . pl . பழைய நாட்டுக் கருவூலமன்றப் பதிவேட்டுச் 
என்னுங் குறிப்பு . 

சுருளகள . 
pinx it , ( ல . ) . ஓவியக்குறிப்புவகையில் ‘ இது தீட்டினார் . pipe - stone , n . அமெரிக்க செவ்விந்தியர் புகைகுடிகுழாய் 
pin y , a . தேவதாரு மரத்தினுடைய ; தேவதாரு மரம்போன்ற ; செய்ய வழங்கிய திண்ணிய செங்களிக்கல் . 

தேவதாரு மர இயல்புடைய ; தேவதாரு மரங்கள் நிறைந்த . pipette , 11. வடிகுழல் , சிறு அளவான நீர்மங்களை அளவாக 
piolet, ( பிர . ) n . பனிபிளக்குங் கோடரி . 

ஊற்றப் பயன்படும் ஆய்களக் கூர்முகக் குழாய்க்கலம் . 
pioneer , 11. வழிகாண்மார் ; படைத் துறையில் படைகட்கு pip ing , n . குழல் வாசிப்பு ; வேய்ங்குழல் ஊதல் ; குழல் 

முன சென்று வழி செப்பனிடுபவர் ; வழிமுனைவர் ; முன் னோடி , போனற ஒலியீடு : குழல்வரிசை ; குழல்வரிசையமைவு ; குழாய் 
முதன் முயற்சியாளர் ; புதுவழிகாண்போர் , புதுப்புலங் அமைப்புக்குரிய து 0ை க்கூறு ; ஆடையிழைகளுக்குக் குழாய் 
காண்போர் ; ப . முனனோடியாயமை ; முன்சென்று பாதை போன்ற நுனி ஒப்பனை ; அப்பங்கள் மீது சர்க்கரையாலான 
செப்பனிடு ; முன் முயற்சி செய் ; புதுவழி கண்டு தவு ; புதுவழி கயிறுபோன்ற வரி ஒப்பனை ; தண்டு முளையின் வெட்டுத் 
திறப்பதில் ஈடுபடு , புதுப் புலங்காண்பதில் முனை . 

துண்டு ; துப்புரவு அகழ்வு - ளுக்கான சுரங்கக்குழாய் நீர்ப் 
piou - piou , ( பிர . ) n . மெய்ம்மாதிரியான பிரஞ்சுக் காலாட் 

பீற்று ; a . குழல் வாசிக்கிற ; வேய்ங்குழல் ஊதுகிற ; குழல் 
படைவீரர் . 

ஊ தலபோன்று ஒலிக்கிற ; சீழ்க்கையடிக்கிற ; கீச்சிட்ட ; 
pi ous , a . பேணுகிற ; சமயப்பணியார்வமுடைய ; 

மெல் உயர்விசைக்குரலுடைய ; குழலிசையுடன்கூடிய ; வெப்ப 
( தொ . ) pious fraud , நனமீனாக்க ஏமாற்று ; கேடற்ற இரண் 

விசையுடன் சுறீரென்று பீற்றுகிற , வெப்புமிகக ; ( தொ . ) 
டகம் ; pious opinion , வற்புறுத்தப்படாத கருத்து . 

piping times of peace , வேய்ங்குழலிசைக்கும் இன்னமைதி 

நாட்கள் . 
pip , n . தொண்டைகட்டி நாவில் வெண்மைபடரும் இயல் 
புள்ள கோழி - பருந்துகளின் நோய்வகை . 

pipistrel , pipistrelle , 11. வௌவால் வகை . 
pip , 11. சீட்டுப்புள்ளிககுறி ; பகடைக்குறிப்புள்ளி ; தாயக் pip it , n . வானம்பாடியினப் புள்வகை . 
கட்டைப் புள்ளி ; படைப்பணியாளர் தோட்சின்ன விண்மீன் pip kin , n . மண்கலத் தட்டு , மட்பாண்டம் . 
குறிப்புள்ளி ; கொத்துப்பூவின் சிறு தனிப்பூ ; அன்னாசிப் 

pipp in , n . ஆப்பிள் பழவகை . 
பழத்தின் மீதுள்ள களை ததடம் . 

piq uancy , n . ஊக்கார்வம் . 
pip , n . பல்விதைக்கனியின் தனிச் சிறு விதை . 
pip , 1. அடையாளக்குறியீட்டு ஒலியில் பி ( P ) என்ற எழுத் 

piq uant , a . காரசாரமான ; கூர்ஞ்சுவை தூண்டுகிற ; சுவை 

யாாவம கிளறிவிடுகிற . 
துக் குறிப்பு . 
pips , n . ஊதல் சமிக்கையில் ஒற்றை உயர்விசை ஒலி . 

pique , n . வன்மம் , அகக்காழ்ப்பு ; வெம்பகை , கடுஞ்சீற்றம் ; 

3. உள்ளரிப்பூட்டு , நெஞ்சராவு ; தற்பெருமைக்கு ஊறுசெய் ; 
pi pal , n . அரசமரம் . 

தற்பெருமைகொள்ளுவி ; விருப்பு மேற்கொள்ளுவி ; ( தொ ) 
pipe , n . குழாய் , குழல் , வேய்ங்குழல் ; இசை மேளத்தின் in & fit of pique , வன்ம வேகத்தில் , take a pique against , 
தனிக்குழல் ; மிடற்றிசைக்குரல் ; புள் இசைப்பொலி ; பற எதிராகப் பகைமைக் காழ்ப்புக்கொள் 


கடமை 


140 
pique 

pitcher 
pique , n . இருவர் சீட்டாட்ட வகையில் எதிரி ஆடத் pis ton , n . உந்து தண்டு , குழலச்சுத் தண்டு . 
தொடங்கு முன் 30 கெலிப்புப்புள்ளி எடுத்தல் ; V. எதிரி ஆடத் 

pit , n . குழி ; குண்டு , தோண்டிய பள்ளம் ; சுரங்கக்குழி ; 
தொடங்குமுன் 30 கெலிப்புப்புள்ளி எடு . 

பொறிக்குழி , விலங்குகளைப் பிடிப்பதற்கான கிடங்கு ; படு 
p q ue , n . விறைப்பான ஊடுநூலுடைய பருத்தித்துகில் . குழி , ஆளை வீழ்த்துவதற்கான பள்ளம் ; சேவற் சண்டை 
p quet , n . 32 சீட்டுடன் இருவராடும் சீட்டாட்ட வகை . 

அரங்கம் ; நரகக்குழி , உடல் குழிவு ; உடலின் உட்பொள்ளல் ; 

காட்சிக்கொட்டகையின் 
pq uet , n . ( படை . ) காவற் படைப்பிரிவு . 

தழும்புக் குழி ; அம்மைத் தழும்பு ; 

நிலத்தளம் ; காட்சிக் கொட்டகையில் நிலத்தளக் குழு ; உந்து 
pir acy , 11. கடற்கொள்ளை ; கொள்ளைக்குற்றம் ; உரிமை 

வண்டிப் பந்தயத்தின தளவாட உதவிக் கொட்டில் ; விமானி 
மீறிய வெளியீட்டுச் செயல் . 

இருப்பிடம் : செலாவணிக் களத்தில் தனிப்பொருள் வாணிகக் 
pira gua , 11. கட்டுமர வகை , ஒரே கட்டையில் செய்யப்பட்ட கிடங்கு : 3. குழிவு உண்டுபண்ணு ; பதனஞ் செய்யக் 
ஒதிங்கிய நீள்படகு ; இருபாய்மரமுடைய தோணி . 

கிடங்கில் இடு ; சேவல் முதலியவறறைச் சண்டை அரங்கத் 
pir ate , 11. கடற்கொள்ளைக்காரர் ; கொள்ளைக் கப்பல் , கடற் தில் விடு ; காட்சியரங்கத்தில் விடு ; எதிரா 

ராக நிறுததிப் 
கொள்ளைக்காரர் கப்பல் ; ஆசிரியர் எட்டுரிமை கவர்பவர் ; போராட விடு ; ( மரு . ) தொட்ட இடங் குழிவுறு ; ( தொ . ) 
பிற உரிமை நெறிகளில் செல்லும் உந்தூர்தி ; மட்டுமீறிக் dig & pit for, குழியில் வீழ்த்தச் சதிசெய் , அழிவுக்கு வழி 
கட்டணம் பெறும் உந்தூர்தி ; பயணிகளைச் கரண்டும் உந் வகுத்தமை ; pit pony , அடி நிலத்தில் வைக்கப்பட்டுள்ள 
தூர்தி ; V. சூறையாடு ; இசைவுரிமையின்றி ஏட்டினைப் பதிப் சுரங்கக் குதிரை ; the pit , the pit of hell , நரகக்குழி . 
பித்து நேர்மையற்ற ஆதாயமடை ; கடற்கொள்ளைக்கார 

pit - a - pat, n . தட்டுத்தடவெனும் ஒலி , தடதடவெனும் ஓசை ; 
ராகச் செயலாற்று . 

adu . தட்டுத்தடவெனும் ஒலியுடன் , தடதடவென . 
pirat ic . pirat ical , a . கடற் கொள்ளைக்காரருக்குரிய ; கடற் pitch , 11. நிலக்கீல் , சூட்டில் களியாயிளகும் கரும்பசைக் 
கொள்ளை சார்ந்த : கொள்ளையடிக்கும் தன்மையான ; கட்டிப்பொருள் ; U. நிலக்கீல்கொண்டு பொதி , நிலக்கீல் பூச் 
உரிமைப்பறிப்புச் சார்ந்த . 

சிடு , நிலக்கீல் தடவு ; ( தொ . ) pitch black , pitch darkness, 
pirouette , 1. குழு நடனத்திடையே காற்பெருவிரலூன்றிய கரு மிருட்டு , கும்மிருட்டு , 
சுற்றாட்டம் ; . நடனத்திடையே காற்பெருவிரலூன்றிச் 

pitch , n . தூக்கி எறிவு , கப்பல் முதலியவற்றின் உந்தல் ; 
சுற்றாட்டமாடு . 

மரப்பந்தின் முதல் வீசசெறி ; சேணெறிவு , குழிப்பந்தாட்டத் 
pis aller , ( பிர . ) n . சிறந்த வழி வேறு இல்லையென்று மேற் தில் இலக்கிற்கு மிக அருகே விழுமாறு பந்து எறியும் உச்ச 
கொள்ளப்பட்ட நெறி . 

வீச்சு ; சந்தையின் சரக்குச் செறிவு ; நிலையாய்க் காத்திருக்கு 
pis cary , 11. மீன்பிடிக்கும் உரிமை ; அயலார் நீர்ப்பரப்பில் மிடம் ; வேட்டைப்பருந்து இரைமீது பாயு முன் பறக்கும் 
உடையவருடனாகப் பிறருடனே சென்று மீன்பிடிக்கும் உயரம் ; பருந்தின் வீழ்வு ; உயரம் : விசை ; படிநிலை ; செறிவு ; 
உரிமை . 

சாய்வளவு ; மோட்டுச் சாய்வின் செவ்வு நிலையளவு ; ( இயற் . ) 
piscator ial , a . மீன்பிடித்தலில் தோய்ந்து பழகிய . 

தொடர் வரிகளின் இடைவெளியளவு ; தொடர் நிலைப்புள்ளி 

களின் இடை 
pis catory , a . மீனவரைச் சார்ந்த ; மீன்பிடிப்பிற்கு உரிய . 

டநிலையளவு ; சக்கரப் பற்களின் இடைத்தொலை 

யளவு : ( இசை ) தொனியளவின் செறிவு உயர்வளவு ; V. எறி ; 
Pis ces , n. pl . மீன்கள் ; மீனராசி ; மீன வான் மீன் வட்டக் 

குறிநோக்கி வீசு ; சுண்டி எழுப்பு ; குழிப்பந்தாட்டத்தில் பந்தை 
குழு 

இலக்கருகில் விழுமாறு ஓங்கி எறி ; குத்தி வை ; நடு ; உறுதி 
pis ciculture , 11. செயற்கை மீன்வளர்ப்பு . 

யாக நிறுவு ; நிலைப்படுதது ; கூடார முதலியவற்றை நிறுவு ; 
piscifau na , 11. மீன் தொகுப்பு . 

சந்தையில் சரக்குகளைக் கடைவிரித்து வை ; பாதைகளிற் 
pisci na , 11. மீன் தொட்டி ; பண்டை ரோமாபுரியினரின் குளிப் 

கற்பாவு ; முகப்பிற் பதித்து வை ; மேற்பொதிந்து வை ; கல் 
புத்தொட்டி : திருக் கோயிலில் நீர் வெளியேற்றத்தக்க துளை 

அடிவாரமிடு ; ( இசை . ) குறிப்பிட்ட தொனி அளவில் அமை ; 
யமைந்த திருக்கலங் கழுவு தொட்டி , 

குறித்தபாணியில் உருவாக்கு ; தொனிச்செறிவெல்லையளி ; 

உயர் வெல்லையளி ; தலை குப்புற வீழ்த்து ; முன்புறமாகக் 
p s cine , n . நீராடுதற்குரிய குளம் . 

கவிழ்த்துவிடு : எதிர்த்து நிற்கவை ; குழிப்பந்தாட்டத்தில் 
pis cine , a . மீனிற்குரிய . 

பந்தை இலக்கருகே வந்து விழும்படி ஓங்கி உயரத்தில் எறி ; 
p ! sciv orous , a . மீன் தின்னுகிற 

கட்டப்பந்தாட்டத்தில் பந்தை இன்னொருவரெடுக்கும்படி 
pise , ( பிர . ) 11. கட்டிடங் கட்டுவதற் குரிய பொருளாகப் பயன் மற்றவர்க்கு எட்டாது மேலாகவோ கீழாகவோ எறிந்து 
படுத்தப்படும் இறுகிய மண்களிச் சரளைப்பாளம் . 

கொடு ; தேர்வு முடிவு செய் ; உறுதிசெய் ; கூடாரமிட்டுத் 
pish , int . இழிவுக்குறிப்பு ; வெறுப்புக்குறிப்பு ; பொறுமை 

தங்கு : முன் னோக்கிப் பாய் , கிடைநிலையில் ஒரு குறுக்கச்சின் 
யின்மைக் குறிப்பு . 

எல்சுக்குள்ளாக ஊசலாடு ; சாய் ; செங்குத்தாகச் சரி ; 

பிணைப்புறு , கையொடு கை கலப்புறு ; ( தொ . ) pitch into, 
pishegue , 11. சூனியம் ; வசியம் . 

விசையுடன சென்று விழு , பளுவுடன் விழு : pitch on , விசை 
pis iform , a . பயறுவடிவமான ; ( தொ . ) pisiform bone , யுடன் விழு : pitch shot , குழிப்பந்தாட்டத்தில இலக்கருகில் 
மணிக்கட்டு மேல்வரிசைச் சிற்றெலும்புகளுள் ஒன்று . 

விழுமபடியான ஓங்கிய பந்து வீச்சு ; -pitch upon , தறசெய 
pis mire , 11. எறும்பு . 

லாகத் தேர்ந்தெடு . 
piss , 11. சிறுநீர் ; 7. சிறுநீர் கழி . 

pitch -and - toss , n . நற்பேறு எறிகணை வீச்சு . 
pista chio , 11. இன்பசுங் கொட்டை ; இன்பசுங் கொட்டை pitch blende . 11. கதிர்மத்துக்குரிய முக்கியக் கனிப்பொருள் 
மரம் , பசுங்கொட்டை நிறம் . 

வகை . 
pis til , 11. மலர்ச்சூலகம் , மலரின் பெண்மை உறுப்பு . 

pitch - cap , 1. தண்டனைக் கருவியாகப் பயன்படுத்தப்பட்ட 
pis tol , n . கைத்துப்பாக்கி ; ப . கைத்துப்பாக்கியாற் கடு . 

நிபக் கீல் உள்வரி பிட்ட தொப்பி . 
pistole , 11. ஐரோப்பிய தங்க நாணயம் ; 18 ஆங்கில வெள்ளி 

pitched , a . கெருங்கிக்கலந்து ; அடர்ந்து கைகலப்புற்ற ; 
மதிப்புடைய ஸ்பானிய தங்க நாணயம் . 

( தொ ) pitched battle , இருதரப்பும் நெருங்கி மோதிக் கை 
pistolgraph , 11. உடனடி நிழற்படமெடுப்புக்கான முற்காலக் 

கலப்புற்ற சண்டை . 
கரு யமைவு . 

pitth er , n . பரணி , பெரிய சாடி ; ( தாவ . ) சாடிவடிவான 
pis tol - grip , n . கைத்துப்பாக்கிப்பிடி . 

இலைதிரியுறுப்பு . 
pis tol - shot , n . கைத்துப்பாக்கி வேட்டு ; கைத்துப்பாக்கி 

pitch er , 1 , எறிபவர் ; பந்தாட்டவகைகளில் முதற்பங்தெறி 

யாளர் ; நிலையான இடத்தில் கடையமைக்கும் தெருவணிகர் ; 
சுடும் தொலைவெல்லை . 

தெருப்பாவுகல் ; நடுவதற்கான சிறுகிளை . 


வகை . 


741 
pitch -farthing 

plagiarist 
pitch -far thing, n . நற்பேறுநாணய எறியாட்டம் . 

pix ilated , n . ( பே - வ . ) சிறிது அறிவுதிறம்பிய . 
pitch fork , n . கவர்க்கோல் , வைக்கோல்வாரி ; ( இசை . ) pix y , n . = pixie . 
கவர்முள் இசைக்கருவி : V. கவர்க்கோலால் எடுத்துத்தள்ளு, pizzica to ( இத் . ) 1. ( இசை . ) கைவிரலால் • நரம்புளர்ந்து 
கவர்க்கோலால் எடுத்தெறி ; பணி - பதவி முதலியவற்றில் பாடப்படும் பண் ; a . கைவிரலால் நரம்புளரப்படுகிற ; adu . 
தள்ளித்திணி . 

கைவிரலால் நரம்புளர்ந்து . 
pitch - pine, 1. அரக்குப்போன்ற பிசின் தரும் தேவதாரு plac able, a . தணிக்கக்கூடிய ; தணிந்த ; பொறுக்கும் 

பண்புடைய . 
pitch .pipe , n . ஒத்தூது குழல் , சுருதிக்குழல் . 

plac ard 1 , n . சுவரொட்டி ; விளம்பர அட்டை . 
pitch stone, n . நிலக்கீல்போலத் தோற்றமளிக்கும் எரிமலைப் placard , " . சுவர்மீது விளம்பரம் ஒட்டு ; சுவரொட்டி மூலம் 
பாறை 

விளம்பரஞ் செய் . 
pitch - wheel, n . மற்றொரு சக்கரமியக்கும் பற்சக்கரம் . placate , . இணக்குவி ; சாந்தப்படுத்து . 
pitch y , a . நிலக்கீலால் ஆகிய ; நிலக்கீலுக்கு உரிய ; நிலக் place , n . இடம் ; வெளியிடம் , முற்றம் ; நிலம் ; நிலப்பகுதி ; 
கீலின் தன்மையுடைய ; நிலக்கீல்போன்ற ; நிலக்கீல்போன்ற நகர் ; ஊர் ; கிராமம் ; மனை ; கட்டிடம் ; தங்கிடம் ; உறை 
கருமை நிறமுடைய . 

யுள் ; இருக்கை ; பரப்புக்கூறு ; பிழம்புக்கூறு ; உடலின் 
pit eous , a . இரக்கமுண்டுபண்ணுகிற ; இரங்கத்தக்க ; வருங் பகுதி ; ஏட்டின்கூறு ; பணியிடம் ; பதவி ; சமுதாயப்படி ; 
தத்தக்க . 

படிமுறை , தரம் ; உரிமையிடம் ; உரியபடி ; தகவிடம் ; 
pit fall , n ... இடறுகுழி , விலங்குகளைப் பொறியாக வீழ்த்து 

கடமை ; உரிய நிலை ; நேர்நிலை ; தகுதிப் படிவரிசை ; வாதப் 
வதற்கு அகழப்பட்ட குழி ; சதிப்பொறி , வீழ்த்துபொறி . 

படிவரிசை ; ( கண . ) எண் தானம் , பதின்முறைப்படித்தானம் ; 

ப . வை ; இடத்தில் அமர்வி ; ஒழுங்குபடுத்திவை ; சரியான 
pith , n . தாவரங்களின் உள்ளீடான மென்சோறு ; பழவகை 
களின் தோட்டு உள்வரி மாப்பொருள் ; மைய இழைமம் ; 

இடத்தில் வை ; குணங்குறை மேவுவி ; பணியில் அமர்த்து ; 

பணி அமர்த்திக்கொடு ; பணத்தை முதலீடுசெய் : சரக்குகளை 
நடுநாடி ; நடுத்தண்டின் மச்சை ; உட்கரு , உள்ளீட்டுப்பகுதி ; 

வாடிக்கைக்காரர்களிடம் ஒப்படை ; சரக்குகளின் அனுப்பாணை 
உயிர்க்கூறு , கருச்சத்து ; ஆற்றல் , வல்லமை ; தனிச்சிறப்பு ; சேர்ப்பித்துவிடு ; நம்பிக்கை வை ; இடம் குறித்தமை ; 
சுருக்கம் , சாரம் ; கருப்பொருள் , உயிர்க்கூறான பொருள் ; 

வரிசையிடம் வகுத்தமை ; இடம்குறித்துணர் : நினைவில் 
நெட்டி ; . தண்டெலும்பகற்றி விலங்கினைக் கொல் . 

குறித்துணர் ; இனம் கண்டறி ; பந்தயத்தில் முதல் மூன்றி 
pithecan thrope, n . குரங்கு மனிதன் , மனித இனத்துக்கும் னுள் ஒன்றாகக் குறி ; இலக்குநோக்கி வைப்புப்பந்தினை அடி ; 
குரங்கினத்துக்கும் இடையே உயிரின வளர்ச்சி இணைப்பா ( தொ . ) give place to , இடம் விட்டுக்கொடு ; பின்னுரிமை 
யிருந்ததாகக் கருதப்படும் உயிரினம் . 

யாளராகப்பெறு : in place , ஒழுங்காக , பொருத்தமாக : தகுதி 
pithec oid , a . வாலில்லாக் குரங்குபோன்ற ; குரங்கியல்பு யுடையதாக ; in place of , பகரமாக , பதிலாக ; out of place , 
வாய்ந்த . 

பொருத்தமின்றி ; முரண்பாடாக ; தகுதியற்றதாக ; take 
pith y , a . மெல்லிய உள்ளீடுடைய ; மெல்லிய உள்ளீட்டிற் 

place , நடைபெறு ; முந்திடங்கொள் 
குரிய ; 

மெல்லிய உள்ளீடு போன்ற ; மெல்லிய உள்ளீடு placeb o , 11. மாண்டவர் மீதான வழிபாட்டுப்பாடலின் முகல் 
நிரம்பிய ; மணிச்சுருக்கமான ; சுருக்கமும் ஆற்றலும் மிக்க ; எதிரிசைப்பு ; அந்திக்கால மருந்து : pl . placeb oes , placeb os . 
பொருட் செறிவுள்ள . 

place - brick , n . காய்ச்செங்கல் , சூளையில் காற்றுப்பக்கமாய் 
pit iable , a . இரங்கத்தக்க ; வருந்தத்தக்க ; ஏளனத்துக் இருந்ததனால் அரைகுறை வேக்காடுடைய செங்கல் . 
குரிய . 

place - kick , n . வைப்புப்பந்தடி . 
pit iful , a . இரக்கமுடைய ; ஏளனத்துக்குரிய . 

place man , n. காதன்மை அலுவலர் , மேலவர் தன்னல 
piti less , a . இரக்கங்காட்டாத , இரக்கமற்ற . 

ஆதாயங்கருதி அமர்த்திய பணித்துறைவர் . 
pit man , n . சுரங்கத்தில் இயந்திரப்பகுதிகளை இணைக்கும் placen ta , 71. நச்சுக்கொடி ; ( தாவ . ) சூலகத்தின் கருவக 
வேலையாள் . 

ஒட்டுப்பகுதி . 
pit pan , n . நடு அமெரிக்க உட்குடைவுப் படகு . 

placen tal , a . நச்சுக்கொடி சார்ந்த 
pit - pat , n . , adv . = pit - a - pat . 

pla cer , n . கனிவளங் காணத்தக்க ஆற்றின் வண்டற்படிவு . 
pitt ance , n . சிறுகட்டளை ; இரக்கப்படி ; சிறு தொகை , 

pla cet , ( ல . ) n . பிடித்தம் , விருப்பம் ; V. எனக்குப் பிடித்தமா 
சிறிய அளவு . 

யிருக்கிறது ; ( தொ . ) non placet , பிடித்தமின்மை . எனக்குப் 

பிடித்தமில்லை . 
pitt ite, n . கொட்டகை நிலத்தளத்தில் அமர்ந்திருப்பவர் . 

pla cid , a . அமைந்த ; மெல்லமைதிவாய்ந்த ; 
pitu itary, a. சீழுக்குரிய ; சீழ் சுரக்கிற ; கபத்துக்குரிய ; பசை 

விழுமிய 
நீர் கசியவிடுகிற ; ( தொ . ) pituitary body , pituitary gland , 

வீறமைதிமிக்க . 
கபச்சுரப்பி , குருக்கழலை , உடல்வளர்ச்சிக்கு முக்கியமாக 

placid ity , n . மெல்லமைதி , ஆர்ந்தமைந்த தன்மை . 
உதவுவதாகக் கருதப்படும் தூம்பற்ற மூளையடிச் சுரப்பி . plack et , n . பெண்டிர் பாவாடை உட்பை . 
pitu itrin, n . குருக்கழலை நீர் ; மூளையடிச் சுரப்பியினின்று plack et - hole , n . பெண்டிர் பாவாடையின் உட்பைவாய் . 
சுரக்கும் இயக்குநீர் . 

plac oid , a . செதிள் வகையில் தகடுபோன்ற ; மீன்வகையில் 
pit y , n. இரக்கம் ; இரக்கத்துக்கு ஏதுவான செய்தி ; வாய்ப்புக் தகடுபோன்ற செதிள்களையுடைய . 

கேடான செய்தி ; கழிவிரக்கத்துக்குரிய செய்தி ; வருந்தத் plafond , ( பிர ) 1. மச்சடி ; சித்திரம் வரைந்த அறைமுகடு ; 
தக்க செய்தி ; வருந்தத்தக்கநிலை ; V. இரங்கு , கண்டிரக்கப் அறைமுகட்டோவியம் . 
படு , நினைந்து வருத்தமுறு . 

plag al , a . ( இசை. ) ஐந்தாம் நரம்புக்கும் அதன்மேற்கேள் 
pityri asis , n . ( மரு . ) சிதல்சிதலாயுரியும் தோல்நோய் . 

விக்கும் இடைப்பட்ட குரல்களையுடைய ; ( தொ . ) plagal 
piv ot , n . சுழல்முளைப்பகுதி , திருகு குடுமி ; இயக்க மையம் ; cadence , ( இசை ) நாலாம் நரம்பிணைவு உயிர் நரம்படுத்து 
படை அணித்துறையில் சுழலியக்க மையமாக நிற்பவர் ; 

முன்வரும் இழைவுநிலை . 
U. சுழல்முளை மூலம் இணை ; திருகு குடுமி இணைப்பளி ; சுழல் plage , n . நடப்புநயக் கடற்கரை . 
முளை மீது திருகி இயங்கு . 

pla giarism , n . எழுத்துத்திருட்டு ; கருத்துத்திருட்டு . 
piv otal , a . திருகு முளையியல்புடைய . 

pla giarist, 1. எழுத்தினைக் களவாடுபவர் ; கருத்தினைக் களவு 
pix ie , 11. கூளி , நற்குறளி . 

செய்பவர் . 
94 


142 


plank 


ஒழுக்க 


plagiarize 
pla giarize , v . எழுத்துத்திருட்டுச் செய் ; கருத்தினைத் திருடு . 
pla giary , 1. எழுத்துத்திருட்டு ; கருத்துத்திருட்டு ; எழுத் 

தினைக் களவாடுபவர் ; கருத்தினைத் திருடுபவர் . 
plagiocephal ic, a . மூளையின் முன்னும்பின்னும் வேறு 

வேறு பக்கமான பாதிகளில் வளர்ச்சியடைந்துள்ள . 
plagioclas tic , a . கனிப்பொருளில் சாய்வெட்டு 

வரை 
யுடைய . 
pla giostome , n . சாய்வரை வாயுடைய மீன்வகை . 
plague , n . கொள்ளைநோய் ; ஒழுக்கமுறை அழிகேட்டுக்குரிய 
செய்தி ; தொல்லை , தொந்தரவு ; V. கொள்ளை நோய்க்கு ஆட் 
படுத்து ; தொல்லையூட்டு , தொந்தரவு கொடு . 
plague some , a . தொந்தரவு தருகிற ; தொல்லையளிக்கிற . 
plague -spot, n . 

கொள்ளைநோயின் வீக்கங்காணுமிடம் ; 
அழிகேட்டிற்கு மூலகாரணம் ; பழிகேட்டிற்குத் 
தொடக்கமான பகுதி . 
plag uy , a. ( பே - வ . ) தொல்லையூட்டுகிற ; பெரிய அளவின 
தான ; adu . ( பே - வ . ) தொல்லையூட்டும் முறையில் ; பெரிய 
அளவில் . 
plaice , n. தட்டை உணவுமீன் வகை . 
plaid , n . கம்பளச் சால்வை வகை ; வண்ணப்பட்டையிட்ட 
கம்பளித் துணிவகை ; புறஆடை ; வட ஸ்காத்லாந்து நாட்டுப் 
புற ஆடைக்குரிய துணி . 
plaid ed , a . கம்பளித்துணி வகையாலான ; கம்பளச் சால்வை 

யணிந்த ; வட ஸ்காத்லாந்து நாட்டுப்புற ஆடையணிந்த . 
plain , 11. சமநிலம் ; சமவெளி ; புறவெளி , திறந்த இடம் ; 
தாழ் நிலம் ; ஆற்றுப்படுகை ; a . தெளிவான ; எளிய , எளிதில் 
உணரக்கூடிய ; சிக்கலற்ற ; வண்ணந்தோய்விக்கப்பெறாத ; 
எளிமை வாய்ந்த ; பகட்டற்ற ; உயரின்ப வாய்ப்பு வளங் 
களற்ற ; கரவடமற்ற ; ஒளிவுமறைவற்ற , நேரடியாகப் 
பேசுகிற ; நாட்டுப்புற நடையுடை தோற்றமுடைய ; அழ 
கற்ற , கவர்ச்சியற்ற , மிகப்பொதுப்படையான தோற்றம் 
வாய்ந்த ; adv. தெளிவாக ; ( தொ . ) be plain with , மறை 
யாது பேசு ; plain cards , படமில்லாச் சீட்டுக்கள் ; plain 
clothes , பணிமுறைச் சார்பற்ற ஆடை ; plain dealing , நடை 
நேர்மை , கரவின்மை ; plain living , எளிய வாழ்க்கை ; plain 
sailing , இடர்ப்பாடற்ற கடற்பயணம் ; இடர்ப்பாடில்லாத 
எளிய முயற்சி ; plain suit , துருப்பல்லாச் சீட்டுத் 
தொகுதி ; plain tile , தட்டையோடு . 
plain , v. ( செய் . ) புலம்பு ; முறையீடுசெய் ; கரைந்தழு . 
plain - chant , n . மாறுபாடில்லா ஒற்றைப்பண்ணிசைப்பு. 
plain -song , n . இடைக்காலத் திருக்கோயிலில் தனிக்குரல் 

நேர் பண்ணிசைப்பு ; பலர் இணைந்து பாடுதற்குரிய இசை . 
plain - spoken , a . மறையாது பேசுகிற ; வெளிப்படையாகக் 

கூறப்பட்ட . 
plaint , n . ( சட் . ) குற்றச்சாட்டு ; முறையீடு ; ( செய் . ) குறை 

யீடு ; புலம்பல் . 
plain tiff, n . முறையீட்டாளர் , வாதி , வழக்காடி . 
plain tive , a . துயரார்ந்த , அவலமிக்க , சோகமான . 
plait, n . பின்னல் மயிர்க்கற்றை ; இரண்டுக்கு மேற்பட்ட வைக் 
கோற் புரிமுறுக்கு ; இழைக்கச்சைப் பின்னல் ; துணிமடிப்பு 
வரை ; 3. சடைபின்னு ; புரிமுறுக்கு ; இழைதிருகி இணை . 
plan , n. திட்டம் ; வரைவு ; ஒழுங்கமைப்பு ; கால - இட அட்ட 
வணை ; நகரம் - நகரப்பகுதி - நிலம் முதலியவற்றின் நிலவரைப் 
படிவம் ; கட்டிட உருவரைப்படிவம் ; 3. திட்டமிட்டு உரு 
வாக்கு ; திட்டமிடு ; முன்னேற்பாடுசெய் ; கருத்துரு அமை ; 
உருவரைப்படிவம் வரை ; நிலவரைப்படிவம் உருவாக்கு . 
planch , n. சில்லு ; குறுங்கல் . 
plan chet, 11. உருப்பெறா நாணயத் தட்டம் . 
planchette , n . எழுத்தியக்கப் பலகை ; ஆவியுலகத் தொடர்புப் 
பலகை . 


plane , n . தளம் , சரிமட்டமான பரப்பு : சமதளப்பரப்பு : சம 
தளப்பரப்புநிலை ; விமானம் , வானவூர்தி ; வானவூர் திப்பகு 
திக்கு ஆதாரமான மென் தளப்பலகை : மணிக்கல்லின் பட்டை 
முகம் ; a . சமதளமான , சரிமட்டமான ; சரிசமதளத்தில் 
கிடக்கிற , தளமட்டமான ; . வானூர்தியில் இயங்கு ; 
வானூர்திப்பயணஞ் செய் ; தளமட்டக்கருவியால் நிலப் பரப் 
பாராய் ; ( தொ . ) inclined plane , சாரம் , சாய்தள ஏற்ற 
இறக்கத் துணைக்கருவி ; plane chart , நிலவுலக நேர்வரை 
நிரைவரைகள் சமதூர வரைகளாகக் காட்டப்படும் வரைப் 
படிவுப்படம் ; plane sailing , கப்பலின் சமதள இயைபுப் 
போக்கு ; இடக்கற்ற இழைவுநெறி . 
plane , 1. இழைப்புளி ; உலோக 

இழைப்புளி ; உலோக இழைப்புக்கருவி ; U. 
இழைத்து வழவழப்பாக்கு ; உலோகத்தை இழைத்துத் தள 
மட்டப்படுத்து ; 

மேடுபள்ளம் அகற்றி மட்டத்தளப் 
படுத்து . 
plane , 1. கைவடிவ அகல் இலைகளையுடைய மரவகை . 
plan et1 , n . ( வான் . ) கோள் ; ( சோதி . ) கிரகம் ; ( தொ . ) 
major planets , புதன் - சுக்கிரன் - பூமி - செவ்வாய் - வியாழன் - 
சனி -விண்மம் - சேண்மம் -சேணாகம் ஆகிய ஒன்பது பெருங் 
கோள்கள் ; minor planets , செவ்வாய் வியாழனுக்கு இடை 
யேயுள்ள குறுங்கோள்கள் ; primary planets , கதிரவனை 
நேரே சுற்றிச்செல்லும் பெருங்கோள் - குறுங்கோள்கள் ; 
secondary plavets , கதிரவனை நேரடியாகச் சுற்றாது கோள் 
களில் ஒன்றைச் சுற்றும் துணைக்கோள்கள் . 
plan et , n . நாள்விருந்திற்கேற்ப நிறம் மாறும் திருவுணா 

வழிபாட்டுக் குருமார் கையுறுப்பற்ற உடை . 
plane - table , n . மட்டப் பலகை மேசை . 
planetar ium , n . கோள் நிலை இயக்கங்களைக் காட்டும் பொறி . 
plan etary , a . வான் கோள்களுக்குரிய ; நிலவுலகுக்குரிய ; 
இம்மைக்குரிய , இவ்வுலக வாழ்வுசார்ந்த : உலகியலான ; நிலை 
திரிகிற ; நிலை திரும்புகிற ; ( தொ . ) planetary hour, இயற் 
பகலின் அல்லது இயலிரவின் பன்னிரண்டில் ஒருகூறு 
வேளை ; planetary influence , கோள்விளைவு , கிரக பலன் ; 
planetary system , கதிரவன் மண்டலம் . 
planetes imal , n . கோளணு , குளிர் நிலையில் கோள்கள் 
திரண்டுருவாவதற்குக் காரணமாயிருந்ததாகக் கருதப்படும் 
கோள் நிலை அணுத்துகள் . 
plan etoid , n . குறுங்கோள் , செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் 

இடையே கதிரவனைச் சுற்றிவரும் ஆயிரக்கணக்கான சிறு 
கோளங்களில் ஒன்று . 
plan et - stricken , plan et -struck , a . குழப்பமுற்ற, 

திகைப்புண்ட . 
plan gency , n . முழக்கம் , சிலிர்ப்பூட்டும் ஓசை . 
plan gent , a . இரட்டும் ஓசையுடைய ; விதிர்விதிர்க்கிற . 
planim eter , 11. தள மட்டமானி . 
planimet ric , planimet rical , a . தளப்பரப்பளவை 

சார்ந்த . 
planim etry , n . தளப்பரப்பு அளவை . 
planipet alous , a . மலர்கள் வகையில் தட்டை யிதழ் 

களுடைய . 
plan ish , U. மெருகூட்டு ; தடிப்புடைய தாக்கு . 
plan isher , n . தட்டையாக்குங் கருவி . 
plan isphere , n . சோளத்தட்டமைவு , கோளப்பகுதியைத் 
தடடையான தளத்தில் படி வித்துக்காட்டும் அமைவு ; ( தொ . ) 
revolving planisphere , இடவேளை வான் காட்டி , குறித்த இட 
வேளையிற் கட்புலனாகும் வான்கோளப்பகுதி 

காட்டும் 
அமைவு . 
plank , n . பலகை ; அரசியல் கோட்பாட்டுத்திட்டம் ; கொள் 
கைத்திட்டம் ; U. பலகைகொண்டு தளம் பாவு ; பலகையால் 
மூடு ; பலகை இணைத்தமை ; ( தொ . ) plank bed , கடுங்காவல் 
கைதிகளுக்குரிய மெததையற்ற படுககை ; walk the plank , 
கண் மூடிச்சென்று கடலில் விழு . 


பலகை 
பலகைகளாலான வேலைப் 


மிதவை 


. 


143 
planking 

plate 
plank ing, n . பலகைபாவுதல் ; பலகையிணைப்பு ; 

plas molyse , . ஊன்ம உலர்வுக்கு ஆட்படுத்து ; தாவர 
பொதிவு ; பலகைத்தொகுதி ; 

உயிர் மச்சுரிப்பு ஊட்டு: 
பாடு . 

plasmol ysis , n . ஊன்ம உலர்வு , நீரிழப்பால் ஏற்படும் 
plank ton , 11. ( உயி. ) மிதவியம் , கடல் முதலிய நீர்ப்பரப்பின் ஊன்மச்சுருக்கம் ; தாவர உயிர்மச்சுரிப்பு , விஞ்சிய செறி 
மேல் - அடித்தள ஆழங்களில் உள்ள நுண்ம வார்ந்த நீர்மத்தோய்வு 

காரணமான தாவர உயிர்மச் 
உயிரினத் தொகுதி . 

சுருக்கம் . 
planoconc ave , a . கண்ணாடிவில்லைகள் வகையில் ஒருபுறம் pla ster , 1. கட்டு ; அரைசாந்து , சுவர் மச்சடிகளின் பரப்பிற் 
தட்டையும் ஒருபுறம் உட்குழிவும் ஆன . 

பூசப்படும் மணல் - மயிர் கலந்தமென்சாந்துக்கலவை ; சுண்ணக் 
planocon vex , a . கண்ணாடிவில்லை வகையில் ஒருபுறம் கந்தகி , a . அரைசாந்தாலான ; ப . மருத்துவக்கட்டிடு ; கட்டிட்டு 
தட்டையும் ஒருபுறம் மேற்குவிவும் ஆன . 

மருத்துவஞ் செய் ; பிசைந்து பூசு ; அப்பு , பூசு ; கொட்டிப் 
planom eter , n . தளப்பரப்பு அளக்கப் பயன்படும் வார்ப் பரப்பு , வாரி அப்பு , மட்டின்றிப்பூசு ; மேல் ஒட்டு ; அரை , 
பிரும்புத் தகடு . 

பொடியாக்கு ; வேட்டுக்களால் தகர் ; மென்பரப்பாக்கு ; 

மெழுகிப்பசப்பு ; களிக்கல் பொடியூட்டு ; நீறுகொண்டு ஒட்டி 
plant , n . மரவினம் , தாவரம் ; செடி ; கன்று ; முளை , கிளைக் 
கன்று ; பயிர் ; வளர்ச்சி ; முளைப்பு ; உயிர்த்திறம் ; உயிர்ப்பு ; 

யிணை ; ( தொ . ) court plaster , வெட்டுக்காயங்களுக்கான 

ஒட்டுப்பசைத்துணி ; mustard plaster , காரசாரமான செய்தி ; 
நிற்கும் நிலை , நிலையமைதி ; முன்னேற்பாடான ஒப்படைப்புப் 
பொருள் ; துணைக்கருவித்தொகுதி ; இயந்திர சாதனம் ; 

காரசாரமான ஆள் ; plaster of Paris , வார்ப்புக்குடுவையாக 
தொழிற்சாலை ; அறிவுத்துணையமைவு ; கலைத் துணையமைவு ; 

வும் காரை மண்ணாகவும் பயன்படும் களிக்கல் தூள் . 
U. நடு ; பயிரிடு ; நாற்றாக நடவுசெய் ; நத்தை.மீன் முதலியன plas tic , n . குழைம ஒட்டுறுப்பறுவை ; வார்ப்புப்பொருள் ; a . 
வளர்வதற்காக நீர் நிலையில் இடு ; மரம்வளர் ; பயிரேற்று ; குழைத்து உருவாக்கத்தக்க ; குழைத்துருவாக்கப்பட்ட ; 
குடியிருப்பமை ; படியவை ; ஊன்று ; மனத்தில் ஊன்றுவி ; 

குழைமக்கலை சார்ந்த ; குழைவான , எளிதில் உருவேற்கிற ; 
குறிவைத்துக் குத்து , எற்று ; வித்திடு ; நிலத்தில் ஊன்று ; 

எளிதில் மாறுகிற , நிலையுருவற்ற ; உருமாற்றத்தக்க , உருத் 
புதைத்துவை ; போலி வளங்காட்டச் சுரங்கத்தேட்ட இடத்தில் 

திரிபூட்டத்தக்க ; இறாது தளர்ந்து வளைகிற ; இயல்வளர்ச்சி 
மண்ணில் பொன்பொடி கலந்துவை ; ஓச்சு , குத்துவிடு , 

யூட்டுகிற ; உயிரியல் இழைமமாக்கத்தக்க ; பருப்பொருள் 
அடிகொடு ; இடத்தில் ஒற்றாடவிடு . 

கடந்த நுண்ணியல் திறம் ஆக்கத்தக்க ; உயிரியல் இழைம 

ஆக்கத்துடன் கூடிய ; ( தொ .) plastic arts , குழைமக்கலைகள் , 
Planta genet , n . ( வர , ) இரண்டாம் ஹென்றி முதல் மூன்றாம் 
ரிச்சர்டு வரையுள்ள பிரிட்டிஷ் மன்னர் குடிமரபு . 

உருவாக்கஞ் சார்ந்த சிற்பம்-மட்பாண்டத்தொழில் முதலிய 

கலைகள் ; plastic clay , ( மண் . ) புத்துயிரூழியின் தொடக்க 
plan tain 1 , n , பறவைத்தீனியாகப் பயன்படும் விதைகளை 

நடுவூழிப்படுகை ; plastic surgery , ஒட்டுறுப்பு அறுவை . 
யுடைய பேரிலைக் குறுஞ்செடிவகை . 
plan tain , n . வாழை ; வாழையின மரவகை ; வாழைப்பழம் ; 

plas ticine, n . செயற்கைக் களிமண் , குழைவுருவாக்கத்துக் 

குரிய களிமண்ணினிடமாகப் பள்ளிகளில் பயன்படுத்தப் 
வாழைக்காய் . 

படும் செயற்கைக் குழைமப்பொருள் . 
plan tar , a . ( உள். ) உள்ளங்காலிற்குரிய . 

plasti city, n . குழைவியல்பு ; எளிதில் உருமாறுந் தன்மை . 
planta tion , 1. தோப்பு ; பண்ணை ; பருத்திவிளை ; புகையிலைத் plas ticizer , n . குழைபொருட் குழுமத்தை உருவாக்கும் 
தோடடப்பண்ணை ; ( வர . ) குடியேற்றம் ; குடியேறுகை ; 

அல்லது வளமாக்கும் பொருள் . 
( தொ . ) plantation song , ( வர . ) உழவுப் பாட்டு . 

plas tics , n . pl . குழைபொருட் குழுமம் ; குழைவுப்பொருள் 
pla nter , n . பண்ணையாள் ; பண்ணையார் ; ( வர . ) அயர் 

தொகுதி ; வார்ப்படப் பொருள்கள் . 
லாந்தில் ஆங்கிலக் குடியேற்றத்தார் , குடியகற்றப்பட்டவர் 

plas tron , n . வாட்போர் வீரனின் தோல் பொதிந்த மார்புக் 
நிலத்தில் குடியிருப்புப்பெற்றவர் ; நடவு இயந்திரம் . 

கவசம் ; குதிரைவீரரின் கழுத்தணிகாப்பு மார்புக்கவசம் ; 
plant igrade , n . உள்ளங்கால் பதித்து நடக்கும் விலங்கினம் ; பெண்டிர் மார்புக்கச்சின் அணிமுகப்பு ; ஆடவர் திண்மெரு 
உள்ளங்கால் பரப்பு முழுவதும் நிலத்தில் ஒருங்கே படிய கிட்ட உட்சட்டை முகப்பு ; ஆமையோட்டின் வயிற்றுப்பகுதி ; 
வைத்து நடக்கும் மனிதர் ; a . உள்ளங்கால் ப 

பதித்து நடக்கிற ; விலங்குகளின் வயிற்றுப்பகுதித் தோடு , 
உள்ளங்கால் பரப்பு முழுதும் பதித்து நடக்கிற . 

plat , 11. திடல் , நிலப்பகுதி . 
plant - louse , n . செடிப்பேன் . 

plat , 11. பின்னல் , சடை , புரிமுறுக்கு ; ப. பின்னிவிடு , 
plantoc racy , 11. பண்ணையார் ஆட்சி . 

முறுக்கி இணை . 
planx ty , n . மூவகைச் சந்தப்போக்குடைய அயர்லாந்து plat , ( பிர . ) 11. உணவுத்தட்டம் . 
இசைப்பாங்கு . 

plat an , n . கைவடிவ அகல் இலைகளையுடைய மரவகை . 
plaque , n . அணிகிளர் பலகை ; பெயர்ப்பொறி கல் ; பதக்க 
வில்லை ; ( மரு . ) வீக்கத் தழும்பு . 

plate , n . உணவுத்தட்டம் ; தட்ட உணவுத்தொகுதி ? தாம் 

பாளம் ; திருக்கோயில் காணிக்கைத்தட்டம் ; தட்டு ; திண்ணிய 
plash , 11. சதுப்புநிலக் குளம் , குட்டை . 

தகடு ; தகட்டுப்பாளம் ; கவசத்தகடு ; இயந்திரத்தின் தட்டு 
plash , n . முக்குளிப்பு , தடாற்குதிப்பு ; 3. நீரில் துடுமெனப் றுப்பு ; செதுக்குத் தகடு , செதுக்குதற்குரிய மென்பரப்புத் 
பாய் . 

தட்டு ; செதுக்குத்தகட்டுப் படிவுரு ; ஏட்டில் படம் உடைய 
plash , . வேலியாகத் தழைகிளைகளை வளைத்து வரிந்து தனிச்செருகிதழ் ; முற்காலத் தகட்டுத் தண்டவாளம் ; 
கட்டு ; தழைகிளை வரிந்து வேலி அமை ; தழைகிளை வரிந்து ஆசிரியர் பெயர்-சின்னம் முதலியன பொறித்த ஏட்டுப் பெயர் 
வேலி செப்பஞ்செய் . 

முத்திரைத்தகடு ; பெயர்ப்பொறிப்புத் தகடு ; வாயில் முகப்புத் 
plash y , a . நீர்நிலை சார்ந்த , சதுப்பு நிறைந்த . 

தகடு ; புதைபேழை முகப்புத்தகடு ; ஒளிப்பதிவுக்கான நிழற் 
plasm , n . உயிர்மத்தின் ஊன்மம் , உயிரியற்பொருள் . 

டத்தகடு ; நிலையச்சுப் பதிவுத் தகடு ; நிலையச்சு மின்பதி 

தகடு ; சுவர்முகட்டு உத்திரம் , கதவு பலகணிகளின் உருச் 
plas ma , 11. பசும்படிக்கக் கல் வகை ; நிணநீர் , குருதியில் 

சட்டக் கையிணைப்பான விட்டம் ; உலோகக் கலங்களின் 
நுண்ணிழைமங்கள் மிதப்பதற்குரிய அடிப்படை ஊனீர்க் 

தொகுதி ; பந்தயப் பரிசுக்கலம் ; திருக்கோயில் காணிக்கைத் 
கூறு ; உயிர்மத்தின் ஊன்மக்கூறு . 

தட்டம் ; தட்டக் காணிக்கை ; பொய்ப்பல் இணைப்பு அடித் 
plasmat ic, plas mic , a . ஊனீர் சார்ந்த ; ஊன்மஞ் சார்ந்த . 

தகடு ; பந்தாட்டத்தில் பந்தடிகாரர் நிலையிடம் ; . 
plasmod ium , n . கருவுள் இணையாத அணு உயிர்களின் தகடுபொதி ; கப்பல் வகையில் தகட்டுக்காப்பிடு ; பூணணி 
திரள் பிழம்பு : முறைக்காய்ச்சலுக்குக் காரணமான ஒட்டுயிர் வகையில் தகட்டுப்பொதிவு செய் ; உலோகமீது வெள்ளி 
நுண்மம் ; pl . plasmod is . 

பொன் மென்றகடு பொதி ; அச்சுநிலைப்படிவத் தகடெடு ; 


சிறு 


744 
plateau 

play 
( தொ . ) half plate, நிழற்படத் துறையில் 42 " x 61 " அளவு ; Plat onism , 11. பிளேட்டோ என்ற பண்டைடக்கிரேக்க அறி 
home plate , கட்டப்பந்தாட்டத்தில் பந்தடிக்காரர் இட எல்லை ; வரின் கோட்பாடு ; ஆன்ம நேயம் . 
pitcher s plate , கட்டப்பந்தாட்டத்தில் பந்தெறிகாரர் இடம் ; Plat onist , 11. பிளேட்டோ என்ற பண்டைக் கிரேக்க அறி 
plate glass , முகக்கண்ணாடிக்கான வார்ப்புப்பளிங்குத் தகடு ; வரைப் பின்பற்றுபவர் 
கடைப்பலகணிக் கண்ணாடித்தகடு . 

platoon , n . படைப்பிரிவு ; காலாட்படைப் பிரிவின் குண்டு 
plateau , n . மேட்டுநிலம் , நிலமேடு ; பூவேலைப்பாடுடைய வீச்சு ; குண்டுவீச்சு நடத்துவதற்கான 

காலாட் 
தடடம் ; அணியொப்பனைப் பட்டயச் சின்னம் ; தட்டை படைப்பிரிவு . 
முகட்டினையுடைய பெண்டிர் தொப்பி ; pl . plateaus , 

platt en , n . = platen . 
plateaux . 

platt er , n . மரவை ; தாம்பாளம் , தட்டு . 
plate -basket , n . கரண்டி முதலியன வைக்குங் கூடை . 

plat ypus , n . வாத்தலகுடைய ஆஸ்திரேலிய நீர்வாழ் விலங்கு . 
plate ful , n . தட்ட அளவு. 

plat yrhine , plat yrrhine , n. தென் அமெரிக்க குரங்கு 
plate layer , n . தண்டவாளம் பழுதுபார்க்குநர் . 

வகை ; a . அகன்ற மூக்குடைய . 
plate - mark , n . முத்திரை . 

plaud its , n . pl . கைகொட்டாரவாரம் , கைதட்டு முழக்கம் ; 
plat en , n . அச்சகத்தில் அச்சுத்தாள் அழுத்தும் தகட்டுப் முனைப்பார்வப் பாராட்டு . 
பாளம் ; தட்டச்சில் தாள் அழுத்துந் தகடு . 

plaus ible, a . சரியாகத் தோற்றமளிக்கிற , எளிதில் நம்பத் 
plat er , n . ஈயம் பூசுபவர் ; வெள்ளித்தகடு பொதிபவர் ; தக்க ; வாத வகையில் நேர்மையாகத் தோன்றுகிற ; ஆள் 
கப்பல் கட்டும் தொழிலில் மேல் தகட்டுப்பாளம் பொருத்து வகையில் புறத்தோற்றத்தில் நேர்மையானவராகத் தெரிகிற . 
பவர் ; பட்டிப்புரவி , பட்டயச்சின்னங்களையே முன்னிட்டுப் 

play , n . விளையாட்டு ; களரியாட்டம் ; பயிற்சி விளையாட்டு ; 
பந்தயத்தில் கலந்துகொள்ளும் கீழ்த்தரப் பந்தயக்குதிரை . 

மனைப்புற ஆட்டம் ; குழந்தைகளின் கட்டற்ற செயல் , ஆட்ட 
plate -rack , n . தண்டயப்பலகை , உலோகக்கலன் ஏந்து பாட்டம் ; துள்ளல் , குதியாட்டம் ; ஓட்டசாட்டம் ; 
சட்டம் . 

கேளிக்கை ; பொழுதுபோக்கு விளையாட்டு ; பொழுது 
plat form , n . பேச்சுமேடை ; தளமேடை ; கலையரங்க மேடை ; 

போக்கு ; பொழுதுபோக்குக் காட்சி ; நாடகக்காட்சி ; நாடகம் ; 
தனித் துறை மேடையரங்கம் ; மேடையில் அமர்ந்திருப்பவர் ; 

வேடிக்கை ; கேலி , களியாட்டம் ; விளையாட்டுப்பாங்கு ; 
மேடைத் தளம் ; மேட்டுநிலம் ; தொடர்வண்டி நிலையத்தின் 

விளையாட்டுப் பாங்கான செயல் ; நகையாட்டம் ; கட்டற்ற 
பரப்புமேடை ; பீரங்கி மேடு ; பாதையோர நடைமேடை ; 

போக்கு ; எளிய செயல் ; ஆர்வச்செயல் , மகிழ்ச்சிக்குரிய 
மேடைப் பேச்சுத்துறை ; கட்சிக்கோட்பாட்டடிப்படை ; கட்சித் 

செயல் ; மகிழ்வூட்டுஞ் செயல் ; விரைவியக்கம் ; மெல்லி 
தேர்தலறிவிப்பு ; விவாத அடிப்படை ; 3. மேடைமீது வை ; 

யக்கம் ; கட்டற்ற இயக்கம் ; ஓய்வின்பம் ; வேலை ஓய்வு ; 
மேடைமீது தோன்று : மேடைமீது பேசு ; மேடையமைத்துக் 

வேலை நிறுத்தம் ; சூதாட்டம் ; பந்தய ஆட்டம் ; சொல்திரி 
கொடு ; திட்டமமை . 

பாட்சி ; சிலேடையாட்சி , இரட்டுற மொழிதல் ; V. விளை 

யாடு ; கேளிக்கை வகையிற் பங்குகொள் ; ஆட்டத்திற் 
plat ing , n . முலாம்பூசுதல் ; தங்கப்பூச்சு ; வெள்ளிப்பூச்சு ; 

கலந்துகொள் ; ஆட்டத்திற் பங்கு கொள்ளுவி ; பந்தடி ; 
தகடூட்டுதல் ; பரிசிற்கலன் பந்தயம் . 

எதிர்த்து ஆட்டம் ஆடு ; சூதாடு ; சூதாட்டத்தில் காய் 
platin ic , a . நாலிணை திற விழுப்பொன் சார்ந்த . 

நகர்த்தி வை ; பந்தய ஆட்டமாடு ; சீட்டிறக்கு ; நாடகத்தில் 
platinif erous , a . விழுப்பொன்னடங்கிய . 

நடி ; நாடகத்திற் பங்குகொள் ; நடி , பாவி ; வாழ்க்கைத் 
plat inize , v . விழுப்பொன் பூச்சிடு . 

துறையிற் பங்குகொண்டு செயலாற்று ; 

இசைக்கருவி 
plat inoid , n . செம்பு- துத்தம் முதலிய உலோகங்கள் அடங்கிய 

இயக்கு ; துள்ளிக்குதி , குதியாட்டமிடு ; குழந்தை வகையில் 
கலவை ; விழுப்பொன்னுடன் இணைந்து கிடைக்கும் உலோகம் . 

கைகால் அசைத்தாட்டு ; இங்குமங்கும் ஓடியாடு ; உலவு ; 

மெல்ல இயங்கு ; தொட்டுச்செல் ; ஊடாடு ; மகிழ்ந்து செயல் 
plat inotype , n . விழுப்பொன் மைத்தூளினாற் செய்யப்படும் செய் ; களிப்பூட்டிச்செயலாற்று : கட்டுப்பாடின்றி இயங்கு ; 
நிழற்பட அச்சுமுறை . 

தட்டுத் தடங்கலின்றி இயக்கு ; கேலி செய் ; சூழ்ச்சிப் 
plat inous , a . ஈரிணைதிற விழுப்பொன் சார்ந்த . 

பொறியிற் சிக்கவைத்து நையாண்டிபண்ணு ; மெல்ல 
plat inum , n . விழுப்பொன் , அணு எடை 78 கொண்ட விலை 

ஏமாற்று ; தூண்டிச் செயலாற்றுவி ; துப்பாக்கிக்குண்டு 
மிக்க ஒண் சாம்பர்நிற உலோகத்தனிமம் ; a . விழுப்பொன்னா 

பாயவிடு ; துப்பாக்கி வகையில் குண்டு பாயப்பெறு ; 
லான ; விழுப்பொன்னுக்குரிய ; ( தொ . ) platinum black , 

தொழிலாளர் வகையில் வேலையிலிருந்து விலகியிரு ; தூண் 
கரித்தூள் வடிவான விழுப்பொன் ; platinum blonde , பொன் 

டிலை இழுத்து இழுத்துக் களைப்படையும் வரை மீனை வாளா 
சாம்பர்நிற மயிருடைய பெண் ; platinum metals, விழுப் 

விட்டுவைத்திரு ; ( தொ . ) child s play , சிறுபிள்ளை விளை 
பொன்னுடன் இணைந்து கிடைக்கும் உலோகங்கள் . 

யாட்டு , மிக எளிய செயல் ; fair play , நேர்மை தவறா விளை 

யாட்டு ; எல்லோருக்கும் சமநிலை வாய்ப்பளிப்பு ; foul play , 
plat itude , n . பயனில் பெருங்கூற்று ; வெற்றுரை . 

மோசடி விளையாட்டு ; நேர்மைக் கேடு ; வஞ்சகச் செயல் ; 
platitudinar ian , n . வறுமொழியாளர் ; a . வெற்றுரை make play , ஓட்டப் பந்தயங்களிலும் வேட்டை ஆட்டத் 
யுடைய . 

திலும் நிறைபயனுடன் செயலாற்று , பின்தொடர்ந்து வரு 
platitud inize, v . வெற்றாரவாரவுரை கூறு ; மேலீடான பவர்களுக்கு நல்ல பயிற்சியளி ; சோர்வுறச் செய் : play a 
பொதுநிலை மெய்ம்மைகளையே கூறு . 

good knife and fork , வயிறு நிரம்ப உண்ணு : play & good 
Platon ic , a . பிளேட்டோ ( கி . மு . 427-347 ) என்ற பண்டைக் 

stick , நன்றாகச் சிலம்பமாடு ; நன்றாக வாட்போர் செய் ; 
கிரேக்க அறிவருக்குரிய ; பிளேட்டோவின் கோட்பாடு 

play at , அரை மனத்துடன் விளையாட்டில் ஈடுபட்டிரு ; குறை 
சார்ந்த ; கருத்தியலான ; கோட்பாட்டு நிலைப்பட்ட ; ஆன்ம 

மனதோடு செயலில் ஈடுபட்டிரு ; play booty, உளவாயிருந்து 
ஈர்ப்புடைய ; சொல்லளவான , செயல்சாராத ; ( தொ . ) 

காட்டிக்கொடு ; play by ear , முறையான இசைப்பயிற்சி 
Platonic love , பொறியுணர்ச்சியில்லாக் காதல் , 

ஆன்ம 

யின்றிக் கேள்வியறிவுமூலமே இசைக்கருவியை வாசி ; play 
நேயம் ; Platonic year , வான்கோளங்கள் வேறு வேறு தனி 

ducks and drakes , நீரிற் கற்களை எறிந்து விளையாடு ; கவலை 
நிலைப் போக்கு முற்றித் தொடக்க நிலையடைவதற்குப் பிடிக்கும் 

யின்றிப் பணத்தைச் செலவழி , வீண்செலவு செய் ; played 
பேரூழிவட்டம் . 

out , ஆற்றல் இழந்து , சோர்வுற்று , பயனற்ற நிலையடைந்து ; 
Platon icism , 11. மெய்யுறு புணர்ச்சியில்லாக் காதல் . 

play fair , ஆட்டத்தில் எதிரிக்கும் சம வாய்ப்புக் கொடு ; 

ஆட்ட விதிகளை மனத்திற்கொண்டு நேர்மையாக ஆடு ; 
Platon ics , n. pl . பொறியுணர்ச்சியில்லாக் காதல் ; ஆன்ம நியாயமாக நடந்துகொள் ; play fast and loose, கடமைகளைப் 
நேபக் காதலர் பேச்சு ; ஆன்மநேயக் காதலர் தொடர்பு . 

புறக்கணி ; நம்பிக்கைமோசஞ் செய் , நம்பிக்கை வைக்கத் 


( 


745 
play - actor 

pledge 
தகுதியற்றிரு ; play first fiddle , முக்கிய பதவியிலிரு , தலை play time , n . விளையாட்டு நேரம் . 
மைப் பதவியை மேற்கொள் ; play foul , கள்ள ஆட்டம் play - way , 11. கல்வி வகையில் விளையாட்டு முறை . 
ஆடு ; ஆட்டத்தில் எதிரிக்கு ஒத்த வாய்ப்புக் கொடுக்காமல் 

play wright , n . நாடக ஆசிரியர் . 
ஆடு ; ஆட்ட விதிகளைப் புறக்கணித்து ஆடு ; நேர்மைக் 

pla za , 11. அங்காடி , சந்தை கூ 

கூடுமிடம் ; ஸ்பானிய நகரங் 
கேடாக நட ; play in , திருக்கோயில் வழிபாட்டாளர் குழு 

களில் திறந்த வெளியிடம் . 
உள்வருஞ் சமயம் இசைக்கருவியில் வாசி ; play into the 
hands of , நோக்கங்களுக்குச் சார்பாகச் செயலாற்றி அவற் 

plea , 11. முறையீடு , வேண்டுதல் , பரிந்து பேசுதல் ; வாதம் ; 
றில் தானே சென்று சிக்கு ; play off , பிரித்துவைத்து நல 

-வழக்கு ; ( சட் . ) வாதி - எதிர்வாதி சார்பான வாத அறிவிப்பு ; 
மடை ; கேடு பயக்கும் வகையில் தூண்டிச் செயலாற்றுவி ; 

வழக்குத் தொடுப்பு ; ( தொ . ) Court of Common Pleas , 
பொருளை இன்னொன்றாகக் காட்டி வெற்றிபெறு ; play of 

1875 - இல் அகற்றப்பட்டுவிட்ட பழைய முறையீட்டு மன்றம் ; 
words ., சொல்லணி ; play on , மரப்பந்தாட்ட வகையில் 

special plea , புதிய செய்திகளின் அடிப்படையிற் செய்யப் 
தன்னுடைய இலக்குக் கட்டைகள் நோக்கிப் பந்தினை படும் தனிவழக்கு வாத அறிவிப்பு . 
அடித்து ஆட்டமிழ ; play on , play upon , ஒருவரின் அச்சம் pleach , v . சுற்றிப்பிணை ; இசைத்துப் பின்னு . 
கவலை முதலியவற்றைப் பயன்படுத்திக்கொள் ; play one s plead , v . வழக்காடு , வழக்காளிகள் சார்பில் முறைமன்றத்தில் 
cards well , வாய்ப்புக்களை நன்கு பயன்படுத்திக்கொள் ; 

வாதாடு ; கொள்கைகள் - நலங்கள்-பண்புகள் ஆகியவற்றின் 
play on words , play upon words , சொற்சிலேடை ; play out , சார்பில் நின்எறு வாதாடு ; ஆதரித்துப் பேசு ; மன்றாடு , 
திருக்கோயில் வழிபாடு முடிந்தவுடன் வழிபாட்டாளர் 

எடுத்துக்கூறி முறையிடு ; சாக்குப்போக்காக விளக்கங் கூறு ; 
வெளியே போகும்போது இசைக்கருவியில் வாசி ; play second 

வாதாடி வேண்டு ; ( தொ . ) plead guilty , குற்றவாளியென்று 
fiddle , இரண்டாந்தரப் பணியை மேற்கொள் ; பெரியவரைப் ஒப்புககொள் ; plead not guilty , குற்றஞ் செய்யவில்லை 
பணிந்து செயலாற்று ; play Shylock , இரக்கமற்ற தன்னலத் யென்று மறு ; plead with , ஆதரவுகோரி வற்புறுத்திவேண்டு . 
தனாகச் செயலாற்று ; play up , விளையாட்டில் முழு ஆற்ற 

plead er , n . வழக்குரைஞர் ; வாதாடுபவர் . 
லையும் ஈடுபடுத்து ; play upon the square , நியாயமாக 
நடந்துகொள் , நேர்மையோடு செயலாற்று : play upto , 

plead ing , 11. வாதாடுதல் ; வாதாடி வேண்டுதல் ; வாதி - 
துணையாதரவாக நாடகத்தில் நடி ; முகப்புகழ்ச்சி செய் ; 

எதிர்வாதிகளின் வழக்குவாத அறிவிப்பு . 
play well , மரப்பந்தாட்டத்தில் ஆட்டக்கள வகையில் விளை plea sance , n . ( செய் . ) இன்பம் ; இன்ப நுகர்வு ; மகிழ்வு ; 
யாடுவதற்கேற்ற நன்னிலையுடையதாயிரு : play with , மகிழ்வளிப்பது ; மாளிகையோடு இணைந்துள்ள இன்பக்களம் . 
எடுத்து விளையாடி மகிழ் ; விளையாட்டுக் காட்டு ; விளையாட் plea sant , a . மகிழ்வளிக்கிற , மனத்திற்கு உகந்த : உணர்ச்சி 
டாகக் கருதிச் செயலாற்று , எளிதாகக் கருதி நட . 

களுக்கு இயைந்த ; புலன்களுக்கு இணக்கமான , பூரிக்கிற . 
play -actor , n . நடிப்புப் பேர்வழி . 

pleas antness , 11. இனிமை , திருப்தி . 
play bill , n . நாடக விளம்பரம் , நாடக அறிவிப்புச் சுவ plea santry , 11. கேலிப்பேச்சு ; விளையாட்டுப் பேச்சு ; நகைச் 
ரொட்டி . 

சுவை நையாண்டி . 
play - day , n . விடுமுறை நாள் . 

please , v . மகிழ்வி ; மனத்திற்கு உகந்ததாயிரு ; விரும்பு , 
play - debt , n . சூதாட்டத்தில் ஏற்பட்ட கடன் . 

ஏற்றதாகக் கருது ; திருவுளங் கொள்ளுவி ; திருவுளங் 
play er , 11. ஆட்டத்தவர் ; விளையாட்டில் தேர்ந்தவர் ; மரப் 

கொள்ளு ; ( தொ . ) if you please , தம் இசைவின் பேரில் ; 
பந்தாட்டத்தில் தொழில்முறை ஆட்டத்தவர் ; இசைக்கருவி 

please yourself , உன் விருப்பம்போற் செய் . 
மிழற்றுநர் ; இசைக்கருவி தானாக இயங்குவதற்குரிய கருவி 

pleas ing , a . மகிழ்வூட்டுகிற , திருப்தியளிக்கிற . 
யமைவு ; அரைகுறை மனத்துடன் செயலாற்றுபவர் ; ஆட்ட plea surable, a . இன்பந் தருகிற , மகிழ்ச்சியளிக்கிற . 
வகைகளில் ஆட்டமுறையாளர் ; ( தொ . ) professional player , pleasu re , 11. இன்பம் ; இன்ப நுகர்வு ; மனமகிழ்ச்சி ; புல 
மரப்பந்தாட்டம் முதலியவற்றில் தொழில்முறை ஆட்டக் னுகர்வு சார்ந்த மகிழ்ச்சி ; விருப்பம் ; 3. இன்பமளி ; மன 
காரர் ; நடிப்பை வாழ்க்கைத் தொழிலாக மேற்கொண்ட மகிழ்வுகொள் ; ( தொ . ) man of pleasure , நடைக்கேடன் , 

ஒழுக்கங் கெட்டவன் . 
play er - piano , n . தானாக வாசிக்கும்படி துணைக்கருவிக pleasu re - boat , 11. இன்பப் படகு . 
ளோடு பொருத்தப்பட்ட இசைக்கருவி வகை . 

pleasu re - ground , 11. களியாட்டக் களம் . 
play fellow , 11. விளையாட்டுத் தோழர் . 

pleat , 11. மடிப்புவரை ; 1. மடிப்பு உண்டாக்கு . 
play ful , a . விளையாட்டுத்தனமான ; கருத்தற்ற ; விளை plebe , 11. ( பே.வ. ) அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் கடற்படை 
யாட்டு விருப்புடைய ; நகைச்சுவையுடைய ; கேலியான . 

யில் அல்லது படைத்துறைக் கல்லூரியில் கீழ்க்கோடிப் படி 
play game, n . விளையாட்டுச் செய்தி , நடைமுறைப் பண்பு நிலை உறுப்பினர் . 
குன்றிய செயல் . 

plebei an , 11 . பண்டைய ரோமாபுரியில் பொதுமக்களில் 
play goer, 71. நாடகக் கொட்டகைகளுக்கு அடிக்கடி செல்பவர் . ஒருவர் ; a . இழி பிறப்புடைய ; பொதுமக்களைச் சார்ந்த ; 
play ground , n . ஆட்டக்களம் ; பள்ளிக்கூட விளையாட்டு இழிந்த , நயநாகரிகமற்ற , தாழ்ந்த தரமான . 

வெளி ; ( தொ . ) the playground of Europe , சுவிட்சர்லாந்து . pleb iscite , 11. ( வர . ) ரோமப் பொதுமக்கள் தனிமன்றத்தில் 
play house, n . நாடகசாலை , நாடகக் கொட்டகை . 

நிறைவேற்றிய சட்டம் ; நெருக்கடிக் கட்டங்களில் வாதத்துக் 
play ing , n . விளையாடுதல் ; இசைக்கருவி வாசித்தல் ; கேலி 

குரிய செய்திமீது குடிமக்கள் அனைவரின் நேர்முக வாக்கு ; 
செய்தல் . 

சமுதாயச் செய்திகளிற் பொதுக்கருத்து அறிவிப்பு . 
play ing - cards , n . pl . சீட்டுக்கட்டு . 

plec trum , n . நரப்பிசைக்கருவி வகையில் பயன்படுத்தப் 
play let , n . சிறு நாடகம் . 

பெறும் இறகடிக்கோல் . 
play mate , 11. விளையாட்டுத் தோழர் . 

pledge , n . பிணையம் ; பிணையப்பொருள் ; பிணையாயிருக்கும் 

நிலை ; ஈடு ; அடகுப்பொருள் ; மரபுச்சின்னம் ; குழந்தை ; 
play - off , 11 . வெற்றி தோல்வியின்றி நேர்ந்த சமநிலைப் 

அன்பின் அறிகுறி , ஆதரவின் சின்னம் ; வருங்குறிச் சின்னம் ; 
போட்டியில் முடிவு துணிவதற்கான மிகையாட்டம் , 

நலம் விழைவிசைவு , பிறர் நலங் கருதிக் குடிநீர் வகை அருந்து 
play some , a . விளையாட்டுத்தனமான . 

தல் ; உறுதிச்சொல் , வாக்குறுதி ; மது நிறுத்த ஒப்பந்த 
play thing , n . விளையாட்டுப்பொருள் ; கைப்பாவை , பிறர் உறுதி ; அரசியல் தலைவரின் செயலுறுதிச் சூளுரை ; 3 . 
விளையாட்டுப் பொருள் , பிறரால் எளிதிற் பயன்படுத்தப் பிணையமாக வை , அடகு வை ; நாணயத்தை முன்வைத்து 
படுபவர் . 

உறுதியளி ; நலம் விழைவறிகுறியரக அருந்து . 


நடிகர் . 


146 
pledgee 

pluck 
pledgee , n . அடகு வாங்குகிறவர் ; அடைமானப் பொருள் Pilm soll line , Plim soll s mark , n . கப்பற் சரக்குப் 
களை அல்லது பிணையப் பொருள்களை வைத்திருப்பவர் . 

பளுவளவுக் கோடு . 
pledget, n . மருத்துப் பட்டைத்துணி . 

plim solls , n . pl . மலிவான ரப்பர் அடித்தோலுடைய புதை 
Plei ad , n . அறிஞர் எழுவர் குழு . 

மிதியடி வகை . 
Plei ads , Plei ades , n . pl . ஏழு விண்மீன்கள் அடங்கிய 

plinth , n . தூணின் பீட அடி ; மர அடிக்கட்டை ; நிலத்தை 

யடுத்து உந்தி நிற்கும் சுவர்ப் பகுதி . 
கார்த்திகை விண்மீன் குழு ; ஏழு விண்மீன்கள் குழு. 

plin thite , 1. சிவப்புநிறக் களிமண் வகை . 
pleis tocene , n . ( மண் . ) நாளூழியின் முன்னூழி , உலகூழி 
களில் கடை யூழிக்குரிய ஈற்றயல் அடுக்கு ; a . ( மண் . ) 

Pli ocene , n . ( மண் . ) நில அடுக்கின் மூன்றாவது பிரிவின் 
புத்துயிரூழியின் ஈற்றயற்பகுதி சார்ந்த . 

புத்தம்புதிய பிரிவு ; a . ( மண் . ) நில அடுக்கின் மூன்றாவது 

படிவின் புத்தம்புதிய பிரிவு சார்ந்த . 
plen ary , a . முழு நிறைவான ; முழு முடிவான ; மட்டுமடங் 

plod , n . கடும் உழைப்பு ; கடு நடை ; U. கடு முயற்சியுடன் 
கற்ற . 

உழை ; அடிமையாக உழை ; இடைவிடாது நட . 
plenipoten tiary , n . முழு அதிகாரம் பெற்ற தூதர் ; முழு 

plombe , ( பிர . ) a . அலுவலக முத்திரையிடப்பட்ட . 
அதிகாரம் பெற்றவர் ; a . முழு நிறை அதிகாரம் வாய்ந்த . 

plop , n . தொப்பென்ற ஒலி ; தொப்பென்ற ஒலியோடு நீரில் 
plen itude , 71. முழுமை , நிறைவு ; முழுநிறைவளம் . 

விழுதல் ; U. தொப்பென்ற ஒலியோடு விழச்செய் ; தொப் 
plen teous , a . ( செய் . ) மிகுதியான , ஏராளமான . 

பென்று விழு ; adv. தொப்பென்ற ஒலியோடு . 
plen tiful , a . மிகுதியான , நிறைந்த ; திரளான . 

plot , n . மனையிடம் , நிலக்கூறு ; கதையமைப்பு ; கதையின் 
plen ty , n . நிறைவு ; ( தொ . ) horn of plenty , பொங்குமா நிகழ்ச்சிக்கூறு ; சூழ்ச்சி , மறை 

சதி , மறைபொறித் 
வளம் , வளமார் கொம்புச்சின்னம் . 

திட்டம் ; U. மனைப்படம் எழுது ; சதித்திட்டமிடு , மறை 
plen um , n . பொருள் நிறை இடைவெளி ; நிறை பேரவை ; 

சூழ்ச்சி செய் . 
( தொ . ) plenum system , காற்றை உள்ளே வல்லந்தமாக plough , 11. ஏர் , கலப்பை ; உழுத நிலம் ; கலப்பை போன் 
அனுப்புங் காற்றூட்டமைவு . 

றுள்ள கருவி வகைகளில் ஒன்று ; தேர்வில் மாணவனைத் 
ple onasm , n . ( இலக் . ) மிகைப்பாட்டு மொழி ; கூறியது 

தள்ளிவிடுதல் ; 3. உழு ; சாலிடு ; புரட்டு ; நிலம்பறி , கிளறு , 
கூறல் . 

கலப்பையைக் கொண்டு மேற்புறத்தைக் கீறு ; கல்லியெறி ; 

சால்வரியிடு ; நெற்றியில் திரைவிழச் செய் ; மிகு உழைப் 
plesiosaur us , 11. மரபற்றுப்போன கடல்வாழுங் குறுவால் 

போடு முன்னேறிச்செல் ; கப்பல் வகையில் தண்ணீரைக் 
நீள்கழுத்துடைய ஊரும் விலங்குவகை ; pl . plesiosar i ,, 

கிழித்துக்கொண்டு செல் , வழி உண்டுபண்ணிக் கொண்டு 
plesiosar uses . 

செல் ; தேர்வில் மாணவனைத் தோல்வியுறச் செய் ; ( தொ . ) 
pleth ora , n . குருதிமிகை ; மிகுநிறைவு . 

plough a lonely furrow , முன்னாளைய கூட்டாளிகளிட 
pleur a , n . மார்புவரி , உள்ளுறுப்புக்களைக் கவிந்து போர்த்த 

மிருந்து பிரிந்து தனிவழியே செல் ; plough back , நிலத்தை 
பால்குடி உயிரின் மார்பு உள்வரிச் சவ்வுகள் இரண்டில் ஒன்று ; 

வளப்படுத்துவதற்காகப் புல் முதலியவற்றை நிலத்தில் மடக்கி 
தண்டெலும்பிலா விலங்குகளின் உடற்புறத் தோற் பகுதி . 

உழு ; வாணிகத்தில் இலாபத்தை மீண்டும் முதலீடு செய் ; 
pleur isy , n . நுரையீரற் சவ்வின் அழற்சி . 

plough in , உழுது மண்ணால் நிரப்பு ; Plough Monday , 

இயேசுநாதரின் தெய்விகத் தோற்ற விழாவினை அடுத்துவரும் 
pleurodyn ia , n . மார்புத்தசை வாதத்தால் ஏற்படும் விலா 

திங்கட்கிழமை ; plough the sand , plough the sands , 
வலி நோய் . 

வீணுக்கு உழை , வீண்பாடு படு ; put one s hand to the 
pleuropneumon ia , 11. மார்பு உள்வரிச் சவ்வழற்சியுடன் plough , காரியம் செய்யத் தொடங்கு , வேலையை மேற்கொள் ; 
கூடிய குலைக்காய்ச்சல் ; கொம்புடைய கால்நடைகளிடையே the Plough , கலப்பை விண்மீன் குழு , சப்தரிஷி மண்டலம் . 
பரவுந் தொற்று நோய்வகை . 

plough - beam , 11. ஏர்க்கால் . 
plexim eter , n . தட்டுக்கொட்டுமானி. 

plough - boy , n . உழவுக் கால்நடைகளை ஓட்டுபவன் , உழவுக் 
plex or , n . ( மரு . ) வர்மத்தட்டுச் சிகிச்சை முறையிற் பயன் கால்நடைகளை நடத்துபவன் . 
படுத்தப்படுஞ் சிறு சுத்தி . 

plough - land , n. உழுது பண்படுத்துதற்குரிய நிலம் ; 
plex ure , n . குறுக்குநெசவு . 

( வர . ) நிலப்பரப்பளவு அலகு , ஓர் ஆண்டு காலத்தில் எட்டு 
plex us , 11. பின்னல்வேலை ; பின்னலமைவு ; சிக்கல் , குழப்பம் . 

எருதுகளைக் கொண்டு உழக்கூடிய பரப்புள்ள நிலம் ; இங்கி 

லாந்தின் வடக்கு - கிழக்குப் பகுதிகளில் 
pli able , a . நெகிழ்வுடைய , ஒசிவுடைய ; எளிதில் வளையத் 

வரிவிதிப்பு நில 

அளவின் அலகு . 
தக்க ; எளிதில் மடக்கத்தக்க ; எளிதில் வசப்படுத்தத்தக்க ; 
செல்வாக்கிற்கு இசையத்தக்க ; எதற்கும் ஒத்திசைவான . 

plough man , n . உழவன் . 
pli ant , a . தொய்வான , எளிதில் வளைகிற ; ஒசிவான ; செல் 

plough share, n . உழுமுனை , கொழு . 
வாக்கிற்கு எளிதில் விட்டுக்கொடுக்கிற ; எளிதாக வசப் 

plough - shoe , n . உழுமுனையின் 
உறை , கொழுவினைத் 
படுகிற ; ஒத்திசைந்து போகிற. 

தாங்கிப் பிடிக்கும் அமைவு . 
plic a , ( ல . ) n . தோல் மடிப்பு ; சவ்வின் மடிவு ; நோய் காரண 

plough - staff , n . கலப்பையிலிருந்து மண் முதலியவற்றை 
மான தலைமயிரின் சடைப்பிடிப்பு ; ( தொ . ) plica polonica , 

அகற்றுவதற்கான கருவி . 
தலைமயிரின் சடைப்பிடிப்பு . 

plough -tail , 11. கைப்பிடியுடைய கலப்பைமுனை , மேழிப் 
plic ate , a . ( தாவ . , வில . , மண் . ) மடிப்புடைய ; விசிறிபோல 

பிடி ; பண்ணை வேலை . 
மடிந்துள்ள . 

plo ver , n . ஆட்காட்டி குருவியினத்தைச் சேர்ந்த பறவை 
plica tion , 11. மடிப்பு ; மடித்தல் ; மடிவு , மடிந்துள்ள நிலை . 
pli ers , n . pl . இடுக்கு குறடு , இடுக்கி , சாமணம் . 

ploy , n . வேலை , அலுவல் , தொழில்முறை ஏற்பாடு , தொழில் 

முறைப் பயணம். 
plight , n . வாக்குறுதி ; மன உறுதிப்பாடு ; 3. வாக்குக் 
கொடு , உறுதியளி , சூளெடுத்துக்கொள் ; பிணை நில் ; மண 

pluck , n . பறித்தல் , சட்டென்று இழுத்தல் , இசிப்பு ; தேர்வில் 
உறுதிப்பாடு செய் . 

தோல்வி ; உணவு வகையில் ஆட்டின் குலை , விலங்கின் 
plight , n. நிலைமை , நெருக்கடி நிலை . 

நெஞ்சுப்பை- நுரையீரல்- கல்லீரல் -உயிர்ப்புக்குழல் கொண்ட 

ஊன்தொகுதி ; துணிவு , உரம் , ஊக்கம் ; V. பறி , பிடுங்கு , 
plim , " . ( பே.வ. ) வீங்கு , புடைப்புறு . 

இழு , இழுத்துச்செல் , தென்னியிழு , வெட்டியிழு ; பறவையின் 


வகை . 


747 
plucked 

plunk 
இறகுகளை அகற்று ; கொள்ளையிடு , மோசடி செய் ; மாண plumm et , n . தூக்கு நூல் ; தூக்கு நூற் குண்டு ; ஆழம் 
வரைத் தேர்வில் தோல்வியுறச்செய் ; ( தொ . ) have a crow பார்ப்பதற்கான கருவியின் ஈயக்குண்டு ; அழுத்துசுமை ; 
to pluck with . குற்றங்காண் ; pluck up , ஊக்கங்கொள் , தடங்கலாயிருக்கும் பாரம் ; தக்கையை நேர் நிறுத்தும் 
துணிவு மேற்கொள் , ஆற்றல் பெறு . 

பொருட்டுத் தூண்டிற் கயிறுடன் இணைக்கப்படும் பளு . 
plucked , a . பறிக்கப்பட்ட ; தேர்வில் தள்ளிவிடப்பட்ட . 

plumm y , a . உலர்ந்த கொடிமுந்திரிப் பழங்கள் சார்ந்த ; 
pluck y , a . துணிவூக்கமுள்ள , விடாமுயற்சியுடைய . 

கொடிமுந்திரிப் பழங்கள் 

மலிந்த ; வளமான , 

நல்ல ; 

உகந்த . 
plug , n . அடைப்புக்கட்டை , ஆப்பு , தக்கை , அடைப்பாகப் 
பயன்படும் இயற்கைக்கரணை ; அடைப்பு ; கழிப்பிடத் தொட்டி plumose , a . இறகு போன்ற ; இறகுகளையுடைய . 
நீரைத் திறந்துவிடும் பொறி ; அழுத்தப்பட்ட புகையிலைக் 

plump , a . கொழு கொழுத்த ; சதைப்பற்றுள்ள ; உருண்டு 
கட்டை ; வெட்டப்பட்ட புகையிலைக்கட்டைத் துண்டு ; தீ திரண்ட ; முழு நிறைவான ; V. கொழுக்கப்பண்ணு ; கொழுப் 
யணைப்புக்குழாயின் வாயடைப்புக் குமிழ் ; U. அடைப்பான் பேறு ; உருட்சி திரட்சியுறு ; புடைத்து வீங்கு , பருமனாகு . 
கொண்டு துளை அடை ; சுடு ; முட்டியினாற் குத்து ; ( பே - வ . ) 

plump , n . திடீரென மூழ்குதல் ; பளுமிக்கதன் வீழ்ச்சி ; a . 
வலிந்து செவியுட்புகுத்தி விளம்பரஞ்செய் . 

நேர்முகமான ; மட்டுவரைப்படாத ; மொட்டையான ; ப . திடீ 
plum , n . இனிய சதைப்பற்றுள்ள பழவகை ; பழமர வகை ; ரென மூழ்கு ; செங்குத்தாக விழு ; வாக்குகளைப் பலருக்குப் 
உலர்ந்த கொடிமுந்திரிப்பழம் ; நல்ல பொருள் , தொகுதியில் பங்கிடாமல் ஒருவருக்கே அளி ; adu . தடாலென , சடுதியில் , 
மிகச் சிறந்த ஒன்று ; வாழ்க்கையில் நற்பேறு ; ( தொ . ) செங்குத்தாக ; ஒளிவு மறைவின்றி . 
French plum , உயர்வகைப் பழ வற்றல் ; plum cake, 

plum per " , n . வாய்த்திரள் தக்கை , குழிவிழுந்த கன்னங்களை 
கொட்டையில்லா உலர்ந்த கொடிமுந்திரிப்பழம் முதலியன 

உருட்சியாக்கும் பொருட்டு வாயில் அடைத்து வைத்துக் 
சேர்த்துச் செய்யப்பட்ட பண்ணிய வகை ; plum duff , 

கொள்ளப்படும் பந்து அல்லது வட்டுப் போன்ற தக்கைப் 
கொட்டையில்லாக் கொடிமுந்திரிப்பழ வற்றல் சேர்த்துச் 

பொருள் . 
செய்யப்படும் மாவுக்களி ; plum pudding , உலர் பழஞ் 
சேர்ந்த மாவுக்களி, 

plum per , 1. தடாலென்ற வீழ்ச்சி , செங்குத்தான முக் 

குளிப்பு ; தடாலென்ற அடி ; வாக்குகளைப் பலருக்குப் பகிர்ந் 
plu mage , n . பறவையிறகுகளின் தொகுதி . 

தளிக்காமல் ஒருவருக்கே அளிப்பவர் ; ஒருவருக்கே அளிக்கும் 
plumassier , n . ஒப்பனை இறகுகள் செய்பவர் ; ஒப்பனை இறகு 

வாக்கு ; புளுகு , பச்சைப்பொய் . 
களில் வாணிகஞ் செய்பவர் . 

plump ness , n. மொழுமொழுத்த தன்மை , உருண்டு திரண் 
plumb , n . ஈயக்குண்டு ; தூக்கு நூற் குண்டு ; ஆழம்பார்க்கும் டிருக்கை . 
நூற்குண்டு ; a . செங்குத்தான ; முழுநிலையான ; மரப்பக் 

plum - pudd ing dog , n . வண்டியுடன் ஓடுவதற்காக வைத் 
தாட்டத்தின் பந்திலக்குக் கட்டை வகையில் நேர் மட்டமான , 

திருக்கும் புள்ளி நாய் வகை . 
சரி நேரான ; I. தூக்கு நூற்குண்டு கொண்டு ஆழம்பார் ; 
செங்குத்தாக்கு : காரீயக் கம்மியராகப் பணிபுரி ; adu . 

plum - pudd ing stone , n. ( மண் . ) தீக்கல் போன்ற கூழாங் 
செங்குத்தாக ; சரி நுட்பமாக , துல்லியமாக ; ( தொ . ) out of 

கற்கள் கொண்ட கூட்டுப்பாறை . 
plumb , செங்குத்தாயிராத . 

plu mule , n . முளைக்குருத்து ; பறவைகளின் சிறு மென் 

தூவி . 
plumbago, n . காரீயம் , வரையி , எழுதுகோலுக்காகப் பயன் 
படுத்தப்படும் ஈயத்தைப் போன்ற கரிவகை ; நடுநிலக்கடல் 

plu my , a . இறகு போன்ற ; இறகு மூடிய ; மென் தூவிகள் 
சார்ந்த ஒப்பனைச்செடி வகை . 

போர்த்த ; பெரிய இறகுகளால் ஒப்பனை செய்யப்பட்ட . 
plum beous , a . ஈயஞ் சார்ந்த ; ஈயம் போன்ற ; ஈயம் பூசிப் plun der , 11. கொள்ளை , சூறை ; சூறைப்பொருள் ; கொள்ளை 
பளபளப்பாக்கப்பட்ட . 

ஆதாயம் ; . கொள்ளை யிடு ; சூறையாடு ; போரில் பறி ; 
plumbler , n . ஈயக்கம்மியர் , ஈயம்- துத்தநாகம் - வெள்ளீயம் 

திட்டமிட்டுப் பறி ; பிறர் பொருளைக் கையாடு . 
முதலியன 

கொண்டு குழாய் - தொட்டி முதலியவற்றைப் plun derage , n . கொண்டி , கொள்ளையடித்தல் ; கப்பலில் 
பொருத்திச் செப்பனிடுபவர் . 

சரக்குகளைத் திருடுதல் ; கையாடிய பொருள் , கொள்ளை 
plumb ery , n . ஈயக்கம்மிய வேலை ; ஈயக்கம்மியர் தொழிற் 

யடித்த பொருள் . 
சாலை . 

plun derer , n . கொள்ளைக்காரன் . 
plum bic , a . ( வேதி . ) ஈயங்கலந்த ; நோய்க்குண ஆய்வு plunge , n . மூழ்குதல் , முழுக்கு ; திடீர்த் தோய்வு ; துணிகர 
வகையில் ஈயம் இருப்பது காரணமான . 

முனைப்பு ; இடர் நுழைவு ; ப . தடாலென்று நீரில் பிடித்துத் 
plumbif erous , a . ஈயங் கிடைக்கிற ; ஈயங் கொண்டுள்ள . தள்ளு ; நெருக்கடிக்குள் வீழ்த்து ; செடித் தொட்டியை 

நிலத்தில் ஆழப் பதியவை ; மூழ்கு ; துணிந்திறங்கு : அறை 
plumb ing , n . செங்குத்தாக்குதல் ; ஈயத்தொழில் ; ஈயக் 

யில் அவசரமாக நுழை ; படிக்கட்டில் வேகமாக இறங்கு ; 
குழாய் முதலியன பழுது பார்ப்பவர் வேலை . 

படிக்கட்டில் வேகமாக ஏறிச்செல் ; குதிரைவகையில் முன்னால் 
plum bism , n . ஈய நச்சூட்டு . 

வேகமாகப் பாய் ; கப்பல் வகையில் நீளவாட்டாகச் 
plumb less , a . ஆழம் பார்க்க முடியாத . 

சாய்ந்து மூழ்கு ; வரம்பின்றிச் சூதாடு ; கடனாளியாகு ; 
plumb .line , 11. விடுது ; தூக்கு நூல் , சுவரின் ஒழுங்கறி ( தொ . ) take the plunge , திட்டமிட்ட செயலைத் துணிந்து 
கருவியின் நூற்கயிறு . 

மேற்கொள் . 
plumb -rule , n . கொத்தனது தூக்கு நூல் . 

plunge -bath , n . முழ்கு நீர்த் தொட்டி . 
plume , n . இறகு , ஒப்பனை இறகுச்சூட்டு ; தலைக்கவசம் . plun ger , n . மூழ்கடிப்பவர் ; மூழ்குபவர் ; மூழ்குவது போன்ற 
தொப்பி ஆகியவற்றின் இறகுக்குஞ்சம் ; குதிரைமயிர்ச் சூட்டு ; இயக்கத்துடன் செயற்படும் இயந்திர உறுப்புக்கள் . 
இறகு போன்ற உறுப்பு ; இறகு போன்ற உறுப்பு வளர்ச்சி ; 

plung ing , n . முக்குளிப்பு ; முழுக்குதல் ; மூழ்கு தல் ; a . 
3. இறகுகளைக் கோதி விட்டுக் கொள் ; இறகு செருகு ; இரவல் முக்குளிக்கிற ; பாய்கிற ; ( தொ . ) plunging fire , உயா 
இறகுகளைக்கொண்டு ஒப்பனை செய்துகொள் ; அற்பச் செய்தி இருக்கிற பீரங்கிகளிலிருந்து தீர்க்கப்படுகிற வெடிகள் . 
பற்றிப் பெருமைப்பட்டுக்கொள் ; போலிப் பண்பு வகையில் 
பெருமைகொள் . 

plunk , n . இசைக்கருவியின் தந்திகளைத் தெறித்தலால் எழும் 

ஒலி ; ( பே - வ . ) பலத்த அடி ; ( பே - வ . ) அமெரிக்க வெள்ளி 
plume let , n . முளைக்குருத்து ; சிறுகொண்டை , சிகை முடி . நாணயம் ; ப . இசைக்கருவித் தந்தி வகையில் மீட்டொலி 
plumm er - block , n . ( இய . ) சுழலும் நடு அச்சினைத் செய் ; திடீரெனத் தள்ளு , தொப்பென விழு ; எதிர்பாரா 
தாங்குதற்கான உறையுடன் கூடிய உலோகச் சட்டம் . 

வகையில் தாக்கு . 


வாத 


748 
pluperfect 

poach 
plu perf ect , 1. ( இலக் . ) முடிவு சுட்டிய சென்றகாலம் , Plu tonist , n . மண்ணியல் துறையில் அடிநில வெப்பத்தின் 
இறந்த காலத்துக்கு இறந்த காலம் , குறிப்பிட்ட இறந்த சிறப்பை வலியுறுத்திய ஜேம்ஸ் ஹட்டன் ( James 
காலத்துக்கு முன்பே முடிந்துவிட்ட செயலைத் தெரிவிக்கிற Hutton 1726-97 ) என்பவரைப் பின்பற்றுபவர் . 
காலம் ; a . இறந்த காலத்துக்கு இறந்த காலமான . 

pluton ium , n . பொன்னாகம் , அணு எண் 94 கொண்ட 
plur al , n . ( இலக் . ) பன்மை ; பன்மையெண் ; பன்மைப் தனிமம் . 
பெயர் வடிவம் ; பன்மை வினைவடிவம் ; a . பன்மைகுறித்த , pluton omy , n . பொருளியல் . 
ஒன்றுக்கு மேற்பட்டதைக் குறிப்பிடுகிற ; இருமை எண் 

plu vial , n . மழையங்கி ; a . மழை சார்ந்த ; மழையுள்ள ; 
முறை உள்ள மொழிகளில் இரண்டுக்கு மேற்பட்டதைக் குறிப் 

( மண் . ) மழையினால் ஆக்கப்படுகிற . 
பிடுகிற ; எண்ணிக்கையில் ஒன்றிற்கு மேற்பட்ட ; ( தொ . ) 
plural vote , பல்தொகுதி வாக்கு , ஒன்றிற்கு மேற்பட்ட pluviom eter , 1. மழைமானி . 
தொகுதிகளில் வாக்களிப்பதற்கான அதிகாரம் ; பன்மை 

plu vious , a . மழையுள்ள . 
வாக்கு , ஒரே தொகுதியில் ஒரு முறைக்கு மேல் வாக்களிப் 

ply1 , 21. துணி முதலியவற்றின் வகையில் மடிப்பு ; திண்மை , 
பதற்கான அதிகாரம் . 

கனம் ; அடுக்கின் ஓர் அடை , பாளம் , படலம் ; கயிறு முத 
plur alism , n . பல்பதவியாண்மை , ஒரேவேளையில் பல பதவி லியவைகளின் இழை அல்லது புரி ; போக்கு , பாங்கு . 
களை வகித்தல் ; ( மெய் . ) பன்மை வாதம் , மூலப்பொருள்கள் 

ply , . ஊக்கத்துடன் பயன்படுத்து , கையாளு ; மும்முரமாக 
ஒன்றிற்கு மேற்பட்டவை என்று கொள்ளும் அனேகான்ம ஈடுபடு ; வினாக்களை அடுக்கு ; வாதங்களினால் விரைந்து 
பாதம் . 

தாக்கு ; உணவு முதலியவற்றை இடைவிடாமல் தருவித்துக் 
plur alist , n . பல்பதவியாளர் , ஒரேசமயத்தில் ஒன்றிற்கு கொடு ; ( கப் . ) காற்றுவருந்திசை நோக்கிச் செலுத்து ; போய் 
மேற்பட்ட நிலைகளைத் தாங்குபவர் ; ( மெய் . ) பன்மைவாதி , வந்து கொண்டிரு ; வாடகைக்காக விடு . 
அனேகான்ம வாதி . 

Plym outh , n . இங்கிலாந்தில் தென்மேற்கிலுள்ள துறை 
plural ity , 71. பன்மை , பலவாயிருக்கும் நிலை ; பேரெண் முகம் ; அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் மசாச்சுஸெட்ஸ் 
ணிக்கை , கூட்டம் , திரள் ; ஒன்றிற்கு மேற்பட்ட பதவிகளை ( Massachusetts ) அரசிலுள்ள துறைமுக நகரம் ; ( தொ . ) 
வகித்தல் ; ஒன்றிற்கு மேற்பட்ட மானியங்களைக் கைக் Plymouth Rock , பெரிதான அமெரிக்க வளர்ப்பின வீட்டுக் 
கொண்டிருத்தல் ; மற்றொன்றனோடு சேர்த்து வகிக்கப்படும் கோழி வகை . 
பதவி ; வாக்குகள் முதலியவற்றின் வகையில் பெரும் ply wood , n . ஒட்டுப்பலகை , 

ஒட்டுப்பலகை , படலங்களின் இழைவரை 
பான்மை . 

ஒன்றற்கொன்று குறுக்காக வைத்து ஒட்டிச் செய்யப்படும் 
plur alize , v . பன்மையாக்கு ; பன்மை வடிவத்திற் கூறு ; மெல்லிய வன் பலகை . 
ஒன்றிற்கு மேற்பட்ட திருக்கோயில் மானியங்களை வைத்துக் 

pneumat ic , 1. காற்றுப்பட்டை , காற்றடைத்த குழாய்ப் 
கொண்டிரு . 

பட்டை : காற்றடைத்த குழாய்ப்பட்டை வாய்ந்த மிதிவண்டி : 
plurilit eral , a . ( இலக் . ) மூன்றிற்கு மேற்பட்ட எழுத்துக் a . வளி சார்ந்த ; காற்றுக்குரிய ; வளி இயக்கத்தால் செயற் 
களையுடைய . 

படுகிற ; பறவைகளின் எலும்புகள் வகையில் காற்றுக் குழிவு 
pluripres ence , n . எங்கெங்கும் இருத்தல் . 

கள் கொண்ட ; காற்றுக் குழிவுகள் சார்ந்த ; ஆன்மிக , உயிர் 

நலஞ் சார்ந்த ; ( தொ . ) pneumatic dispatch , காற்றழுத்தத் 
pluriser ial , pluriser iate, a . பல வரிசைகள் கொண்ட . 

தினால் அல்லது காற்று வெளியேற்றத்தினால் இயக்கப்பட்டுக் 
plus , n . கூட்டல் குறி ; கூடுதலான அளவு ; நேர் அளவு , குழாய்கள் வழியாகச் சிப்பங்கள் முதலியவற்றை இடம் 
எதிர்மறையல்லாத அளவை ; a . கூடுதலான , 

மிகையான , 

பெயர்த்துக்கொண்டு செல்லும் முறை ; pneumatic trough , 
மிகுதிப்படியான ; ( கண . ) நேரான , எதிர்மறையல்லாத , வளிக்கொள்கலம் , நீர் அல்லது பாதரசப் பரப்பின்மேல் சாடி 
கூட்டப்பட்ட ; ( இய . ) மின்னாற்றல் வகையில் நேராற்ற களில் வளிதிரட்டுவதற்கான கலம் ; pneumatic tyre , காற் 
லுடைய , நேர்மின் ஆற்றல் செலுத்தப்பட்ட ; குழிப்பந்தாட்ட றடைத்த குழாய்ப்பட்டை , 
வகையில் மிகுதிப்படியான முட்டுக்கட்டையுடைய ; prep . pneumati city , 11. வளிகொள் இடங்கள் வாய்க்கப்பெற் 
உடன் சேர்க்கப்பட்டு . 

றுள்ள நிலை . 
plus -fours , n . pl . நீண்டகன்ற காற்சட்டை . 

pneumat ics , n . வளி ஆய்வியல் . 
plush , n . மெத்தென்ற பூம்பட்டுவகை . 

pneum atocyst , n . பறவை முதலியவற்றின் உடம்பிலுள்ள 
plush es , n. pl . பணியாள் காற்சட்டை வகை . 

காற்றுப்பை . 
plu tarchy , n . செல்வராட்சி . 

pneumatol ogy, n . ஆவிகளைப் பற்றிய கோட்பாடு ; தூய 
Plu to , n . கிரேக்க புராணமரபில் செல்வத்துக்குரிய கீழுலகத் 

ஆவிபற்றிய கோட்பாடு ; உள நூல். 
தெய்வம் ; சேணாகம் , நெப்டியூனை ( Neptune ) விடத் 

pneumatom eter , n . மூச்சுமானி . 
தொலைவிலுள்ள ( 1930- இல் கண்டுபிடிக்கப்பட்ட ) கோளினம் . pneu matophore, n . ( தாவ . ) மூச்சு வேர் , சதுப்புநிலச் செடி 
plutoc racy , n . செல்வராட்சி . 

களில் காற்று உறிஞ்சுவதற்காக மேல்நோக்கி வளரும் 

வேர் . 
plu tocrat . n . பொருட்செல்வ வலிவர் . 

pneumogas tric , a . நுரையீரல்களையும் இரைப்பையையுஞ் 
plutol atry , n . செல்வப்பூசனை , பண வழிபாடு . 

சார்ந்த ; ( தொ . ) pneumogastric nerves, மூளை நரம்புகளின் 
Pluton ian , a . கிரேக்க புராண 

மரபில் செல்வத்துக்குரிய பத்தாவது இணை . 
கீழுலகத் தெய்வஞ் சார்ந்த ; கீழுலகுக்குரிய ; மிகுதொலைக் 

pneumon ia , n . சளிக்காய்ச்சல் , சீதசன்னி , 
கோளான சேணாகஞ் சார்ந்த . 

நுரையீரல் 

இழைமங்கள் ஒரு பகுதியோ முழுதுமோ வீங்கிய நிலை ; 
Pluton ic , 11. அழற்பாறை , அடிநில வெப்பழலால் உண்டான ( தொ . ) double pneumonia , இரட்டை நுரையீரற் காய்ச்சல் ; 
பாறை ; a . தொலைக்கோளான சேணாகம் சார்ந்த ; கிரேக்க single pneumonia , ஒற்றை நுரையீரற் காய்ச்சல் . 
புராண மரபில் செல்வத்துக்குரிய கீழுலகத்தெய்வஞ் சார்ந்த ; pneumon ic , n . நுரையீரல் நோய்களுக்கான மருந்து ; a . 
கீழுலகுக்குரிய ; ( மண் . ) தீ சார்ந்த , அடிநில வெப்பால் உரு 

நுரையீரல்கள் சார்ந்த . 
வான , எரிமலையால் ஆக்கப்பட்ட ; ( தொ . ) Plutonic rocks , 
அழற்பாறைகள் , அடி நில வெப்பால் உருகி உறைந்த பாறை 

pneumonit is , 11. சளிக்காய்ச்சல் , சீதசன்னி . 
கள் ; Plutonic theory , உள்வெப்பம் செயற்படுவதனாலேயே po , n . குழந்தை வழக்கில் சிறுநீர் கழிக்குங் கலம் . 
பெரும்பாலான மண்ணியல் இயக்கங்கள் உண்டாகின்றன poach , v . முட்டை அவி , முட்டையை ஓடு நீக்கிக் கொதிக் 
என்னுங் கோட்பாடு . 

கும் நீரிற் போட்டு வேகவை . 


749 
poach 

point 
poach , ப . விரல் - கழி முதலியவற்றை ஒன்றனுள் நுழைவி , பதற்கான குறுங் கழுத்து வலை ; 3. செடிவகையில் நெற்று 
உட்பாய்ச்சு ; நிலம் வகையில் மிதித்துச் சேறாக்கப் பெறு ; விடு ; நெற்றின் தோடு நீக்கு . 
வரம்பு கடந்து பிறர் தனியுரிமையில் தலையிடு ; பிறர் நிலத் 

pode , n . கடற் சிங்கங்களின் கூட்டம் ; திமிங்கிலங்களின் 
தில் நுழை ; பிறர் உரிமையைத் தவறாகக் கையாளு ; மீறிப் 

சிறு குழாம் ; 3. கூட்டமாகத் திரளும்படி கடற்சிங்கங்களைத் 
பிறர் உடைமையில் தலையிடு ; முறைகடந்து மீன்பிடி ; விலங்கு 

துரத்து . 
களை ஒழுங்கின்றி வேட்டையாடிப் பிடி ; பந்தயத்தில் தகா 

pod agra , 11. ( மரு . ) சூலை , சந்துவாதம் ; கால் சந்துவாதம் . 
வழியில் நல்வாய்ப்புப் பெறு ; வரிப்பந்தாட்ட வகையில் 
கூட்டாளியின் களத்திற்குரிய பந்தினை அடி . 

pod agral , podag ric , pod agrous , a . சந்துவாதஞ் 

சார்ந்த ; கால் சந்துவாதம் பீடித்துள்ள . 
poch ard , n . ஆண் வாத்து வகை . 

podd ed , a . நெற்றுடைய ; நெற்றாகக் காய்க்கிற , நெற்று 
poach er , n . முட்டை வேகவைப்பவர் : முட்டை வேக வைப் 

விடுகிற ; நெற்றாக வளர்கிற ; செல்வ நிலையில் உள்ள ; இன்ப 
பதற்குரிய குழிவுக்கலம் ; பிறர் நிலத்தில் நுழைபவர் ; பிறர் வாய்ப்பு நலமார்ந்த . 
உரிமையில் தலையிடுபவர் . 

podesta , ( இத் ) n . இத்தாலிய நகராட்சிகளில் உள்ள குற்ற 
pock , 1. பெரியம்மைக் கொப்புளம் , வைசூரி முத்து . 

வியல் நடுவர் ; ( வர . ) இடைநிலைக்கால இத்தாலிய நகரங் 
pock et , n . சட்டைப் பை ; கம்பளி - முசுக்கட்டையினக் காய் களின் முதன்மையான குற்றவியல் நடுவர் . 
வகை முதலியவற்றை அளப்பதற்கான பை ; ஆடைப் பை ; podge , 11. ( பே - வ . ) கொழுத்துக் குறுகிய ஆள் 
பண வருவாய் வள ஆதாரங்கள் ; மேடைக் கோற்பந்தாட்ட 

pod ium , n . நெடுமேடைப்பீடம் ; அரங்கைச் சுற்றியுள்ள 
வகையில் பந்துகளை அடித்து வீழ்த்துவதற்கான 

மேசை 

உயர்மேடை ; அறையைச் சுற்றியுள்ள தொடர் விசிப்பலகை ; 
யோர மூனைப் பைகளுள் ஒன்று ; ( மண் . ) பாறையின் அயற் 

pl . pod ia . 
பொருள் செறிந்த இடைப்பள்ளம் ; பாறையில் பொன் முதலி 
யவற்றின் கனியம் நிரம்பிய இடைக்குழிவு ; ( படை . ) பகை 

podophyll in , n . ( வேதி . ) குடலிளக்கும் இயல்புள்ள கசப் 

பான மஞ்சள் குங்கிலிய வகை . 
வர் ஆட்சிக்குட்பட்ட தனியிடம் ; பகைவர் ஆட்சிக்குட்பட்ட 
தனியிடத்திலுள்ள படைகள் ; வான் இடையிறக்க மண்ட 

po e - bird , n . கருஞ்சிறகும் வெள்ளைக் கழுத்தும் உடைய 
லம் , காற்றழுத்தக் குறைவினாலோ காற்றின் கீழோட்டத்தி 

நியூசிலாந்து பறவை வகை . 
னாலோ விமானங்கள் கீழிறங்க நேருவதற்குக் காரணமான po em , 11. செய்யுள் , பா ; இன்னறுஞ் செய்யுள்வகை ; இயை 
காற்று இடைவெளி ; a . சட்டைப்பைக்குரிய ; சிறு அளவின பமைதிச் செய்யுள் . 
தான , சட்டைப் பையில் கொண்டுசெல்லத்தக்க அளவு po esy , n . கவிதை . 
அல்லது வடிவுடைய ; I. சட்டைப்பையில் வைத்துக்கொள் ; 

po et , n . கவிஞர் , பாவலர் , செய்யுள் யாப்பவர் ; fem . 
சட்டைப் பையில் வைத்து மறைத்துக்கொள் ; பந்தயத்தில் 

po etess ; ( தொ . ) Poets Corner , வெஸ்ட்மினிஸ்டர் திருமனை 
போட்டியிடுபவரைச் சுற்றி வளைத்துக்கொள் ; கைப்பற்றிக் ( Westminster Abbey ) யில் பல கவிஞர்களின் கல்லறைகளும் 
கொள் , பறித்தெடுத்துக்கொள் ; அவமதிப்பைத் தலைக்குனி 

நினைவுச்சின்னங்களுங் கொண்ட பகுதி ; கவிதைகள் வெளி 
வுடன் ஏற்றுக்கொள் ; உணர்ச்சிகளை மறைத்துக்கொள் ; 

யிடப்படும் செய்தித்தாள் பகுதி . 
உணர்ச்சிகளை அடக்கிக்கொள் ; மேடைக் கோற்பந்தாட்ட 

poetas ter , n . புன்கவிஞர் , இழிபொருட் பாவலர் . 
வகையில் பந்தினை அடித்துப் பைக்குள் வீழ்த்து ; ( தொ . ) 
be prepared to put your hand in your pocket , கொஞ்சம் 

poet ic , a . கவிதை சார்ந்த ; பாட்டிற்குரிய ; பாட்டின் 

நல்லியல்புகள் வாய்ந்த ; ( தொ . ) poetic justice , கவிதை 
பணம் செலவழிக்க ஒருங்கியிரு ; empty pocket , பணமில்லா 
தவர் ; have one in pocket , முழு ஆதிக்கத்தின் கீழ் அடக்கி 

நீதி ; poetic license, கவிஞர் சிறப்புரிமை ; கவிதைச் சிறப்பு 
வைத்துக்கொண்டிரு ; in pocket , பண நிலையில் , பணமுள்ள 

வழக்கு ; poetic works , தனிக் கவிஞரின் கவிதைத்தொகுதி , 
நிலையில் ; out of pocket , பணமில்லாத நிலையில் , பணம் 

பாடல் ஏடுகள் . 
போகு நெறியில் ; pick a person s pocket , ஒருவர் சட்டைப் poet ical , a . கவிதை சார்ந்த ; பாட்டிற்குரிய ; செய்யுள் 
பையிலுள்ளதைத் திருடு ; pocket an insult , அவமானத்தை 

வடிவில் எழுதப்பட்ட ; ( தொ . ) poetical works , அடங்கல் 
ஏற்றிரு ; pocket battleship , செறிவடக்கமான சிறு போர்க் முறை , கவிதைத் தொகுதி . 
கப்பல் ; pocket borough , தேர் தலுக்குரிய கைவசத்தொகுதி , poet icize , 0. கவிதைக்குரியதாக்கு ; பாடல் வடிவினதாக்கு . 
சிறு தொகுதி ; pocket expenses , சில்லறைச் செலவுகள் . 

poet icule , 11. புன்கவிஞர் . 
pock et - book , n . குறிப்பேடு , குறிப்புப் புத்தகம் . 

po etize , v . 

கவிஞனாக 

எழுது , பாவலன்போலப் 
pock etful , n . சட்டைப்பை கொள்ளுமளவு . 

கவிதையாக்கு ; பாடல்வழியாகப் புகழ் நிறுவு . 
pock et - money , 11. கைப்பணம் , சில்லறைச் செலவுக்கான po etry , 11. கவிதை , செய்யுட்கலை ; உயர் கருத்தின் உயர் 
பணம் . 

சொற் சந்த யாப்பு ; உயர்நிலை உணர்ச்சியின் வீறார்ந்த 
pock et - piece , n . பைத்தாயத்து , நற்பேறு உண்டு 

சொற்கோப்பு ; கவிதைத்தொகுதி ; ஆழ்ந்த உணர்ச்சி ; 
பண்ணுவதற்காகச் சட்டைப்பையில் கொண்டுசெல்லும் 

பாடலுக்குரிய தகுதியமைந்த கருத்து ; ஆழ்கருத்து : ( தொ . ) 
நாணயம் . 

prose poetry , உரைக்கவிதை , யாப்பமைதி ஒன்றினைத்தவிர 

மற்ற செய்யுள் இயல்புகளெல்லாமுடைய உரைநடை . 
pock et - pis tol , 11. பைத்துப்பாக்கி , சட்டைப்பையிற் 
கொண்டுசெல்லும் கைத்துப்பாக்கி ; பைத் தேறற் புட்டி , 

pog o , n . போகல் விசைக்கட்டை , வில்லமைவுடன் 
சட்டைப்பையிற் கொண்டுசெல்லும் சாராயப் புட்டி . 

குதித்தல் விளையாட்டுக் கருவி வகை ; pl . pog os . 
pock mark , n . அம்மைத் தழும்பு . 

pogrom , ( ருசிய . ) n . ( வர . ) நூழிலாட்டு , திட்டமிட்ட ருசிய 

நாட்டு யூதர் படுகொலை . 
pock marked , a . அம்மைத்தழும்புள்ள , வைசூரித் தழும்பு 

poign ancy , 11. காரம் , கடுப்பு . 
நிறைந்த 

poign ant , a . கடுப்பான ; உறைப்பான ; எரிச்சலூட்டுகிற ; 
pock - pudd ing , n . கொழுத்தவர் ; பெருந்தீனியர் ; ஆங்கி 

நெடியுடைய ; துன்பந்தருகிற ; காரசாரமான ; கிளர்ச்சி 
லேயருக்குரிய ஸ்காத்லாந்தரது சாட்டுப்பெயர் . 

தூண்டுகிற . 
pococuran te, n . கருத்தில்லா தவர் ; a . கருத்தில்லாத . 

poinsett ia , n . பெரிய செந்நிற இலைகளையுடைய மஞ்சள் 
pod , n . துளையிடுஞ் சுழல்கருவிக்கான குழிப்பொருத்து . 

நிறப் பூச்செடி வகை . 
pod , 1. நெற்று , அவரை முதலிய செடிவகைகளின் விதைக point , n . முனை ; கருவியின் கூர்நுதி ; விளிம்பு ; துளைக் 
ளடங்கிய தோடு ; வெடிக்கும் விதைப்பை ; பட்டுப்புழுக் கூடு ; கருவி ; செதுக்கூசி ; மான் கொம்பின் முனைக்கவர் ; தார் 
வெட்டுக்கிளி முட்டைகளின் உறை ; விலாங்கு மீன் பிடிப் மூள் ; மின் தாங்கி முளை ; குத்துச்சண்டையில் முகவாய்க் 

95 


பாடு ; 





கூடிய 


750 
point -blank 

poke -bonnet 
கட்டை ; தண்டவாள இணைப்பின் 

புடைசாய்வுடைய point d appui, ( பிர . ) n . ( படை . ) தாங்கு இடமையம் ; ஆதாரத் 
முனைப்புப்பகுதி ; முனைக்கோடி ; முடிவு ; நிலமுனை ; நிலக் தளம் ; புதிய தாக்குதல் தொடங்குதற்குரிய இடம் . 
கூம்பு ; புள்ளி ; ( வடி . ) நீள அகல அமைவற்ற இடக்குறிப்பு ; 

point -device , a. முற்றிலுஞ் சரியான ; திட்டவட்டமான ; 
நிறுத்தப்புள்ளி ; செமித்திய வரிவடிவின் ஒலி வேறுபாட்டுக் ads . முற்றிலும் சரியான முறையில் , சிறிதுந் தவறாது , 
குறி ; குறியிட்ட இடம் ; துல்லிய இடம் ; சரிநுட்ப நிலை ; பதின் 

துல்லியமாக . 
மானப் புள்ளி ; பதின்மானக் கூறு ; அச்செழுத்துரு அலகு 

point - duty , n . போக்குவரவு வழிக் கண்காணிப்பாளர் வேலை . 
( 0138 அங்குலம் ) ; அளவைக் கூறு ; அளவைப் படிநிலை ; 

point ed , a . முனையுடைய ; கூர்மையான ; கருத்துரை வகை 
பங்கீட்டு முறை அலகு ; பங்குகளின் விலைமதிப்பளவு ; தர 

யில் முனைப்புடைய ; உள்ளத்தை வடுப்படுத்துகிற ; வற் 
மதிப்பளவை ; முன்னேற்றத் தரம் ; தட்பவெப்ப நிலை அள 
வுக்கூறு ; மிகுதிப்பாட்டின் கூறு ; துன்னூசிப் பின்னல் ; 

புறுத்துகிற ; தெளிவாகச் சுட்டிக்காட்டப்பட்ட . 
மகளிர் உட்கச்சு -உள்ளாடைக்குரிய உலோகக் கலப்புடைய point er , n . சுட்டிக்காட்டுபவர் ; சுட்டிக்காட்டுவது ; மணிப் 
பூவேலைப் பின்னல் நாடா ; ஆட்ட மிகைக் கெலிப்பெண் ; பொறி- துலாக்கோல் முதலியவற்றில் சுட்டுமுள் ; சுட்டிக் 
கட்ட ஆட்டக் குறுங்கட்டம் ; சீட்டாட்ட வகையில் உச்சக் காட்டப் பயன்படும் நீண்ட கோல் ; மோப்பமுற்ற நிலையில் 
கேள்வி ; உச்சக்கேள்விக்குரிய சீட்டுத்தொகுதி ; உச்சக் விறைப்பாக நின்று ஒரு காலைத் தூக்கிக்கொள்ளும் நாய் , 
கேள்விக்குரிய கெலிப்பெண் ; கள ஆட்டக்காரர் , மரப் 

வேட்டை நாய் ; ( பே - வ . ) சைகை , குறிப்பு . 
பந்தாட்ட வகையில் ஆட்டக்காரர்களின் வலப்பக்கத்தில் point ers, n . pl . சப்தரிஷி மண்டலத்திலுள்ள முதல் இரண்டு 
நிறுத்தப்படுபவர் ; கள ஆட்டக்காரர்நிலை ; வாட்போர் ; விண்மீன்கள் . 
வேட்டை வகையில் நேர்குறி இலக்கு : நேர்குறி இலக்குப் point ing , n . சுட்டிக்காட்டுதல் ; நிறுத்தக் குறியிடல் ; 
போக்கு ; வேட்டைநாய் வகையில் குறிவிலங்குச் சுட்டுதல் ; கட்டுமான இணைப்புக் காரைப் பூச்சு ; ஆங்கிலத் திருச்சபை 
( கட் . ) கேடயத்தில் இட அறுதிக்குரிய ஒன்பது குறியிடங் 

யில் வழிபாட்டுப் பாடல்களுக்கான இசைமான அமைப்பு . 
களில் ஒன்று ; ( படை . ) படைத்துறை இசையில் கடையான 

point less , a . குறிப்பில்லாத ; முனையற்ற , மழுங்கலான ; 
ஒலி ; ( படை . ) முன்னணிக்காவற் குழு ; ( கப் . ) கப்பற்பாயின் 

பொருளற்ற ; பொருத்தமற்ற ; கெலிப்பெண்கள் பெறாத 
கீழ் விளிம்புத் தும்புக்கயிறு ; திசைக்கூறு , திசைகாட்டு 
கருவியின் முப்பத்திரண்டு திசைச் சாய்வுக் கூறுகளில் 

points , n . pl . குதிரையின் இருபுறக் கோடிமுனைப் பகுதிகள் . 
ஒன்று ; பகுதி ; நுணுக்கம் ; நுட்பம் ; தகுதி ; பொருத்தம் ; points man , n . இருப்புப்பாதை பிரியுமிடத்தில் இணைப்பு 
விறுவிறுப்பு ; பயன் செறிவு ; தனிப் பண்புத்திறம் ; சிறப் 

வேலை செய்பவர் ; போக்குவரவனைக் கண்காணித்து ஒழுங்கு 
புக்கூறு ; தனி அடையாளக்கூறு ; தனியன் , தனியுரு , 

படுத்தும் காவலர் . 
சிறப்பியல்பு ; கதையின் முக்கியகூறு ; கட்டம் ; தறுவாய் ; point -to - point race , n . குறியிட்ட சிற்சில இடங்களின் 
கணநேரம் ; குறித்த கணம் ; நடப்புச்செய்தி ; வாத மையக் வழியே ஓடும் குதிரைப் பந்தயம் . 
கூறு ; விவரக்கூறு ; செய்திக்கூறு ; வாதச் செய்திக்கூறு ; 

poise , n . சமநிலை ; மனத்தயக்க நிலை ; கோட்ட அமைதி , 
பொருத்தமான கூறு ; 

சரியான செய்தி ; உட்கோள் ; தலை முதலிய உறுப்புக்களை வைத்துக்கொண்டிருக்கும் தனி 
உறுதிப்பாடு ; 3. சுட்டிக்காட்டு ; குறித்துக்காட்டு ; பார்வை 

முறை நிலையமைதி ; 3. சமநிலையில் நிறுத்து ; தொங்கவிடு ; 
செலுத்து : கவனிப்புக்கு உரியதாகக் குறி ; திசைமுகமாக்கு , 

தாங்கவிடு ; தலை முதலிய உறுப்புக்கள் வகையில் தனிக் 
முகப்பைத் திசைநோக்கித் திருப்பி நீட்டு ; விரலாற் காட்டு ; 

கோட்ட அமைதியுடையராயிரு ; சமநிலையில் வைக்கப்பெறு ; 
எடுத்துக்காட்டு ; வேட்டைநாய் வகையில் குறிவிலங்கின் 

காற்றுவெளியில் அந்தரத்தில் மிதந்துநில் . 
திசைநோக்கிக் காட்டு ; இலக்குக் குறிக்கொள் ; திசை 
நோக்கிச் சாய்வுறு ; எழுதுகோல் முதலியவற்றின் முனை 

pois on , 11 . நஞ்சு , உயிர் போக்கும் பொருள் ; உயிரைக் 
தீட்டு ; கூர்மையாக்கு ; வழிபாட்டுப் பாடல்களுக்கு இசைக் 

கொல்வது ; உடல்நலத்திற்கு ஊறுவிளைக்கும் பொருள் ; 
குறிமானம் இடு ; பாடலுக்கேற்ப அசை வகுத்து எழுது ; 

( பே - வ . ) சிறு அளவில் உட்கொண்டவுடன் விரைந்து கொல் 
சொற்களுக்கு அழுத்த முனைப்புக் கொடு : 

லும் பொருள் ; 3. நஞ்சூட்டு ; நஞ்சூட்டிக் கொல் ; குருதி 

படமூலம் 
குறித்துக்காட்டு , பண்பு முனைப்புக் கொடு ; புள்ளிகளிடு ; புள்ளி 

யில் நச்சுத்தன்மையை உண்டாக்கு ; காற்று -நீர் முதலிய 
அடையாளமிடு ; மண் கொத்தியால் கொத்து : கொத்தி மண் 

வற்றை நச்சுப்படுத்து ; படைக்கருவிமேல் நஞ்சு பூசு ; மனத் 
புரட்டு ; மென்மயிர்த் தோலில் இடையே வெண்மயிர் குத்தி 

தைக் கலை . மனத்தைத் தவறான வழியிற் செலுத்து ; மகிழ்ச்சி 
வை ; சந்துபூசு , கட்டுமானத்தில் பழைய இணைப்புக் 

கெடு , இன்பத்தை அழி ; பயனறக் கெடு , நிலம் - உலை முதலிய 
காரை அகற்றிப் புதுக்காரை இடை திணித்துப் 

வற்றைக் கெடுத்துப் பயனறச் செய் ; ( தொ . ) poison pen , 

பூசு ; 
பாத்தீட்டலகுப்படி பங்கீடு செய் ; நோக்கித் திருப்பியிரு ; 

பொல்லாங்கு மொட்டைக் கடிதம் எழுதுபவர் . 
நோக்கித் திரும்பிய நிலைகொள் ; ( தொ . ) at all points , pois onous , a . நச்சுத்தன்மையான . 
எல்லாப் பகுதியிலும் : 8t the point of , தறுவாயில் ; விளிம் pois on - tree , pois on - wood , n . நச்சுத்தன்மையுடைய மரம் . 
பில் , ஓரத்தில் ; carry one s point , வாதாடுவதை நிறுவிப் 
மெறு ; full point . நிறுத்தக்குறி , முற்றுப்புள்ளி ; give 

poissarde , ( பிர . ) n . சந்தைக் கலகக்காரி ; பரதவமகள் . 
points to , எதிரிக்கு ஆட வாய்ப்புக்கொடு ; எதிரியை விட 

poke , n . கோணிப்பை , பை , சாக்குப்பை . 
மேம்பட்டிரு : in point , பொருத்தமாக , தகுதியாக ; make 8 poke , 11. நுழைப்பு , திணிப்பு , இடிப்பு ; வேலிக்குள் நுழை 
point , யோசனை கூறு , திட்டம் வரை ; கூற்றை மெய்ப்பி , யாதபடி கால்நடைகளுக்கிடப்படும் தடை ப்பூட்டு ; மகளிர் 
வாதத்தை நிலைநிறுத்து ; on the point of , upon the point of , 

தொப்பியின் உந்தல் விளிம்பு ; 3. நுழையவிடு , திணி ; 
செயலாற்றுந் தறுவாயில் ; point lace , முழுதும் ஊசியா குத்தித் 

தள்ளு , இடித்துத் தள்ளு ; 

அகப்பைக்கோல் 
லேயே செய்யப்பட்ட இழைப்பின்னல் வேலை ; point of honour , 

கொண்டு நெருப்பைக் கிளறு ; குததித் துளையுண்டாக்கு ; 
மானத்தைப் பாதிக்கும் செய்தி ; point of order , ஒழுங்குச் கழிகொண்டு குத்து ; வல்லந்தமாக உரிமையின்றி இடித்துக் 
சிக்கல் ; point of view , கோக்குநிலை , நோக்கு கோணம் ; கொண்டு நுழை , வலுக்கட்டாயமாகத் தலையிடு ; ( பே - வ ) 
to the point , செய்திக்குத் தேவையானது மட்டும் , பொருளுக் சிறிய நெருக்கமான இடத்திலிரு ; ( தொ . ) poke about , poke 
குப் பொருத்தமானது மட்டிலும் . 

and pry , பிறர் செய்திகளில் ஆர்வங்காட்டு ; poke fun at , 

கேலி செய் , ஏளனம் பண்ணு ; poke one s bead, தலையை 
point -blank , a . குண்டு வகையில் படுக்கை மட்டமாகக் 
குறிவைக்கப்பட்ட ; adv . நேர் இலக்காக , படுக்கை மட்ட 

முன்கவித்துச் செல் , தலைகவிழ்த்துக் குனி , poke one s nose , 

தொடர்பில்லாததில் தலையிடு . 
மான நேர்கோட்டில் ; நேராக , ஒளிவு மறைவின்றி , வெளிப் 

poke .bonnet , n . அருள் மீட்புப்படை மகளிர் தொப்பி போன்ற 
படையாக ; முன்னேற்பாடின்றி , முன்கருத்தின்றி ; ( தொ . ) அமைப்புள்ள தொப்பி ; உந்து விளிம்புள்ள மகளிர் தொப்பி ; 
point -blank distance, தளமட்டமாகக் குண்டு சுடப்படக் 

திருவருட்படை என்னும் கிறித்தவ சமயக்குழுவின் மா தர் 
du டிய எல்லை . 

அணியும் தொப்பி . 


- 


படை 


சமய 


BL 


751 
poker 

politic 
pok er , n . தீக்கோல் , நெருப்பைக் கிளறி 

நெருப்பைக் கிளறி விடுதற்கான pole cat , n . மரநாய் , கீரியினத்தைச் சேர்ந்த விலங்குவகை . 
கம்பி ; ஆக்ஸ்போர்டு - கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களில் 

pole - jumping , n . கழிதாண்டல் , நீண்ட கழியைப் பிடித்துக் 
துணைவேந்தரின் முன்செல்லுங் கட்டியர் ; வெண்ணிற கொண்டு உயரமாகத் தாண்டுதல் . 
மரத்திற் சூடிட்டுச் சித்திரப் பூவேலைகள் செய்தற்கான கருவி ; 
3. வெண்ணிற மரத்திற் சூடிடுகருவிகொண்டு சித்திரப் 

pol emarch , n . ( வர. ) பண்டைக் கிரேக்கரிடையே பொதுப் 

பணிகளையும் ஏற்று நடத்திய டத்துறைத் தலைவர் ; 
பூவேலை செய் ; வெண்மரத்தில் கருவியாற் சூடிடுவதன் 

ஆதென்ஸ் ( Athens) என்ற கிரேக்க நகரில் படைத்துறைப் 
மூலம் அணிசெய் . 

பணிகள் பூண்ட ஒன்பது குற்றத்தண்டனை நடுவர்களுள் 
pok er , n . பந்தயச் சீட்டாட்ட வகை . 

ஒருவர் . 
pok er -face, n . சீட்டாட்டக்காரரது குறிப்பறியமாட்டாத 

polem ic , 1. வாதம் ; வாத உரைஞர் ; வாதத்திற்குரிய நூல் ; 
முகம் . 

a , வாதத்திற்குரிய . 
pok er - work , n . வெண்ணிற மரத்திற் சூடுபடுத்தப்பட்ட 

polem ics , 71. pl . விவாதக்கலை ; விவாதப்பயிற்சி ; 
கருவிகளாற் செய்யப்படுஞ் சித்திரப் பூவேலை . 

வாதத்துறை . 
pok y , a . அறை வகையில் இறுக்க இடுக்கமான , மிக நெருக்க 
மான ; கீழ்த்தரமான ; தொழில் வகையில் சிறுதிற , 

polen ta, ( இத் . ) n . மாக்கலவைக் கஞ்சி , சவ்வரிசிமாவும் 
தாழ்ந்த . 

வாதுமை போன்ற கொட்டை மாவும் கலந்து காய்ச்சப்பெற்ற 

இத்தாலிய நாட்டுக் கஞ்சி வகை . 
polacc a , pola cre , n . மூன்று பாய்களுள்ள நடுநிலக்கடல் 
வாணிகக்கப்பல் . 

pole .star , 1. வடமீன் , துருவ நட்சத்திரம் ; வழிகாட்டியாக 

விளங்குவது ; கவர்ச்சி மையம் . 
pol ar , a . சிலமுனைக்கோடிக்குரிய , துருவஞ் சார்ந்த ; நிலவுலக 
முனைக்கோடிக்கருகேயுள்ள ; காந்தமுனைக் கோடிகளுள்ள ; 

police , n . காவல்துறை ; நகர அமைதிகாக்கும் முறை ; பொது 
காந்தமுனைப்புள்ள , காந்தத்தன்மையுள்ள ; நேர் எதிர்மின் 

அமைதிகாப்புத் துறை ; காவல்துறைப் படை ; காவல்துறை 
ஆற்றல்களையுடைய ; அணுத்திரள் வகையில் குறிப்பிட்ட 

யினர் தொகுதி ; 3. காவல்துறையினர் வழி ஒழுங்கமைதி 
திசையில் செவ்வொழுங்காக அமைவுற்ற ; ( வடி . ) தளமூலப் 

காப்புச் செய் ; ஒழுங்கமைவாட்சி டத்து ; ஒழுங்குநிலை 
புள்ளி சார்ந்த ; நிலமுனைக்கோடிகளைப்போன்ற 

காவல் 
இயல் 

நாட்டு ; ( தொ . ) police State , சர்வாதிகார ஆட்சி , 
புடைய ; நேர் எதிரெதிர் பண்புகளையுடைய ; ( தொ . ) 

துறையினரால் நடத்தப்படும் ஒருமுக அரசியல் ஆதிக்க 
polar bear , துருவப் பகுதிக்குரிய மிகப்பெரிய வெண்ணிறக் 

ஆட்சி . 
கரடி ; polar circles , நிலமுனைக் கோடி வட்டம் , துருவச் police - court , n . காவல்துறை நீதிமன்றம் . 
சக்கரம் ; polar distance . அண்மையிலுள்ள நிலமுனைக்கோடி 

police - magistrate , n . காவல்துறை நீதிமன்றக் குற்றவியல் 
யிலிருந்து கோளப் புள்ளிக்குள்ள கோணத்தொலைவு . 

நடுவர் . 
polarim eter , n . வக்கரிப்புமானி , ஒளிக்கதிர் வக்கரிப்புக் 

police man , n. காவல்துறையாள் . 
கோட் மானி . 
pola riscope , n . வக்கரிப்புக்காட்டி , ஒளிக்கதிர் வக்கரிப் 

police - office , n . காவல்துறை அலுவலகம் . 
பியல்பு காட்டுங் கருவி . 

police - officer , 1. காவல்துறை அதிகாரி . 
pola rity , 11. துருவமுனைப்பு , இருகோடிகளும் நிலவுலக police - station , n . காவல் நிலையம் . 
முனைக்கோடிகளை நோக்கி முனைத்து நிற்கும் காந்தக்கல் - காந்த police -trap , n . காவல்துறைஞர் வலை ; தானியங்கு வாகன 
ஊசி முதலியவற்றின் இயல்பு ; மின்னூட்டு முனைக்கோடி 

வேக மறைவுமானி. 
இயல்பு ; இருகோடி எதிரெதிர் நிலை ; காந்த ஈர்ப்பு . 

policlin ic , n . தனிநிலை மருத்துவப் பயிற்சிமனை , மருத்துவ 
pol arize, v . ஒளிக்கதிர் வக்கரிக்கச்செய் , ஒளிக்கதிர் அலைகள் மனையிலன்றித் தனிமனையிலுள்ள மருத்துப் பயிற்சிக்கூடம் ; 
எதிர் பக்கங்களில் ஒத்தும் செங்கோணவாட்டில் வேறு மருந்தக வெளியாள் பண்டுவப் பகுதி . 
பட்டும் திரியும்படி செய் ; காந்த முனைவாக்கமூட்டு ; மின் 
முனைப்பாக்கமூட்டு ; போக்கின் திசை ஒருமுகப்படுத்து ; 

pol icy , n . அரசாட்சிக்கலை ; அரசியல்திறம் ; நடத்தைப் 
சொல் முதலியவற்றின் வகையில் தன்முனைப்புடன் வழங்கு ; 

போக்கு ; செயல்திற நுட்பம் ; மதி நுட்பம் ; தந்திரம் . 
சிறப்புப் பொருள்பட வழங்கு . 

pol icy , n . காப்பீட்டுத் துறையில் காப்புறுதிப் பத்திரம் , 
polatouche , n . பறக்கும் அணில்வகை . 

காப்பீட்டு ஒப்பந்த இதழ் . 
pol der , 11. நெதர்லாந்தில் கடலிலிருந்தோ ஆற்றிலிருந்தோ 

pol igur , ( த . ) 1. பாளையக்காரர் . 
மீட்கப்பட்ட தாழ்நிலப்பகுதி . 

pol iomyelit is , n . ( மரு . ) முதுகுத்தண்டின் சாம்பல்நிற 
pole , 11. கழி , கம்பு ; உலோகக்கம்பி ; கூடாரக்கால் ; நிலைக் 

உட்பகுதி அழற்சி , இளம்பிள்ளை வாதம் . 
கம்பம் ; தந்தி முதலியவற்றிற்கான கம்பம் ; நுகத்தடி ; 

pol ish , n . மெருகு , மினுமினுப்பு , தேய்ப்பினால் ஏற்படும் 
கோல் , 11 முழ நீள அளவு ; 3. கழிகள் இடு ; கம்புகள் 

பளபளப்பு ; தேய்ப்பு ; தேய்ப்புப்பொருள் ; பண்பட்ட தன்மை ; 
பொருத்து ; கழிகொண்டு செயலாற்று ; கழியால் தள்ளு ; 

3. தேய்த்துப் பளபளப்பாக்கு , மெருகேற்று ; வழவழப்பாக்கு , 
( தொ . ) under bare poles , ( கப் . ) பாய்களின்றி . 

துலக்கு , மினுக்கு ; நேர்த்தியாக்கு ; பண்பாடுடையதாக்கு ; 
pole , 11. நிலவுலக முனைக்கோடி , துருவம் ; காந்தமுனைப்புக் 

( தொ . ) polish off , விரைவிற் செய்து தீர் . 
கோடி ; மின் முனைப்புக்கோடி ; உறுப்பின் உருட்சி முனைப்பு ; 

Pol ish , 11. போலந்துநாட்டு மொழி ; போலந்து நாட்டினர் ; 
நேர் எதிரெதிரான பண்பிணைகளில் ஒன்று ; ( தொ . ) 

a . போலந்து நாட்டிற்குரிய ; போலந்து நாட்டைச் சார்ந்த . 
magnetic pole , காந்தவிசைத் துருவம் , காந்த ஊசியின் pol itarch , n . ( வர . ) பண்டை ரோமரிடையே கீழ்த்திசை 
முனை செங்குத்தாக நிற்கும் நிலவுலகின் வடக்குத் தெற்கு நகர ஆளுநர் . 
முனைக்கோடியடுத்த பகுதிகள் ; north pole , நிலவுலக வட 
முனைக்கோடி , வட துருவம் ; south pole , நிலவுலக தென் 

polite , a . பண்பட்ட . 
முனைக்கோடி , தென் துருவம். 

pol itic , 1. அறிவுக் கூர்மையுள்ளவர் , நுட்ப மதியினர் ; 
Pole , 11. போலந்து நாட்டினன் . 

ஊகி ; சூழ்ச்சித்திறமுடையவர் ; a . அறிவுக்கூர்மையுடைய ; 

நுட்ப மதியுடைய ; ஊகமுள்ள , முன்மதி வாய்ந்த ; சூழ்ச்சித் 
pole - ax , pole - axe , 11. கண்டகோடரி , மழுப்படை ; முற் திறமுடைய ; செயல்வகைத் திறமுடைய ; செயல் 
காலப் படைக்கப்பற் கோடரி ; சூர்க்கோடரி , ஈட்டியும் முடைய ; சூழலுக்கு இயைந்த செயல்திறம் வாய்ந்த ; ( தொ . ) 
கோடரியும் இணைந்த படைக்கலம் ; இறைச்சிக்கடைக்காரனின் body politic , அரசுக்குரிய மக்கள் தொகுதி , ஆட்சி மக்கள் 
வெட்டுக்கத்தி . 

தொகுதி . 


நய 


753 
political 

polygamous 
polit ical , n . அரசியல் மேலாண்மைப் பேராள் ; a . அரசுக் pollu tion , n . தீட்டு ; தூய்மைக் கேடு , விழுப்பு . 
குரிய , நாட்டாட்சிக்குரிய ; பொது ஆட்சித்துறைக்குரிய ; pol o, 11. செண்டாட்டம் , குதிரைமீதிவர்ந்து செண்டுகொண்டு 
அரசியல் சார்ந்த ; அமைப்பொழுங்குடைய அரசியல் நெறி 

ஆடும் பந்தாட்டம் . 
முறை சார்பான ; ஆட்சிமுறையில் ஈடுபட்ட ; அரசியல்கட்சி 

polonaise , n . திறந்த மேற்பாவாடையுடன் கூடிய மகளிர் 
சார்ந்த ; அரசியல் கட்சியில் ஈடுபட்ட ; ( தொ . ) political 

கச்சு ; ஸ்காத்லாந்தில் முன்பு வழங்கப்பட்ட திறந்த பாவா 
agent , political resident , ( வர . ) சார்பாட்சி அரசுகளின் 

டையுடன் கூடிய குழந்தைச்சட்டை வகை ; போலந்து நாட்டு 
அரசர்களுக்கு ஆலோசனை கூறும் மேலரசின் அதிகாரி ; 

மென்னய ஊர்வல நடன வகை . 
political economy , பொருளியல் நூல் ; political geography , 

poloni um , n . கதிரியக்க விளைவுள்ள அணு எண் 84 
அரசியல் பிரிவடிப்படையான நிலநூல் ; political science , 

கொண்ட உலோகத் தனிம வகை . 
ஆட்சியியல் ; political verse , அளவாலன்றி ஈற்றயலசைச் 
சார்பான ஒலியழுத்தத்தால் இயக்கப்படும் தற்கால கிரேக்க 

polon y , Polon y sausage , n. அரை வேக்காடான பன்றி 
கவிதை. 

யிறைச்சி கலந்த காரப் பண்ணிய வகை . 
politi cian , n . அரசியல் வாதி ; அரசியல் அறிஞர் , அரசியல் 

pol o -stick , n . செண்டு , செண்டாட்டத்திற் பயன்படுத்தப் 

படும் நீண்ட கைப்பிடியுள்ள தண்டு . 
வல்லுநர் ; அரசியலைத் தொழிலாகக் கொண்டவர் ; அரசியல் 
கட்சியிலீடுபட்டவர் ; அரசியலைப் பொழுதுபோக்காகக் pol tergeist , 11. ஏவல் , ஆர்ப்பரி தேவதை . 
கொண்டவர் ; அரசியல் சூழ்ச்சிமுறை தெரிந்தவர் ; சூழ்ச்சிக் polt - foot , n . முட்டிக்காலர் ; முட்டிக்கால் ; a . முட்டிக்காலினை 
காரர். 

யுடைய . 
polit icize , V. அரசியல்வாதியாக நடி ; அரசியலில் ஈடுபடு ; poltroon , n . மானவுணர்ச்சியற்ற கோழை . 
அரசியலைப் பற்றிப் பேசு ; அரசியற் பண்பேற்று , அரசியல் poltroon ery , n . கிளர்ச்சியின்மை . 
சார்ந்ததாக்கு . 

polyadel phous , a . கொத்தாய் இணைந்த . 
polit ico - religious , a . சமயச் சார்புடைய அரசியல் சார்ந்த 

polyan drist , n . பல்கணவர் பெண் . 
pol itics , 11. pl . ஆட்சியியல் ; அரசியல்துறை ஆய்வியல் , polyan drous , a . பல கணவர்களுடன் வாழ்க்கை நடத்துகிற ; 
அரசியற்கலை ; ஆட்சிமுறை ; அரசியற் கோட்பாடுகள் . 

( தாவ . ) பல மலர்த்துய்களையுடைய . 
pol ity , 11. ஆட்சி அமைதிநிலை ; ஆட்சி அமைப்பொழுங்கு ; pol yandry , 11. பல கணவருடைமை . 
ஆட்சி அமைப்புமுறை ; அமைப்பொழுங்குடைய அரசியற் 

polyan thus , n . பலநிற மலர்களையுடைய பசுமைமாறா 
சமுதாயம் ; அரசு , ஆட்சிக்குரிய இனக்குழு . 

வளர்ப்பினச் செடி வகை . 
polk , n . பொகீமியா ( Bohemia ) நாட்டின் கிளர்ச்சிமிக்க நடன 

pol yarchy , 11. பலராட்சி . 
வகை . 

polyatom ic , a . பிற அணுக்களுடன் எளிதில் இடமாறவல்ல 
poll , 11. தலை ; மனிதத்தலை ; முடிவளருந் தலைப்பகுதி ; மீன் 

பல நீரக அணுக்களைக்கொண்ட . 
வகையின் தலை - தோள் பகுதி ; சுத்தியல் தலைப்பின் பருத்த 
பகுதி ; ஆள் , தனியாள் ; தேர்தல் வாக்காளர் பட்டியல் ; 

polyautog raphy , n . கல்லச்சுமுறை . . 
தேர்தல் வாக்களிப்பு ; தேர் தல் வாக்கெண்ணிக்கை ; U. முடி 

polybas ic , a . ( வேதி . ) இரண்டுக்கு மேற்பட்ட அடிமங்களை 
கத்தரி ; திரள் வளர்ச்சிக்காகத் தாவரங்களின் உச்சிப் 

அல்லது ஓர் அடிமத்தில் இரண்டிற்கு மேற்பட்ட அணுக் 
பகுதியை வெட்டு ; கால்நடைகளின் கொம்புகளை அகற்று ; 

களைக் கொண்ட . 
வாக்கெடுப்பு நடத்து ; வாக்கெடுப்புப் பெறு ; வேட்பாளர் polycarp ellary, polycarp ous, a . பல கருவக உயிர்மங் 
வகையில் வாக்குக்களைப்பெறு ; வாக்குச்சீட்டை இடு ; வாக் 

களைக்கொண்ட . 
கினைக் கொடு . 

polychaet an , polychaet ous , a . பூச்சி வகையில் காற் 
poll , n . மோழை எருது ; கொம்பற்ற எருது வகை ; a . சரி 

குறடுகளில் மிகப்பல முட்கூறுகளைக்கொண்ட . 
சமமாக வெட்டப்பட்ட , உச்சி தறிக்கப்பட்ட ; கொம்பு poly - chro ite , 11. மஞ்சள் நிறமி , பல்வேறு ஆய்வுப்பொருள் 
தறிக்கப்பட்ட ; கொம்பற்ற . 

களோடு பல்வேறு வண்ணங்கள் காட்டும் மஞ்சளிலுள்ள 
Poll , 11. தத்தை , கிளியின் மரபு வழக்குப்பெயர் ; ( தொ . ) 

வண்ணப் பொருள் . 
poll parrot, கிளி ; மரபு வழக்கான சொற்றொடர்களையும் polychromat ic , a . பல்வண்ணமுடைய . 
வாதங்களையும் பயன்படுத்துபவர் . 

pol ychrome , n . பல்வண்ணக் கலைவேலை , பன்னிற உருவச் 
poll 4, 11. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக வழக்கில் பொதுவகைத் 

சிலை வேலைப்பாடு ; பல்வகை வண்ணம் பூசுதல் ; a . பல் 
தேர்வு ; ( தொ . ) go out in the Poll , வெறுந் தேர்வுப் பட்டம் 

வண்ணங்களைக்கொண்டு பூச்சுவேலை செய்யப்பட்ட ; பல் 
பெறு ; the Poll , பொதுத் தேர்வுப்பட்டம் பெறுபவர் . 

வண்ண ஒப்பனை செய்யப்பட்ட ; பல்வண்ணங்களில் அச் 
poll am , ( த . ) n . பாளையம் , பாளையக்காரரின் பண்ணை . 

சடிக்கப்பட்ட . 
poll an , n . அயர்லாந்து நாட்டு நன்னீர் மீன்வகை . 

pol ychromy , 1. பன்னிறப்பூச்சுக்கலை ; பன்னிறச் செதுக்குக் 

கலை . 
poll ard , 1 , மோழை விலங்கு ; கொம்பிழந்த விலங்கு ; கொம் 
பற்ற ஆடுமாடு வகை ; நுனி தறித்துத் திரள் தலையுடையதாக 

polyclin ic , 11. தனியார் பலவகை மருத்துவ மனை ; பல 
ஆக்கப்பட்ட தாவரம் ; தவிடு ; குறுநொய்த் தவிடு , 

வகைப் பயிற்சி மருத்துவமனை . 
டங்கிய குறுந்தவிடு ; V. மரவகையில் இளங்கிளைகள் நெருக்க 

polydac ty1 , 11. மிகைவிரல் உயிர் , கால் - கைகளில் இயல்பான 
மாகவும் வட்டமாகவும் கிளைப்பதற்காக உச்சியைத் தறி. 

எண்ணிக்கைக்கு மேற்பட்ட விரல்களைக்கொண்ட விலங்கு ; 
poll en , 11. பூந்தாது , மகரந்தம் ; கருவுயிர்க்கச் செய்யும் 

a . இயல்பான எண்ணிக்கைக்கு மேற்பட்ட கால் - கை விரல் 
தாவர ஆண்பாற்கூறு ; 3. பூந்தாது இட்டுச்செல் ; பூந்தாதி 

களையுடைய . 
னாற் கவியவை . 

polydaem onism , 11. இயற்கைக்கு மேற்பட்ட பல ஆற்றல் 
pollicita tion , n . ( சட் . ) முறைப்படி 

களில் நம்பிக்கை . 

ஏற்றுக்கொள்ளப் 
படாத வாக்குறுதி , ஒதுக்கிவிடத்தக்க வாக்குறுதி . 

polygam ic , a . பன்மனைவிகளையுடைய . 
poll inate, 3. பூந்தாது தூவு , பூந்துகள் மேலிடு . 

polygam ist , 11. பன்மனைவியருடையவர் , பன்மனைவியரை 
poll oi , ( கிரே. ) 11. pl . பலர் , பெரும்பாலோர் . 

மணக்கும் பழக்கம் உடையவர் . 
poll - tax , 11. தலைவரி , ஆள்வரி . 

polyg amous , a . பன்மனைவியரையுடைய , ஒரே சமயத்தில் 
pollute , . மாசுபடுத்து, அழுக்காக்கு . 

பல மனைவியரைக் கொள்ளும் பழக்கமுடைய ; பல கணவர் 
களையுடைய ; ( வில . ) ஒரு பருவத்தில் ஒன்றிற்கு மேற்பட்ட 


மாவ 


153 
polygamy 

Pomard 
இணைவுத் தோழமையுடைய ; ( தாவ . ) சில மலர்களில் ஆண் polynom ial , a . பெயர்வகையில் சொற்களுடைய ; 
உறுப்புக்களும் சிலவற்றில் பெண் உறுப்புக்களும் சிலவற்றில் ( கண . ) தொடர் வகையில் பல உருக்களைக் கொண்ட . 
இருபால் உறுப்புக்களும் கொண்ட , 

polyon ymous , a . பல் பெயருடைய . 
polygam y , n. பன்மனை மணம் ; பன்மனை மணமுறை . polyon ymy , n . ஒரு பொருட் பல்பெயர் . 
polygas tric , a . பல இரைப்பைகள் கொண்ட . 

polyop ia , n . பல்வடிவக் காட்சிக் கண் கோளாறு . 
polygenes ic , a . = polygenetic. 

pol yp , pol ype , n . பல கால் உயிரினம் . 
polygen esis , n . பல்வேறு மூலவினத் தோற்றம் ; பல்வேறு pol ypary , n . பல கால் உயிரிகளைத் தாங்கும் பொதுத் 
கருமுளையிலிருந்து உண்டான உயிர்த் தோற்றம் . 

தண்டு . 
polygenet ic, polygen ic , a . நீரகம் முதலியவற்றோடு polypet alous, a . தனித்தனிப் பூவிதழ்களைக் கொண்ட . 

இணைந்து ஒன்றிற்கு மேற்பட்ட சேர்மங்கள் ஆக்கவல்ல . polyph agous, a . பெருந்தீனி தின்கிற ; ( வில . ) பல்வகை 
poly genism , n . பன்மூல மன்மரபியல் கோட்பாடு , பல உணவுகளைத் தின்கிற . 
தனிவேறு இணைதுணைகளான மூதாதையரிடமிருந்தே மனித pol yphone, n . பலவொலி ஒரு குறி . 
வினம் தோன்றிற்று என்னுங் கொள்கை . 

polyphon ic , polyph onous , a . பல குரல்களுள்ள ; 
poly genist , n . பன்மூல மன்மரபியல் கோட்பாட்டாளர் . 

( மொழி . ) பல்வகை ஒலிகளைக் குறிக்கிற ; ( இசை . ) கொடுக் 

கப்பட்ட மெல்லிசைப் பாடலுக்குத் துணையாகச் சேர்க்கப் 
poly geny , n . பன்மூல மன்மரபு , மனிதவின வகையில் பல 

பட்ட . 
தனிவேறான இணைதுணையான மூதாதையர்களிடமிருந்து 
தோன்றுதல் . 

polyph ony, n . பல குரல்களுள்ள தன்மை ; பல ஒலி ஒரு 

குறி ; ( இசை . ) கொடுக்கப்பட்ட மெல்லிசைப் பாடலுக்குத் 
pol yglot , 7. பன்மொழிகளில் எழுதப்பட்ட நூல் ; பன்மொழி 
யாளர் ; a . பன்மொழிகளாலான . 

துணையாகச் சேர்க்கப்பட்ட இன்னிசை . 

polyphylet ic , a.- polygenetic . 
pol ygon , n . பல்கோணக்கட்டம் , நான்கிற்கு மேற்பட்ட பல 
பக்கங்களையுடைய வரைப்படிவம் . 

polyphyll ous , a . தனிப் பூவுறையுடைய , தனிப் புல்லி தழ் 

உடைய . 
polyg onal , a . பல்கோணக்கட்ட வடிவான ; பல்கோணக் 

pol ypite , 11. கூட்டு வாழ்வுயிரினத்தில் தனி உயிரி . 
கட்டஞ் சார்ந்த ; பல பக்கங்களையுடைய . 

pol ypod , n . பல கால் விலங்கு ; a . பல கால்களையுடைய . 
polyg onum , 11. பல்வகைக் களைகளையும் புற்களையும் உள் 
ளடக்கிய தாவர இனப்பிரிவு . 

pol ypody , n . சூரல் வகை , பெரணியினப் பிரிவு . 

pol ypoid , a . பல கால் விலங்கு சார்ந்த ; பல கால் விலங் 
pol ygram , 11. பல கோட்டு வடிவம் . 

கினைப் போன்ற . 
pol ygraph , 11. பலபடியமைவு ; பன்னூலாசிரியர் . 

pol ypus , n. கீழ் உயிரினங்களின் உணர்ச்சிக் கொடுக்கினைப் 
polyg ynous , a . பன்மனைவியர் மணமுறை சார்ந்த ; பன் 

போன்ற கிளையுறுப்புக்கள் கொண்ட கழலைக் கட்டி . 
மனைவியருடன் வாழ்க்கை நடத்துகிற ; ( தாவ .) மலர்கள் 

polysep alous , a . தனித்தனிப் புல்லிதழ்கள் வாய்ந்த ; தனித் 
வகையில் பல சூலகங்கள் உடைய , பல சூலகத் தலைகள் 

தனிப் பூவுறைகள் வாய்ந்த . 
கொண்ட . 

pol ystome , 11. பல வாய்களையும் உறிஞ்சு புழைக்கைகளையும் 
polyg yny , 71. பன்மனை மணமுறை . 

உடைய விலங்கு ; a . பல வாய்களையும் உறிஞ்சு புழைக்கை 
polyhed ron , n . பல்தளப் பிழம்புரு , ஆறுக்கு மேற்பட்ட பல களையுங் கொண்ட . 
பக்கங்களுடைய கன வடிவம் . 

polysyllab ic , a . பல அசையுடைய . 
polyhis tor , 11. பல்கலை வல்லுநர் , பலதிறப் புலவர் . 

polysyll able , n . பல அசை ஒருசொல் . 
pol ymath , n . = polyhistor . 

polysynthet ic , a . பலகூட்டிணைவான ; மொழிகள் வகையில் 
polym athy , n . பல்துறை அறிவு . 

ஒரு வாக்கியத்திலுள்ள 

சொற்களையும் ஒன்றாக 
pol ymer , n . ( வேதி . ) மீச்சேர்மம் , ஒரே வகைப்பட்ட சேர்மங் இணைக்கிற . 
களின் அணுத்திரள்கள் இணைந்து வேதியியல் முறையில் polytech nic , a . பலதொழில் நுணுக்கப் பயிற்சி சார்ந்த , 
மாறாமலே அணுத்திரள் எடை மானமும் இயற்பியல் பண்பும் பலதுறைப் பயிற்சியிலீடுபட்ட , பலதுறைப்பட்ட , பலதுறை 
மட்டும் மாறுபட்ட பிறிதுருச் சேர்மம் . 

களையும் வளர்த்தற்குரிய ; ( தொ . ) Polytechnic Institution , 
polyme ric , a . ( வேதி . ) மீச்சேர்ம இயலுடைய , சேர்மங் பலதொழில் நுணுக்கப் பயிற்சி நிறுவனம் , லண்டனில் 1838 
கள் வகையில் வேதியியல் இணைவுவீதத்தில் மாறுபாடில்லா 

இல் நிறுவப்பட்ட பல்துறைக்கூடம் ; polytechnic school , 
மலே அணுத்திரள் எடைமானத்தில் மட்டும் வேறுபாடுடைய . பலதொழில் நுணுக்கப் பள்ளி . 
polym erism , 11. ( வேதி . ) மீச்சேர்மத்திறம் , சேர்மங்கள் polythal amous , a . ( உயி . , தாவ . ) பல கண்ணறைகளுள்ள , 
வேதியியல் இணைவுக் கூறுகளின் வீதத்தில் மாறுபாடின்றி பல அறைகளையுடைய . 
அணுத்திரள் எடைமானத்தில் மட்டும் மாறுபட்டிருக்கும் pol ytheism , n . பல தெய்வ வழிபாடு ; பல தெய்வ நம் 
தன்மை ; ( தாவ . ) பல பகுதிகளையுடையதாயிருத்தல் . 

பிக்கை ; பல தெய்வ வணக்கமுறை . 
polymeriza tion , n . ( வேதி . ) மீச்சேர்ம இணைவு . 

pol ytype , 11. அச்சுப் பதிவுத்தகடு வகை ; செதுக்கு வேலை 
pol ymerize , v . ( வேதி . ) மீச்சேர்மமாக இணை ; ( தாவ . ) 

யிலிருந்து எடுக்கப்பட்ட அச்சுத்தகட்டுப் பதிவுப்படி . 
பல பகுதிகளுடையதாக்கு . 

polyzo a , 11. முதுகெலும்பற்ற தட்டுயிரி இனப்பிரிவு . 
polym erous, a . ( தாவ . ) பல பகுதிகளாலான . 

polyzon al , a . கலங்கரைவிளக்கக் கண்ணாடி வகையில் பல 

வில்லை வளையங்களால் ஆக்கப்பட்ட . 
polymorph ic , polymorph ous, a . ( தாவ . ) தனி உருக் 
கள்தோறும் மாறுபடுகிற ; தொடர்ந்து பல மாற்றங்களை 

pom , 11. சடைக் குச்சுநாய் வகை . 
அடைகிற . 

pom ace, 11. பழப்பிழிவெச்சம் , பிழிவுச்சக்கை . 
Polyne sia , 11 . ஆஸ்திரேலியாவுக்குக் கிழக்கில் பசிபிக் pomade , 11. காசறை , நறுமண மயிர்ச்சாந்து ; V. மயிர்ச் 
மாகடலிலுள்ள சிறு தீவுக்குழுமம் . 

சாந்து தடவு . 
polyn ia , n . பனிக்கேணி , பனிக்கட்டிப் பரப்பிலுள்ள இடை pom ander , 11. மணப்பொருட் சம்புடம் . 
நீர்ப்பரப்பு . 

Pomard , 11. சிவப்புநிற இன்தேறல்வகை . 


பல 


754 


pomato 


pooh 


poma to , n . உருளைத் தக்காளி . 
pomat um , n . , v . = pomade . 
pom be , 11. ஆப்பிரிக்காவில் கூலவகைகளிலிருந்தும் பழத்தி 

லிருந்தும் செய்யப்படும் மதுபான வகை . 
pome , n . ( தாவ . ) ஆப்பிள் போலி ; ( செய் . ) ஆப்பிள் ; 

உலோகக்குண்டு . 
pome granate, n . மாதுளம்பழம் ; மாதுளை மரம் . 
pom elo , n . சிறு கிச்சிலிப்பழவகை ; கொடிமுந்திரிப்பழம் . 
Pomeran ian , n . குச்சுச் சடைநாய்வகை , பட்டுப்போன்ற 
நீண்ட மயிரும் கூம்பிய முகமும் நிமிர்ந்த கூரிய காதுகளும் 
உடைய சிறுநாய் வகை ; a . பால்டிக் கடலின் தென்கரையில் 
உள்ள பொமிரேனியா ( Pomerania ) மாகாணஞ் சார்ந்த . 
pom fret , n . உணவு மீன்வகை ; இனிய அப்ப வகை . 
pom iculture , n. பழவளர்ப்புத்துறை , பழப்பண்ணைத் 

தொழில் . 
pomif erous , a . கனி தருகிற . 
Pommard , n . = Pomard . 
pomm el , 11 . கலணைக்கரடு , சேணத்தின் மேல்நோக்கிய 
முனைப்பான முன்பக்கம் ; கத்தியின் கைப்பிடிக் குமிழ் ; 
3. மொத்து , குமிழ்ப்புறத்தால் அடி ; முட்டிகளால் குத்து . 
pomol ogy , n . பழவளர்ப்பு நூல் . 
Pomon a , 11. பண்டை ரோமரின் பழங்கதை மரபில் பழங் 
களின் தேவதை ; ( தொ . ) Pomona green , மஞ்சள் முனைப் 
பாகவுள்ள பச்சை நிறம் . 
pomp , 11. பகட்டாரவாரம் , ஆடம்பரம் , ஆகுலம் . 
Pom padour , 11. பதினைந்தாவது லூயி ( Louis XV ) மன்ன 
ரின் அரசி ; a . கூந்தல் ஒப்பனைப்பாணி வகையில் பாம்ப 
டோர் அரசிக்குரிய ; கச்சு வெட்டுப்பாணியில் பாம்படோர் 
அரசிக்குரிய , 
pom pano , n . வட அமெரிக்க மேற்கிந்திய தீவுகள் சார்ந்த 

உணவு மீன்வகை ; pl . pom panos . 
pom pier , pom pier ladd er , 1. தீயணைப்போர் ஏணி . 
pom - pom , n . ( பே.வ. ) இயந்திரப் பீரங்கி . 
pom pon , 11. கூந்தல் திருகணி ; பெண்கள் -சிறுவர்கள் ஆகி 
யோரின் தொப்பிகளிலும் மிதியடிகளிலும் உள்ள இழைப் 
பட்டை -மலர்கள் முதலியன கொண்ட ஒப்பனைக்குஞ்சம் ; 
போர்வீரர் தொப்பியின் முன்பக்கத்திலுள்ள உருளைக்குஞ்சம் . 
pompos ity , n . பகட்டிறுமாப்பு , செயற்கைப் பகட்டார 

வாரம் ; ஆரவாரச் செயல் ; ஆகுல நீர்மை . 
pom pous , a . பகட்டாரவாரமான ; பகட்டழகுடைய ; தோற்றச் 
சிறப்பு வாய்ந்த ; தற்பெருமையுள்ள ; மொழிவகையில் 
சொற்பகட்டான , ஆரவார ஒலியுடைய , வெற்றுரையான . 
pon ceau , n . ஒளிர் சிவப்பு நிறம் . 
pon cho , n . தென் அமெரிக்க மேலாடை , தலை நுழைவதற் 
கான நடுவிடம் விட்ட நீண்ட ஆடைச்சதுக்கம் ; தலை நுழை 
விடம் விட்ட மிதிவண்டிக்காரரின் நீர் ஊறாத நீண்ட மேலா 
டைச்சதுக்கம் . 
pond , n . குட்டை , குளம் ; சிறு செய்குளம் ; 3. அணைகட்டி 
நீரோட்டத்தைத் தடுத்து நிறுத்து ; நீரோட்டத்திற்கு அணை 
போடு ; நீர்நிலை வகையில் குளமாக அமைவுறு , குட்டை 
யாகத் தேங்கு . 
pon dage , 71. குளத்து நீரின் கொள்ளளவு ; நீர்த்தேக்கம் . 
pon der , v . நீளநினை ; தீர எண்ணிப்பார் . 
pon derable , a . கணிசமான எடையுடைய . 
pondera tion , n . எடையீடு , நிறுத்துப்பார்த்தல் , சமநிலைப் 

படுதல் . 
pon derous , a . பளுவான ; எளிதிற் கையாளமுடியாத ; 
மிகுதியான உழைப்பு வேண்டியிருக்கிற ; நடைவகையில் 
எழுச்சியற்ற , கவர்ச்சியற்ற ; மிகுசோர்வு விளைவிக்கிற , 


pond - life , n. குட்டை வாழுயிரி , குளங்குட்டைகளில் வாழும் 

தண்டிலி உயிரினத் தொகுதி . 
pond weed , n . நிலைநீர்ப் பூண்டு . 
pon e , 1. சீட்டாட்ட வகைகளில் முதல் ஆட்டக்காரர் ; சீட் 

டாட்ட வகைகளில் முதல் ஆட்டக்காரரின் கூட்டாளி . 
pone , n . மக்காச்சோள அப்பம் ; அமெரிக்க இந்தியர்கள் 
செய்யுஞ் சோள அப்பம் ; பால் - முட்டை முதலியன சேர்த்துச் 
செய்யப்படும் நேர்த்தியான அப்ப வகை ; நேர்த்தியான 
அப்பவகையின் முழுப்பாளம் ; நேர்த்தியான அப்பவகையின் 
அரைப்பாளம் . 
pongee , n . மென்பட்டு ; நேரியற் பருத்தி . 
pon go , 11. மனிதக்குரங்கு வகை ; வாலில்லாக் குரங்கு . 
pon iard , 11. குத்துவாள் , உடைவாள் ; V. உடைவாளினாற் 

குத்து . 
pons , ( ல . ) n . ( உள் . ) பாலம் , மூளையின் இருபாதிகளையும் 
இணைக்கும் நரம்பிழைப்பட்டை ; ( தொ . ) pons asinorum , 
கழுதைப்பாலம் , தொடக்கப் பயிற்சியாளர்களுக்கு இடர்ப் 
பாடானதாகக் கருதப்படும் பண்டைக் கிரேக்க அறிஞர் 
யூக்ளிட் ( Euclid ) என்பாரின் வடிவியல் ஏட்டின் முதற்சுவடி 
யின் ஐந்தாவது தெரிவு ; pons Varolii , மூளையின் இருபாதி 
களையும் இணைக்கும் நரம்பிழைப்பட்டை . 
pon tifex , n . பண்டைய ரோம் நகரில் சமய குருமார்களின் 
முதன்மைக் குழுவின் உறுப்பினர் ; போப்பாண்டவர் ; pl . 
pontif ices ; ( தொ . ) Pontifex maximus , பழைய ரோம் 
நகரில் சமயகுருமார்களின் முதன்மைக்குழுத் தலைவர் . 
pon tiff , n . மேற்றிராணியார் , மாவட்டச்சமய முதல்வர் ; 
முதன்மைப் புரோகிதர் ; தலைமைக்குரு , தேசிகர் ; ( தொ . ) 
sovereign pontiff , போப்பாண்டவர் . 
pontif ical , n . மாவட்டச் சமய முதல்வர்களுக்கான வினை 
முறைச்சுவடி ; a . மாவட்டக் சமய முதல்வரைச்சார்ந்த ; 
தவறிழைக்காதவரென்று சொல்லிக்கொள்கிற ஆரவார மதக் 
கொள்கைப் பற்றார்ந்த . 
pontifical ia , ( ல . ) n . pl . = pontificals . 
pontif icals , n . pl . விருதணி , மாவட்டச் சமய முதல்வரின் 

உடுப்புக்கள் - விருதுகள் -சின்னங்கள் ஆகியவை . 
pontif icate ", n . சமயகுருமார்களின் முதன்மைக்குழுவின் 
உறுப்பினருடைய பதவி ; மாவட்டச் சமய முதல்வருடைய 
பதவி ; போப்பாண்டவருடைய பதவி ; போப்பாண்டவர் 
பதவிக்காலம் . 
pontif icate , " . = pontify . 
pon tify , 0. தலைமைக்குருமார் குழு உறுப்பினராகச் செய 
லாற்று ; மாவட்டச் சமயத் தலைவராகச் செயலாற்று ; போப் 
பாண்டவராகச் செயலாற்று ; தவறிழைக்காதவரெனக் கூறிக் 
கொள் . 
pont- levis , ( பிர . ) n . தூக்குப்பாலம் , கோட்டையின் உள்ளே 

இழுத்துக்கொள்ளத்தக்க பாலம் . 
pontoneer , pontonier , 1. தட்டைப் படகுப் பொறுப் 

பாளர் ; படகுப்பாலங் கட்டுபவர் . 
pontoon , 11. சலங்கு , தட்டைப்படகு ; தோணிப்பாலம் ; 
நீரின்கீழ் அடித்தளம் அமைக்க உதவும் நீரேறாப் பெரும் 
பேழை ; படகுருவான துறைமுகவாயிற் கதவம் ; விமானத் 
தெப்பம் ; தெப்பம் ; ப . மிதவைப்படகுகளில் ஆற்றைக் 
கடந்துசெல் . 
pontoon , 1. யோகச் சீட்டாட்ட வகை . 
pon y , n . மட்டக்குதிரை . 
pood , n . 36 பவுண்டுள்ள ருசிய எடையளவு . 
poo dle , n . சடைநாய் , பலவகையில் வேடிக்கையாகக் கத்த 
ரிக்கப்பட்டு ஆர்வத்துடன் வளர்க்கப்படும் நீண்ட சுருள் 
மயிரினை உடைய சடைநாய் வகை ; ப . சடைநாயின் மயிரை 
அழகுக்காகக் கத்தரித்து ஒழுங்குபடுத்து . 
pooh , int . சீ ! பொறுமையின்மைக் குறிப்பு ; வெறுப்பொலிக் 
குறிப்பு . 


755 


Pooh -Bah 


poppy 


Pooh - Bah , n . பல பதவியாளர் . 
pooh - pooh , U. ஏளனஞ் செய் . 
poo ja , ( த . ) n . பூசை . 
poo ka , n . கூளி , சிறுதெய்வம் . 
poo koo , n . தென் ஆப்பிரிக்காவைச் சார்ந்த சிவப்பு மான் 


வகை . 


ஒலிசெய் ; வெடி தீர் ; பறவை முதலியவற்றைத் துப்பாக்கி 
யால் சுடு ; திடுமென வை ; திடுதிப்பெனப்போடு ; விரைவாக 
இயங்கு அல்லது செல் ; திடீரெனக் கேள்வி கேள் ; ads . 
விரைந்த வெடிப்பொலியுடன் , திடீரென ; int . டப் போன்ற 
ஒலிக்குறிப்புச்சொல் ; ( தொ . ) pop the question , ( பே - வ . ) 
திருமண விருப்பம் பற்றி வினவு . 
pop , n . ( பே - வ . ) பொதுவிருப்பமான இசையரங்கு . 
pops , n . ஈட்டன் ( Eton ) கல்விநிலையத்தில் உள்ள பொழுது 

போக்கு - சொற்போர்க் கழகம் . 
pop , n . = papa . 
pop corn , n . மக்காச்சோளப் பொரி ; மக்காச்சோள வகை . 
pope , n . போப்பாண்டவர் , ரோமன் கத்தோலிக்க திருச் 
சபையின் தலைவர் ; குறைவற்ற முழுநிறைவானவராகக் கூறிக் 
கொள்பவர் ; முழுநிறைவானவரெனக் கருதப்பெறுபவர் ; 
( தொ . ) Pope Joan , கற்பனையான பெண் போப்பாண்டவர் ; 
சீட்டாட்ட வகை ; pope s eye , எருது அல்லது ஆட்டின் 
துடையிலுள்ள கொழுப்பு சூழ்ந்த நிணநீர்ச்சுரப்பி ; pope s 
head , நீண்ட கைப்பிடியுடைய உருள் 

துடைப்பம் ; 
pope s nose , கோழி முதலியவற்றின் வால்நுனி இறைச்சிக் 


கறி . 


poo11 , 1. இயற்கையாயமைந்த சிறுகுளம் ; அமைந்த நீர் நிலை ; 
கட்டி நிற்கும் நீர்மத்தேக்கம் ; மடு , ஆற்றின் அமைந்த நீர்ப் 
பகுதி ; V. கல்வெட்டியெடுக்கையில் ஆப்புச்செருகுவதற்காகத் 
துளைசெய் ; நிலக்கரி வகையில் கீழறு , சுரங்கமறு . 
pool , n . பொதுநிதி ; பொதுச்சேர்மம் ; பொது மேசைப் 
பணம் , சீட்டாட்ட வகையில் பந்தயப் பணம் தண்டப்பணம் 
ஆகியவற்றின் மொத்தம் ; பொது மேசைப்பணச் சேமக்கலம் ; 
மேடைக் கோற்பந்தாட்டவகை ; கூட்டுச் சூதாட்ட முயற்சி ; 
கூட்டுச்சூதாட்டப் பந்தயங்களின் மொத்தம் ; வாணிகக் 
கூட்டிணைப்பு , போட்டியிடுபவர்கள் போட்டியைத் தவிர்ப்ப 
தற்காக விலைகளை நிச்சயித்துத் தொழிலைப் பங்குபோட்டுக் 
கொள்ளத் தங்களுக்குட் செய்துகொள்ளும் ஏற்பாடு ; 0 . 
பொதுநிதியிற் போடு ; பொதுவாகக்கொள் ; போக்குவரத்து 
நிறுவனங்கள் முதலியவை வகையில் பொதுக்கூட்டாக்கி 
ஆதாயப் பங்குகொள் . 
poon , ( த . ) 11. புன்னைமரம் . 
poon ah brush , 11. பூனா ஓவியத்தூரிகை , கீழ்த்திசை வேலைப் 
பாட்டினையொப்ப மெல்லிய தாளில் வண்ண ஓவியம் வரை 
வதற்குப் பயன்படும் தூரிகை. 
poon ah paint ing , n . பூனா ஓவியப்பாணி . 
poon ah paper , n . பூனா ஓவியத்தாள் , கீழ்த்திசை வேலைப் 
பாட்டினையொப்ப வண்ண ஓவியம் வரைவதற்குப் பயன் 
படும் மெல்லிய தாள் . 
poon - oil , 11. புன்னை எண்ணெய் . 
poop , n . கப்பலின் பிற்பகுதி ; கப்பலின் பின்கோடி மேடைத் 
தளம் ; U. அலை வகையில் கப்பலின் பின்பகுதியின்மேல் 
மோது ; கப்பல் வகையில் பிற்பகுதியின்மேல் அலைமோதப் 


பெறு . 


poop , n . , U. = pope . 
pooped , a . கப்பல் வகையில் பின்கோடி மேடைத்தளமுடைய . 
poor , a . வறிய , ஏழ்மையான ; வளமற்ற , குறைபாடுடைய ; 
மண் வகையில் விளையாத ; குறைவாயுள்ள , போதாத , எதிர் 
பார்த்ததைவிடக் குறைவாயிருக்கிற ; இழிவான , அற்பமான ; 
எழுச்சியற்ற , ஊக்கங்குறைந்த ; வெறுக்கத்தக்க ; தாழ்மை 
யுள்ள ; பொருட்படுத்த வேண்டியிராத ; இரங்கத்தக்க ; நற் 
பேறற்ற ; நலக்கேடான ; ( தொ . ) poor man s weather glass , 
மழைக்காலத்தில் அல்லது மப்புமந்தார நேரத்தில் மூடிக் 
கொள்ளும் ஒளிர்சிவப்பு மலர்ச் செடிவகை . 
poor - box , 1. தரும உ.ண்டி , ஏழையர் உதவிநிதிப்பெட்டி . 
poor - house , n . ஆதுலர் சாலை , ஏழையர் விடுதி . 
poor - law , n . ஏழையர் உதவிமுறைச்சட்டம் , இரவலர் 

சட்டம் . 
poor ly , a . உடல்நலமற்ற , நலக்கேடான ; adv . பற்றாக் 
குறையாக , போதாமல் , குறைபாட்டுடன் ; முழுவெற்றியின்றி ; 
இழிவாக , வெறுக்கத்தக்க வகையில் . 
poor ness , n . குறையுடைமை , குறைபாடு . 
poor - rate, n . அற வரி , ஏழைகளின் உதவிக்காக விதிக்கப் 

படும் வரி . 
poor - spir ited , a . ஊக்கமற்ற ; கோழையான , உரமற்ற ; 

எதற்கும் அஞ்சுகிற . 
poort , ( டச்சு . ) n . குறுகிய கணவாய் . 
pop , n . திடீரென்ற வெடிப்பொலி ; ஆடுகள் முதலியவற் 
றிற்கு அடையாளமிடுகையில் வைக்கப்படும் புள்ளி அல்லது 
பொட்டு ; ( பே - வ . ) நுரைத்துப் பொங்குகிற பான வகை , 0 . 
விரைந்த சிறு வெடிப்பொலி எழுப்பு , புட்டியிலிருந்து அடைப் 
புத் தக்கையை இழுக்கும்போது உண்டாவதைப்போன்ற 


pope , n . ருசியா முதலிய நாடுகளின் கிரேக்கர் திருச்சபையின் 

வட்டகைக் கோயிற்குரு . 
pope , 11. துடையின் பொறித்தடம் , அடித்தால் பொறுக்க 
முடியாத நோவு அல்லது மயக்கந்தரும் துடைப்பகுதி ; 0 . 
துடையின் பொறித்தடத்தில் அடி ; ( தொ . ) take one s pope, 
துடையின் பொறித்தடத்தில் அடி . 
pope dom , n . போப்பாண்டவர் பதவி ; போப்பாண்டவர் 
பணிமதிப்பு ; போப்பாண்டவர் ஆட்சியெல்லை ; போப் 
பாண்டவர் பதவிக்காலம் . 
pop ery , 10. ரோமன் கத்தோலிக்க சமயம் , ரோமன் கத்தோ 

லிக்க கூறுகள் அமைந்த சமயமுறை . 
pop gun , n . பொம்மைத் துப்பாக்கி ; பயனற்ற சுடுபடைக் 

கலம் . 
pop ish , a . போப்பாண்டவர் சமயமுறைமை சார்ந்த ; போப் 

பாண்டவருக்குரிய . 
pop lar , n . நெட்டிலிங்க மரவகை . 
Pop larism , 1. இரவலர் இல்லங்களில் தங்கியிராது உதவி 
கோருபவர்களுக்குத் தாராளமாக உதவி வழங்குங் கொள்கை ; 
வரிவீதங்களை உயர்த்துவதற்கேதுவாயுள்ள உதவிமுறைக் 
கொள்கை . 
pop lin , n . பட்டியல் பருத்தித்துணி வகை . 
poplit eal , a . துடையின் பிற்பகுதிசார்ந்த ; முழங்காலின் 

பின்னாலுள்ள குழிவுக்குரிய , 
popp a , n . = papa . 
popp et , n . குஞ்சு - குழந்தைபற்றிய ஆர்வச்சொல் ; கடைசற் 
பொறியின் தலைப்பாகம் ; கப்பலைப் புறப்படுத்தப் பயன்படும் 
சிறுமரத் துண்டு ; உயரத்தூக்குவதில் பயன்படும் கயிற்றுக் 
கப்பிகளைத் தாங்குஞ் சட்டம் . 
popp et - head , 11. கடைசற் பொறியின் தலைப்பகுதி . 
popp ing , 11. வெடிப்பொலி எழுப்பு தல் ; துப்பாக்கி வெடி 

தீர்த்தல் ; பொருளைத் திடுமென வைத்தல் ; விரைந்தியங்குதல் . 
popp ing - crease , n . மரப்பந்தாட்ட வகையில் மட்டைக் 

காரர் நிற்கவேண்டிய எல்லைக்கோடு . 
pop ple , n . நீர் அலை திரைவு , நீரலை உருட்சி , மெல்லிய நீர்த் 
திரை ; U. அலைவகையில் உருண்டோடு , முன்னும்பின்னும் 
அலைபாய் . 
popp y , 11. கசகசாச்செடி , மயக்கமூட்டும் பாற்சாற்றினை 
யுடைய செடிவகை ; ( தொ . ) Flanders poppy , முதலாவது 
உலகப் பெரும்போரில் ( 1914-18 ) இறந்துபட்ட பிரிட்டிஷ் 
வீரர்களின் நினைவுச்சின்னம் ; முதல் உலகப்போரில் மாண்ட 
வீரர் நினைவுநாளில் விற்கப்படும் செயற்கை வண்ணப்பூ ; 
opium poppy , அபின் தரும் கசகசாச் செடிவகை ; Poppy 


756 


poppy - head 


portal . 


M 


Day , முதலுலகப்போரில் மாண்ட வீரர் நினைவாகச் செயற்கை 
வண்ணமலர்கள் செய்து விற்கப்படும் நாள் . 
popp y - head , n . கசகசாச் செடியின் விதையுறை ; திருக் 

கோயில் இருக்கை முனையின் ஒப்பனை முகடு . 
pop shop , n . அடைமான வட்டிக்கடை . 
pop sy , pop sy - wop sy , m . கிளி போன்ற ஆர்வமொழி ; 

சிறுபெண் . 
pop ulace , n . பஞ்ஞிலம் , பொதுமக்கள் திரள் 
pop ular , a . மக்கள் பாராட்டிற்குரிய ; பொதுமக்கள் சார்ந்த ; 
பொதுமக்களால் நடத்தப்படுகிற ; பொதுமக்களும் அறிந்து 
கொள்ளுமாறு ஆக்கப்பட்ட ; மக்கள் சுவைக்கேற்பச் செய்யப் 
பட்ட ; மக்கள் பொருள் நிலைக்கு ஏற்றவாறு அமைக்கப் 
பட்ட ; பொதுமக்களிடையே வழங்குகிற ; ( தொ . ) at popular 
prices , குறைந்த விலைகளில் ; popular front , அரசியலில் 
முன்னேற்றக் கருத்துள்ளவர் கட்சி . 
popula rity , n . பொதுமக்களிடை மதிப்பு ; பொதுமக்கள் 

விரும்பும் நிலை . 
pop ularize , v . பாமரர்க்குரியதாக்கு ; மக்கள் விரும்பும்படி 
செய் ; வாக்குரிமை முதலியவற்றைப் பொதுமக்களிடையே 
வழங்கு ; தொழில்நுணுக்கப் பொருள் முதலியவற்றை எல் 
லாரும் விரும்பும் வடிவத்தில் எடுத்துச்சொல் ; யாவரும் 
விரும்பும் முறையில் எழுது . 
pop ulate , 3. குடியேற்று . 
popula tion , n . மக்கட்டொகை ; குடியேற்றச் செயல் . 
pop ulist , n . குடிப்பொதுமைக் கட்சியினர் , இருப்பூர் திகள் . 
படித்தர வருமான வரி முதலியவற்றை அரசினர் கட்டுப் 
பாட்டின் கீழ் வைத்திருக்க வேண்டுமென்பதை நோக்கமாகக் 
கொண்ட அமெரிக்க அரசியல் கட்சி உறுப்பினர் ; கூட்டாண் 
மையை ஆதரிக்கும் ருசிய அரசியல் கட்சி உறுப்பினர் . 
pop ulous , a . குடி நெருக்கான , மக்கள் நிறைந்த . 
porb eagle, n . சுறாமீன் வகை . 
porce lain , n . மங்கு , பீங்கான் ; பீங்கான் 

a . 
மங்கினால் செய்யப்பட்ட ; மென்மையான , நொய்ம்மையான ; 
( தொ . ) porcelain clay , வெண்களிமண் . 
porce lainize , U. பீங்கானாகச் சுடு . 
porc elainous , porcella neous, a . பீங்கான் போன்ற . 
parce lain - shell , 1 , சோழி . 
porcel lanous , a . = porcelainous . 
porch, 11. புகுமுக மண்டபம் ; மூடு முன்றில் ; ( தொ . ) the 
Porch , ஆதென்சில் ( Athens ) ஸீனோ ( Zeno ) வும் அவர் 
மாணவர்களும் தங்கியிருந்த மண்டபம் ; மெய்விளக்கியலில் 
இன்பதுன்ப நடுநிலைக்கோட்பாடு . 
por cine , a . பன்றிக்குரிய , பன்றிபோன்ற . 
porc upine , n . எய்ப்பன்றி , முள்ளம்பன்றி ; சிக்குவாரி , சணல் 

கோதுங் கருவி ; a . முள்ளம்பன்றி போன்ற . 
pore , n . நுண்துளை ; மயிர்க்கண் . 
pore , 0. கருத்தூன்றிப்பார் , படிப்பதில் ஆழ்ந்திரு ; நீளநினை , 
ஒன்றியிருந்து நினை ; ( தொ . ) pore one s eyes out , சுவடியை 
நெருக்கமாக வைத்து ஊன்றிப்படிப்பதனால் கண்கள் சோர் 
வடையச் செய் ; pore over , கருத்தூன்றிப் படி . 
porge , 0. யூதர் சமயவினைமுறை வகையில் கொல்லப்பட்ட 
விலங்கின் தசைநார் முதலியவற்றை அகற்றித் தூய்மை 

யுடையதாக்கு . 
por ism , n . ( கண . ) கிளைத்தேற்றம் ; ( அள . ) பன்முகப் 
பல கோள் , விடை தீர்வுகளுக்கு வழிவகுக்கக்கூடிய நிலை தரும் 

முறகோள் . 
pork , n . பன்றியிறைச்சி . 
pork - butch er , n . விலைப்பொருட்டுப் பன்றி கொல்வார் . 
pork er , n . இறைச்சிப் பன்றி ; கொழுத்த ஆண்பன்றிக்குட்டி . 
pork ling , n . சிறுபன்றி ; பன்றிக்குட்டி . 
pork pie, n . கொத்திய பன்றியிறைச்சி வேவல் . 


pork y , a . பன்றியிறைச்சி சார்ந்த ; பன்றியிறைச்சி போன்ற 

( பே - வ . ) சதைப்பற்றுள்ள , கொழுத்த . 
pornoc racy , n . விலைமகளிர் செல்வாக்காட்சி . 
pornog raphy , n . பரத்தையர் வருணனை ; இழிபொருள் 

ஓவியம் ; இழிபொருள் இலக்கியம் . 
poroplas tic , a . அறுவை மருத்துவ வகையில் செறி கம்பளம் 

போன்ற நுண் துளைகளும் குழைவுங்கொண்ட . 
por ous , a . நுண் துளைகளையுடைய . 
porph yry , 11. வெண்ணீலப் பாறைவகை 
porp oise , n . கடற்பன்றி வகை . 
porra ceous , a . வெங்காயப் பச்சையான . 
porrect , U. ( வில . ) உறுப்பை முன்னுற நீட்டு ; திருச்சபைச் 

சட்டத்துறையில் ஆவணத்தைத் திருமுன்னிலையில் வழங்கு . 
po rridge , 1. கூழ் , துழவை ; ( தொ . ) keep your breath to 
cool your porridge , உன் புத்திமதியை நீயே வைத்துக் 
கொள் . 
porrig o , 11. ( மரு . ) தலைப்பொடுகு . 
po rringer , n . வட்டில் , குழந்தைகளின் சிறு உணவுத்தட்டு . 
port , n . துறைமுகம் ; துறைமுகப்பட்டினம் ; துறைமுக 
முள்ள இடம் ; சுங்க அதிகாரிகளிருக்கும் துறைமுகப் 
பட்டினம் ; ( தொ . ) Cinque Ports , ( வர . ) இங்கிலாந்தின் 
தென்கிழக்குக் கரையிலுள்ள ஐந்து துறைமுகங்கள் 
( Sandwich , Dover , Hythe. Romney , and Hastings ) ; close 
port , ஆற்றின் மேடான பகுதியிலுள்ள துறைமுகம் ; free 
port , தீர்வையில்லாத் துறைமுகம் , அனைத்து நாட்டு வணிகர் 
களும் சரக்குகளைத் தடையின்றி ஏற்றவும் இறக்கவும் உரிமை 
யுடைய துறைமுகம் ; இறக்குமதிகளுக்கான அல்லது ஏற்று 
மதிகளுக்கான விலக்குரிமை ; port & dmiral , கடற்படைத் 
துறைமுக 

மேலாண்மைப் பொறுப்புடைய கடற்படைத் 
தலைவர் ; port of call , தேவைப்பொருள்களுக்காக அல்லது 
செப்பனிடுவதற்காகக் கப்பல்கள் செல்லக்கூடிய துறைமுகம் ; 
port of entry , வாணிகச் சரக்குகள் சட்டப்படி வரக்கூடிய 
துறைமுகம் . 
port , n . நகரக் கோட்டைவாயில் ; ( கப் . ) கப்பல் பக்கப்புழை 
வாய் ; துப்பாக்கிவாய் வழிப்புழை : காலதர் , காற்றுப் புழை ; 
( இயங் . ) ஆவி - நீர் முதலியன செல்வதற்கான துளைவாய் ; 
கடிவாள இரும்பிலே குதிரையின் நாக்கிற்காக வளைத்த 
பகுதி . 
port , n . நடைத்திறன் , நடைப்பாங்கு ; ( படை . ) படைக் 
கலம் சாய்த்தேந்தித் தாங்கிச் செல்லும் நிலை : ப . துப்பாக்கி 
முதலிய படைக்கலங்களைக் குழல் மேலிருக்கும்படியாக இடது 
தோளிற் சாய்த்து ஏந்து . 
port , n . ( கப் . ) கப்பலின் இடதுபக்கம் ; a . இடதுபக்கமான ; 
ப . கப்பலை இடதுபக்கமாகத் திருப்பு ; கப்பல் வகையில் 
பக்கமாகத் திரும்பு . 
port , 1. போர்ச்சுகல் திராட்சைத்தேறல் . 
por ta , n . ( வில ) வாயில் போன்ற பகுதி ; ( வில . ) கல்லீர 

லின் குறுக்காகவுள்ள பிளவு . 
port able , n . எடுத்துச்செல்லத்தக்க பொருள் ; a . எடுத்துச் 

செல்லத்தக்க , கையேந்தலான , கையடக்கமான . 
port age , n . எடுத்துச்செல்லுதல் ; கொண்டுபோவதற்குப் 
பிடிக்குஞ் செலவு ; நீர்வழிகளிடையே படகின் சரக்குக் 
கொண்டு ஏக வேண்டியுள்ள நிலவழி ; ப . இரண்டு நீர்நிலை 
களுக்கு இடையே படகின் சரக்குக்களை நிலத்தின் மேற் 
கொண்டுசெல் ; ( தொ . ) mariner s portage , மாலுமியின் 
சொந்தத் தொழிலுக்கென விடப்படும் இடப்பரப்பு . 
port al , n . நுழைவாயில் ; அணிவாயிற் கதவம் ; அணி 

கெழுவாயில் . 
port al , a . ( உள் . ) கல்லீரலின் குறுக்குப்பிளவு சார்ந்த ; 
( தொ . ) portal system , கினை நாளங்களுடன் கூடிய வடிப்பாய் 
குழல் ; portal vein , வடிபாய்குழல் , கல்லீரலுக்குக் குருதி 
கொண்டு செலுத்துங் குருதிநாளம் . 


கலம் ; 


757 
portamento 

positron 
portamen to, ( இத் . ) n . ( இசை . ) ஒரு சுருதியிலிருந்து Portuguese , n . போர்ச்சுகல் நாட்டுக்குடிமகன் ; போர்ச்சுகல் 
மற்றொன்றிற்கு நழுவிக்கொண்டே செல்லுகை . 

நாட்டு மொழி ; a . போர்ச்சுகல் நாட்டைச் சார்ந்த ; 
port ative , a . எடுத்துச்செல்லுதற்குரிய , தூக்கெளிய . 

போர்ச்சுகல் நாட்டுமொழியைச் சார்ந்த . 
port - crayon , ( பிர . ) n . = porte - crayon . 

port - wine , 1. போர்ச்சுகல் மதுவகை . 
portcull is , n . கோட்டைவாயிலடைக்கும் சருகுபொறிச் pose , n . நிற்கும் விதம் , நிலை ; மனப்பாங்கு , மன நிலை ; 
சட்டம் . 

பாவிப்பு , மேற்கொள்ளும் நிலை ; தாய விளையாட்டு வகையில் 
Porte, n . ( வர . ) துருக்கிப்பேரரசு ; ( தொ . ) the Ottaman 

முதலாட்ட உரிமை ; V. ஓவியரின் மாதிரி வகையில் குறிப் 
Porte , the Porte , the Sublime Porte , ( வர . ) கான்ஸ்டாண்டி 

பிட்ட தோற்றநிலையில் அமைவி ; குறிப்பிட்ட தோற்ற 
நோபிளில் உள்ள ஆட்டோமன் அரசிருக்கை ; 1923 வரையி 

நிலையை மேற்கொள் ; கலைநோக்குடன் தனிப்பட்ட தோற்றச் 
லிருந்த துருக்கிய அரசு . 

சாய்வை மேற்கொள் ; தனித்திறம் பாவி , தனித்திறனுடை 

யவர் போலப் பாவனை மேற்கொள்ளு ; வலியுறுத்து , வலி 
porte- cochere, ( பிர . ) n . ஊடகவாயில் , வண்டி கடந்து 

யுறுத்திக்கொடு ; கட 

டாவிடு ; தாய ஆட்டவகையில் முதற் 
செல்வதற்குரிய வீட்டினூடான வாயில் . 

காயைக் களத்தில் வை . 
porte -crayon , ( பிர . ) 1. வண்ணக்கோல் கைப்பிடி . 

pose , 0. கேள்விகளால் அல்லது புதிர்களால் திணற அடி . 
portefeuille, ( பிர . ) n . = portfolio . 

pos er , n . திணறவைக்குங் கேள்வி , திகைப்பூட்டும் புதிர் ; 
porte - monnaie, ( பிர . ) n . பணப்பை ; குட்டையேடு . 

தடுமாறச் செய்பவர் . 
portend , . முன்குறிகாட்டு. 

poseur , ( பிர . ) 11. வேடதாரி . 
port ent , t . முற்குறி ; உற்பாதம் , கெடுகுறி ; அருந்திறலாளர் ; posit , U. உண்மையென ஏற்றுக்கொள் ; மெய்யாகக்கொள் ; 
வியத்தகு நிகழ்ச்சி , 

உள்ளதென வாதத்துக்காக வைத்துக்கொள் ; நிலையில் 
porten tous , a . தீக்குறியான ; வியப்பிற்குரிய ; பொதுநிலை அமை ; ஒழுங்குபடுத்திவை . 
கடந்த ; உள்ளத்திற் பதியும் ஆற்றல்வாய்ந்த . 

posi tion , n . நிலை ; இருப்பு , இருக்கை ; உடல் அமர்வுநிலை ; 
port er 1 , 1 , வாயிலோன் ; fem . port ress . 

மனநிலை , மனப்பாங்கு ; இருப்பிடம் , கிடப்பு ; நிலைமை ; 
port er , n . சுமைகாரன் ; முட்டாள் ; கசப்புச் சாராயவகை ; சூழ்நிலை ; நற்சூழல்நிலை ; நல்வாய்ப்பு நிலை ; படிநிலை , பதவி ; 
( தொ . ) porter s knot , சும்மாடு அட்டை . 

பணி நிலை ; ( படை . ) உரிய வாய்ப்பிடம் ; ( இலக் . ) கிரேக்க 

லத்தீன் யாப்பில் அசையுயிரின் பின்தொடர்பு நிலை ; ( அள ) 
port erage , n . கொண்டுசெல்லுதல் ; எடுகூலி , சுமைகூலி. 

மெய்யுரை வாசகம் அறுதியிடல் ; மெய்யுரைவாசக அறுதி ; 
port fire, n . வெடிகுண்டுகளைப் பற்றவைப்பதற்கான பொறி 

U. நிலையில் வை ; நிலையினை உறுதிசெய் ; படைகளைப் போர் 
யமைவு ; கரங்கமறுக்கையில் வெடிமருந்துகளுக்குத் தீக் 

நடவடிக்கைகளுக்காக உரிய இடத்தில் அமர்த்து ; ( தொ . ) 
கொளுவுவதற்கான பொறியமைவு . 

in position , சரியான இடத்தில் , தக்க இடத்தில் ; out of 
portfol io , 11. கைப்பை , உதிரித்தாள்கள் படங்கள் வைப்ப position , பொருந்தாத இடத்தில் , சரியான இடத்திலில்லா 
தற்குரிய கெட்டித்தாள் பையுறை ; அமைச்சர் பதவி ; வணிக மல் ; people of position , மேனிலையிலுள்ளோர் . 
இணைப்புக்கழக முதலீடுகளின் பட்டியல் ; pl. portfol ios . pos itive , 11. நேர் எண் , நேர் அளவை ; நிழற்பட நேர்படிவம் ; 
port hole , n . கப்பற் சாளரம் . 

நிழற்பட நேர்படிவத்தை ஒத்த உருப்படிவம் ; நேர்மின் 
port ico , n . மூடு முன்றில் , புகுமுக மண்டபம் ; pl . port icos . ஆற்றல் ; மின் பிரிகல நேர்த்தகடு ; இசைக்கருவி வகையான 

துணைமேளம் ; ( அள . ) உறுமெய்ம்மை , உறுதிசெய்வதற் 
portiere, ( பிர . ) 1. கதவத் திரை . 

குரிய செய்தி ; ( இலக் . ) பெயரடை வினையடைகளின் ஒப் 
por tion , n . பங்கு , பாகம் , கூறு ; உண்டிச்சாலைகளின் 

பீட்டுப் படிகளில் இயற்படி ; ( இலக் . ) இயற்படியான பெய 
வாடிக்கைக்காரர்களுக்குப் படைக்கப்படும் உணவின் அளவு ; 

ரடை ; இயற்படியான வினையடை ; a . ( சட் . ) ஆக்கமுறை 
பெண் வழிச்சீர் , சீதனம் ; விதி , ஊழ் ; ப . பங்குகளாகப் பிரி , 

யான ; இயல்பாயமைந்தத தல்லாத ; குறிப்பிட்டு உறுதி 
பங்கிட்டுக்கொடு , பங்கு ஒப்படை ; பெண்ணுக்குச் சீர் 

செய்யப்பட்ட ; தனிப்பட வரையறுக்கப்பட்ட ; ஐயத்துக் 
வரிசைசெய் , சீதனங்கொடு . 

கிடமற்ற ; கட்டாயமான ; தன்னுறுதியுடைய ; மட்டற்ற 
por tionless , a . உடைமையற்ற ; சீதனம் இல்லாத . 

தன்னம்பிக்கையுடைய ; மாறாத ; நெகிழ்வு விரிவற்ற ; தனி 
Port land , n . போர்ட்லாந்து தீவிலுள்ள சிறை ; a . போர்ட் 

நிலையான , தொடர்பியல்புச் சார்பற்ற ; ( பே - வ . ) தீர்ந்த , 
லாந்து தீவுடன் தொடர்புடைய ; ( தொ . ) Portland cement , 

முற்றியலான ; புறமெய்ம்மை சார்ந்த , புறநிகழ்வுச்செய்தி 
சீமைக்காரை , சீமைச் சுண்ணாம்பு - களிமண் ஆகியவற்றாற் 

சார்ந்த ; உளதாம் தன்மை குறித்த , இன்மைமறுத்த , எதிர் 
செய்யப்படும் செயற்கைப் பசைமண் . 

மறையல்லாத ; காந்தத்தில் வடகோடி காட்டுகிற : சுழற்சி 

வகையில் வலஞ்சுழித்த ; ( இலக் . ) பெயரடை வினையடை 
port ly , a . பருத்த , கொழுத்த ; வீறார்ந்த தோற்றமுடைய . 

ஒப்பீட்டுப்படி களில் இயற்படியான ; ( நி . ப ) நேர்படியான , 
portman teau , n . பயணத் தோற்பெட்டி , நடுவிலிருந்து இயல்பான ஒளி நிழல்வண்ணம் காட்டுகிற ; நில உலகக் 
தட்டையாக மடிக்கவல்ல பெருந்தோற்பெட்டி ; 

இருபாதி கோள் வகையில் தென்கோடி சார்ந்த ; ( மின் . ) கேர்நிலைப் 
ஒட்டுச்சொல் , இரண்டு சொற்களின் ஒலிகளும் பொருள்களும் பட்ட , மின்னணு மிகையால் தோற்றுகிற ; ( தொ . ) 
கலந்துருவான கற்பனைச்சொல் ; pl . portman teaus , positive electricity , நேர்மின் ஆற்றல் , கண்ணாடியைப் 
portman teaux .. 

பட்டுத்துணியில் தேய்ப்பதனால் ஏற்படும் மின் ஆற்றல் ; 
portola no , ( இத் . ) n . ( வர . ) துறைமுகத் திசைகாட்டிச் சுவடி . positive organ , திருக்கோயில்களில் பெரிய இசைக்கருவிப் 
port rait , n . உருவப்படம் ; சொல்லோவியம் , விளக்க பெட்டிக்குத் துணையாக அமைந்துள்ள தூக்கிச்செல்லக்கூடிய 
வருணனை . 

சிறு இசைப்பெட்டி வகை ; positive pole , காந்த வகையில் 
port raitist , n . உருவப்படம் வரைபவர் . 

வடக்கு நோக்கிய முனை ; நில உலகக்கோள வகையில் தென் 

முனைக்கோடி , தென் துருவம் . 
port raiture , n . உருவப்பட வரைவு ; உருவப்படம் ; உருவப் 
படக்கலை ; உருவப்படத் தொகுதி ; விளக்க வருணனை . 

pos itivism , n . நேர்க்காட்சி வாதம் , அகஸ்ட் காம்டே 

( Auguste Comte ) என்பவரின் மெய்விளக்கக் கோட்பாடு ; 
portray , ப . உருவப்படமெழுது ; விளக்கமாக வருணி . 

நேர்க்காட்சி வாதத்தை அடிப்படையாகக் கொண்ட சமய 
portray al , n . உருவப்படமெழுதுதல் ; விளக்கமாக 

முறை . 
வருணித்தல் ; ஒப்புருவம் . 

pos itron , n . நேர் ஆக்கமின்மம் , மின்மங்களுக்கு ஆற்றலில் 
Port reeve , n . ( வர . ) நகரத்தின் முதன்மையான அலுவலர் ; இணையாகத் தற்காலிகமாகக் கருவுளில் உருவாகும் நேர்மின் 
நகர முதல்வருக்கு ஒரு படி கீழான அலுவலர் . 

திரள் . 
96 


158 


posteen 


மறு 


காவலாக 


posology 
posol ogy , n . மருந்து அளவியல் . 
poss e , n . குழுமம் : ஊர்க் காவலர் தொகுதி ; வலிமை வாய்ந்த 

படைவீரர் தொகுதி ; அதிகாரம் . 
poss e comita tus , ( ல . ) n . கலகம் முதலியவற்றை அடக்க 

மாநகரத் தலைவரால் அழைக்கப்படும் உள்ளூர்ப்படை . 
possess , U. உடையராயிரு ; உடையதாயிரு ; உடைமையாகப் 
பெற்றிரு ; உடைமையாகக் கைக்கொள் ; திறமை 
தகுதி முதலியவற்றைப் பெற்றிரு ; உள அமைதி ஆன்மிக 
அமைதியைக் கைக்கொண்டிரு ; பேய் பிசாசு வகையில் ஒரு 
வரைப் பிடித்தாட்டு ; ( தொ . ) be possessed of , உடையரா 
யிரு , உடைமையாகக்கொள் ; like all possessed , பேராற்ற 
லோடும் உணர்ச்சியோடும் , ஆவேசத்தோடும் ; possess 
oneself of , உடைமையாகக் கைக்கொள் , உடைமையாகப் 
பெற்றிரு . 
posse ssion , 11. உடைமையாகப் பெற்றிருத்தல் ; உடைமை ; 
உடைமைப்பொருள் , கையாட்சி ; ( சட் . ) அனுபவஉரிமை , 
சட்டப்படியான உரிமையாளருக்குள்ளதைப் போன்ற 
உரிமை ; ( தொ . ) in possession , பொருள் வகையில் உடை 
மையாகக் கைக்கொள்ளப்பட்ட ; ஆள்வகையில் உடைமை 
யாகக் கைக்கொண்டுள்ள . 
posse ssions , n . pl . சொத்து , உடைமை ; வென்றாளும் ஆட்சி 

நிலப்பரப்பு , ஆட்சியின் கீழ் வந்துள்ள அயல்நிலப் பரப்பு . 
possess ive , n . உடைமைவேற்றுமை , ஆறாம் வேற்றுமை ; 
உடைமை வேற்றுமைச்சொல் ; a . உடைய , உடைமைக்குரிய ; 
உரிய , சொந்தமான ; ( இலக் .) உடைமையைக் குறிக்கிற , 
ஆறாம் வேற்றுமை சார்ந்த ; ( தொ . ) possessive case , ஆறாம் 
வேற்றுமை ; possessive pronoun , கிழமை மறுபெயர் ; 
உடைய பொருளைச் சுட்டும் மறுபெயர் . 
poss et, n . பத்தியக் குடிவகை . 
possib ilist , 11. உடனடியாகச் செயல்முறைப்படுத்தக்கூடிய 
சீர்திருத்தங்களையே குறியாகக் கொண்டு செயலாற்றிய 
ஸ்பானிய குடியரசுக் கட்சியினர் அல்லது பிரஞ்சு சமவுடை 
மைவாதி . 
possibil ity , n . ஒல்லுவது , முடியக்கூடிய செயல் ; செயல் 

கூடுநிலை , சாத்தியம் . 
poss ible , n . துப்பாக்கிசுடும் பயிற்சியில் எடுக்கக்கூடிய 
உயர் தரக் கெலிப்பெண் ; வேட்பாளர் தகுதியுடையவர் ; 
ஆட்டக்குழுவிற் சேரும் தகுதியுடையவர் ; செய்யக்கூடிய 
முழு அளவு ; a . இருக்கக்கூடிய ; நிகழக்கூடிய ; செய்யக் 
கூடிய ; மட்டளவாகச் செய்யக்கூடிய ; நேர்மையான , அறி 
வுக்குப் பொருத்தமான ; புரியக்கூடிய , விளங்கக்கூடிய ; 
( தொ .) do one s possible , ஒருவர் செய்யக்கூடிய அனைத்துஞ் 
செய் . 
poss ibly , adu . ஒருவேளை , கூடுமாயின் , இயலுமாயின் ; 
இயா 

பயலுமளவில் , கூடியவரையில் . 
poss um , 11. செத்ததுபோலப் பாவித்து எதிரிகளிடமிருந்து 
தப்பும் பழக்கமுடைய பைம்மாவின அமெரிக்க விலங்கு 
வகை ; ( தொ . ) play possum , நோயுற்றிருப்பதாக நடி , 
நோயாளியாகப் பாசாங்குசெய் . 
post , n. கம்பம் ; மரக்கம்பம் ; மரமுளை ; குற்றி ; கட்டுத்தறி ; 
நிலைக்கால் ; ஆதாரக்கால் ; உதைகால் ; கழுமரம் ; இலக்குக் 
குறிக்கம்பம் ; அடர்த்தியும் நெருக்கமுமான சுண்ணக்கல் 
படுகை ; சுரங்கங்களில் ஆதாரமாக விடப்பட்ட நிலக்கரித் 
திரள் ; 0. விளம்பரத்தாளை ஒட்டு ; சுவரொட்டிகளை ஒட்டு ; 
சுவரொட்டியால் விளம்பரப்படுத்து ; கல்லூரியில் தேர்வு 
பெறாத மாணவர்களின் பெயர்ப்பட்டியல் ஒட்டு ; தவணை 
கடந்த அல்லது கா 

காணாமற்போன கப்பலின் பெயரை விளம் 
பரப்படுத்து . 
post , n . அஞ்சல் ; பழங்கால அஞ்சல்வழி இடைமாற்றுக் 
குதிரைகளுடன் கூடிய ஆள் ; பழங்கால விரை தூதர் ; அஞ்சல் 
வண்டி ; அஞ்சல் ஆள் , அஞ்சற்கடிதம் கொண்டுசெல்பவர் , 
ஒருதடவைவரும் அஞ்சற்கடிதத்தொகுதி ; ஒருவேளை அஞ்சல் 
தொகுதி ; ஒருவேளை அஞ்சற்பெட்டியிலிருந்து எடுக்கும் கடித 
முதலியவற்றின் தொகுதி ; ஒருவீட்டில் ஒருதடவை கொடுக்கப் 


படும் அஞ்சல் உருப்படிகளின் தொகுதி ; அஞ்சல்மனை ; 
அஞ்சல்பெட்டி ; அஞ்சலுக்கான கடி தத்தொகுதி ; அஞ்ச 
லுக்குக் கொண்டு செல்லப்படும் பணிமனைக் கடிதத் தொகுதி ; 
எழுது தாள் அளவு ( 2 ? " x 16 " ) : எழுதுதாள் 

வகை ; 
ப . குதிரை இடைமாற்று ஏற்பாட்டுடன் பயணஞ் செய் ; 
விரைந்து பயணஞ் செய் ; விரைவு கொள் ; கடிதத்தை அஞ்சற் 
பெட்டியில் இடு ; அஞ்சல் மனையில் கொண்டுசேர் : அஞ்சலில் 
ஒப்படை ; கடைக்கணக்குத் துறையில் பேரேட்டில் கொண்டு 
பதிவுசெய் , பேரேட்டில் குறி ; பேரேட்டுக் கணக்கை நிறைவு 
செய் ; முழுத் தகவலும் தெரிவி ; adu. மிகு விரைவாக ; 
அஞ்சல் முறையில் , வழி இடைமாற்றுக் குதிரைகளின் ஏற் 
பாட்டு மூலமாக : ( தொ .) by return of post , அடுத்த 
அஞ்சலில் , கடிதம் கொண்டுவந்த அதே அஞ்சல் தூ தன் வழி 
யாகவே ; gereral post , காலையில் முதலில் வருங் கடி தங்கள் ; 
வீட்டிற்குள் ஆடும் விளையாட்டுவகை ; parcel post , சிப்ப 
அஞ்சல் துறை ; penny post ,, ஒருபென்னிகட்டணத்தில் 
சென்ற தொடக்கக்கால அஞ்சல்முறை . 
post , n . படைத்துறைக் களம் , படைவீரர் நிறுத்தப்பட்டுள்ள 
இடம் ; பாளையம் , வென்ற நாட்டில் படைப்பிரிவு தங்க 
வைக்கப்பட்டுள்ள இடம் ; படைவீரர் காவலிடம் , பணித் 
துறைக் கடமைக்குரிய இடம் ; அரண்காப்பிடம் , கோட்டைத் 
துறை : ஒதுக்குப்புறமான நாட்டின் வாணிகத் துறைக் சளம் ; 
பணியிடம் , பணிநிலை ; இருபதுக்கு மேற்பட்ட துப்பாக்கி 
களையுடைய படைக்கப்பல் முதல்வர் ஆனைப்பணி ; ( படை . ) 
வேளை எக்காளமுழக்கம் ; படை வீரரைக் 
நிறுத்து ; படைப்பிரிவினை நிறுவு ; படைக்கப்பல் முதல்வ 
ராக அமர்த்து ; பணியில் அமர்வுசெய் ; ( தொ . ) first past , 
( படை . ) இரவிற் படுசகைச்குச் செல்லும் நேரத்தை அறிவிக் 
கும் முதல் எக்காள ஒலி ; last post , படை த்துறை இழவு 
வினைகளில் ஊதப்படும் இறுதி எககாள ஒலி ; post captain , 
இருபது அல்லது அதற்கு மேற்பட்ட துப்பாக்கிகள் கொண்ட 
கப்பலுக்குத் தளபதியாகச் செயலுரிமை அளிக்கப்பட்டவர் ; 
post up , முழுச்செய்திகளையுங் கூறு , முழு விவரங்களையும் 
அளி . 
pos tage , n . அஞ்சற் கட்டணம் ; ( தொ . ) postage stamp ; 

அஞ்சல் தலை . 
pos tal , a . அஞ்சல் பற்றிய , அஞ்சல் சார்ந்த : ( தொ . ) 
postal order , அஞ்சல் Bacoor øgnir ; postal union , 
பல நாட்டு அஞ்சற்கட்டண ஒழுங்குமுறை ஏற்பாட்டிற்கான 
பல்வேறு நாடுகளின் அரசாங்கக் கூட்டுறவுக் குழு . 
post - bag , n . அஞ்சற் பை . 
post - boat , 11. அஞ்சற்படகு ; குறிப்பிட்ட இடங்களுக்கான 

தனிப்பயணப் படகு . 
post - boy , 1 . கடி தங்கொண்டுசெல்பவன் ; முற்காலத்தில் 
அஞ்சறகுதிரைமீது செல்பவன் ; முற்காலத்தில் குதிரைமீது 
அமர்ந்து வண்டி ஓட்டுபவன் . 
post card , n . அஞ்சல் அட்டை . 
post - chaise , 11. ( வர . ) முற்கால வழி இடைமாற்று 

ஏற்பாடுடைய அஞ்சல் வண்டி . 
post - class ical , a . கிரேக்க - ரோமமொழிகளின் இலக்கிய 

காலத்திற்குப் பிற்பட்ட . 
post - commun ion , n . திருக்கோயிலில் தூய நற்கருணை 
தொடர்ந்து நடைபெறும் இயேசு நாதரின் திருவிருந்து 
நிகழ்ச்சிப்பகுதி . 
post - cos tal , 0. விலா எலும்பிற்குப் பின்னாலுள்ள . 
post - date , n . பின் தள்ளிக் குறித்த நாள் . 
post - date , . உண்மை நாளைக் குறிக்காது பின் தள்ளிக் 

குறி. 
post - diluv ian , 11 , விவிலிய எட்டின் 

வரலாற்று 
மரபுக்குரிய பேரூழி வெள்ளத்துக்குப்பின் வாழ்ந்தவர் ; a . 
பிரளயத்திற்குப்பின் வாழ்ந்த ; பேரூழி வெள்ளத்துக்குப்பின் 
நிகழ்ந்த . 
posteen , n . செம்மறியாட்டின் கம்பளி நீக்கப்பெறாத 
ஆப்கானிஸ்தான் நாட்டிற்குரிய பெரிய முழு மேலங்கி . 


பா 


உலக 


159 
post - entry 

pot 
post - en try , 1. குதிரைப்பந்தயத்திற் பிற்சேர்வு ; கடைக் post master , n . ஆக்ஸ்போர்டு சார்ந்த மெர்டன் ( Merton ) 
கணக்குத துறையிற் பிற்சேர்ப்பு ; பிந்துகுறிப்பு . 

கல்லூரியின் உதவிச்சம்பள மாணவர் . 
pos ter , n . விளம்பரத்தட்டி ; விளம்பரங்களை ஒட்டுபவர் ; post mastership , n . அஞ்சல் நிலையத் தலைவர் நிலை ; அஞ்சல் 
காற்பந்தாட்ட வகையில் இலக்குக்கம்பத்துக்கு மேலே நிலையத் தலைவர் பதவி . 
சென்று இலக்கினை எய்தும்படியான பந்துதைப்பு . 

post merid iem , ( ல ) adu . நடுப்பகலுக்குப்பின்னால் , பிற்பகலில் . 
poste restante , ( பிர ) 11. அஞ்சற் காப்பகம் , கேட்கும் வரை post - millenn ial , a . இயேசுநாதரின் மறுவருகை திருவாயிரம் 
யில் கடிதங்களை வைத்திருக்கும் அஞ்சல் நிலைய அரங்கம் . 

கடந்து நிகழும் என்ற கோட்பாட்டுக்குரிய . 
poster ior , 11. உடலின் பிற்பகுதி , பிட்டங்கள் ; a . பின்னான ; post - millenn ialism , n . இயேசுநாதரின் மறுவருகை திரு 
தொடர்ச்சியில் பின் வருகிற ; பின்பக்கத்திய . 

வாயிரத்துக்குப்பின் நிகழும் என்ற கோட்பாடு . 
poste rity , 11. கால்வழி , சந்ததி ; பின்னோர் , வழித்தோன்றல் post mistress , 1. அஞ்சல் நிலையத் தலைவி . 
கள் ; வருமரபு , பின்வருந் தலைமுறைகள் . 

post - mort em , n . சாவிற்குப் பின்னாய்வு ; ( பே - வ . ) 
pos tern , n . பின்புறக் கதவு ; புறக்கடை , பக்கக்கதவு , பக்க சீட்டாட்ட வகையில் ஆட்டம்பற்றிய பின்பேச்சு ; a . 
வாயில . 

சாக்காட்டின் பின் செய்யப்படுவதான . 
post - exil ian , post - exil ic , a . யூதரின் பாபிலோனிய Post - mort em , ( ல . ) adv . சாக்காட்டிற்குப் பின் . 
சிறைவாழ்வுக்குப் பிறபட்ட . 

post - nat al , a . பிறப்பிற்குப்பின் நிகழ்கிற . 
post rix , n . பின்வைப்பு , விகுதி , சொல்லின் பின்னொட்டுக் post -nup tial, a . திருமணத்திற்குப் பிற்பட்ட . 

post - ob it , n . மரபுச்சொத்துக்குரிய முன்னவர் இறந்ததும் 
post - fix , ப . கடைப்பகுதியிற் சேர் . 

கொடுத்த வாக்குத்தொகை உரிமை தருகிற கடன் பத்திரம் ; 
post - free , a . அஞ்சற் கட்டணமின்றிக் கொண்டு செல்லப் a . இறந்த பிறகு நடப்புக்கு வருகிற . 
பட்ட ; அஞ்சற் கட்டணம் முன்னரே கட்டப்பட்ட . 

post - office , n . அஞ்சல் நிலையம் . 
post - gla cial , a . ( மண் . ) பனிப்பேரூழிக்குப் பிற்பட்ட . post - office order , n . பணஞ் செலுத்துதற்கான அஞ்சல் 
post -grad uate , n . பட்டப் பின்பயிற்சி , பட்டம் பெற்றபின் நிலையக் காசோலை . 

படிப்பு ; a . பட்டம் பெற்ற பின்னான , பட்டத்திற்குப்பின் . post -or al , a . வாய்க்குப்பின் அமைந்துள்ள . 
post - haste , adv . மிகு விரைவுடன் . 

post - paid , a . அஞ்சல்தொகை செலுத்தப்பட்ட . 
post hoc erg o prop ter lhoc , ( ல . ) 11. பிந்திவந்தது எனவே post - pli ocene, a . மண்ணியல் கடையூழியாகிய புத்துயி 
பின் விளைவாகத்தக்கது என்ற வாதம் ; காலவரிசையைக் ரூழியில் மூன்றாந்தரக் கிளை ஊழிகளும் நான்காந்தரப் பனி 
காரண காரியமாகத் தொடர்புபடுத்தும் போக்கைக் கண்டிக் ஊழிப்பருவங்களும் கடந்த காலத்திற்குரிய . 
கும் எளனக்குறிப்பு . 

postpone , . காலங்கடத்து , தள்ளிவை ; காலந்தாழ்த்து ; 
post - horse , n . • முற்கால் அஞ்சல்முறையில் வழியிடை முக்கியத்துவங் குறைத்து மதி . 
மாற்றுக்குதிரை . 

postpone ment , 1. காலங்கடத்துதல் ; தள்ளிவைக்குஞ் 
post humous , a . இறந்த பின்னான ; தந்தை இறந்தபின் செயல் . 

பிறந்த ; இயற்றியவர் மறைவுக்குப்பின் அச்சிடப்பட்ட . postposi tion , n . பின்வைப்பு , விகுதி . 
postiche , 11. வேலைப்பாடு முற்றுப்பெற்றபின் சேர்க்கப்படு postpran dial , 11. உணவிற்குப் பிற்பட்ட . 
வது ; சிற்ப வேலையில் பின்னாற் சேர்க்கப்படும் பொருத்த 

post script, n . ( சு . வ . P.S., P.P.S. ) பிற்சேர்க்கை ; கடிதத் 
மற்ற வேலை , தேவைக்கு அதிகமான பின்னிணைப்பு வேலை ; 

தில் கையெழுத்திட்டபின் எழுதிச் சேர்க்கும் பத்தி ; வானொலி 
கடைச்சரக்கு வகையில் பொய்ம்மயிர் , கள்ளமுடி ; போலி 

பரப்புச் செய்தி அறிக்கையின் முடிவில் வரும் பேச்சு . 
முகப்பு : a . போலியான ; செயற்கையான , இயற்கையல்லாத . 

post - ter tiary , a . மண்ணூல் புத்துயிரூழியின் முதல் மிகப் 
postic ous , a . ( தாவ . ) பின்பகுதியிலுள்ள ; பின்னான ; பின் பெருங்கூறு கழிந்த. 
பக்கத்திய . 

post - town , n . தனி அஞ்சல் நிலையமுடைய நகரம் . 
pos til , n . ( வர . ) ஓரக்குறிப்பு , விவிலிய நூலில் ஓரத்தில் 

pos tulant , n . சமய அமைப்பிற் சேர்வதற்கான வேட்பாளர் . 
எழுதப்படும் விளக்கக்குறிப்பு ; விளக்கவுரை , விரிவுரை . 

pos tulate , n . அடிக்கோள் , ஆராய்ச்சியின் அடிப்படையாக 
postil ion , postill ion . n . மாவூர் வலவன் , இரட்டைக் ஏற்றமைவு கொள்ளப்பட்ட மெய்ம்மை ; அடிப்படைநிலை ; 
குதிரைகள் பூட்டிய வண்டியில் அண்மையிலுள்ள குதிரை இன்றியமையா முதற்படு முதற்கூறு ; ( வடி . ) இயல்வுக் 
மீதிவர்ந்து ஓட்டுபவன் . 

கோள் , எளிய கையாட்சி இயலுவதாகக் கொண்டு மேற் 
post - impre ssionism , 1 . அகவாய்மைப் 

பண்போவிய செல்லும் முறை . 
முறை , பிரான்சில் 19 - ஆம் நூற்றாண்டில் தோன்றிய புறவாய் pos tulate , v . ஏற்றமைவாகக் கொள் ; அடிப்படையாக 
மைப் பண்போவிய இயக்கத்திற்குப் பின் அதன் எதிரியக்க வேண்டு ; மெய்யாக அப்பொழுதைக்கென ஏற்றுக்கொள் ; 
மாகத் தோன்றிய ஓவிய இயக்கம் . 

முற்படு , முதற்கூறாகக் கோரு ; இன்றியமையா முற்படு 
postlim iny , n .( ரோம . சட் . ) மறுசீர்ப்பெறலுரிமை , நாடு கூறாக வற்புறுத்திக் கூறு ; திருச்சபைச் சட்டத்துறையில் 
கடத்தப்பட்டவர் அல்லது சிறைப்பிடிக்கப்பட்டவர் திரும்பிய மேல் ஏற்பிசைவு எதிர்நோக்கித் தேர்வுசெய் . 
பின் நாட்டின் குடியுரிமைகளைத் திரும்பப்பெறும் நிலை ; மறு pos ture , n . நிலைகோடல் ; தோற்ற அமைவு , மனநிலை ; 
சீரமைப்புப் பேறு ; அனைத்து நாட்டுச் சட்ட வசையில் பாங்கு , நிலை , போக்கு ; U. நிலைகொள்ளு, தனி அமைவு நிலை 
போருக்குப்பின் ஒருவருடைய நாடு மீண்டும் அந்நாட்டார் யில் நில் , தனிப்படு தோற்றநிலைகொள் ; தனிநிலை உடலமை 
ஆட்சிக்கு வந்தால் போர்க்கைதிகள் - கைப்பற்றப்பட்ட வுடன் இயலு . 
பொருள்கள் பெற்றுப் பழையநிலைக்கு மீளுந் தன்மை . 

pos ture - maker , n . நிலைகொளையர் . 
post lude , 11 . இசை முடிப்பியக்கம் ; இசைத்துறையில் pos ture - master , n . உடற்பயிற்சிக்கலை ஆசிரியர் , 
இறுதித் தற்புனைவியக்கம் . 

கட்டழகுக்கலை ஆசிரியர் . 
post man , n . அஞ்சலாள் . 

pos y n . பொலஞ்சொல் ; பூங்கொத்து . 
post mark , n . அஞ்சல் முத்திரை ; U. அஞ்சல் முத்திரையிடு . 

pot , n . பானை ; மட்கலம் ; கண்ணாடிக் கொள்கலம் ; நீர் 
post master , n . அஞ்சல் நிலையத் தலைவர் ; ( தொ . ) Post மொள்ளும் கலம் ; உலோகக் குடிகலம் ; அடிசிற் கலம் ; 
master General , அஞ்சல்துறைத் தலைவர் . 

மைகொள் புட்டில் ; பழச்சாற்றுப் புட்டில் ; கொள்கல 


760 
potable 

அளவு ; தாள் அளவு ( 15 } " X 124 " ) ; பணத்தின் பெருந் 
தொகை ; மேசைக் கோற்பந்தாட்டத்தில் பந்துவீழ்பை ; 
பைவீழ் பந்தடி ; மேசைக் கோற்பந்தாட்டத்தில் 
பையில்வீழ அடிக்கும் பந்தடி ; 

வெள்ளியாலான பரிசுப் 
பூங்குவளை ; பலர் பெருந்தொகைப் பந்தயம் வைத்த குதிரை ; 
பலர் விருப்பத்துக்குரியது ; தலைக்கவசம் ; ப . கலத்திலிடு ; 
கலத்திலிட்டு வை ; சாடியில் உப்பீடு வை ; கலத்திலிட்டுச் 
சமை ; கொட்டியில் நடு ; மேசைக் கோற்பந்தாட்டத்தில் 
பையில் விழும்படி பந்தினை அடி ; அணுக்கக் குறிவேட்டு 
எறி ; வேட்டையில் கொன்ற சிறு விலங்கினைப் பையிலிடு ; 
கைக்கொள் , பெறு ; சுருக்கிக் கூறி நையாண்டி செய் ; 
( தொ . ) big pot , பொருளர் ; come and take pot luck with 
US , எங்களோடு வந்து எங்களுக்குக் கிடைப்பதை நுகர் ; 
go to pot , அழிந்து போ , ஒழிந்து போ ; keep the pot boiling . 
வாழ்க்கைத் தொழிலை ஒழுங்காகச் செயற்படச் செய் ; make 
the pot boil , வாழ்க்கைத்தொழில் செய் , சீவனம் பண்ணு ; 
pot hat . வட்டமான உச்சியுடைய அழுத்தமான கம்பளித் 
தொப்பி ; pot lead , பந்தயப் படகுகளின் உடற் பகுதி வகை 
யில் பயன்படும் ஈயம் ; the pot calls the kettle black , 
தன்குற்றங்காணாது பிறர் குற்றங் காண்பவர் ; watched pot 
never boils , கவலைப்பட்ட பொருள் கைகூடுவதில்லை . 
pot able , a . குடிக்கத்தக்க . 
pot ables , n . pl . பான வகைகள் . 
pot - ale , n . வடிகூடத்தின் கடைக்கழிவான மிகுபுளிப்பு மண்டி . 
potam ic , a . ஆற்றிற்குரிய . 
pot ash , potass , n . மர உப்பு , சாம்பலுப்பு ; ( தொ. ) 

caustic potash , சாம்பர நீரக உயிரகை . 
pot ash - water , n . வளி கலந்த பானவகை . 
potass ium , 11. சாம்பரம் , 

மென்மையான வெண்ணிற 
உலோகத்தனிமம் ; கூட்டுப்பொருட்களில் பயன்படும் கார 
உலோகங்களில் 

ஒன்று ; ( தொ . ) potassium cyanide , 
சாம்பரக் கரிநீரகை , மிகக்கொடிய நஞ்சுவகை . 
pota tion , n . குடித்தல் ; குடிதேறல் . 
pota tions , n . pl . கடுங்குடி , வெறிமயக்கக் குடி . 
potat o , n . உருளைக்கிழங்குச் செடி ; உருளைக்கிழங்கு ; 
( தொ . ) small potatoes , நிரம்பிய மதிப்பில்லாதது ; the clean 
potato, the potato , சரியானது , தக்கது . 
potat o - box , 11. வாய் . 
potato- ring , n . கலந்தாங்கி , கலச்சும்மாடு , 
potat o - trap , n . வாய் , 
pot .belly , 11. தொப்பை வயிறுடையவர் , வயிறுதாரி . 
pot - boiler , n . வாழ்க்கைப் பிழைப்புக்காக மேற்கொள்ளப் 
பட்ட கலை- இலக்கிய வேலை ; வாழ்க்கைப் பிழைப்பிற்காகக் 
கலை-இலக்கிய வேலைசெய்பவர் . 
pot - bound , a . தொட்டியின் அளவுகடந்து வளர்ந்துவிட்ட ; 

வளர்சசிக்கு இடமற்ற . 
pot - boy , 11. மதுக்கடைப் பையன் . 
pot - companion , n . கள்வகை நண்பர் , மதுக் கூட்டாளி . 
poteen , 11 . அயர்லாந்து நாட்டு வழக்கில் கள்ள வடிப்புச் 

சாராயம் . 
po tency , n . ஆற்றல் ; பயனுடைமை ; செல்வாக்கு நிறைந்தவர் . 
pot ent , a . ( செய் . ) ஆற்றல்வாய்ந்த ; மிகப்பெரிய ; சிந்தனை 
வகையில் அறிவுக்குப் பொருத்தமான ; கருத் துவகையில் 
மறுக்கமுடியாத ; மருந்து முதலியன வகையில் ஆற்றல்மிக்க . 
pot entate , n . ஆளுநர் , வல்லுநர் . 
poten tial , 11 , ( மின் . ) மின்னூட்ட அளவு ; மின் அழுத்த 
அளவு ; நிகழக்கூடியது ; மூல வாய்ப்புவளம் ; உள்ளார்ந்த 
ஆற்றல் , வேண்டும்போது செயல்திறப்படுத்தப்பெறும் அடங் 
கிய ஆற்றல்வளம் ; ( இலக் . ) ஆற்றல் உணர்த்தும் வினைச் 
சொல் ; a . உள்ளார்ந்த ஆற்றல்வாய்ந்த , வேண்டும்போது 
செயல் திறப்படும் திறமுள்ள ; பின்வள வாய்ப்புடைய , 
அகநிலைத் தகுதிவாய்ந்த ; ( இலக். ) இயலக்கூடும் செயல் 


. 


L 


potter 
உணர்த்துகிற ; இருக்கத்தக்க ; செயலுக்கு வரக்கூடிய ; 
( தொ . ) potential cautery , potential corrosive , ( மரு . ) வாட் 
டுஞ் செயல் விளைவினை உண்டுபண்ணும் பொருள் ; ( மரு . ) 
அரிக்குஞ் செயல் விளைவினை உண்டுபண்ணும் பொருள் ; 
potential difference , நிகழக்கூடும் மின்னோட்டத்தின் ஏற்றத் 
தாழ்வு உச்ச எல்லைகளின் வேறுபாடு ; potential energy . 
உள் நிலை ஆற்றல் ; potential mood , ஆற்றலுணர்த்தும் வினை 
வாய்பாடு . 
poten tiality , n . இயல்திறம் ; உள்ளடங்கிய ஆற்றல் ; 

செயற்படுந்திறம் ; செயற்படத்தக்க மறை ஆற்றல் . 
poten tially , adv . இயல்திறமுறையில் , கூடியதாக . 
poten tialize , v . இயல்திறமுடையதாக்கு ; உள் ஆற்ற 

லுடையதாக்கு ; நிலைபேறுடையதாக்கு . 
poten tiate , v . ஆற்றலளி , சக்தியூட்டு ; இயலச்செய் . 
potentiom eter , 11. மின்னழுத்த ஆற்றல் மானி . 
pot - hanger , n . பானைக்கொக்கி . 
potheen , n . அயர்லாந்து நாட்டு வழக்கில் கள்ளவடிப்புச் 

சாராயம் . 
poth er , n . திணறல் தூசி ; புகைப்படலம் ; பேரிரைச்சல் ; 
குழப்பம் ; 3. மனக்குழப்பம் அடை , அலைக்கழிக்கப்படு , 
தொந்தரைப்படுத்திக்கொள் . 
pot - herb , n . தோட்டக் காய்கறிவகை . 
pot - hole , n . ( மண் . ) பாறைகளில் இயல்பாக உண்டாகும் 
ஆழமான நீள் துளை ; போக்குவரவுச் சாலைகளில் ஏற்படும் 
பள்ளம் . 
pot - hook , n . உறி , பானைக்கொக்கி . 
pot - house, 1. மதுக்கடை . 
pot - hunter , n . தினல் வேட்டுவர் ; பரிசில் வேட்டுவர் . 
potiche , 11. மேசைப் பூச்சட்டி . 
potichoman ia , n . மேசைப் பூச்சட்டிச் சித்திரப்பித்து . 
po tion , n . ஒருவேளை மருந்து நீர் ; ஒருவேளை நஞ்சு . 
pot lach, pot lache , pot latch , n . வட அமெரிக்க இந்தி 

யரின் மரபுக்குழு விருந்து . 
pot man , 11. மதுக்கடைப் பணியாள் . 
pot - metal , n . செம்பீயக்கலப்பு ; இரும்பு உடைசல்கள் ; 
உருகிய 

நிலையில் நிறங்கள் ஊட்டப்பெறும் வண்ணக் 
கண்ணாடிக்கலம் . 
pot -pourri , ( பிர . ) 11. உலர்மணக்குவைப் புட்டி , நறுமணத்திற் 
காகச் சாடிகளில் சேர்த்துவைக்கப்படும் உலர்ந்த மலரிதழ் 
களும் நறுமணப் பொருள்களும் அடங்கிய கலவை ; இலக் 
கியக் கதம்பம் ; கதம்ப இசை உருப்படி . 
pot -roast , 1. இறைச்சிப் புழுக்கல் , 3. புழுக்கு . 
pot sherd , 1. மட்கல உடைசல் . 
pot - shot , 1. எளிய இலக்குச் சூடு ; திடீரெனச் சுடுதல் . 
pot -still , n . ஆவி வெப்பூட்டாது நேரே வெப்பூட்டிச் சாரா 

யம் வடிக்கும் வாலை . 
pot stone, n . சிறுமணி உருவுடைய சவுக்காரம் போன்ற கல் . 
pott , n . எழுதுதாள் அளவு ( 151 " x 121 " ) . 
pot tage , n . ஆணம் , சாறு ; வயிறு கழுவுங்கஞ்சி ; ( தொ . ) 
mess of pottage , விழுப்பொருளுக்குப் பதிலாகப் பெறுஞ் 
சிறுநன்மை . 
pott er 1 , 1. குயவர் , வேட்கோவர் ; ( தொ . ) potter s asthma , 
potter s bronchitis , மட்கலத் தொழிலர்க்குத் தூசியால் ஏற் 
படும் மார்ச்சளி நோய் ; potter s lathe , கலம் வனையும் களி 
மண்ணுக்கு உருக்கொடுக்குங் கருவி ; potter s wheel , வேட் 
கோத் திகிரி . 
pott er , . வலுக்குறைவாக வினையாற்று , அறிவுச்சோர் 
வுடன் வேலை செய் ; தொடர்பின்றி இடையிடைவிட்டு வேலை 
செய் ; வீண்காலம் போக்கு , மெல்ல நகர்ந்து செல் ; சுற்றித் 
திரி , அலை ; சிறுபிள்ளைத்தனமாக நட . 


யாக 


சிறு 


761 
pottery 

powder 
pott ery , n . மட்பாண்டத்தொழில் ; வேட்கோவர் கலை ; மட் pound , . அரை , பொடியாக்கு , தூளாக்கு ; இடி , துவை , 

பாண்டஞ் செய்யும் இடம் ; சட்டிபானை , மட்கலத் தொகுதி . குறு ; மோது ; தூள் தூளாக அடித்து நொறுக்கு ; செம்மை 
pot tle , n . அரைக்காலன் நீர்ம அளவை ; அரைக்காலன் நீர்மங் 

அடி ; துப்பாக்கி முதலியவற்றால் பலமாகச் சுடு ; 
கொள்ளும் கலம் ; பழக்கூடை . 

நட ; ஓடு ; சவாரிசெய் ; பளு உணர்ச்சியுடன் நடந்துசெல் . 
pott o , 11. மேற்கு ஆப்பிரிக்க மனிதக்குரங்கு . 

poun dage, n . ஒரு பவுன் பணத்துக்கு இவ்வளவென்னும் 
potty , a . வெறிகொண்ட , பற்றுவெறியுடைய ; சாதாரண 

தரகு அல்லது கட்டணம் ; ஒரு தொழிலிலிருந்து கிடைக்கும் 
மான ; ( தொ . ) potty questions , எளிதில் விடையளிக்கவல்ல 

மொத்த வருமானத்தில் கூலியாகக் கொடுக்கப்படும் நூற்று 
தேர்வு வினாக்கள் . 

விழுக்காடு , ஒரு பவுண்டு எடைக்கு இவ்வளவென்று செலுத் 

தப்படுந் தொகை ; அஞ்சற்காசோலை முதலியவை மீதான 
pot valiant , a . குடியினால் வீரவெறிகொண்ட . 

கட்டணம் ; தொகை ; அஞ்சற்காசோலை முதலியவை மீதான 
pot waller , n . தனிக்குடித்தன வாக்காளர் . 

கட்டணம் ; ( தொ . ) tonnage and poundage , ( வர . ) இறக்கு 
pot - walloper , n . தனிக்குடித்தன வாக்காளர் ; ( கப் . ) மதி அல்லது ஏற்றுமதி செய்யப்பட்ட மிடாத்தோல் மீதும் 
சமையல்வேலைத் துணைவன் . 

பவுன் மதிப்புள்ள சரக்குமீதும் முதலாவது சார்லஸினால் 
pouch , 1. சிறுபை ; சட்டை வெளிப்பை ; போர்வீரர் துப் ( Charles I ) மாமன்றத்தின் உடன்புபாடின்றி முறை மீறி 
பாக்கி மருந்துப்பை ; கங்காரு போன்ற விலங்குகளின் 

விதிக்கப்பட்ட வரி . 
மதலைப்பை ; குரங்கின் கன்னப்பை ; ( தாவ . ) பை போன்ற pound - day , n . வருபவர்கள் ஒவ்வொருவரிடமிருந்தும் ஒரு 
குழிவு ; விரையுறை ; ப . பையிற் போடு ; உடைமையாக்கிக் பவுன் நாணயம் அல்லது ஒரு பவுண்டு எடையுள்ள பண்டங் 
கொள் ; திருட்டுத்தனமாக எடுத்துக்கொள் ; உடையின் களை அறவுதவியாகக் கோரப்படும் நாள் . 
பாகத்தைப் பைபோலத் தொங்கவிடு ; பைபோல் தொங்கு . 

poun der , n . அரைத்துப் பொடியாக்குங் கருவி ; உலக்கை , 
pouched , a . பையினையுடைய ; பைபோன்ற உறுப்புடைய ; குழவி ; உரல் , அம்மி . . 
( தொ . ) pouched mouse , மதலைப்பையினையுடைய 

poun der , 1. பவுண்டு எடையுள்ள பொருள் ; பவுண்டு 
விலங்குவகை ; வெளிப்புறமாகத் திறக்கும் கன்னப்பைகளை 

எடைக் குண்டுகளையுடைய துப்பாக்கி ; பவுன் பணம் மதிப் 
யுடைய அமெரிக்க கொறிவிலங்குவகை ; pouched rat , வெளிப் 

புள்ள பொருள் ; பவுன் பணம் வைத்திருப்பவர் . 
புறமாகத் திறக்கும் கன்னப்பைகளையுடைய வளை தோண்டும் 

pound .lock , n . இரண்டு கதவுகளுள்ள நீர்த்தேக்க அடைப்புப் 
அமெரிக்க கொறிவிலங்கு வகை . 

பூட்டு . 
pouch y , a . உப்பிப் புடைத்துள்ள ; தளர்ந்துத் தொங்குகிற 

pour , n . பெரும்பெயல் , சோனைமாரி ; வார்ப்படத் தொழில் 
poudrette , n . மலக்கழிவு - கட்டைக்கரி முதலியவற்றாலான 

வகையில் ஒருதடவை வார்க்கப்பட்ட உருக்கிய உலோகம் 
எருவகை . 

முதலியவற்றின் அளவு ; U. ஊற்று , கொட்டு ; பொழி , 
pouf , pouffe , ( பிர . ) n . மகளிர் புடைப்புக் கூந்தல் ஒப்பனை சொரி ; சிந்து ; ஏராளமாக வெளிப்படுத்து ; அடுத்தடுத்து 
வகை ; தாழ்விருக்கைப் பெருந் திண்டு ; மெத்தை . 

வெளிப்படுத்து ; பாய் , பெருகு ; மழைவகையில் போனா 
poulp , poulpe, n . பற்றி உறிஞ்சும் எட்டுக் கைகளையுடைய 

மாரியாகப் பெய் ; ஏராளமாக வந்தடை ; ஏராளமாக வெளி 
கடல்வாழ் உயிரின வகை . 

யேறி வா ; ( தொ . ) it never rains but it pours , கேடுகள் 
poult , 11. வீட்டுக்கோழி.வான்கோழி முதலியவற்றின் குஞ்சு . 

பலவாகவே வருகின்றன ; pour cold water on , ஊக்கங்கெடு , 

ஆர்வத்துக்குத் தடை போடு ; pour oil upon troubled waters , 
poult -de - soie, ( பிர . ) n . முறுக்கு வண்ணப்பட்டு வகை . 

நயம்பட உரைத்துக் கலகந் தணிவி . 
poul terer , n . பறவை வாணிகர் . 

pourboire , ( பிர . ) 1. காபிச்செலவு , அன்பளிப்பு . 
poul tice , n . பதவாடை , பற்று , கட்டி புண் முதலியவற்றிற்கு 
மெல்லிய துணியின்மேல் வைத்துக்கட்டும் சூடான மாக்களி ; 

pourparlers, ( பிர . ) n . pl . பேச்சு வார்த்தைக்கு முன்னீடான 
3. கட்டி முதலியவைகளுக்குப் பதவாடை வைத்துக் கட்டு , 

கலந்தாய்வு , பூர்வாங்கப் பேச்சுக்கள் . 

pour point , n . ( வர . ) அடுக்கு மெத்தை , சேர்க்கைப்பள்ளி . 
poul try, 11. வளர்ப்புப் பறவைகள் . 

poussette , n . ஈரிருவர் கைகோத்தாடல் ; 3. இணையாகக் 
pounce , n . பறவை உள்நகம் . உகிர் ; இறாஞ்சுதல் , பறவை 

கைகோத்து ஆடு . 
யறைதல் , திடுமெனப் பாய்ந்து இறங்குதல் ; 3. இறாஞ்சு, 
திடுமெனப் பாய்ந்து பற்று ; திடீரெனத்தாக்கு ; ஆர்வத் 

pou sto , ( கிரே . ) n . நிற்குமிடம் , செயலின் அடிப்படை . 
துடன் கைப்பற்று . 

pout , 11. மீன் வகை . 
pounce , 1 . மை உறிஞ்சுதூள் ; புரைவழிச் சுண்ணம் ; 

pout , n . உதட்டுப் பிதுக்கம் ; 3. உதடுகளைப் பிதுக்கு , 
வண்ணப்பொடி ; 3. சுண்ணத்தால் செவ்விதாக்கு . 

உதடுகள் வகையில் வெறுப்புக்குறியாகப் பிதுக்கமுறு . 
pound 1 , 11. வீசங்கல்லெடைகள் ( ounce ) பதினாறு கொண்ட 

pout er , 11. வெறுப்பினால் உதட்டைப் பிதுக்குபவர் ; புடைத்த 
நிறையளவு ; இருபது ஷில்லிங்குகள் கொண்ட பிரிட்டிஷ் 

மார்புடைப் புறாவகை . 
பணம் ; இருபது ஷில்லிங்குகள் மதிப்புடைய தங்க நாணயம் ; 

pov erty , n . வறுமை , ஏழ்மை , நல்குரவு , இன்மை , பஞ்சம் , 
ப . நாணயமடித்தல் வகையில் ஒரு பவுண்டு நிறை இருக்க 

பற்றாக்குறை , குறைபாடு ; இனப்பொதுப்பண்பு குறை 
வேண்டிய எண்ணிக்கையுள்ள நாணயங்களை எடைபோட்டு 

பாட்டுநிலை ; இழிதகைமை , சிறுமை , அற்பத்தனம் . 
அவற்றின் நிறையைச் சரிபார் ; ( தொ . ) penny wise and pov erty - strick en , a . நிரப்பிடும்பையுடைய ; மொழிவகை 
pound foolish , பூசணிக்காய் போவதறியாமல் கடுகு போவ 

யில் சொல்வளங் குறைந்த . 
தற்குக் காதறுத்துக் கொள்ளுதல் ; pound note , ஒரு பவுண்டு powd er , n. பொடி , தூள் ; மருந்துப்பொடி ; சூரணம் ; 
மதிப்புள்ள பொருளக நாணயத்தாள் ; pound Scots , ( வர . ) நீற்று மருந்து , பற்பம் ; நறுமணச் சுண்ணம் ; வெடி மருந்து ; 
1 ஷில்லிங்கு 8 பென்ஸ் ; pound sterling , இருபது ஷில்லிங்கு விளையாட்டுகள் வகையில் அடியின் வீச்சாற்றல் ; 3. பொடி 
கொண்ட பணம் . 

தூவு , தூள் முதலியவற்றாற் போர்த்து ; நறுமணச் சுண்ணக் 
pound , n . பட்டி , ஆளற்ற கால்நடைகளையும் பொருள்களை தூவு ; புள்ளிகளால் மேற்புறத்தை ஒப்பனைசெய் ; பொடி 
யும் மீட்கிறவரையில் அடைத்து வைப்பதற்கான இடம் ; யாக்கு ; ( தொ . ) food for powder , படைவீரர்கள் ; not 
விலங்குகளுக்கான தொழுவம் ; சிறை ; வேட்டைவகையில் 

worth powder and shot , முயற்சிக்கு ஒவ்வாத , சிரமத்திற்கு 
இடர்ப்பாடான நிலை ; V. கால்நடை முதலியவற்றைப் பட்டி ஏற்ற பயன் தராத ; powder blue , சலவைத் தொழிலிற் 
யிலடை ; ( தொ . ) pound the field , வேட்டையில் வேலி வகை பயன்படுத்தப்படும் நீலக் கண்ணாடித்தூள் ; நீலக்கண்ணாடித் 
யில் கடக்கக்கூடாததாயிரு ; குதிரைமீது செல்பவர் வகையில் தூளின் அடர் நீலநிறம் ; அடர் நீலநிறமான ; smell of powder , 
பிறரால் தாண்டமுடியாத வேலியைத் தாண்டு . 

போர் அனுபவம் . 


162 ) 


powder - down 


pragmatism 


ஆணை 


powd er - down , n . பறவையிறகின் தூவி . 
powd er - flask. powd er - horn , n . வெடி மருந்துப் புட்டில் . 
powd er - magazine . n . வெடிமருந்துக் கிடங்கு . 
powd er - mill , n . வெடிமருந்தாலை . 
powd er - monkey , n . ( வர ) போர்க்கப்பலில் பீரங்கிகளுக்கு 

வெடிமருந்து எடுத்துச் செல்லுஞ் சிறுவன் . 
powd er - puff , n . கண்ணப் பூம்பந்து . 
powd er - room , n . வெடிமருந்துக்கிடங்கு ; மகளிர் ஒதுக் 

கிடம் . 
powd ery , a . சுண்ணஞ் சார்ந்த ; தூள் போன்ற , பொடி 

போர்த்த , தூசி படிந்த ; தூளாகிற . 
power , n . ஆற்றல் ; விசையாற்றல் ; வேலைத்திறம் ; வேலைத் 
திற ஆற்றற்கூறு ; இயக்குந்திறம் ; இயக்குவிசை ; இயக் 
திர ஆற்றல் ; இயந்திர ஆற்றல் கருவி ; உருப்பெருக்காடி . 
தொலை நோக்காடி ஆகியவற்றின் இயலுருப்பெருக்க விசை 
யளவு : 

கண்ணாடிச்சில்லின் குவிமைய அமைவு ; 
யுரிமை ; மேலாண்மையுரிமை ; ஆட்சியுரிமை ; வலிமை , 
மிடல் ; ஆட்சித்திறல் ; ஆட்சி ; வல்லரசு ; அடக்குந்திறம் ; 
கட்டுப்படுத்தி ஆளுந்திறம் ; அதிகாரத் தலைமையிடம் ; 
ஊக்கம் ; உடல்வலிமை , சக்தி ; செய் திறம் ; செயலுரிமை ; 
செயலிசைவுரிமை ; இயல்திறம் ; இயல்திற எல்லை ; சட்ட 
வுரிமை ; உரிமைத் தகுதி : உரிமைத்தாள் , உரிமைப்பத்திரம் ; 
ஆன்மிக வலிமை ; உளத்திறக்கூறு ; ஆன்மிக ஆற்றற்கூறு ; 
செல்வாக்கு ; பெருந்தொகை வலிமை ; பேரெண் வலிமை ; 
எழுத்தின் ஓசைத்திறம் ; பயன் விளைவுத்திறம் ; வலிமை 
யாளர் ; இயக்குந்திறன் உடையவர் ; 

விவிலிய வழக்கில் 
அதிகாரத்துக்குட்பட்ட தன் அடையாளம் ; தேவ தூதர்களில் 
ஆளும் படித்தரத் துக் குரிய தெய்வதங்கள் ; ( கண . ) எண் 
ணி .5 விசைப்பெருக்கம் ; ( வடி ) மைய விசைமானம் , இரு வட்ட 
மைய இடைத்தொலைப் பெருக்கத்திற்கும் அவற்றின் ஆரப் 
பெருக்கங்களுக்கும் இடைப்பட்ட வேற்றுமை அளவு ; a . 
ஆற்றல் சார்ந்த ; இயந்திர ஆற்றலால் இயக்கப்படுகிற ; 
உடலாற்றலால் இயக்கப்படாத ; U. இயந்திர ஆற்றலிணைவி ; 
( தொ . ) in one s power , ஒருவர் தயவில் ; ஏலுமளவு ; power 
of attorney , பகர ஆள் செயலுரிமைப் பத்திரம் ; power 
politics , தெம்பு அரசியல் ; the mechanical powers , செம்பு 
கோல் - சக்கரம் - அச்சு-கப்பி - திருகு முதலிய கருவியாற்றல்கள் ; 
the powers that be , ஆட்சியிலிருப்போர் . 
pow er - dive , n . நேர்குத்துப் பாய்வு , விமான வகையில் 
இயநதிரங்களை நிறுத்தா நிலையிலேயே செங்குத்தாக இறங்கு 
வது : ப . நேர்குத்தாகப்பாய் ; இயந்திரங்கள் அடக்கப்பெறாம 
லேயே செங்குத்தாக இறங்கு . 
pow erful , a . ஆற்றல்மிக்க ; பெருஞ் செல்வாக்குடைய ; 

திட்பம் வாய்ந்த , செறிவு மிக்க ; பயன் விளைவுத்திறம் மிக்க . 
pow er - lathe , 11. இயந்திரக்கடைசலி . 
pow erless , a . வலுவற்ற ; ஆற்றாத , சிறிதும் உதவி செய்ய 

முடியாத . 
pow er -loom , 11. இயந்திரத் தறி . 
pow er - mill , 11. இயந்திர ஆலை . 
power -station , n . மின் உற்பத்தி நிலையம் . 
pow wow , 11. வட அமெரிக்க - இந்தியரிடையே மருத்துவர் ; 
செவ்விந்தியரிடையே சூனியக்காரர் ; செவ்விந்தியரின் மந்திர 
வினைமுறைக் குழு . 
powwow , ப . மருத்துவத் தொழில்புரி ; மந்திரத் தொழில் 
புரி ; மந்திர வினைமுறைக்குழு நடத்து ; மந்திர வினைமுறைக் 
குழுவில் வாதிடு ; மருத்துவஞ் செய் , மந்திரம் போட்டுக் 
குணப்படுத்து . 
pox , n . அம்மை , பெரியம்மை ; பயற்றம்மை ; கோ வைசூரி 

( பே - வ . ) கிரந்தி நோய் . 
pox , n . pock என்பதன் பன்மை . 
pozzola na , pozzuola na , ( இத் ) 1. சீமைக்காரை வகையில் 

பெரிதும் பயன்படும் எரிமலைச் சாம்பல் . 
praam , 11 , = pram 


prac ticable , a . செயல்முறைக்குகந்த , செய்யக் கூடிய , 
செய்து முடிக்கத்தக்க ; பாதை கடவு வகைகளில் பயன்படுத் 
தக்கூடிய , நடைமுறைப்படுத்தக்கூடிய ; நாடக அரங்கின் 
பலகணிகள் வகையில் மெய்யாகப் பயன்படுபவையான . 
prac tical , a . செயல்முறை சார்ந்த நடைமுறைக்குரிய ; 
அனுபவத்தில் தெரிகிற ; காரிய சாத்தியமான ; காரியத்துக் 
குப் பயன்படுகிற ; தொழிலில் ஈடுபட்டிருக்கிற , தொழில் 
புரிகிற : மனக்கோட்டையான தன்மையின்றி செயலாற்றும் 
பாங்குள்ள ; செயல்துறையில் உண்மையான ; ( தொ . ) 
practical joke , செயற்குறும்பு , கையாண்டிக் குறும்பு ; 
practical politics , செயல்முறைக்கு ஒத்த திட்டங்கள் . 
prac tically , adu . நடைமுறையில் ; உண்மையாக ; கிட்டத் 

தட்ட ; பெரும்பாலும் . 
prac tice , 1. பழக்கம் , வழக்கமான செயல் ; சட்ட நடை 
முறை ஒழுங்கு ; வாடிக்கை ; நீடித்த பயிற்சி ; பயிற்சித் 
தொடர்பு ; வழக்கறிஞர் மருத்துவர் ஆகியோரின் தொழில் 
முறைப்பணி ; கடைக்கணக்குமுறை , விலை விகிதம் சரக்களவு 
ஆகியவற்றில் ஒன்றிலிருந்து ஒன்று வகை மாற்றிக் கண்டு 
பிடிக்கும் முறை , ( தொ .) in practice , நடைமுறையிலிருக்கிற ; 
out of practice , நடைமுறையிலிராத , பழக்கம் விட்டுப்போன ; 
put in practice, put into practice , திட்டம் - ஏற்பாடு முதலிய 
வற்றை நிறைவேற்று . 
practi cian, n. தொழில்நடத்துபவர் ; செயல்முறைக்கு 

ஒத்தவர் . 
prac tise , U. செயற்படுத்து ; வழக்கமாகச் செய்துகொண்டிரு ; 
தொழில் நடத்து , தொழில்புரி ; கலை - கருவி முதலிய வற்றில் 
பயிற்சி மேற்கொள் ; பழக்கு ; பழகு ; ( தொ . ) practise on , 
practise upon , ஏமாற்று , ஒருவர் ஏமாளியாயிருப்பதைப் 
பயன்படுத்திக்கொள் . 
prac tised , a . பயிற்சி மூலமாகத் திறமைபெற்றுள்ள. 
practi tioner , n . வழக்குரைஞர் ; மருத்துவர் ; ( தொ . ) 
general practitioner, மருந்து அறுவை ஆகிய இரண்டு 
துறைகளிலும் தொழில் நடத்துபவர் . 
praeco cial , a . புனிற்றோட்டமுடைய , பறவை வகையில் 
முட்டையிலிருந்து வெளிவந்ததும் இரைதேடிக் கொள்ளவல்ல 
குஞ்சுகளையுடைய . 
praemunir e , ( ல . ) n . ( சட் . ) கட்டளையழைப்பு , இங்கிலாந் 
தில் போப்பாண்டவரின் அதிகாரத்தை நிலைநிறுத்துவதாகக் 
குற்றம் சாட்டப்பட்டவரை அழைக்குமாறு மாவட்ட நீதி 
பதிக்கு இடப்படும் கட்டளை . 
praepostor , n . மாணவர் தலைவர் , சட்டாம்பிள்ளை . 
praet or , n . ( வர . ) தண்டலர் , ரோமரிடையே ஆண்டுதோறும் 
தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சித்தலைமைப் பொறுப்பிற் பங்கு 
கொண்டிருந்த குற்றவியல் நடுவர் . 
praetor ian , 11. ரோமர் குற்றவியல் நடுவர் ; படித்தரமுடை 
யவர் ; ரோமப் பேரரசரின் மெய்க்காவல் படைவீரர் ; 
ரோமர் குற்றவியல் நடுவர் சார்ந்த ; ரோமப் பேரரசரின் 
மெய்க்காவற்படை சார்ந்த . 
pragmat ic, a . பிறர் செய்தியில் தலையிடுகிற ; பிடிவாதமான , 
கொண்ட 

துவிடாத ; செயல்துறைப் பயன் நாட்டமுடைய ; 
வரலாற்று நிகழ்ச்சிகள் காட்டுந் தத்துவங்களையொட்டி 
வரலாற்றைக் கொண்டு செல்லுகிற ; நாட்டரசின் வினைகள் 
பற்றிய , ( தொ . ) pragmatic sanction , ஆணைச்சட்டம் , அடிப் 
படைச் சட்டமாகப் பிறப்பிக்கப்படும் பேரரசர் தனிக் 
கட்டளை . 
pragmat ical , a . பிறர் செய்தியில் தலையிடுகிற ; பிடிவாத 
மான , கொண்டது விடாத ; செயல் துறைப் பயன் நாட்ட 
முடைய . 
prag matism , n . பிறர் செயலில் உரிமையின்றித் தலையிடு 
தல ; கல்விச் செருக்கு ; செயல்துறைப் பயன் நாட்டமுடைமை ; 
காரியவாதியாயிருக்குந்தன்மை ; ( மெய் . ) பயனீட்டுவா தம் , 
மனித நலனுக்குப் பயன்படுகிற அளவிற்கு ஒன்றினை மதிப் 
பிட வேண்டுமென்னுங் கோட்பாடு . 


1 


யுடையவர் . 


163 
pragmatist 

precautionary 
prag matist , n . பிறர் செயலில் தலையிடுபவர் ; கொண்டது 

pray er - book , n . வழிபாட்டு ஏடு . 
விடாதவர் ; கல்விச் செருக்குடையவர் ; தன்முனைப்புள்ளவர் ; 

prayer ful , a . இறைவணக்கஞ் செய்யும் பாங்குள்ள; கடவுள் 
பயனீட்டுக் கோட்பாட்டாளர் , பயனீட்டுவாதத்தில் நம்பிக்கை 

வழிபாட்டொழுக்கமுடைய . 

prayer - meet ing . 11 தொழுகைக் கூட்டம் . 
prag matize , 3. மெய்யாகக் குறித்துக்காட்டு ; பகுத்தறி 

prayer - wheel , n . தருமசக்கரம் , திபேத்திய பௌத்தர் வழி 
வுக்கு ஒத்ததாக்கு ; நேர்மைக்கிணங்க வை . 

பாட்டு வாசகம் பொறித்த சுழல் நீள் உருளை . 
prair ie , n . மரமற்ற பரந்த வெளி ; அலை போன்ற பரப் 
புடைய புல்வெளி ; ( தொ . ) prairie oyster , முழுமையாக 

preach , n . அறவுரை , திருக்கோயில் மேடைப்பேச்சு ; ( பே - வ ) 
விழுங்கப்படும் பச்சைமுட்டை . 

வலிந்த நீதி போதனை ; U. சமயச் சொற்பொழிவாற்று ; 

அறவுரை கூறு ; வலியப் போய் நீதிபோதனை செய் ; சொற் 
prai rie - chick en , n . வட அமெரிக்க காட்டுக்கோழி வகை . 

பொழிவுகள் வாயிலாகச் சமய நூல் சளைப் பலரறியக்கூறு ; 
prai rie - dog , n . நாய்போல் குரைக்கும் வட அமெரிக்க கொறி 

சொற்பொழிவுகள் வாயிலாகக் கோட்பாடுகள் முதலிய 
விலங்கு வகை . 

வற்றைக் கேட்போர் மனத்திற் பதியவை ; ( தொ . ) preach 
prai rie - hen , n . = prairie - chicken . 

down , குறைவுபடுத்து ; preach up, பாராட்டிப் பேசு . 
praise , n . புகழ்ச்சி ; பாராட்டு ; புகழ்தல் ; U. புகழ் ; மெச்சு , preach er , n . சமய போதகர் , சமயச் சொற்பொழிவாளர் ; 
போற்று ; பராவு . துதி . 

சமய குரு ; ஆதரவாளர் ; மன்றாடி . 
praise worthy , a . புகழ்தற்குரிய , பாராட்டத்தக்க . 

preach ify , v . சலிக்கும்படி போதி . 
Pra krit , ( ச . ) n . பிராகிருதம் , பாகதம் , சம்ஸ்கிருதத் திரிபா 

preach ment , n . வாய்வீச்சுச் சமயச் சொற்பொழிவு ; 
யுள்ள அல்லது தொடர்பாயுள்ள பேச்சு வழக்கு மொழிகளுள் 

சலிப்புப்பேச்சு . 
ஒன்று . 

preach y , a . ( பே - வ . ) சலிப்பு அறவுரையான . 
pra line , n . வாதுமை இனிப்புப்பிட்டு . 
pram , ( டச் ) 11. சரக்கேற்றும் தட்டை அடிப்பாகமுடைய 

pre - acquaint , ப . முன்னதாகத் தெரிவி . 
படகு வகை ; பீரங்கிகள் ஏற்றப்பட்ட தட்டைப்படகு வகை ; pre - adam ic , a . ஆதாம் காலத்திற்குமுன் இருந்ததாகக் 
ஸ்காண்டினேவிய ( Scandinavian ) கப்பலின் படகு . 

கருதப்படுகிற . 
pram , n . ( பே - வ . ) தள்ளுவண்டி , கைவண்டி . 

pre - ad amite , 11. ஆதாம் காலத்திற்குமுன் இருந்ததாகக் 
prance , n . பின்கால் மீது துள்ளிக்குதிப்பு ; தாவு 

கருதப்படும் இனத்தவர் ; ஆதாமுக்குமுன் இருந்ததாகக் 

நடை , 
எழுசசிமிக்க நடை ; துள்ளலியக்கம் ; 3. குதிரையைப் பின்னங் 

கருதப்படும் இன மரபினர் ; ஆதாமுக்குமுன் மனித இனம் 
கால்களை ஊன்றித் துள்ளச்செய் ; துள்ளி நட ; துள்ளி 

இருந்ததாக நம்புபவர் ; a . ஆதாம் காலத்திற்கு முன் இருந்த 
நடக்குங் குதிரைமீதிவர்ந்து செல் ; இறுமாப்பு நடைபோடு ; 

தாகக் கருதப்படுகிற . 
பகட்டு நடை நட ; வீறாப்புக்காட்டு . 

pre - admon ish , U. முன்னெச்சரிக்கை செய் . 
pran dial , a . சாப்பாட்டிற்குரிய . 

pre - admoni tion , 11. முன்னெச்சரிக்கை செய்தல் , முற்பட்ட 
prank , n . குறும்பு விளையாட்டு ; சிறு குறும்பு ; நையாண் 

எச்சரிக்கை . 
டிக் குறும்பு ; இயந்திரங்கள் வகையில் ஒழுங்கற்ற இயக்கம் . prean ble , 11. முகப்புரை , பீடிகை ; முற்கூற்று , பூர்வாங்க 
prank , 0. ஒப்பனை செய் , அலங்கரித்துக்கொள் ; மலர்கள் வாசகம ; தொடக்கப்பகுதி ; ப . முகப்புரை அமை , தோற்று 
முதலியவற்றால் அணிசெய் . 

வாய் செய் . 
prase , n . பச்சைப் படிகக்கல் வகை . 

pre - appoint , v . முன்னதாகத் திட்டப்படுத்து . 
parte , 11. பிதற்றுரை, வீண்பேச்சு , பயனில்சொல் ; V. பிதற்று ; pre - arrange , v . முன்னேற்பாடு செய் , முன்ன தாக ஒழுங் 
உளறு . 

கமைவு செய் . 
prat ie, prat y , n . ஆங்கிலோ - ஐரிஷ் வழக்கில் உருளைக் pre- aud ience, n . முற்கூற்றுரிமை ; வழக்குரைஞர் தம்முள் 
கிழங்கு . 

முற்படப் பேசும் உரிமை . 
prat incole , n . தூக்கணங் குருவியின் தோற்றமும் பழக்க 

preb end , 11 . மானியப்படி , திருச்சபை உறுப்பினருக்கு 
வழககங்களும் உடைய பறவை வகை . 

உதவித்தொகையாக அளிக்கப்படும் மானிய வருவாய்ப்பகுதி ; 
pratique, ( பிர. ) n . தொற்று நீக்கச்சீட்டு , தொற்றுநோய் திரு சபை உறுப்பினர் உதவித்தொகைக்கு மூலமுகலான 
ஒதுக்கீட்டுக்குப்பின் கப்பலுக்கு வழங்கப்படும் துறைமுகத் மானியப்பகுதி ; திருச்சபை உறுப்பினர் உதவிததொகைக்கு 
தொடர்புரிமைசசீட்டு . 

மூலமுதலான வரிப்பகுதி : மானிய வரு வாய்ப் பகுதியிலிருந்து 
prattle , n . குதலை : 3. குதலை பேசு . 

உதவித்தொகை பெறும் திருச்சபைக்குழு உறுப்பினர் . 
pratt ler , n . குதலைப்பேச்சினர் ; குழந்தை . 

preb endary , 11. மானிய வருவாய்ப் பகுதியிலிருந்து உதவித் 
prav ity , n . உணவு வகையில் கெட்டுப்போன 

தொகை பெறும் திருச்சபைக்குழு உறுப்பினர் . 
கொடுமை . 

preb entary - stall , 11. கிறித்தவ திருக்கோயில் வருவாயில் 
prawn , n . இறால் மீன் ; U. இறால் மீன் பிடி . 

ஊழிய மானியம் பெறுங் குருவின் தங்கிடம் . 
prax is . 11. எடுத்துக்காட்டு ; வழக்கம் ; ( இலக் . ) பயிற்சிக் prerar ious , a . பிறர் சார்பொட்டிய ; நிலையுறுதியற்ற ; 
கான எடுத்துக்காட்டு வாய்பாடுகள் . 

நிலையற்ற ; முடிவுக்குரியதையே ஆதார மெய்ம்மையாகக் 
pray , . வழிபடு : வேண்டுதல் செய் ; விண்ணப்பித்துக்கொள் ; 

கொள்கிற ; தற்செயல் நிகழ்வான ; ஐயத்துக்கிடமான ; இடர் 

செறிந்த . 
வேண்டு ; இசைவு கோரு ; மன்றாடு ; குறையிர , கெஞ்சிக் 
கேள் . 

prec atory , a . ( இலக் . ) வேண்டுகோட் பொருளுடைய ; 
pray er , n . இறைவணக்கம் ; வழிபாட்டுமுறை ; இறையருள் 

( தொ ) precatory trust , கட்டுப்படுத்தும் இயல்புடையதாக 
வேண்டுதல் ; வழிபாட்டு வாசகம் : இறைவணக்க வாய்ப் 

மதிக்கப்படும் வேண்டுதல் வாசகங்கள் ; precalory words , 
பாடு ; வேண்டுகோள் ; முறையீடு , விண்ணப்பம் ; வேண்டப் 

விருப்ப ஆவண வகையில் செயல் நிறைவேற்றங் கோரி 
படும் பொருள் ; ( தொ . ) Lord s prayer , இயேசுநாதர் தமது 

வேண்டிக்கொள்ளும் வாசகப்பகுதி . 
சீடர்களுக்குக் கற்றுக்கொடுத்த வழிபாட்டு முறை . 

precau tion , n . முன்யோசனை , முன் எச்சரிக்கை நட 
pray er , n . இறைவணக்கஞ் செய்பவர் ; வேண்டிக்கொள் வடிக்கை , 
பவர் . 

precau tionary , a . முன்னெச்சரிக்கையான . 


நிலை ; 


முந்திய 


164 
precedo 

predecessor 
precede , " . முந்தியதாயிரு , முன்னிகழ்வுறு ; முற்படு , முன் பொருள் ; திடீர் உறைவு ; மழை ; கல்மழை ; பனி வீழ்ச்சி ; 
வரிசைப்படு ; முக்கியத்துவத்தில் மேம்படு ; 

தரத்தில் பனிப்பெயல் ; மழைவீழ் அளவு . 
விஞ்சியதாயிரு ; முற்படுவி , முன் நிகழ்வி . 

precip itous , a . செங்குத்தான ; சாய்வற்ற , திடீர் வீழ்வான ; 
pre cedence , pre cedency , n . முந்து நிலை , காலத்தால் திடீர் ஏற்றமான . 
முற்பட்ட தன்மை ; வரிசையில் முன்னிடம் ; மேம்பாடு ; 

precis , ( பிர . ) 1. சுருக்கம் , பொழிப்பு , குறிப்புரை ; 3. கருக்கு , 
மேம்பட்ட இடம் ; முற்படு தகுதி ; முதன்மை ; முந்துரிமை ; பொழிப்பாக்கு . 
முன்னிகழ்வு ; முன்னுரிமை . 

precise , a . துல்லியமான ; நன்கு வரையறுக்கப்பட்ட ; சரி 
pre cedent , n . முன்னோடி மாதிரி ; முன்னோடி நிகழ்ச்சி ; நுட்பம் வாய்ந்த ; செவ்விய , இழையும் பிசகாத , விதிமுறை 
முன் நிகழ்வுச் சாக்குபோக்கு ; ( சட் . ) முற்சான்று , முன்மாதிரிக் 

வழாத . 
கட்டளை . 

precise ly, adv . சரி நுட்பமாக ; இழையும் வழுவாமல் ; 
preced ent , a . முற்போந்த முன்னிகழ்வான , 

முற்றிலும் அதே முறையிலேயே . 
உயர் படியான . 

preci sian , n . சமயத்துறையில் மயிரிழை வழுவாது வினை 
pre cedented , a . முன்னோடி நிகழ்வுடைய ; முன்னிகழ்வாதார 

முறை கடைப்பிடிப்பவர் ; விதிமுறை வழாதவர் ; கண்டிப் 
முடைய , முற்சான்றுடைய . 

பாளர் . 
precent , v . இசைக்குழுத் தலைவனாகச் செயலாற்று . 

preci sion , 1. துல்லியம் . 
precen tor , n . இசைக்குழுத் தலைவன் ; ( வர . ) திருச்சபைக் 

preclude , . விலக்கு , தள்ளு ; தடைசெய் ; நடைமுறைக்கு 
குழுவில் தன் கடமையைப் பகர ஆளுக்கு விட்டுச்செல்லும் 

ஒவ்வாததாக்கு . 
உரிமை படைத்திருந்த முற்கால உறுப்பினர் . 

preclu sion , n . தவிர்ப்பு , முன் தடுத்தல் . 
pre cept , n . கட்டளை , நீதி வாசகம் ; முதுமொழி ; நல் 

preco cious , a . பிஞ்சில் முதிர்ந்த ; சிறுமுதுக்குறைவான ; 
லொழுக்கப் போதனை ; தெய்விக ஆணை ; எழுத்து மூலமான 

பருவத்திற்கு முன்பாகவே பூக்கிற ; பருவம் வருமுன் காய்க் 
உத்தரவு , பற்றாணை ; தேர் தலுக்கு ஏற்பாடு செய்து நடத்து 
வதற்கான எழுத்துமூலக் கட்டளை ; குறிப்பிட்ட தவணை 

கிற ; இலை தளிர்ப்பதற்கு முன்பே பூக்கிற ; செயல்வகையில் 

வயதுக்கு மீறிய அறிவாற்றலைக் காட்டுகிற . 
வீதப்படி பணம் திரட்டுவதற்கு அல்லது செலுத்துவதற்குரிய 
ஆணைக்கோரிக்கை . 

precoc ity , n . பருவமுன் பழுத்தல் ; பிஞ்சில் முதிர்வு . 
precep tor , 1. ஆசான் , குரு . 

precogni tion , n . முன்னறிவு , முன்னுணர்வு . 
precep tory , n . ( வர . ) புனித யாத்திரைக் காவற்பணி pre - compose , ப . முன்ன தாக உருவாக்கு . 
மேற்கொண்ட சமயத் தொண்டர் படைக்குழுவின் துணை preconceive , . முற்புனைவாகக் கொள் ; அறியுமுன்னரே 
நிலைப் பிரிவினர் ; சமயத் தொண்டர்படைத் துணை நிலைப் கருத்துக்கொள் , முன்கூட்டியுணர் . 
பிரிவினர்க்குரிய மனையிடம் ; சமயத்தொண்டர் படைத் preconcep tion , 1. அறியுமுன் கருத்து , முன்னுறு தப் 
துணை நிலைப் பிரிவுநிலை . 

பெண்ணம் . 
prece ssion , 1. முந்துகை ; ( வான் . ) பூர்வாயணம் , புவி pre - con certi , n . முன்னேற்பாடு . 
மையத்தில் வெங்கதிர் தண்கதிர் ஈர்ப்புக்களால் ஏற்படும் 

pre - concert , ப . முன்ன தாகவே வகுத்துத் திட்டமிடு . 
அயன மைய முந்துநிகழ்வு . 

pre - condemn , . முன்னதாகக் கண்டி . 
pre - Chris tian , a . இயேசுநாதருக்கு முற்பட்ட ; கிறித்தவ 

pre - condi tion , 1. முன் நிபந்தனை . 
சமயம் மேம்படுதற்கு முந்திய . 
pre cinct , 11. எல்லைக்கோடு ; எல்லை வரையறைப்பட்ட இடம் ; 

prec onize , v . சாற்று , அம்பலப்படுத்து ; பலரறியப் பாராட் 
மதிலக வட்டாரம் ; தேர்வுத்தொகுதியெல்லை ; வட்டம் , 

டுரை , பெயர் கூவி அழை ; நியமனத்தைப் பலரறிய 

ஏற்றிசைவளி . 
மாவட்டப்பகுதி . 
pre cincts , 11. pl . சூழிடங்கள் , சுற்றுப்புற இடங்கள் , கோட்ட 

pre- con scious, a . உணர்வு நிலைக்கு முற்பட்ட , உணர்ச்சி 

விழிப்புநிலைக்கு முற்படுநிலை சார்ந்த . 
எல்லை . 
pre cious , a . மதிப்புமிக்க ; அருமந்த , மொழி -வேலைப்பாடு 

pre - con tract , n . முந்திய ஒப்பந்தம் ; முந்திய மனவுறுதி . 
முதலியவற்றில் செயற்கைச் செப்பம் வாய்ந்த ; ( பே - வ . ) 

pre - contract , ப . முன்னதாக ஒப்பந்தம் செய்துகொள் ; 
மிகைப்பட்ட ; adu . அரிதாக , வழக்கமீறி ; ( தொ . ) precious 

முன்கூட்டி மணவுறுதி செய்துகொள் . 
metal , பொன் - வெள்ளி முதலிய விலையுயர் உலோகம் ; pre - cord ial , a . ( உள் . ) நெஞ்சுப் பைக்கு முன்னுள்ள . 
precious stone, மணிக்கல் , 

pre - cos tal, a . ( உள் . ) விலாவெலும்புகளுக்கு முன்னுள்ள . 
pre cipice , 11. கொடும் பாறை , செங்குத்துப் பாறை , 

precurs or , 11. முன்னோடி , முன்வரு தூதன் ; முன்னறிவிப் 
precip itance , precip itancy , n . குப்புற வீழ்வு ; பதற்றப் பாளா ; முற்போந்த அறிகுறி ; முந்தையர் , பணித்துறையில் 
பண்பு : முன்பின ஆராயாமை ; தேராச்செயல் . 

ஒருவருக்கு முன்னிருந்தவர் ; இயேசுநாதர்க்கு முன் வாழ்ந்து 
precip itant , n . கரைசலிற் படிகம் உண்டுபண்ணும் நீர்மம் . 

அவர் வருகைக்கு முன்னறிவிப்பாளராக அமைந்த தீக்கை 
precip itant , a . தலைகீழாக 
தலைகீழாக விழுகிற ; தொப்பென்று 

யாளர் யோவான் ( John the Baptist ). 
விழுகிற ; கடுவேகமாகப் பாய்கிற ; திடீர் வேகமான . 

precurs ory , a . முன்குறிப்புரையான , பீடிகையான , வாயில் 
precip itate , 11. ( வேதி . ) கரைசலின் மண்டிப்படிவு ; ( இய . ) 

செய்கிற , புகுமுகமான ; முன்னோடித் தூதனாக அமைந்த . 
மழையும் பனியும் போன்ற ஆவியின் குளிர் உறைவுப்படிவு ; 

preda cious , a , விலங்கு வகையில் பிற விலங்குகளை 
a . தலைகீழான ; கடுவேகமாக விரைகிற ; ஆள் வகையில் 

உண்ணுகிற ; பிற விலங்குகளை உண்ணும் விலங்குகள் 
பதற்றமான ; செயல்வகையில் முன்பின் ஆராயாத ; மடத் 

பற்றிய ; சூறையாடுகிற , கொள்ளையடிக்கும் பழக்கமுடைய , 
துணிச்சலான ; ப . தலை கீழாக வீசு ; கடு வேகமாக எறி ; predate , ப . முன் தேதியிடு , மெய்யான தேதிக்கு முன் தேதி 
மிகு விரைவுபடுத்து , அவசரப்படுத்து ; விரைவில் நிகழ்வி ; 

குறி . 
( வேதி . ) கரைசலில் 

வண்டலாகப் படியச்செய் ; pred atory , a . கொள்ளை சார்ந்த , கொள்ளையடிக்கிற , சூறை 
ஆவியைக் குளிரால் உறைவி . 

யாடும் பழக்கமுள்ள ; விலங்குவகையில் பிற விலங்குகளைக் 
precipita tion , n . தலைகீழ் எறிவு ; குப்புறு வீழ்ச்சி ; தெறிப் 

கொன்று தின்னுகிற . 
பாயச்சல் ; திடீர் உணர்ச்சிநிலை ; திடீர் உணர்ச்சிச்செயல் ; predecease , n . முற்சாவு ; 3. முன்மாள்வுறு . 
படு விரைவு ; மட விரைவுத் துணிச்சல் ; படி வண்டல் ; pred ecessor , 11. முற்பதவியாளர் , பதவியில் முன்னிருந்தவர் ; 
வண்டற் படிவு ; வண்டல் வடிப்பு ; படிவாக்கம் ; படிவுப் முநதியது , முன்னது ; முற்போந்த ஒன்று ; மூதாதை . 


கரையா 


765 
predefine 

preface 
predefine , . முன்னதாகவே வரையறு ; முன்பே அறுதி predic tor , 11 . வருவதுரைப்போர் ; முன்கூறுவோர் ; பகை 
செய் ; முந்திக் குறிப்பிடு. 

வானூர்தி வரும் உயரம்- திசை- வேகம் முதலியவற்றைத் 
predell a , n . திருக்கோயில் வழிபாட்டு மேடையின் முகட்டுத் தீர்மானிக்குங் கருவி . 
தளம் ; வழிபாட்டு மேடைப் பின்புற மாடக்குழி ; வழிபாட்டு pre - digest , . முற் செரிமானமாக்கு , உணவை உண்பதற்கு 
மேடைப்படி முகப்போவியம் ; வழிபாட்டு மேடைப்படி முன் எளிதாகச் செரிமானமாகக் கூடியதாகச் செய் , 
முகப்புச் செதுக்குரு ; வழிபாட்டுமேடைப் பின்புற மாட pre - dige stion , n . முற்செரிமானம் , உணவை உண்பதற்கு 
ஓவியம் ; வழிபாட்டு மேடைப் பின்புற மாடச் செதுக்குரு ; முன் செயற்கையாக எளிதாய்ச் செரிமானமாகக் கூடியதாக 

கச் 
வழிபாட்டுமேடை அடிப்புறத் தனிக்கட்ட ஓவியம் . 

செய் தல். 
predestinar ian , n . ஊழ் முன்னறுதிப்பாட்டில் நம்பிக்கை 

predikant , ( டச் . ) 11. தென் ஆப்பிரிக்காவிலுள்ள டச்சு 
யுடையவர் ; a . ஊழ் முன்னறுதிப்பாட்டுக் கோட்பாடு 

புரோடஸ்டாண்டு திருக்கோயிலின் சமயகுரு . 
சார்ந்த ; விதியின் முன்னறுதிப்பாடு சார்ந்த . 

predilec tion , 11. ஒருதலைச் சார்வு , மனச்சாய்வு ; மனக் 
predes tinate , v . முன்வகுத்தமை , கடவுள்வகையில் தனி கோட்டம் ; ஒருதலை விருப்பம் ; இயற்சார்பு . 
மனிதரின் வீடுபேறு உடைமை - அன்மை ஆகியவற்றையும் 
பிற செயல்களையும் முன்னரே முடிவாக அறுதியிட்டு வகுத் 

predispose , . முற்சார்பூட்டு ; கருத்துவகையில் முற்சாய்வுப் 
தமைத்துவிடு , முன்னறுதியூழால் தனிமனிதரை முற்றிலுங் 

படுத்து ; நோய்வகையில் முன்பே எளிதில் ஆளாகுநிலை 
கட்டுப்படுத்திவிடு . 

யூட்டு ; செயல் வகையில் முன்னமைவூட்டு . 
predestina tion , n . முன்வகுத்தமைவு , ஊழ் , மாறா நியதி , 

predisposi tion , n . முற்சார்பு ; முற்பரிவு ; இறையருள் 
வீடுபேற்றிற்கும் 

வகையில் முற்செவ்வி ; நோய்வகையில் இயற்சார்வுநிலை . 
இறவா வாழ்விற்கும் எனக் கடவுளால் 
சிலர் முன்னறுதி செய்யப்பட்டுள்ளனர் என்ற கருத்து ; 

predom inate , v . விஞ்சி மேம்பட்டிரு ; பெருந்தொகையா 
நடப்பது யாவுமே கடவுளால் முன்னறுதி செய்யப்பட்டவை 

யிரு ; வலிமிக்கிரு ; முக்கிய கூறாயிரு ; சிறப்புப் பெற்றிரு ; 
என்ற கருத்து . 

உயர்விடங்கொள் . 
predes tine , v . முன்முடிவு செய்துவை , முன்னரே அறுதி predoom , . முன்ன தாகவே கெடுபேரிடு ; முன் தீர்ப்பளி . 
செய் ; ஊழ் வகையில் முன்கூட்டி வகுத்தமை ; கடவுள் pre - elect , U. முன்னதாகத் தெரிவுசெய் . 
வகையில் ஊழ் முன்னறுதிப்பாடு செய்தமை ; வீடுபேற்றிற்கு pre - elec tion , n . முன்தெரிவு , முன்னதாக எதிர்நோக்கித் 
உரியராகச் சிலரை முன்னறுதி செய்துவிடு ; நடப்பு தேர்ந்தெடுத்தல் ; a . தேர் தலுக்கு முந்திய , தேர் தலுக்கு முன் 
நிகழ்ச்சிகளையும் தனிமனிதர் செயல்களையும் முற்றிலும் செய்யப்பட்ட , வாக்குறுதிகள் வகையில் தேர் தலுக்கு முன் 
முன்னரே வகுத்தமைத்துவிடு . 

அளிக்கப்பட்ட . 
predetermina tion , n . முன்முடிவு . 

pre - em inence , n . முந்து தலைமை , படினம் . 
predeterm ine , v . முன்னரே தீர்மானி ; முன்னறுதிசெய் ; pre - em inent , a . ஒப்புயர்வற்ற ; தனி மேம்பாடுடைய, முந்து 
முன்னரே தீர்ப்புமுடிவு செய்துவை ; முன்னரே விதி , ஊழ்வலி தலைமையுடைய . 
போன்று நியமித்துவை . 

pre - empt , 0. பிறருக்கு வாய்ப்பளிக்கும் முன்னரே விலைக்கு 
pred ial , n . நில அடிமையாள் , நிலத்துடன் பிணைக்கப்பட்ட 

வாங்கு ; பிறருக்குமுன் விலைக்குவாங்கும் உரிமைபெறும்படி 
அடிமை ; a . நிலஞ் சார்ந்த ; பண்ணை சார்ந்த ; நாட்டுப்புற 

பொதுநிலத்தைக் கையாட்சிக்குக் கொண்டுவா ; முன்ன தாகக் 
மான ; நாட்டுப்புறஞ் சார்ந்த ; வேளாண்மைக்குரிய ; 

கைப்பற்றித் தனதாக்கு ; சீட்டாட்டத்தில் மற்றவர்கள் 
அடிமைகள் வகையில் நிலத்தோடு இணைக்கப்பட்ட . 

கேட்க முடியாத அளவுக்குக் கேள்வி கேள் . 
pred icable , n . பயனிலைமானம் , ஒன்றைக்குறித்துக் கூறப் 

pre - emp tion , n . முற்படு விலைக்கோட் பேறு , மற்றவர்கள் 
படத்தக்கது ; a . பயனிலைமானமாக ஒன்றைப்பற்றிக் கூறத் 

வாங்குவதற்கான 

ன வாய்ப்பளிக்கப்படுவதற்கு முன் விலைக்கு 
தக்க . 

வாங்குதல் ; முற்படு விலைக்கோள் உரிமை , மற்றவர்கள் 
pred icables , n . pl . அரிஸ்டாட்டில் ( Aristotle ) என்ற 

வாய்ப்பளிக்கப்படுவதன் முன் விலைக்கு வாங்குதற்கான 
பண்டைக் கிரேக்க அறிஞரால் எழுவாய்மானத்தோடு தொடர்பு உரிமை ; முற்பட விலையிற் கொள்ளப்பட்ட நிலம் ; சட்ட 
நோக்கி வகுக்கப்பட்ட இனம் - வகை- வகைதிரிபு - இனப்பண்பு மீறிய நொதுமலர் சொத்தை நிலையாக வரையறுக்கப்பட்ட 
தனிப்பண்பு ஆகிய ஐந்து பயனிலைமானப் பிரிவுகள் . 

விலைக்குக் கைப்பற்றும் போர்த்திறத்தார் உரிமை . 
predic ament , n . இக்கட்டுநிலை ; இடர்ப்பாட்டுநிலை ; இடுக் 
கட்பட்ட நிலைமை ; குறித்தேற்றிக் கூறக்கூடியது ; அரிஸ் 

pre- emp tive, a . முற்படு விலைக்கோள் பெறுகிற ; சீட்டாட் 

டத்தில் பிறர் கேள்வி கேட்கமுடியாத அளவிற் கேட்கிற . 
டாட்டில் என்ற பண்டைக் கிரேக்க அறிஞர் வகுத்துரைத்த 
பொருள் - அளவை - பண்பு தொடர்பு - இடம் - காலம் - கிடப்பு நிலை 

preen , v . இறகுகளை அலகாற் கோதி அழகுசெய் ; ஆள் 
உடைமை - செயல் - செயலின்மை என்ற பத்துப் 

வகையில் கோலஞ் செய் , அழகுபடுத்து . 

பயனிலை 
மானக் கூறுகளில் ஒன்று . 

pre - engage , ப . முன்னதாக ஒப்பந்தஞ் செய்துகொள் ; 
pred icant , n . தென் ஆப்பிரிக்காவில் டச்சுப் புரோடஸ் முற்பட ஈடுபாடு கொள்வி . 
டாண்டு திருக்கோயிலின் சமயகுரு ; a . சமயத்துறைக் pre - estab lish , " . முன்னதாக நிறுவு , முற்பட நிலைப்படுத்து . 
குழுவினரிடையே சமயச் சொற்பொழிவாற்றுகின்ற . 

pre - exil ian , pre - exil ic , a . யூதர்கள் நாடு கடத்தக் 
pred icate " , n . ( அள . ) பயனிலைமானம் , வாசகத்தின் கொண்டுசெல்லப்பட்டதற்கு ( கி . மு . 586-538 ) முந்திய . 
பயனிலைப்பகுதி ; குறித்து ஏற்றிக் கூறப்படுவது ; ( இலக் . ) pre - exist , ப . முன்னொரு பிறவியில் உளதாயிரு ; ஒருவருக்கு 
பயனிலை , வாசகத்தின் பயனிலைக்கூறு ; குணம் . 

முன்வாழ்ந்திரு. 
pred icate , 0. ஒன்றைப்பற்றி உள்ள செய்தியை உறுதிப் pre - exis tence , 11. பிறப்பிற்கு முற்பட உளதாம் நிலை , 
படுத்து ; பண்பேற்றிக் கூறு , வற்புறுத்திக்கூறு ; ( அள. ) உடலுருவாகுவதன் முற்பட்ட வாழ்வு . 
பயனிலைமானப்படுத்து , எழுவாய்மானத்தைப்பற்றி ஒன்றினை 
வலியுறவாகக் கூறு . 

pref ab , n . ( பே.வ. ) முன்னிணைவு வீடு . 

prefab ricate , v . முன்னிணைத்து அமை , கட்டிடத்திற்கு 
predic ative, a . உறுதிப்படுத்துகிற , குறித்து வற்புறுத்து வேண்டிய கூறுகளைத் தனித்தனியாய் உருவாக்கு ; ( தொ . ) 
கிற ; பயனிலைக் கூறான . 

prefabricated house , கட்டளை வீடு , முன்னிணைவு வீடு . 
pred icatory, a . உரைக்குரிய ; 

உரையாற் 
குறித்துக்காட்டப்பட்ட ; சமயச் சொற்பொழிவாற்றுகிற . 

pref ace , n . முன்னுரை , பாயிரம் ; 

பேச்சின் முற் கூறு ; 

திருவுணா வழிபாட்டு வினையின் முற்பகுதி ; ப . முன்னுரை 
predict , . வருவதுரை , குறிகூறு ; முன்மதிப்பிட்டுரை . 

யளி ; பீடிகையிடு ; செயலுக்கான முற்றகவுரை கூறு , 
predi ction , n . வருவதுரைத்தல் . 

செயலுக்கான முன்னீடு செய் ; வழிசெய் , முன்னீடாய் அமை . 


சமய 


சமய 


ஆட்சி 


766 
refatorial 

pre -millennialism 
prefator ial , a . பாயிரமாய் அமைந்த . 

pre - igni tion , n . முன்னிடுவெடிப்பு , உள்வெப்பாலை எரி 
pref atory , a . முன்னுரையான . 

பொருளின் உரிய நேரத்துக்கு முற்பட்ட வெடிப்பு . 
preflect , n . பண்டை ரோமாபுரி அதிகாரி ; பண்டை ரோமா prejudge , . முன்முடிவுசெய் ; தேராது தீர்ப்புக்கூறு . 
புரிப் படையாட்சியாளர் ; பிரான்சில் ஆட்சி அரங்கத்தலைவர் ; prej udice , n . முற்சாய்வு ; முற்கோள் ; தப்பெண்ணம் ; 
சட்டாம்பிள்ளை ; ( தொ . ) prefect of police , பாரிஸ் நகரக் கேடு , தீங்கு , பொல்லாங்கு ; ஊறு , இழப்பு ; எதிர்ச்சார்பு ; 
காவல்துறை முதல்வர் . 

I. தப்பெண்ணம் உண்டுபண்ணு , முன்கூட்டி மனங்கெடு ; 
prefec torial , a . ஆட்சியரங்கத் தலைவருக்குரிய . 

கேடு உண்டுபண்ணு , தீங்கிழை , பொல்லாங்குப்படுத்து ; 
prefec tural, a . ஆட்சியரங்கத் தலைமைசார்ந்த . 

எதிர்ச்சார்பாக்கு ; ( தொ . ) to the prejudice of , எதிர்ச் 

சார்பாக , கேடுவிளைக்கும் முறையில் ; without prejudice to , 
preflecture , n . ஆட்சியரங்கத் தலைமைப்பதவி ; 

பாதிக்காமல் , ஏற்கெனவே உள்ள உரிமை நிலைகளுக்கு 
யரங்கத்தலைவர் பணிமனை ; ஆட்சியரங்கத்தலைவர் ஆற்றல் 

எவ்வகைக் கேடும் இல்லாமல் . 
எல்லை . 

prejudi cial , a . எதிர்ச்சார்பான , கேடு உண்டுபண்ணத்தக்க ; 
prefer , ப . முன்மதி ; விரும்பித்தேர் ; ஆக்கமளி , பணியில் 

தப்பெண்ணம் ஊட்டுகிற , முற்சாய்வு உண்டுபண்ணுகிற . 
மேம்படுத்து ; முன்கொணர் ; கொண்டுவந்து காட்டு . 

prel acy , n . உயர் திருச்சபைப் பதவி ; உயர் திருச்சபைப் பதவி 
pref erable, a , முன்தேர்விற்கு உகந்த , முன்மதிப்புக்குரிய . 

யாளர் பணி ; உயர் திருச்சபைப் பதவியாளர் ஆட்சி வட்டம் ; 
pref erably , adu . முன்மதிப்பாக ; பெரிதும் விரும்பத்தக்க திருச்சபைக் குருமார் ஆட்சிமுறை . 
நிலையில் . 

prel ate , n . மேம்படு சமயகுரு , உயர் திருச்சபைப் பதவி 
pref erence , n . முன்மதிப்பீடு ; விருப்பத்தேர்வு ; முன் யாளர் ; ( வர . ) திருமடத்தலைவர் . 
னுரிமை ; விருப்பச் சார்பு ; இறக்குமதி வகையில் ஒரு நாட் 

prel atess , n . திருமடத்தலைவி , திருமட முதல்வி . 
டிற்குக் காட்டப்படுஞ் சார்தகவு நிலை ; ( தொ . ) preference 
bond , முன்னுரிமைப்பத்திரம் , கொடுக்கப்படுவதில் முன் 

prelat ic , prelat ical , a . மேம்படு சமயகுருவுக்கு உரிய ; 
மதிப்புப்பத்திரம் ; preference share , preference stock , 

உயர் திருச்சபைப் பதவிக்குரிய . 
பங்கூதிய வகையில் முன்னுரிமையுடைய பங்கு . 

prel atize, V. திருச்சபையினைச் சமயகுருமார் ஆட்சிக்குட் 

படுத்து ; மேம்படு சமயகுருவுக்குரிய தாக்கு . 
preferen tial , a . முன் மதிப்புவாய்ந்த ; முன்னுரிமைக்குரிய ; 
பங்கூதியப் பேறுவகையில் முந்துரிமையுடைய ; சாதகமான , 

prel ature , n . மேம்படு சமயகுருமார் பதவி ; உயர்திருச் 
சலுகையாதரவுடைய ; பிரிட்டனுக்கும் சார்புநிலை நாடு 

சபைப் பதவியாளர் தொகுதி . 
களுக்குத் துணை நலமான . 

prelect , V. விரிவுரையாற்று ; பல்கலைக்கழகத்திற் சொற் 
prefer ment , 11. மேற்பதவி . 

பொழிவுசெய் . 
preferred , a . முன்மதிக்கப்பட்ட . 

prelec tor , n . மேடைப் பேருரையாளர் . 
prefig ure , v . முன்கற்பனை செய்துகொள் ; முற்பட உருப் 

preliba tion , n . முற்சுவை . 
படுத்திக்காட்டு ; முன் குறித்துணர் . 

prelim , n . ( பே - வ . ) புகுமுகத்தேர்வு . 
pref ix , n . முன்னீடு , முன்னிடைச்சொல் ; முன்னடை , பெய prelim inaries, n . pl . முன்னேற்பாடுகள் , முன்னொழுங்குகள் . 
ருக்குமுன் இடப்படும் அடைமொழி . 

prelim inary , 1. புகுமுகத் தேர்வு ; a . முன்னணியான , 
prefix , ப . முன்னிடு , முன்னிணைப்பாக்கு ; முன்னடையாகச் பூர்வாங்கமான . 
சேர் . 

prel ude , 1. முற்செயல் ; முன்விளைவு , பீடிகை ; ( இசை . ) 
preform , v . முன்னரே உருவாக்கு , முன்னரே தோற்றுவி ; முன் தரவு . 
முன்னரே கருத்துருவாக்கு . 

prel ude, prelude , U. புகு முகப்படுத்து , வாயில் செய் , 
preforma tion , n . முன்னுருவாக்கம் ; 
முன்னுருவாக்கம் ; ( தொ . ) theory of 

முன்குறித்துக்காட்டு ; பாயிரத்துடன் தொடங்கு ; ( இசை . ) 
preformation , பின்வளர்வதன்றி உறுப்பமைதி முற்றிலுங் முன் தரவு இசைப்பி . 
கருவிலேயே உருவாயிற்றென்னும் கோட்பாடு . 

prelus ive , a . முன் தரவான , பீடிகையான . 
preform ative, n . முன்னொட்டிடைச்சொல் ; a . முன்னொட் premature , prem ature , n . முற்பட்டு 

வெடிமருந்து 
டிடையான ; முன்கூட்டி உருவாகிற . 

வெடித்தல் ; a , முதிராத , பருவமுறாத ; உரியகாலத்திற்கு 
pre - fron tal , a . ( உள் . ) நெற்றி எலும்புக்கு முன்னாலுள்ள ; 

முற்பட்ட , அவசரப்பட்ட . 
மூளையின் முற்பிரிவுக்கு முற்பகுதியிலுள்ள . 

prematur ity , n . முதிரா நிலை . 
pregla cial , a . பனி ஊழிக்கு முந்திய . 

pre - maxill ary , a . ( உள் . ) மேல்தாடைக்கு முன்னுள்ள . 
preg nable, a . அழிக்கக்கூடிய , வடுப்படக்கூடிய ; அரண் premed itate, v . முன்பே ஆழ்ந்தாராய் ; முன் எண்ணு . 
வகையில் தாக்கிக் கைக்கொள்ளத்தக்க . 

premed itated , a . முன்கருதலுடன் திட்டமிடப்பட்ட , திட்ட 
preg nancy , n . சூல் , கருப்பம் . 

மிட்டுச்செய்யப்பட்ட . 
preg nant , a . சூலுண்ட , கருவுற்ற ; தாவரவகையில் பொலி premedita tion , n . முன்னாராய்ச்சி , முன்சிந்தனை . 
வூட்டப்பெற்ற ; கருநிலை வளங்கொண்ட ; வருங்காலச் சிறப்பு prem ier , 11. முதலமைச்சர் ; a . முதன்மையான . 
வாய்ந்த ; கருத்து வளமிக்க ; கற்பனை வளமுடைய ; புதுப் 
புனைவு வளம் நிரம்பிய ; உட்பொருள் கனிவுள்ள ; தொனிப் 

premiere, ( பிர . ) 1. நாடக முதலாட்டம் ; திரைப்பட முதல் 
பொருட் செறிவுடைய ; குறிப்புப் பொருளுடைய ; குறிப்பிடத் 

வெளியீடு ; U. நாடக முதலாட்டங்காட்டு ; திரைப்பட முதல் 

வெளியீடு செய் . 
தக்க சிறப்புவாய்ந்த . 
prehen sile , a . பற்றிப்பிடிக்கத்தக்க , 

pre - millenar ian , n . திருமுன்னாயிரத்தார் , திருவாயிரத் 

பற்றிக்கொள்ளும் 
ஆற்றல்வாய்ந்த . 

திற்கு முன்னதாகவே இயேசுநாதரின் இரண்டாவது திரு 

வருகை நேருமென்னும் நம்பிக்கையுள்ளவர் ; a . திருவாயிரத் 
prehen sion , n . பற்றுகை , பிடிப்பு ; மனம்பற்றுகை ; அறிதல் , திற்கு முன்னதாகவே இயேசுநாதரின் இரண்டாவது திரு 
உணர்வு . 

வருகை நேருமென்னும் நம்பிக்கைக்குரிய . 
prehisto ric , a . தொல் பழங்காலத்திய , வரலாற்றிற்கு முந்திய . 

pre -millenn ial , a . திருவாயிரத்திற்கு முற்பட்ட . 
prehis tory, n . வரலாற்றிற்கு முற்பட்ட காலம் ; வரலாற்றுக் 
காலத்திற்கு முற்பட்ட செய்திகள் . 

pre - millenn ialism , n . திருமுன்னாயிரக்கொள்கை , திரு 

வாயிரத்திற்கு முன்னதாகவே இயேசுநாதரின் இரண்டாவது 
pre - hum an , a . மனிதன் உண்டான காலத்திற்கு முற்பட்ட . திருவருகை நேருமென்னும் நம்பிக்கை . 


. 


வாசி 


767 
premise 

Pre - Raphaelite 
prem ise , n . ( அள . ) தரவு வாசகம் ; மெய்க்கோள் , மெய் prepa ratory , 11. முன்னணிப்பள்ளி ; a . முற்பயிற்சியளிக் 
யாகக்கொள்ளப்பட்ட வாதமூலக் கூற்று ; முகப்புரை , முற் கிற , முன்னீடான , பீடிகையான ; முன்னொருக்கம் உண்டு 
கூற்று , பத்திரத்தின் முதனிலைவாசகம் . 

பண்ணுகிற , ஆயத்தமாக்குகிற . 
premise , v . முகப்புரையாக எழுது ; முன்னுரையாகக் prepare , v . முன்னேற்பாடுசெய் ; ஆயத்தமாக்கு ; தகுதி 
கூறு . 

யூட்டு ; முன்னீடுசெய் , முதனிலைத் தகுதி உண்டுபண்ணு ; 
prem ises, n . pl . ( சட் . ) முன்கூறப்பட்டவை ; முன்கூறப் 

பேச்சு - எழுத்து முதலியவற்றை முன்முயன்று உருவாக்கு ; 
பட்ட நிலமனையிடங்கள் ; ( சட் . ) வரைப்பிடம் , சட்டச் 

பாடத்தை முற்பயிற்சியால் ஆயத்தஞ் செய் ; முற்பயிற்சி 
செயற்பாட்டுக்கு உட்படும் இடப்பரப்பெல்லை ; வளவு . 

வளித்துத் தகுதி பெறுவி ; முன்னொருக்கஞ் செய் ; மருந்து 

முதலியன கலந்து உருவாக்கு ; ( இசை . ) பின்வரு முரணிசைப் 
prem iss , n . = premise . 

புக்கேற்ற முன்முரண திர்வூட்டு . 
prem ium , n . பரிசில் , ஊக்கப்பரிசு ; காப்பீட்டுக் கட்டணம் ; 

prepared , a . ஒருங்கிய , ஆயத்தமான ; முன்முயற்சியால் 
பரிசூதியம் , நல்லெண்ண மிகை ஊதியம் ; வட்டி மீது மிகைக் 
கட்டணம் ; 

தகுதியுற்ற ; தகுதி நிலையிலுள்ள ; கலந்துருவாக்கப்பட்ட ; 
தொழிற்பயிற்சிக்கான மதிப்பளிப்பு ; 

செயற்கையாக உருவான . 
வட்டம் , உயர் செலாவணியாக மாற்றுவதற்குரிய மிகை 
வட்டம் ; மிகைமதிப்பு , உயர்மதிப்பு ; ( தொ . ) at a premium , 

prepar edness , n . தகுநிலை ; ( படை . ) ஆயத்தநிலை , எக் 
முகப்புவிலைக்கு மேலாக , மிகைமதிப்பாக ; put a premium on , கணமும் போருக்கெழ ஒருங்கியிருக்கும் நிலை . 
ஊக்கமளித்து வளரச்செய் . 

prepay , . முன்பணஞ் செலுத்து ; முன்பே செலவுகொடு . 
premol ar n . முன் கடைவாய்ப்பல் , கடைவாய்ப்பல்லுக்கு prepense , a . எண்ணித் திட்டமிடப்பட்ட , கருதிச்செய்யப் 
முன்னுள்ள பல் ; மனிதர்வகையில் இருகதுப்புப்பல் . 

பட்ட , நோக்காகக் கொள்ளப்பட்ட . 
premon ish , U. முன்னெச்சரிக்கை செய் . 

prepon derance, n . விஞ்சுநிலை ; எடைமேம்பாடு ; அள 
premoni tion , n . முன்னுணர்வு , முன்னெச்சரிக்கை . 

வேற்றம் ; தொகையில் கழிமிகை , மிகு பெரும்பான்மை ; 

சிறப்பு மேம்பாடு ; விஞ்சிய செல்வாக்கு ; ஆற்றல் மேம்பாடு . 
premon itor , n . முன்னெச்சரிப்பவர் ; முன்னெச்சரிப்பது ; 
முன்னறிந்துரைப்பவர் ; முன்னறிந்துணர்த்துவது . 

prepon derant , a . எடைவிஞ்சிய ; தொகையில் மிஞ்சிய ; 

கழிமிகையான , பெரும்பான்மையான ; அளவேற்றமுடைய ; 
premon itory , a . முன்னெச்சரிக்கை தருகிற ; முன்னறிவிக் சிறப்பு மேம்பட்ட ; விஞ்சிய செல்வாக்குடைய ; மேம்பட்ட 
குந் தன்மையுடைய . 

ஆற்றலுடைய . 
Premonstraten sian , 11 . பிரமாண்ட்ரே ( Premontre ) prepon derate , v . மேம்படு , மேம்பட்டநிலை எய்தப்பெறு ; 
என்னுமிடத்தில் 1119 - இல் நிறுவப்பட்ட திருநெறித்துறவுக் விஞ்சு, விஞ்சியிரு ; எடையில் மிகு ; தொகையிற் பெரிதா 
குழாத்தினைச் சார்ந்தவர் ; திருநெறிக் குழுவமைப்பு வகை யிரு ; பெரும்பான்மையாகு ; பெரிதளவாயிரு ; முதன்மை நிலை 
யினைச்சார்ந்த பெண் துறவி ; a . திருநெறித்துறவுக்குழு பெறு ; முதன்மைக் கூறாய் அமை ; நிறைகோல் தட்டுவகை 
அமைப்புவகையினைச்சார்ந்த . 

யில் பளுவால் அமிழ் . 
premorse , a . ( தாவ . , பூச் . ) கட்டைவெட்டித் தறித்தது preposi tion , 11. ( இலக் . ) முன்வைப்பு , முன்னிடைச்சொல் , 
போன்ற முனையுடைய . 

முன்வரும் உருபு . 
premo tion , n . இறைவயவிருப்பறுதி , படைக்கப்படும் preposi tional , ( இலக் . ) a . முன்வைப்பின் இயல்புடைய , 
உயிரின் மனச்சார்பினை முன்னதாக நிச்சயிக்கும் தெய்வச் முன்னிடைச்சொல் சார்ந்த . 
செயல் . 

prepos itive , a . ( இலக் . ) சொல் -உருபு ஆகியவற்றின் வகை 
pre - nat al , a . பேறுகாலத்திற்கு முந்திய . 

யில் முன்வைப்பதற்குரிய . 
pren tice , n . புதுப்பயிற்சியர் . 

prepos itor , 11. பள்ளிச் சட்டாம்பிள்ளை . 
preoccupa tion , n . பிறிதீடுபாடு ; முன்னீடுபாடு , முன்பே prepossess , ப . முன்கருத்துக்கொள் ; சார்பு கருத்துக்கொள் . 
வேறு வேலையில் ஈடுபட்டதனால் ஏற்படும் கைக்கட்டுநிலை ; prepossessed , a . முற்சாய்வுடைய ; ஒருசார்புடைய ; 
இடவகையில் முந்தமர்வு ; முற்கோட்கருத்து , முற்சார்பு , சார்பாகச் சாய்ந்த . 
முன்முடிபு . 

prepossess ing, a . கவர்ச்சியூட்டவல்ல ; தன்சார்பில் சாய் 
preocc upied , a . பிறிது கவனமான , ஆழ்நிலையில் தன்னை வூட்டத்தக்க . 
மறந்த 

preposse ssion , n . முன்சார்புடைமை . 
preocc upy , V. இடவகையில் முன் அமர்த்திக்கொள் ; உள prepos terous , a . இயற்கைக்கு மாறான , பகுத்தறிவுக்கு 
வகையில் முன் ஈடுபடுத்திக்கொள் ; பிறவழிச்செல்ல இடமின்றி ஒவ்வாத , நம்பமுடியாத ; சிறிதும் பொருந்தாத , முற்றிலும் 
உளத்தை முழுதும் ஈடுபடுத்திக்கொள் ; முன்பே தன தாக்கிக் ஒவ்வாத . 
கொள் . 

prepot ence , prepot ency , n . ஆற்றல் மேம்பாடு ; வீரிய 
pre - oc ular , a . ( உள் . ) கண்ணிற்கு முன்னாலுள்ள . 

மிகுதி . 
pre - o ral , a . வாய்முன்னான . 

prepot ent , a . ஆற்றல்மிக்க ; ஆற்றலில் விஞ்சிய ; ( உயி . ) 
pre- ordain , ப . முன்ன தாக வகுத்தமை ; கடவுள்வகையில் பொலிவூட்டுத் திறத்தில் மேம்பட்ட , மரபிற் பண்பூட்டும் 
ஊழ்வழி முன்னறுதிசெய் . 

திறத்தில் விஞ்சிய . 
preor dinance , n . முன்விதித்தமை , அன்றெழுதியது . 

pre - pran dial , a . உண்டிக்கு முந்திய , 
prepara tion , n . முன்னேற்பாடு செய்தல் ; முன்னொருக்கம் ; pre - pref erence , n . முந்து முற்சார்பு . 
பள்ளிப்பாட முன்பயிற்சி ; மருத்துக்கலவை ; மருத்துணவுத் prep uce , 1. மாணிநுதி . 
திட்டம் ; ( இசை . ) பின் வரு முரணிசைப்புக்கேற்ற 

முன் 

Pre - Raph aelism , n . முற்படு கலையார்வக்கோட்பாடு , 
முரண திர்வு . 

இத்தாலிய கலைஞர் ரபேல் ( Raphael 1483-1520 ) காலத் 
prepara tions , n . pl . முன்னேற்பாடுகள் , முன்னொருக்கங் திற்கு முற்பட்ட பழங்கலையார்வ ஈடுபாட்டுக் குழுவினரின் 
கள் . 

கலைக்கோட்பாடு . 
prepa rative , n . முன்னொருக்கச்செயல் ; ( படை . , கப் . ) Pre - Raph aelite , 11. பழங்கலையார்வக் கோட்பாட்டுக் குழு 
முன்னேற்பாட்டுக் கட்டளை அடையாள அறிவிப்பு ; முன் வினர் , இத்தாலிய கலைஞர் ரபேல் காலத்திற்கு முற்பட்ட 
னொருக்க முரசறைவிப்பாணை ; ஆயத்தநிலைக் குழலூதற் கலைப்பண்பைப் பின்பற்றிய 19- ஆம் நூற்றாண்டின் பழங்கலை 
கட்டளை ; a . முன்னொருக்கமான , முன்னேற்படான . 

யார்வக் குழுவினர் . 


நாடக 


768 
Pre - Raphaelitism 

presidential 
Pre -Raph aelitism , 11. = Pre - Raphaelism . 

கிற ; வாழ்பவரான ; தற்போதைய மதிப்பிற்குரிய ; ( தொ . ) 
prereq uisite , n . முற்படு தேவை ; நிபந்தனை ; a . முன் 

at present , இப்பொழுது , நிகழ்வேளையில் ; for the present , 
நிபந்தனையான . 

தற்காலிகமாக , இக்கண அளவில் . 
prerog ative, 11. மேதகவுரிமை , தனிச்சிறப்புரிமை ; முதற் pres ent , 11 , நன்கொடை , 
பாக்கு ; முதல் வாக்குரிமை ; a . தனி முதலுரிமையுடைய ; present , n . துப்பாக்கி வணக்கமுறை ; வணக்கமுறைத் 
( வர . ) பண்டைய ரோமரிடையே முதல் வாக்குரிமையுடைய . துப்பாக்கிநிலை ; U. அறிமுகப்படுத்து ; முன்னிலையில் அறி 
pres age , n . தீ நிமித்தம் ; வருவதன் குறி . 

முகஞ் செய்து வை ; முன்னிலைப்படுத்து ; தேர்வுக்கு முனைவி ; 
presage ", T. முன்னறிவி ; முன்னறிந்துரை . 

தோற்றுவி , காட்சியளி ; காட்டு ; உளத்தில் தோன்றுவி ; 

நன்னடையாகக்காட்டு ; வழங்கு , அளி ; கையில் ஒப்படை ; 
presbyop ia , n . கிட்ட பார்வைக் குறைவு . 

படைக்கலம் நீட்டிப் பிடி ; துப்பாக்கியை வணக்கமுறையில் 
pres byter , 11 . பொதுவாட்சிச் சமயக்கிளையின் திருச்சபை 

ஏந்து ; ( சட் . ) முன் வை , கவனத்திற்குக் கொண்டுவா . 
மூப்பர் ; குருமார் ஆட்சிச் சமயக்கிளையில் இரண்டாந்தரச் 

presen table , a , அறிமுகப்படுத்தத்தக்க ; செப்பம்வாய்ந்த ; 
சமயகுரு ; முற்காலத் திருச்சபைகளில் திருக்கோயில் 

பரிசாகக் கொடுக்கத்தக்க . 
அலுவலர் . 
presbyt eral , a . திருச்சபை மூப்பர் சார்ந்த 

presenta tion , n . பரிசளிப்பு ; பொதுக்காட்சி ; 

மேடைக்காட்சி ; அறிமுகப்படுத்துகை ; முன்னிலைப்படுத் 
presbyt erate , n . சமயமூப்பர் பதவி ; சமயமூப்பர் தொகுதி ; 
மூப்பராட்சி முறை . 

துகை ; திருமுன்னிலைப்படுத்துகை ; திருமுன்னிலைக் காட்சி ; 

புறத்தோற்றப்பாங்கு ; ( மெய் . ) கணநேர உணர்வு ஆற்றல் ; 
presbyter ial , a . மூப்பர் ஆட்சிமுறை சார்ந்த ; மாவட்டச் 

( தொ . ) presentation copy , பரிசுப் படி . 
சமயகுருமன்றஞ் சார்ந்த . 

புலனுணர்வே நேராக 
presenta tionism , n . 

மனவுணர் 
Presbyter ian , 11. பொது ஆட்சிமுறைத் திருச்சபையின் 
உறுப்பினர் ; சமயமூப்பர் ஆட்சிமுறை ஆதரவாளர் ; 

வாகும் என்னுங் கோட்பாடு . 

a . 
பொது ஆட்சிமுறைச் சமயக்கிளை சார்ந்த . 

presen tative, a . மானியமாக அளிக்கத்தக்க ; கருத்தை 
Presbyter ianism , n . திருச்சபைப் பொது ஆட்சிமுறை . 

மனத்தில் நன்கு எடுத்துக்காட்டத்தக்க ; ( மெய் . ) கணநேர 

உணர்வுக்குகந்த ; ( மெய் . ) புலனுணர்வு நேர் மனவுணர் 
Presbyter ianize , . மூப்பராட்சிமுறை ஆதரவாளராக்கு ; 

வாகிறது என்னுங் கோட்பாடு சார்ந்த . 
திருச்சபைப் பொது ஆட்சிமுறை ஆதரவாளராகு ; மூப்ப 
ராட்சிமுறை நோக்கிச் சாய்வுறு . 

presentee , n . பரிசுபெறுபவர் ; மானியம் வழங்கப்பட்ட 
pres bytery, n . 

திருச்சபை அதிகாரி ; பதவிக்குப் பரிந்துரைக்கப்பட்டவர் ; 
கருமனை , திருக்கோயில் உள்மண்டபம் ; 

நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவர் . 
மாவட்டச் சமயகுரு மன்றம் ; சமயகுரு மன்றத்திற்குரிய 
மாவட்ட எல்லை ; மூப்பர் ஆட்சிமுறை . 

presen tient , a . பின்னிகழ்வுபற்றிய முன்னுணர்வுடைய . 
pre science , 11. முன்னுணர்வு ; முன்னறிவு . 

presenti ment , n . வருந்தீங்குணர்தல் . 
pre scient , a . முன்னுணர்வுடைய , முன்னறி தன்மையுடைய . 

presen tive, a . சொல்வகையில் பொருளை நன்கு எடுத்துக் 

காட்டுகிற , கருத்தை நன்கு உளத்துக்குத் தெரிவிக்கிற . 
pre - scientif ic , a . இக்கால அறிவியல்முறை தோன்றுதற்கு 
முற்பட்ட . 

pres ently , adv . உடனே . 
prescind , ப . துணித்தெறி ; பிரித்தெறி ; கவனங்குறைத்துக் 

present ment , n . நாடகக்காட்சித்தோற்றம் ; ஓவியத் 
கொள் . 

தோற்றம் ; தோற்றக் கவர்ச்சி ; மனக்காட்சிப்பாங்கு ; 
prescribe , U. அறுதியிடு ; விதிமுறைசெய் ; ஆணையாக 

செயல் ; திருச்சபை 

உளத்துக்கு எடுத்துக்காட்டுஞ் 
இடு ; மருந்து முதலியன வகுத்துக்குறி ; குறித்துக்கொடு ; 

மேலதிகாரியிடம் ஊர்த் தலைமைக்குருவின் குற்றமுறையீடு ; 
வகுத்துரை , வழிவகை கூறு ; 

( சட் . ) முறைகாண் ஆயத்தினரின் சான்றறிவிப்பு . 
எல்லை கட்டுறுத்து ; நடப் 
புரிமை வற்புறுத்து ; நீள் வழக்காற்றுரிமை கோரு ; தவணை 

pres ents , n . pl . எழுத்துக்கள் , வாசகங்கள் ; ஆவணம் . 
கடந்து செல்லாததாகு . 

preserva tion, n . காப்பீடு ; பதனம் , பேணுகை ; பதன 
pres cript , 1. விதி , கட்டளை , ஆணை . 

நிலை . 
prescrip tion , 11. விதியமைப்பு ; ஆணையிடுதல் ; மருந்து 

preserv ative , 11. பதனச்சரக்கு ; காப்புமுறை , காப்பு நட 
சீட்டு , மருந்துபட்டி ; நீள்வரன்முறை வழக்காறு ; நீள் 

வடிக்கை ; நோய்த்தடைக் காப்புமருந்து ; a . பதனஞ் செய்ய 
வழக்காற்றுரிமை ; நீடுவழக்காற்றுரிமைக் 

கோரிக்கை ; 

உதவுகிற ; சேமக்காப்புச் செய்கிற , அழியாது காக்கிற . 
கால எல்லைக் கட்டுப்பாடு ; உரிமைத்தவணை . 

preserve , n . பதனப்பழச்சாறு , பழச்சத்து ; தனிக்காடு , தனிக் 
prescrip tive , a . விதிமுறைக் கட்டுப்பாட்டிற்குரிய ; விதி 

காப்பு வேட்டைக்காடு ; தனி ஆட்சிவட்டம் ; போட்டியற்ற 
முஃறயாற் கட்டுப்படுத்துகிற ; கட்டுறுத்துகிற ; நீள்வழக் தனி உரிமையெல்லை ; மீன்வளர்ப்பு நீர்நிலை ; U. வைத்துக் 
காற்றிற்குரிய , வரன்முறைக் கட்டுச் சார்ந்த . 

காப்பாற்று ; கெடாது பேணு ; அழியாது பாதுகாப்புச்செய் ; 
preselec tive , a . உந்துவிசைச் சக்கரப் பற்கள் வகையில் 

உயிருடன் வைத்துப்பேணு ; தளராது நடைமுறைப்படுத்து ; 
முன்னரே தேர்ந்தெடுத்து அமைக்கத்தக்க . 

தொடர்ந்து நடைபெறுவி ; பண்புகாத்துப் பேணு ; பதனஞ் 
pres ence, 11 , உளதாந்தன்மை ; இருத்தல் ; அணுக்கம் ; 

செய் ; அழுகாமல் தடு ; புரையாமல் பார்த்துக்கொள் ; தனி 
முன்னிலை , திருமுன் ; தோற்ற அமைதி , நிலையமைதி ; 

உரிமைக்காக வைத்துக்காப்பாற்று ; உடல் தளர்ச்சியுறாமற் 
தன்னிலையமைதி , உணர்வமைதி ; செயல்திற அமைதி ; ( தொ . ) 
in the presence of , முன்னிலையில் ; உடனாக ; presence of 

preside , ப . தலைமைதாங்கு ; மேலாண்மை ஏற்று நடத்து ; 
mind , மனஞ்சோராமை , இடுக்கணழியாமை ; real presence , 

அடக்கி ஆட்சிசெய் ; முதன்மைநிலைகொள் ; ( தொ . ) 
ரோமன் கத்தோலிக்க கோட்பாட்டின்படி திருவுணா வழி 

presiding officer , வாக்குச்சாவடி அதிகாரி . 
பாட்டில் இயேசுநாதரின் குருதி- தசை வந்துடனிருக்கை . 

pres idency , n . தலைவர்பதவி ; தலைவர் பதவிக்காலம் ; 
pres ence - chamber , 1. ஓலக்கம் . 

தலைவர் ஆட்சி வட்டகை , மாகாணம் . 
pres ent , n . நிகழ் வேளை ; ( இலக் . ) நிகழ்காலம் ; a . நிகழ் 

pres ident , n . கூட்டத்தலைவர் ; மன்றத்தலைவர் ; குடியரசுத் 
சலத்திய ; தற்போதைய ; தற்போதுள்ள ; இவ்விடத்துள்ள ; 

தலைவர் ; அவைத்தலைவர் ; கல்லூரி முதல்வர் ; பொருளக 
இதை எழுதுகிற ; முன்னிலையிலுள்ள , இப்போது முன் இருக் 

முதல்வர் . 
கிற ; இங்குக் குறிக்கப்படுகிற ; தற்போது குறிப்பிடப் pres identess , 11 , பெண் தலைவர் ; தலைவர் மனைவி . 
படுகிற ; உளதான ; உளரான ; உடனிலையான ; உடனிருக் presiden tial , a . தலைவர்க்குரிய . 


. 


பேணு . 


கால 


எண்ணு ; 


769 
presidiary 

pretonic 
presid iary , a . காப்புப்படைசார்ந்த ; காவற்படையாய் இயல் presum able , a . மெய்யாகக் கருதத்தக்க , உண்மையெனக் 
கிற ; காவற்படையினையுடைய . 

கொள்ளத்தக்க . 
presid io , ( ஸ்பா . ) n . கோட்டை ; அரண்காப்புடைய நகரம் . presume , . ஊகி , மெய்யெனக் கொண்டு நிகழ்த்து , ஆரா 

யாமலே ஏற்றுக்கொள் ; மெய்யெனக்கொள் ; 
presid ium , n . பொதுவுடைமை நிலை 

துணிந்து 
நிறுவனங்களில் 

எண்ணும் உரிமை எடுத்துக்கொள் ; தகவுகடந்து 
வாரியம் . 

செல் , உரிமை எல்லைதாண்டு ; உரிமையின்றிச் செயலாற்று ; 
press , 1. அச்சகம் ; அச்சியந்திரம் ; அச்சுத்தொழில் , அச்சுக் 

தகாச் சலுகைகொள் . 
கலை ; அச்சுத்துறை ; பத்திரிகைத்துறை , பத்திரிகை உலகம் ; 
அழுத்தப்பொறி ; மட்ட அழுத்தப்பொறி ; உரு அழுத்துப் 

presum ing , a . தகாத்துணிவுடைய . 
பொறி ; பிழிவுக்கருவி ; அழுத்துகை ; அழுத்தம் ; நெருக்கம் ; 

presump tion , 21. உத்தேசம் , ஆராயா ஏற்பு ; தற்கால ஏற்பு ; 
நெருக்கடி ; வேலை நெருக்கடி ; அவசர நெருக்கடி ; திரள் ; 

ஆராயாது ஏற்றுக்கொள்ளப்பட்ட செய்தி ; தகாச்சலுகை ; 
கூட்டம் ; மாடநிலைப்பேழை ; புத்தகநிலையடுக்கு ; ( கப் . ) 

தகாத்துணிபு ; வரம்புமீறிய நடத்தை ; ( சட் . ) இயல்புநிலை , 
காற்றழுத்தத் தாங்கும் பாய் அளவெல்லை ; ப . நெருக்கு ; 

உண்மையெனக் கொள்ளுதற்குரிய நிலை ; இயல்பான முடிபு ; 
அழுத்து ; அமுக்கு : அழுத்தி இணை ; அழுத்தி அமுக்கு ; 

மறுதலை எண்பிக்கப்படாத் துணிபு ; பொதுத்துணிபு , தற் 
நெருக்கி அணை ; பிழி ; விசையுடன் உந்தித்தடு ; அழுத்திச் 

காலத் துணிபு . 
சப்பையாக்கு ; அழுத்தி மட்டமாக்கு ; அழுத்தங்கொடுத்து presump tive , a . உத்தேசமான , தற்கால ஏற்பிற்குரிய ; 
வழவழப்பாக்கு ; அமுக்கிச் செறியவை ; அழுத்தி அடக்க ( தொ . ) heir presumptive, பிறவழி உரிமை 

இன்னும் 
மாக்கு ; நெருக்கித்தாக்கு ; பளுவேற்று ; அமுங்கச்செய் ; ஏற்படாநிலை உரிமையாளர் , இனி வேறு உரிமையாளர் 
அழுந்தக்செய் ; கிளர்ச்சியடக்கு ; வருத்து ; மனத்துயரூட்டு ; 

பிறந்தாலன்றி இயல்பான உரிமையுடையவர் ; presumptive 
துன்பத்துள் ஆழ்த்து ; துயர்ப்படுத்து ; மனத்தில் ஆழ்ந்து evidence , மறுதலை எண்பிக்கப்படாத செய்தித்துணிபு . 
பதியவை ; நெருக்கடிக்கு உள்ளாக்கு ; தொல்லைப்படுத்து ; presump tuous , a . மிதப்புவாய்ந்த , தன்மூப்புடைய ; தகாத் 
அவசரப்படுத்து ; மன்றாடிக் கேள் ; விடாது வேண்டு ; துணிவு வாய்ந்த ; உரிமை விஞ்சிய . 
கருத்தினை ஏற்று ; மேற்சுமத்து ; வற்புறுத்து ; வலிந்து 

presuppose , ப . முன்னூகி , முன்ன தாகக் கொள் . 
ஏற்கும்படி நெருக்கு ; நெருங்கு ; திரள் ; அணுகு ; முனை , 

presupposi tion , n . முற்கோள் . 
விரை ; முன்னேறு ; ( தொ . ) go to press , அச்சிற்கு எடுத்துக் 
கொள் ; in the press , அச்சாகிக்கொண்டு ; press campaign . 

pretence , n . பாவனை , பாசாங்கு ; போலிநடிப்பு , போலித் 

தன்மை , மோசடி ; போலிப்பகட்டு ; போலி உரிமை ; பாவிப்பு , 
press stunt , பத்திரிகை முழக்கம் , பத்திரிகை விளம்பரம் ; 

நடிப்பாக மேற்கொண்ட நடையுடைதோற்றம் ; நடிப்பு ; 
the press , அச்சுச் செய்தி , செய்தித்தாள்கள் . 

உரிமைத்தடம் , உரிமைக்கான சிறு சாக்குப்போக்கு ; 
press , n . படைத்துறைக் கட்டாய ஆட்சேர்ப்பு ; கடற்படை 

உரிமைக்கோரிக்கை . 
வல்லந்த ஆட்சேர்ப்பு ; U. படைத்துறையிற் சேரும்படி 
கட்டாயப்படுத்து ; 

pretend , v . பாசாங்குசெய் ; போலியாகச் செயலாற்று , 
கடற்படையில் வற்புறுத்திச்சேர் ; 
வல்லந்தப்படுத்து ; வலிந்து பயன்படுத்து . 

போலி நடிப்பு நடி ; போலியாகப்பகட்டு , பொய்த்தோற்றம் 

அளி ; போலி உரிமைகொள் ; பகட்டால் நம்பவை ; விளை 
press - agent , n . விளம்பரச் செயலர் . 

யாட்டாகப் பாவனை செய் ; மெய்போலக்கூறு ; உரிமைகோரு ; 
press - box , 11. செய்தியாளர் தனியிருக்கை 

பெற நாட்டங்கொள் ; பெறத்துணி ; மண இணைவு அவா 
press - button war , n . ஏவுகலப்போர் . 

வுறு ; பண்புவகையில் பெற்றிருப்பதாகப் பாவனைசெய் . 
press - cutting , n . பத்திரிகைத்துணுக்கு . 

preten der , 11. பகடி , போலி உரிமையாளர் . 
press -gall ery , n . செய்தியாளர் அமரிருக்கை . 

preten sion , n . உரிமைத்தகுதி ; கேட்புரிமை ; போலிப் பகட்டு . 
press -gang , n . படைச்சேர்ப்புக்குழு . 

preten tious , a . போலிப் பெருமை கொள்ளுகிற , பகட்டான , 

தான்தோன்றியான . 
press ing , a . அழுத்துகிற ; தாக்குகிற ; அவசரமான ; 
நெருக்கடியான ; வற்புறுத்தலான ; கட்டாயமான ; இன்றி 

pretercan ine , a . நாய் இயல்புகடந்த 
யமையாத ; விடாப்பிடியான . 

preterhum an , a . மனித இயல்புகடந்த . 
press man , 11. பத்திரிகையாளர் ; அச்சக இயக்குநர் . 

pret erite, n . ( இலக் . ) இறந்தகாலம் ; இறந்தகாலச்சொல் ; 

a . இறந்தகாலங் குறித்த . 
press mark , 11. ஏட்டின் ஏடக வகுப்புக் குறியீடு . 

pret erite - pres ent , n . இறந்தகால வடிவ நிகழ்காலச் சொல் . 
press - money , 11. முன்பணம் , அச்சாரம் . 

preteri tion , n . குறிப்பிடாது மேற்செல்லல் ; குறியாதொழிவு , 
pre ssure, 11. அழுத்தம் ; செறிவு ; அமுக்கம் ; அமுக்கவீதம் ; 

விட்டுவிடல் . 
அவசர நெருக்கடி ; துன்பம் ; தொல்லை ; வற்புறுத்தல் ; மிக்க 
செல்வாக்கின் வலிமை ; தேவை நெருக்கடி ; எதிர்ப்பழுத்தம் ; 

pretermi ssion , n . ஒழிவு , இடையறவு . 
எதிர்ப்பழுத்த வீதம் ; மின்வலி இயலாற்றல் வேறுபாடு . pretermit , ப . கடந்துசெல் , கூறாது ஒழி ; செய்யாது விடு ; 

புறக்கணி ; வழக்கு இடையொழியவிடு ; தொடர்பு இடையற 
pre ssure - cooker , n . உயர் அழுத்தச் சமையற்கருவி . 

விடு . 
pre ssure - group , 1. ஆற்றல் உட்குழு , அரசியல் மீது ஆற்றல் 

preterna tural , a . இயற்கைநிலை கடந்த , இயல்புமீறிய , 
செலுத்தும் தன்னலக்குழு . 

preterna turalism , n . இயற்கை கடந்தநிலை ; இயல்புமீறிய 
pre ssurize , v . அழுத்தக் கட்டுப்பாடுசெய் , விமானவகையில் 

முறைமை ; இயற்கை நிலைகடந்த அமைப்பு ; இயற்கைமீறிய 
உயர் வளிமண்டல அழுத்தங்களுக்கேற்றவகையில் அழுத்த 

வற்றினைப் பற்றிய கோட்பாடு , இயல்புகடந்தவை பற்றிய 
இசைவுத்திறமூட்டு . 

நம்பிக்கை . 
prestidigita tion , n . செப்பிடு வித்தை , மாயவித்தை . 

preterna turally , adv . இயற்கைகடந்த முறையில் . 
prestidi gitator , n . செப்பிடு வித்தைக்காரர் , கழைக்கூத் pretersen sual , a . புலனாட்சிக்குப்புறம்பான , ஐம்புல ஆற்றல் 
தாடி , குறளி வித்தையாளர் , மாயமந்திரக்காரர் . 

எல்லைக்கு அப்பாற்பட்ட . 
prestige , 11. தன்மானம் ; செல்வாக்கு ; கீர்த்தி . 

pret ext1 , 11. சாக்குப்போக்கு , வியாஜம் , தலைக்கீடு . 
prestiss imo , (இத் . ) 11. (இசை . ) முடுகியல்பு , மிகுவிரைவியக்கம் ; pretext , U. சாக்குச்சொல்லு , தலைக்கீடு உரை . 

முடுகியற் பாட்டு ; a . முடுகியலான ; adu . மிகு விரைவாக . pret one , 11. அழுத்த விசையுடைய அசைக்கு முன்னசை ; 
pres to, ( இத் . ) 11. ( இசை . ) விரைவியக்கம் ; விரைபாட்டு ; அழுத்த விசையசைக்கு முன் உயிரொலி . 
a . விரைவான ; ado . விரைவாக . 

preton ic , a , அழுத்தவிசைக்கு முன்னசை சார்ந்த . 


770 
pretties 

pride 
pre tties , n . pl . சித்திர அணிமணிகள் ; சிறுதிறப் பகட் மதிக்கவொண்ணாத ; at any price , என்ன விலை கொடுத் 
டணிகள் . 

தேனும் , எப்பாடு பட்டாவது ; cost price , கொள்விலை ; long 
pre ttify , U. மேனி மினுக்கு , பகட்டிக்கொள் . 

price , கழிமிகுவிலை ; price oneself out of the market , மீமிகு 

விலை கோரு ; set price on person s head , பிடிப்பதற்காக 
pre ttily , adv . கவர்ச்சிமிக்க முறையில் , ஒயிலாக ; குழந்தை 

அல்லது கொல்வதற்காகப் பரிசறிவி . 
வழக்கில் நன்கு , நற்பண்புடன் . 

priced , a . விலைகுறித்துள்ள ; விலைகூறப்பட்டுள்ள , விலை 
pre ttiness , n. மேனிமினுக்கு ; சிங்காரப்பொருள் ; ஓய்யார 

அறுதியிடப்பட்ட . 
அணிமணி ; நவின்றோர்க்கினிமை . 

price less , a . விலைமதிப்பற்ற , பெருமதிப்புடைய , மிகுவிலை 
pre tty , n . ஒயில் , சிங்காரப்பண்பு ; தேறற் குவளையில் சித்திரச் 

யுயர்ந்த . 
செய்கை ; ( பே - வ . ) குழிப்பந்தாட்டத்தில் நேரோட்டம் ; a . 

price .list , n . நடப்புவிலைப் பட்டியல் . 
ஒயிலான ; சிங்காரமான ; சித்திர அழகு வாய்ந்த ; கவர்ச்சி 
வாய்ந்த ; கண்ணுக்கினிய ; செவிக்கின்பமான ; நேர்த்திமிக்க ; 

prick , n . துளைக்கும் கூர்முனைப்பு ; குத்து ; குத்துதல் ; 
நுண்ணயம் வாய்ந்த ; மிகநல்ல ; பாராட்டத்தக்க ; போற்றத் 

முள்தைப்பு ; ஊசித்தைப்பு ; குத்தியதுளை ; தையல்துளை ; 
தக்க 

குத்துஞ்செயல் ; குத்தப்படும் அனுபவம் ; குத்தல் உணர்ச்சி ; 
அளவான ; மெச்சத்தக்க ; ads . நன்முறையில் ; 
போற்றத்தக்க அளவில் ; மட்டான அளவில் ; ஏறத்தாழ . 

குத்தியகாயம் ; புள்ளியிடம் ; கணம் ; கடிகார மணிக்குறி ; 

அடையாளக்குறி ; இயக்குங்குறி ; முயல் அடித்தடம் ; 0 . 
pret zel, ( செர் . ) n . முடிச்சு வடிவ உப்புப் பிஸ்கட்டு , 

மெல்லக்குத்து ; கூர்முனையால் குத்து ; குத்திச் சிறு துளை 
pre - univers ity course , n . பல்கலைக்கழகப் புகுமுகத் செய் ; குத்தி உள் நுழையச்செய் ; குத்தி இணை ; குத்தி எடு ; 
திட்டம் . 

துளையில் புகுத்து ; கூர்நோவுண்டாக்கு ; குத்தும் உணர்ச்சி 
preux chevalier , ( பிர . ) 11. இன்பநடை வீரர் . 

உண்டாக்கு ; துன்பம் விளைவி ; குதிரையைக் குதிமுள்ளால் 
prevail , ப . மேலோங்கு , மேம்படு ; வெல் ; செல்வாக்குப் 

குத்தி விரைவாகச் செலுத்து ; பட்டியலில் பெயரைப் புள்ளி 
பெறு ; வழக்கில் நீடித்திரு ; நீங்காதிரு ; நடப்பிலிரு ; பெரு 

யிட்டுக்குறி ; குதிரை மீதிவர்ந்துசெல் ; மாவட்டமணியம் 
வழக்காயிரு ; நன்கு உகந்ததாய் அமை . 

போன்றவர்களைப் பட்டியலில் பெயர்மீது புள்ளியிடுவதன் 

மூலம் தெரிந்தெடு ; புள்ளிகளிட்டுப் பூவேலை மாதிரிப்படிவங் 
preval ence , n . பரவியுள்ளமை ; மிகுசெல்வாக்குடைமை . 

குறி ; குத்திநடு ; நாய்வகையில் காதை நிமிர்த்து , காதை 
preva ricate , . மழுப்பிப் பேசு ; தட்டிக்கழிக்கும் வகையில் நிமிர்த்திக் கூர்ந்து கவனி ; திடுமென விழிப்புற்றுக் கவனி ; 
நடி ; சொற்புரட்டுச்செய் ; தாக்காட்டு ; இருபொருள்படப் நிமிர்ந்து முனைத்து நிற்கவை ; விறைத்துநில் ; தூண்டு ; 
பேசு ; ஏய்த்துப் பசப்பு ; ( சட் . ) எதிரியுடன் தொடர்பு ஒட்டி ஒப்பனை செய் ; சூனியக்காரி என்று ஐயுறப்பட்டவள் 
கொண்டு தன்கட்சிக்காரரைக் காட்டிக்கொடு . 

உடலில் குத்தி உணர்ச்சியற்ற பகுதி தேடு ; ( தொ . ) kick 
preven ient , a . முந்திய ; முன்ன தாகத் தடுக்கிற ; ( தொ . ) against the pricks , பயனற்ற தடுப்பு முயற்சிகளில் தன்னையே 
prevenient grace , ( இறை . ) செய்ததற்கிரங்குமுன் அவன் 

ஊறுபடுத்திக்கொள் ; prick in , prick off , prick out, நிலத்தில் 
தாள் நினைப்பிக்கும் அருள் . 

துளைகளிட்டுச் செடி நடு ; prick the bladder, prick the bubble , 
prevent , . தடைசெய் ; இடையிட்டு நிறுத்து ; முன்னறிந்து 

குட்டை வெளிப்படுத்து ; ஆளின் வெறுமையை அம்பல 
தடு ; வராமல் தடு ; தவிர் ; விலக்கு ; முன்னறி ; முன்னறிந்து 

மாக்கு ; நடிப்பை வெளிப்படுத்து ; prick up one s ears , 
ஆவனசெய் ; முன்னறிந்து அமைவி . 

நாய்வகையில் காதுகளை விறைப்பாக்கி விழிப்பாய் இரு ; 

ஆள்வகையில் கூர்ந்து கவனிக்கத் தொடங்கு . 
preven ter , 11. தடுப்பவர் , தடைசெய்பவர் ; இடையூறு விளை 
விப்பவர் ; ( கப் . ) பிற்சேர்ப்புக்கயிறு ; சங்கிலி ; 

prick - eared , a . நாய்வகையில் நிமிர்விறைப்புக் காதுகளை 

மறு 
இணைப்புத் திருகு . 

யுடைய ; முனைத்த செவிகளையுடைய . 
preven tive , n . தடுப்புச்செயல் ; தடுப்புமருந்து ; a . தடுக்கக் 

prick - ears, n . நாயின் நிமிர்ந்த கூரான காதுகள் ; மனிதரின் 
கூடிய ; ( தொ . ) preventive custody , தடுப்புக் காவல் . 

முனைப்பான செவிகள் . 
prev iew , 1. வெள்ளோட்டம் , முற்காட்சி ; 3. முற்காண் . 

prick er , 11 , குத்துவது ; குத்து கருவி ; கூர்முள் ; தோல் 

தைக்கும் ஊசி ; சூனியக்காரியை ஆய்ந்து கண்டுபிடிப்பவர் ; 
prev ious , a . முந்திய ; முன் நிகழ்ந்த ; adv . முன்னாக , முற் விரைகுதிரை ஊர்பவர் . 

( தொ . ) Previous Examination , பல்கலைக்கழகப் 
பட்டத்தேர்வு வகுப்பின் நுழைவுத்தேர்வு ; previous question , 

prick et , 11. ஈராட்டைக் கலைமான் ; மெழுகுத்திரி செருகி 
வாதச்செய்தி பற்றி வாக்கெடுக்க வேண்டுமா என்னும் வினா . 

வைக்கும் தண்டு ; ( தொ . ) pricket s sister , பொன் தவிட்டு 

நிறமும் சிற்றுருவும் உடைய ஈராட்டைப் பெண்மான் . 
previse , ப . முன்னறி , வருவதறி ; வருவதுரை , 

pric kle " , 1. துய்முள் , பொடிமுள்கற்றை , செடிகளின் மேற் 
previsi on , n . முன்னுணர்வு . 

புறத்தில் தோன்றும் முள் போன்ற சுணை ; சிறுமுள் ; முள் 
pre- war , a . போருக்கு முந்திய ; adv . போருக்கு முற்பட்ட எலியின் கடுங்கூர்மையுடைய முள் ; 3. முள்ளாற் குத்து ; 
காலத்தில் . 

பொடிமுள்ளாற் குத்துவது போன்ற உணர்ச்சி உண்டாக்கு ; 
prey , n . கொண்டி ; இரைவிலங்கு ; இரை ; பலி ; ( விவி . ) முள்ளாற் குத்தப்படுவது போன்ற உணர்ச்சிபெறு . 
போரில் தப்பி மீண்டது , தன்னுயிர் ; ப. இரை தேடு ; இரை pric kle , n . பிரம்புக்கூடை ; பிரம்புக்கூடை அளவை . 
யாகக்கொள்ளு ; சூறையாடு ; அரித்துத்தின் ; உணர்ச்சி 

prick ly , a . செடிகள் - விலங்குகள் வகையில் முட்கள் போர்த்த ; 
வகையில் உள் நின்று அரி ; தீங்கிழை ; ( தொ . ) beast of prey , 

முள் நிறைந்த , சுணையுள்ள ; முள் குத்தும் உணர்ச்சியுடைய ; 
பிற உயிரினங்களைக் 

கொன்று இரையாகக்கொள்ளும் 

( தொ . ) prickly heat , வியர்க்குரு ; prickly pear , சப்பாத்துக் 
விலங்கு ; bird of prey , பிற உயிரினங்களைக் கொன்று 

கள்ளி , பாம்புக்கள்ளி . 
தின்னும் பறவை . 

pride , n . செருக்கு , இறுமாப்பு ; தற்பெருமை ; தன்முனைப்பு ; 
pri apism , 11 , கட்டின்மை , பரத்தமை ; ( மரு . ) ஆண்குறி 

அகம்பாவம் ; பெருமை கொள்ளுவதற்குரியவர் ; பெருமைக் 
விறைப்பு . 

குரியது ; மயில் முதலியவற்றின் வகையில் பெருமிதத் 
price , n . விலை ; மதிப்பளவு ; பெறுவதற்காக இழக்கநேரும் தோற்றம் , வீறமைதி ; பெருமை உணர்ச்சி ; கட்டழகு 
பொருள் ; பெறுவதில் அடையும் துன்ப அளவு ; கைக்கூலி அமைவு ; களிகிளர்ச்சி ; ( தொ . ) false pride , மாணாமானம் ; 
யாய் வசப்படுத்தத்தக்க அளவு ; கொலைவினைக்குத் தருங் pride of grease , வேட்டை விலங்கு வகையில் கொழுப் 
கையுறை ; ஆள் பற்றீட்டுக்கு அளிக்குங் கையுறை ; குதிரைப் பார்ந்த நிலை ; pride of place , உயர்பதவி ; சிறப்பிடம் ; 
பந்தயத்தில் குதிரைமீதிடும் பணய மதிப்பு ; 3. விலைகுறி ; இறுமாப்பு ; pride of the morning , விடியல்நேர மூடுபனி 
விலையை வரையறு ; விலை கேள் ; விலை மதிப்பிடு ; மதிப்பிடு ; அல்லது மழைத்தூறல் ; pride oneself on , pride oneself upon , 
( Qør . ) above price, beyond price, without price, 

பெற்றிருப்பதில் பெருமைகொள் . 


771 
prie - dieu 

primitive 
prie - dieu , 11. ( பிர . ) வழிபாட்டில் முழங்காற் படியிடும் சாய்வு சிவப்பு - பச்சை -ஊதா ஆகிய தலையாய வண்ணங்களில் 
மேசை . 

ஒன்று ; வண்ணம் பூசுபவர்கள் தேரும் சிவப்பு - நீலம் -மஞ்சள் 
priest , n. பூசாரி , அர்ச்சகர் ; திருச்சபைச் சமயகுரு , சடங்கு ஆன மூல வண்ணங்களில் ஒன்று ; primary education , 
கள் செய்யும் உரிமை பெற்ற மதகுரு ; அயர்லாந்தில் மீனைக் தொடக்கக் கல்வி ; primary planets, கதிரவனை மையமாகக் 
கொல்லப் பயன்படுத்தப்படும் மரக்கொட்டாப்புளி ; U. சமய கொண்டு சுழலும் நேர் கோள்கள் ; primary school, தொடக்க 
குருவாக்கு ; புரோகிதராக்கு ; சமயச்சடங்குகள் ஆற்றும் நிலைப் பள்ளி ; primary tenses , ( இலக் . ) இறப்பு நிகழ்வெதிர்வு 
பூசாரியாக அமர்த்து ; ( தொ . ) high priest , யூதர்களின் களாகிய முக்கிய காலக்கூறுகள் . 
தலைமைக்குரு ; தலைமைப்புரோகிதர் . 

prim ate, n. கிறித்தவ தலைமைக்குரு , நாட்டுச்சமய 
priest craft, n . குருமாரின் பேராசை ; சமயகுருமாரின் உலகி முதல்வர் . 
யற் பற்றார்வப் பண்பு ; புரோகிதச் சூழ்ச்சிமுறை . 

primat es, n . pl. மனிதன் - குரங்கு உள்ளிட்ட உச்சவுயர்வுட் 
priest hood , 11. சமயகுரு நிலை ; புரோகிதப்பண்பு ; சமய பால்குடி உயிரினத்தொகுதி . 
குருமார் அமைப்பு முறை . 

prime , 1. முழுநிறைவு நிலை ; சிறந்த பகுதி ; தொடக்கம் ; 
priest ly , a . சமயகுருவிற்குரிய ; மதகுருவிற்கேற்ற ; சமய முதற்படிநிலை ; முதற்காலக் கூறு ; கிறித்தவ வழிபாட்டின் 
குருவினைப் போன்ற ; புரோகிதத் தன்மையுடைய ; ( தொ . ) 

நாள் தொடக்கவேளை ; உதயவேளை , காலை ஆறுமணி ; 
priestly code , விவிலிய நூலின் முற்பகுதியில் சமயகுரு 

( கண . ) பகா எண் ; ( வேதி . ) இயைநிலையில் அலகான தனி 
மாருக்கான ஒழுங்கியற் கூறு . 

அணு ; வாட்போரில் எதிர்த்தாக்குநிலை ; a . தலைமையான , 

முக்கியமான , இன்றியமையாததான ; முதல் தரமான , மிகச் 
priest - ridden , a . சமயகுரு ஆட்சிக்குக் கட்டுப்பட்ட , குரு 

சிறந்த ; மிகுநேர்த்தியான ; முதலாவதான ; அடிப்படையான ; 
மாராற் கொடுமை செய்து அடக்கப்பட்ட . 

( கண . ) முழுமையான எண் கூறற்ற , எண் வகையில் பகா 
priest s hood , priest - in - the - pulpit , n. உயரமான 

நிலையான ; ( தொ . ) prime cost , கொள்விலை ; prime minister, 
வெண்ணிற மடல்களையுடைய ஒற்றைவிதைச் செடிவகை . 

முதலமைச்சர் ; prime mover , முதன்மையான இயக்குங்கருவி , 
prig , n . நடையழுத்தக்காரர் , மயிரிழைநுட்பம் பின்பற்றுபவர் ; இயக்கமூல ஆற்றல் ; பொறிகளை இயக்கும் ஆற்றல் மூலம் ; 
நீக்குப்போக்கறியாத் திருத்தமுறையினர் ; மட்டுமீறிய பேச்சு ஆற்றலை இயக்காற்றலாக்கும் இயந்திரம் ; பயன் மிக்க கருத் 
நடைத்திருத்தம் பேணுபவர் ; விடாப்பிடி ஒழுக்கக் கொள் தின் கருத்தா ; prime vertical , prime vertical circle , தொடு 
கையர் ; போலித் தற்பெருமையாளர் . 

வானத்தின் கிழக்கு-மேற்கு மையங்களைக் கடந்து உச்சத்தில் 
prigg ish , a . மயிரிழைநுட்பம் பின்பற்றுகிற ; போலித் தற் நடுநிரல் வான்கோட்டினைச் செங்குத்தாக வெட்டிச்செல்லும் 
பெருமையுடைய . 

வான்வட்டம் . 
prim , a . முறைபிசகாத ; துல்லிய ; செயற்கை ஆசாரமிக்க ; 

prime , . ( வர . ) துப்பாக்கியில் மருந்து திணி ; குழாய் 
பழகாது பின்னடைந்து நிற்கிற ; 3. செயற்கை ஆசாரம் மேற் செயற்படுவதற்காக நீரூற்று ; ஆள்வகையில் வேண்டிய 
கொள் ; பழகவிரும்பாத முகத்தோற்றங்கொள் ; இதழ்க் 

தகவல்கள் அறிவித்துச் சித்தப்படுத்து ; நிரம்பக் குடிக்கச் 
கோட்டம் மூலம் விருப்பின்மை தெரிவி . 

செய் , உறிஞ்சு தடைப்படுத்துவதற்காக மரத்தின்மீது எண் 
pri ma , ( இத் . ) a . முதன்மையான , முதலாவதான , தலைமை 

ணெய் அல்லது வண்ணம்பூசு ; கொதிகலத்தினுள் ஆவியோடு 
யான . 

நீர்த்திவலை வடிவாகப் புகவிடு. 
pri ma buff a , ( இத் . ) n . நாடக அரங்கில் தலைமை நகைச் 

prim er1 , n . தொடக்கப் பாடபுத்தகம் , அரிச்சுவடி ; தொடக்க 
சுவைப் பாடகி ; தலைமை நகைச்சுவை நடிகை . 

அறிவேடு ; ( வர . ) முற்கால வழிபாட்டு நூல் ; ( அச் . ) 

அச்செழுத்து அளவு ; ( தொ . ) great primer , long primer , 
pirm acy , n . திருக்கோயில் தலைமைக்குருவின் அலுவலகம் ; 
முதன்மை , தலைமைச்சிறப்பு . 

அச்சுரு அளவு வகையிற் பெரிது . 
pri ma donn a , ( இத் . ) 1. இசைநாடகத்தில் தலைமைப்பாடகி ; 

prim er , 1. துப்பாக்கி மருந்திற்குத் தீவைக்குங் குழாயமைவு . 
எளிதில் உணர்ச்சி கொள்பவர் ; pl. pri ma donn as, prim e 

primer o , ( ஸ்பா . ) 11. ( வர . ) சீட்டாட்டத்தில் 16 - ஆம் 17 - ஆம் 
donn e . 

நூற்றாண்டுகளில் நாகரிக வழக்காயிருந்த சூதாட்ட வகை . 
primaev al , a . = primeval. 

primeur , ( பிர . ) n . முதற்கனிகள் ; பருவ முன்விளைவு ; முன் 
pri ma fa cie, ( ல . ) a . முதற்காட்சியில் தோன்றுகிற ; முதல் 

வரு செய்தி , 
எண்ணத்தை அடிப்படையாகக்கொண்ட ; ads. முதல் 

primev al, a . முதல் ஊழிசார்ந்த , தொடக்கக்காலத்திற்கு 
தோற்றத்திலேயே . 

உரிய ; பண்டைக்காலத்திய . 
prim age , 11. கப்பற்சரக்குக் கூலிக்கு மேற்பட்ட நூற்று prim ing , n . வெடிமருந்து திணிப்பு ; துப்பாக்கி மருந்துக் 
மானத் தொகை . 

குத் தீவைத்தல் ; துப்பாக்கியில் உள்ள வெடிமருந்து ; சுரங்க 
prim age , 11. கொதிகலத்து நீராவியுடன் மேலே கொண்டு 

வெடிப்புக்கான மருந்துப்பொடி வரிசை ; முற்சாயமாகச் 
செல்லப்படும் நீரின் அளவு . 

சாயக்காரர் பயன்படுத்துங் கலவை ; மாத்தேறலிற் சேர்ப்பதற் 
prim al , a . முதல் நிலையான, முக்கியமான ; மூலாதாரமான ; 

குரிய வெல்லச் சேர்வை ; அவசரக்கல்வி , விரை அறிவு 

திணிப்பு ; உருப்பாடமாக்குதல் . 
முற்படு நிலையான , நாகரிகத் தொடக்ககால நிலையான , 
prim ary , n . மூலம் , முதல்நிலை ; மூலக்கூறு ; கேர்கோள் , 

prim ing , n . வேலை நீர் ஏற்ற இறக்க மாறுவிசை , வியன் கால் 

வேலை ஏற்ற இறக்கத்திலிருந்து சமன்கால் வேலை ஏற்ற 
நேரடியாகக் கதிரவனைச் சுற்றுங்கிரகம் ; பூர்வாங்கத் தேர்தல் 

இறக்கத்துக்கு இடையே நிகழும் வேலை நீர் ஏற்ற இறக்கவிசை 
கூட்டம் , தேர்தலுக்கான வேட்பாளர்களைத் தெரிவு செய்யுங் 

விரைவியக்கம் . 
கூட்டம் ; a . முதல் நிலையான ; மூலமான ; முதன் முதல் 
உருவான ; தொடக்கத்திலிருந்தே உள்ள ; அடிப்படையான ; 

primip ara , n . தலைச்சன் பிள்ளைத்தாய்ச்சி . 
முதற்படியான ; பலபடிக்கிளைகளில் முதற்படிக்கிளையான ; primip arous , a . தலைச் சூலினளான . 
தொடக்கநிலையான ; இறகுகளில் மூலக் கையுறுப்புக்களி prim itive , n . மறுமலர்ச்சி ஊழிக்கு ( 15 - ஆம் 16 - ஆம் நூற் 
லிருந்து கிளைத்த ; தொடக்கக் கல்விக்குரிய ; தொடக்கநிலை றாண்டுகளுக்கு ) முற்பட்டகால வண்ண ஓவியர் ; மறுமலர்ச்சி 
வகுப்புக்குரிய ; ( தொ . ) primary amputation , அழற்சி ஊழிக்கு முற்பட்டவர் வரைந்த வண்ண ஓவியம் : முதல்நிலை 
அல்லது வீக்கம் இடையூறாக நிகழ்வதற்குமுன் செய்யப்படும் மெதடிஸ்டு ( Methodist ) இயக்கத்தவர் ; மூலமுதல் ; மூல 
உறுப்புத் துண்டிப்பு ; primary assembly , primary meeting , வேர்ச்சொல் ; a . மூல ஊழிக்குரிய ; முற்பட்ட காலத்திய ; 
தேர்தலுக்கான வேட்பாளர்களைத் தேர்ந்தெடுக்குங் கூட்டம் ; நாகரிக முதிர்ச்சியற்ற ; நாகரிக முதிர்ச்சியற்ற காலத்திற் 
primary battery , மின் ஆற்றல் உண்டாக்கும் மின்கல குரிய ; பழம்பாணியான ; முதிராப் பண்புடைய ; திருந்தாத ; 
அடுக்கு ; primary colour , கலவை மூலக்கூறாய் உதவும் கரடுமுரடான ; நிறங்கள் வகையில் இணைமூலமுதலான , கரு 


772 


print 


primo 

மூல இயல்புடைய ; மூலமுதலான ; தன்மூலமான , கிளை 
வரவியல்பற்ற ; ( இலக் . ) மூல வேர்ச்சொல்லியல்பான , பகுதி 
யான ; ( கண . ) வரையுரு வகையில் பிறவற்றிற்கு மூலமான ; 
வரையுரு வகையில் துணைக்கட்டுமானங்கட்கு மூலமான ; 
( மண் . ) மிக முற்பட்ட ஊழியில் உருவான ; ( வில . ) வளர்ச்சி 
யின் மிக முற்பட்ட படிநிலையில் தோன்றுகிற ; ( தொ . ) 
Primitive Church , பண்டைக்காலத்திய கிறித்தவ திருச்சபை . 
pri mo , ( இத் . ) 1. ( இசை . ) இருவர் குரற்பாட்டில் முற்பகுதி . 
prim o , ( ல . ) ads . முதலாவதாக , முதலிடத்தில் . 
primogen itor , n . முதல் மூதாதை , முந்தைமூலவர் . 
primogen iture , n . முந்துபிறப்புநிலை ; மயின்முறைக் 

குலத்துரிமை . 
primord ial , a . தொடக்கத்திலுள்ள ; உலகின் தொடக்க 
நிலைக் காலத்திற்குரிய ; ஆதியிலிருந்தே உள்ள ; மூலமுத 
லான , அடி மூலமான . 
prim rose, n . இளவேனில் இளமஞ்சள் மலர்ச்செடிவகை ; 
இளமஞ்சள் நிற மலர்வகை : வெளிறிய மஞ்சள் வண்ணம் ; 
( தொ . ) Primrose dame , Primrose knight , இங்கிலாந்தின் 
அரசியல் தலைவர் பீக்கன்ஸ்பீல்டு கோமான் பென்ஜமின் 
டிஸ்ரேலி ( மறைவு 1881 ) நினைவுக் கழக உறுப்பினர் ; Primrose 
Day , பென்ஜமின் டிஸ்ரேலி ( Benjamin Disraeli ) ஆண்டு 
நினைவுவிழாநாள் ( ஏப்ரல் 19 ) ; Primrose habitation , பெஞ்ச 
மின் டிஸ்ரேலி நினைவுக் கழகப்பணிமனைக் கட்டிடம் ; Primrose 
League, பென்ஜமின் டிஸ்ரேலி நினைவுக்கழகம் ; primrose 
peerless , இரட்டை மலர்களுள்ள நறுமணந்தருஞ் செடிவகை ; 
the primrose path , இன்பவாழ்க்கை நாட்டம் . 
prim ula , 11 . பலவண்ண மலருடைய பசுமைமாறாச் செடி 

வகை . 
prim um mob ile, ( ல . ) 11. அண்ட கோளகை, வான்கோளங் 
களை உடன் கொண்டு பூவுலகை நாள்தோறும் சுற்றுவதாக 
இடைநிலைக்காலங்களில் கருதப்பட்ட வானகோளம் ; மூல 
இயக்க ஆற்றல் ; செயல்மூல ஆற்றல் . 
prim us , n. ஸ்காத்லாந்து திருச்சபைத் தலைமைக்குரு ; a . 
பள்ளியில் ஒரே பெயருள்ள ஆண்களில் மூத்தவனான ; பள்ளி 

யில் ஒரே பெயருள்ளவரில் முற்பட்டவரான . 
prim us , 11. ஆவிச் சூட்டடுப்பு வகை . 
prin us in ter par es, ( ல . ) n . சமநிலைக்குழுவில் முதல்வர் ; 

சமநிலைக் கூட்டுக்குழுமத்தின் பேராளர் . 
prince , 11. இளங்கோ , இளவரசன் ; அரசகுடி 

இளவல் ; 
பிரிட்டனில் மன்னன் மகன் ; பேரரசன் மகன் ; அரசி புதல் 
வன் ; பேரரசி புதல்வன் ; மன்னன் பெயரன் ; சில நாடுகளில் 
சிற்றரசர் ; உச்சவுயர் பட்டமுடையவர் ; ஆட்சியாளர் , 
தலைவர் ; இளங்கோமகன் ; கோமகன் ; கோமான் : தலை 
சிறந்தவர் ; ஒப்பற்றவர் ; புகழ்சான்றவர் ; ( தொ . ) Hamlet 
without the Prince of Denmark , உள்ளுறை உயிர்த்தன்மை 
நீங்கப்பெற்ற பொருள் , மாப்பிள்ளையில்லாத் திருமணம் ; 
Prince Albert , ( பே - வ . ) இரட்டை மார்புப்பகுதி கொண்ட 
ஆண்களின் மேலங்கிவகை ; prince bishop , தம் ஆட்சிப் 
பகுதியில் முழு அதிகாரமுங் கொண்ட 

வட்டத் 
தலைவர் ; Prince Consort , ஆளும் அரசியின் கணவர் ; prince 
of darkness , prince of the air , prince of the world, நரகிறை 
வன் , சைத்தான் , பேய் மகன் ; Prince of Denmark , 
ஷேக்ஸ்பியர் நாடகக் கதைத் தலைவன் ஹாம்லட் (Hamlet ) ; 
Prince of Peace , அமைதியின் அரசு , இயேசுநாதர் ; prince 
of the blood , அரசகுடும்பத்தின் இளவல் ; prince of the 
Church , prince of the Holy Roman Church , GUMÚUN GOTL 
வரின் ஆலோசனைக்குழு உறுப்பினர்களுள் ஒருவர் ; ரோம் 
நகரத் தலைமைத் திருச்சபைகளுள் ஒன்றன் தலைமைக்குரு ; 
எழுபது தலைமைக் குருமார்களுள் ஒருவர் ; Prince of Wales , 
பிரிட்டனின் ஆட்சியுரிமை இளவரசர் ; Prince of Wales s 
feathers , நெருப்புக்கோழியின் முக்கூட்டு இறகு ; Prince 
Regent , இளவரசாட்பேர் , ஆட்சியின் ஆட்பேராகச் செயலாற் 
றும் இளவரசர் ; Prince Royal , ஆளும் அரசரின் தலைமகன் , 
ஆட்சியுரிமையுடைய மூத்தமகன் ; Prince Rupert s Drops , 


உடைந்தால் சிதறிவிடும் கண்ணாடிக்குமிழ் வகைகள் ; prince s 
feather ; செம்மலர்ச் சூட்டுடைய நீண்ட செடிவகை ; prince s 
meta ) , செம்பும் துத்தநாகமும் கலந்த உலோகக்கலவை , 
prince ly , a . இளவரசுக்குரிய ; இளவரசுப் படிநிலையுடைய ; 
அரசுரிமைக்கேற்ற ; இளவரசினை ஒத்த ; இளவரசுக்குகந்த ; 
உச்ச உயர்வுடைய ; விழுமிய, மதிப்பார்ந்த . 
prin cess , 11. இளவரசி ; அரசனின் மனைவி ; அரசனின் 
மகள் ; அரசனின் பெயர்த்தி ; ( தொ . ) princess dress , 
princess petticoat , கச்சு -பாவாடை நீள அளவுகள் ஒரே 
துண்டிலிருந்து வெட்டப்படும் மகளிரின் உள்ளாடைகள் ; 
princess of the blood , அரசரின் மகள் ; அரசரின் பெயர்த்தி ; 
Princess Regent , ஆட்பேரிளவரசி , பகர ஆட்சியாளராகச் 
செயலாற்றும் இளவரசி ; பகர ஆட்சியாளரான இளவரசரின் 
மனைவி ; Princess Royal , அரசின் மூத்த மகள். 
prin cipal , n . முதல்வர் ; ஆளுநர் , முதன்மையானவர் ; 
கல்லூரித் தலைவர் ; மேலாளர் ; துணைவரின் மேலாட்சியாளர் ; 
பொறுப்பு முதல்வர் , நேரடிப் பொறுப்பர் ; உடந்தையாளர் , 
பிணைய உரிமையாளர் ; மற்போரில் பொருநர்களில் ஒருவர் ; 
விட்டங்களைத் தாங்கும் தாய்நிலை உத்தரம் ; மூலதனம் , 
விடுமுதல் ; இசைக்கருவி மெட்டுவகை ; a . முதன்மையான ; 
முக்கியமான ; தனிமையான ; மூல தனம் பற்றிய ; ( இலக் . ) 
துணை முதலான , வாசகங்களில் சார்பு வாசகங்களுக்கு 
மூலமான ; ( தொ . ) lady principal, கல்லூரித் தலைவி ; 
principal boy , principal girl , அவிநயக்கூத்தில் தலைமைப் 
பாத்திரம் தாங்கும் பையன் அல்லது பெண் ; principal clause , 
சார்புறுப்பு வாசகங்களைக் கொண்ட தலைமைவாசகக் கூறு ; 
principal in the first degree , நேரடியாகக் குற்றத்திற்குப் 
பொறுப்பாளி ; principal in the second degree , குற்றத்திற்கு 
உடந்தையாக இருந்தவர் . 
principal ities , 11. pl . தேவதூதர்களின் ஒன்பது படிநிலைகள். 
principal ity, 11. இளவரசரின் ஆட்சி ; இளவரசரின் ஆட்சிக் 
சிக்குரிய பகுதி ; இளவரசு பதவி ; இளவரசுநிலை மதிப்பு ; 
இளவரசின் ஆற்றல் ; இளவரசுநிலை ; இளவரசு பட்டத்துக் 
குரிய ஆட்சிப்பகுதி ; வேள்புல அரசு . 
prin cipally , adv . முக்கியமாக , சிறப்பாக . 
prin cipate , n . ( ரோம வர . ) நீடித்து நிலவிய குடியரசு 
முறைகளை அழிக்காமலே முற்பட்ட பண்டைப் பேரரசர்கள் 
நடத்திய ஆட்சி ; இளவரசன் ஆட்சி . 
prin ciple , 11. தத்துவம் ; அடிப்படை மெய்ம்மை ; மூலக் 
கோட்பாடு ; இயற்கை அமைதி ; பொது அமைதி , விதி ; 
ஒழுக்கமுறை விதி ; செயல்முறைக்கொள்கை ; தனி நடை 
முறைக் கட்டுப்பாடு ; இயந்திர ஆற்றல் நுணுக்கம் ; உள்ளத் 
தின் ஆற்றல் கூறு ; தனித்திறம் ; பண்புக்கூறு , பண்புக்கு 
அடிப்படையான கூறு ; பிறப்பு முதல் , தோற்றுவாய் ; 
( தொ . ) on principle , வரையறுத்துக்கொண்ட ஒழுக்க நியதி 
களின்படி ; திட்டமிட்ட நேர்மையான எண்ணங்களின்படி . 
prink , v . கட்டுச்செட்டாக நன்கு ஒப்பனை செய்துகொள் ; 
மதிப்பாக உடுப்பணி ; பறவைகள் வகையில் இறகுகளைக் 
கோதி அழகு செய்துகொள் . 
print , n . அச்சு ; முத்திரை பதித்த வெண்ணெய்க்கட்டி ; அச் 
சடித்த பருத்தித்துணி ; அச்சடித்த பகுதி ; அச்செழுத்து ; 
அச்சிட்டது ; அச்சிட்ட வெளியீடு , செய்தித்தாள் ; தகட்டச்சுப் 
பதிவு ; தகட்டச்சுமாதிரி ; பதித்த சுவடு ; பொறிப்புத்தடம் ; 
( நிழ . ) நிழற்படத் தகட்டச்சுப்படம் ; 3. அச்சிடு ; பதிப்பி ; 
முத்திரை பொறிப்பிடு ; கருத்து - காட்சி முதலியவற்றை மனத் 
திற் பதியவை ; தாள் - தோல் முதலியவற்றின் மீது எழுத்துப் 
பொறிப்பி ; படம் பதியவை ; நிழற்படத் தகட்டச்சுப் பதிப் 
பிடு ; ஆசிரியர் அல்லது பதிப்பாசிரியர் வகையில் புத்தகங் 
களை அச்சிடு ; அச்சிட்டு வெளியிடு ; அச்சிட்டுத்தெரிவி ; 
அச்செழுத்துப்போன்று எழுது ; ஒப்பனை செய்யும் வண்ண 
மாதிரிகள் கொண்டு துணிகளில் அச்சிடு ; வண்ண மாதிரி 
களை அல்லது சித்திரவேலைகளைத் தாள் முதலியவற்றினின்று 
மெருகிடப்படாத மட்கலங்கள் மேல் இடமாற்றுச்செய் ; 
( தொ . ) print hand , print letters , அச்செழுத்தைப்போன்ற 
கையெழுத்து ; print off , print out , நிழற்படத்தைத் தகடாக 


சமய 


773 
printer 

privy 
உருவாக்கு ; out of print , விற்பனையாகிவிட்ட , கைவசமில் கைதி ; prisoner of State , State prisoner , அரசியல் கைதி ; 
லாத ; rush into print , புத்தக வகையில் அச்சிட்டு வெளி prisoner of war, போர்க்கைதி ; prisoner s bars , prisoner s 
யிடு; செய்திகளைத் தக்க சான்றுகளின்றிச் செய்தித்தாளுக்கு base , சிறுவர் இருகட்சியாகப் பிரிந்து ஆடும் விளையாட்டு 
எழுது. 

வகை ; take prisoner , சிறைப்படுத்து . 
prin ter , n . அச்சடிப்பவர் ; அச்சுத்தொழில் முதல்வர் ; அச்சக pris on - house , n . ( செய் . ) சிறைச்சாலை . 
உரிமையாளர் ; அச்சடிக்கும் இயந்திரம் ; ( தொ . ) printer s pris tine, a . தொன்னலம் வாய்ந்த , பழங்காலப் பண்பு 
devil , அச்சகச் சிற்றாள் ; printer s mark , அச்சக வாணிக கெடாத , பண்டைய . 
அடையாளமுத்திரை ; printer s pie , குழம்பிய 

prith ee , int . அருள்கூர்க , தயவுசெய்க . 
விழுந்த அச்செழுத்துக்களின் தொகுதி . 

priv acy , n . தனிமை ; தனிமறைவு ; மறைசெய்தி , இரகசியம் ; 
prin ting, n . அச்சு ; அச்சடிப்பு ; அச்சுக்கலை ; அச்சுத் 

அந்தரங்கத்தன்மை ; தனிமறைவிடம் ; ஒதுங்கிய தன்மை ; 
தொழில் ; பதிப்பு , ஒருங்கு அச்சிடப்பட்ட படிகளின் தொகுதி . 

தனி ஒதுக்கிடம் ; தொலை ஒதுக்கிடம் ; வாழ்க்கையிலிருந்து 
prin ting- ink , n . அச்சக மை , அச்சு மை . 

விலகிய நிலை ; பொதுவிளம்பரம் நாடாநிலை . 
prin ting - press , n . அச்சகம் , அச்சிடுந் தொழிற்சாலை . privat - docent , privat - dozent , ( செர் . ) 11. தனியார் 
print - seller , n. செதுக்குவேலைகள் - மாதிரிகள் முதலிய ஆசிரியர் . 
வற்றை விற்பவர் . 

priv ate , 11. தனிமை ; தனிமுறைக்குழு ; தனிவாழ்வு ; a . 
print .shop , n . செதுக்குவேலைகள் - மாதிரிகள் முதலியவை தனிமுறையான , பணிமுறை சாராத ; பொதுமுறையில் 
விற்குங் கடை . 

வெளியிடப்படாத ; தனி உரிமைப்பட்ட , சொந்தமான ; 
print works , n . அச்சடி துணியாலை , பருத்தித்துணிகளில் தனிமுறைப்பட்ட , பொதுமக்களுக்குரியதாகாத ; திரைமறை 
அச்சிடும் தொழிற்சாலை . 

வான , பொதுமக்கள் அறியாத ; தனிமறைவான , இரகசிய 
prilor , n . திருமட முதல்வர் , மடத்துத்தலைவருக்கு அடுத்த 

மான ; தெரிவிக்காத , அந்தரங்கமான ; ஒதுக்குப்புறமான ; 
நிலையிலுள்ள திருமடத்துப் பணியாளர் ; துறவியர் குழுத் 

படைவீரர் வகையில் ஆணைபெறா அலுவலர் கீழ்ப் படைவீரரா 
தலைவர் ; ( வர . ) சில இத்தாலிய குடியரசுகளில் தலைமைத் 

யிருக்கிற ; ( தொ . ) in private , தனி வாழ்க்கையில் ; தனி 
தண்டலாளர் . 

முறையில் ; தனிமையில் ; தனி ஒதுக்கமாக ; private act , 

தனிப்பட்டவரையோ ஒரு குழுவையோ பாதிக்குஞ் சட்டம் ; 
prilor , a . முந்திய ; காலத்தால் முற்பட்ட ; முன்னதாக 

private bill , தனியாரைப் பாதிக்கும் மசோதா ; private 
உள்ள ; முந்திய முதன்மையுடைய ; adv . முன்பாக , முன்னே . 

house , தனிப்பட்டவர் வீடு ; private member , ஆட்சிப் 
pri oress , n . திருமடத்து முதல்வி . 

பொறுப்பற்ற பொதுமக்கள் அவை உறுப்பினர் ; private 
prio rity , n . முந்துரிமை , முற்படும் உரிமை ; விஞ்சிய parts , பால் உறுப்புக்கள் ; private school , தனியார் பள்ளி ; 
மேம்பாடு ; விஞ்சியதன்மை ; ( தொ . ) first priority , top private soldier , பதவியற்ற சாதாரணப் படைவீரர் ; ஆணை 
priority , முதல் முந்துரிமை ; சிறப்பு முந்துரிமை . 

பெறா அலுவலரின்கீழ்ப் பணிபுரியும் படை வீரர் ; this is for 
pri ory, n . துறவிமடம் ; கன்னித்துறவியர் மடம் ; ( தொ . ) your private ear, மிக இரகசியமானது . 
alien priory , priory alien , அயல் நாட்டிலுள்ள மடத்தைச் privateer , 11. எதிரிநாட்டுக் கப்பல்கள் மீது நடவடிக்கை 
சார்ந்துள்ள துறவிமடம் ; அயல்நாட்டு மடத்தைச் சார்க் எடுப்பதற்குரிய பற்றாணையுரிமைபெற்ற தனிப்பட்டவர் 
துள்ள கன்னித்துறவியர் மடம் . 

களின் போர்க்கப்பல் ; V. பற்றாணையுரிமைபெற்ற தனிப்பட்ட 
prise , 3. நெம்பித்திற , மூடியைத் தென்னி எழுப்பு . 

வர்களின் போர்க்கப்பலில் இடம்பெற்றுச் செல். 
pri sm , n . பட்டகை , மூன்று அல்லது மூன்றிற்கு மேற்பட்ட priva tion , 1 , தரமிழத்தல் , தன்மை இழத்தல் ; நல அழிவு ; 
தட்டையான பக்கங்களையுடைய நீளுருளை உரு . 

நல்குரவு , வறுமை . 
prismat ic , a . பட்டகைபோன்ற ; பட்டகை உருவான ; ஒளிக் 

priv ative, a . இன்மை சுட்டிய ; இழப்பு சுட்டிய ; இயல்பு 
கதிர்களைப் பல்வண்ணங்களாகச் சிதற அடிக்கிற ; நிறவகை 

நீங்கப்பெற்ற ; குண அழிவுக்குரிய ; ( இலக் . ) இன்மை தெரி 
யில் பட்டகையால் பல்கூறாகச் சிதற அடிக்கப்பட்ட ; பல 

விக்கிற , எதிர் மறைப்பண்பு சுட்டுகிற . 
நிறம் கால் வீசுகிற , பல்வண்ணப்பகட்டான ; ( தொ . ) priv et , n . வேலிப் புதர்ச்செடி வகை . 
prismatic colours , வண்ணப்பட்டை நிறங்கள் , கதிரவெனொளி priv et - hawk , n . வேலிப் புதர்ச்செடிகளில் முட்டையிடும் 
யில் அடங்கியுள்ள சிகப்பு - ஆரஞ்சு-மஞ்சள் - நீலம் - பச்சை பெரிய விட்டில் பூச்சிவகை. 
முதலிய நிறங்கள் ; prismatic compass , காட்சியின்போதே 

priv ilege, n . சிறப்புரிமை ; குழு உரிமைநலம் ; சிறப்புரிமை 
திசைக்குறிப்புத்தரும் நில அளவை ; காட்சிக்கருவி ; prismatic 

நலம் , தனிச்சலுகை ; உரிமைப்பேறு , உரிமைமேம்பாடு ; 0 . 
powder, கூழாங்கற் பொடி ; அறுகோணப் பிழம்புருவான சிறப்புரிமையளி ; தனிச்சலுகைக்குரியவராக்கு ; பொறுப்பு 
வெடிமருந்துப் பொடி . 

களிலிருந்து தனி விலக்கு அளி ; ( தொ . ) bill of privilege , 
pri sm -binoculars, pri sm - glasses , n . முக்கோணப் பெருமக்கள் குழுவால் விசாரிக்கப்பட வேண்டும் , என்னும் 

பட்டைச்சில்லு வழங்கிக்குறுக்கலாக்கப்பட்ட பார்வைக்கருவி . பெருமகனின் மனு ; breach of privilege , சட்டமன்றச் சிறப் 
pris moid , n . முரணிணைவகப் பக்கங்களையுடைய பட்டகை . 

புரிமை மீறல் ; writ of privilege , உரிமை வழக்கு காரண 

மாகக் கைது செய்யப்பட்ட தனிச்சலுகையுடையவரைக் காவ 
pris ms, n . pl . வண்ணப்பட்டை நிறங்கள் பட்டகைமூலம் 
சிதறிக்காட்டப்படும் கதிரவெனொளியிலடங்கிய 

லினின்று விடுவிப்பதற்கான எழுத்துமூலக் கட்டளை . 
ஆரஞ்சு -மஞ்சள்-நீலம்- பச்சை முதலிய நிறங்கள் . 

priv ity , n . ( சட் . ) தனிமறைவு காப்பமைதி , இரகசியம் 
pris on , n . சிறை , காவற்கூடம் ; I. ( செய் . ) சிறையிலிடு ; 

உணர்ந்து அமைதல் ; இருகட்சிகளுக்கிடையேயுள்ள சட்டத் 
( தொ . ) prison editor , பத்திரிகைச்செய்திப் பொறுப்பேற்றுச் 

தால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உறவு . 
சிறைத்தண்டனை மேற்கொள்ளும் பதிப்பாசிரியர் . 

priv y , n . மலசலக் கழிப்பிடம் ; ( சட் . ) செயலில் உடனொத் 
pris on - bird , 1. சிறைக்கோட்டப் பெருச்சாளி. 

தியலுபவர் ; இரகசியத்தில் உடன்பங்கு கொண்டவர் ; செய்தி 

யில் உள்ளுடந்தையாயிருப்பவர் ; a . பொருள் வகையில் மறை 
pris on - breaker , n . சிறைமீறியவர் , சிறைதப்பியோடியவர் . 

வான ; இடவகையில் ஒதுக்கமான ; இரகசிய வகையில் தெரிந் 
pris on - breaking, n . சிறையிலிருந்து தப்பிச்செல்லுதல் , 

தடக்கமாயிருக்கிற ; ( தொ .) Lord Privy Seal , முத்திரை 
சிறைதப்பியோடுதல் , சிறைமீறுகை . 

நாயகம் , பேராணை முத்திரை தேவைப்படாத ஆவணங்களுக் 
pris oner , n. சிறைஞர் ; போர்க்கைதி ; புறஞ்செல்ல இயலா குரிய அரச முத்திரை வைத்திருப்பவர் ; Privy Council , 
திருப்பவர் , கட்டுண்டிருப்பவர் ; ( தொ . ) prisoner at the bar , அரசனின் தனிப்பட்ட ஆய்வுரையாளர்கள் குழு ; பிரிட்டனில் 
குற்றவழக்கு விசாரணையின்போது காவலில் இருக்கும் காவற் அரசப் பேரவை ; privy parts , பால் உறுப்புக்கள் ; privy 

98 


சிகப்பு 


774 


process 


proba tional, a. தகுதி ஆய்வுக்குட்பட்ட முதனிலைத்தேர்வின் 

தன்மையுடைய . 
proba tionary , 11. தேர்ந்தாயும் நிலைக்கு உட்பட்டவர் ; a . 
தகுதி ஆய்வு சார்ந்த ; முதனிலைத்தேர்வு முறையான ; தேர்வு 
முறைக்கு உட்பட்ட . 
proba tioner , 1. தேர்ந்தாய் நிலையினர் ; நன்னடத்தைப் 
பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள முதற்குற்றவாளி அல்லது 
இளங்குற்றவாளி . 
prob ative, a . சான்றளிக்கிற , எண்பிக்கிற ; சான்றுவடி 


வான . 


prize 
purse , அரசரின் தனிப்பட்ட செலவிற்காகப் பொதுவரி வரு 
மானத்திலிருந்து , கொடுக்கப்படும் பணம் ; அரசரின் தனிப் 
படியை வைத்திருப்பவர் ; Privy seal , பொது ஆவணங்களில் 
இடப்படுவதற்குரிய அரசமுத்திரை ; privy to , தெரிந்தநிலை 
யிலுள்ள , இரகசியத்திற் பங்குகொண்டுள்ள . 
prize , 1. பரிசு ; போட்டிகளில் வெற்றிச்சின்னம் ; கலைப் 
பொருள் ; மேம்பாடு கருதிக் கொடுக்கப்படும் சிறப்பு அடை 
யாளப்பொருள் ; அருமுயற்சியின் பயன் , முயன்றுபெற்ற 
பொருள் ; போட்டியிட்டுப் பெற்றபொருள் ; அரும்பெறற் பேறு , 
முயன்றுபெறத் தக்கது ; எதிர்பாராப்பேறு , யோகச் சீட்டுக் 
களிற் கிடைக்கும் பொருள் ; 3. உயர்வாக மதி, பாராட்டு ; 
போற்று ; மதித்துப்பேணு ; ( தொ . ) prize fellowship , தேர்வு 
களில் மேம்பட்டு நின்றதற்காக அளிக்கப்படும் பரிசு உதவிப் 
பணம் . 
prize , n . கடற்போரில் வென்று கைப்பற்றப்பட்ட பொருள் ; 
கைப்பற்றப்பட்ட கப்பல் ; ப . கடற்போரில் வென்று கைப் 
பற்று ; ( தொ . ) become prize , கடற்போரில் 

வென்று 
கைப்பற்றப்படும் பொருளாகக் கொள்ளப்படு ; make prize of , 
கடற்போரில் கைப்பற்று , கடற்போரில் கைப்பற்றப்படும் 
பொருளாகக்கொள் ; prize fellow , பரிசுபெற்றவர் ; உதவிப் 
பணம் வழங்கப்பட்டவர் . 
prize , . நெம்பித்திற , தென்னித்திறக்க முயற்சிசெய் . 
prize - court , 1. கடற்போரில் கைப்பற்றிய பொருள்களைப் 

பற்றிய தீர்வுக்குரிய கடற்படைத் தலைமை நிலைய நீதிமன்றம் . 
prize - fightsn . பணத்திற்காகப்போடப்படும் குத்துச்சண்டை . 
prize - fighter , 1. பணத்திற்காகக் குத்துச்சண்டை போடு 

பவர் . 
prize man , 1. பரிசர் . 
prize - money , 11. கடற்போரில் 

வென்று கைப்பற்றிய 
பொருள்களை விற்பதால் வரும் பணம் . 
prize -ring , 11. பந்தயக் குத்துச்சண்டை வட்டரங்கு ; பந்தயக் 

குத்துச்சண்டைப் பயிற்சிக்கான வட்டரங்கம் . 
pro , 1. ( பே - வ . ) உடற்பயிற்சி விளையாட்டையே வாழ்க்கைத் 

தொழிலாகக் கொண்டவர் ; தொழிற்பயிற்சிச் செவிலியர் . 
pro , 11. ஆதரவாளர் ; ஆதரவுப்பண்புக்கூறு ; ads . ஆதர 

வாக ; ( தொ . ) pro and con , ஆதரவாகவும் எதிராகவும் . 
pro a , 11. மலேயாநாட்டுப் படகுவகை . 
probabil iorism , n . சான்றாதரவு மிகுதியுள்ள பக்கத்தையே 

பின்பற்ற வேண்டுமென்ற கோட்பாடு . 
prob abilism , 11. மேற்கோளாட்சிகள் முரண்படுமிடங்களில் 
அறிஞர் ஒருவர் வழிநின்று எவரும் எவ்வழியும் மேற்கொள்ள 
லாம் என்ற கோட்பாடு ; திட்டவட்டமான உறுதிப்பாடுடைய 
அறிவு எதுவும் கிடையாததால் நடைமுறை வாழ்க்கைக்குப் 
போதுமாயிருக்கிற நம்பிக்கைகளே பின்பற்றத்தக்கவை என் 
னுங் கொள்கை . 
probabil ity , 11. நம்பக்கூடியதன்மை ; மெய்ப்பிக்கக்கூடியது ; 
நிகழக்கூடியது , நிகழக்கூடிய நிகழ்ச்சி ; ( கண . ) நிகழ்ச்சித் 
தகவு . 
prob able , n. கெலிப்புவாய்ப்பு வேட்பாளர் ; a . நிகழக்கூடிய ; 

உண்மையாக இருக்கக்கூடிய . 
prob ang , n . தொண்டைச்சிக்கல் தீர்வு கருவி . 
prob ate , 1. ஒப்பாட்சிக்குரியதாக நிறைவேற்ற உரிமையாள 
ரிடம் ஒப்படைக்கப்பட்ட சான்றுறுதி வாய்ந்த விருப்பா 
வணம் ; மெய்ப்பித்த விருப்பாவணப்படி ; ( தொ . ) probate 
duty , விருப்பாவணம் எழுதி இறந்தவரின் தனி உடைமை 
மேல் போடப்படும் வரி. 
proba tion , n. தெரிந்தாயும் நிலை ; முதனிலைத் தேர்வு , சமயம் 
புகுபவர்க்குரிய குறிப்பிட்ட கால அளவான புகுமுகத் தேர்வு 
நிலை ; முதல்முறைக் குற்றவாளிகளுக்கு நன்னடத்தைச் 
சோதனை முறையான விடுதலை ; ( தொ . ) on probation , முத 
னிலைத் தேர்விற்கு உட்பட்டு ; probation officer , முதற்குற்ற 
வாளிகள்-இளங்குற்றவாளிகள் கண்காணிப்பாலோசனை அதி 
காரி . 


probe, 11. சலாகை ; கிளறுதல் ; சோதனைத்துளையீடு ; 3 . 
சலாகை போடு ; நுணுக்கமாக 

ஆய்வுசெய் ; கூர்ந்து 
சோதித்துப்பார் ; ஆழ்ந்து ஆய்வுசெய் . 
prob ity , n . நேர்மை , உண்மை , நாணயம் . 
prob lem , 1. கடுவினா, ஐயப்பாட்டிற்குரிய செய்தி ; புதிர் , புரி 
யாச் செய்தி ; சிக்கல் , மலைப்புத்தரும் செய்தி ; கடா , விடு 
விக்க வேண்டிய சிக்கலான செய்தி ; தீர்வமைவு , சதுரங்கத் 
தில் தீர்வு அவாவிய காய் அமைவு ; ( வடி . ) செய்மானத் 
தீர்வுக்குரிய மெய்ம்மை ; ( அள . ) ஆய்வுக்கரு , முக்கூட்டு 
முடிவில் அடங்கியுள்ள விடுவிப்பிற்குரிய வினா ; ( கண . , 
இயற் . ) தீர்வாய்வு , தரவிலிருந்து முடிவுநோக்கிய வாதம் ; 
( தொ . ) problem child , -சிக்கல் குணவியல்பு மகவு . 
problemat ic, problemat ical , a . ஐயப்பாடான , முடி 
வுறுதியற்ற ; சிக்கலான , கேள்விக்கு இடமளிக்கிற ; ( அள . ) 
கூடு முடிவன்றிச் செயல் முடிவாயிராத . 
prob lematist , n . தீர்வு அமைவுகளை ஆக்கிப் படைப்பவர் ; 

தீர்வு அமைவு ஆய்வாளர் . 
proboscid ean , probqscid ian , 11. தூம்புநுதி விலங் 
கினம் ; a . தும்பிக்கை போன்ற ; தும்பிக்கை சார்ந்த ; 
தும்பிக்கை போன்ற உறுப்பினையுடைய ; தும்பிக்கை போன்ற 
உறுப்பினையுடைய விலங்கினஞ் சார்ந்த . 
probos cis, n . தும்பிக்கை ; பூச்சி வகைகளின் தூண்டிழை ; 
புழு வகைகளின் உறிஞ்சுகுழல் ; கேலி வழக்கில் நீண்ட 
மூக்கு ; ( தொ . ) proboscis monkey , நெடுநீள் மூக்குடைய 
குரங்கு வகை . 
pro - cathed ral, 11. சமயவட்டத் தலைமைத் திருக்கோயி 

லுக்குப் பதிலாக வழங்கும் திருக்கோயில் . 
proced ural , a . செயற்படுமுறை சார்ந்த ; நடைமுறை 

சார்ந்த . 
proced ure , 11. செயற்படு முறை ; செல்லுமுறை , நடைமுறை ; 

தொழில் நடவடிக்கை ; சட்டமன்ற நிகழ்ச்சிமுறை . 
proceed , 0. முன்செல் ; நடத்திச்செல் ; தொடர்ந்து செயற் 
படு ; செயலாற்று ; சட்ட நடவடிக்கை எடு ; மேல்பட்டம் 
பெற முற்படு ; நடைமுறையை மேற்கொள் ; வெளி வா , 
வெளிப்படு , தோன்று . 
proceed ing, 11. செயல் ; முன்னேறுதல் ; நடைபெறுதல் ; 

நடவடிக்கை ; தொடர்ந்து நடத்துகை ; தொடர்ந்து செய்கை . 
proceed ings , n. pl. சங்க நடவடிக்கைக் குறிப்பேடு . 
pro ceeds , 11. pl . விளைபயன் , விளையுள் ; வருமானம் . 
proceleusmat ic , 11. நான்கு குற்றசைகள் கொண்ட சீர் ; 

a . செய்யுட் சீர் வகையில் நான்கு குற்றசைகளையுடைய . 
procellar ian , 1. அலைவாய்ப் புள்ளினம் , தீவப் பறவை 

யினம் ; a. அலைவாய்ப் புள்ளினஞ் சார்ந்த . 
pro cess , 11. நடைமுறை ; செயற்பாங்கு ; வழிமுறை ; வழி 
வகை ; படிமுறை ; வழக்குமன்ற நடவடிக்கை ; வழக்கு 
நடவடிக்கைத் தொடக்கம் ; வழக்குமன்ற அழைப்புக்கட்டளை ; 
இயல்வளர்ச்சி ; 

உருவாக்கம் ; அச்சுத்துறையில் தனிச் 
செய்முறை ; ( தாவ . , வில . , உள். ) புற வளர்ச்சி , முற்புடைப்பு ; 
3. வழக்கு நடவடிக்கை எடு ; செயல்முறைக்குள்ளாக்கு ; 
உணவு வகையில் பதனஞ் செய் ; படம் முதலியவற்றில் செய் 
முறையால் புத்துருவாக்கு . 
process , 0 , ( பே.வ. ) ஊர்வலஞ் செல் . 


775 
procession 

profane 
proce ssion , n . ஊர்வலம் , நகர்வலம் , பவனி ; ஊர்வலமாகச் proc uratory , n. பகரச் செயலுரிமை அதிகாரம் ; சட்டப் 
செல்லும் மக்கள் ; ஒழுங்கமைவற்ற ஓட்டப்பந்தயம் ; தூய படியான பகரச் செயலுரிமை . 
ஆவி வெளிப்பாடு ; ஊர்வலவழிபாடு ; 3. ஊர்வலமாகச் proc uratrix , n . கன்னிமாடப் புறச்செயல் தலைவி . 
செல் ; வீதிகளின் வழியே பவனிசெல் . 

procure , . பிறர்வினை மேற்கொள் ; முயன்று பெறு ; பெண் 
proce ssional, n . ஊர்வலப்பாடல் ; ஊர்வலப்பாடல் தொகுதி ; வகையில் கூட்டியிணைவி . 
a . ஊர்வலஞ் சார்ந்த ; ஊர்வலம் போன்ற ; ஊர்வலமான ; 

procur er , 1. பெண் தரகர் . 
ஊர்வலங்களிற் கொண்டு செல்லப்படுகிற ; ஊர்வலங்களிற் 
பயன்படுத்தப்படுகிற ; ஊர்வலங்களிற் பாடப்படுகிற . 

prod , n . குத்து , இடிப்பு ; கையிடி ; கம்புக்குத்து ; தார்க் 

கோல் குத்து ; கூர்ங்கருவி ; தாற்றுக்கோல் ; 3. குத்து , 
proce ssionist , 1. ஊர்வலத்திற் செல்பவர் . 

இடி ; தாற்றுக்கோலாற்குத்து ; கழிமுனை கொண்டு இடி ; 
pro cess - server, n . வழக்குமன்ற ஆணை உய்ப்பவர் . 

குத்தித் தூண்டு ; தொந்தரை செய் ; எரிச்சலூட்டு ; குத்துவது 
proces - verbal , ( பிர. ) n . நிகழ்ச்சிக் குறிப்பு ; செய்திப்பட்டி , 

போலப் பாவித்துக்காட்டு . 
பிரஞ்சு சட்ட வழக்கில் குற்றத்திற்கு ஆதரவான உண்மை prodeli sion , n. யாப்பில் சொல்லின் முதலுயிர் கெடுதல் . 
களின் எழுத்துமூல அறிக்கை . 

prod igal, n . ஊதாரி ; அளவுகடந்து செலவிடுபவர் ; வீண் 
pro chronism , n . கால முற்குறிப்பீடு , நிகழ்ச்சி நிகழ்ந்த 

செலவு செய்பவர் ; a . ஊதாரியான , அள்ளி இறைக்கிற ; 
உண்மையான தேதிக்கு முன்னான தேதியைக் குறிப்பிடுதல் . வீண்செலவழிக்கிற ; ( தொ . ) prodigal son , கெட்டழிந்து 
proclaim , ப . சாற்று ; விளம்பரப்படுத்து ; உரிமை கோரி மீண்ட புதல்வன் ; வேடரிற் சிக்குண்டு திரும்பியவன் . 
வெளிப்படையாக அறிவி ; முடிபு வலியுறுத்தி அறிவி ; prod igalize, U. ஊதாரித்தனமாகச் செலவிடு , அளவுகடந்து 
ஆட்சிப் பகுதியைக் கட்டுப்பாட்டு நிலைக்குரியதாக அதி செலவிடு , வீண்செலவு செய் . 
காரத்தோடு அறிவித்துவிடு ; தடை - செய்தி முதலியவற்றை 

prodi gious , a . வியப்புக்குரிய , அதிசயமான ; மிகப்பெரிய ; 
வலியுறுத்தி அறிவி . 

இயற்கை கடந்த . 
proclama tion , 11. சாற்றுதல் , பொது அறிவிப்பு ; பொது 

prod igy , n . வியத்தகுபொருள் ; மாண் தகுநர் , வியப்புவிளைப் 
அறிவிப்புச் செய்தி ; அரச விளம்பரம் ; நாடுகடத்தலறிவிப்பு ; 

போர் ; அருந்திறலாளர் ; சிறுமுதுக்குறைஞர் . 
நாட்டுப் பகைப் பட்டியலிற் சேர்ப்பு . 

prod ition , n . வஞ்சனை , துரோகம் . 
proclit ic , a . ( இலக் . ) கிரேக்க மொழியில் ஓரசைச் சொல் 
வகையில் தனக்கென அழுத்திசைப்பின்றி வருசொல்லுடன் 

prod itor , n . துரோகி . 
இணைந்தொலிக்கிற . 

prod rome, prod romus , 11. பூர்வாங்க ஏடு , பிறிதொரு 
procliv ity , n . சார்பான நாட்டம் , சார்பு நோக்கிய பற்று . நூலுக்கு முன்னுரையாகத் திகழும் நூல் ; முகப்பீட்டுக் 
procon sul , n . ( வர . ) பண்டை ரோம ஏகாதிபத்தி 

கட்டுரை , பிறிதொரு கட்டுரைக்குப் பூர்வாங்கமாயமையுங் 
யத்தில் புறமாகாணத் தலைவர் ; பிற்கால ரோமப் பேரரசில் கட்டுரை ; ( மரு . ) நோய்க்கு முன் அடையாளம் ; pl . 

prod romi. 
முன்னாள் புறமாகாண ஆளுநர் ; புதிய குடியேற்ற நாட்டின் 
ஆளுநர் . 

prod uce , n . விளைவு ; விளைச்சல் , பயிர் விளைவு ; தோட்ட 
pro - consul2 , 11. மாகாணத் துணை முதல்வர் , உதவி ஆளுநர் . 

விளைவு ; விளைபொருள் ; உழைப்பின் பயன் ; கனிக்கலவை 

யின் முடிவான விளை பயன் ; மாற்றுத் தேர்வால் கிடைக்கும் 
procras tinate , v . காலந் தாழ்த்து ; தயங்கு ; தள்ளிவை . 

உலோக விளைவு . 
procrastina tion , n . நெடுநீர்மை . 

produce , ப . முன்னிலைப்படுத்து , பார்வைக்குக் கொண்டு 
proc reate, 3. கால்வழி உண்டுபண்ணு , மகவுபெறு ; இனம் 

வந்து வை ; வரவிடு , முன்கொணர்ந்து ஒப்புவி ; பயிர் விளைவி ; 
பெருக்கு . 

விளை பொருள்களை ஆக்கிப் படை ; செய்பொருள் ஆக்கு ; 
pro creative, a . பிறப்பிக்கிற . 

உணர்ச்சிகளை உண்டுபண்ணு ; உருவாக்கு ; தோற்றுவி ; 
Procrus tean , a . வலிந்து மட்ட ஒருமை நிறுவுகிற , வன் ஈனு , பிறப்பி ; நீட்டிக்கொண்டு செல் , தொடர்வி ; ( வடி . ) 
முறையால் அளவிற்கு உட்படுத்துகிற . 

நீட்டு , தொடர்ந்து படர்வி . 
proc tor , n . பல்கலைக்கழக ஒழுங்குகாவலர் ; மேலாளர் ; produ cer , n . உணவுப்பொருள் விளைவிப்பவர் ; தேவைப் 
( சட் . ) சமயச்சார்புடைய வழக்குமன்றங்களின் வழக்குரைஞர் ; பொருள் உற்பத்தியாளர் ; திரைப்படத் 

தயாரிப்பாளர் , 
( தொ . ) King s Proctor , Queen s Proctor , இங்கிலாந்தில் திரைப்பட முதலாளி ; ( தொ . ) producer gas , சிவக்க 
மணமுறிவு வழக்குகளில் சூழ்ச்சியோ ஏமாற்றோ இருக்குமென வெப்பூட்டப்பட்ட கரியத்தின் ஊடாகக் காற்றைச் செலுத்தும் 
ஐயப்படும் நிலையில் இடையிடும் உரிமையுடைய அதிகாரி . 

பொழுது உண்டாகும் வளி . 
proctor ial , a . பல்கலைக்கழக ஒழுங்கு 

பல்கலைக்கழக ஒழுங்கு காவலருக்குரிய ; prod uct , n . விளைபொருள் ; விளைபயன் ; விளைவு ; ( கண . ) 
ஒழுங்குகாவல் சார்ந்த ; குற்றத் தண்டனைச் சார்பான . 

பெருக்கம் , பெருக்கல் விளைவு ; ( வேதி . ) பிரிவில் புதி துண் 
proc torize , v . பல்கலைக்கழக மாணவரிடையே ஒழுங்கு டாகுஞ் சேர்மம் . 
முறையை நிலைநாட்டு . 

produc tion , n . விளைவாக்கம் , உற்பத்தி ; படைத்தாக்கல் ; 
procum bent , a . குப்புறப் படுத்துள்ள ; நெடுஞ்சாண்கிடை 

கலைப் படைப்பு ; இலக்கியப் படைப்பு ; படைக்கப்பட்ட ஏடு ; 
யான ; ( தாவ . ) நிலத்தின்மேற் படிந்து வளர்கிற . 

படைக்கப்பட்டது . 
procura tion , n . பிறர்வினை மேற்கோடல் , நடைபெறு 

produc tive , a . உண்டுபண்ணுகிற ; ஆக்கவளமுடைய ; 
வித்தல் , வழக்குரைஞரின் செயல் ; வழக்குரைஞரின் உரிமைப் 

விளைச்சல் வளமிக்க ; செழிப்புடைய ; ஆக்கிப்படைக்கும் 
பகர நடவடிக்கை ; மாவட்டச் சமயத் தலைவருக்கு அவரது 

ஆற்றல் வாய்ந்த ; பிறப்பிக்குந் திறமுடைய ; உழைப்பு 
வருகைக்காகப் பணிப் பொறுப்பாளர்கள் அளிக்கும் பணத் 

வகையில் செயல் திறமிக்க ; படைப்பு வாய்ப்புடைய ; 
தொகை ; கடன் பெறுவதற்கான பேரப்பரிவு முயற்சி ; கடன் 

வாணிகத்துறையில் பண்டமாற்று வாய்ப்பு வளமுடைய . 
பேரப்பரிவு முயற்சிக்காகக் கொடுக்கப்படுந் தொகை ; உடன் pro em , n . பாயிரம் , முன்னுரை , முகவுரை . 
படுத்தும் தொழில். 

profane , a . சமயச் சார்பற்ற ; விவிலிய ஏடு சாராத ; திரு 
proc urator , n . ( வர . ) ரோமர் பேரரசின் மாகாணக் கருவூல நிலைக்குப் புறமான ; 

தீக்கையளிக்கப் பெறாத ; திருநிலை 
அதிகாரி ; முகவர் , பதிலாள் ; பகரச் செயலுரிமையாளர் ; ஆணைக்கு மாறான ; ஆசாரமற்ற ; புனிதநிலை கெட்ட ; தெய்வ 
இத்தாலிய நகரங்களின் குற்றநடுவர் ; ( தொ .) procurator நிந்தனையான ; 3. திருநிலை கெடு ; புனிதநிலை அவமதி ; 
iscal , ஸ்காத்லாந்திலுள்ள அரசியற் சார்பான மாவட்ட ஆசார அழிமதி செய் ; தீட்டாக்கு ; தெய்வ நிந்தனை செய் ; 
வழக்கறிஞர் . 

தெய்விகத் தன்மையை ஏளனஞ் செய் . 


கரிய ; 


716 

progress 
profanity 
profan ity , 11. துப்புரவுக்கேடு ; ஆசார அழிவு , அநுசிதம் ; prof its , n . pl . விடுமுதலுக்கு மேற்பட்ட வருமானமிகை . 
தூய்மையற்ற பேச்சு . 

prof it - sharing , 11. இலாபப்பங்கு ஒப்பந்தம் . 

prof ligacy , n . ஒழுக்கக்கேடு ; வரம்பு மீறிய 
profess , . உரிமை கொண்டாடு ; உறுதியாகக் கூறு ; 

வரம்பு மீறிய ஊதாரித் 

தன்மை . 
உணர்ச்சி வகையில் வெளிப்படையாகப் புலப்படுத்து ; மேற் 
கொள்வதாகக் காட்டிக்கொள் ; வெளிப்படத் தெரிவி ; மன prof ligate, n . ஒழுக்கக்கேடர் ; ஊதாரி ; a . தீயொழுக்க 
மார ஒத்துக்கொள் ; சமயத்தில் பற்றுறுதிகொள் ; பற்றுறுதி முடைய ; ஊதாரித்தனமான . 
யுடன் மேற்கொள் ; வாழ்க்கைத் தொழிலாகக் கொள் ; பேரா 

pro form a , ( ல . ) a . வழக்க முறைமையை ஒட்டிச்செய்யப் 
சிரியராகப் போதனை செய் ; பேராசிரியராகப் பணியாற்று . 

படுகிற, ஆசாரஞ் சார்ந்த . 
professed , a . தானே மனமார ஏற்றுக்கொண்ட ; சாற்று 

profound , n . ( செய் . ) தடங்காணா ஆழம் ; கடலின் ஆழ் 
நிலையான ; வெளிப்படையாகப் புலப்படுத்தப்பட்ட , பலரறிய 

கசம் ; உள்ளத்தின் வகையில் ஆழ்தடம் ; காலவகையில் 
ஏற்றுக்கொண்ட ; புறப்பகட்டான ; வெளிப்படையான ; நீள்தொலைப்பகுதி ; வருங்கால வகையில் எட்டாத்தொலைப் 
உரிமை பாராட்டிக்கொள்கிற . 

பகுதி ; a . மிக ஆழ்ந்த , ஆழமிக்க ; தடங்காணாத ; நெடுந் 
profess edly , adv . வெளிப்படையாய் ; சாற்றுநிலையில் ; தொலை உட்கடந்த ; உள்ளத்தின் வகையில் ஆழ்தடஞ் 
ஏற்றுக்கொண்டபடி ; குறிப்பிட்டபடி . 

சார்ந்த ; உணர்ச்சி வகையில் அடித்தளத்திலிருந்து வருகிற : 
profe ssion , n . வெளிப்படை அறிவிப்பு ; சமய நம்பிக்கை ; 

முழு ஆற்றல் வாய்ந்த ; வீறார்ந்த ; அறிவுவகையில் அளவிடற் 

புலமைவகையில் அறிவாழமிக்க ; எண்ணங்கள் 
பாவிப்பு ; வேடம் ; நிலையற்ற உறுதிமொழி ; வாழ்க்கைத் 

வகையில் ஆழ்ந்த அறிவாராய்ச்சியுடைய ; வணக்க வகையில் 
தொழில் ; வாழ்க்கைத்தொழிலாகக்கொண்ட பணித்துறை ; 
தொழிலர் தொகுதி . 

நெடும் பணிவார்ந்த ; உணர்ச்சிப்பதிவு வகையில் ஆழ்தடம் 

பதிந்த , அழியாத் தடம்பதித்த ; நெடுந்தொலை பரந்து 
profe ssional , n . வாழ்க்கைத்தொழிலர் ; கலைத்தொழிலர் ; 

செல்கிற . 
மரப்பந்தாட்டம் - குழிப்பந்தாட்டம் முதலியவற்றை ஊதியம் 
தரும் வாழ்க்கைத் தொழிலாகக் கொண்டவர் ; a . வாழ்க் profund ity, n . ஆழமுடைமை . 
கைத் தொழிலுக்குரிய ; வாழ்க்கைத் தொழிலின் தொடர் profuse , a . தாராளமான ; மட்டுமீறிய ; தேவைக்கு மேற் 
புடைய ; வாழ்க்கைத்தொழிலாக மேற்கொண்ட ; ( தொ . ) பட்ட ; தங்கு தடையற்ற, அள்ளி வழங்குகிற . 
professional politician , அரசியலைப் பிழைப்பாகக் 

profuse ly , adv . அளவின்றி; தங்குதடையின்றி ; ஏராளமாக . 
கொண்டவர் . 
profe ssionalism , n . தொழிலர் தொகுதி மனப்பான்மை ; 

profu sion , n . தாராளம் ; ஊதாரித்தன்மை ; தங்கு தடை 

யற்ற வளம் . 
வாழ்க்கைத் தொழிற் கூட்டணி மதிப்புநிலை ; வாழ்க்கைத் 
தொழில் சார்ந்த பண்புத்தொகுதி ; ஊழியப்பணியாளர்களை prog , n . கட்டுச்சோறு . 
அமர்த்திக்கொள்ளும் முறை . 

prog , 1. குத்துக்கோல் . 
profe ssionalize , v . வாழ்க்கைத் தொழிற் பண்பூட்டு ; prog , progg ins, n . ஒழுங்குகாவலர் , ஆக்ஸ்போர்டு 
தொழிலை ஊழியத்துறைப் பணியாளரிடம் ஒப்படை . 

அல்லது கேமபிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் ஒழுங்குமுறை நிலை 
profess or , n . பேராசிரியர் ; பல்கலைக்கழகப் பேராசிரியர் ; 

நாட்டும் அதிகாரி ; ப. பல்கலைக்கழக ஒழுங்கு காவலராகச் 
கல்லூரிப் பேராசிரியர் ; மதக்கோட்பாட்டாளர் ; வெளிப்படை 

செயலாற்று . 
யாகக் கூறுபவர் . 

progen itive, a . கால்வழி பெருக்கத்தக்க , சந்ததி உண்டு 
proff er , n . ( செய் . ) கொடுக்க முன்வருகை ; கொடுப்பிசைவு 

பண்ணத்தக்க ; மரபுப்பெருக்கஞ் சார்ந்த . 
தெரிவிப்பு ; வழங்கல் ஏற்புக் குத்தகை ; வழங்குநலம் ; உதவி progen itor , n . மூதாதை , முன்னோர் ; விலங்கு - தாவரங்களின் 
யின் தொடக்கப்படியான செயல் ; 3. உதவ முன்வா ; நன் மரபுமூலமுதல் ; தந்தை ; பண்புமரபில் முன்னோடி , முந்திய 
கொடை வழங்க முன்வா , தானாகப் பொறுப்பு ஏற்றுக் 

மூலமாதிரி . 
கொள்ள முன்வா . 

progen iture, n . கால்வழிப்பெருக்கம் , சந்ததி ஆக்கம் ; 
profi ciency , n. தேர்ச்சித் தோற்றம் ; செயல்திறமை ; வல்லுநர் ஈனுதல் ; கால்வழி , சந்ததி . 

பண்பு முன்னேற்றம் ; முழுநிறைவு நோக்கிய திருத்தவளர்ச்சி . pro geny , n . கால்வழிமரபு , சந்ததி ; வழித்தோன்றியவை ; 
profi cient , n . வல்லுநர் , திறலாளர் , தேர்ந்தவர் ; a . வல்லும் 

மக்கள் ; விலங்கு - தாவரம் முதலியவற்றின் மரபுத் தோன்றல் 
ரான , கைதேர்ந்த . 

கள் ; பின்விளைவுத்தொகுதி , தொடர்விளைவான பயன் . 
prof ile , n. பக்கத்தோற்ற வடிவம் ; ஆளின் முகத்திற்குரிய proglott is , n . நாடாப்புழுவின் பாலுறுப்பு முதிர்ந்த பகுதி ; 
பக்கவாட்டான உருவரைப்படிவம் ; ஒப்பீட்டளவுக்கோடு ; pl . proglott ides. 
பக்கவாட்டான உருவவரைப் படிவப்படம் , ஒருமுகத்தோற்ற prog nathous , a . தாடை நீண்ட 
வரைப்படம் ; கோட்டை - மண்மேட்டரண் ஆகியவற்றின் 
வகையில் குறுக்குவெட்டான செங்குத்துப் பகுதியின் வரைப் 

prognos is , 11. முன்கணிப்பு , வருவது முன்னறிவிப்பு ; ( மரு . ) 
படம் ; ஒருதள முகப்பான திரைக்காட்சி ஓவியம் ; பத்திரிகைத் 

வருவதுரைத்தல் ; pl . prognos es. 
துறை வகையில் சிறு வாழ்க்கைக் குறிப்பு அல்லது பண் 

prognos tic , n . வருங்குறி , வருவதுபற்றிய முன்குறிப்புரை ; 
போவியக் குறிப்பு ; 3. மனித முகத்தின் பக்க உருத்தோற்றப் 

உன்னம் , நிமித்தம் ; முன்குறி , முன்னடையாளம் ; முன்னறி 
படிவங்குறி ; தெளிவான முனைப்புடைய பக்கத்தோற்றங் 

வுக்க உதவுங்கூறு ; a . முன்னறிகுறியான ; வருவது முன் 
கொடு . 

கூறுகிற ; குறிகாட்டுகிற ; முன்னறிவிப்பின் இயல்புடைய 
prof it , 1. ஆதாயம் , இலாபம் ; பயன் , நன்மை ; பெறுதி , 

prognos ticate, v. முன்னறிந்து கூறு , 

வருவதுரை ; 
வருநலன் ; ஊதியம் , நலமேம்பாடு ; 3. பொருள்வகையில் 

முன்குறிகாட்டு , முன்னறிகுறியாய் அமை . 
ஆதாயமாயிரு ; பயன்படு , அனுகூலமாயிரு , நலந்தருவதா 

prognostica tion , n . வருவதுரைத்தல் , நிமித்தம் . 
யிரு ; பயனடை ; நலம்பெறு . 

program , Frogramme , n . நிகழ்ச்சி நிரல் ; செயல்முறை 
prof itable, a . ஆதாயமான ; இலாபம் விளைக்கிற ; பயன் வகுப்பு ; அமைப்புத்திட்டம் ; 3. நிரல்பட வகு ; செயல் 
படுகிற ; மிகு வருவாய் உடைய ; நலந்தருகிற , நலமேம் 

திட்டம் வரை . 
பாட்டு வாய்ப்பளிக்கிற . 

prog ress , n. முன்னேற்றம் , முற்போக்கு வளர்ச்சி ; 
profiteer , 11. நெருக்கடியைப் பயன்படுத்திக் கொள்ளை ஆதாய தொடர்ச்சி ; மேம்பாடு . 
மடிப்பவர் ; 3. நெருக்கடிநிலையைப் பயன்படுத்திக் கொள்ளை 
இலாபம் பெறு . 

progress 2 , ப . முன்னேறு ; மேம்பாடு அடை ; வளர்ச்சி 
யடை ; தொடர்ந்து நடைபெறு . 


777 
progression 

prologue 
progre ssion , 11. முன்னேற்றம் ; தொடர்முறை நிகழ்ச்சி ; projec tive , a . கருத்துக்குப் புறவுருக்கொடுக்கிற ; ( வடி . ) 
( கண . ) படிமுறைவரிசை ; ( இசை . ) சுரங்களின் இசைவுப்படி எறியப்பட்ட , எறிவுப்படிவ இயல்புடைய , எறிவினால் 
வரிசை ; ( தொ . ) arithmetical progression , அளவு வளர்ச்சி ; படிவிக்கப்பட்ட ; எறிவினால் பண்புமாறாத ; உந்துமுகப் 
நிலையெண் கூடிக் குறைந்து வரும் படிமுறைப்பாங்கு ; புடைய ; ( தொ . ) projective property of & figure, எறிவினால் 
geometrical progression , பெருக்க ஏற்றவிறக்கத் தொடர்பு , மாறாத வடிவத்தின் இயல்பு . 
நிலையெண்ணாற்பெருக்கி வகுத்துக்கொண்டு போகும் படி projec tor , n . திட்ட இயக்குநர் ; ஆதாயவேட்டை நிறுவ 
முறைப்பாங்கு ; harmonic progression , இசை இயைபுப் னங்களை அமைப்பவர் ; ஒளி எறிவுக் கருவி அமைவு ; 
படிமுறை வரிசை , கீழ்வாய்ப் படி முறைவரிசையின் 

திரைப்பட ஒளியுருப்படிவுக்கருவி ; எறிவுப்படிவக்கோடு . 
கணக்கியல் மேல்வாய்மானப் பாங்கு . 

prolapse , n . ( மரு . ) கருப்பை நெகிழ்ச்சி ; ( மரு . ) மலக்குடல் 
progre ssionist, prog ressist, n. முன்னேற்றவாதி , அரசி இடப்பெயர்வு ; V. உடலுறுப்பு வகையில் இடப்பெயர்வுறு . 
யல் சமுதாய முற்போக்குக் கொள்கைகளுக்கு ஆதரவு 
காட்டுபவர் ; 

prolap sus , ( ல . ) n . ( மரு . ) உறுப்புப்பெயர்வு , கருப்பை 
நாகரிக முற்போக்குக் கோட்பாட்டாளர் , 

அல்லது மலக்குடல் இடம்பெயர்வுறல் . 
உலகவாழ்வு படிப்படியாக முன்னேறி வருகிறதென்னுங் 
கொள்கையுடையவர் . 

prol ate , a . ( வடி . ) கோளவுரு வகையில் துருவ அச்சு 

நீட்டிப்பு உடைய , அகலத்தில் மிகை வளர்ச்சியுடைய ; மிகு 
progress ive , n. முற்போக்காளர் , அரசியல் சமுதாயத்துறை 
களில் முன்னேற்ற ஆதரவாளர் ; a . முன்னேறுகிற ; படிப் 

பரவலாயுள்ள ; ( இலக் . ) பயனிலைப்பொருளை முடிப்பதற்குப் 

பயன்படுகிற , பயனிலைமானம் விரிக்கிற. 
படியாக முன்னோக்கிச் செல்கிற ; படிப்படியான ; சமுதாய 
நிலை - பண்டி -திறமை முதலியவற்றில் படிப்படியாக வளர்ந்து 

prolat ive , a . ( இலக் .) பயனிலைப்பொருளை முடிப்பதற்குப் 
வருகிற ; நோய்வகையில் முற்றிக்கொண்டே செல்கிற ; சீர் 

பயன்படுகிற , பயனிலைமானம் விரிக்கிற . 
திருத்தத்தை ஆதரிக்கிற ; ( தொ . ) progressive whist , pro -leg, n . பூச்சிவகை மூட்டைப்புழுவின் சதைப்பாங்குடைய 
வெவ்வேறு மேசைகளில் ஆடும் பல ஆட்டக் குழுவினர்களுட் 

அகட்டுக்கால் . 
சிலர் ஒவ்வொரு ஆட்டமுடிவிலும் மற்றொரு மேசைக்குச் prolegom enon , n . பாயிரம் , பீடிகை ; pl . prolegom ens . 
சென்று தொடர்ந்து ஆடும் சீட்டாட்டவகை . 

prolep sis , 11. வருவது முன்குறித்த நிலை ; ( இலக் . ) வரும் 
prohib it , U. தடைசெய் , செயலைத்தடு ; தடுத்தாணையிடு . பொருள் முன்குறித்த பெயரடை வழக்கு ; pl . prolep ses. 
prohibi tion , n . தடைசெய்தல் ; செயலைத்தடுத்தல் ; தடை proletaire , ( பிர . ) n . ஊழிய வகுப்பினர் , சமுதாயத்தின் 
யுத்தரவு ; மதுவிலக்கு ; ( சட் . ) வழக்கு விசாரணைத் தடை கடைவகுப்பு மக்களில் ஒருவர் . 
யுத்தரவு . 

proletar ian , n . ஊழியவகுப்பினர் , சமுதாயத்தின் கடை 
prohib itive, a . தடுக்கிற , தடைசெய்கிற . 

வகுப்பு மக்களில் ஒருவர் ; a . சமுதாயத்தின் கடைவகுப்புச் 
prohib itory , a . விலக்குகிற , தடுக்கிற . 

சார்ந்த . 
proj ect , n . திட்டம் , செயல்முறை ஏற்பாடு . 

proletar ianism , 11. கடைவகுப்பு மக்கள் நிலை . 
project , ப . துருத்திக்கொண்டிரு, முனை நீட்டிக்கொண்டிரு ; 

proletar iat , proletar iate, n . சமுதாயத்தின் கடைவகுப் 
எல்லைகடந்து உந்தியிரு ; உந்துவி , நீட்டு ; வெளிப்படவிடு , பினர் குழு ; பொருளாதார வகையில் தொழிலாளர் வகுப்பு , 
புறஞ்செலுத்து ; பின்னணித்தளமீது உருவரை காணப்பெறு ; 

பாட்டாளி மக்கள் தொகுதி ; ( தொ . ) dictatorship of the 
பின்னணிக்கெதிராக உருவரை படியவை ; எறிவுசெய் , ஒளி proletariat , பாட்டாளி மக்களின் சர்வாதிகார ஆட்சி . 
நிழல் உருவரைகளை அகல்வெளியில் வீசு ; மேற்படிவுசெய் , prol etary , a . சமுதாயத்தில் கடைவகுப்பு மக்கள் சார்ந்த . 
ஒளி நிழல் வடிவங்களை எறிந்து மேற்படியவை ; உருப் prol icide , 11. பிள்ளைக்கொலை , சிசுக்கொலை . 
படியவை ; புறநிலைப்படுத்து ; புறவுருப்படுத்திக்காட்டு ; 

prolif erate , v . உயிர்மம் பெருக்கு ; விரைந்து பெருக்கு . 
மனத்தில் கருத்து உருவாக்கு ; தொலைவிலிருந்து பிறர் முன் 
தன் ஆவியுருத்தோற்றுவி ; தன் கருத்தாற்றலைப் புறஞ் 

prolifera tion , n . உயிர்மப்பெருக்க வளர்ச்சி ; இனப் 
செலுத்திப் பிறர் உள்ளக்கருத்தை உருவாக்கு ; நிகழ்நிலை 

பெருக்க அடியமைவிலிருந்து புதுக்குருத்துக்கள் உண்டாதல் ; 
கடந்து வருங்காலத்தடத்தில் கருத்துப்படர்வி ; வீசியெறி ; 

புதிய உறுப்புக்கள் அடுத்தடுத்து உண்டாதல் ; குருத்துக்கள் 
அகல்வெளிநோக்கி ஏவு ; ஏவி இயக்கு ; நெறிமுறை வகுத் 

புதிய செடிகளாக வளரும் வளர்ச்சி ; பொதுநிலை இயல்பு 

மீறிய அல்லது பொதுநிலை எண்கடந்த உறுப்புக்கள் 
தமை ; திட்டம் வகு ; பண்டைப் பொன் மாற்றுச் சித்து 

உண்டாதல் ; 
வகையில் உருமாற்றுப்பொடியை மேலே தூவு ; பொடி மேலே 

பருவவளர்ச்சி மூலமாக உண்டாகும் 
தூவி உருமாற்றுச்செய் ; ( வடி . ) வரை உருவின் தொடர் 

புத்தமைப்பு . 
சரியிணைவான உருவினைக் கட்டமைவி ; புள்ளி கோடு 

prolif erous , a . ( தாவ . ) இலையிலிருந்து இலைமொட்டு 
வரையுரு வகைகளில் பிற தளமீது சரியிணைபடிவம் படிவி ; உண்டாக்குகிற ; பூவிலிருந்து பூமொட்டு தோற்றுவிக்கிற ; 
நிலக்கோள வான்கோளங்களை மட்டத்தளத்தின்மீது சரிசமத் 

மொட்டுக்களிலிருந்து புதிய தலைமுறை உண்டுபண்ணுகிற ; 
திசைமானப்படுத்திக்காட்டு ; ( தொ . ) project oneself , ( வில . ) தாய்விலங்கினின்றும் குமிழ்போன்ற உறுப்பு வளர்ச்சி 
மற்றொருவருடைய உணர்ச்சிகளிற் சென்று தங்கு ; தொலைவி யிலிருந்து இனம் பெருக்குகின்ற ; ( மரு . ) நோய்வகையில் 
லுள்ளவரின் முன்சென்று ஆவித் தோற்றமாகத் தோன்று . 

உயிர்மப்பெருக்கத்தின் மூலமாகப் பரவுகிற . 
projec tile, n. ஏவுகணை, உந்திவீசப்படும் எறிபடை ; a . prolif ic, a . கால்வழிப் பெருக்கமுள்ள ; இனப்பெருக்க வள 
தூண்டுகிற , முன்னேறச்செய்கிற , உந்துகிற ; உந்துவிசை மிக்க ; ஏராளமான , விளைவு வளமிக்க . 
யினால் எறியப்படத்தக்க . 

proli gerous , a . குழந்தைபெறுகிற , ஈனுகிற ; பிறப்புச் 
projec tion, n . எறிவு , வீச்சு ; உமிழ்வு , புறத்தெறிவு ; சார்ந்த . 
உலோகமாற்றுச் சித்து ; திட்ட ஏற்பாடு ; பிதுக்கம் , 

prol ix , a . மிகுசொற்புணர்த்த , சலிப்பூட்டுகிற அளவுக்குச் 
முந்துறுகை , நீட்டிக்கொண்டிருக்கை ; ( வடி . ) தொடர் 

சொற்பெருக்கமுள்ள ; நெடுநீளமான . 
இணைவுரு , வரை உருவின் சரியிணை எறிவுப்படிவம் ; ( வடி . ) 

prolix ity , n . நீட்சி ; சொல்மிகை . 
பிறதள எறிவுரு , தளத்திலிருந்து தளமீது படிவிக்கப்படும் 

prol ocutor , n . இங்கிலாந்தின் மாகாணத் திருச்சபைக் 
எறிவுப்படிவம் ; உருவமைவு ; கருத்துரு ; திரைமீதுள்ள 

குருமார் மன்றத்தின் கீழவைத் தலைவர் . 
ஒளிநிழல் எறிவுரு ; ( தொ . ) Mercator s projection , நிலக் 
கோளத்தின் மட்ட தளச் சரிசமத்திசைமான எறிவுப் படம் ; prol ogize , U. பாயிரம் எழுது ; முன்னுரையாகக் கூறு . 
powder of projection , இரசவாதியின் பரிசனவேதித் தூள் ; prol ogue , n . முகப்புறுப்பு, பாயிரம் , அறிமுகப்பகுதி ; பீடிகை; 
projection of a point , மூலவடிவத்திலுள்ள புள்ளிக்கு நிகராக அறிமுகம் செய்யப்பயன்படுகிற செயல் , முன் குறிப்பு நிகழ்ச்சி ; 
மறுவடிவத்திலுள்ள புள்ளி . 

3. முகவுரை கூறி அறிமுகப்படுத்து , முகவுரை எழுதிச்சேர் . 


778 


pronoun 


prologuize 
prol oguize, v . = prologize.. 
prolong , v . நீட்டு ; அளபெடுக்கச்செய் , அசை ஒலிப்பினை 
நீடிக்கவை ; காலங்கடத்து ; நீடி ; அளபெடு ; கால நீட்டிப் 
புறு ; தொடர்ந்து நீள்வுறு . 
prolonga tion , 11 , நீட்டம் ; நீட்டிப்பு ; தொடர்ச்சியாகச் 

சேர்க்கப்பட்ட ஒன்று , நீட்டிய பகுதி ; தொடர்ச்சி . 
prolu sion , n . வெள்ளோட்டம் ; முன் கட்டுரை . 
prom , n . ( பே - வ . ) உலாவியல் இசைவிருந்துக்குழு , கேட்போர் 
அமர்ந்திராமல் உலவிக்கொண்டே கேட்கும் வாய்ப்புடைய 
இசைவிருந்தமைப்பு . 
promenade , n . உலா ; உலாவுமேடை ; பவனிவீதி ; 0 . 
உலாவு ; பவனி வா ; ( தொ . ) promenade concert , அவை 
யினர் திரிந்து கொண்டே கேட்கக்கூடிய இசையரங்கு ; 
promenade deck , கப்பற் பிரயாணிகள் உலாவக்கூடிய கப்பல் 
மேல்தளம் . 
prom erops , 11. தென்னாப்பிரிக்க பறவையினம் . 
Prometh ean , n . தீக்குச்சுக்குப் பதிலாக முன்பு வழங்கப் 
பட்ட கந்தகக்காடியும் எரியகக் கலவையும் அடங்கிய குழல் 
வகை ; a . கிரேக்க புராண மரபில் தேவர் தலைவனை எதிர்த்து 
நின்று போராடி அருந்துயர்க்காளாகி மனித உலகுக்கு 
நெருப்பைக் கொணர்ந்ததாகக் கூறப்படும் தேவருக்கு 
முற்பட்ட அசுரவீரனான புரோமித்தியஸ் போன்ற ; புரோ 
மித்தியஸ் என்ற வீரனுக்குரிய . 
prom inence , prom inency , 11. மேம்பாடு ; மேற்புடைப்பு ; 
உயர்ச்சி ; மேடு , முகடு ; முனைத்த முக்கியத்துவம் ; முதன்மை 
நிலை , தலைமைநிலை ; ( தொ . ) solar prominence , ஞாயிற்றி 
னின்றும் வீசுகிற பெரிய வெண்சுடர்த் தீநா . 
prom inent , a . காண்புக்கடுத்த ; மேற்புடைப்பான ; எடுப் 
பான தோற்றமுடைய ; விஞ்சிய , முனைத்த ; மேடிட்ட , 
முகடான ; முதன்மை வாய்ந்த , முக்கியத்துவம் வாய்ந்த ; 
சிறப்புமிக்க . 
promiscu ity , 7. கந்தறுகோலம் , கண்டபடிக் கலப்பு . 
promis cuous , a . ஒழுங்கின்றிக் கலந்துள்ள , கந்தல் கூளக் 
கலவையான ; தாறுமாறான ; வரைமுறையற்ற , தரா தர 
மற்ற ; ( பே - வ . ) தற்செயல் நிகழ்வான ; ( தொ . ) promiscuous 
hospitality , விதரணையில்லா விருந்து ; promiscuous sexual 
relations , வரையறையற்ற ஆண்பெண் கூட்டுறவு . 
promis cuous -like, adv . தற்செயலாக , குறிப்பிட்ட தனிக் 

காரணம் எதுவுமின்றி . 
prom ise , 11 . உறுதிமொழி , வாக்குறுதி ; 

வாக்களித்த 
செய்தி ; வாக்களிக்கப்பட்ட பொருள் ; நல்வாய்ப்புவளம் , 
எதிர்காலத்துக்கான நம்பிக்கையூட்டும் செய்தி ; 3. உறுதி 
மொழிகூறு , வாக்களி , வாய்ப்புவள நம்பிக்கையூட்டு ; 
எதிர்பார்க்கத்தக்கதாயிரு ; ( தொ . ) breach of promise , 
வாக்குறுதி மீறல் ; திருமண உறுதிமொழி மீறுகை ; land of 
promise , promised land , வானுலகு , ஆபிரகாமுக்கும் 
அவருடைய கால்வழியினருக்கும் கடவுள் வாக்களித்த நிலம் , 
பேரின்பம் தருவதென்று எதிர்பார்க்கப்படுமிடம் ; the 
Promise , ஆபிரகாம் கால்வழியினருக்குக் கடவுள் அளித்த 
உறுதிமொழி . 
promisee , 11. ( சட் . ) உறுதிமொழி கூறப்பெற்றவர் , வாக்குக் 

கொடுக்கப் பெற்றவர் . 
prom ising , a . நல்ல எதிர்காலமுடைய ; முன்னுக்கு வரக் 

கூடிய ; பின்வரு வாய்ப்புவள நம்பிக்கையூட்டுகிற . 
prom issory , a . உறுதி மொழியடங்கிய ; ( தொ . ) 
promissory note, உறுதிமொழிக் கடன்பத்திரம் , கைக்கடன் 
சீட்டு . 
prom ontory , n . நிலக்கூம்பு , கடலிற் பாய்ந்துள்ள நில 
முனைக்கோடி ; ( உள் . ) உந்துறுப்பு ; உடலில் புறமுனைப்புடைய 
நீள் பகுதி. 
promote , 3. உயர்த்து , 

உயர்த்து , மேம்படுத்து ; முன்னேறுவி ; 
வளர்ச்சி ஊக்கமளி ; ஆதரித்து உயர்வுகொடு ; மேல்தரப் 
படுத்து : மேல்வகுப்புக்கு உயர்த்து ; சட்டம் முதலியவை 


வகையில் ஆதரவுதந்து நிறைவேற உதவு ; சதுரங்கக்காய் 
வகையில் காலாட் காயை அரசிக் காயாக உயர்த்து . 
promot er , n , ஆதரவளிப்பவர் , முன்னேறச்செய்பவர் , 
உயர்வு ஊக்குபவர் ; வணிகநிறுவனங்களின் அமைவுக்கான 
ஆக்க முயற்சிகள் செய்பவர் . 
promo tion , n . உயர்த்துதல் ; முன்னேற்றல் ; பதவி ஆதரித் 

தல் ; முன்னேற்றம் ; உயர்வு ; பதவியுயர்வு ; தேறுதல் , மேல் 
வகுப்புக்குரிய உயர்வு ; தொழில் முன்னேற்றத்துக்கான 
ஆக்கமுயற்சி . 
prompt , n . பத்திரத்தவணை எல்லை ; நினைப்பூட்டுதல் ; 
தூண்டுதற் குறிப்பு , நினைவு தூண்டுஞ்சொல் ; a . வரிந் 
தொருங்கிய , எப்போதும் செயலாயத்தமான ; காலந்தவறாது 
சுறுசுறுப்புடன் செயலாற்றுகிற ; விரைசுருக்காகச் செய்யப் 
பட்ட ; 

உடனடியான ; வாணிகப்பண்டங்கள் வகையில் 
உடனடியாகப் பணங்கொடுத்து எடுத்துப்போவதற்குரிய 
தான ; 3. தூண்டு , இயக்கு ; நினைவுபடுத்து ; நடிகர் 
முதலியவர்களுக்குத் தூண்டு குறிப்புதவு ; எடுத்துக்கொடு ; 
உணர்ச்சி - எண்ணம்-செயல் முதலியவற்றை எழச்செய் ; ado . 
தாமதமின்றி , காலந்தாழ்த்தாமல் , உடனுக்குடன் ; ( தொ . ) 
for prompt cash , கைமேற் பணத்திற்குமட்டும் ; prompt side , 
நினைப்பூட்டுபவர் இருக்கும் பக்கம் . 
prompt - book, n . அடியெடுத்துக்கொடுப்போர் 

புத்தகம் . 
prompt - box , n . நாடகமேடையில் நினைப்பூட்டுபவரின் 

அறை . 
promp ter , n . தூண்டுபவர் ; நினைப்பூட்டுபவர் , நடிகருக்கு 

அடியெடுத்துக் கொடுப்பவர் . 
promp ting , 11. தூண்டுதல் ; நினைப்பூட்டுதல் ; ஊக்குதல் ; 
( தொ . ) the promptings of conscience , மனச்சான்றின் 
தூண்டுதல் . 
prompt itude, 11. காலத்திற் கருத்துடைமை ; செயல்விரைவு . 
prom ulgate, v . பலரறியச்செய் , பிரகடனம் 

, பண்ணு , 
கொள்கை முதலியவற்றைப் பரப்பு , தீர்ப்பு - செய்தி முதலிய 
வற்றைப் பறைசாற்று . 
promulga tion , n . அறைபறை , பிரகடனம் . 
prona os , 11. பண்டைய கிரேக்கர் கோயிலின் தலைவாயில் 

முன்கூடம் . 
pron ate, v . ( உட . ) கையைக் கவிழ்த்துவை . 
prona tion , n . ( உட . ) கையின் கவிழ்நிலை . 
pronat or , 1. ( உட . ) கையைக் கவிழ்நிலையில் வைப்பதற்கு 

உதவுந் தசை . 
prone , a . முன்கவிவான ; முகங்கவிந்து படுத்திருக்கிற , 
நெடுஞ்சாண்கிடையாகப் படுத்திருக்கிற ; நிலம் வகையில் கீழ் 
நோக்கிய தோற்றமுடைய , செங்குத்தான , தலைகீழான ; 
சார்பு நிலையுடைய , சாதகமான மனச்சாய்வுடைய . 
proneur , ( பிர . ) 1. புகழ்ச்சியாளர் , ஆர்வப்பாராட்டாளர் . 
prong , n . கவர்முள் ; இருகவர்க்கோல் , கவர்முட்கருவி ; U. 
கவர்க்கோலால் துளை ; குத்து , இடி ; கிளறு ; மண்ணைக் 
கிளறிப் புரட்டு . 
prong - buck , prong - horn , prong - horned antelope , 
n. மான்போன்ற அசைபோடும் வட அமெரிக்க விலங்கு 
வகை . 
pronged , a . கவர்முட்கள் உடைய . 
pronom inal , a . மறுபெயர் சார்ந்த ; மறுபெயரின் இயல் 

புள்ள . 
pron oun , n . மறுபெயர் , பெயர்ச்சொல்லினிடத்திற் பயன் 
படுத்தப்படுஞ் சொல் ; ( தொ . ) demonstrative pronouns , 
சுட்டுப் பெயர்கள் ; distributive pronouns, பகிர்வு மறுபெயர் 
கள் ; indefinite pronouns , வரையறை செய்யா மறுபெயர் 
கள் ; interrogative pronouns , வினா மறுபெயர்கள் ; personal 
pronouns , மூவிடஞ்சார்ந்த மறுபெயர்கள் ; 

மறுபெயர்கள் ; possessive 
pronouns , கிழமைப்பொருள் சுட்டும் மறுபெயர்கள் ; relative 
pronouns , மறுபெயர் ஒட்டுக்கள் . 


779 


pronounce 


prophet 


pronounce , . சாற்று , முறைப்படி கூறு ; கழறு , அழுத்தம் 
திருத்தமாக உரை ; அறிவி ; தெரிவி ; தீர்ப்பு வழங்கு ; 
ஒலிப்பு இயக்கிக்காட்டு ; ஒலி , உச்சரி , நவிலு . 
pronounce able, a . ஒலிக்கத்தக்க , உச்சரிக்கக்கூடிய . 
pronounced , a . வன்திறமான , முனைப்புடைய ; தனிப்பண் 

பினைக் காட்டுகிற , தீர்மானமான . 
pronounce ment , n . அதிகார அறிவிப்பு . 
pronoun cing , n . முறையாகக் கூறுதல் ; கருத்து அறி 
வித்தல் ; ஒலித்தல் , உச்சரித்தல் ; a . உச்சரிப்புக்கு உதவுகிற , 
ஒலிக்குறிப்பு இன்னதெனக் காட்டுகிற . 
pron tosil , n . கந்தகங் கலந்த மருந்துச்சரக்கு வகைகளில் 

ஒன்று . 
pronunciamen to, 11. ஸ்பானியமொழி பேசும் நாடுகளில் 
கிளர்ச்சிக்காரர்கள் விடுக்கும் அறிவிப்பு ; pl. pronuncia 
men tos . 
pronuncia tion , n . நவில்முறை , உச்சரிப்பு , ஒலிப்பு ; சொற் 

களை உச்சரிக்கும் தனிப்பட்ட பாங்கு . 
proof , 1. கரி , மெய் அறுதிச்சான்று ; விளக்கக்சான்று , 
தெளிவு , சான்று விளக்கம் ; எண்பிப்பு ; சான்றுப்பத்திரம் , 
சான்றுச்சின்னம் ; செயல் விளக்கம் ; விளக்கச்செய்முறை ; 
சோதிப்பு , கடுந்தேர்வு ; தேர்வுமுறை : வெடிமருந்துகளைச் 
சோதிக்குமிடம் ; வடிநீர்மங்களின் செறிமானத்தரம் ; திருத்தத் 
துக்கான அச்சுப்படி , பார்வைப்படி ; ( நி - ப . ) மூல எதிர்ப்படி 
யிலிருந்து எடுக்கப்படும் முதற் பதிவு ; செதுக்குவேலையில் 
முதல் தேர்வுப்பதிவு ; ஆய்குழல் ; புத்தகம் வெட்டப்பட 
வில்லையென்பதைக் காட்டுவதற்கான அதன் சில தாள்களின் 
சரவை ஓரங்கள் ; ( கண . 

r . ) முடிவுச் சோதனை ; a . போர்க் 
கவசம் வகையில் சோதித்துப்பார்த்து வலிமையுடைய ; 
ஊடுருவப்பட முடியாத , தாக்குதலால் கேடடையாத ; தடை 
காப்பான ; தூற்றுக்கு இடங்கொடாத ; 3. தடைகாப்புச் 
செய் , ஊடுருவ முடியாததாக்கு ; துணி முதலியவற்றை நீர் 
தோயாததாக்கு ; ( தொ . ) armour of proof , சோதித்துப் 
பார்த்து உறுதியாக நம்பத்தக்க போர்க்கவசம் ; தேர்ந்த 
காப்புறுதி ; burden of proof , வாதத்தை மெய்ப்பிப்பதற் 
குரிய பொறுப்பு ; proof before letters , தகட்டில் பெயர் 
செதுக்கப்படுவதற்குமுன் எடுக்கப்படும் பதிவு ; signed proof , 
செதுக்கு வேலை வகையில் ஓவியர் கையெழுத்திட்டுத் தொடக் 
கத்தில் எடுத்த பதிவு . 
proof less , a . சான்று இல்லாத 
proof - plane, n . காப்புறையிட்ட கைப்பிடியின்மேல் மின் 

கடத்தி பொருத்திப் பொருளின் மின் ஊட்டம் அளக்குங்கருவி . 
proof - reader , n . அச்சுப் பார்வைப்படி திருத்துபவர் . 
proof - reading , n . சரவையிடுதல் , அச்சுப் பார்வைப்படி 

திருத்துதல் , 
proof -sheet , n . அச்சுப் பார்வைத்தாள் . 
prop - jet engine , n . நீர் அல்லது நீராவியால் சுழலும் 

பொறி உருளையுடைய விமான இயந்திரம் . 
prop , n . உதைகால் , ஆதாரக்கம்பம் ; ஆதாரம் ; பற்றுக் 
கோடு ; ஆதாரக்கம்பி ; துணை இணைப்பு ; பொறுப்பாளர் , 
நடத்துபவர் ; ப . முட்டுக்கொடு , அணைப்புக்கொடு ; ஏற்றுத் 
தாங்கு ; குதிரைவகையில் முன்னங்கால்களை விறைப்பாக 
ஊன்றிக்கொண்டு திடீரென ஓடாது நின்றுவிடு . 
prop , n . ( பே - வ . , சு - வ . ) விமானச் சுழல் விசிறி . 
prope , n . ( சு - வ . ) நாடக வழக்கில் மேடையுடைமை . 
propaedeut ic , n . கலைமுன் கலை , கலைமுன் அறிபொருள் . 
propaedeut ics , n . pl . முன்னணி அறிவு . 
propagan da , n . பரப்புரை ; கருத்துப் பரப்பு , பிரசாரம் ; 
பரப்பப்படுஞ் செய்தி ; கோட்பாட்டுப் பரப்புதல் அமைப்பு ; 
( தொ . ) The Propaganda , அயல்நாட்டில் சமயப்பரப்புப் 
பொறுப்புடைய உயர்படிக் குருமார்கள் குழு . 
propagan dist, n . கொள்கைப் பரப்பீட்டாளர் ; பரப்புக்குழு 
உறுப்பினர் ; மதமாற்றத் தொண்டு ஊழியர் ; ரோமன் 


கத்தோலிக்க உயர்படிப் பரப்பீட்டுக்குழு உறுப்பினர் ; உயர் 
படிப் பரப்பீட்டுக்குழுவின் ஆட்சியிலுள்ள சமயப் பரப்பாளர் ; 
பரப்பீட்டுக் குழுவாற் சமயம் மாற்றப்பட்டவர் . 
prop agate, v . இனம் 

பெருக்கு ; இனப்பெருக்கமுறு ; 
தன்னினந் தழைப்பி ; மரபு தொடர்வி ; பண்புமரபு தொடர்வி ; 
பண்பு நீடித்துத் தழைக்கச்செய் ; வெளிப்பரப்பு . 
propaga tion , 1. பெருக்கம் ; பரப்புகை , 
proparox ytone, n . ஈற்றயலுக்கு முந்திய அசையில் முனைப் 
பழுத்தமுடைய சொல் ; a . சொல்வகையில் ஈற்றயலுக்கு 
முந்திய அசையில் முனைப்பழுத்தமுடைய . 
propel , . முற்பட இயக்கு ; முன்னோக்கிச் செலுத்து . 
propell ant , propell ent , n . முற்செலுத்தம் ; a . முன் 

னோக்கிச் செலுத்துகிற . 
propell er , 11. கப்பலின் இயக்குறுப்பு ; விமானச் சுழல்விசிறி ; 
( தொ . ) propeller turbine , நீர் அல்லது நீராவியால் சுழலும் 
பொறி உருளையுடைய விமான இயந்திரம் . 
propen sity , n . மனப்பாங்கு , போக்கு ; செயற்சார்பு , நிலைச் 

சார்பு . 
prop er , n . வழிபாட்டு நாட்கட்டளை முறை ; நாள்முறைப் 
பாசுரம் ; வேளைமுறை வழிபாடு ; வேளைப்பாசுரம் ; a . 
சரியான ; பொருள் வகையில் சரிநேரான , பிழைபடாத ; 
நேரான , நேரிய ; தன் பெயருக்கொத்த ; இயல் எல்லை வரம்புட் 
பட்ட ; தகுதியான , தற்பண்புக்குப் புறமல்லாத ; தனக்கே 
யுரிய , தனிமுறையில் உரிய ; பொருத்தமான ; தக்க , உகந்த , 
இசைவான ; தனிப்பொருத்தமான , அதற்குத் தகுந்த ; 
தனிப்பட வகுக்கப்பட்ட ; சமுதாயத்திற்கு ஒத்த ; மதிப் 
பார்ந்த ; 

நேர்மையான ; மெய்யான ; ஒத்துக்கொள்ளத் 
தக்க ; இயல்நிலை சார்ந்த ; நல்தோற்றம் வாய்ந்த ; ( பே - வ . ) 
முழு நிறைவான ; நிறவகையில் இயல்பாக இயற்கையில் 
உள்ளபடியேயுள்ள ; ( இலக் . ) பெயர் வகையில் இடுகுறியான ; 
( வான் . ) வான்கோள இயக்கவகையில் தோற்றஞ் சாராத , 
இயல்பான புடைபெயர்ச்சி குறிக்கிற ; ( கண . ) கீழ்வாய் எண் 
வகையில் தகுபின்னமான . 
properispom enon , n . ( இலக் ) கிரேக்கமொழியில் ஈற்றய 

வளை பழுத்தச் சொல் ; a . ( இலக் . ) கிரேக்கமொழிச் 
சொல் வகையில் ஈற்றயலசையில் வளை பழுத்தங் கொண்ட . 
prop erly , adv . பொருத்தமாக , சரியாக , ஏற்றபடி ; நேர்மை 
யாக ; தக்கமுறையில் , நல்லொழுக்கத்தோடு ; ( பே.வ. ) முழு 
நிறைவாக ; நெறிபிசகாத கட்டுப்பாட்டுடன் . 
prop erty , n . உடைமை , சொத்து ; உரிமைப்பொருள் ; 
நாடக அரங்கத்திற் பயன்படுத்தப்படும் துணைப்பொருள் 
தொகுதி ; ( அள. ) இனப்பொதுப்பண்பு ; ( தொ . ) personal 
property , மரபுவழிச் செல்லும் நிலமும் நிலஞ் சார்ந்தவையும் 
அல்லாத தனியுரிமைச் சொத்து ; property qualification , 
சொத்துக்களின் அடிப்படையில் வரும் தகுதி ; property tax , 
சொத்துவரி ; real property , மரபுவழிச்செல்லும் நிலமும் 
நிலஞ் சார்ந்த உடைமைகளும் அடங்கிய தாவரச்சொத்து . 
prop erty - man , prop erty - master, n. நாடக அரங்கத் 
திற் பயன்படுத்தப்படும் துணிமணி தட்டுமுட்டுப்பொருள் 
களின் பொறுப்பாளர் . 
proph ecy , n . வருவதுரைத்தல் , முன்னறிவித்தல் ; தொலை 

முன்னோக்கு ; வருவது முன்னறிவிப்புரை . 
proph esy , U. வருவதுரை ; தீர்க்கதரிசிபோலப் பேசு ; வருங் 

கால நிகழ்ச்சிகளை முன்னறிவி . 
proph et , n . திருநாவுரையர் ; வருவதுரைப்பவர் ; தீர்க்க 
தரிசி ; நபி ; அருட்போதகர் ; கொள்கை வாதாட்டாளர் ; 
கோட்பாட்டுப் போராட்டவீரர் ; சமயத்துறை சார்ந்த அருட் 
பணிப் பெருந்தகை ; ( தொ . ) Saul among the prophets , 
எதிர்பாராத தனிப்பண்புத் திறங்களை உடையவர் ; the 
Prophet , முகமதுநபிகள் நாயகம் ; நியூயார்க்கில் 1830 - ஆம் 
ஆண்டு நிறுவப்பட்ட மார்மன் ( Mormon ) சமயக் குழுவினைத் 
தோற்றுவித்த ஜோசப் சிமித் ( Joseph Smith ) என்பவர் ; 
the prophets , விவிலிய நூலின் பழைய ஏற்பாட்டுத் தீர்க்க 
தரிசியர் . 


லசை 


780 
prophetic 

proselyte 
prophet ic , a . திருநாவுரையான , தீர்க்கதரிசிக்குரிய ; prop rio mot u , ( ல . ) n . போப்பாண்டவரின் முறைமன்ற 
முன்னுணர்ந்துரைக்கிற ; வருவதுணர்த்துகிற ; முன்னறி ஆட்சிக்குரிய முத்திரையற்ற போப்பாண்டவரின் திருக் 
விப்பு அடங்கிய . 

கட்டளை . 
prophylac tic , n . நோய் தடுப்பு மருந்து ; நோய் தடுப்பு pro - proc tor , n . பல்கலைக்கழக உதவி ஒழுங்கு காவலர் . 
முறை ; a . நோய் தடுக்கிற . 

props , n . pl . நாடக மேடைப் பொருள்கள் , நாடக அரங்கத் 
prophylax is, 1. நோய்தடுப்புப் பண்டுவம் . 

துணிமணி தட்டுமுட்டுச்சொத்து உடைமைப் பொருள்கள் . 
proping uity , n . அணிமை ; உறவு ; ஒப்புமை . 

proptos is , n . துருத்த நிலை ; ( மரு . ) விழியின் முன்பிதுக்கம் . 
propi tiate , v. சினந்தணிவி ; மனக்குறையாற்று ; அமைதிப் propul sion , n . உந்தெறிவு : முன்னோக்கித் தள்ளுதல் ; 
படுத்து ; நல்லிணக்கமுண்டுபண்ணு ; சூழல் இணக்குவி . 

தூண்டி இயக்குதல் , முன்னோக்கி ஏவுதல் ; உந்துவிசை , 
propitia tion , 11. இணக்குவிப்பு ; ஈடு , கழுவாய் . 

தூண்டும் ஆற்றல் . 
propi tiatory , n . இரக்கத்தின் இருக்கை ; யூதரிடையே propylae um , n . கோயில் நுழைவாயில் ; pl. propylae a ; 
இறை ஒப்பந்தக் கட்டளைகள் வைத்திருக்கும் பொன்னார்ந்த ( தொ . ) the Propylae8 , ஆதென்ஸ்நகர அகக்கோட்டை 
முகடு ; அருள் வள்ளல் இயேசுநாதர் பெட்டி ; a . மனக்குறை வாயில் . 
யாற்றுகிற ; சினமாற்றுகிற ; அமைதிப்படுத்துகிற ; பழி prop ylite , n . வெள்ளிச்சுரங்கப் பகுதிகளிற் காணப்படும் 
மாற்றீடு செய்கிற . 

எரிமலைப்பாறை வகை . 
propi tious , a . செவ்வியார்ந்த ; நல்லிணக்கம் வாய்ந்த ; prop ylon , n . கோயில் நுழைவாயில் ; pl. prop ylons . 
சார்பு நலமுடைய ; நன்னிமித்தமான ; நல்லிசைவான . 

pro rat a, a . தகவுக்கேற்ற , சரிசம வீதப்படியான ; ads . 
prop olis , n . தேம்பிசின் , புழைகளை அடைக்கத் தேனீக்கள் சரிசம விழுக்காட்டின்படி . 
பயன்படுத்தும் தேன் பசைப்பொருள் . 

pro - rec tor , n . பல்கலைக்கழகத் துணை முதல்வர் ; கல்லூரித் 
propone , v . முன் தள்ளிவை ; முன்மொழி . 

துணைமுதல்வர் ; கல்வி நிலையத் துணைத்தலைமையாசிரியர் ; 
propon ent , n . சார்பாளர் ; மன்ற நடவடிக்கைகளில் முன் சமயவட்டத் துணைத்தலைவர் . 
மொழிபவர் ; புதுக்கருத்துரைப்பவர் . 

pro renat a , ( ல . ) a . அப்பொழுதைக்குப் பொருத்தமான ; 
propor tion , n . தகவுப்பொருத்தம் ; இசைவுப் பொருத்தம் ; adv . ஏல்வைக்கு உகந்த வகையில் . 
பரிமாணம் ; ( கண . ) தகவுப்பொருத்த அளவு ; ஒருவீதம் , proroga tion , 1 , சட்டமன்றத் தொடர்பறவு . 
மதிப்புக்களை ஒன்றன் கணிப்புமூலமாகக் காணும்முறை ; 

prorogue , ப . கலைக்காது தள்ளிவை , சட்டமன்றத்தைக் 
3. வீதப்படி பிரி ; பொருத்தமாக அமை ; ஒன்றற்கொன்று கலைக்காமல் கூட்டத்தைத் தள்ளிவை . 
பொருத்து . 
propor tional , n . தகவுப்பொருத்தத்தின் எண்கூறு ; a . 

prosa ic , a . உரைநடைபோன்ற ; புதுமை உணர்ச்சியற்ற ; 

சாதாரணமான ; கிளர்ச்சி தராத ; எழுச்சியூட்டாத ; கவிதை 
சரிசம விழுக்காடுடைய ; சரிசமவீத அளவான ; அளவொத்த ; 

நயமற்ற ; அணிநயம் இல்லாத ; சாதாரணச் செய்தியியல் 
( தொ . ) mean proportional, ( கண . ) ஒப்புவீத நடுநிலை எண் . 

புடைய ; கவர்ச்சியற்ற . 
propor tionalist , n . ஒப்பளவாளர் , படிவீதத் திட்டம் 
அமைப்பவர் ; சரி விழுக்காட்டுப் பேராண்மை ஆதரவாளர் . 

pros aist , 71. உரைநடையாளர் ; கவர்ச்சியற்றவர் . 
propor tions , n . pl . நீள - அகல - உயரங்கள் ; அளவு , பருமன் . 

pros and cons , ( ல . ) n . pl . சார்பெதிர்வுகள் , ஆதரவாகவும் 

எதிராகவும் உள்ள பண்புக்கூறுகள் . 
propos al, 11. எடுத்துரை , முன்மொழிதல் ; புதுக்கருத்துரைத் 
தல் ; புதிது கொணர்தல் ; தருமொழி ; திருமணக் கோரிக்கை ; 

proscen ium , n . நாடக அரங்கு முகப்பு . 
புதுக்கருத்து ; புத்தாய்வுத்திட்டம் ; புதுச்செயல்முறை . 

proscribe , . சட்டப் பாதுகாப்பினின்று அகற்று ; நாடு 
propose , . எடுத்துமொழி ; முன்மொழி ; உளங்கொள் ; 

கடத்து ; துரத்து , வெளியேற்று ; விலக்கிவை , கட்டுச்செய் ; 
குறிக்கொள் ; திட்ட முன்கொணர் ; வேட்பாளராகக் குறிப் 

மறுத்துரை ; தடைபோடு . 
பிடு ; பெயர் குறிப்பிட்டு முன்மொழி ; மணங்கோரு ; proscrip tion , n. கொலைத்தீர்ப்பு ; தடையிடல். 
புதிதாக எண்ணு ; தகுதி நோக்கு ; ( தொ . ) man proposes 

prose , n . உரைநடை , வசனம் ; திருச்சபை சார்ந்த இறை 
God disposes , நாமொன்று நினைக்கத் தெய்வமொன்று வாழ்த்தை அடுத்த துதியுரை ; கவர்ச்சியற்ற மெய்ச்செய்தி ; 
நினைக்கிறது . 

எழுச்சியற்ற பேச்சாளர் ; கவர்ச்சியற்ற பண்புடையவர் ; 
proposi tion , n . ஆய்வுப்பொருள் ; முன்மொழிவுரை ; முன் 

பொதுநிலைச் செய்தி ; V. சலிப்புறப் பேசு ; சலிப்புற எழுது ; 
மொழிவுச்செய்தி ; அறுதியுரை ; ( அள . ) கருத்துரை வாசகம் ; 

பாவினை உரைநடைப்படுத்து ; ( தொ . ) prose poem , வசன 
( கண . ) தெரிவு , வருமெய்ம்மை விளக்கம் . 

கவிதை , கவிதைப் பாணியில் அமைந்த உரைநடை . 
propound , ப . முன் எடுத்துரை , கலந்தாய்வுக்குக் கொணர்ந்து prosec tor , 11. உள்ளுறுப்பியலாய்வுப் பயிற்சிக்கான பிண 
முன்வை ; விருப்ப ஆவணத்தைச் சட்டப்படி நிலைநாட்டு அறுவையாளர் ; மாவியற் பகுப்பாய்வாளர் . 
வதற்காக அதிகாரிகள் முன்னிலைக்குக் கொண்டுவா . 

pros ecute , 3. மேற்கொண்டு நடத்து ; தொழில்வகையில் 
propraet or , n . ( வர . ) பண்டைய ரோமாபுரியில் படைத் தொடர்ந்து மேற்கொள்ளு ; கல்வி வகையில் மேற்கொண்டு 
துறையின் ஆணையின் கீழல்லாத துணை மாநில ஆளுநர் . 

பயில் ; எதிர்வழக்குத் தொடர் ; ஆள்வகையில் எதிராக 
propri etary , n . உடைமை உரிமையாண்மை , உரிமையாளர் வழக்குத்தொடு ; வழக்கு விசாரணை வகையில் தொடர்ந்து 

நிலை ; உரிமையாளர் குழு ; a . உடைமை உரிமையுடைய ; நடைமுறைப்படுத்து . 
உடைமை உரிமை சார்ந்த ; தனிப்பட்டவர் உரிமையுள் prosecu tion , 1. ( சட் . ) குற்றவழக்குத் தொடர்வு ; குற்றச் 
இருக்கிற ; ( தொ . ) proprietary medicines, தனியுரிமை 

சாட்டு ; வழக்குத் தொடருங் கட்சியினர் ; தொழில்வகையில் 
விற்பனைக் கட்டுப்பாட்டு மருந்துகள் . 

மேற்கொண்டு தொடர்வு ; கல்விவகையில் பயிற்சி நீடிப்பு . 
proprie ties , n . pl . ஒழுங்குமுறைகள் , நன்னடத்தைப் 

pros ecutor , n . குற்றச்சாட்டு வழக்குரைஞர் ; 
பாங்குகள் ; இலக்கிய நடைமுறை வரம்புகள் ; இலக்கண 

வழக்குத் 
விதிமுறை மரபுகள். 

தொடுப்பவர் ; தொடர்பவர் ; fem ., pl. prose cutrices; fem . 

prosecut rix ; ( தொ . ) public prosecutor , குற்றவியல் 
propri etor , n . உரிமையாளர் . 

அரசாங்க வழக்குரைஞர் . 
propri ety , n . தகுதி ; நேர்மை ; ஒழுக்கமுடைமை ; ஒழுங்கு pros elyte , n . புதுவரவினர் ; சமயம் மாறியவர் ; கட்சி 
முறைமை ; தகவு , பொருத்தம் ; நடைமுறை வரம்பு ; மொழித் மாறியவர் ; புதுக்கொள்கை ஏற்றவர் ; யூதமதம் சார்ந்த 
துறை ; மரபுவழிப்பண்பு ; சொல்வழக்காற்றில் நேர்வழக்காறு . பிற இனத்தவர் ; 3. மதமாற்றஞ் செய் . 


73 
prosenchyma 

protestation 
prosen chyma, n . ( தாவ . ) முனைகள் ஒன்றுள் ஒன்றாக protect , 3. காப்பாற்று ; கெடாது தடு ; இடரினின்று தடுத் 
இணைந்துள்ள நீள் உயிர்ம இழைமம் . 

தாளு ; பாதுகாப்பு அளி ; நாட்டுப் பொருளியல் துறையில் 
pros ify , . உரைநடைப்படுத்து . 

உள்நாட்டுத் தொழில்கட்குக் காப்புச்செய் ; போட்டியிலிருந்து 

விலக்கிக் காப்பளி ; தாள்முறி -காசுமுறிகளுக்குரிய நிதி ஏற் 
pros it , ( ல . ) int. பருகுநேர வாழ்த்துக்குறிப்பு , உனக்கு வெற்றி 
விளைக என்னுங் குறிப்பு . 

பாடுசெய் ; இயந்திரங்களுக்குக் காப்புக் கவசமிடு . 
pros odist , n . யாப்பிலக்கண ஆசிரியர் ; செய்யுளிலக்கண 

protec tion , n . பாதுகாப்பு ; ஆதரவு ; ஆதரவளிப்பது ; 
வல்லுநர் . 

ஆதரவாளர் ; பொருள்கள் வகையில் வைத்தாதரிப்பு ; காப் 

புறுதிச் சீட்டு ; கப்பலோட்டிகளுக்கு அளிக்கப்படும் அமெரிக்க 
pros ody , 11. யாப்பிலக்கணம் , செய்யுளமைப்பியல் . 

குடியுரிமைச் சான்றிதழ் ; உள்நாட்டுத் தொழில் உற்பத்திக்குத் 
prosopopoe ia, n . ஆளுருப்படுத்தும் அணி ; ஆளுருவாக்கு தரப்படுஞ் சலுகை . 
தல் ; பண்பைப் பண்பியாக உருவகித்தல் . 

protec tive , a . பாதுகாக்கிற ; பாதுகாப்பிற்கு உகந்த ; பாது 
pros pect ", n . காட்சிப்பரப்பு ; தொலைக்காட்சி ; முகப்புத் 

காப்பு நோக்கங்கொண்ட ; உணவுவகையில் ஊட்டக்குறை 
தோற்றம் ; முகப்புத்திசை ; ஓவியக்காட்சி ; மனக்காட்சி ; 

பாட்டு நோய்களுக்கெதிராகப் பாதுகாக்கிற ; ( தொ . ) 
எதிர்பார்த்தல் ; எதிர்பார்க்குஞ் செய்தி ; வருங்கால வாய்ப்பு , 

protective coloration , உயிர்களுக்குத் தற்காப்புக்காக 
வாய்ப்பு வளம் ; வெற்றி வாய்ப்புநிலை ; வாடிக்கையாளராகத் 

அமைந்துள்ள சூழ்வு - இட - நிற - வடிவத் தோற்றம் ; protective 
தக்கவர் ; வாடிக்கையாளராகக்கூடியவர் ; சந்தாதாரராகத் custody , சேமக்காவல் . 
தக்கவர் ; கனிவள வாய்ப்புப் பகுதி ; கனிவள மாதிரிப் 
பாளம்ஏ கனிவள மதிப்புத்தேர்வு . 

protec tor , 1. காப்பாளர் , ஆதரவாளர் ; ஆட்சிக்காவலர் ; 

ஆட்சிப்பேராளர் ; காப்புக்கருவி , காப்புத் துணைப்பொருள் . 
prospect , T. இட வகையில் கனிவள வாய்ப்பு ஆய்வுசெய் ; 
வாய்ப்பு வளந் தேடு ; நிலவகையில் வளவாய்ப்பு நம்பிக்கை 

protec torate, n . ஆட்சிக்காவலர் பணிநிலை ; ஆட்சிக்காவற் 
யளி ; கனிவள ஆய்விலீடுபடு ; சுரங்கத்தில் தேர்வுமுறை 

காலம் ; இங்கிலாந்தில் ஆலிவர் கிராம்வெல் - ரிச்சர்டு கிராம் 
யாக வேலை நடத்து ; கனிவள வாய்ப்புறுதியளி . 

வெல் ( 1653-1659) ஆகியோரின் ஆட்சிக்காலம் ; காப்பாட்சி , 

பிற்பட்ட பகுதியின் பொறுப்பை ஏற்று முற்பட்ட அரசு 
prospec tive, a . வருங்கால வாழ்விற்குரிய ; எதிர்கால 

நடத்தும் ஏவலாட்சிமுறை . 
வாய்ப்புக்களை எதிர்நோக்கிய . 

protec tory, n . காப்பாண்மை நிலையம் , துணையற்றவர் 
prospec tor , n . கனிவளம் நாடுநர் . 

களுக்கும் பொல்லாத குழந்தைகளுக்கும் ஆதரவளிக்கும் 
prospec tus , n . தகவல் தொகுப்பு அறிக்கை ; அமைப்பு ரோமன் கத்தோலிக்க நிறுவனம் . 
விளக்கக்குறிப்பு ; திட்ட விளக்க அறிவிப்பு ; pl . prospec 
tuses . 

prot ege , n . காப்புட்படுநர் , பிறர் பாதுகாவலில் வைக்கப்படு 

வோர் ; இள மாணாக்கர் . 
pros per , v . வாழ் ; வளமையுறு ; முன்னேற்றமடை ; வெற்றி 
பெறு ; வெற்றி பெறச் செய் . 

prot eid , n . = protein . 
prospe rity , n . வளமை ; வாழ்வுவளம் ; வெற்றிப்பொலிவு ; 

prot eiform , a . மிகவும் உருமாறத்தக்க . 
நற்பேறு . 

prot ein , n . ( வேதி . ) புரதப்பொருள் , வெடியமும் பிற இன்றி 

யமையா 
pros perous , a . வளப்பமுள்ள , செல்வச் செழிப்பான ; வாழ் 

உயிர்ச்சத்துக்களும் உட்கொண்ட ஊட்டப் 
வில் வெற்றி காண்கிற , மேன்மேலும் முன்னேற்றம் 

பொருள் . 
அடைகிற . 

pro tem pore, ( ல . ) prep . தற்சமயத்திற்கு , குறிப்பிட்ட 
pros tate , n . பால்குடி உயிர்களில் ஆண்பால் உறுப்புக்கு 

வேளைக்கு . 
உடனிணைவான சுரப்பித் திரள்களாலான பெருஞ்சுரப்பி . proteran drous, a . ( தாவ . ) சூலகத்திற்கு முன்னரே 
pros thesis, 11. ( இலக் . ) முற்சேர்ப்பசை ; முற்சேர்ப்பெழுத்து ; 

பூந்துகள் முதிர்ச்சி எய்துகிற . 
( அறுவை மரு . ) உடம்பில் செயற்கையுறுப்புக்கள் இணைத்தல் . protero gynous , a . ( தாவ . ) பூந்துகளுக்கு முன்பே சூலகம் 
pros titute, n . விலைமகள் , பரத்தை ; U. பரத்தையாக்கு , 

முதிர்வுறுகிற . 
இழிசெயலுக்கு உட்படுத்து ; இழிசெயலுக்குப் பயன்படுத்து ; prot est , n . மறுப்புரை ; கண்டனம் ; கண்டன அறிவிப்பு ; 
உயர்பண்புகளை இழிபயனுக்கு விலைகூறு . 

சிறுபான்மை எதிர்ப்பாளரின் கண்டனப்பதிவு ; காசுமுறி 
prostitu tion , n . பரத்தைமை ; இழிவுக்குள்ளாக்குதல் . 

முறைப்பட மறுக்கப்பட்டதென்ற பத்திரப் பதிவாளரின் 
pros trate , a . குப்புறப்படுத்த நிலையில் உள்ள , நெடுஞ் 

எழுத்தறிவிப்பு ; மனமார்ந்த உறுதி அறிவிப்பு .. 
சாண்கிடையான ; விழுந்து வணங்குகிற ; சரணடைந்த , protest , . முறைப்படி உறுதிப்படுத்திக்கூறு ; கண்டன 
பணிந்த ; முழுதும் தோல்வியுற்ற ; வலுவிழந்த , முற்றிலுஞ் வுரை எழுது ; எதிருரை தா ; காசுமுறி மறுப்புப்பற்றிய 
சோர்வுற்ற ; ( தாவ . ) நிலம்படிந்து கிடக்கிற . 

பதிவுரை எழுது . 
prostrate , . நெடுஞ்சாண் கிடையாகக் கிடத்து ; வீழ்த்து , 

prot estant , Prot estant , n . கத்தோலிக்க திருச்சபையி 
முறியடி ; முழுதும் கீழடக்கு , பணியச்செய் ; முற்றிலும் வலு லிருந்து பிரிந்து சென்றவர் ; ஆணை எதிர்ப்பாளர் , இடித் 
விழக்கச் செய் . 

துரையாளர் ; பதினாறாம் நூற்றாண்டிலேற்பட்ட கிறித்தவ 
pros tyle, n . நாற்றூண் முகப்பு மண்டபம் , கிரேக்க திருக் 

சீர்திருத்த இயக்கக் கொள்கையைப் பின்பற்றுபவர் . 
கோயில்களிலுள்ள நான்கிற்கு மேற்படாத 

தூண்கள் protes tants, 11. மறுப்புரையாளர் , கண்டன அறிவிப்பாளர் . 
கொண்ட நுழைமாடம் ; a . நான்கிற்கு மேற்படாத தூண்கள் Prot estantism , n . கிறித்தவ சமயத்தில் கத்தோலிக்க 
கொண்ட நுழைமாடமுடைய . 

கொள்கையை மறுத்துப் பிரிந்துசென்று போப்பாண்டவரின் 
pros y , a . சலிப்புத்தட்டுகிற ; சிறப்பற்ற ; எழுச்சியற்ற ; ஆட்சிக்கு எதிரான கொள்கையைப் பின்பற்றுகிற கிறித்தவ 
சாரமற்ற . 

சமயம் . 
protag onist , 11. முக்கிய நடிகர் ; கதையின் முக்கிய உறுப் prot estants , Prot estants , 11. pl . ( வர . ) ஸ்பயர்ஸ் 
பினர் ; வாகையர் ; கோட்பாட்டுப் பரிவுரைஞர் . 

சங்க ( Diet of Spires கி . பி . 1529 ) முடிவை எதிர்த்து 
pro tan to , ( ல . ) prep . அதுவரையில் , அந்த அளவுவரையிலும் . விலகிச் செர்மனியில் கிறித்தவ சீர்திருத்தக் கோட்பாட்டை 
prot asis , 11. பீடிகை வாசகம் ; ஏலீற்று வாசகம் ; pl . 

ஏற்றவர்கள் . 
prot ases . 

protesta tion , n . முறைப்படி உறுதிப்படுத்தப்பட்ட கூற்று ; 
prot ean , a . அடிக்கடி மாறுகிற ; வடிவம் ஏற்கிற ; முறைப்படி உறுதிப்படுத்திக் கூறுதல் ; எதிர்ப்பு , மறுப்புரை , 
நிலையற்ற . 

கண்டனம் . 


பல 


782 
Proteus 

proverb 
Prot eus , 11. அடிக்கடி மாறுமியல்புள்ளவர் ; அடிக்கடி மாறும் protozo ic , a . ( மண் . ) மண்ணியலூழிப் படுகை வகையில் 
பொருள் ; அணுவுடலி அல்லது ஒழுகுடலுடைய அணு உயி மிக முற்பட்ட உயிர்வகைகளின் தடங்களையுடைய . 
ரினத்தின் பண்டைப்பெயர் ; நுண்மவகை ; விலங்குபோன்ற 

protozool ogy , 11. நுண்ணிய ஓரணு உயிராய்வு நூல் . 
உடலும் நான்கு குட்டையான கால்களும் வாலுமுடைய நில 

protozo on , 11. நுண்ணிய ஓரணு உயிர் . 
நீர் வாழும் உயிரினவகை ; முற்பட்ட வழக்கில் வயிற்றுடலி. 

protract , v . நீட்டு , நீளமாக்கு ; காலங்கடத்து ; நிலத்தின் 
prothalam ion , prothalam ium , n . ஸ்பென்சர் ( Spenser ) 

திட்டப்படத்தை வீதக்குறிப்பு அளவுப்படி வரை , 
என்ற கவிஞரால் இயற்றப்பட்ட மணவிழாவிற்கு முற்பட்ட 
பாடல் . 

protrac tile , a . ( வில .) உறுப்பு முதலியவை வகையில் 

நீட்டக்கூடிய , விரிக்கக்கூடிய . 
proth esis , 11. திருவுணா வழிபாட்டுக்கலங்கள் வைக்கப்படும் 
மேசை ; திருவுணாக்கலங்கள் வைக்கப்படும் திருக்கோயிற் protrac tion, 1. காலநீட்டிப்பு ; நீளச்செய்தல் ; நீட்டுத் 

தசைச் செயல் ; வீதக்குறிப்பு அளவுப்படி வரை தல் . 
பகுதி . 
prothon otary , n . = protonotary. 

protrac tor , 11. கோணமானி ; மீட்டுத்தசை , உறுப்புக்களை 

நீட்டுவதற்குரிய தசைநார் . 
protis ta , n . pl . விலங்கு தாவரப்பிரிவுகளில் ஒன்றில் மாத் 
திரம் படாத ஓரணு உயிர்ப்பிரிவு . 

protrude , v . முன்பிதுங்கியிரு , துருத்திக்கொண்டிரு ; நீட்டு ; 

உந்தி நில் ; உரிமையின்றித் தலையிடு . 
proto - A rabic , a . அராபியர்களின் ஆதிமுன்னோர் சார்ந்த . 

protru sile , a . கை - கால் முதலிய உறுப்புக்கள் வகையில் 
proto - Cel tic , a . கெல்டிய இனத்தவரின் ஆதிமுன்னோரைச் 

வெளியே நீட்டக்கூடிய . 
- சார்ந்த . 

protru sion , 11. துருத்திக்கொண்டிருக்கும் நிலை , முன்புறம் 
pratochlor ide, n . ( வேதி . ) பாசகம் குறைந்த அளவில் 

நீட்டியிருத்தல் . 
கலந்த சேர்மவகை . 

protub erance , n . புடைப்பு , கொம்மை , வீக்கம் . 
prot ocol, n . உடன்படிக்கை முதற்குறிப்பு ; கூட்டு ஒப்பந்த 
மூலப்படி ; முறையான ஒப்பந்தக்கூட்டு நடவடிக்கைக் protub erant , a . புடைத்திருக்கிற , முனைப்பாகத் தெரிகிற . 
குறிப்பு ; பிரஞ்சு வெளிநாட்டு அரங்க ஒழுங்குமரபுப்பிரிவு ; protu berate, v . புடைத்துக்கொண்டிரு , வீங்கு , 
மரபு ஒழுங்குமுறை வக்கணைத்தொகுதி ; பத்திர முதல் இறுதி 

prot yle , n . ( வேதி . ) தனிமங்களுக்கும் மூலமாகக் கருதப் 
வக்கணை ; தூதரக 

வக்கணையாளர் ; U. உடன்படிக்கை 

படும் கற்பித முதற்பொருள் . 
முதற்குறிப்பு எழுது ; ஒப்பந்த மூலப்பத்திரமாக்கு ; உடன் 
படிக்கை முதற்குறிப்பிற் பதிவுசெய் . 

proud , a . செருக்கிய , இறுமாந்த ; மட்டுமீறிய தன்மதிப் 

புடைய ; தன்நிறைவுமிக்க ; வீறாப்புமிக்க ; மான உணர்ச்சி 
protogenet ic , protogen ic , a . வளர்ச்சிக்கால முதற்படி 

யுடைய , தன்மதிப்புக்குன்றாத ; விழுமிய தோற்றமுடைய ; 
யைச் சார்ந்த ; முதற்பருவத்திற்குரிய . 

செயல் வகையில் பெருமைக்குரிய ; பெருமைகொள்கிற , பெரு 
prot ogine, n . மிகப்பழைமையானது என்று கருதப்படும் மதிப்பிற்குரியதாகக் 

கொள்கிற ; 

பெருமை அளிக்கிற ; 
ஆல்ப்ஸ் ( Alps ) மலைப் பாறைவகை . 

பெருமைக்குக் காரணமாகக் கூறப்படுகிற ; துணிவான ; 
protohipp us, 11. முற்பரிமா , மரபற்றுப்போன குதிரையின எடுப்பான , துடிப்பான ; புடைப்பான ; 

வெள்ளத்தின் 
விலங்கு வகை . 

வகையில் பொங்கிவருகிற ; விலங்கின் பெடை வகைகளில் 
pro tomartyr , 11. கிறித்தவசமயத்தின் முதல் உயிர்த்தியாகி , 

இணைவவாமிக்க ; ( தொ . ) do one proud , ( பே - வ . ) நிறை 
தூயதிரு ஸ்டீபன் ( St. Stephen ) . 

பெருமையுடன் நடத்து ; proud flesh , ஆறிவரும் புண்ணைச் 

சுற்றிவளருஞ் சதை . 
prot on , n. அணுவின் கருவுளில் உள்ள நேர்மின்மம் . 
protonot ary, n . வழக்குமன்றங்களிலுள்ள 

proud - heart ed , a . தருக்குணர்ச்சியுடைய . 

தலைமை 
எழுத்தர் . 

prov able, a . மெய்ப்பிக்கக் கூடிய . 
prot ophyte , 11 . ஓரணுவுயிர்த்தாவரம் ; pl . protoph yta . prove, v . மெய்ப்பி , சான்றுறுதிசெய் ; சரியென்று காட்டு ; 
prot oplasm , n. ஊன்மம் , ஒளியூடுருவவல்ல அரை நீர்ம 

தேர்வுமூலம் உறுதிப்படுத்து ; வா தமூலம் நிலைநாட்டு ; 
இயலான உயிரக கரிய நீரகங்களடங்கிய உயிர்ச்சத்துப் 

செயல் மூலம் விளக்கு ; விசாரணையால் தேர்ந்துகாண் ;; 
பொருள் . 

தெளிவுபடுத்து ; சோதனை செய்துபார் ; கணிப்பினை வேறு 
protoplas mic , a . ஊன்மஞ் சார்ந்த . 

முறையால் சோதித்துச் சரிபார் ; பண்பு தேர் ; துப்பாக்கி 

வகையில் நோட்டம் பார் ; தெளிவுபடு ; பின்னால் விளக்க 
prot oplast , n . முதன்முதலாகப் படைக்கப்பட்ட மனிதன் ; முறு நிலையடை ; காணப்படு ; என்று காணப்பெறு ; வந்தமை 
மூலமுதல் , மாதிரி , மூலப்பிரதி ; ஊன்மக்கூறு ; உயிர்மம் . 

வுறு ; ஆகு ; ( தொ . ) the exception proves the rule , விலக் 
protosurlph ide, 11. மிகக்குறைந்த அளவான கந்தகங்கலந்த 

குண்மையால் விதியுண்மை உறுதியாகிறது . 
சேர்மவகை . 

proved itor , provedore , n . ( வர . ) வெனிஸ் குடியரசின் 
proto -ther ia . n. pl. பால்குடி இனத்தின் மிகத்தாழ்ந்த உயர் அதிகாரி ; உணவு ஏற்பாட்டாளர் . 

உட்பிரிவு சார்ந்த விலங்குகள் , பால்குடி இனத்தின் முன் prov enance , 11. தோற்றுவாய் , பிறப்பிடம். 
- னோடியாகக் கருதப்படும் உயிரினம் . 

Provencal , 11. பிரஞ்சு நாட்டில் பிராவென்சு ( Provence ) 
prot otype. 11. மூலமுன்மாதிரி ; முந்தை வடிவம் ; முன்னோடி மாவட்டத்தவர் ; பிராவென்சு மாவட்ட மொழி ; பிராவென்சு 
மாதிரி . 

மாவட்ட மொழி பேசுபவர் ; a . பிராவென்சு மாவட்டத்தைச் 
prot oxide , 3. மிகக் குறைந்த அளவான உயிரகங் கொண்ட 

சார்ந்த . 
சேர்மவகை. 

prov ender , n . தீவனம் , கால்நடை உணவு ; கேலிவழக்கில் 
protozo a , n . pl . நுண்ணிய ஓரணுவுயிர்ப் பிரிவுசார்ந்த 

மக்கள் உணவு . 
உயிர்கள் . 

proven ience , 11. = provenance. 
protozo al , a. ஓரணு உயிர்சார்ந்த ; நோய்வகையில் ஓரணு 
உயிர் நுண்மங்களால் ஏற்படுகிற . 

prov erb , 11. பழமொழி ; மேற்கோள் உரை ; மூதுரை ; பொது 
protozo an , 11. நுண்ணிய ஓரணு உயிர் ; a . நுண்ணிய 

நடைமுறை வழக்காறு ; புதிர்உரை, விளக்கம் அவாவி நிற்கும் 

வாசகம் ; பழமொழி பெயராகவும் கதை அடிப்படையாகவும் 
ஓரணு உயிர்ப்பிரிவு சார்ந்த ; நோய்வகையில் ஓரணு உயிர் அமையும் பிரஞ்சு நாடகம் ; ( தொ . ) Book of Proverbs , பழ 
நுண்மங்களால் ஏற்படுகிற . 

மொழிகள் கொண்ட விவிலிய ஏட்டின் பிரிவு . 


. 


நாட 


783 
proverbial 

pruning -hook 
proverb ial, a . பழமொழிபோன்ற ; மூதுரையான ; 

provoca tion , n . தூண்டுதல் , சினமூட்டுஞ் செயல் ; தீமை 
றிந்த ; கெட்டபெயர்பெற்ற . 

செய்வதற்கான தூண்டுதல் ; எரிச்சலூட்டுதல் ; தூண்டு 
prov erbs , 21. p1 . வட்டமேசை விளையாட்டுவகை . 

காரணம் . 
prov iant , n . உணவுதருவிப்பு ; படைத்துறை உணவு ஏற் provoc ative, n . தூண்டும் பொருள் ; அறியும் ஆர்வம் ; a . 
பாடு . 

அறியும் ஆர்வத்தைத் தூண்டுகிற ; வேண்டுமென்றே எரிச்ச 
provide , . தருவி , தருவித்து வழங்கு ; ஏற்பாடு செய்து 

லூட்டுகிற . 
கொடு ; தேவை சேகரித்துக்கொடு ; வேண்டியன கொடுத்து provoke , ப. சினமூட்டு , எரிச்சல் உண்டுபண்ணு ; அவா 
உதவு ; ஆள் வகையில் வேண்டிய துணைவாய்ப்பு வகைகள் எழுப்பு ; கவர்ச்சியூட்டு ; தூண்டு , கிளறு . 
இணைவி ; படைவகையில் கருவிகலத் துணைவாய்ப்புக்கள் prov ost , n . ஆக்ஸ்போர்டு - கேம்பிரிட்ஜ் கல்லூரிகள் சிலவற் 
அளித்தமைவு செய் ; உணவுப்பொருள் தேடித்தருவி ; முன் றின் தலைவர் ; ( வர . ) சமயத்துறைச் சங்கத்தலைவர் ; ஸ்காத் 
னொருக்கங்கள் செய் ; முன்கூட்டி எதிர் நடவடிக்கைகள் லாந்து நகராண்மைக்கழகத் தலைவர் ; செர்மனியில் நகரத் 
எடுத்து அமை ; முன்னதாகச் சரியீடுசெய்து அமை ; முன்ன தலைமைத் திருக்கோயில் பொறுப்புள்ள சமயகுரு ; ( தொ ) 
தாகத் தடைகாப்புச்செய்துவிடு ; ( வர . ) மானிய வகையில் provost marshal , படைத்துறைக்காவலர் தலைவர் ; படைத் 
ஆள் அமர்த்து ; போப்பாண்டவர் வகையில் ஆள் இருக்கும் துறை முறைமன்றம் நடக்கும் படைக்கப்பல் தலைவர் ; 
போதே அடுத்த உரிமையாளரை அமர்வு செய்துவிடு. 

குடியேற்ற நாடுகள் சிலவற்றில் தலைமைக் காவல் அதிகாரி ; 
provid ed1, a . வசதிசெய்துகொடுக்கப்பட்ட ; ( தொ . ) 

( வர . ) பிரான்சில் படைத்துறைப் புறச்சார்பான பணியர் ; 
provided school , உள்ளூர் மேலாட்களால் உதவி அளித்து 

provost sergeant , படைத்துறைக்காவலர் குழுத்தலைவர் . 
நடத்தப்படும் பொதுத் தொடக்கப்பள்ளி . 

prow , 1 . கப்பல் அல்லது படகின் முன்பகுதி ; ( வில . ) 
prov ided ? , conj . இந்நிபந்தனைகட்கு உட்பட்டு . 

உடலின் முன்முனைப்புப்பகுதி . 
prov idence ", n . முன்னுணர்வு , முன்கருதல் ; சிக்கனத் 

prow , a . தகுதிமிக்க ; வீரப்பண்புநயமார்ந்த . 
திட்டம் ; கடவுள் அருள் , இயற்கையின் அருள் நலம் ; ( தொ . ) 

prow ess , n . வீரம் ; ஆண்மை ; துணிவு ; பண்பு நிறைவு . 
special providence, தனி அருள் நிகழ்ச்சி , கடவுளின் அல்லது prowl , 11. கொள்ளைச்சுற்றுத் திரிவு ; செருச்சுற்றல் , அலைவு , 
இயற்கையின் 

அருட்செயல் கைகூடிவரப்பெற்ற தனி திரிவு ; 3. கொள்ளைப்பொருள் தேடித்திரி ; இரைதேடி அலை ; 
நிகழ்ச்சி . 

வீதிகளில் திருட்டுக்கருத்தோடு சுற்று . 
Prov idence , n . கடவுள் , ஆண்டவன் . 

prox imal , a . ( உள் . ) உடலின் மையத்தை நோக்கி அமைக் 
prov ident , a . முன் அறிவுடைய , முன்யோசனை காட்டுகிற ; 

துள்ள ; இணைப்பு மையத்தை நோக்கி அமைந்துள்ள . 
சிக்கனமான . 

prox imate , a . அண்மையான , அருகிலுள்ள ; முந்திய 

அல்லது அடுத்த , உடனடியான ; ஏறத்தாழ , கிட்டத்தட்ட . 
providen tial, a . தெய்வச்செயலான ; தற்செயல் நல்வாய்ப் 
பான , நற்பேறான . 

prox ime accesser unt, n . pl :, prox ime access it, n . sing . 

( ல . ) பட்டியலில் பரிசு பெறுபவருக்கு அடுத்த நிலையில் 
provid er , n . அளிப்பவர் , கொடுப்பவர் ; ஏற்பாடு செய்பவர் ; 

வைக்கப்பட்டவர் , பரிசு பெறுபவருக்கு அருகில் வந்தவர் . 
( தொ . ) lion s provider , நரி ; universal provider , பல 
வகைச் சரக்குகளிலும் வாணிகம் செய்பவர் . 

proxim ity , 11 . இடவகையில் அண்மை ; காலவகையில் 

அணிமை ; நெருங்கிய தன்மை , அடுத்துள்ள நிலை ; ( தொ . ) 
prov ince , n . மாகாணம் , நாட்டின் பெரும்பிரிவு ; மாநிலச் 

proximity of blood , அடுத்த உறவு . 
சமய ஆட்சி முதல்வர் ஆட்சியெல்லை ; கடமையெல்லை , செயல் 
துறை எல்லை ; கலை - இலக்கியத்துறை எல்லை ; ( வர . ) பண்டை 

prox imo , adv . அடுத்த மாதத்தில் . 
ரோமப்பேரரசின் ஆட்சிப்பகுதி , வெளி மாகாணம் . 

prox y , n . பதிலாள் ; செயலுரிமைபெற்ற பதிலாள் ; பதிலாள் 

வாக்குரிமை . 
provin ces , n . pl . தலைநகர் நீங்கிய மாகாணப் பகுதிகள் . 

prude , n . நுணுக்கநாணி . 
provin cial , n .. மாகாணவாசி ; நாட்டுப்புறவாசி , 
மாநில முதல்வர் ; a . 

pru dence, n . செயலறிவு ; உலகியல்மதி ; தன்னல நோக் 
மாகாணத்திற்குரிய ; மென்னயஞ் 

குடைய அறிவு ; முன்மதி . 
சாராத , குறுகலான . 

pru dent , a . செயலறிவுத்திறம்வாய்ந்த ; செயல்நுட்பமறிந்த ; 
provin cialism , n . மாகாணப்பாங்கு ; உள்ளூர்ப்பழக்கம் ; 

வகைதிரிபுணர்வுடைய ; யூகமுடைய ; 

விவேகமுடைய , 
மொழியின் மாகாண வழக்காறு ; குறுகிய மாகாணப்பற்று . உலகியல் அறிவுவாய்ந்த , அறிவு நுட்பம் வாய்ந்த ; அமைந் 
provin cialist , n . மாகாணவாசி . 

திருந்து செயல் செய்யக்கூடிய . 
provi sion , n . முன்னேற்பாடு செய்தல் ; முன்னேற்பாடு ; pruden tial , a . தன்னல நோக்குச்சார்ந்த , காரிய அறிவு 
முற்காப்பு ; வழிவகை ஏற்பாடு ; முன்னேற்பாடாக ஒதுக்கப் 

சார்ந்த , முன்மதிகாரணமான ; நிர்வாகம் பற்றிய . 
பட்ட தொகை ; முற்சேகரப்பொருள் ; 

முற்சேகரப்பொருள் ; . முன்னேற்பாட்டு pruden tials , n . pl . செயலறிவு முதுமொழி . 
வாசகம் ; கட்டுப்பாட்டு விதி ; சட்டத்தில் நிபந்தனை வாசகம் ; pru dery , n . போலிநாணம் , போலிப்பயிர்ப்பு . 
தனிச்சிறப்பான வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு ; உணவுப் 
பொருள் ; ( வர . ) ஆள் இருக்கும் மானியத்துக்கான அடுத்த 

prud homme, ( பிர . ) 1. தொழிலாளர் பிணக்குத் தீர்வு நடுவர் . 
உரிமையாளர் அமர்த்தீடு ; U. உணவுப்பொருள் சேகரி , 

pru inose , a . வெண்துகளால் மூடப்பெற்ற ; பனிபோர்த்த . 
உணவுப்பொருள் ஏற்பாடு செய்து அமை . 

prune , n . உலர் கொடிமுந்திரிப்பழம் ; கொடிமுந்திரிப் 
provi sional , a . தற்பொழுதைக்கான . 

பழச் சாற்றின் நிறம் ; கருஞ் சிவப்பு ஊதாநிறம் ; ( தொ . ) 

prunes and prism , நயநுணுக்கப் பசப்புப்பேச்சு . 
provis ions , n . pl . பலசரக்குக் கடை . 

prune , v . நறுக்கு ; தறி , வெட்டு ; தேவைக்கு மேற்பட்ட. 
provis o , 1. காப்புவாசகம் , சட்டத்தில் விலக்குக்கூறு , விருப் வற்றை அகற்று . 
பாவணத்தில் கட்டுவரையறை ; pl . provis os . 

prunell a , n . உறுதியான மென்பட்டு ; முறுக்கிய கம்பளி 
provisor , n . ( வர . ) பத்திரத்தின் தனி ஏற்பாட்டு வாசக நூல் . 
உரிமையாளர் ; போப்பாண்டவர் இளவரசு ; சமய மனையின் 

prunell a , 11. தொண்டைக் கம்மல் ; தொண்டையடைப்புக் 
உண்டிப்பொருள் முதல்வர் . 

காய்ச்சல் . 
provis ory , a . காப்பு வாசகம் அடங்கிய ; நிபந்தனை மீதான , prunell o , 11. மிகச்சிறந்த உலர்முந்திரிப்பழ வகை ; pl . 
வருநிலை சார்ந்தே நிகழத்தக்க ; தற்பொழுதைக்குரிய ; தற் prunell os . 
காலத்திய ஏற்பாடான . 

pru ning - hook , 11. மிகைக் கொம்புகளைக் கழிக்குங்கருவி . 


சமய 


காம் 


784 

psychography 
prunt 
prunt , n . கண்ணாடி வார்ப்பணி ; வார்ப்புக் கண்ணாடி ; pseudol oger , 11. கன்றிய பொய்யர் . 
கண்ணாடி வார்ப்புக் கருவி . 

pseudol ogy , n . பொய்ம்மைக்கலை . 
prur ience , pruriency , n . அரிப்பு , தினவு ; எண்ண இழி 

pseudo- mart yr , n . போலி உயிர்த்தியாகி . 
தகவு . 
prur ient , a . அரிப்புடைய எண்ண விருப்புடைய ; 

pseud omorph , 11. பொய்த்தோற்றம் ; மாறுபடுமணியுரு , 

வேறொரு கனிப்பொருளுக்குரிய மணியுருத்தோற்றத்தைக் 
கெட்ட அவாவுடைய . 

கொண்டுள்ள கனிப்பொருள் மணியுருவம் . 
pruri ginous , a . தோல் அரிப்புடைய . 

pseud onym , n . புனைபெயர் . 
prurigo, prurit us , n . அரிப்புக்கொப்புளம் . 

pseudon ymous , a . புனைபெயரில் எழுதப்பட்ட ; கற்பனைப் 
Pru ssian , 11. பிரஷிய நாட்டினர் , பிரஷிய குடியுரிமையாளர் ; 

பெயரில் எழுதுகிற . 
a . பிரஷியாவிற் பிறந்த ; பிரஷியாவில் வாழ்கிற ; பிரஷிய 

pseud oscope , n . குவிவான பொருளைக் குழிவாகவும் குழி 
நாட்டிற்குரிய ; ( தொ . ) Prussian blue , ஆழ்ந்த நீல 
வண்ணப்பொடி , அடர்த்தியான நீலவண்ணச் 

சரக்கு ; 

வான பொருளைக் குவிவாகவும் காட்டும் ஒளிக்கருவி வகை . 
Prussian brown , Prussian green , ஆழ்ந்த நீலவண்ணச் pshaw , int . $ 1-89 ! 
சரக்கிலிருந்து எடுக்கப்படும் பழுப்பு வண்ணம் அல்லது psilan thropism , n . இயேசுநாதர் 

மனிதரே என்னுங் 
பச்சை வண்ணம் ; Prussian carp, சிறு நன்னீர்மீன் வகை . 

கோட்பாடு . 
Pru ssianize , v . தனியாளை நாட்டுநலத்திற்குப் பலியிடும் 

psilos is , n . மேற்பகுதி நீக்கி வெறுமையாக்கிக் காட்டும் 
பிரஷிய முறையினைத் தழுவு . 

நிலை ; மயிர்விழுந்துபோதல் ; வாய் - தொண்டை - செரிமானம் 
pruss ic , a . ஆழ்ந்த நீலவண்ணச் சரக்கு சார்ந்த ; அடர்ந்த ஆகியவற்றைப் பீடிக்கும் வெப்பமண்டல நோய்வகை ; 
நீலவண்ணத்திலிருந்து பெறப்பட்ட ; ( தொ . ) prussic acid , புறச்சதைக்கரைவு . 
நீரசயனிகக் காடி . 

psitt acine , a . கிளிகளுக்குரிய ; கிளிபோன்ற . 
pry , v . ஒற்றுப்பார் , துருவி ஊடாக நோக்கு ; பிறர் மறை 

psittacos is , n . கிளிகளின் தொற்றுக் காய்ச்சல் . 
யில் இடையிட்டுக் கருத்துச்செலுத்து ; தலையிட்டுத் தொல்லை 
கொடு ; பிறர் நடத்தைபற்றி உரிமையின்றி 

pso as , 1. இடுப்புத்தசை . 

உசாவு ; 
நுழைந்து ஆராய் ; ( தொ . ) pry out , நுட்பமாக நோக்கி psor a , n . சிரங்கு . 
ஆய்வு செய் ; வேண்டாத வகையில் தலையிட்டு ஆர்வத்துடன் psori asis , 11. யானைச்சொறி , நமட்டுச்சொறி . 
கண்டுபிடி . 

psyche , 11. உயிர் , ஆன்மா ; உளம் , மனம் ; வண்ணத்துப் 
pry , . = prize . 

பூச்சி வகை ; கிரேக்க பெண்தெய்வம் . 
prytane um , n . பண்டைய கிரேக்க நகரப் பொது வரவேற்பு 

psychi atrist, n . உளநோய் மருத்துவர் . 
. மண்டபம் . 

psychi atry , 1 , மனநோய் மருத்துவம் , உள மருத்துவம் . 
psalm , 11. வழிபாட்டுப் பாடல் , தோத்திரம் , தெய்வகீதம் ; 
( தொ . ) the Book of Psalms , the Psalms , பழைய ஏற்பாட்டி 

psych ic , 11 , ஆவி ஆற்றலுடன் தொடர்புகொள்ளக்கூடியவர் , 
லுள்ள தோத்திரப்பாடல்கள் . 

ஆவியூடாடி ; இயல் இயக்கமீறிய ஆற்றல் ; உடலியல்பு 

கடந்த செய்தி ; a , உளஞ் சார்ந்த ; ஆன்மிக ; உடலியல்பு 
psalm - book , 11. பொதுவழிபாட்டுத் தோத்திரச்சுவடி . 

கடந்த ; இயற்பியல் நியதிக்கு அப்பாற்பட்ட ; ஆவியுலகு 
psalm ist , n . வந்தனைப்பாடல் இயற்றுபவர் ; the Psalmist , சார்ந்த ; ( தொ . ) psychic force , ஆன்மிக ஆற்றல் , இய 
தோத்திரப்பாடல்களின் ஆசிரியர் , தாவீது ( David ) . 

லியக்கம் சாராதவற்றை விளக்குவதாகக் கொள்ளப்படும் 
Psalmod ic , a . தோத்திரப்பாடல் இசைத்தலைச் சார்ந்த . 

இயற்பியல் கடந்த ஆற்றல் . 
psalmod ist, n . வந்தனைப்பாடல் பாடுபவர் . 

psych ical , a . உளம் அல்லது உயிர் சார்ந்த ; மனிதனின் 
psalmod ize , v . தெய்வகீதம் பாடிப் பயிலு . 

உயிர்நிலை வாழ்க்கைக்குரிய ; இயற்பியல் நியதிக்கு அப்பாற் 
psal mody , 11. தோத்திரப்பாடல் இசைத்தல் ; தோத்திரப் 

பட்ட தோற்றங்கள் சார்ந்த ; இயற்கைக்கு அப்பாற்பட்ட 
பாடற்கலை ; தோத்திரப்பாடல்களின் தொகுதி ; ஞானப் 

நிலைகள் சார்ந்த ; ( தொ . ) psychical research , ஆவி உலகத் 
பாடல்கள் . 

தொடர்பு பற்றிய ஆய்வு . 
psal ter , n . தாவீதின் தோத்திரப்பாடல் திரட்டுச் சுவடி ; 

psych ics , n . pl . உளநூல் ; ஆவிஉலகத் தொடர்புபற்றிய 
லத்தீன் - ஆங்கிலம் 

முதலிய மொழிகளில் தாவீதின் புத்தாய்வுத்துறை. 
தோத்திரப் பாடல்களின் பதிப்பு ; வழிபாட்டுக்கான தாவீதின் psycho - an alyse , U. உளநிலைப்பகுப்பாய்வுசெய் , உளநிலை 
தோத்திரப்பாடல் திரட்டின் படி . 

உணர்வாய்வுமூலம் மருத்துவஞ்செய் . 
psal tery , n . பண்டைக்கால - இடைநிலைக்கால தெறி நரப் psycho - anal ysis , n . உளநிலைப்பகுப்பாய்வு , உணர்வுநிலை 
பிசைக் கருவிவகை . 

உணர்வுகடந்த நிலைகளின் தொடர்பு விளைவுகளை ஆயும் உள 
pseph ism , n. பண்டைய கிரீஸில் அத்தீனிய பொதுச்சபை ஆய்வியல் துறை ; உளவியல் மருத்துவமுறை , உணர்வு 
யினர் வாக்களிப்பின் மூலம் பிறப்பித்த கட்டளை . 

கடந்தநிலை எண்ண உறைவுகளின் விளைவாய்ந்து நோய் 
pseud echis , n . ( வில . ) நச்சுப்பாம்பினம் . 

தீர்க்கும் முறை . 
pseudepig rapha, n. pl . பழைய ஏற்பாட்டாசிரியர்கள் psycho - an alyst , n . உளநிலை ஆய்வுவல்லுநர் , உளநிலை 
எழுதியதாகக் கூறப்படும் சுவடிகள் . 

மருத்துவ ஆய்வாளர் . 
pseu do , a . பொய்யான , போலியான 

psycho- dynam ic , a . உள ஆற்றல் சார்ந்த . 
pseudo - archa ic, a . நடை முதலியவற்றில் செயற்கைப் psycho - dynam ics , n . உள ஆற்றல் ஆய்வியல் துறை . 
பழமைத்தோற்றங் கொண்ட . 

psychogen esis, psychog ony, n. மனத்தின் தோற்ற 
pseud o - carp , n . ( தாவ . ) போலிக்கனி , கருவகத்துக்குப் வளர்ச்சி , மனத்தில் கருத்து உருத்தோற்றம் . 
புறமான பகுதியிலிருந்து உருவாகும் கனியுரு . 

psycho gram , n . ஆவியினிடமிருந்து வருவதாகக் கருதப் 
pseudo - class ic , a . பண்டைய கிரேக்க - ரோமக்கலைப்போலி படும் எழுத்துச்செய்தி , 

psycho graph , n . ஆவி எழுத்திற்குரிய கருவி . 
pseudo - Goth ic , a . கூர்வளை சிற்பவகைப்போலி சார்ந்த 
pseud ograph , 11. உண்னம ஆசிரியரறியா இலக்கியம் . 

psychography , n . விரிவியல் விளக்கமுறை உள ஆய்வுத் 
துறை ; ஆவி இயக்க வரிவடிவச் செய்திப்பேறு . 


ன . 


யான . 


. 


785 
psychological 

public - spirited 
psycholo gical, a . உளநூல் சார்ந்த ; உள இயல்புத் தண்டெலும்புடைய உயிரினங்களில் வல்லண்ண எலும்பு 
தொடர்பான ; மனத்தால் நேரடியாக உணரப்படுகிற ; அக களுக்குப் பின்னால் மேல்தாடையிலுள்ள இரட்டையான முளை 
உணர்வுச் சார்பான ; அகநிலை உணர்வுக்குரிய ; ( தொ . ) யெலும்புகளின் அமைவு . 
psychological moment , உற்றவேளை , மனத்தைத் திறம்படக் 

pti san , ptisan , 1. வாற்கோதுமைக் கஞ்சி . 
கவர்ந்து ஆட்படுத்துவதற்குரிய சரிநுட்பமான காலக்கூறு . 

Ptolema ic , a . இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வான நூலா 
psychol ogist , 11. உள நூல் வல்லுநர் ; உள நூல் ஆய்வாளர் ; 

ராகிய தாலமி ( Ptolemy ) சார்ந்த ; கி . மு . 323 முதல் கி . மு. 30 
உள உணர்வு செயற்பாடுகளை ஆய்பவர் ; உள உணர்வு 

வரையில் எகிப்தை ஆண்ட தாலமி மரபு மன்னர்களைச் சார்ந்த ; 
செயற்பாடுகளைப்பற்றிப் போதிப்பவர் . 

( தொ . ) Ptolemaic system , வான நூல் வகையில் நிலவுலகை 
psychol ogize , v . உள நூல் ஆய்வில் ஈடுபடு ; உள இயல் மையமாகக் கொண்டு ஞாயிறும் பிறகோள்களும் சுற்றி 
பிற்கேற்பப் பொருள் விளக்கு ; மனிதவசிய முறையில் மயக்கி வருவதாகக் கொள்ளப்பட்ட கோட்பாடு . 
உறக்கமூட்டு . 

ptom aine , ptomaine , n . அழிதசைநஞ்சு, அழுகும் பிணங் 
psychol ogy , n . உள நூல் , உள இயல்பு நிலை இயக்கங் களிலும் காய்கறிகளிலும் உள்ள நச்சுப்பொருள் வகை . 
களையும் விளைவுகளையும் ஆயும் அறிவுத்துறை ; உள நூல் ptos is , n . இமைவாதம் , தசையின் 

பக்கவாதத்தினால் 
பற்றிய ஆய்வேடு ; உள நூல் நியதி ; உள இயல்பு ; உள கண்ணின் மேலிமை கீழ்நோக்கித் தொங்குதல் . 
உணர்வியக்கங்களின் தொகுதி ; மனப்போக்கு , மனநிலை . 

pub , n . ( பே - வ . ) பொது விடுதி . 
psycho mancy , 11. ஆவியுலகத்தொடர்பு . 

pub erty , 11. பூப்புப்பருவம் , பாலின முதிர்ச்சியின் தொடக்கக் 
pyscbomet ric , psychomet rical , a . உற்றறி பண் 

காலம் . 
பாற்றல் சார்ந்த . 

pubes cence , 11. பூப்புப்பருவம் எய்துதல் ; செடிகளின் இலை 
psychom etry , n . உற்றறி பண்பாற்றல் , தொடுவதன் களிலும் தண்டுகளிலும் காணப்படும் மென்மயிர்த்துய் ; 
மூலமே பொருள்களின் அல்லது ஆள்களின் உள்ளியல்புகளை விலங்கு பூச்சிகளின் உடற்கூறுகளில் மென்மயிர்த்துய் ; 
அறியும் மறையாற்றல் . 

மென்மை , மொசுமொசுப்பு . 
psychomot or , n . உள ஆற்றற் செயற்பாடு , உள ஆற்ற pubes cent , a . மென்மயிருடைய ; மென்மைவாய்ந்த . 
லால் தசைப்பகுதி இயங்குவித்தல் . 

pub lic , n . பொதுமக்கள் , சமுதாயமக்கள் ; மனிதசமுதாயம் ; 
psychoneuros is , n. சித்தப்பிரமைத் தொடக்கநிலை . 

மக்கள் ; சமுதாயத்தில் ஒரு பிரிவினர் ; பொதுமக்கள் கூடும் 
psych opath , n . மனநிலை திரிந்தவர் , உளநோயாளி . 

இடம் ; பொதுமக்களைக் காணும் வெளியிடம் ; ( பே.வ. ) 

பொது விடுதி ; a . பொதுமக்களுக்குரிய ; பொதுமக்கள் 
psychopath ic , a . உளநோய் சார்ந்த . 

பற்றிய ; பொதுமக்களின் சார்பான ; பொதுமக்களுக்கான ; 
psychop athist , n . உளநோய் மருத்துவர் . 

பொதுமக்களுக்குப் பிரதிநிதியான ; பொதுமக்களுக்குப் 
psychopathol ogy , psychop athy , n . உளநோய் ஆய்வு 

பயன்படத்தக்க ; பொதுமக்கள் கலந்துகொள்கிற ; பொது 

வான , பொதுவில் ஏற்பட்டிருக்கிற ; வெளிப்படையாகச் 
psychophys ics , n . உடலுளத்தொடர்பாய்வியல் . 

செய்யப்படுகிற ; மக்கட்பணியில் ஈடுபட்டிருக்கிற ; பொதுப் 
psychophysiology , n . உளவியல் உடல்நூல் . 

பணி சார்ந்த ; பொதுமக்கள் கருத்து வழங்குதற்குரிய ; பல் 
psychos is , 11. பைத்தியம் , கோட்டி ; pl . psychos es . 

கலைக்கழக முழுமைக்குமுரிய ; எல்லா நாடுகளுக்கும் பொது 

வான , அனைத்து நாடுகளுக்கும் உரிய ; ( தொ . ) in public , 
psychosomat ic , a . சிந்தையும் உடலுஞ் சார்ந்த ; உடல் 

வெளிப்படையாக ; பொதுமக்கள் அறியும்படி ; notary public, 
சார்ந்த நோய்வகையில் கவலைகளினால் உண்டான ; கவலை 

சான்று அலுவலர் ; public education , பள்ளிக்கல்வி , நாட்டுப் 
களினால் மேலும் மோசமாகிவிட்ட . 

பொதுக்கல்வி ; public funds , அரசினரால் எழுப்பப்பெற் 
psychotherapeut ic , a . வசியத்துயில் முதலிய வழிகளால் றுள்ள நிலையான வட்டிக்கடன் ; public holiday , பொது விடு 
மனநோய்க்குப் பண்டுவஞ் செய்வது சார்ந்த . 

முறை நாள் ; public house , பொதுவிடுதி ; public lands , 
psychothe rapy , 11. வசியத்துயில்முறை மருத்துவம் , மயக்கி 

அரசினரின் உடைமையான பொது நிலங்கள் ; public law , 
உறக்க மூட்டுவது மூலமாக நோய்க்குப் பண்டுவஞ் செய்தல் . 

அனைத்து நாடுகள் சட்டம் ; public orator , பொது நிகழ்ச்சி 

களிற் பல்கலைக்கழக ஆட்சிக்குழுவின் ( Senate ) சார்பில் 
psychrom eter , n . ஈர உணக்கவெப்பமானி , ஈரக்குமிழுடன் 

உரையாற்றும் அலுவலர் ; public prosecutor , அரசாங்கக் 
ஈரநீக்கிய குமிழும் உடைய வெப்பமானி வகை . 

குற்ற விசாரணை வழக்கறிஞர் ; public relations , பொது 
ptarm igan , n . காட்டுக்கோழி வகை , கோடைக்காலத்தில் மக்கள் தொடர்புப் பிரிவு ; public relations officer , பொது 
கறுப்புச் சிறகுகளையும் மழைக்காலத்தில் வெண் சிறகுகளை மக்கள் தொடர்புத்துறை முதல்வர் ; public school , பெரு 
யும் உடைய கோழியினப் பறவை வகை . 

மக்கள் பள்ளி ; public spirit , நாட்டுப்பற்று ; 

பொதுநல 
pteridol ogist , n . சூரல் ஆய்வுத்துறை வல்லுநர் . 

ஆர்வம் ; public utility , பொதுநலத்துறை ; public woman , 
pteridol ogy, n . சூரல் ஆய்வு நூல், பெரணி ஆராய்ச்சித் 

விலைமகள் . 
துறை . 

pub lican , 11. இறைதண்டுவோர் ; சொண்டிகர் , பெண்டிர் 
pterodac tyl , n . மரபற்றுப்போன சிறகுடைய ஊரும் உயிர் விடுதி நடத்துவோர் ; ஆயக்காரர் . 

publica tion , n . வெளியிடுதல் ; பொது அறிவிப்பு , விளம்பர 
pterog raphy , n . சிறகுகள் பற்றிய விளக்கவுரை . 

அறிவிப்பு ; வெளியீடு , வெளியிடப்பட்ட 

சுவடி ; இசை 
pter opod , n . காலின் நடுப்பகுதி சிறகுபோல் விரிந்திருக்கும் 

யிலக்கிய வெளியீடு ; கலைவெளியீடு . 
நத்தையின் உயிர்வகை. 

pub licist , n . அனைத்து நாடுகள் சட்டம்பற்றி எழுதுபவர் ; 
pte ropus , 71. ( வில . ) நரிச்சல் , பழந்தின்னும் வௌவால் ; சர்வதேசச் சட்ட வல்லுநர் ; நடப்புச்செய்திகளைப்பற்றி 
pl . pte ropi . 

எழுதுபவர் , பத்திரிகையாளர் . 
pter osaur , n . மரபற்றுப்போன பறக்கும் பல்லியின உயிர் . publi city , n . பலரறிநிலை , 

பிரசித்தி ; ஆரவாரப்புகழ் ; 
pteryg ium , 11. ( மரு . ) சதைப்படர்த்தி , கண்ணோய் வகை . 

செய்திப்பரப்பு , பொது விளம்பரம் . 

pub licize , v. பரப்பிடு , சாற்று . 
pte rygoid , n . தாடை முளை எலும்புகளுள் ஒன்று ; a . சிறகு 
போன்ற ; தண்டெலும்புடைய உயிரினங்களில் வல்லண்ண pub licly , adv . வெளிப்படையாக . 
எலும்புகளுக்குப் பின்னால் மேல்தாடையிலுள்ள இரட்டை pub lic - spir ited , a . ஒப்புரவுடைய , பொதுநல உணர்ச்சி 
யான முளையெலும்புகள் சார்ந்த ; ( தொ . ) pterygoid process , யுள்ள ; பொதுநலத் தொடர்புடைய . 


நூல். 


வகை . 


186 
publish 

pugilist 
pub lish , v . வெளியிடு , புத்தகம் விற்பனைக்கு உரியதாக்கு ; pueril ity , n . சிறுபிள்ளைத்தனம் ; சிறுபிள்ளைத்தனம் 
இசைப்பகுதி - கலைப்பகுதி முதலியவற்றைப் பொதுமக்கள் வாய்ந்த செயல் ; அற்பச்செயல் ; மதலைச்சொல் ; அறிவற்ற 
அறியச்செய் ; பலவிடங்களிலும் பரவச்செய் ; 

பரவச்செய் ; அறிக்கை சிறுதிறச்செயல் , மடமை . 
யிட்டுப் பரப்பு ; முறைப்படி அறிவி ; விளம்பரஞ்செய் ; 

puerp eral , a . பிள்ளைப்பேறு சார்ந்த , பிள்ளைப்பேற்றின் 
திருமண முன்னறிவிப்பாய் வினவு ; திருமண முன்னறிவிப்பு 

விளைவான ; ( தொ . ) puerperal fever , பேறுகாலக் காய்ச்சல் ; 
அறிக்கை படி . 

puerperal insanity , பிரசவப் பைத்தியம் . 
pub lisher , n . வெளியீட்டாளர் ; அறிவிப்பவர் , தெரிவிப் puff , n . மோதுஞ் சிறு காற்றலை , திடீர்க்காற்று வீச்சு ; 
பவர் . 

குற்றுயிர்ப்பு வீச்சு ; காற்றின் சிற்றலை வீச்சொலி ; சிறு 
puccoon , 11. வண்ண மையுடைச் செடிவகை . 

மூச்சொலி ; வெளியேற்றப்படும் புகைக்கற்றை ; ஆடை 

ஒப்பனை மடிப்பலை ; மயிர் ஒப்பனை அலைச்சுருள் ; ஒப்பனைத் 
puce , a . தெள்ளுப்பூச்சி நிறமான , செங்கல் மங்கலான . 

துகள் ஒத்தும் இழைச்செண்டு ; பொடிச்செண்டு ; மாவினாற் 
Puck , n . ஷேக்ஸ்பியரின் ‘நடுவேனிற்கனவு நாடகத்தில் வரும் 

செய்த பொங்கப்பம் ; செய்தித்தாள்களில் நூலை மிகைப்படப் 
சிறப்புவாய்ந்த வனதெய்வம் . 

புகழும் விமரிசனம் ; செய்தித்தாள்களில் வாணிகப் பண்டங் 
puck , n . குறும்பு செய்யுங் குறளி ; குழந்தை . 

களை மிகைபடப் புகழும் விளம்பரம் , பக்கச்சொல் , வீண் 
puck , 11. வளைகோற் பனிச்சறுக்கற் பந்தாட்டத்திற்குரிய 

பாராட்டுரை ; 3. ஊது , மூச்சு அலை வெளிவிடு ; காற்று 
தொய்வக ஆட்டச்சில்லு . 

வகையில் அலைவீசு ; அசைப்பிடு , விட்டுவிட்டு எழு ; முசு 

முசுப்புக்கொள் , இடர்ப்பட்டு மூச்சுவிடு ; மூச்சுத் திணற 
puck4 , 11. கால்நடை நோய்வகை . 

வை ; நீராவிப்பொறிவண்டி வகையில் குப் குப் என்று 
puck a , ( இ . ) a . முழுநிறைவான ; முழுக்க முழுக்க நல்ல . 

புகைவிடு ; குப் குப் என்று புகைவிட்டுக்கொண்டே செல் ; 
puck er , 11. மடிப்பு ; திரைப்பு ; குவிப்பு ; வளைவு ; கொய் சுருட்டு முதலியவற்றின் வகையில் புகை ஊதித்தள்ளு ; 
சகம் ; 3. திரைகளாகச் சுருக்கு ; மடிப்புக்களாகத் திரள்வி ; புடை , வீங்கு , வீக்கங்கொள் ; தற்பெருமையால் பூரிப்புக் 
சுரி , சுருங்கு , குவி ; மடிப்புறு ; குவிவுறு . 

கொள்வி ; மிகைபடப் பேசு ; பொய்யாகப் புகழ்ந்து விளம் 
puck ery , a . சுருங்கக்கூடிய , திரையும் பாங்குள்ள . 

பரஞ் செய் ; ஏலத்தில் விலை உயர்த்துவதற்காகக் கேள்வி 

கேள் ; ( தொ . ) puff out , திக்கித் திணறிப்பேசு ; puff paste , 
pud , 11. ( பே - வ . ) குழந்தையின் கை ; விலங்குகள் சிலவற்றின் 

மெல்லடை மாக்களி ; மெல்லடைப் பண்ணியம் ; puff up , 
முன்னங்கால் . 

செருக்கடைவி . 
pu ddening , 11. ( கப் . ) உராய்வுத்தடைக் கயிற்றுமெத்தை . 

puff - adder , 1. பெரிய ஆப்பிரிக்க நச்சுப்பாம்பு வகை . 
pu dding , 11. களி , கூழ் , புற்கை ; கூலவகையின் மாவு.குருதி 

puff - ball , n . ஊதுகாளான் , மணிவடிவச் சிதல் உறையுடைய 
முதலியவை திணிக்கப்பட்ட பன்றி முதலியவற்றின் குடற் 

காளான் வகை . 
கறி ; களி போன்ற பொருள் ; ( கப் . ) உராய்வுத்தடைக் 

puff - box , n . சுண்ணச் சம்புடம் . 
கயிற்றுமெத்தை ; ( தொ . ) black pudding , குருதிக்களி ; 
more praise than pudding , சத்தில்லா வெறும் பாராட்டு ; 

puff er , n . முசுமுசுப்பவர் ; புகைவிடுவர் ; நீராவி இயந் 
pudding pie , மாப்பணியார வகை ; the proof of the pudding 

திரம் ; நீராவிப்படகு ; ஏலத்தில் விலை ஏற்றிவிடுபவர் , 
is in the eating , தின்பதால் தெரியும் பணியாரத் திறம் . 

puff ery , 11 . விளம்பரம் , - மிகைபடப்புகழ்தல் ; சுண்ண 

வண்ணச் சிமிழ்கள் . 
pu dding -cloth , 11. களி வேகவைக்கும் துணி . 
pu dding - head , 11. மட்டி , மடையன் . 

puff - puff, n . மழலைப்பேச்சில் இரயில் . 
pu dding - heart , n . கோழை . 

puff y , a . வன்காற்றாக வீசுகிற ; குறுங்காற்று வீச்சான ; 

புடைத்த , பாரித்த , வீங்கிய ; அதைப்புக்கொண்ட , கொழுத்த . 
pu dding - stone , n . கூட்டுக்கலவைப்பாறை . 

pug , n . தடித்துக் குள்ளமான சப்பை முகமுடைய நாய் 
pud dle , n . குட்டை , சேற்றுமடு ; ( பே - வ . ) குழப்பம் , தாறு 

வகை ; பெரிய நிறுவனத்தில் மேல்நிலையிலுள்ள வேலைக்காரர் ; 
மாறான நிலை ; மண்ணடை , அணை - கரை முதலியவற்றில் நீர் குள்ளநரி ; திசைதிருப்புப் பொறிவண்டி . 
புகா தவாறு பூசப்படும் மணல் கலந்த குழைசேறு ; 3 . 
குட்டையில் அளை , சேற்றுமடுவில் புரள் ; தூய்மையற்ற 

pug , 1. செங்கல் செய்வதற்கான கலவைக் களிமண் , . 
துறைகளில் ஈடுபடு ; .நீரைக் கலக்கிச் சேறாக்கு ; செய்தியைக் 

செங்கல் செய்வதற்காகக் களிமண்ணைக் கலந்து பக்குவப் 
குழப்பு ; களிமண்ணையும் மணலையுங் கலந்து பிசைந்து 

படுத்து ; தளமடித்துக் கெட்டியாக்கு ; சந்தடித் தடை 
குழைசேறாக்கு ; கால்வாய் முதலியவற்றின் கரைகளுக்குக் 

செய்வதற்காக நிலத்தள அடியில் களிமண் - வாள் தூள்- சாந்து 
குழைசேறு பூசு ; தேனிரும்பாக்குதற்காக உருகிய இரும்பைக் 

முதலியவை இட்டு அழுத்து . 
கலக்கு . 

puge . n . விலங்கின் காலடிச்சுவடு ; 3. விலங்கினைத் தடங் 

கண்டு தொடர் . 
pudd ly , a . குட்டைகள் நிறைந்த . 
pud ency , 11. அடக்கம் , நாணம் . 

pug - dog , 11. சப்பைமுகக் குள்ளநாய் வகை . 
puden dal , a . மறையுறுப்புக்கள் சார்ந்த . 

pugg aree, ( இ . ) 11. தலைப்பாகை ; பின்தொங்கலுடன் தொப்பி 

யைச் சுற்றி அணியப்படும் மென் துகில் குட்டை . 
puden dun , ( ல . ) n . மறை உறுப்பு , பாலினப் புற உறுப்பு ; 
pl . puden da. 

puggling , n . அடித்தல் , துவைத்தல் ; செங்கல் செய்வதற் 

காகக் களிமண்ணை இயந்திரத்திலிட்டுக் கலந்து பக்குவப் 
pudge, 11. ( பே - வ . ) கட்டை குட்டையானவர் ; கொழுத்துக் படுத்துதல் ; ஒலி ஊடுருவாதவாறு தரைத்தளங்களிடையே 
குறுகிய விலங்கு . 

வைக்கப்படும் களிமண் - வாள் தூள்- சாந்து முதலியவற்றின் 
pudg y , a . கட்டை குட்டையான , கொழுத்துக் குறுகிய , 
pud sy , a . கொழுத்த , உருண்டு திரண்ட . 

pugg ish , a . குரங்கு போன்ற ; சப்பை முகக் குட்டை நாய் 
pue blo , ( ஸ்பா . ) 11. ஸ்பானிய அமெரிக்க பகுதிகளில் சிற்றூர் ; 

வகை போன்ற ; மேல்வளைந்த சப்பை மூக்குடைய . 
ஸ்பானிய அமெரிக்க பகுதிச் செவ்விந்தியர்களின் குடியிருப்பு ; 

pugg ree , 11. = puggaree . 
pl . pue blos .. 

pugg y , a . = puggish . 
pu erile , a . சிறுபிள்ளைத்தனமான ; விளையாட்டுப் புத்தி pu gilism , n . குத்துச்சண்டைக்கலை ; குத்துச்சண்டை 
யுள்ள ; சிறுதிற , பயனற்ற ; ( தொ . ) puerile breathing, 

யிடுதல் . 
முணுமுணு என்ற ஒலியுடன் குழந்தைபோல் மூச்சுவிடுங் pu gilist , 11. குத்துச்சண்டையர் ; சண்டையிடுபவர் ; ஊக்கத் 

துடன் வாதிடுபவர் . 


கலவை . 


கோளாறு . 


ப 


787 
pug -mill 

pulpiteer 
pug -mill , 1. செங்கல் செய்வதற்கான களிமண் கலவையைப் 

நன்னிலை எய்து ; உணர்வுநிலை கொள் ; pull the bell , 
பக்குவப்படுத்தும் இயந்திரம் . 

மணியை இழுத்தடி ; pull the long - bow , மட்டுமிஞ்சிப் பொய் 
pugna cious , a . சண்டையிடும் பாங்குள்ள , வம்பிற்கிழுக்கிற . 

பேசு ; தற்பெருமையடித்துக்கொள் ; pull the strings , ஆட்டிப் 
படை , 

பின்னிருந்து இயக்கிவை ; pull the wires , மறை 
pugna city , 11. போர்த்தினவு . 

செல்வாக்கினால் அரசியல் கட்சியையோ இயக்கத்தையோ 
pug - nose , n . குறுஞ் சப்பைமூக்கு . 

நடத்து ; pull through , இடர் - நோய் முதலியவற்றினின்றும் 
puisn e , n . உயர்நீதிமன்றத் துணைநடுவர் ; a . ( சட் . ) தப்பு வி ; இடர்- நோய் முதலியவற்றினின்றுந் தேறு ; 
துணைமையான ; பிற்பட்ட , பிந்திய , காலத்தாற் பின்னிட்ட ; pull together , ஒத்துழை ; pull to pieces , பிய்த்துப் பிரித் 
( தொ .) puisne judge , உயர் நீதிமன்றத் துணை நடுவர் ; puisne தெறி ; கண்ணறக்கண்டி ; pull up , கடிவாளமிழுத்து நிறுத்து ; 
mortgagee , பின்னிட்டுக் கொதுவை வைத்துக்கொண்டவர் . கண்எடி , குற்றங் கூறு , அதட்டு ; தன்னையே அடக்கிக்கொள் ; 
pu issance, 1. பலம் .. 

பந்தயம் முதலியவற்றில் தன் நிலையை முன்னேற்றிக்கொள் ; 

pull up stakes , புறப்படச் சித்தமாயிரு. 
pu issant , a . சக்தி வாய்ந்த . 

pull - back , n . தடங்கல் , தடைப்படுத்துங் கூறு ; தொங்கல் 
pu ja , ( த . ) n . பூசை , வழிபாடு ; திருவிழா . 

தாங்கி , மகளிர் ஆடைத்தொங்கலை எடுத்துச் செருகுவதற் 
puke , 1. வாந்தி ; V. வாந்தியெடு . 

கான அமைவு . 
pu ker , n . வாந்தி மருந்து . 

pulled , a . உடல் நலமிழந்த ; ஊக்கங் குறைந்த ; ( தொ . ) . 
pukk a , pukk ah , a . = pucka . 

pulled bread , ரொட்டித்தூள் வறுவல் . 
pul chritude, n . அழகு , வனப்பு . 

pu ller , n . இழுப்பவர் ; துடுப்பிழுத்துப் படகு செலுத்துபவர் ; 
pule , v . கிறீச்சிட்டு அழு , இனை , சிணுங்கு . 

பந்தடிப்பவர் ; இழுப்பது ; இழுப்பதற்கான கருவி ; இழுக்கும் 
pull , n . இழுப்பு , வலிப்பு ; வெட்டியிழுப்பு ; தென்னுகை ; 

இயந்திரம் ; கடிவாளம் மீறி இடக்குச் செய்யுங் குதிரை . 
இசிப்பு ; இழுப்புவிசை ; ஈர்ப்பாற்றல் ; செல்வாக்காற்றல் ; 

pu llet , n . இளம் பெட்டைக்கோழி . 
மேலிட ஆதரவு வலிமை ; கடிவாள இழுவை ; பந்தயக்குதிரை pu lley , n . உருளை , கப்பி , பாரஞ்சாம்பி ; pl. pu lleys ; v . 
வகையில் கடிவாளத் தடுப்பீர்ப்பு ; வலிந்த படகுகைப்பு ; கப்பிமூலம் தூக்கு ; கப்பி அமைத்து இணை ; கப்பியால் 
மதுவகையில் நீள்குடியளவு ; கேட்டதற்கு மேற்பட்ட தாராள 

வேலைசெய் . 
மதுவழங்கீடு ; பற்றுகைப்பிடி ; அச்சுவகையில் சரவைப் pull icate , ( த . ) n . வண்ணக் கைக்குட்டை ; வண்ணக் கைக் 
பார்வைப்படி ; பந்தாட்ட வகையில் பின்விசையடி ; ஆக்க குட்டை நெய்வதற்கான மூல இழைமப்பொருள் . 
நலம் , சாதகமான நலம் ; ப . இழு ; பற்றி ஈர் ; பிடுங்கு ; 

Pu llman , Pu llman car , n . இரயில் தனிவசதிப் பெட்டி . 
கிள்ளியெடு ; கவர்ந்து ஈர் ; ஈர்த்துக்கொள் ; முனைந்து உழல் ; 

pull - out , 11. விளிம்பொட்டு இதழ் , ஒத்துப்பார்வையிடுவதை 
இழுத்துச்செல் ; உறிஞ்சு; மொண்டுகொள் ; சோர்த்து எடு ; 

எளிதாக்கும் பொருட்டுச் சுவடித்தாள்களின் முகப்பு விளிம் 
வார்த்துக்கொள் ; பறித்தெடு ; மணியை இழுத்தடி ; படகு 

பிலிருந்து விரியும் பக்கம் . 
உகை ; தண்டுவலி, வலிந்து துடுப்புத்தள்ளு ; படகு வகையில் 
உகைக்கப்பெறு ; பற்றிக்கிழி ; உடல்நலங் கெடு ; கோட்டு , 

pull - over , n . கம்பளிச்சட்டை ; கம்பளித் தலைச்சீரா . 
முகம் வகையில் கோணலாக்கிக்கொள் ; கைமுறை அச்சுப் pull - through , 11. சுழல்துப்பாக்கிக்குழல் துப்புரவுத் தூரிகை . 
பொறி இயக்கிப் படி எடு ; திருத்தத்தகட்டின் அச்சுப்படி எடு ; pull ulate , 0. தண்டு வகையில் தளிர் , அரும்புவகையில் முகிழ் 
கைதுசெய் ; சூதாட்ட மனைமீது தாக்குதல் நடத்து ; குதிரை வுறு , அரும்பிடு ; விதை வகையில் முளை ; கோட்பாடு வகை 
வகையில் கடிவாளம் பற்றி இழுத்து இடக்குப்பண்ணு ; தன் யில் தோன்று , தழைத்தோங்கு . 
பால் கவர்ந்தீர்த்துக்கொள் ; முனைந்து முயன்று தன்பால் வரு 

pull -up , 11. பயணிகள் இடைத்தங்கல் மனை ; திடீர் நிறுத்தம் ; 
வித்துக்கொள் ; ஒருதிசைப்பட்ட சார்பூட்டு ; ஆதரவை வலிந்து 

இழுத்து நிறுத்தல் . 
பெறு ; செல்வாக்கைப்பயன்படுத்தி உதவு ; வாரிவிடு ; வீழ்த்து ; 

pu lly - haul , V. முழு வலிமையையும் ஈடுபடுத்தி இழு . 
அழி ; குற்றங் காண் , குறைப்படுத்து ; பந்தயத்தில் தோற்க 
வைப்பதற்காகக் குதிரை வேகம் தடுத்துப்பிடி ; குத்துச் 

pulmobranch iate, a . மூச்சுவிடுதற்கான திரிபமைப்புடைய 
சண்டையில் குத்து வலுக் குறை ; செயல் வலுக் குறை ; மரப் 

செவுள்கள் வாய்ந்த . 
பந்தாட்டத்தில் பந்தை இடையிட்டு விலக்கு ; ( தொ . ) pulmom eter , 11. நுரையீரல் ஆற்றல்மானி. 
pull about , இப்படியும் அப்படியுமாக இழு ; pull a face , pul monary , a . நுரையீரல் சார்ந்த ; நுரையீரல்களிலுள்ள , 
முகஞ் சுளி ; pull apart , இழுத்துப் பிய்த்து வேறுவேறாக்கு ; நுரையீரல்களின் தொடர்பான ; நுரையீரல்களையுடைய ; நுரை 
pull a sanctimonious face , மதிப்பான தோற்றம் மேற்கொள் ; யீரல் போன்ற உறுப்புக்களையுடைய ; நுரையீரல் நோயினால் 
pull caps , pull wigs , சண்டைபோடு , பூசலிடு ; pull devil , பீடிக்கப்பட்ட ; நுரையீரல்களில் வலிமையிழந்த ; ( தொ . ) 
pull baker, தத்தம் வேலையை அவரவர் கவனிக்கட்டும் ; pulmonary artery , நுரையீரற் பாய்குழல் , நெஞ்சுப்பையி 
pull down , இடித்துத்தள்ளு ; தெம்பு குறைந்திரு ; pull for , லிருந்து நுரையீரல்களுக்குக் குருதி கொண்டுசெல்லும் முதன் 
படகைத் திசையிற் செலுத்து ; pull in , ஊர்தி வகையில் நிலை மைக் குருதிநாளம் . 
யத்துக்குள் நுழை ; pull off , பரிசுபெறு ; போட்டியில் வெற்றி 

pul monate, 11. நேரடியாக வளிமண்டலக் காற்றுயிர்க்குஞ் 
யடை ; pull off one s hat , தொப்பியைச் சிறிது எடுத்து 

சிப்பி வகை ; a . நுரையீரல்களை அல்லது நுரையீரல் போன்ற 
UGOTUSB Qosition ; pull one s ears , pull one by the ear ,, 

உறுப்புக்களையுடைய . 
ஒறு , தண்டி ; pull oneself together , புதிய ஊக்கம் பெறு ; 
நலம் பெறு ; pull onle s leg , ஏமாற்று , முட்டாளாக்கு ; 

pulmon ic , 11. ஈளை மருந்து ; a . நுரையீரல்களுக்குரிய . 
pull one s nose , pull one by the nose , அவமானப்படுத்து ; pu ] p , 11. விதைபருப்பு ; பழச்சதை ; களி , கூழ் ; தாள் செய் 
pull one s punches, குத்துச்சண்டையில் குத்தில் முழு ஆற்றல் வதற்குரிய கூழ் ; நீரியலான தசைக்குழம்பு ; பல் அடிக் கூழ்ப் 
ஈடுபடுத்தாதிரு ; pull one s sleeve , pull one by the sleeve , பொருள் ; தூளாக்கி நீருடன் கலக்கப்பட்ட கனி உலோகக் 
கவனிக்கும்படி செய் ; pull one s weight , படகு செலுத்து கலவை ; 3. களியாக்கு , கூழாகச்செய் ; காப்பிக்கொட்டையி 
வதில் தன் முழுப்பளுவையும் ஈடுபடுத்து ; வேலையில் தன் லிருந்து சோறு நீக்கு ; களியாகு . 
பங்கு முழுதுஞ் செய் ; முழு மனத்துடன் ஒத்துழை ; pull out , 

pulp er , n . பொருள்களைக் களியாக்குவதற்கான இயந்திரம் . 
படகு வகையில் துடுப்புக்களினாற் செலுத்தப்பெறு ; ஊர்தி 
வகையில் நிலையத்தைவிட்டு வெளியே செல் ; pull out of the 

pu lpit , 11. திருக்கோயிற் சமய உரைமேடை- ; சமயப்பிரசாரத் 
fire, ஆட்டம் இழந்துபோகுந் தறுவாயில் தடுத்து வெற்றி 

தொழில் ; சமய உரையாற்றுங் குருமார் ; ஏட்டுப்பெயர் 
காப்பாற்று ; pull round , உடல் நலம் பெறுவி ; நன்னிலை 

வகையில் சமய உரைத்திரட்டு ; a . சமய உரைமேடை சார்ந்த . 
எய்துவி ; உணர்வுநிலை கொள்ளுவி ; உடல் நலம் பெறு ; pulpiteer , n . சமயப் பிரசாரகர் ; 3. சமய உரையாற்று . 


788 
pulsate . 

punctate 
pulsate , . துடி ; அடித்துக்கொள் ; தாளகதியில் விரிந்து முழுதுங் களைப்படையச் செய் ; காற்று அழுத்தமானியில் 
சுருங்கு , அதிர்வுறு , அலைபாய் ; உயிர்ப்புறு ; வைரக் கற்களி 

உடனடியாகப் பாதரசத்தை ஏற்றியிறக்கு . 
லிருந்து மண்ணைப் பிரிப்பதற்காக இயந்திரத்தின் மூலமாக 

pump , n . குழாய்ச்செருப்பு , கட்டுப்போடாத புதைமிதி 
அதிர்ச்சியூட்டு . 

வகை . 
pul satile , a , துடிப்புச் சார்ந்த ; நாடித்துடிப்பின் இயல்பு 

pu mpernickel , 11. செர்மன் நாட்டுக் கூலவகை ரொட்டி . 
வாய்ந்த ; இசைக்கருவி வகையில் தட்டுவது மூலமாக 
வாசிக்கப்படுகிற . 

pump kin , n . பூசணிக்காய் . 
pulsatill a , 1. செடிவகையின் ஊதாநிற மணிவடிவ மலர் ; pump - room , 1. கனிப்பொருள் நீரூற்றுக்களிலிருந்து மக்கள் 
மருந்தாகப் பயன்படும் ஊதாநிற மணிவடிவ மலரின் சாறு . 

குழாய்வழி நீரைக் குடிப்பதற்குரிய அறை . 
pulsa tion , 1. நாடித்துடிப்பு ; உயிர்த்துடிப்பு ; இதயத்துடிப்பு ; pun , 11. சிலேடை , சித்திரப்பேச்சு ; U. சிலேடையாகப் பேசு . 
அடிப்பு , துடிப்பு ; ஒழுங்காக இயங்கும் துடிப்பு ; அதிர்வு . 

pun , . அறை ; குத்தியிடித்து நிலத்தை உறுதிப்படுத்து ; 
pulsat or , 1. குலுக்கியந்திரம் , மண்ணிலிருந்து வைரத்தைப் திமிசுக்கட்டையால் இடி . 
பிரித்தெடுக்கக் குலுக்குகிற இயந்திரம் . 

pu na , ( பெரூ. ) 11. தென் அமெரிக்காவின் வட பகுதியிலுள்ள 
pul satory , a . துடிக்கிற , அடித்துக்கொள்கிற , அதிர்கிற . 

உயரமான பாழ்மேட்டுப்பகுதி ; காற்றழுத்தக் குறைவு 
pulse , 1. நாடி , நாடித்துடிப்பு ; குருதிக்குழாய் அதிர்வு ; காரணமாக ஏற்படும் கடுமூச்சுக் கோளாறு . 
இதயத்துடிப்பு ; வாழ்க்கை விறுவிறுப்பு ; உணர்ச்சியார்வம் ; punch , n . தமரூசி , தோல் -உலோகம் - தாள் முதலியவற்றில் 
துடுப்பு முதலியவற்றின் சந்தமார்ந்த இயக்கம் ; ( இசை . ) துளையிடுங் கருவி ; தாழ்செறிபொறி , தாழ்ப்பாளைச் செறிப் - 
தாளம் ; ஒளியின் தனியலை ; ஓசையின் தனி அலை ; 3. துடி , பதற்கும் எடுத்தற்கும் பயன்படுங் கருவி ; செறிவழுத்தப் 
அடித்துக்கொள் ; அதிர் , அலைபாய் ; தாளகதியில் விரிந்து பொறி , ஆணியைப் பரப்பின்கீழ்ச் செலுத்தும் அமைவு ; 
சுருங்கு ; தாள கதியில் இயக்குவி ; ( தொ . ) feel one s pulse, வெட்டழுத்தப்பொறி ; பொறிப்பாணி , வார்ப்புருவத் தாய்ப் 
நாடி பிடித்துப்பார் , உள்ளக் கருத்தின் நோட்டம் பார் . 

படிவம் அழுத்தும்பொறி ; முத்திரைப்பொறி ; இலச்சினைப் 
pulse , 11. துவரையினம் , பயற்றினம் . 

பொறி ; V. தாள் -தோல் -உலோக முதலியவற்றில் தமரூசி 

யால் துளையிடு ; துளையிடு ; ஆணியை அடித்திற்க்கு ; 
pul ses , 11. pl . பயறு வகைகள் . 

இருப்பூர் திச்சீட்டில் அடையாள நறுக்கிடு ; அழுத்துபொறி 
pulsim eter , 11. நாடிமானி , நாடி ஆற்றல் அல்லது துடிப்பு 

இயக்கிச் செறிவி ; அழுத்துபொறி இயக்கி நெகிழ்வி ; 
வீதம் அலகிட்டுக்காட்டுங் கருவி . 

அழுத்துபொறி இயக்கி உருவாக்கு ; மரையழுத்து , குமிழ் 
pulsom eter , 11. நீராவியைச் செறியவைப்பதற்கான வளிதீர் 

அழுத்து ; பொறிப்பிடு ; அழுத்திப்பதிவு செய் ; ( தொ . ) 
குழல் . 

bell punch , துளையிடலை மணியடித்துக்காட்டும் இருப்பூர்திச் 
pulta ceous, a . வீக்கமருந்துக் களிபோன்ற , கூழான . 

சீட்டுத் துளைக்கருவி ; punch in , தமரூசிகொண்டு ஆணியை 
pul tan , ( இ . ) 1. காலாட்படை வகுப்பு . 

உட்செலுத்து ; punch out ; துறப்பணத்தைக்கொண்டு 
pul verize ,ு . தூளாக்கு , பொடியாக்கு ; இடி , அரை ; நீரைத் 

ஆணியைப்பிடுங்கு , வெளியேற்று . 
திவலைகளாகச் சிதறு ; இடித்து அழி , நொறுக்கு , தகர்வுறு , punch , 11. கைமுட்டிக் குத்து ; வன் திற இடி ; குத்தாற்றல் ; 
நொறுங்கு ; தூளாகு . 

விசையூக்கம் ; சுரங்க முகட்டின் ஆதார உதைகால் ; . 
pul verizer , 11. தூளாக்குபவர் ; பொடிக்கும் இயந்திரம் ; 

கைக்குத்துவிடு , முட்டியால் இடி ; கோலாற் குத்து ; தாற்றுக் 
சிதறு கருவி . 

கோலாற் குத்தி ஓட்டு ; ( தொ . ) pull one s punches , குத்துச் 
pulve rulent , a . பொடியான , தூள் சார்ந்த ; பொடிபோர்த்த ; 

சண்டையில் முழு ஆற்றலையுஞ் செலுத்தத் தவறு . 
பாறை வகையில் நொறுங்கிவிடக்கூடிய , தன்னிணைவாற்றல் punch , 1. ஐங்கலவைப் பானகம் , இன்தேறல் - சுடுநீர் அல்லது 
குன்றிய . 

பால் - சர்க்கரை - எலுமிச்சைச்சாறு - நறுமணப் பொருட்கள் 
pul vil , n . வாசனைத்தூள் , பொடி , 

முதலியவை கலந்த சூடான பானம் ; ஐங்கலவைப் பானகக் 
pul vinate , a . ( தாவ . , பூச் . ) புடைப்பான , அதைப்புள்ள ; 

குவளையளவு ; குவளைநிறை மது ; ஐங்கலவைப் 

விருந்துக்குழு . 
மேற்கவிவான ; திண்டுபோன்ற , திண்டுபோல் மெத்தென்ற . 
pul vinated , a . ( க - க . ) போதிகை வகையில் குவிமுகத்துடன் 

punch , 1. குட்டைக்காற்குதிரை ; குறும் பரும் பொருள் . 
புடைத்திருக்கிற . 

Punch , 11. பாவைக்கூத்தின் கோணங்கிக் குறளன் ; லண்டன் 
pum elo , pumm elo , 11. = pomelo . 

நகர நகைச்சுவை வார இதழ் ; ( தொ . ) as pleased as Panch , 
pumi ce, n . மெருகு மாக்கல்வகை ; படிகக் கல் , சிட்டக் 

மிகு மகிழ்ச்சி வாய்ந்த ; & s proud as Punch , மிக்க தற்பெருமை 
கல் ; 3. மாக்கல் கொண்டு தேய் ; சிட்டக்கல்லால் துப்புரவு 

புடைய . 
செய் , ( தொ . ) pumice hoof of horse , குதிரைக்குளம்பு 

punch - ball , n . = punch ing - ball . 
கடற்பஞ்சு போலாகும் நோய்க்கோளாறு . 

punch - bowl , 11. ஐங்கலவைப் பானகக் குவளை ; குன்றுகளிற் 
pum ice - stone, n . = pumice . 

காணப்படும் வட்ட வடிவ ஆழ்பள்ளம் . 
pumm el, U. குத்து , அடி . 

punch - drunk , a . கடுமையான அடியால் திகைப்படைந்த , 
pump , 11. நீர்வாங்கு குழாய் , காற்றழுத்த ஆற்றல் மூலம் 

pun cheon , 11. .துளைக்கருவி ; அண்டைகட்டுக்கம்பு . 
நீரை மேலெழச் செய்யும் விசைக்குழாய் ; நீர்ம மட்டம் pun cheon , n . ( வர . ) பெரிய மிடா , 72 காலன் முதல் 120 
உயர்த்துவதற்கான விசைக்குழாய்ப் பொறி ; நீர்மம் இயக்கு காலன் வரை அளவுள்ள பறை . 
வதற்கான குழாய்ப்பொறி ; வளியழுத்தம் கூட்டவோ 

punch er , 11. குத்துச்சண்டை செய்பவர் , முட்டியால் தாக்கு 
குறைக்கவோ பயன்படுத்தப்படும் குழாய்ப்பொறி ; இதயம் , பவர் ; துளையிடு கருவி , தமரூசி . 
குருதி விசையியக்கக் கருவி ; பூச்சியினங்களிற் குருதியுறிஞ் 
சும் உறுப்பு ; பிறரிடமிருந்து தந்திரமாகச் செய்திகளைக் 

Punchinell o , 11. இத்தாலிய பொம்மலாட்டத் தலைமை நடிகர் ; 
கவரும் முயற்சி ; பிறரிடமிருந்து திறமையாகச் செய்திகளைக் 

பொம்மலாட்டத் தலைமைப்பாத்திரம் ; குட்டையான பருத்த 
கவர்பவர் ; 3. நீர்வாங்கு குழாயை இயக்கு ; நீர் முதலிய 

ஆள் ; pl . Punchinell os . 
வற்றை விசைக்குழாய் மூலம் அகற்று ; விசைக்குழாய் மூலம் 

punch ing - ball , 11. குத்துப்பயிற்சிப்பந்து , குத்துச்சண்டை 
நீர்மட்டம் உயர்த்து ; கப்பல் -கிணறு முதலியவற்றிலுள்ள பழகுவதற்காகத் தொய்வாற்றலுடைய தளையால் கட்டித் 
நீரை விசைக்குழாய் மூலம் வற்றச்செய் ; வெளிப்படுத்து ; 

தொங்கவிடப்படும் காற்றடைத்த பந்து . 
வெளிக்கொணர் ; செய்தியைத் தந்திரமாக வெளிப்படுத்து ; punc tate , a . ( தாவ . , மரு . ) புள்ளிகள் கொண்ட . 


பானக 


நிலை ; 


789 
punctilio 

pure 
punctillio , 11. ஆசார நுணுக்கம் , சடங்கு நுட்பம் ; நுண்ணய punt - about , n . பந்துதைப்பயிற்சி ; உதை பயிற்சிப் பந்து . 
வினைமுறைக்கூறு ; pl . punctillios . 

pun ter , n . சூதாட்டக்காரர் . 
punctillious , a . ஆசார நுணுக்கம் வாய்ந்த ; விடாப்பிடி pun ty, 11 . ஊதுகம்பி , ஊதிக் கண்ணாடிப்பொருட்களை 

நுட்ப ஒழுங்குமுறை வாய்ந்த ; ஆசார ஒழுங்குடைய ; வழு உருவாக்குவதிற் பயன்படுத்தப்படும் இரும்புக்கம்பி . 
வற்ற , செம்மையான . 

pun y , a . குறிய , மிகச்சிறிய ; உருவில் குள்ளமான ; வலிமை 
punc tual, a . காலந்தவறாத 

காலங்கடவாத ; 

குறித்த யற்ற ; நுண்ணிய ; நொய்ம்மையான ; அற்பமான , சிறுதிற . 
காலத்திற்கு முந்திய ; ( வடி . ) புள்ளி அல்லது முனை சார்ந்த . 

pup , n . நாய்க்குட்டி ; V. ஈனு ; குட்டிபோடு ; ( தொ . ) in pup , 
punc tuality , 1. காலந்தவறாமை , காலத்திட்பம் . 

கருக்கொண்டுள்ள , சூல் உற்ற ; sell person & pup , ஏமாற்றுப் 
punc tuate , o . புள்ளிகளிடு , நிறுத்தக்குறிகளிடு ; பேச் பேரஞ் செய் . 
சிடையே கிளர்ந்துரைத்துத் தடு ; வற்புறுத்தல் கொடு . 

pup a , n . முட்டைப்புழுக்கூடு , பூச்சியினத்தின் பருவச் செறி 
punctua tion , n . நிறுத்தக்குறியீடு ; நிறுத்தக் குறியிடுதல் ; துயிற்கூடு ; pl . pup ae. 
எபிரேய முதலிய மொழிகளில் உயிர்க்குறி ஒலிக்குறிப் 

pup ate , U. பூச்சியினப் பருவ வகையில் முட்டைப்புழுவாகு . 
புள்ளிகளிடுதல் . 

pup il , n . பள்ளிமாணவர் ; பாடங்கற்பவர் ; கண்ணின்மணி , 
punc tum , n . கறை , மேற்பரப்பின் மாசு ; வண்ணத்தடம் ; 

பாவை ; ( சட் . ) இளங்கணாளர் , பாதுகாப்பாளரின் பொறுப்பி 
புள்ளி ; கரடு , மேடிட்ட தடம் ; தழும்பு , பள்ளமான புள்ளி ; லிருப்பவர் , உரிய வயதை அடையாதவர் . 
pl . punc tus , 

pup ilage , n . உரிய வயது அடையாதிருக்கும் நிலை ; பள்ளிச் 
punc ture , n . கீறல் ; கிழிசல் ; துளை , ஓட்டை ; குத்து ; சிறுவனாயிருக்கும் 

ஆதரவுநிலை , இளங்கண்மை ; 
சக்கரப் புறவட்டில் ஏற்படும் பிளவு ; U. சக்கரப் புறவட்டில் மொழி - நாடு வகையில் சிறுபான்மை நிலை . 
துளை ஏற்படுத்து ; கிழிசல் உண்டாக்கு ; கீறுதலுறு . 

pupi lary , a . கண்மணி சார்ந்த , கண்பார்வைக்குரிய ; பள்ளிச் 
pun dit , n . = pandit. 

சிறுவருக்குரிய ; இளங்கணாளருக்குரிய ; பள்ளிக் கட்டுப் 
pun gency , n . உறைப்பு ; காரம் ; எரிச்சல் , நெடி ; குத்த பாட்டிற்கு உட்பட்ட . 
லான கேலி ; வன்சொல் . 

pup ilize , U. மாணவர்களுக்குக் கற்பி , பாடம் பயிற்று . 
pun gent , a . காரமான , உறைப்பான ; மணவகையில் 

pup illage , n . = pupilage . 
மூக்கைத் துளைக்கிற ; கேலி வகையில் குத்தலான ; கண்டன 

pup illary , a . = pupilary . 
வகையில் கடுமையான ; உணர்ச்சியைத் தூண்டுகிற ; எரிச்ச 
லூட்டுகிற ; ( இய . , தாவ . ) கூரிய முனையுடைய . 

pup illize , v . = pupilize . 
Pun ic , n . 

pup il -teacher, n . சட்டாம்பிள்ளை ; மாணவ ஆசிரியர் , தான் 
பண்டைய கார்த்தேஜ் ( Carthage ) மக்களின் 

பயிற்சி பெற்றுக்கொண்டே பிற மாணவருக்குக் கற்பித்துப் 
செமித்திய இன மொழி ; a . கார்த்தேஜைச் சார்ந்த ; ( தொ . ) 

பழகும் ஆசிரியர் . 
Punic faith , நம்பிக்கைக்கேடு , நம்பிக்கை மோசம் . 

pupip arous , a . ( பூச் . ) கூட்டுப்புழு நிலையிலே கருவுயிரை 
pu nice , n . மூட்டைப்பூச்சி . 

ஈனுகிற . 
pun ish , U. தண்டி ; தண்டனை அளி ; தண்டத்தொகை pupp et , n . கூத்தாட்டுப்பொம்மை ; பிறர் கைப்பாவை . 
விதி ; அடி , ஒறு ; ஓட்டப்பந்தயத்தில் எதிர்ப்பக்கத்தாரைக் 

pupp et - clack , n . = puppet - valve . 
கடுஞ்சோதனைக்கு உள்ளாக்கு ; ( பே - வ . ) குத்துச்சண்டையில் 
எதிரிக்குக் கடுமையான அடிகொடு ; உணவுவகையில் பெரிய 

pupp et - play , pupp et -show , n . பொம்மலாலட் 

பாவைக்கூத்து . 
அளவு உட்கொண்டுவிடு ; பந்தாட்டத்தில் எதிர்ப்பக்கப் 
பந்தாட்ட வலுக்கேட்டை முழுதும் பயன்படுத்திக்கொள் . pupp et - valve, 11. புடை இணைப்பில்லாத தூக்கு தடுக்கிதழ் . 
pun ishment , n . தண்டனை , ஒறுப்பு ; தண்டத்தொகை , 

pupp y , pupp y - dog , 11. நாய்க்குட்டி ; அறிவற்ற இளைஞன் , 
தண்டவரி . 

தற்பெருமைக்காரன் , பகட்டன் , முட்டாள் . 
puni tion , n . ஒறுப்பு 

pur , v . பூனைபோலக் கனை . 

pura na , ( ச . ) 1. புராணம் . 
pun itive , a . தண்டிக்கிற ; தண்டனையாக விதிக்கப்படுகிற ; 
தண்டனை இயல்புடைய ; ( தொ . ) punitive police, தண்டக் purb eck , n . கடினமான சுண்ணாம்புக்கல் வகை ; ( தொ . ) 
காவல்துறை , சட்டமீறிய பொதுநிலையுடைய மாவட்டத் purbeck marble , உயர் நயம் வாய்ந்த சுண்ணாம்புக்கல் வகை . 
தில் அம் மாவட்டச்செலவில் அமர்த்தப்படும் காவல்துறை purb lind , a . அரைக்குருடான , கண் மங்கலான ; மழுங்க 
அமைப்பு , 

லான , அறிவுக் கூர்மையற்ற ; ஆன்மிகத் தொலைநோக்கற்ற ; 
punk , 1. விலைமகள் , பரத்தை . 

U. அரைக் குருடாக்கு ; மழுங்கலாக்கு , அறிவு மழுங்கச்செய் . 
punk , n . மக்கிய மரம் , மரக்கட்டைமீது வளருங் காளான் ; purch ase , n . கொள்வினை , விலையிற் கொள்ளல் ; கொள் 
தீக்கொளுத்து குச்சி ; பயனற்ற பொருள் ; குப்பைகூளம் ; முதல் சரக்கு , விலைக்கு வாங்கிய பொருள் ; பொறி ஆதாயம் ; 
a . பயனற்ற ; அழுகிய . 

பொறி ஆதாயம் தருங்கருவி ; நிலத்திலிருந்து கிடைக்கும் 
punk a , punk ah , ( இ . ) n . விசிறி ; பங்கா , இழுப்புவிசிறி . 

வருமானம் ; 

( வர . ) படைத்துறையிற் பணம் 

கொடுத்து ஆணைப்பதவி பெறும் பழக்கம் ; ( சட் . ) நில ஈட்டு 
punn er , n . அறைகருவி , கம்பத்தைச்சுற்றி மண்ணை இடித்து 

மானம் , மரபுவழி பெறாமல் தன் முயற்சியாற் பெற்ற நில 
நிலத்தை உறுதியாக்கப் பயன்படுங் கருவி . 

உடைமை ; U. வாங்கு , விலையிற்கொள் ; முயன்று பெறு ; 
punn et , n . குடுவை , பெட்டி , பழக்கூடை . 

( கப் . ) கப்பி - நெம்பு முதலியவற்றின் உதவியால் நங்கூரம் 
pun ster , n . சிலேடையர் . 

எழுப்பு . 
punt , 1. பரிசல் ; U. பரிசல் தள்ளு ; பரிசல்வழி அனுப்பு . purch ase - money , n . கொள்முதல் விலை ; பொருள்பெறக் 
punt , 1 . நிலம்பாவாப் பந்தடி , காற்பந்தாட்டப் பந்து 

கொடுக்கப்பட வேண்டும் விலை . 
கையிலிருந்து கீழே விழுந்து நிலத்தைத் தொடுமுன் காலால் purd ah , ( பெர் . ) 11. திரை , படுதா. 
உதைத்தல் ; ப. நிலம்பாவாப் பந்தடி அடி . 

pure , a . தூய , பரிசுத்தமான ; கலப்பற்ற ; நேர்வழிமரபான , 
punt , 11. சீட்டாட்ட வகையில் பொருள் வைப்புக்கெதிராகப் கால்வழிக்கலப்பற்ற ; துறைதீர்ந்த , பிறிதொன்றன் தொடர் 
பணையம் வைத்து ஆடுபவர் ; சீட்டாட்டவகைக் கெலிப்பெண் ; பற்ற ; கெடாத , வழுவாத ; தீமை கலவாத ; குற்றமற்ற , 
3. சீட்டாட்ட வகையில் பொருள்வைப்புக்கு எதிராகப் கறையற்ற ; களங்கமில்லாத , மாசுமறுவற்ற ; வாய்மை 
பணையம் வை ; ( பே - வ . ) குதிரைமீது பந்தயங் கட்டு , 

குன்றாத ; பெண்மைநலங் கெடாத ; ஒலிவகையில் முர 


டம் , 


ஆண்டு 


நூல் 


வகை . 


790 
pure- blaod 

purse 
ணொலிக்கலப்பற்ற ; இசைவகையில் முரணோசைக்கலப்பற்ற , purl , 11. ஓடைவகையில் சலசலப்புடன் கூடிய சுழிப்போட்டம் ; 
நேரிசையான ; உயிர்வகையில் மற்றோர் உயிரொலியினைத் சிற்றலையாட்டம் ; சிறுசுழிப்பு ; V. சலசலப்புடன் சுழன்றோடு ; 
தொடர்ந்த ; சொல்லடி வகையில் உயிரீறான ; மெய் ஒலி 

சுழலு . 
வகையில் மற்றொரு மெய்யொலியுடன் இணையாத ; இயல் pur18 , 11. ( வர . ) சூடாக்கி மணமூட்டப்பட்ட கடுந்தேறல் 

வகையில் பயன்முறைத்துறை சாராத ; ( தொ . ) 
pure mathematics , தூய தனிநிலைக் கணக்கியல் , பயன் 

purl , n . கரணம் , தலைகீழ்வீழ்ச்சி ; வீழ்ச்சி , தோல்வி ; பேரிடி , 
முறைக் கணக்கியல் தொடர்பற்ற தனிக் கணக்கியல் துறை ; 

பேரழிவு ; 3. கவிழ் ; தலைகீழாக்கு ; சுழற்று ; தலைகுப்புற 
pure science , செயன்முறை கருதா நுணங்கியல் . 

வீசி எறி ; திட்டத்தைக் குலை . 
pure - blood , pure - blooded , pure - bred , a . இனக்கலப் 

purl er , 1. ( பே - வ . ) எறிவு ; பேரடி , மிகு துயர் , தலைகுப்புற 
பற்ற , தூய்மையான மரபுடைய . 

எறிவு. 
puree, ( பிர . ) 1. காய்கறி வடிசாறு , இறைச்சிச்சூப்பி . 

purl ieu , n . எல்லை , புறச்சிறை ; காவற்காடு . 
pur fle, 11. கரைக்கட்டு , ஆடைப்பூவேலை ஓரம் ; U. பூவேலை 

purl in , 1. உத்தர நெடுவிட்டம் . 
ஓரத்தால் அழகுபடுத்து ; கட்டிய விளிம்புகளைச் சுருண்ட 
மலர்கள் அல்லது இலைகள் போன்ற 

purl ing , n . நீர்ச்சலசலப்பு . 

வேலைப்பாட்டால் 
ஒப்பனைசெய் . 

purloin , . திருடிப்பெறு , சிறு அளவில் திருடு . 
purf ling , 11. வில்யாழ் வகையின் விளிம்புகளைச் சுற்றியுள்ள purloin er , n . ஏய்த்துத் திருடுபவர் , சிறு அளவில் திருடு 

பவர் . 
ஒப்பனை வேலைப்பாடு . 
purga tion , n . துப்புரவாக்கல் ; மலக்கழிப்பு , குடல் தூய்மைப் pur ple , n . கருஞ்சிவப்பு ; ஊதா , ஊதா வண்ண உடை ; 
பாடு ; மலநீக்கம் , ஆன்மாவின் வினையுலகத் தூய்மைப்பாடு ; 

பேரரசர்க்குரிய கருஞ்சிவப்புநிற உடை ; கோதுமைப்பயிர் 
( வர ) கடுஞ்சோ தனை கள் மூலமான குற்றச்சாட்டுத் தீர்வு ; 

நோய் வகை ; 3. கருஞ்சிவப்புநிறமாக்கு ; ஊதாநிறம் ஆகு ; 
( வர . ) சூளுறவு மூலமான குற்ற ஐயுறவுத்தீர்வு . 

( தொ . ) born in the purple , உயர்குடிப் பிறந்த ; purple 
purg ative, n . பேதிமருந்து ; குடல் இளக்கமருந்து ; a . 

emperor , வண்ணத்துப் பூச்சிவகை ; purple patch , சொல் 

லணிச் சித்திரம் . 
குடல் இளக்குகிற ; தூய்மைப்படுத்துகிற . 
purgato rial , purgato rian , a . கழுவாய்நிலை சார்ந்த ; 

pur ple - red , n . ஊதாநிறச் சாயற் சிவப்பு . 
ஆன்மா திருத்தமடையும் இடஞ் சார்ந்த . 

pur ple - robe , n . பேரரசர் அணியும் கருஞ்சிவப்பு ஆடை . 
purg atory , n . கழுவாய்நிலை ; வழுநீங்கிடம் ; ஆன்மா திருத்த pur ples , n . pl . பன்றிநோய் வகை . 
மடையும் இடம் ; ரோமன் கத்தோலிக்க வழக்கில் மாள்வுக்குப் pur point , n . = pourpoint . 
பின் திருவருட்பேற்றிற்குரியவர் பாவம் போக்கப்படும் இடம் ; 

purp ort , n . கருப்பொருள் , மூலக்கருத்து , ஆவண மையக் 
a . பாவங்களைப் போக்குகிற , தூய்மைப்படுத்துகிற . 

கருத்து ; சொற்பொழிவின் கருத்துரை ; பொருள் சுருக்கக் 
purge , n . துப்புரவாக்கல் ; மலக்கழிப்பு ; கழிப்புக்குறைப்பு , குறிப்பு ; செயல்நோக்கம் , உட்கருத்து . 
படை கட்சி மன்றங்களில் வேண்டாதவரை நீக்கிக் கழித்தல் ; 
U. பேதியாக்கு ; குடலைச் சுத்தப்படுத்து : தூய்மைப்படுத்து ; 

purport , U. பொருள்படு ; பொருள் இருப்பதாகத் தோன்று ; 

செயல் எண்ணங்கொள் ; கருத்துத்தெரிவி , வெளியிடு . 
மாசகற்று , ஆன்மமலம் நீக்கு ; உள்ளம் துப்புரவாக்கு ; 
குற்றச்சாட்டிலிருந்து விடுதலை அளி ; குற்றச்சாட்டுப் பற்றிய 

purp ose n . செயல்நோக்கம் , குறிக்கொண்ட கருத்து ; V. 
சந்தேகந் தெளிவி ; குற்றமற்றவன் என்று எண்பி ; ( சட் . ) 

எண்ணமிடு , கருத்துக்கொள் ,. கருத்தில் குறிக்கொள் ; 
பணிவேற்பினாலோ கழிவிரக்கத்தாலோ குற்றத்திலிருந்து கழு 

( தொ . ) of set purpose , முன்கருதலாக , வேண்டுமென்றே ; 
வாய் பெறு ; அரசியல் கட்சியிலிருந்து விரும்பத்தகாதவரைக் 

on purpose , வேண்டுமென்றே ; to little purpose , சிறிதளவு 
கழித்தொதுக்கு ; ( தொ . ) Pride s Purge , ( வர. ) பிரிட்டனில் 

பயனுடன் ; to some purpose , மிகச்சிறிதளவே பயனுடன் ; 
நீடுமாமன்றத்தில் ( 1640-1660 ) பிரைட் என்பவரால் நடை 

to the purpose , பயன்படுமுறையில் ; 

with no purpose , 
முறைப்படுத்தப்பட்ட மன்னராதரவாளர்களின் நீக்கம் . 

பயனின்றி . 
puritica tion , n . தூய்மைப்பாடு ; வாலாமை நீக்கம் ; ( தொ . ) 

purp osely , adv . வேண்டுமென்றே , மனமார , முன்கருத 
the Purification , the purification of the Virgin Mary , 

லோடு . 
கன்னிமேரியின் குழந்தைப்பேற்றுத் தூய்மைச் சடங்கு , purp osive , a . நோக்கமுள்ள ; நோக்கத்தோடு செய்யப்பட்ட ; 
பிப்ரவரி 2 - ஆம் நாள் விழா . 

குறித்த நோக்கத்திற்குப் பயன்படுகிற ; நோக்க உறுதி 
pur ificator , n. திருவுணா வழிபாட்டுத் துப்புரவுத்துணி . 

யுடைய , கருத்துத்திட்பமுடைய . 
pur ify , 3. தூய்மையாக்கு , சுத்தஞ்செய் ; சடங்கு முறைப் Purp ura , n . ஊதாநிறச்சாயம் ஈனும் கடல்வாழ் நத்தை 
படி புனிதப்படுத்து ; அயற்பொருள்களை அகற்றித் துப்புர 
வாக்கு ; புடமிடு ; அழுக்ககற்று ; பாவம் நீக்கு . 

purp ura , n . தோலின்மேல் ஊதாநிறப் புள்ளிகள் காணப் 
Pur im, 1. ஹமானின் ( Haman s ) சூழ்ச்சி தோல்வி அடைந் படும் நோய்வகை . 
ததைக் கொண்டாடும் யூதர்கள் திருவிழா . 

purpur ic , a . தோலின்மேற் காணப்படும் கருஞ்சிவப்புப் 
pur ism , n . தனித்தூய்மை . 

புள்ளிகள் கொண்ட நோய்சார்ந்த ; ( தொ . ) purpuric acid , 
pur ist , n. தனித்தூய்மைக் கோட்பாட்டினர் . 

ஊதாநிற உப்புக்கள் கொண்ட காடிவகை . 
Pur itan , n. ( வர . ) கடுஞ்சீர்திருத்தச் சமயவாதி , பிரிட்டனில் purp urin , 11. எருக்குச்செடியிலிருந்து பண்டு எடுக்கப்பட்ட 
எலிசபெத் அரசிகாலச் சீர்திருத்தம் அரைகுறையானது என்று 

செஞ்சாயம் . 
கருதிய புரோட்டஸ்டாண்டு சமயத்தவர் . 

purr , n . பூனை முதலியவற்றின் உறுமலொலி ; மகிழ்ச்சிக் 
pur itan , 1. கடுந்தூய்மைக் கட்சியினர் ; சமயத்துறைக் குறிப்பு ; மனநிறைவு காட்டும் அடங்கிய குரல் ; U. உறுமு , 
கடுங்கண்டிப்பாளர் ; ஒழுக்கத்துறைக் கடுங்கண்டிப்பாளர் ; மகிழ்ச்சிக் குறிப்புக்காட்டு , 
a . கடுஞ்சீர்திருத்தச் சமயவாதியைச் சார்ந்த ; ஒழுக்கத்திலுஞ் 
சமயத்திலும் கடுங்கண்டிப்பான . 

pu rree , ( இ . ) 1. மஞ்சள்வண்ணச் சாயச்சரக்கு . 
pur ity , n . தூய்மை ; உடல்துப்புரவு ; ஒழுக்கத்தூய்மை . 

pursang , ( பிர . ) adu . கலப்பின்றி , முழுக்கமுழுக்க . 
purl , n. கோப்புத்தையல் ; குஞ்சம் ; ஒப்பனைப் பூவேலை 

purse , n . பணப்பை , பணம் வைப்பதற்கான தோற்பை ; 
அருகு ; திருப்புத்தையல் ; 3. முறுக்கிழைச் சரிகைக்கரை 

பணம் ; நிதி ; பைபோன்ற கொள்கலம் , கூடு , பொறியுறை ; 
பின்னு , குஞ்சம் வைத்துத் தை ; திருப்புத்தையல் போடு , 

U. உதடு - புருவம் முதலியவற்றைச் சுருக்கு ; சுருக்கம் விழப் 
பெறு ; பணப்பைக்குள் போடு ; ( தொ . ) & common purse , 


வகை . 


191 
purse -bearer 

put 
பொதுநிதி ; heavy purse , long purse , செல்வ வளம் ; மேடைக்கோற் பந்தாட்டத்தில் பந்தினைத் தள்ளும் அடி ; 
light purse , நல்குரவு , வறுமை ; privy purse , அரசருடைய முயற்சி ; முயற்சியூக்கம் ; உந்தார்வம் , தன்முனைப்பாற்றல் ; 
சொந்த செலவுப்படி ; the public purse , தேசப்பொதுப் 

செல்வாக்காற்றல் ; துணையுதவி ; பணி உயர்வு தவி , 
பணம் . 

நெருக்கடி , இக்கட்டான நிலை ; கும்பல் ; வீணர்கும்பு ; குற்றக் 
purse - bearer , n . பணப்பொறுப்பாளர் ; பொது நிதிப் கைதிக்குழு ; ( பே - வ . ) பணிவிலக்கீடு ; 3. தள்ளு , உந்து , 
பொறுப்பாளர் ; முத்திரை நாயகத்தின் துணையாள் . 

நெருக்கு ; மேடைக்கோற் பந்தாட்ட வகையில் பந்தினைத் 
purse .net, n . முயல்பிடிப்போரின் சுருக்கு வலைப்பை . 

தள்ளும் அடிகொடு ; கொம்புகளினால் முட்டு ; உந்திநில் ; 

உந்திநிற்கச் செய் ; தள்ளி முன்செல் ; மேற்பட முயற்சிசெய் ; 
purse -proud , a . பணச்செருக்குடைய . 

வற்புறுத்து , தூண்டு , விரைவுபடுத்து ; செல்வங்குவிப்பதில் 
purs er , 1. கப்பல் கணக்கர் ; பிரயாணிக் கப்பலில் வரவு ஊக்கமாக ஈடுபடு ; உரிமை கொண்டாடு ; பிடித்த நாடுகளை 
செலவுக் கணக்கு அதிகாரி . 

விரிவுபடுத்து ; விளம்பரத்தினால் வலிந்து விற்பனை பெருக்கு ; 
purse - seine , n . பைபோன்ற மீன்வலை . 

( தொ . ) at a push , அவசரத்தேவையின் போது ; get the push , 
purse - strings , n . பணப்பையின் சுருக்குக்கயிறு ; ( தொ . ) 

வேலையிலிருந்து நீக்கப்பெறு ; give the push , வேலையிலிருந்து 
hold the purse-strings , பணச்செலவின் பொறுப்பு வகி ; 

நீக்கு ; push off , படகு வகையில் துடுப்பைக் கரையில் 
loosen the purse -strings , பணத்தைத் தாராளமாகச் செலவு 

உதைத்துத்தள்ளு ; push out , துடுப்புவலித்து நீர்ப்பரப்பின் 
செய் ; tighten the purse - strings , பண வகையில் சிக்கனமா 

மீது செல் ; படகு வகையில் துடுப்பு வலித்துச் செலுத்தப் 
யிரு . 

பெறு ; push the bottle , பருக எடுத்துக்கொண்டு மற்றவர்க்கு 

அனுப்பு ; push through , முடிவுக்குக் கொண்டுவா . 
purse -tak ing, n . திருடுதல் , கொள்ளையடித்தல் . 
purs lane, n . கோழிக்கீரை வகை . 

push -ball , n . தள்ளு பந்து . 
pursu ance, n . பின்பற்றுகை ; தொடர்கை ; செயற்படுத்து 

push - bike , 11. ( பே - வ . ) மிதிவண்டி . 
தல் , நிறைவேற்றம் . 

push - button, n . மின்விசைக் குமிழ் ; ( தொ . ) push - button 
pursu ant , a . பின்தொடர்கிற , பின்பற்றுகிற ; செயற்படுத்து 

war , ஏவுகலப்போர் , குமிழழுத்தித் தொலைவிலிருந்தே இயக் 

கப்படும் ஏவுகலங்களால் நடத்தப்படும் போர் . 
கிற ; ads. இணங்க , அனுசரித்து . 
pursue , 0. பின்தொடர்ந்து செல் ; பின்தொடர்ந்து செய் ; 

push er , n . தள்ளுபவர் , தூண்டுகிறவர் ; தள்ளுவிசைப் 

பொறி ; விமானத்தின் தள்ளுவிசைப்பகுதி ; உந்துவிசை 
பின்பற்று ; பின்சென்று வேட்டையாடு ; ஒட்டிக்கொள் ; 
தேடு , நாடு , நோக்கமாகக் கொள் ; தேடிச்செல் ; இணங்க நட , 

விமானம் , பின்னிருந்து தள்ளு விசையினால் இயக்கப்படும் 
அனுசரித்துச்செல் ; நெடுகச்செல் ; மேற்கொண்டு நட . 

வானூர்தி ; பின்னால் அமைக்கப்பட்டுள்ள உந்துவிசையினாற் 

செலுத்தப்படும் விமானம் ; அள்ளு கருவி ; தன்முனைப்பாளர் ; 
pursu er , n . பின்தொடர்பவர் ; பின்றொடர்ந்து செய்பவர் ; 

( தொ . ) pusher aeroplane , உந்துவிசை விமானம் . 
தேடிச் செல்பவர் , இணங்கிநடப்பவர் ; ( சட் . ) வாதி , 
வழக்காடி . 

push ful , a . முன்னேறும் ஊக்க ஆற்றலுடைய , ஊக்கத் 

துடன் முயற்சி செய்கிற . 
pursuit , n . 

பின்தொடர்கை ; நாட்டம் , குறிக்கோள் . 
முயற்சி ; ஈடுபாடு ; தொழில் ; உத்தியோகம் ; பொழுது 

push ing , a . தொழிலில் முயன்று முன்னேறுகிற ; ஊக்க 
போக்கு . 

முடைய ; முனைப்பாற்றல் வாய்ந்த , முனைந்து மேற்செல்கிற . 
purs uivant , n . துணைக்கட்டியர் , கட்டிய உரிமைக்குழுவில் 

push over , n . துலையல் எதிரி ; ஏமாளி ; எளிய பிரச்சினை . 
கட்டியருக்கு அடுத்த கீழ்ப்படியிலுள்ள அலுவலர் ; ( செய் . ) 

Push too , Push tu , n . ஆப்கானிய மொழி . 
பின்பற்றுபவர் , ஊழியத்துணைவர் . 

pusillanim ity , n . மனத்திடமின்மை . 
purs y , a . புடைப்பான ; கொழுத்த ; குறுமூச்சு விடுகிற , pusillan imous , a . மனவலிமையற்ற ; அற்பத்தனமான ; 
purs y , a . சுரிப்புடைய , சுருக்கங்கள் கொண்டுள்ள . 

பயந்த . 
purt enance , n . விலங்குக் குடற்பகுதி . 

puss , 11. பூனை ; முயல் ; புலி ; ( பே - வ . ) சிறுமி ; பெரிய 

விட்டிற்பூச்சி வகை . 
pur ulence , pur ulency , 1. சீழ்க்கொண்ட நிலை. 
pur ulent , a . சீழ்க்கொண்ட , சீழ்வடிகிற . 

pu ssy , n . குழந்தை வழக்கில் பூனை ; மென்மயிர்ப்பொருள் , 

மர வகையின் இறகுவிதைக்கொத்து . 
purvey , U. ஏற்பாடு செய் , அமைத்துக்கொடு ; உணவுப் 
பொருள்கள் தருவித்துக் கொடுப்பதைத் தொழிலாகக்கொள் ; 

pu ssy - cat , n . குழந்தை வழக்கில் பூனை . 
முதலியவற்றிற்கு உணவுப்பொருள்கள் சேகரித்து pu ssy -foot , n . மதுவிலக்கு ; ப . மறைவாக நட.மாடு , 
வழங்குபவராகச் செயலாற்று . 

எச்சரிக்கையுடன் மெல்லச் செயலாற்று . 
purvey ance , n . உக்கிராணத்தொழில் , உணவுப்பொருள் 

Pu ssyfoot , 1 , மதுவிலக்கு ஆதரிப்பவர் . 
கள் தருவித்துக் கொடுக்கும் தொழில் ; குறிப்பிட்ட விலைக்கு pus tulate , v. பருக்கொள் , கொப்புளங்கொள் . 
உணவுப்பொருள் முதலியன பெறவும் குதிரை முதலிய pus tule , n . கொப்புளம் , பரு ; ( தாவ . , வில . ) கரணை , திரளை ; 
வற்றைப் பயன்படுத்திக்கொள்ளவும் மன்னருக்குள்ள உரிமை . மறுப்போன்ற தசை வளர்ச்சிவகை . 
purveylor , n . உக்கிராணத்தார் , விருந்து முதலியவற்றின் put , n . 

வீச்செறிவு ; பளுவு எறிவு , எடைக்கல்வீச்சு ; 
வகையில் உணவுப்பொருள்கள் தருவித்துக் கொடுப்பதைத் வழங்கீட்டு விருப்புரிமை , பங்குக்களவாணிகத்துறையில் 
தொழிலாகக் கொண்டிருப்பவர் ; ( வர . ) மன்னருக்கு உணவுப் குறிப்பிட்ட பங்குச்சேமிப்புக்களைக் குறிப்பிட்ட விலைக்குக் 
பொருள்களுக்காக ஏற்பாடு செய்யும் அலுவலர் . 

குறிப்பிட்டகாலத்துக்குள் கொடுப்பதற்குரிய விருப்ப உரிமை ; 
purv iew , n. அகப்பாட்டெல்லை , உள்ளீட்டெல்லை ; நோக்க 3. வை ; போடு ; இடு ; இடத்தில் அமைவி ; தொடர்பு 
எல்லை ; கருத்தெல்லை ; காட்சி வரம்பு . 

படுத்து ; இயைவி ; எறி ; பளுஎறி ; இயக்கு , செலுத்து ; 

தள்ளு ; ஒதுக்கு ; ஊற்று ; உள்ளிடு ; கொள்வி ; புகுத்து ; 
pus , n . சீழ் . 

முன்வை ; முன்னிலைப்படுத்து ; கருத்துரைக்கும்படி கூறு ; 
Pus eyism , n . டாக்டர் பூசி Dr. E. B. Pusey 1800-82 ) 

முன்கொணர்ந்து காட்டு ; வழங்கு ; பந்தயம் வை ; 
முதலிய ஆக்ஸ்போர்டு சமய குருமார்களின் முற்காலக் 

பார்வைக்கு வை ; முடிவுக்கு விட்டுவிடு ; 

எடுத்துரை ; 
கத்தோலிக்க சமயம் நோக்கிய மறுமலர்ச்சிக்கோட்பாடு . 

ஒப்படை ; குறி ; இணை , பூட்டு ; விலங்குகளைப் பிணைவி ; 
push , n . தள்ளு ; குத்து ; இடி ; கருவியால் நெக்குதல் ; பொலிவி ; விலைகுறி ; மதிப்பிடு ; மொழிபெயர்ப்புச்செய் ; 
கொம்பினால் இடித்தல் ; தள்ளுவிசை ; அழுத்தவிசை ; வில் வெளியிடு ; குத்தாயமாகக்கொள் ; புனைவாக வைத்துக்கொள் ; 
வளைவின் உந்தாற்றல் ; தாக்குதல் ; படைத்தாக்காற்றல் ; ஈடுபடுத்து ; சொல்லால் வகுத்துரை ; பணிந்து தெரிவி ; 


படை 


792 


put 


putter 


P 


மண 


மண 


வேண்டிக்கொள் ; ஒப்புக்கொள்ளும்படி கேள் ; 

ஆக்கு ; 
செய் ; வற்புறுத்து ; தோன்றும்படி செய் ; வரி வகையில் 
விதி , சுமத்து ; கப்பல் வகையில் செல்லவிடு ; கப்பலில் 
ஏறிச்செல் ; ( தொ . ) put about , கப்பல் வகையில் செல் 
திசையை மாற்று ; திசைதிருப்பு ; குதிரையைத் திருப்பு , 
அணிதிருப்பு ; வெளியிடு , பரவச்செய் ; put a bullet through , 
துப்பாக்கிக்குண்டு ஊடுருவச்செய் ; put across , வெற்றியாக 
நிறைவேற்று ; நிலைநாட்டு ; எய்தப்பெறு ; பிறர் ஆதரவு 
பெறும் வகையிற் செயலாற்று ; put a good face on it , நல்ல 
தோற்றம் . அளி ; சமாளிப்பதில் தைரியங்காட்டு ; நன்றாகக் 
காட்டு ; put a knife into , கத்தியால் குத்து ; put and take , 
பம்பரச்சூதாட்ட வகை ; put an end to it , put & period to it , 
put a stop to it , நிறுத்திவிடு , முடிவுக்குக் கொண்டுவா ; 
put a spoke in one s wheel , பிறர் செயலிற் குறுக்கிட்டுக் 
கெடு ; put away , நேர்ந்து ஒதுக்கிவை ; மணத்தொடர் 
பறுத்து ஒதுக்கிவை ; ( பே - வ . ) உணவுகொள் , பானம் பருகு ; 
( பே - வ . ) சிறைப்படுத்து ; ( பே - வ . ) அடைமானம் வை ; 
put back , முன்னேற்றத்தைத் தடு , தடங்கல்செய் ; கடிகாரத் 
தின் முள்களைப் பின்புறமாகத் தள்ளு ; மீண்டும் முன் பதவிக் 
குக் கொண்டுவா ; put bull to cow , put cow to bull , பொலி 
தலுக்காகப் பசுவையும் எருதையும் இணைத்துவை ; put by , 
ஒதுக்கிவை , சேர்த்துவை ; put downl, அடக்கு ; இறக்கு ; 
எழுதிக்கொள் ; வாயடைக்கச்செய் ; செலவைத்தொடராது 
நிறுத்து ; காரண விளக்கமாகக் கூறு , காரணமாக விளக்கு ; 
கருது , மதிப்பிடு ; put for, ஆதாயம் பெற முயற்சிசெய் ; 
put forth , வலிமை - நாவன்மை - முயற்சி ஆகியவற்றைச் செய 
லில் ஈடுபடுத்து ; எங்கும் பரவச்செய் ; செடிவகையில் அரும்பு 
கொழுந்து முதலியன தளிர்ப்பி ; நீட்டு , பரப்பு ; பரப்பி 
வைத்துக் காட்டு ; வெளியிடு ; புதிதாகக் கொணர் , புதிய 
கருத்தாகக் கூறு ; வினைவி ; 

வகையில் கமழ்வி ; 
வட்டிக்குப் பணங்கொடு ; கப்பல் வகையில் துறைமுகத்தி 
லிருந்து புறப்படு ; put forward , முனைப்பாக நீட்டு ; முன் 
கொணர் ; கோட்பாடு முதலியவற்றை எடுத்துரை ; put 
hand to the plough , வேலையின் பொறுப்பு மேற்கொள் ; 
put heads together, கலந்தாய்வு செய் ; put in , பணியில் 
அமர்த்து ; நீதிமன்றத்தில் நடவடிக்கைப் பதிவுசெய் ; 
நீதிமன்றத்தில் முறைப்படி கொணர்ந்து முன்னிலைப்படுத்து ; 
நுழை ; புகுத்து ; கொண்டுவந்து வழங்கு ; உரிமைகோரு , 
குறையிர , வேண்டிக்கொள் ; குறுக்கிடு , இடையிட்டுரை ; 
இட்டுநிரப்பு ; அமர்த்து ; நேரம் போக்குவி , நேரம் நிரப்பு ; 
put in an appearance , தென்படு ; நேரில் வந்து தோன்று ; 
put in mind , நினைப்பூட்டு ; put in one s oar , தலையிடு , 
இடையில் புகு ; put it on , அதிக சுமை ஏற்று , மிகைப்படுத் 
திக் கூறு ; put it past one, பொருத்தமற்றதென முடிவு 
செய் ; put off , தள்ளிப்போடு ; காலங்கடத்து ; ஆடை வகை 
யில் அகற்று ; ஒதுக்கிவை , விலக்கிவை ; பொறுப்புச்சுமத்து ; 
வேறு வழியில் திருப்பிவிடு , கவனம் திருப்பிவிடு ; மனங் 
குலைவி ; படகு படகுப்பிரயாணிகள் வகையில் கரையை 
விட்டுப் புறப்படு ; put on , அணிந்துகொள் ; அணிவி ; 
புனை தோற்றம் மேற்கொள் ; பொறிப்பி ; தசைவளரப்பெறு , 
எடை பெருக்கமுறப் பெறு ; விலை அதிகரிக்கச்செய் ; மரப் 
பந்தாட்ட வகையில் ஓட்டங்களின் எண்ணிக்கையைப் 
பெருக்கு ; பணையம் வை ; கடிகார முள்களை முன்தள்ளி 
வை ; 

செயற்படுத்து , ஆற்றல் ஈடுபடுத்து ; தூண்டு ; 
விளக்கு ஏற்று ; மின் ஆற்றல் திறந்துவிடு ; பந்தெறிவதற்கு 
ஆள் அமர்த்து ; பந்தெறிவதற்கு ஏற்பாடுசெய் ; இருப்பூர்தித் 
தொடர்வண்டி ஓடுவதற்கு ஏற்பாடுசெய் ; put one s back up. 
சினமூட்டு ; put one s foot down , உறுதியாக நிலைகொள் ; 
put one s foot in it, பெருந்தவறு செய் ; put one s hair up , 
சிறுமியின் தலைமுடியை வயது வந்த பெண்ணின் கூந்தலைப் 
போற் கோலஞ்செய் ; put one s nose out of joint , மனங் 
குலையச்செய் , மனமுறியச்செய் , கருதிய காரியம் 

கெடு ; 
put one s shoulder to the wheel , கடுமுயற்சிசெய் ; put one 
up to , தூண்டு ; செய்திகளை நன்கு அறிந்துகொள்ளச்செய் , 
நன்கு அறிமுகப்படுத்து ; put out , நிலைபெயரச்செய் ; மூட்டு 
விலகச்செய் ; மரப்பந்தாட்ட வகையில் பந்தடிப்பவரை ஆட்டம் 
இழக்கச்செய் ; அவி , அணை ; மன உலைவுபடுத்து , குழப்பு ; 


எரிச்சலூட்டு , தொந்தரவுசெய் ; வசதிக் குறைவுக்காளாக்கு ; 
வலிமை முதலியவற்றின் வகையில் செயலில் ஈடுபடுத்து ; 
வட்டிக்குக் கடன் கொடு ; முதலீடு செய் ; தொழிலகத்துக்குப் 
புறத்தே செய்வதற்குரிய வேலைகொடு ; put out of countenance , 
மன்ம் புண்படச்செய் ; put over , நாடகம்- திரைப்படம் 
முதலியவற்றின் வகையில் பாராட்டப்பெறு ; தனிச் சிறப்பினை 
உள்ளங்களில் பதியும்படி செய்து வெற்றிபெறு ; put the lid 
on , முத்தாய்ப்பாயிரு , எல்லாவற்றையும்விஞ்சிய தாய் அமை ; 
pat the screw on , பலவந்தப்படுத்து ; put the wind up one, 
( பே - வ . ) அச்சுறுத்து ; put the words in one s mouth , பிறர் 
என்ன சொல்லவேண்டுமென்பதை அவருக்குக் 

கூறு , 
put thing out of court , விவாதித்தற்குரியதல்லா ததாக்கு ; 
put thing out of one s head , மறந்துவிடு ; மறக்கச்செய் ; 
put through , வேலை நிறைவேற்று , தொலைபேசியில் ஒருவரை 
மற்றொருவருடன் பேசும்படி இணைப்பு வழங்கு ; put to , 
பயன்படுத்து , சேர் , இணை , சேணம்பூட்டு , மூடிவிடு , ஏற்பாடு 
செய் ; put to death , கொல் ; கொல்லுவி ; put together , 
பகுதிகளை ஒருங்கிணைத்து முழுமையாக்கு ; ஆட்டவகையில் 
கெலிப்பெண்ணைக் குவித்துக் கொண்டுபோ ; put to it , 
வற்புறுத்து , வல்லந்தப்படுத்து , வேறு வழியில்லாததாக்கு ; 
put to rights, சரிசெய் , ஒழுங்குபடுத்து ; put to sea , கடற் 
பயணஞ் செய்யத் தொடங்கு ; put to the blush , நாணுறுவி ; 
தாழ்வுறச்செய் ; சிறப்பில் மேம்படு ; put two and two 
together , கிரமமான முடிவுசெய் ; put up , குதிரை வல்லுநனாக 
அமர்த்து ; நாடகத்தை அரங்கேற்று ; வேட்டை விலங்கினை 
மறைவினின்று வெளியிலோட்டு ; விலை ஏற்றுவி ; பிரார்த் 
தனை வகையில் நேர்ந்துகொள் ; வேண்டுகோள் வகையில் 
படையல்செய் ; தேர் தல் வகையில் நிற்கவை ; 
அறிக்கையை வெளியிடு ; ஏலத்தில் விற்பனைக்கு வழங்கு ; 
சிப்பமாகக் கட்டு , பாதுகாப்பாயிருக்கும் பொருட்டு ஏனத்தில் 
வை , வாளினை உறையிலிடு ; தங்குமிடங் கொடுத்து ஆதரி ; 
சத்திரம் முதலியவற்றில் இடமெடுத்துக்கொண்டு தங்கு ; 
கட்டு , எழுப்பு , கட்டமை , இணைத்துருவாக்கு ; put up a ight 
for , ஒன்றற்காகப் போராடு ; put upon , முறையின்றிப் 
பயன்படுத்து , ஏமாளியாக்கு ; put up with , பணிந்துபோ ; 
பொறுத்துக்கொள் . 
put , 1. குழிப்பந்தாட்ட வகையில் பந்தடி ; குழியில் விழும்படி 
மெல்ல அடிக்கப்படும் பந்தடி ; U. குழிப்பந்தாட்ட வகையில் 
பந்தினை அடி , பந்து குழியில் விழும்படி மெல்ல அடி . 
put ative , a . உத்தேசமான ; ( தொ . ) putative marriage , 

சட்டப்படி செல்லா தெனக் கருதப்படும் திருமணம் . 
put eal , 11. தோவளம் , கிணற்றின் குறுகிய சுற்றுச்சுவர் . 
pu tid , a . அழுகலான , கெடுநாற்றமுடைய . 
put lock , put log , 11 . சாரக்கட்டை , சாரப்பலகைகளைத் 

தாங்குவதற்கான குறுகிய வெட்டுமரத்துண்டு . 
put - off , 11. காலங்கடத்துதல் ; தட்டிக்கழிப்பு. 
putrefac tion , 1. அழுகல் , பதனழிவு . 
put refy, v. அழுகிப்போ ; பதனழிவுறு ; கெட்டுப்போ ; 

சீழ்பிடி , பழு ; ஒழுக்கக்கேடுறு . 
putres cence , 11. அழுகத்தொடங்கும் நிலை ; பதனழிவுசார்ந்த 

நிலை . 
putres cent , a . அழுகும் போக்கிலுள்ள ; அழுகும் போக்குச் 

சார்ந்த , அழுகும்போக்கின் விளைவான . 
put rid , a . பதனழிந்த , அழுகிய ; வெறுப்பூட்டுகிற , கெடுத 
லான ; தூய்மையற்ற , கைக்கூலி வாங்குகிற ; மட்டரகமான , 
படுமோசமான ; ( தொ . ) putrid fever , குடற்காய்ச்சல் ; 
putrid sore throat , நச்சுத் தொண்டைக்கட்டுநோய் , 
putrid ity , 11. அழுகல் . 
putsch , ( செர் . ) 11. திடீர்ப்புரட்சி . 
putt , n . , v . = pute. 
putt ee , ( இ . ) 11. காற்பட்டி . 
put ter 1 , 11. வைப்பவர் , போடுபவர் , இடுபவர் ; நிலக்கரிச் 
சுரங்கத்தில் நாற்சக்கரத் தள்ளுவண்டியாளர் ; நிலக்கரிச் 
சுரங்க இழுப்புவண்டியாளர் . 


793 
putter 

pyrotechny 
putt er , 11. குழியடி வலவர் , குழிப்பந்தாட்ட வகையில் py ramids , n . pl . பதினைந்து வண்ணப் பந்துகளுடன் 
பந்தினை மெல்லத் தட்டிக் குழியில் வீழ்த்துபவர் ; பந்தினை தெறிபந்து ஒன்றுகொண்டு ஆடப்படும் மேசைக்கோற் 
மெல்லத்தட்டிக் குழியில் வீழ்த்த வல்லவர் ; குழிப்பந்தாட்ட பந்தாட்ட வகை . 
மட்டை . 

pyre , 11. எரிபொருட்குவியல் ; சிதை , ஈமத்தீ . 
putt ing - green , n . குழிப்பந்தாட்ட வரிப்புல் தளம் . 

pyreth rum , n . செவ்வந்தி வகைச் செடியினம் . 
putt oo . n . காஷ்மீர் ஆட்டுக்கம்பளத் துணி . 

pyret ic , a . காய்ச்சல் சார்ந்த ; காய்ச்சல் தூண்டுகிற . 
putt y , 11. மெருகுசுண்ணத்தூள் , கண்ணாடியை அல்லது pyrex ia , 11. காய்ச்சல் . 
உலோகத்தை மெருகிடுவதற்கான சுண்ணத்தூள் வகை ; 

pyrheliom eter , n . கதிர் வெப்பமானி , கதிரவன் வெப் 
அரைசாந்து , மணல் கலவாமல் நீரில் குழைத்த நேர்த்தியான 

பத்தை அளக்குங் கருவி . 
சுண்ணச்சாந்து ; இழைப்புநீறு , லப்பம் , கண்ணாடிவில்லைகளைப் 
பதியவைப்பதிலும் அல்லது பலகை முதலியவற்றில் இடை 

pyr idine , n . ( வேதி . ) காசநோய் மருந்தாகப் பயன்படும் 
வெளியின்றி நிரப்புவதிலும் பயன்படும் மக்கு ; V. இழைப்பு 

எலும்பு நெய் வடிம மூலப்பொருள் . 
வைத்துப் பொருத்து , லப்பம் இட்டு நிரப்பு ; ( தொ . ) pyrit es , n . நிமிளை , கந்தகக் கல் ; ( தொ . ) iron pyrites , 
jewellers putty , மெருகு சுண்ணத்தூள் ; plasterers putty , நிமிளை ; copper pyrites , செம்பும் இரும்புஞ் சேர்ந்த இரு 
அரைசாந்து ; putty medal , சிறுதிற ஊழியப் பரிசு . 

கந்தகை . 
put - up , a . இட்டுக்கட்டான , மோசடியாகப் புனைந்தியற்றப் pyro - elec tric , a . சூட்டினால் 

சூட்டினால் எதிரெதிர் முனைகள் நேர் 
பட்ட . 

மின்னாகவும் எதிர்மின்னாகவும் ஆகிற . 
puy , ( பிர . ) 11. சிறிய எரிமலைக்கூம்பு ; ஆவெர்ன் ( Auvergne ) pyro - electri city , n . வெப்ப மின்னாற்றல் , சூட்டினால் எதி 
என்னுமிடத்திலுள்ள எரிமலைக்குவடு. 

ரெதிர் முனைகள் நேர்மின்னாகவும் எதிர்மின்னாகவும் ஆகும் 
puz zle , 1. புதிர் ; தடுமாற்றம் , குழப்பம் ; திகைப்பு , மலைவு ; 

தன்மை . 
சிக்கலான பிரச்சினை ; திறமையை அல்லது பொறுமையைச் pyrogall ic a cid , n .. நிழற்படப் பதிவியல் முறையில் 
சோதிக்கும் பொம்மைப்பொறி ; 3. குழப்பு , புதிரிடு ; மலை உயிரகம் குறைக்கப் பயன்படுங் காடி . 
வுறுத்து ; குழப்பமுறு . 

pyrogenet ic , a . வெப்பம் உண்டுபண்ணுகிற ; உடல்வெப்பு 
puzz ledom , n . தடுமாற்றம் , குழப்பம் . 

விளைவிக்கிற ; காய்ச்சல் உண்டுபண்ணுகிற ; காய்ச்சலுக் 
puz zle - head , 11. குழம்பிய எண்ணங்களையுடையவர் . 

குரிய ; காய்ச்சலால் உண்டாகிற . 
puz zle - head ed , a . குழப்பமான எண்ணங்களையுடைய , 

pyro - gen ic , a . காய்ச்சல் பற்றிய . 
கருத்துக் குழம்பியுள்ள . 

pyro - genous, a . பாறைவகையில் எரிமலையால் ஆக்கப்பட்ட ; 
puzz lement , 11. மலைவுற்ற நிலை . 

பொருள் வகையில் பிறிதொரு பொருள் எரிவினால் ஆக்கப் 

பட்ட . 
puz zle - pate, n . குழம்பிய எண்ணங்களையுடையவர் . 
puz zle - pat ed , a . 

pyrog raphy , n . சூடாக்கப்பட்ட கருவியால் வெண்மரமீது 
குழப்பமான எண்ணங்களையுடைய , 

தீட்டப்பட்ட செதுக்குவேலை . 
கருத்துக்குழம்பியுள்ள . 

pyrogravure , 11. சூடாக்கப்பட்ட இருப்புக்கருவியாற் செய் 
puz zle - peg , 11. மூக்குத்தடைக்கட்டை ; நாய் தன் மூக்கினால் 

யப்படும் செதுக்கு வேலைப்பாடு . 
நிலத்தைத் தொடாதபடி கீழ்த்தாடையில் பொருத்தப்படும் 
மரத்துண்டு . 

pyrol atry , n . அழல் வழிபாடு . 

pyrolig neous, a . மர எரிப்புச்சார்பான , மரப்பொருள் 
Puzzola na , n . = pozzolana . 

கொதிவடிப்பு மூலமான ; ( தொ . ) pyroligneous acid , மரப் 
pyaem ia , 11. சீழ்வகை நச்சுக்குருதி . 

பொருள் வடிப்புக்காடி.. 
pye dog , n . கேட்பாரற்ற நாய் . 

pyroman ia , n . தீக்கொளுவு வெறி . 
pyg my, n . குறளை , பழங்கதைமரபில் எத்தியோப்பியா 

pyroman iac, n . எரியூட்டுவெறியர் ; a . தீக்கொளுவும் 
விலோ ( Ethiopia ) இந்தியாவிலோ இருந்ததாகக் கருதப் ஆர்வமுள்ள . 
பட்ட குள்ள இனத்தவர் ; குறுந்தெய்வதம் , குறளி , கூளி ; 

pyrom eter , 11. உயர்வெப்பமானி . 
குள்ளர் ; அறிவுக்கட்டையானவர் , சிறுமைப்பட்டவர் , அற்பர் ; 

pyromet ric , pyromet rical , a . உ.யர் தள வெப்பமானி 
a . குள்ளமான , குள்ள இனத்தவரைச் சார்ந்த , வளர்ச்சி 

சார்ந்த . 
தடைப்பட்ட ; குறுகிய தோற்றமுடைய ; ( தொ . ) the 
Pygmies, ஆப்பிரிக்க நடுவரைப்பகுதிக் குட்டை மக்கள் . 

pyr ope , 11. அழற்சிவப்பு நிறமுடைய மாணிக்கக் கல்வகை . 

pyropho ric, pyroph orous, a . 
pyja mas , 11. pl . தளர்த்திக் காற்சட்டை ; இரவு உடுப்பு . 

காற்றுப்பட்டால் தீப் 

பற்றிக்கொள்ளுகிற . 
pyl on , n . எல்லைக்கோபுரம் ; கோபுர வாசல் . 

pyroph orus, 11. காற்றுப்பட்டால் தீப்பிடித்துக்கொள்ளும் 
pylor us , n . ( உள் . ) இரைப்பை சிறுகுடல் முதற்கூற்று பொருள் . 
இடைவழிவாய் ; சிறுகுடல் முதற்கூறடுத்த இரைப்பைப் 

pyrophot ograph , n . கண்ணாடிமீது காய்ச்சிப் பதிப்பிக்கப் 
பகுதி . 

பட்ட நிழற்படம் . 
pyogen esis , 11. சீழ் உருவாதல் . 

pyrotech nic, a . வாண வேடிக்கை சார்ந்த ; சொல் நய 
pyorrhoe a , n . சீழ்ப்பல் நோய் . 

வகையில் அறிவுத்திறங் காட்டுகிற ; உணர்ச்சிக் கொந்தளிப் 
pyr acanth , 1. வெண்ணிற மலர்களும் ஊதா நிறப் பழங் புடைய ; ( தொ . ) pyrotechinc display , வாணவேடிக்கை . 
களும் கொண்ட பசுமைமாறா முட்செடிவகை . 

pyrotech nics , n . pl . வாணவேடிக்கைக் கலை ; சொல்திற 
py ramid , 11. எகிப்திய கூர்ங்கோபுரம் ; பட்டைக்கூம்புரு ; நடவடிக்கை ; உணர்ச்சிக்கொந்தளிப்புக் காட்சி . 
பட்டைக்கூம்புருவப்பிழம்பு ; கூம்புவடிவப் பொருள் ; கூம்பு 

pyrotech nist , 11 , வாணவேடிக்கைப் பொருள்கள் செய்பவர் ; 
வடிவக்குவியல் ; கூம்புவடிவாகத் தறித்து விடப்பட்ட பழ 

வாணவேடிக்கை வல்லுநர் ; பேச்சுத்திறங் காட்டுபவர் ; 
மரம் ; ஏற்ற இறக்கமான அடிநீட்சியுடைய பாடல் . 

இசைத்திறங் காட்டுபவர் . 
pyram idal , pyramid ic , pyramid ical , a . பட்டைக் 

pyr otechny , 11 . வாணச்செய்முறை ; வாணவேடிக்கைக் 
கூம்பு வடிவுடைய . 

காட்சி ; திறமை காட்டும் பேச்சு ; திறமை காட்டும் இசை 
py ramidist , 1. எகிப்திய கூர்ங்கோபுர ஆய்வாளர் . 

நிகழ்ச்சி , 


194 
pyroxene 

pyxis 
pyr oxene, n . அழற்பாறையிற் காணப்பெறும் படிக்ககி Pyth ian , 1. பண்டைக் கிரேக்க நாட்டில் டெல்பி ( Delphi) 
வகை ; சுண்ணப் படிக்ககி , வெள்ளிமப் படிக்ககி , அழற் என்னுமிடத்திலுள்ள வருவதுரைக்குந் தெய்வம் ; டெல்பியி 
பாறைக் கனிம வகை . 

லுள்ள அப்பொலோ ( Apollo ) என்ற தெய்வம் ; டெல்பியில் 
pyrox ylin , n . வண்ணநெய் - செயற்கைத்தோல் ஆகியவற் 

வாழ்பவர் ; a . டெல்பி சார்ந்த ; அப்பொலோ சார்ந்த ; 
றிற்கு வெறியத்தில் தோய்த்துப் பயன்படுத்தப்படும் மரச் தெய்வமொழிகூறும் டெல்பியின் கோயிலணங்கு சார்ந்த . 
சத்து வெடியகிப் பொருள்வகை . 

pyth on , n . கிரேக்க புராண மரபில் அப்பொலோ என்ற 

தெய்வத்தாற் கொல்லப்பட்ட பெரும்பாம்பு ; மலைப்பாம்பு ; 
Py rrhic " , py rrhic , n . பொருநர் ஆடல் ; இரு குறில் 
அசைகள் கொண்ட செய்யுட்சீர் ; a . இரு குறிலசைகள் 

இரையை உடலால் வளைத்திறுக்கிக் கொல்லும் மாசுணம் . 
கொண்ட ; ( தொ . ) pyrrhic dance , பண்டைக் கிரேக்க நடன 

pyth on , 1. வந்தேறும் பேய்வகை ; பேய்கொள்ளப்பட்டவர் ; 

பண்டைக் கிரேக்க நாட்டில் டெல்பியின் கோயிலணங்கு . 

pyth oness , 1 . டெல்பியிலுள்ள 
Py rrhic , a . பெருமுயற்சியால் அடையப்பட்ட ; ( தொ . ) 

அப்பொலோ கோயில் 
Pyrrhic victory , பெருமுயற்சிச் சிறுவெற்றி . 

அணங்கு . 
Py rrhonism , n . அறிவின் உறுதிப்பாட்டை மறுத்த 

pyx , n . பெட்டி ; வழிபாட்டுத்திருவுணா அப்பம் வைக்கப்படுங் 

கலம் ; கம்பட்ட சாலையில் கட்டளைப் பொன் வெள்ளி நாண 
பண்டைக் கிரேக்க அறிவர் பிரோ ( Pyrrho கி . மு . 320 ) 

யங்கள் வைக்கப்படும் பெட்டி ; 3. நாணயங்களைக் கட்டளைப் 
என்பாரின் கோட்பாடு . 

பெட்டியில் வை ; மாற்றும் எடையும் பார்த்து நாணயங் 
Pyr us , n . பேரி மரவினம். 

களைச் சோதனைசெய் ; ( தொ . ) trial of the pyx , பொற் 
Pythagore an , 11. பண்டைக் கிரேக்க அறிஞர் பைத்தகோரஸ் 

கொல்லர் கழகத்தால் நடத்தப்படும் நாணயங்களின் ஆண்டுப் 
( Pythagoras ) என்பாரின் ஆதரவாளர் ; கூடு விட்டுக் கூடு 

பரிசோதனை. 
பாய்வதில் நம்பிக்கைக் கொண்டனர் ; a . பைத்தகோரஸ் pyxid ium , n . ( தாவ . ) பெட்டி மூடிபோல் மேற்பகுதி தனி 
என்பாரைப் பின்பற்றுகிற ; பைத்தகோரஸ் கொள்கையை யாக வெடிக்கும் விதையுறை ; pl . pyxid is . 
ஆதரிக்கிற ; பைத்தகோரஸ் என்பாருக்குரிய . 

pyx is , n . சம்புடம் , பேழை . 


வகை . 


Q 


qt . 


al 


Paint , . : naan sirn921 

மவிசித்திரக் கவர் 
Qua 

quadrille , 1. நால்வர் ஆடும் முற்காலச் சீட்டாட்டவா 
ua , adu . என்ற முறையில் , என்பதாக . 

quadrill ion , n . ஆயீரங்கோடி கோடி கோடி ; அமெரி 
quack , 1. வாத்தின் கத்துதல் போன்ற ஒலி ; V. வர்த்துப் வழக்கில் பத்துக்கோடி கோடி . 
போலக் கடின ஒலி எழுப்பு ; கத்து ; பிதற்று . 

quadrinom ial, a . உருக்கணக்கியலில் நான்கு உருக்க 
quack , n . போலி மருத்துவர் ; போலி அறுவையாளர் ; உடைய . 
அரைகுறை வைத்தியர் ; மாய மருந்து விற்பவர் ; மோசடி quadripart ite, a . நான்கு பாகங்களைக்கொண்ட ; நான் 
முறை கையாளுபவர் ; U. போலி மருத்துவஞ் செய் ; மாய கட்சியினரையுடைய ; 

நான்கு 

கட்சியினரின் தொடர்பு 
மருந்து விற்பனை செய் ; தற்புகழ்ச்சி விளம்பரஞ் செய் ; வீம்பு கொண்ட . 
பேசு . 

qua drireme, " n . நான்கு வரிசைத் தண்டுகளையுடை 
quack ery , n . போலி மருத்துவம் , மோசடி மருந்து விற்பனை . 

பண்டைக்காலப் படகு . 
quack salver , n . மருத்துவப் போலிநிபுணர் . 

quadrisyll able, 1. நாலசைச் சொல் . 
quad , n . = quadrangle. 

quadriv alent , a . ( வேதி . ) நாலிணை திறமுடைய , நா 
quad , n . = quadrat . 

இணைத்திற அணுக்களுடன் இணையும் இயல்புகொண்ட . 
quad , n . = quadruplet . 

quadriv ium , n . ( வர . ) இடைநிலைக்காலப் பல்கலைக்கழக 

களில் கணக்கு - வடிவியல்- வானியல் -இசை ஆகிய நான் 
gta drable, a . ( கண . ) பெருக்க எண்ணுக்குச் சரியீடாகக் 

பாடக் கல்விப்பயிற்சித்திட்டம் . 
குறிக்கத்தக்க ; உரு எண்களின் வரை எண்ணளவு மடங் 
காகத் தெரிவிக்கத்தக்க . 

quadroon , n . வெள்ளையருக்கும் அரைக்கரு நிறக்கலப்பின 
quadragenar ian , n . நாற்பது வயதுடையவர் ; a . ஈரிருபது 

தவர்க்கும் பிறந்தவர் ; காற்பங்கு நீகிரோக் குருதிக் கலப்பின 

தவர் ; ( வில . , தாவ . ) காற்பங்கு இனத் தூய்மையுடை 
வயதுடைய . 

கலப்பினம் . 
Quadrages ima , n . கிறித்தவ நோன்புவிழாப் பருவத்தின் 
முதல் ஞாயிற்றுக்கிழமை . 

quadru manous , a . நான்கு கைகளையுடைய ; நிமிர் நி 

உயிரினங்களில் நாற்கை வாய்ந்த , நாலு கால்களிலும் விர 
quadrages imal , a . நாற்பது நாள் நீடிக்கிற ; நாற்பதுநாள் கள் பெருவிரல்கள் எதிரெதிராகவுடைய . 
கிறித்தவ நோன்புப் பருவஞ் சார்ந்த . 

qua druped , 11. நாற்கால் விலங்கு ; a . நான்கு கால்களை 
quad rangle, n . நாற்கட்டம் , நாற்கட்டு வரைவடிவம் , நாற் யுடைய . 
கட்டரங்கம் , கட்டட நடுவிலுள்ள முற்றவெளி ; சதுக்கம் , 
கட்டடம் சூழ்ந்த நாற்கட்டு வெளி . 

qua druple, n . நான்மடி எண் , நான் மடங்கான எண் ; 

நான்கு மடங்கான ; நான்கு பகுதிகள் கொண்ட ; நாது 
quadrang ular , a . நாற்கட்டமான ; நாற்கோணமான . 

தரப்பினருக்கிடைப்பிட்ட ; நான் மடியளவான ; நான் ம 
quadrant, n . வட்டக்காற் சுற்றுவரை ; கால்வட்டம் , 

எண்ணிக்கையுடைய , நான் மடி உயர்வுடைய ; U. நா 
செங்கோண ஆரங்களுக்குட்பட்ட வட்டப்பகுதி ; கோண மடங்காக்கு , நான்கினால் பெருக்கு . 
மானி . 

qua druplet , n . ஒரீற்று நான்கு குழவிகள் ; ஒருங்கிணைந் 
qua drat , n . அச்சுத்துறையில் எழுத்துரு இட அடைப்புக் செயலாற்றும் நான்கன் தொகுதி ; நால்வர்க்குரிய மிதி வண்டி. 
கட்டை . 

quadru plicate , n . நான் மடியான படிகளின் தொகுதி ; a . 
qua drate , n . ( உள் . ) நாற்கோண எலும்பு ; நாற்கோணத் நான்மடியான படிகளையுடைய ; . நான்கினாற் பெருக்கு ; 
தசைநார் ; a . ( உள் . ) நாற்கோணமான ; சதுரமான . 

வகைக்கு நாலு மாதிரிகள் ஆக்கு . 
quadrate , . சதுரமாக்கு ; வட்ட முதலியவற்றின் சதுரச் 

quadrupli city , n . நான்மடித்தன்மை , நான் மடங்காயிருக் 
சமன்பாடு காண் ; இசைவாக்கு , பொருத்து ; இசைவாகு , கும் இயல்பு . 
பொருந்து . 

quaer e , n . வினா ; U. வினவு . 
quadrat ic , n . இருவிசைப்படிச் சமன்பாடு ; a . ( கண . ) 

quaes tor , n . பண்டை ரோமாபுரிப் பண்டாரகர் ; சம்பளம் 
உருக்கணக்கியல் துறையில் இருவிசைப்படிமை சார்ந்த . 

வழங்குபவர் . 
quadrat ics, n . இருவிசைச் சமன்பாட்டுத்துறை உருக் 

quaff , v . மாந்து , ஒரு வீச்சில் குடித்துவிடு , பெரு மடக்காகப் 
கணக்கியல் , 

பருகு . 
qua’drature, n . ( கண . ) உருவின் சதுரச் சரியீட்டளவு ; 

quag , 11. ஆட்டங்கொடுக்கும் சதுப்பு நிலத்தடம் . 
( வான் . ) கதிரவனிடமிருந்து திங்கள் 90 பாகைத் தொலைவி 
லிருக்கும் இடகால நுட்பங்கள் இரண்டில் ஒன்று ; கோளம் 

quagg y , a . சதுப்பியல்பான , சேறான ; ஆற்றின் வகையில் 
ஒன்றுக்கொன்று 90 பாகை தொலைவிலுள்ள நிலை . 

சதுப்பு நிலத்தின் வழிச்செல்கிற . 
quadrenn ial, a . நான்கு ஆண்டுகட்கு ஒருமுறை நடை 

quag mire , n . சதுப்புநிலம் , படுசேறு ; புதைகுழி . 
பெறுகிற ; நான்காண்டுகள் நீடிக்கிற . 

quahaug , quahog , n . வட அமெரிக்க உருண்டைச் சிப்பி | 
qua dric , 11. பிழம்புரு வடிவியலில் இரண்டாம் படிமையுடைய 
பரப்பு , நேர்கோட்டால் இருமுறை வெட்டப்படும் பரப்பு ; 

Quai d Orsay , 1. பிரஞ்சு அயல்நாட்டு அலுவலகம் . 
a . பிழம்புரு வடிவியலில் பரப்புவகையில் இரண்டாம் படிமை quail , 1. கவுதாரியினப் புலம்பெயர் பறவை வகை . 
யுடைய . 

quail , . நடுக்கங்கொள் ; தளர்வு காட்டு ; அஞ்சிப் 
qua drifid , a , நான்கு பிரிவான , நான்கு கூறாகப் பிளவுற்ற . 

பின்வாங்கு ; தணிந்து போ , பணிந்தடங்கு . 
quadrig a , n . நான்கு குதிரைச் சாரட்டு . 

quail .call, 11. கவுதாரியினப் பறவைவகையை வீழ்த்துதற் 
quadrilat eral , n . நாற்கட்டம் , நாற்கோண வரைவடிவம் ; 

குரிய சீழ்க்கை . 
நான்கெல்லைப் பரப்பு ; a . நாற்கோணமான , நாலு பக்கங்களை 

quail ery , 11. கவுதாரியினப் பறவை வளர்ப்புப்பண்ணை . 
யுடைய ; ( தொ . ) the Quadrilateral, வட இத்தாலியிலுள்ள quail .pipe , 1. கவுதாரி புரை குழல் . 
நான்கரண்கள் . 
quadriland ual, a . நான்கு மொத்களை வழங்கு 

மொழி 
quadri 
கிணை 


வகை . 


கும் 


1o 


--09 


மோகள்ள . 


! " 

796 
äker 

quarter 
aker , 1. ஜார்ஜ் பாக்ஸ் ( George Fox ) என்பவர் 1648 - இல் quantiv alence , n . ( வேதி . ) தனிம அணுவின் இணை திற 
சநிறுவிய நண்பர் கழகத்தைச் சார்ந்தவர் ; a . நண்பர் கழகஞ் அளவு . 
சார்ந்த . 

qua ntum , 11. தொகுதி , மொத்தம் ; கூறு , பங்கு , சக்திச் 
uak er , n . நடுங்குபவர் ; கப்பல் கோட்டை ஆகியவற்றி சொட்டு ; ( தொ . ) quantum theory , ( இய . ) கதிரியக்கத்தில் 
லுள்ள பொம்மைப் பீரங்கி. 

ஆற்றல் அலைவீச்சுக்கோட்பாடு . 
uak er - bird , n . கடற்பறவை வகை . 

qua ntum lib et , qua ntum pla cet , ( ல . ) 1 . ( மரு . ) 
Quak erdom , n . நண்பர் கழகச் சமய வாழ்க்கைமுறை ; விரும்பும் அளவு . 
நண்பர் கழகத்தார் தொகுதி ; நண்பர் கழகப் பரப்பு ; நண்பர் qua ntnm suff icit , ( ல . ) n . ( மரு . ) போதிய அளவு . 
கழக ஆட்சி . 

quaquavers al , a . ( மண் . ) எல்லாத் திசைகளையும் நோக்கிய . 
lak eress, 7. நண்பர் கழகப் பெண் உறுப்பினர் . 
lak erism , 11. நண்பர்கழகச் சமய வாழ்க்கைமுறை ; நண்பர் 

qua rantine , n . தடுப்புக்காப்பு , பயணிகள் கப்பல் நோயாளி 

கள் வகையில் தொற்றுத்தடைகாப்பு நாடித் தனிப்படுத்தி 
கழகக் கோட்பாடு . 

வைக்கும் கால எல்லை ; U. தொற்றுத்தடைகாப்பில் வை ; 
uak er - moth , 1. மங்கல்நிற விட்டிற்பூச்சி . 

தொற்றுத்தடைகாப்புச்செய் . 
uak ers -meeting, n . நண்பர் சமயக்கூட்டம் ; மோன 

quar e im pedit , ( ல . ) n . மானிய வழங்கீட்டில் தடை 
அரங்கு . 

மனுவாளர்க்கு விடுக்கும் அறிவிப்பு முறி . 
uak ing - grass, n . ஆடும் தலைப்பகுதியினையுடைய புல் 

qua rrel , 11. சச்சரவு , சண்டை , பூசல் ; நட்பு முறிவு , மன 
வகை . 

வேறுபாடு ; குறையீடு , குறைப்பட்டுக்கொள்வதற்குரிய 
uak y , a . ஆட்டங்கொடுக்கிற , நடுங்குகிற . 

காரணம் ; 3. சச்சரவிடு ; பூசலிடு ; சண்டையிடு ; நட்புறவு 
ualifica tion , n . தகுதி ; சிறப்புப்பண்பு ; பதவிக்கு முறித்துக் கொள் , மன்வேறுபாடு கொள் ;; முனைப்பாக 
இன்றியமையாப் பண்புக்கூறு ; 

; . உரிமை பெறுவதற்கு மாறுபடு , கருத்து வேறுபாடுகொண்டு எதிர்த்துப் போராடு ; 
முன்னீடான வரையறை ; தகுதிச்சான்று ; நிலைமாற்றம் ; குறை காண் , குற்றங்கூறு ; ஏற்றுக்கொள்ள மறு ; ( தொ . ) 
வரையறை விலக்கு ; தகுதியளிப்பு ; தகுதிப்பேறு . 

pick a quarrel , சண்டைக்குத் தொண்டுபிடி , வலிந்து சச்சர 
tual ificative , a . பண்படையான , அடைமொழியாயியங்குகிற . 

வுக்கு வழிதேடு ; quarrel with one s bread and butter,, 
qua lificatory, a . பண்படையான ; மட்டுப்படுத்துகிற ; 

வாழ்க்கை வசதிக்கு மாறாய் நடந்துகொள் . 
பண்பேற்றுகிற ; தகுதிப்படுத்துகிற . 

quarr elsome , a . சண்டை பிடிக்கிற .. 
qua lified , a . தகுதிபெற்ற , தகுதிவாய்ந்த ; சிறப்புத்தகுதி qua rry , n . வேட்டைப்பொருள் ; பலி . 
யுடைய ; மட்டுப்படுத்தப்பட்ட , வரையறுக்கப்பட்ட . 

qua rry , 1. கற் சுரங்கம் ; கட்டிடக் கற்கள் எடுப்பதற்காகத் 
ua lify , U. பண்புபெறு ; பண்படை கொடு ; பண்படையாய் தோண்டிய தொடுகுழி ; தளம்பாவு கல் தொகுதி ; தளச் 
இயங்கு ; பண்பேற்றிக்கூறு ; வருணி , பண்பு விரித்துரை ; செங்கல் தொகுதி ; தகவல் களம் ; U. கட்டிடங்களுக்கான 
பண்புமாற்று ; சிறிதுமாற்றியமை ; வரையறையுடன் கூறு ; 

கல் தோண்டியெடு ; ஏடுகளில் முனைந்து தகவல்கள் தேடு ; 
மட்டுப்படுத்து , முனைப்பழி ; மழுப்பியுரை ; தகுதிப்படுத்து ; பத்திரங்களைக் கிளறித் தேடுவதில் ஈடுபட்டுழை . 

சட்ட உரிமையுடைய தாக்கு ; தகுதி நிறைவுசெய் , தகுதி பெறு . qua rry , n . சன்னல் கண்ணாடி ; சதுரக்கல் . 
qua litative, a . பண்புசார்ந்த ; தனிக்கூறு சார்ந்த ; பண்பு quart , 1. முகத்தலளவைக்கூறு , கால் காலன் அல்லது 
வகை சார்ந்த ; பண்புப்படி சார்ந்த ; பண்படிப்படையான . 

இரண்டு பைண்டு அளவு ; கால் காலன் அளவுகலம் , இரண்டு 
gua lity, 1. பண்பு ; குணம் ; தனியியல்பு ; தனித்திறம் ; பைண்டு அளவு புட்டி ; கால் காலன் மாத்தேறல் . 
தொனி ; நயம் ; உள்ளார்ந்த தனிக்கூறு ; நயநலக்கூறு ; quart , n . வாட்போரில் ஒருநிலை ; சீட்டாட்ட வகையில் 
பண்புநலம் ; பண்புக்கூறு ; பண்புத்தரம் ; பண்புவகை ; நாலுசீட்டு வரிசைத்தொகுதி ; 5. வாட்போரில் நிலைவகை 
பண்புப்படி ; உடன்பாட்டு எதிர்மறை நிலைக்கூறு . 

மேற்கொள் ; வாட்போரில் நிலைவகையில் தலையைப் பின் 
qualm , n . கணநேர இரக்கம் ; மனச்சான்றின் குத்தல் ; வெட்டியிழு . 
உள்ளார்ந்த ஐயப்பாடு ; உள்ளத்தளர்ச்சி ; உளச்சான்றின் quar tan , n . நான்காம் நாடோறும் விட்டுவிட்டு வரும் 
ஊசலாட்டம் ; தன் நேர்மையில் ஐயம் . 

இசிவு ; காய்ச்சல் வகை . 
quandar y , n . குழப்பநிலை , இடர்ப்பாடு , ஊசலாட்டம் . 

quarta tion , n . தங்கத் துப்புரவு வினைக்கு நான்கில் மூன்று 
guand meme , ( பிர . ) adv . விளைவுகள் நோக்காமல் . 

பங்கில் வெள்ளிக் கலப்பீடு. 
quant, 7. சேற்று உகைதண்டு , சதுப்புநிலத்திற் படகு உகைப்ப quarte , 1. V. = quart . 
தற்குரிய தடங்கல் வட்டுடன்கூடிய உந்துகோல் ; 3. சேற்று 

quar ter , n . கால் ; காற்பற்கு ; அமெரிக்க கால் வெள்ளி , 
உகைதண்டினாற் படகைச் செலுத்து . 

25 சதம் ; கால் கைகளில் ஒன்று உட்கொண்ட விலங்கின் 
( qua ntic , n . ( கண . ) உருக்கணக்கியலில் இரண்டு அல்லது உடல் இறைச்சியின் நான்கில் ஒரு கண்டம் ; பறவையிறைச்சி 
மூன்று வரைவிலுருவுடைய முழுநிலைச் செவ்வியற்கோவை . யில் நான்கில் ஒரு கண்டம் ; ( கப் . ) மூலச் சங்கிலியில் 

பின்புறப் பகுதிகளில் ஒன்று ; எட்டு மரக்காலளவு , கால் 
gua ntify , v . அளவினை அறுதிசெய் ; அளவுமதிப்பு நிறுவு ; 

அந்தர் ; காலாண்டு பருவம் ; காலாண்டு தவணைப்படி ; 
எடை மதிப்பிடு ; ( அள . ) அளவு வரையறை அடைமொழி 

பள்ளியாண்டு பருவக்கூறு ; திங்கள் பருவ வட்டத்தில் நாலில் 

ஒரு கூறு ; திங்களின் முதலிரண்டு அல்லது கடையிரண்டு 
gua ntitative, a . அளவுசார்ந்த ; அளவைக்குரிய ; அளவை 

கால் வட்டங்களுக்கிடைப்பட்ட நிலை ; கால்மணி நேரம் ; வரிக் 
யுடன் தொடர்புடைய ; அளந்து மதிப்பிடத்தக்க ; ( இலக் . ) 

கணிப்பீட்டில் 25 பொன் 

கொத்தளவு ; 

வரிக்கணிப்பில் 
யாப்பு அசை அழுத்தம் வகையில் அளவினை அடிப்படை 

25 பொன் வருவாயளவு ; நாற்றிசைகளில் ஒன்று ; திசை ; 
யோகக்கொண்ட . 

திசை வட்டாரம் ; இடம் ; விட்டுக்கொடுப்பு , பணிபவருக்குத் 
auantities , n . pl . பெருந்திரள் ; பெருந்தொகை , ஏராளமான 

தரப்படும் சலுகை ; கால் நாழிகைத் தொலைப் பந்தயம் ; 
நகரக்குடியிருப்பு வட்டாரம் ; 3. நான்கு சரிபகுதிகளாக 
ட்டு ; நான்கு கண் பாகத் துண்டுபோடு ; நாட்டுப் 
லை .. நான் 

ராகத் துண்டுபடுத்து ; கேட 
யக் காம் கூற்றில் அமை ; 

விட்டுக் 
முதலாயி 


இணை . 


வளவு . 


1ST 


quarterage 
னோரைத் தங்கிடத்தில் அமர்த்து ; வீரரைக் குறிப்பிட்ட 
இடத்தில் அமர்த்து ; வீரருக்குத் தங்கள் மனையாக்கு ; 
வேட்டைநாய்கள் வகையில் வேட்டைநிலத்தில் அங்குமிங்குங் 
* திரி ; ( தொ . ) from all quarters , எல்லாத் திசைகளிலு 
மிருந்து , நாலாபக்க இடங்களிலுமிருந்து ; what quarter is 
the wind blowing in , காற்று எத்திசையில் அடிக்கிறது ? 
செய்திகள் எப்படி நடக்கின்றன ? 
quar terage , n . காலாண்டுவாரியாக ஊதியம் அளிக்கப் 
படல் , காலாண்டு பருவ ஊதியமுறை ; காலாண்டு ஊதியம் ; 
காலாண்டு ஓய்வு உதவிச் சம்பளம் . 
quar ter - bell , n . கால்மணிநேரத்தில் அடிக்கும் மணி . 
quar ter - binding , n . முதுகுக்கு மட்டும் ஒடுங்கிய தோலிட்ட 

புத்தகக்கட்டிடமுறை . 
quar ter - bound , a . புத்தகக்கட்டிடவகையில் மூலைகளை விட்டு 

முதுகுக்குமட்டும் ஒடுங்கிய தோலிட்ட . 
quar ter-butt , n . மேடைக்கோற்பந்தாட்டத்தில் பந்தடியின் 
. காற்கூற்று முட்டு . 
quar ter -deck , 1 . கப்பல்மேல் தளப் பின்பகுதி ; கப்பற் 

பணியாளுநர் தொகுதி ; கடற்படைப் பணியாளுநர் தொகுதி . 
quar ter- ill , n . பிட்டங்களிற் சதையழிவு ஏற்படும் கால் 

நடைநோய் . 
quar tering , n . நான்கு துண்டாக்குதல் ; கேடயத்தை நான்கு 
கூறாக்குதல் ; படைவீரர்களைத் தங்க வைத்தல் ; கேடயக் 
கூறுகளில் அமைவித்தல் ; புதுமரபுரிமையாளர் உறவு சுட்டிக் 
கேடய மரபுச் சின்னத்துடன் புதுச்சின்னம் இணைத்தல் . 
quar ter - left, n . ( படை . ) செங்கோணிற் காற்கூறு இடப் 

புறம் . 
quar ter - light , n . மூடு வண்டிப் பலகணி . 
quar ter - line , n : கப்பலுக்குப் பின் கப்பல் அமையும் நிலை . 
quar terly , n . காலாண்டு வெளியீடு ; a . காலாண்டுதோறும் 
நடைபெறுகிற , ஆண்டில் நான்கு தடவை நிகழ்கிற ; adu . 
காலாண்டுக்கு ஒரு முறையாக ; கேடய நாற்கூறுகளிலும் ; 
கேடய நாற்கூறுகளில் சாய்வெதிர் கூறுகளில் . 
quarterly - quar tered , a . கேடயக் காற்கூறுகளுள் ஒன்றோ 

பலவோ நாற்கூறுகளாகப் பிரிக்கப்பட்ட . 
quar ter - master , n . கப்பற் சிறுதிறப் பணியாளர் ; படைத் 

துறைத் துணிமணி தங்கள் மேற்பார்வைப் பணியாளர் . 
quar ter - master - general , n . ( படை . ) துணிமணி தங்க 

லரங்கத் தலைமைப்பணியாளர் . 
quar ter - miler , n . கால் நாழிகைத்தொலைப் பந்தய ஓட்டக் 

காரர் . 
quar tern , quar tern - loaf , n . நாலு கல்லெடையுள்ள; 

பொங்கப்பம் . 
quar ter -plate , n. 31 " X44 " நிழற்படத்தகட்டளவு ; 34 " X41 " 

அளவு நிழற்படம் . 
quar ter - right , n . ( படை . ) செங்கோணிற் காற்கூறு வலப் 

புறம் . 
quar ters, n . pl . உறையுள் ; படைத்தங்கல் இடம் . 
quar ter - sessions , n . காலாண்டுப் பருவ மேல்வழக்கு 

மன்றம் . 
quar ter - staff , n . உழவர் நெடுங்கோல் . 
quar ter - tone, n . ( இசை . ) சுரத்தின் காற்கூறு . 
quar ter - wind , n . கப்பற் பின்பகுதிமீது வீசுங்காற்று , 

பயணத்துக்குகந்த காற்று . 
quartet , quartette , n . ( இசை . ) நாற்குரல் பாட்டு ; நாற் 
கருவிப்பாடல் ; நாற்குரல் எழுப்புவோர் ; நாற்கருவி இசைப் 
போர் ; நால்வர் தொகுதி ; நான்கன் தொகுதி . 
quar tile, n .. வானகோளங்களின் 

90 ..பாகை 

இடைத் 
டர்பு ; a . வானகோளங்களில் 20 பாகை இடைத்தொடர் 


quar to , n . நான்மடித் தாளளவு , இரு . தடவை 
தாளின் அளவு ; நான் மடித் தாளளவு ஏடு ; 
quarto paper , நான்மடியாக மடித்த தாள் .. 
quar tus , n . பள்ளிகளில் ஒரே பெயருள்ளவர்களில் 

படும் வரிசை முறையில் நாலாமவன் . 
quartz , n , படிக்கக்கல் , கன்ம ஈருயிர்கையுடன் சில 

பொன்னும் கலந்த கனிமப்பொருள் . 
quash , v . ஒழி , அகற்று ; செல்லுபடியன்றென வி 

இல்லாததாக்கு . 
Qua shee , n . நீகிரோவரைக் குறித்த தேசீயச் சுட்டுப் 
quas i , a . உண்மையல்லாத ; அரையளவான ; போன்ற 

தோற்றத்தில் மட்டும் ; conj . அதாவது . 
quas i - histo rical , a . அரைகுறை வரலாற்றுத் 

புடைய . 
quassi a , 11. கசப்பான மருந்து நீர்வகை ; கசப்பான 
நீருக்குப் பயன்படும் கட்டை வேர் பட்டை முதலியவற் 
யுடைய தென் அமெரிக்க மரவகை . 
quat , 11. பரு , கொப்புளம் . 
quat er - centen ary , 1. நானூற்று ஆண்டுவிழா . 
quatern ary, n . நான்கு என்ற எண் ; நாற்பொருள்க 
தொகுதி ; பிதகோரஸ் ( Pythogaras ) என்ற பண்டைக்கி 
அறிஞரின்படி மறை மெய்ம்மையை உள்ளீடாகக்கொண்டு 
தைக் கூட்டுத்தொகையாக உடைய முதல் நான்கு இலக் 
களின் தொகுதி ; a . நான்கு என்னும் எண்சார்ந்த ; நாலு பு 
கள்கொண்ட ; ( வேதி . ) நான்கு தனிமங்கள் சேர்க் 
நான்கு அடிப்பொருள்கள் சேர்ந்த . 
quaternlion , n . நான்கன் தொகுதி ; ஒருதடவை இரண்ட 
மடித்த நான்கு தாள்களின் தொகுதி ; பிதகோரஸ் 
பண்டைக் கிரேக்க அறிஞரின்படி மறை மெய்ம்மை உ 
டாகக் 

கொண்டு பத்தைக் கூட்டுத்தொகையாகவும் 
முதல் நான்கு இலக்கங்களின் தொகுதி ; ( கண . ) ஏவளன 
களின் இடையீவு . 
quatern ions , n . pl . ( கண . ) ஏவளவை ஈவுக் கணிதிறம் , 
quatern ity , 1. நான்மை , நான்காம் தன்மை ; 

தொகுதி ; இறைமையின் நான்மூர்த்தங்களின் தொகுதி , 
quat orzain , n. அளவு ஒவ்வாத பதினான்கடிப் பாவகை. 
quat rain , n . நாலடிப்பாடல் ; இடையிட்டியைபுப் பாடல் 
quat refoil , n . நாலிதழ் மலர் ; நான்கிலைத் துணர் ; ( க 

நாற்கதுப்பணி . 
quattrocen to , n . இத்தாலிய கலையுலகின் 15 

நூற்றாண்டு ஊழி . 
quav er , n . அதிர்வு , நடுக்கம் ; பாட்டில் குரல்நாள அதிர் 
பேச்சில் குரல் நடுக்கம் ; 3. அதிர்வுறு , நடுங்கு ; பாடுதா 
அதிர்விசை பயன்படுத்து ; அதிர்விசையுடன் பாடு ; ந 
கிசைச் சுரங்களுடன் பாடு . 
quay , 11. ஓடத்துறை ; கப்பல் 

துறை . 
quean , n . ( செய் . ) சிறுக்கி , பட்டி . 
queas y , a . உணவு வகையில் குமட்டுகிற ; வயிற்று வரை 
யில் குமட்டல் வாய்ந்த ; ஆள்வகையில் எளிதில் குமட் 
லுக்கு உட்படுகிற ; செரிமானக் கோளாறுடைய ; செரிமா 
மந்தம் வாய்ந்த ; தொட்டால் துடிக்கிற , கழி 
நுண்மையான . 
quebra cho , n . திண்ணிய கட்டையையும் மருந்துப்பட்டை 

யும் தரும் அமெரிக்க மரவகை ; மருந்துப்பட்டை வகை: 
queen , n . அரசி , ஆட்சியுரிமையுடைய அணங்கு, 

மனைவி ; பெண்ணரசி ; காதலி ; மன வீறமைதிமி 
மாதரசி ; அழகி , விழாவரசி ,; விளையாட 
* பெண் தெய்வம் ; இனத்திற்சிறந்த அழகுப்பொருள் 
பட்ட சிறப்பு வாய்ந்த பெண் துரங்கத்தில் 
சீட்டாட்டத்தில் சீட்டர்சிடு பெண் 

ஈறும் 


நாடு 


* 1.1 


து 


T 


798 


cake 


quit 


பலகை 


து ; மேம்பட்டது ; 3. அரசியாக்கு ; அரசியாக இயங்கு ; 
ாட்சி செய் ; சதுரங்கத்தில் காலாட்காயினைப் 
ரங் கொண்டுசென்று அரசி முதலிய உயர்காய்களில் 
றாக மாற்று ; சதுரங்கக் காலாட்காய் வகையில் அரசி 
லிய உயர்காய்களில் ஒன்றாக மாற்றப்பெறு ; ( தொ . ) 
en consort ,, ஆளும் அரசர் மனைவி ; queen dowager , 
ண்ட அரசர் விட்டுச்சென்ற கைம்பெண் மனைவி ; queen 
ther , ஆளும் அரசரின் தாயார் ; queen of hearts , அழகரசி ; 
en of the Adriatic , வெனிஸ் நகரம் ; 

queen of the 
dows , மலர் வகை ; queen of the seas , பிரிட்டன் . 
-cake , n . 

பழங்கள் உள்ளிட்ட இதயவடிவான 
பம் . 
ing, 11. ஆப்பிள் வகை , 
2 - like, a . அரசிபோன்ற ; பெருமித அழகு வாய்ந்த .. 
an ] y , a . அரசிக்குரிய ; அரசிக்கேற்ற ; அரசிபோன்ற ; 
றார்ந்த . 
en - posts, n. pl . மோட்டுவிட்டக் கூ 

கூம்பின் இருநிமிர் 
கால்கள் . 
ans berry Rules , n . pl . குவீன்ஸ்பரி கோமான் 1867- இல் 
குத்தமைத்த குத்துச்சண்டை விதிமுறைகள் . 
an - stitch , n . பூ வேலையில் அழகுத் தையல்வகை. 
en s - ware, n . பால்வண்ண மட்பாண்டவகை . 
een s weather , n . செங்கதிரொளி. 
ler , a . தனி மாதிரியான ; விந்தையான ; தனிப்போக்குள்ள ; 
ஐயுறத்தக்க ; தலைசுற்றுகிற . 
ell , v . ( செய் . ) அடக்கு ; கீழ்ப்படுத்து , வலுக்கட்டாய 
மாகப் பணியச்செய் ; வென்றடக்கு ; அமுக்கி ஒழித்துக்கட்டு . 
anch , . தணி ; குளிர்வி ; விடாயினைத் தீர் ; அவாவை 
றைவேற்று ; அவாவை அடக்கு , வேகத்தைத் தடுத்து 
உறுத்து ; இயக்கம் தடைசெய் . 
Tenelle , n . சுவையூட்டப்பட்ட மீன் அல்லது இறைச்சியா 
லான மாவுருண்டை . 
ler imony , n . குறைகூறல் . 
r ist , n. வினாவுவோர் . 
irn , n . திரிகை , ஏந்திரம் ; மிளகரைக்குங் கருவி . 
irn - stone, 1. ஏந்திரக்கல் . 
Frulous , a . குறைபட்டுக்கொள்கிற , சிடுசிடுப்பு வாய்ந்த . 
ar y , n . வினா ; தடை ; ப . வினவு ; தடையெழுப்பு ; விசாரி . 
est , n . வேட்பு ; தேடும் பொருள் ; விசாரணை ; . வேட்டை 
காய்கள் வகையில் வேட்டை இலக்குத் தேடியலை ; நாடிச் 
செல் ; தேடித்திரி ; ( செய் . ) தேடு , தேடிக் காண் . 
as tion , n . வினா ; வினாவாசகம் ; ஐயப்பாடு ; கருத்து 
வேறுபாடு ; தடங்கலுரை , தடுப்புரை ; விடுவித்துக்காண 
வேண்டிய கடுஞ்சிக்கல் ; ஆய்வுக்குரிய பொருள் ; வினாக் 
குறிப்பு , வினாக்குறி ; கடுந்தேர்வு , குற்றத்தை ஒத்துக்கொள்ள 
வைப்பதற்கான வதை ; V. வினவு ; உசாவு ; ஆராய்ச்சி 
மூலம் தகவல் கோரு ; ஐயப்பாடு எழுப்பு ; ஐயுறு ; தடை 
யுரை எழுப்பு ; எதிர்ப்பு உண்டுபண்ணு . 
ues tionable , a . கேள்வி எழுப்பத்தக்க ; ஐயத்துக்குரிய ; 
உறுதியற்ற ; முற்றிலும் நேர்மை வாய்ந்ததாயிராத ; குறை 
கூறத்தக்க ; வாதத்துக்குரிய . 
uestionnaire , n . வினாப்பட்டி , வினாவரிசை 
Het zal , n . நீள் தோகையுடைய அழகிய பசும்பொன்நிறம் 


quibb ler , 11. இரட்டுற மொழிவோர் . 
quibbling , n . இரட்டுற மொழிதல் . 
quick , n . உயிர்த்தசை ; தோலடி மென்மைத்தசை ; நகத்தடி 
மென்மைத்தசை ; புண்ணாறியவிடத்தின் இளந்தசைப்பகுதி ; 
உணர்ச்சி மையம் , நுண்ணுணர்ச்சியிடம் ; மென்னய 
உணர்ச்சி நுட்பம் ; உயிர் ; உயிராற்றல் ; உயிருடையது : 
உயிருடையவர் ; உயிர்த்தாவரம் ; வேலிப்பயிர் வகை ; a . 
விரைந்த ; வேகமான ; மின்பாய்ச்சலான , கணநேரத்தில் 
நிகழ்கிற ; குறைந்த அளவு கேரத்தில் முடிக்கப்படுகிற ; 
குறைந்த இடையீட்டுடன் நடைபெறுகிற ; ஊக்கமிக்க ; 
சுறுசுறுப்பான ; ஆயத்த நிலையுடைய ; உடனடி செயல் 
திறம் வாய்ந்த ; நுண்ணுணர்ச்சித் திறம் வாய்ந்த ; கண 
நேரத்தில் உணருந் தன்மையுடைய ; அறிவுவகையில் விரை 
திறம் உடைய ; உயிர்த்துடிப்புள்ள ; உயிர்ப்புடைய , 
உயிருடைய ; வாழ்நிலையிலுள்ள ; adv . விரைந்து ; வேக 
மாக ; குறைந்த நேரத்தில் ; ( தொ . ) be quick , விரைவுபடு , 
விரை ; quick step , ( படை . ) கணத்தில் காலடிக்கு 38 
அங்குலமாக 128 காலடியுடன் அதாவது மணிக்கு 4 கல்லாது 
நடக்கும் விரைபடையணி நடை ; quick time , காலடிக்கு 33 
அங்குலமாக கணத்துக்கு 128 காலடி நடைவேக அளவு ; 
quick with child , கரு உயிர்ப்புடன் துடிக்கும் பருவத்தில் , 
ஏறிய சூல்நிலையில் ; the quick , வாழ்பவர் ; வாழ்வன ; 
to the quick , உள்ளார ; முற்றிலும் ; முழுக்க முழுக்க.. 
quick en , . உயிர்ப்பி , உயிர்ப்பூட்டு ; உயிர்ப்புறு , உயிர் 
பெற்றெழு ; ஆன்மிக எழுச்சியூட்டு , விழிப்பூட்டு ; எழுச்சி 
பெறு ; ஊக்கமூட்டு , உயிர்த்தூண்டுதலளி, கொளுத்து ; 
சூலுயிர்ப்புநிலையடை ; விரைவுபடுத்து , விசையூட்டு , வேகம் 
பெருக்கு . 
quick lime , 1. சுண்ணாம்புக்கிளிஞ்சல் . 
quick ness , n . விரைவு , வேகம் ; கண நிகழ்வுநிலை , மின்னிடு 
நிலை ; விரை உணர்வு நுட்பம் ; விரைதிறம் ; ஆயத்தநிலை ; 
கூருணர்ச்சித்திறம் . 
quick sand , n. உதிர்மணல் . 
quick silver , n . பாதரசம் . 
quid , n . வாய்ப்புகையிலைக் கத்தை . 
quidd ity , n . சத்து , பொருண்மை ; சொல்விளையாட்டு- ; 

போலி நுண்மை . 
quidd ler , 1. நுணுக்கநய வீணர் . 
quid nunc , 11. ஊர்வம்பாடி , வதந்தியாளர் . 
quid pro quo , n . இழப்பீடு , சரியீடு ; ஒன்றுக்கு ஒன்றை 

மாற்றுங் குற்றம் . 
quies cence , quies cency , n . இயங்காமை ; மோனம் ; 

துயில். 
quies cent , a . அசையாத , இயங்காத ; மௌனமான ; அடங் 

கிக் கிடக்கிற 
guilet , n . அமைதி ; மோனம் ; உலைவின்மை ; ஓய்வு , விரைவார 
வார மின்மை ; கிளர்ச்சி பூசல்கள் அற்ற நிலை , குழப்பநிலை 
யின்மை ; அமைந்த நடை ; அமைந்த நிலை ; a. சந்தடியற்ற , 
அரவமற்ற ; மெல்லமைவான இயக்கமுடைய ; அமைதியான ; 
அமைவடக்க நடையுடைய ; ஒதுங்கிய 

நடையுடைய 
வெளிப்படையல்லாத ; அடங்கிய ; தனி ஒதுக்கமான ; உரு 
மறைவான ; உலைவற்ற ; தலையீடற்ற , இடையீடற்ற ; 
சச்சரவற்ற ; பூசலற்ற , பணிமுறை சாராத ; தனிமுறையான ; 
தனி ஒதுக்கமான இடத்தில் நுகரப்படுகிற ; கவலையற்று 
நுகரப்படுகிற ; மனச்சான்றுறுத்தலற்ற , கழிவிரக்கமற்ற ; 
3. அமைதிப்படுத்து ; அமைவி ; ஆற்று , தணி . - 
qui eten , U. அமைதிப்படுத்து . 
guiletism , n . உள்ள தன்கண் அமைதி ; வெறுப்பின்மை 

கோட்பாடு . 
gui etude , n . நிறையமைதி , சாந்தம் . 
prietus , 1 விடுதலை + விடுதலைச்சீட்டு ; பற்றுச்சீட் 

• P 
பிறவித்தளை நீக்கம் . 9 

நெற்றிமா 


வாய்ந்தநடு அமெரிக்க பாகை 


வகை . 


. 


peue , n . புரிகுழற்பின்னல் , பின்னற்சடை ; --சடைவரிபுச், 
ஒழுகு வரிசை முறை வரிசை 

3. புரிகுழல் பின்னு , சமை 
பின்னு , சடை வரிசையில் நில் , ஒழுகு வரிசையுடன் சேர்ந்து 
மில் . 

பொறுஞ்சொல் சொல் விளையாட்டு ; 


799 
quill 

quisling . 
quill , 1. இறகு , தூவல் ; இறகு மைக்கோல் , தூவற்பேனா; quinqui na , n . சிங்கோனா மரவகை . 
யாழ்வில் ; தூண்டிற்கட்டை ; பற்குச்சி ; பன்றிமுள் ; நூல் 

quinquiv alent , a . ( வேதி . ) ஐயிணை திறமுடைய. 
வட்டு ; நாணலால் ஆன இசைக்குழல் ; கருவாப்பட்டைச் 

quins , n. pl . ( பே - வ . ) ஓரீற்று ஐங்குழவிகள் . 
சுருள் ; சிங்கோனா மரப்பட்டைச்சுருள் ; v . இறகுபோன்ற 
முடிப்புக்களுடையதாக்கு ; அலைத்தடம் உண்டுபண்ணு ; 

quin sy , n . தொண்டைவீக்கம் ; உள்நாக்குப் பழுப்பு 
நூலை வட்டிலாகச் சுற்று . 

quint , n . ஐந்தில் ஒன்று , ஐந்தில் ஒரு கூறான இடை நிறுத்தம் , 
quill - covert , n . அடிமெல்லிறகுகளைக் கவிந்துள்ள இறகு . 

இசைமேள அளவு குரலுக்குமேல் ஐந்தில் ஒரு கூறான தொனி 

மேற்பட்ட தட்டைக்கட்டை ; யாழ்வகையின் ஒரு நரம்பு . 
quill - driver , n . எழுத்தர் ; எழுத்தாளர் . 
quill et , n. 

quint , n . சீட்டாட்ட வகையில் வரிசைமுறையான ஐந்து 
வாத நுண்ணயத்திறம் , நுண்ணயச் சொல் 

சீட்டின் தொகுதி ; ( தொ . ) quint major , ஏரானிலிருந்து 
வேறுபாடு . 

பத்து வரையுள்ள ஐஞ்சீட்டுத்தொகுதி ; quint minor , ஆட் 
quill - feather , n . நீண்ட வால் இறகு . 

படத்திலிருந்து ஏழுவரையுள்ள ஐஞ்சீட்டுத்தொகுதி . 
quill - pen , n . இறகுப் பேனா. 

quin tain, n . பண்டைக் குதிரைவீரர் ஈட்டி இலக்கெறி 
quilt , n . இணைப்பு மெத்தை ; இணைப்புப் பஞ்சுறை ; 0 . பயிற்சிப்போட்டி ; திறமையற்ற குதிரைவீரர்மீது மொத் 

பஞ்சுறை பொதி , பொதி மெத்தையிடு ; மெத்தைபோல் தும்படி சுழலும் மணற் பைகளையுடைய ஈட்டி இலக்கெறி 
தைத்து இணை ; நாணயம் கடிதம் முதலியவற்றைத் துகில்மடி போட்டிக் கம்பம் . 
யில் உள்வைத்துப் பொதிந்து மறைத்துத் தை ; இரவல் சொற் 

quin tal , n . 100 கைலோ கிராம் எடை ; 112 கல் எடை . 
கருத்துக்களை இணைத்து ஏடு உருவாக்கு . 

அல்லது அந்தர் ; 100 கல் எடை . 
quin ary , a . ஐந்து சார்ந்த ; ஐந்து பொருள்கள் அடங்கிய . 

guin tan , n . நான்கு நாள் விட்டுவிட்டு வரும் இசிவுக் 
quin ate , a . ( தாவ . ) இலைவகையில் ஐந்து கிளையிலைகளை காய்ச்சல்வகை ; a . நான்கு நாள் இடையிட்டு வரும் சன்னிக் 
யுடைய . 

காய்ச்சலுக்குரிய . 
quince , n. பதனப்படுத்தி உணவாகவும் சுவையூட்டு பொரு quinte , 11. வாட்போரில் ஐந்தாவதுவகைத் தாக்கு அல்லது 
ளாகவும் பயன்படுத்தப்படும் புளிப்பான திண்ணிய கனி 

காப்புமுறை. 
வகை ; திண்கனிதரும் மரவகை . 

quintess ence , n . சத்துச்சாறு ; பண்டைக்கிரேக்க அறிஞர் 
quincenten ary , n . , a . = quingentenary . 

கோட்பாட்டின்படி நாற்பூதங்களும் கடந்த ஐந்தாவதான 
-guincun cial, a . நாற்கட்ட ஐந்தன் தொகுதிநிலைசார்ந்த ; அடிப்படை நுண் பொருட்கூறு . 
நாற்கட்ட ஐந்தன் தொகுதியிலுள்ள ; ( தாவ . ) இலைவகையில் 

quintet , quintette , n . ஐந்தன்தொகுதி ; ஐந்து குரல் 
மேல்புற இரண்டோரங்களிலும் கீழ்ப்புற இரண்டோரங் 

களுக்கான பாடல் ; ஐந்து இசைக் கருவிகளுக்கான பாடல் ; 
களிலும் இரண்டிரண்டிலை கவிவாகவும் மேல்கீழ் ஒன்று 

ஐங்குரற் பாடகர் ; ஐங்கருவிப் பாடகர் ; ( தொ . ) clarinet 
கவிவாகவும் உள்ள . 

quintet , 

, ஊதிசைக்குழல்வகையுட்பட்ட ஐயிசைக்கருவி ; 
quinc unx , 1. நாற்கட்டம் அல்லது சதுரத்தில் நான்கு மூலை piano quintet , இசைமேளமுட்பட்ட ஐயிசைக்கருவி . 
களில் நான்காகவும் மையத்தில் ஒன்றாகவும் உள்ள ஐந்தன் 

quintill ion , 11. நூறு கோடி கோடி கோடி கோடி ; அமெரிக்க 
தொகுதி ; நாற்கட்டத்தில் அல்லது சதுரத்தில் ஐந்தன் 

பிரஞ்சு வழக்குகளில் பதினாயிரங் கோடி கோடி . 
தொகுதிநிலை . 

quin tuple, n . ஐம்மடி , ஐம்மடங்கான அளவு ; a . ஐம்மடங் 
quingenten ary , n . ஐந்நூறாவது ஆண்டு நிறைவுவிழா ; 

கான ; ஐந்து பகுதிகளையுடைய ; ஐந்து பகுதிகள் கொண் 
a . ஐந்நூறாவது ஆண்டுக்குரிய ; ஐந்நூறாவது ஆண்டிலுள்ள . 

டுள்ள ; 3. ஐந்தால் பெருக்கு . 
quinia , m . கொயினா, மருந்துப்பட்டைத்தூள் வகை . 
quinine , n . கொயினா, சிங்கோனாபட்டையிலுள்ள காரகப் 

quin tuplet , n . ஐவருக்கான மிதிவண்டி . 
பொருள் ; சிங்கோனாபட்டைக் காரகமடங்கிய மருந்துவகை . 

quin tuplets , n . ஓரீற்று ஐந்து குழவிகள் ; ஒருங்கு இயங்கும் 

ஐந்து பொருள்களின் தொகுதி . 
quinquagenar ian , a . ஐம்பது வயதானவர் ; a . ஐம்பது 
வயதான . 

quintup licate, n . ஒத்திசைவான ஐந்து படிகளின் தொகுதி ; 
ஒத்திசைவான 

ஐந்து மாதிரிகளின் தொகுதி ; 
quinquagen ary , n . ஐம்பதாண்டு நிறைவுவிழா ; ஐம்பது 

a . ஐம் 

மடங்கான ; ஐம்படியான , மூலப்படியுடன் நான்கு புறப்படிகள் 
வயதானவர் ; a . ஐம்பது வயதான . 

சேர்ந்த ; V. ஐந்தால் பெருக்கு ; ஐந்து மாதிரி எடு , ஐந்து 
( Quinquages ima , Quinquages ima Sunday , n . கிறித் 
தவ நோன்பு விழாவுக்கு முந்திய ஞாயிற்றுக்கிழமை . 

quin tus , n . பள்ளியில் ஒரே பெயருடைய ஆண்களில் ஐந்தா 
quinquang ular , a . ஐங்கோணமான . 

மவர் . 
quinquecos tate, a . ஐந்து விலா எலும்புகளையுடைய . 

quip , 11. வசைத்துணுக்கு ; நகைத்திற வாசகம் ; சொற்பொருள் 
quinguelat eral , n. ஐந்து பக்க உருவம் ; ஐந்து பக்க நயம் ; செயற்கைச் சொல்திறம் ; சொற்புரட்டூ ; பசப்புரை ; 
உருவமுடைய பொருள் ; a . ஐந்து பக்கமுள்ள . 

U. சொற் புதிராடு . 
quinquenn ia, n . quinquennium T W GGOT UGOTSL . 

qui pu , (பெரூ. ) 1. பன்னிற முடிச்சுக்களால் கருத்துக்களைப் 
quinquenn iad , 1. ஐந்தாண்டு தொகுதி . 

பதிவு செய்யும் பண்டைப் பெரூவிய எழுத்து முறையமைவு . 
quinquenn ial, a . ஐந்தாண்டிற்கு ஒரு முறையான ; ஐந் quire , n . இருபத்துநாலு கொண்ட 

எழுதுதாள் 

மடி ; 
தாண்டுகாலம் நடைபெறுகிற . 

ஒன்றனுள் ஒன்றாக மடித்த தாள்கட்டு ; ஒரு தடவை மடித்து 
"quinquenn ium , n . ஐந்தாண்டுகாலம் , ஐந்தாண்டு 

8 ஆக்கப்பட்ட நான்கு தாள் தொகுதி . 
தொகுதி . 

quire , n . , v . = choir . 
quinquepart ite, a . ஐந்தாகப் பகுக்கப்பட்ட , ஐந்து கூறு Qui rinal , n . இத்தாலிய அரசாங்கம் ; இத்தாலிய அரசவை . 
களையுடைய . 

quirk , n . சொற்புரட்டு ; ஏய்ப்பு நடவடிக்கை ; 

எழுத்து 
quinq uereme , n . 

ஐந்து வரிசைத் தண்டுகளையுடைய அணிவளைவுக்கால் ; படங்களில் செயற்கை அணிவளைவுக் 
பண்டைத் தோணி . 

கோடு ; ( க - க . ) புறவளைவுகளுக்கு இடைப்பட்ட கூரகக் 
quinqueval vular , a . ஐந்திதழ் அடைப்புக்களையுடைய 

குடைவு . 
quinq uifid , a . ஐந்து பிளவுகளை யுடைய , ஐந்தாகப் பிளவு quirt , n . சாட்டை வகை ; 3. கைச்சாட்டையால் அடி . 
பட்ட . 

quis ling, n . பழுதெண்ணும் உழையோர் , ஐந்தாம் படைஞன் . 


படி எடு . 


* 


... 


800 
quit 

Quran 
quit, n . உரிமைத் துறப்பு ; 
a . விடுபட்ட ; பொறுப்புத் quod e rat demonstran dum , ( ல . ) ( தொ . ) எண்பிக்கப்பட 

தீர்வுற்ற ; கடப்பாடு தவிர்ந்த ; கடன் தீர்ந்த ; தொடர்பு வேண்டியது இது . 
நீங்கிய ; . உரிமை துற ; விட்டுக்கொடுத்துவிடு ; கைவிடு ; quod e rat facien dum , ( ல . ) ( தொ . ) செய்யப்படவேண்டியது . 
விட்டுச் செல் ; புறப்பட்டு அப்பாற் போ ; கடப்பாட்டிலிருந்து 

இது . 
விடுவி ; பொறுப்பிலிருந்து விடுவி ; குற்றப் பொறுப்பில்லை 

quod e rat invenien dum , ( ல . ) ( தொ . ) காணப்பெற . 
என்று தெரிவி ; விடுவி ; கொடுத்துத்தீர் ; திருப்பிக்கொடு ; 

வேண்டியது இது . 
கொடு ; நடந்துகொள் . 

quod vid e, ( ல . ) ( தொ . ) இதனைப் பிறிதோரிடத்திற் காண்க . 
qui tam , ( ல . ) n . குற்றத் தகவலாளர் ; குற்றத் தகவலாளர் 

quoin , n . கட்டிடப்புற மூலைக்கோணம் ; மூலைக்கல் ; அறை 
வழக்கு . 

உள் மூலை ; அச்சுருப்பற்றாப்பு ; துப்பாக்கி மட்ட அடை 
quitch , quitch - grass , n . படர்நீள் வேருடைய புல்வகை. 

கட்டை ; மிடா உருளாமல் தடுக்கும் உதைகட்டை ; 
quite , adv . முற்றிலும் , முழுவதும் ; தீர , குறைவற ; உச்ச 

ஆப்பிட்டு இறுக்கு ; அடைகொடுத்து உயர்த்து . 
அளவில் ; முழு நிறைவாக , அதுவேயாக , வேறொன்றிற்கும் 

quoit ," n. எறிவட்டு ; V. வட்டு எறி ; எறி வட்டாட்டமாடு , 
இடமின்றி , நேரடியாக , அப்பழுக்கின்றி ; சற்று மிகையான 
அளவில் . 

quoits , n . pl . எறிவட்டாட்டம் . 

quon dam , a . முன்னொரு காலத்திய , முன்னாளைய . 
quits , a . ஒப்புநிலையான . 
quitt ance : n . விடுவிப்பு , தீர்வு ; பற்றுச்சீட்டு . 

quor um , 11. குறை நிறைவெண் . 

quot a , n . பொறுப்புப் பங்கு ; கிடைப்புப் பங்கு . 
quiv er , n . அம்பறாத்தூணி , அம்புக்கூடு ; கைத்துணை 
வளம் , கையிருப்பாதாரம் ; சேமத்துணைவளம் ; ( தொ . ) quot able , a . எளிதாக மேற்கோள் காட்டத்தக்க . 
have an arrow or shaft left in one s quiver ; முற்றிலும் quota tion , n . கூற்று எடுத்தாளுதல் , ஏட்டுப்பகுதி எடுத் , 
வகையற்றுப் போகாதிரு ; quiver full of children , பெருங் தாட்சி ; எடுத்தாண்ட பகுதி , மேற்கோள் ; விலைப்புள்ளி ; 
குடும்பம் . 

பங்கு மதிப்புக் குறிப்பீடு ; அச்சக இட அடைப்புக்கட்டை . 
quiv er , 11. துடிப்பு , அலையதிர்வு ; 3. துடி , அதிர்வுறு , 

quota tion - marks, n . pl . மேற்கோள் குறிகள் ; ( தொ . ) 
படபட என்றடித்துக்கொள் . 

double quotation- marks, இரட்டை மேற்கோள் குறிகள் 
qui vive , ( பிர . ) n . விழிப்புடைமை ; விழித்துக் காவல் 

quot ative , a . எடுத்தாட்சி சார்ந்த ; எடுத்தாளும் பழக்க . 
காத்திருக்கை ; ( தொ . ) on the qui vive , விழிப்புடன் , 

முடைய . 
உன்னிப்பாகப் பார்த்துக்கொண்டிருக்கும் நிலையில் . 

quote , 11. ( பே - வ . ) மேலாட்சிப்பகுதி ; V. எடுத்தாள் ; மேற் 
Quix ote, n . நடைமுறைக்கு ஒவ்வாத மான ஆர்வலர் .. 

கோள் காட்டு ; மேற்கோள் வாசகம் எடுத்தாள் ; மேற்கோள் 
quixot ic , a . கற்பனையுலகியல் வாய்ந்த 

எடுத்து முன்னிலைப்படுத்து ; விலைப்புள்ளி கொடு . 
quixot ics , n . pl . ஆர்வ உணர்ச்சிநெகிழ்வுகள் . 

quoth , V. சொன்னார் , சொன்னான் , சொன்னாள் ; சொன்னேன் . 
quiz , n . கோமாளித்தனமான தோற்றமுடையவர் , தனிப்போக் quotid ian n . நாள்முறைச் சன்னி , நாள்தோறும் விடாது . 
குடையவர் ; நையாண்டி செய்யும் பழக்கமுடையவர் ; வரும் காய்ச்சல் ; a . நாள்தோறும் நிகழ்கிற ; நாள் முறை 
விளையாட்டு வினாவிடை ; நேர்முகத் தேர்வு ; குமைத்தல் , யான ; மிகப் பொதுப்படையான , சிறுதிறமான . 
நையாண்டி செய்தல் ; 3. குமை , நையாண்டி செய் ; ஏளன 

quo tient , n . ஈவு , வகுத்து வந்த எண் . 
மாக மதி ; புதுமையாகப் பார் , வேடிக்கை காண் ; விளக்கக் 

quo warran to , ( ல . ) n . உரிமையேது . வினா, மன்னுரிமை . 
கண்ணாடிமூலம் பார் . 

முறைமன்றத்தார் உடைமை பதவி முதலியவற்றின் உரிமை 
quo ad , ( ல . ) prep . பற்றி , குறித்து . 

யாளரிடம் உரிமை ஆதாரம்பற்றி உசாவுதற்குரிய வினா.. 
quo ad hoc , ( ல . ) adv . இவ்வகையில் , இது சார்ந்த மட்டில் . ஆணைப்பத்திரம் . 
quod , n . சிறை ; 3. சிறைப்படுத்து . 

Quran , n . இஸ்லாமியர் திருமறை . 


